ஆரணிய காண்டம்‌. 


(முதற்‌ பகுதி) 


அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌ 


வத இ ந து 


கவிச்சக்கரவர்த்தி 
கம்பா 
இயற்றிய 
இராமாயணம்‌ 


ஆரணிய காண்டம்‌ 


(முதற்‌ பகுதி) 


அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌ 
19683 


உள்ளுறை 


பதிப்புரை 


கடவுள்‌ வாழ்த்து 

விராதன்‌ வதைப்‌ படலம்‌ 
சரபங்கன்‌ பிறப்பு நீங்கு படலம்‌ 
அகத்தியப்‌ படலம்‌ 

சடாயு காண்‌ படலம்‌ 


சூர்ப்பணகைப்‌ படலம்‌ 


செக. 50 50.12 


கரன்வதைப்‌ படலம்‌ 


பிற்சேர்க்கை : 

ஓப்பு நோக்கப்பெற்ற சுவடிகளும்‌ 
அச்சுப்‌ பிரதிகளும்‌, அவற்றின்‌ | 
குறியீடுகளும்‌ 

பாட வேறுபாடுகள்‌ 

பாட்டு முதற்குறிப்பகரா தி 


பிழையும்‌ திருத்தமும்‌ 


பக்கம்‌ 


1— 4 
2 71 
72—109 
110—179 
180—230 
291-416 
417-550 


கம்பராமாயணப்‌ பதிப்பாசிரியர்‌ குழு 


தலைவர்‌ : 
பேராசிரியர்‌, வித்துவான்‌, திரு. கோ. சுப்பிரமணிய பிள்ளை அவர்கள்‌, 
M.A.,B.L, 
உறுப்பினர்கள்‌ : 


பேராசிரியர்‌, திரு. லெ. ப. ௧௫௬. இராமநாதன்‌ செட்டியார்‌ அவர்கள்‌ 
திருவாளர்‌ பி. ஸ்ரீ. ஆச்சாரியார்‌ அவர்கள்‌ 

ம்‌ நீ. கந்தசாமிப்‌ பிள்ளை அவர்கள்‌ 

i மே. வீ. வேணுகோபாலப்‌ பிள்ளை அவர்கள்‌ 

" பு. ரா. புருஷோத்தம நாயுடு அவர்கள்‌ 


செயலாளர்‌: 


திரு. கி. இராமாநுஜையங்கார்‌ அவர்கள்‌ 


ஆரணிய காண்டம்‌ 
பதிப்புரை 


(பேராசிரியர்‌, வித்துவான்‌, கோ. சுப்பிரமணிய பிள்ளை, 1.4.3.1. 
தமிழ்‌ ஆராய்ச்சித்துறைத்‌ தலைவர்‌, அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌) 


வலிவணக்கு வரைநெடுந்தோள்‌ விராதைக்‌ கொன்று 

வண்டமிழ்மா முனிகொடுத்த வரிவில்‌ வாங்கிக்‌ 
கலைவணக்கு நோக்கரக்கி மூக்கை நீக்கிக்‌ 

கரனோடு தூடணன்றன்‌ உயிரை வாங்கிச்‌ 
சிலைவணக்கி மான்மறிய எய்தான்‌ றன்னைத்‌ 

தில்லைநகர்த்‌ திருச்சித்ர கூடந்தன்னுள்‌ 
தலைவணக்கிக்‌ கைகூப்பி யேத்த வல்லார்‌ 

திரிதலால்‌ தவமுடைத்தித்‌ தரணிதானே. 

(குலசேகரர்‌. 10. 5.) 


“ திருவுடைய திசைக்கருமம்‌ திருத்தப்போய்த்‌ தண்டகாரணியம்‌ 
புகுந்து, மறைமுனிவர்க்கு “அஞ்சேல்மின்‌' என்று அருள்கொடுத்து, 
வெங்கண்‌ விறல்‌ விராதன்‌ உக வில்‌ குனித்து, வண்‌ தமிழ்‌ மாமுனி 
கொடுத்த வரிவில்‌ வாங்கிப்‌ புலர்ந்தெழுந்த காமத்தால்‌ தன்‌ 
டசீதைக்கு நேராவன்‌ ' என்று பொன்னிறங்கொண்ட சுடுசினத்த 
சூர்ப்பணகை கொடிமுக்கும்‌ காதிரண்டும்‌ சூடரார்ந்தவாளால்‌ ஈரா 
விடுத்துக்‌ கரனோடு தூடணன்றன்‌ உயிரை வாங்கி, அவள்‌ கதறித்‌ 
தலையில்‌ அங்கைவைத்து மலையிலங்கை ஓடிப்புக, கொடுமையில்‌ 
கடுவிசையரக்கன்‌, அலைமலி வேற்‌ கண்ணாளை அகல்விப்பான்‌ ஒருரு 
வாய மானையமைத்துச்‌ செங்கற்பொடிக்‌ கூறைச்‌ சிற்றெயிற்று 
முற்றல்‌ மூங்கில்‌ மூன்று தண்டத்தனாய்‌ வஞ்சித்து, இலைக்குரம்பில்‌ 
தனியிருப்பில்‌ கனிவாய்த்‌ திருவினைப்பிரித்து, நீள்கடல்சூழ்‌ இலங்‌ 
கையுள்‌ அரக்கர்குடிக்கு நஞ்சாகக்‌ கொடுபோய்‌ வம்புலாம்‌ கடிகா 
வில்‌ சிறையாவைக்க, அயோத்தியர்கோன்‌, மாயமான்‌ மாயச்‌ 
செற்று, அலைமலி வேற்கண்ணாளை அகன்று தளர்வெய்திச்‌ சடா 
யுவை வைகுந்தத்தேற்றிக்‌ கங்குலும்‌ பகலும்‌ கண்‌ துயிலின்‌ றிக்‌ 
கானகம்படி உலாவியுலாவிக்‌ கணையொன்‌ றினால்‌ கவந்தனை மடித்துச்‌ 
சவரிதந்த கனி உவந்து ” (பாசுரப்படி ராமாயணம்‌) என்பது இக்‌ 
காண்டத்தின்‌ நுவல்பொருட்‌ சுருக்கமாகும்‌. 


இராமாவதார நூலின்‌ மூன்றாவது பெரும்‌ பிரிவாகிய இக்காண்‌ 
டத்துள்‌ அமைந்த படலம்‌ 11. பாடல்‌ 1,200. கதையுறுப்பினர்‌, 


$ 
IV 


சரபங்கர்‌, அகத்தியர்‌, சடாயு, சபரி என்னும்‌ தக்காரும்‌, விராதன்‌, 
சூர்ப்பணகை, கரன்‌, திரிசிரன்‌, தூடணன்‌, மாரீசன்‌, இராவணன்‌, 
அயோமுகி, கவந்தன்‌ என்னும்‌ தீயோரும்‌ ஆவர்‌. 


தக்காருள்‌, சரபங்கர்‌ முன்வருகிறார்‌. சத்தியலோக வாழ்வையும்‌, 
“அற்பம்‌, கருதேன்‌; என்‌ அருந்தவமோ கற்பம்‌ பல சென்றது", 
“சிறுகா பெருகா நிலையோ திரியா - குறுகா நெடுகா குணம்‌ வேறு 
படா - உறுகால்கிளர்‌ பூதமெலாம்‌ உகினும்‌ - மறுகா நெறி எய்து 
வென்‌ ' என்னும்‌ சரபங்கர்‌ கூற்றால்‌ அவர்‌ தவத்தின்‌ மாண்பும்‌, புன்‌ 
பயன்‌ விழையா நன்மதிவீறும்‌ புலனாகும்‌. இவர்‌ கூற்றைச்‌ சில 
சொற்களால்‌ பொருட்செறிவுடைய உரையாடலாகவும்‌, “குறுகா 
நீளா இறுதிகூடா எனையூழி - சிறுகா பெருகா அளவிலின்பஞ்சேர்ந்‌ 
தாலும்‌ - மறுகாலின்றி மாயோன்‌! உனக்கே யாளாகும்‌ - சிறு 
காலத்தை யுறுமோ அந்தோ! தெரியிலே" (திருவாய்மொழி-6. 
9. 10) என்னும்‌ அருளிச்‌ செயலின்‌ சொற்பொருளமைதி யுடையதாக 
வும்‌ அமைத்த ஆசிரியர்‌ கவித்திறம்‌ படிக்குந்தோறும்‌ இன்பம்‌ பயப்ப 
தாகும்‌. 


அடுத்துவருபவர்‌ அகத்தியர்‌. இவர்‌ முக்காலமு முணர்ந்தவர்‌; 
செயற்கரிய பல செயல்களைச்‌ செய்தவர்‌; உலக நலமே குறிக்‌ 
கோளாகக்‌ கொண்டவர்‌ ; ஈசனிகரா யுலகு சீர்பெற இருந்தவர்‌; 
தமிழை என்றுமுள தாக்கித்தந்த பெருந்தவர்‌. அரக்கரை அழிக்குங்‌ 
குறிக்கோளுடைய இராமனுக்கு அதற்கேற்ற இடம்‌ பஞ்சவடி என்று 
கூறி, மேருவில்லும்‌ முப்புரமெரித்த அம்பும்‌ வழங்கியருளியவர்‌. 
அரக்கரழிவுக்கெல்லாம்‌ மூலகாரணமாகிய சூர்ப்பணகை வரவு இவர்‌ 
குறித்த பஞ்சவடிதீரத்திலே நிகழ்ந்தமை இங்கு நோக்கத்தகும்‌. 


அப்பால்‌ சடாயு பேசப்படுகிறார்‌. இவர்‌ சம்பாதியின்‌ தம்பி; 
கழுகுகளுக்கு அரசர்‌; பேராற்றலர்‌; உலகெங்கும்‌ தன்னாணை செலுத்‌ 
திய தசரதனாகிய தந்தையைப்‌ பிரிந்த இராமனுக்கு உற்றுழியுதவும்‌ 
தந்தையாக வந்து உதவியவர்‌. இராவணன்‌ சானகியைக்‌ கவர்ந்து 
செல்வதறிந்து அவனோடு பொருது அவனாற்றலையெல்லாம்‌ அழித்த 
நிலையில்‌, அவன்‌ தெய்வவாள்கொண்டு தாக்க, நிலையாத புலையுடம்பு 
வீட்டு, நிலைத்த புகழுடம்பெய்தி மீட்சியில்‌ வீடும்‌ பெற்றவர்‌ ; இவர்‌ 
தகுதிகொண்டு இவர்க்கு இராமன்‌ பிரமமேத முறையால்‌ இறுதிக்‌ 
கடனியற்றினன்‌ என்பர்‌. இவரைப்‌ பெரிய உடையார்‌ என்ற சிறப்‌ 
புப்‌ பெயரால்‌ வழங்குவர்‌ பெரியோர்‌. 


இக்காண்டத்தின்‌ முடிவில்‌ வருபவர்‌ தவமுதியாரான சபரி 
என்பவராவர்‌. இவர்‌, மதங்கமுனிவரிடம்‌ பயின்றவர்‌; யோக 
நிலை கைவந்தவர்‌. தாய்மாரைப்‌ பிரிந்து வனம்புகுந்த இராமனுக்குத்‌ 
தவப்பெருத்‌ தாயாகி விருந்தூட்டும்‌ பேறுபெற்றவர்‌; பிராட்டியைத்‌ 


vii 


தேடும்பணியில்‌ உதவிபுரியத்தக்க சுக்கிரீவன்‌ இருப்பிடத்தையும்‌ 
அதற்குச்‌ செல்லும்‌ நெறியினையும்‌ இராமனுக்கு விரித்துரைத்தவர்‌ ; 
இராமன்‌ வருவதை எதிர்பார்த்துக்‌ காத்திருந்து, அவனைக்‌ கண்டு 
மகிழ்ந்து விருந்தூட்டி உரையாடியபின்‌ யோக நெறியினால்‌ வீடு 
பெற்றவர்‌. 


இனி விராதனும்‌ கவந்தனும்‌ முன்னைத்‌ தீவினையால்‌ இழிபிறவி 
யெய்தி இராமனருளால்‌ உய்திபெற்றார்‌. சூர்ப்பணகையும்‌ அயோமுகி 
யும்‌ அரக்கமகளிர்‌. இருவரும்‌ முறையே இராமன்மீதும்‌ இலக்குவன்‌ 
மீதும்‌ கொண்ட பொருந்தாக்‌ காமத்தால்‌, தீங்கியற்றியமையால்‌ 
ஒறுக்கப்பட்டவர்கள்‌. கரன்‌, திரிசிரன்‌, தூடணன்‌ என்போம்‌, 
சூர்ப்பணகை மூலமாக மூண்டபோரில்‌ இராமனால்‌ கொல்லப்‌ 
பட்டவர்‌. மாரீசன்‌ வஞ்சனையே உருவான ஓர்‌ அரக்கன்‌; இராவண 
னுக்கு மாமன்‌ முறையினன்‌; சீதையைக்‌ கவர்தற்கு நினைந்த இராவ 
ணன்‌ வேண்டுகோளின்படி பொன்மானுருவொடு வந்து இராமனை 
நெடுந்தூரம்‌ பிரித்துச்‌ சென்று, பின்‌ இராமன்‌ கணையால்‌ இறந்‌ 
தவன்‌. இராவணன்‌ இலங்கையரசன்‌; அரக்கன்‌; எல்லையற்ற 
பேராற்றலன்‌; பெருந்தவத்தால்‌ பெற்ற நிறைந்த வாழ்நாளும்‌ 
வரங்களும்‌ உடையவன்‌. சூர்ப்பணகை வாய்மொழியால்‌ சீதையின்‌ 
அழகெல்லாம்‌ கேட்டு, அத்தேவிபால்‌ காதல்கொண்டு அவளை 
யடைய மாரீசனுதவிபெற்றுத்‌ துறவி வேடத்தோடு சீதையிருந்த 
பன்னசாலையுட்புக்கு அவளைக்‌ கவர்ந்து சென்று இலங்கையிற்‌ சிறை 
வைத்த கொடியோன்‌; * விள; ந்தாரின்‌ வேறல்லர்‌ மன்ற தெளிந்தா 
ரிற்-நீமை புரிந்தொழுகுவார்‌ ', * எனைத்துணையராயினு மென்னாம்‌ 
தினை த்துணையும்‌ தேரான்‌ பிறனில்புகல்‌ * (143, 144) * வலியில்‌ நிலை 
மையான்‌ வல்லுருவம்‌ பெற்றம்‌ - புலியின்றோல்‌ போர்த்து மேய்ந்‌ 
தற்று' (278) என்னும்‌ பொய்யாமொழிக்கு எடுத்துக்காட்டாய்‌ 
நிற்பவன்‌. 


தக்கோரைத்‌ தலையளித்தலும்‌, தீயோரை ஒறுத்தலும்‌, புகல்‌ 
புகுந்தாரைக்‌ கைவிடாது காத்தலும்‌ இந்நூல்‌ நுவலும்‌ பொருள்‌ 
களுள்‌ சிறந்தனவாகும்‌. 


அவற்றுள்‌, சரபங்கர்க்கும்‌ சடாயுவுக்கும்‌ சபரிக்கும்‌ அருளியது 
தக்கோரை யளித்ததாகும்‌. விராதன்‌, சூர்ப்பணகை, கரனாதியர்‌, 
மாரீசன்‌, அயோமுகி, கவந்தன்‌ என்போரை ஒறுத்தது தீயோரைத்‌ 
தெறுதலாகும்‌. “அருளுடை வீர நின்‌ னபயம்‌ யாம்‌ என்ற தண்டக 
வனத்துறை தாபதர்க்கு, *சூரறுத்தவனும்‌ சுடர்நேமியும்‌ - ஊர்‌ 
அறுத்தவொருவனும்‌ ஓம்பினும்‌ - ஆர்‌ அறத்தினொ டன்றி நின்றா 
ரவர்‌ - வேரறுப்பன்‌ வெருவன்மின்‌' என்று இராமன்‌ அவரொடு 


viii 


பத்தாண்டுகள்‌ தங்கி அவரிடர்களை ந்துதவியது புகல்‌ புகுந்தாரைக்‌ 
கைவிடாது காத்தலாகும்‌. 


நாடக நூலமைதிகொண்டு நோக்கின்‌ இக்காண்ட நுவல்‌ 
பொருள்‌, இராவணனிழைத்த தீமையென்னும்‌ வித்து (முளைக்‌ 
கொண்டு) நாற்றாகும்‌ பிரதிமுகம்‌ என்னும்‌ சந்தியாகும்‌. 


கடவுள்‌ வாழ்த்தும்‌, இராமனைநோக்கி விராதனும்‌, இந்திரனும்‌, 
கவந்தனும்‌ துதிக்கும்‌ பகுதிகளும்‌ அரிய மறை முடிவுகளை இனிது 
தெளிய விளக்குவனவாய்‌ அமைந்துள்ளன. 


சரபங்கர்க்கும்‌ இந்திரனுக்கும்‌, இராமனுக்கும்‌ சூர்ப்பணகைக்‌ 
கும்‌, இராவணனுக்கும்‌ சூர்ப்பணகைக்கும்‌ இடையே நிகழும்‌ உரை 
யாடலையும்‌, பஞ்சவடியின்‌ அமைதியினையும்‌, இராவணன்‌ கொலு 
விருக்கும்‌ நிலையினையும்‌ ஆசிரியர்‌ உரைக்கும்முறை படிக்குந்தோறும்‌ 
இன்பம்‌ பயக்கும்‌. 


சூர்ப்பணகை இராமன்பால்‌ அன்பு செய்தனளாயினும்‌, அது, 
தன்னின்பம்‌ ஒன்றே கருதி நிகழ்ந்தமையின்‌ பயன்‌ விளையாதா 
யிற்று, அயோமுகி இலக்குவன்பாற்‌ கொண்ட காதலும்‌ அத்தன்‌ 
மையதே. 


இக்காண்டத்தின்‌ ஒவ்வொரு படல முன்னுரையுள்ளும்‌ அப்‌ 
படலத்தால்‌ அறியவேண்டிய பொருள்கள்‌ விரித்து விளக்கப்பட்‌ 
டுள்ளன. 


அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌ வெளியிட்டுவரும்‌ கம்பராமாய 
ணப்‌ பதிப்புள்‌, இது ஆரணிய காண்டத்தின்‌ முதற்பகுதியாகும்‌. 


இதனுள்‌, விராதன்‌ வதைப்‌ படலம்‌ முதல்‌ கரன்‌ வதைப்‌ படலம்‌ 
முடிய ஆறு படலங்கள்‌ அமைந்துள்ளன. 


அவற்றுள்‌ விராதன்‌ வதைப்‌ படலத்துக்கும்‌ கரன்‌ வதைப்‌ 
படலத்துக்கும்‌ தமிழ்‌ - ஆராய்ச்சித்துறை விரிவுரையாளர்‌ திரு. கி. 
இராமா நுஜையங்காரவர்களும்‌, சரபங்கன்‌ பிறப்பு நீங்கு படலத்‌ 
துக்குத்‌ தமிழ்‌-ஆராய்ச்சித்துறை விரிவுரையாளர்‌ சிரோமணி வித்து 
வான்‌ £. 5. இராமா நுஜாசாரியார்‌ அவர்களும்‌, அகத்தியப்‌ படலம்‌, 
சடாயு காண்‌ படலம்‌, சூர்ப்பணகைப்‌ படலம்‌ என்பவற்றுக்குத்‌ தமிழ்‌- 
ஆராய்ச்சித்துறை விரிவுரையாளர்‌ வித்துவான்‌ திரு. செ. வேங்கட 
ராமச்‌ செட்டியாரவர்களும்‌ உரை வரைந்துள்ளார்கள்‌. 


அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ கழகத்தின்‌ தமிழாராய்ச்சித்துறைத்‌ 
தலைவர்‌ தலைமையில்‌, திரு. கி. இராமாநுஜையங்கார்‌, சிரோமணி, 


ix 


வித்துவான்‌, திரு. 1. 5. இராமாநுஜாசாரியர்‌, வித்துவான்‌ திரு. செ. 
வேங்கடராமச்‌ செட்டியார்‌, புலவர்‌ திரு. சோம. இளவரசு, புலவர்‌ 
திரு. ௩. இராமச்சந்திரன்‌ என்போர்‌ ஆரணிய காண்டத்தின்‌ அச்சுப்‌ 
புத்தகங்களோடு 32 ஓலைச்‌ சுவடிகளை ஒப்புநோக்கித்‌ தொகுத்த பாட 
வேறுபாடுகள்‌, இதன்கண்‌ பிற்சேர்க்கையாகத்‌ தரப்பெற்றுள்ளன. 


சொல்லின்‌ செல்வர்‌ டாக்டர்‌ ரா. பி. சேதுப்பிள்ளை அவர்கள்‌ 
இக்‌ கம்பராமாயணப்‌ பதிப்புக்‌ குழுவின்‌ தலைவராக இருந்து ஏழு 
ஆண்டுகள்‌ நற்பணி புரிந்து வந்தார்கள்‌. அவர்கள்‌ மறைவு ஈடு 
செய்தற்கரியதொரு பேரிழப்பாகும்‌. இந்த ஆரணிய காண்டத்தின்‌ 
முதற்பகுதி ஆராய்ச்சி நடக்கும்பொழுதெல்லாம்‌ உடன்‌ இருந்த 
அவர்களை இப்‌ பகுதிப்பணி முற்றுப்பெறுந்‌ தறுவாயில்‌ பிரிய நேர்ந்‌ 
தது குறித்துப்‌ பெரிதும்‌ வருந்துகின்ற நிலையில்‌ இப்‌ பதிப்புக்‌ 
குழுவின்‌ இரங்கலைத்‌ தெரிவித்துக்‌ கொள்கிறேன்‌. 

இப்‌ பதிப்புக்கு வேண்டிய ஏட்டுச்‌ சுவடிகளைக்‌ கொடுத்து தவிய 
மதுரைத்‌ தமிழ்ச்‌ சங்கத்தார்க்கும்‌, தஞ்சைச்‌ சரசுவதிமகால்‌ நூல்‌ 
நிலையத்தார்க்கும்‌ பல்கலைக்‌ கழகத்தின்‌ சார்பில்‌ நன்றி தெரிவித்துக்‌ 
கொள்கிறேன்‌. 

இத்தகைய தமிழ்த்‌ தொண்டுகள்‌ சிறப்பாக நிகழ்தற்கு வேண்‌ 
டிய பொருளுதவியினைப்‌ புரிந்துவரும்‌ இந்தியப்‌ பல்கலைக்‌ கழக 
மானியக்‌ குழுவினர்‌ பெரிதும்‌ பாராட்டற்கு உரியவராவர்‌. இவ்‌ 
வாறே கம்பராமாயணத்தின்‌ ஏனைய காண்டங்களும்‌ திருத்தமாக 
வெளிவரும்‌ வண்ணம்‌ இந்தியப்‌ பேரரசும்‌ தமிழ்‌ நாட்டு அரசாங்க 
மும்‌ ஆவனபுரிந்து ஆதரித்துவரும்‌ என நம்புகிறேன்‌. 

இதனைக்‌ கண்கவர்‌ வனப்புடன்‌ அச்சிட்டுதவிய சென்னைக்‌ கமர்‌ 
ஷியல்‌ அச்சகத்தார்‌ பணி பாராட்டற்குரியதாகும்‌. 


கோ. சுப்பிரமணியம்‌ 


தலைவர்‌, கம்பராமாயணப்‌ பதிப்பாசிரியர்‌ குழு 


உ ன 
மூனறாவது 
ஆரணிய காண்டம்‌ 
கடவுள்வாழ்த்து 
2605. பேதி யாதுநிமிர்‌ பேதவுரு வம்பிறழ்கிலா 
ர்‌ வோதி யோதியுண ருந்தொறு முணர்ச்சியுதவும்‌ 
வேதம்‌ வேதியர்‌ விரிஞ்சன்முத லோர்தெரிகிலா 
வாதி நாதரவ ரெம்மறிவி னுக்கறிவரோ. 


பேதியாது நிமிர்‌ பேத உருவம்‌ பிறழ்கிலா, 

ஓதி ஓதி உணருந்தொறும்‌ உணர்ச்சி உதவும்‌, 
வேதம்‌ வேதியர்‌ விரிஞ்சன்முதலோர்‌ தெரிகிலா, 
ஆதி நாதர்‌ அவர்‌ எம்‌ அறிவினுக்கு அறிவு அரோ. 


பொழிப்பு :--தன்மை வேறுபடாமல்‌ வளரும்‌ வேறுபாடுடைய 
உருவுடைப்‌ பொருள்கள்‌ நீங்காதிருக்கின்ற--நூல்களைப்‌ பலகாலும்‌ 
பயின்று அறியுந்தோறும்‌ உண்மையறிவை அருளுகின்ற--வேதங் 
களும்‌ வேதியரும்‌ பிரமன்‌ முதலிய தேவரும்‌ அறியாத--உலக காரண 
ராகிய தலைவர்‌ (எவர்‌) அவர்‌ எம்‌ அறிவுக்கு அறிவாய்‌ விளங்குபவர்‌. 


குறிப்பு :--இயங்குதிணையும்‌ நிலைத்திணையுமாய்ப்‌ பலவேறு 
வகைப்பட்ட வடிவுடைய பொருள்கள்‌ தோறும்‌ அப்பொருள்களின்‌ 
தன்மை வேறுபடாமலும்‌, அப்பொருள்களின்கண்‌ உறையும்‌ தன்‌ 
தன்மை வேறுபடாமலும்‌ நீக்கமற நிறைந்து தங்குபவனும்‌, நூல்‌ 
களைப்‌ பலகாலும்‌ பயின்று தெளியுந்தோறும்‌ உண்மையறிவை 
அருள்பவனும்‌, வேதங்களாலும்‌ வேதியராலும்‌ பிரமன்‌ முதலிய 
தேவராலும்‌ அறியப்படாதவனும்‌ உலக காரணனும்‌ ஆகிய தலைவன்‌ 
எவன்‌? அவன்‌ என்‌ அறிவுக்கு அறிவாய்விளங்குபவன்‌;அவனருளால்‌ 
எய்திய அறிவினால்‌ யான்‌ மேற்கொண்ட இராம கதை இயற்றுத 
லாகிய பணி இனிது நிறைவுறும்‌ என்றவாறு. பிறழ்கிலா, உதவும்‌, 
தெரிகிலா என்னும்‌ எச்சங்கள்‌ ஆதிநாதர்‌ என்னும்‌ பெயர்கொண்டு 
முடிந்தன. ஆதி- காரணம்‌. பேதியாது - வேறுபடாமல்‌ ; அது, 
(நிமிர்பேதவுருவுடையவற்றில்‌ தங்கியமையால்‌ , ஆதிநா தனாகிய) 
தன்‌ தன்மை வேறுபடாமல்‌ எனவும்‌, நிமிர்‌ பேத வுருஉடையவற்றின்‌ 
தன்மை வேறுபடாமல்‌ எனவும்‌ கொள்ள நின்றது. நிமிர்‌ பேதவுருவம்‌ 


2 ஆரணிய காண்டம்‌ 


என்றது பஞ்சபூதக்‌ கலப்பால்‌ உண்டாகி அளவற்றவையாய்‌ உள்ள 
இயங்குதிணையும்‌ நிலைத்திணையும்‌ ஆகிய பலவேறு உருவுடைப்‌ 
பொருள்களை. இவற்றையே, * வானின்நிழிந்து வரம்பிகந்த மா 
பூதத்தின்‌ வைப்பு ' (19899) என்று முன்னும்‌ கூறினார்‌ ; * ஒன்றினோ 
டொன்றொவ்வாப்‌ பூதங்கள்‌ ' (2652) என்று பின்னும்‌ கூறுவர்‌. 
நிமிர்‌ பேதவுருவம்‌ பிறழ்கிலா ஆதிநாதர்‌ என்பது, அள 
வற்றனவாய்‌ வேறுபட்டனவாய்‌ உள்ள உருவுடைப்‌ பொருள்கள்‌ 
எல்லாவற்றுள்ளும்‌ (சிறிதும்‌) நீங்காது தங்கிய ஆதிநாதர்‌ 
எனவும்‌, அளவற்றனவாய்‌ வேறுபட்டனவாய்‌ உள்ள உருவுடைப்‌ 
பொருள்களெல்லாம்‌ நீங்காது தங்கிய ஆதிநாதர்‌ எனவும்‌, 
நாராயணன்‌ என்னும்‌ பெயர்க்கு வடமொழியாளர்‌ இருவகையாற் 
கொள்ளும்‌ பொருளும்‌ தோன்ற அமைந்தது. பிறழ்கிலா - நீங்காத ; 
அதாவது நீங்காது தங்கிய என்றபடி. ஓதியோதி என்ற தொடரின்‌ 
முன்‌ நூல்கள்‌ என்னும்‌ செயப்படுபொருள்‌ வருவித்துரைக்கலா 
யிற்று. உணர்ச்சி - மெய்யுணர்வு. அதாவது தத்துவஞானம்‌. வேதம்‌ 
என்னும்‌ சொல்‌ அறிவிப்பது என்று பொருள்படும்‌. செய்வன 
தவிர்வனவற்றை விதி விலக்குகளால்‌ அறிவிக்கும்‌ நூல்‌ வேதம்‌ 
என்று பெயர்‌ பெற்றது. வேதியர்‌ - வேதம்‌ கூறிய முறையே 
ஒழுகுபவர்‌. விரிஞ்சன்‌ - பிரமன்‌. உலக காரணனும்‌ தலைவனும்‌ 
என்பது புலப்பட ஆதிநாதர்‌ என்றார்‌. ஆதிநாதர்‌ என்னும்‌ பெயர்க்‌ 
கும்‌ அவர்‌ என்னும்‌ சுட்டுப்‌ பெயர்க்கும்‌ இடையே எவர்‌ என்னும்‌ 
வினாப்பெயரை வருவித்து, ஆதிநாதர்‌ எவர்‌ அவர்‌ என இயைக்க. 
இவ்வாறே, * அலகிலா விளையாட்டுடையார்‌ எவர்‌ அவர்‌ தலைவர்‌ * 
என வினாப்பெயரை இடையே வருவித்துக்கொள்ளும்படி, * அலகிலா 
விளையாட்டுடையாரவர்‌ தலைவர்‌ ' (1) என முன்னும்‌ கூறியமை காண 
லாம்‌. பேதியாது நிமிர்‌ பேதவுருவம்‌ பிறழ்கிலா ஆதிநாதர்‌ எவர்‌ 
அவர்‌, ஓதியோதி உணருந்தொறும்‌ உணர்ச்சியுதவும்‌ ஆதிநாதர்‌ 
எவர்‌ அவர்‌, வேதம்‌ வேதியர்‌ விரிஞ்சன்‌ முதலோர்‌ தெரிகிலா ஆதி 
நாதர்‌ எவர்‌ அவர்‌ எம்‌ அறிவினுக்கு அறிவு என முற்றுவிக்க. பேதி 
யாதுநிமிர்‌ பேதவுருவம்‌ பிறழ்கிலா ஆதிநாதர்‌ எவர்‌ அவர்‌ எம்‌ 
அறிவினுக்கு அறிவு, ஓதியோதி உணருந்தொறும்‌ உணர்ச்சியுதவும்‌ 
ஆதிநாதர்‌ எவர்‌ அவர்‌ எம்‌ அறிவினுக்கறிவு, வேதம்‌ வேதியர்‌ 
விரிஞ்சன்‌ முதலோர்‌ தெரிகிலா ஆதிநாதர்‌ எவர்‌ அவர்‌ எம்‌ அறிவி 
னுக்கு அறிவு எனத்‌ தனித்தனி முற்றுவித்தலும்‌ அமையும்‌. இங்கு, 
* உயர்வற வுயர்‌ நலம்‌ உடையவன்‌ யவன்‌ அவன்‌, மயர்வற மதிநலம்‌ 
அருளினன்‌ யவன்‌ அவன்‌, அயர்வறும்‌ அமரர்கள்‌ அதிபதி யவன்‌ 
அவன்‌, துயரறு சுடரடி தொழுதெழென்‌ மனனே ' (திருவாய்மொழி 
1. 1. 1) என்னும்‌ அருளிச்செயற்‌ பாசுரமும்‌ அதன்‌ உரையும்‌ நோக்‌ 
கத்தகும்‌. எம்‌ தனித்‌ தன்மைப்‌ பன்மை; கவிஞர்‌ இங்ஙனம்‌ கூறுதல்‌ 
மரபு; உலகத்தாரையும்‌ உளப்படுத்திக்‌ கூறியதும்‌ ஆம்‌. உயிர்கள்‌ 


கடவுள்‌ வாழ்த்து 3 


தாமே அறியாமல்‌ இறைவன்‌ அறிவிக்க அறிதலின்‌ இறைவனை “எம்‌ 
மறிவினுக்கறிவு ' என்றார்‌. கில்‌ இரண்டனுள்‌ முன்னது பொருளற்ற 
இடைச்சொல்‌ ; பின்னது ஆற்றலுணர்த்தும்‌ இடைச்சொல்‌, அரோ 
அசை. 


பேதியாது நிமிர்‌ பேதவுருவம்‌ பிறழ்கிலா ஆதிநாதர்‌ என்பது, 
“ தன்னுள்‌ அனைத்துலகும்‌ நிற்க, நெறிமையால்‌ தானும்‌ அவற்றுள்‌ 
திற்கும்‌ பிரான்‌ ” (திருவாய்மொழி 9. 6. 4) என்று ஆன்றோர்‌ அருளிய 
தைத்‌ தழுவியமைந்தது. * தோய்ந்தும்‌ பொருளனைத்துந்‌ தோயாது 
நின்றசுடர்‌ ' (சரபங்கன்‌. 27), * தன்னுளே உலகங்களெவையுந்‌ 
தந்தவை, தன்னுளே நின்றுதான்‌ அவற்றுட்டங்குவான்‌ * (யுத்த. 
இரணியன்வதை. 59) என்று ஆசிரியர்‌ பிற இடங்களிற்‌ கூறுவனவும்‌ 
இங்கு நோக்கத்தகும்‌. 

ஓதியோதி யுணருந்தொறும்‌ உணர்ச்சியுதவும்‌ ஆதிநாதர்‌. 
என்பது, * மயர்வற மதிநலம்‌ அருளினன்‌ யவன்‌ அவன்‌ ' (திருவாய்‌ 
மொழி. 1.1.1.) என்னும்‌ அருளிச்‌ செயலின்‌ கருத்தமைதியுடையது. 
“ஆய்ந்த வுணர்வின்‌ உணர்வே ! (சரபங்கன்‌. 27), * அறிவினுக்கறிவு 
மாயினான்‌ ' (இரணியன்வதை. 76) என்று ஆசிரியர்‌ மேலும்‌ கூறுவர்‌. 


வேதம்‌ வேதியர்‌ விரிஞ்சன்‌ முதலோர்‌ தெரிகிலா ஆதிநாதர்‌ * 
என்பதனொடு, * முனிவரும்‌ அமரரும்‌ முழுதுணர்‌ ந்‌ தவர்களும்‌ மற்றும்‌ 
முற்றும்‌, நினைவருந்தகையர்‌ ' (யுத்த. இராவணன்‌ மந்திரப்‌, 85) 
“ எனக்கும்‌ நான்முகத்‌ தொருவற்கும்‌ யாரினும்‌ உயர்ந்த, தனக்கும்‌ 
தன்னிலை யறிவரும்‌ ஒரு தனித்தலைவன்‌ ' (யுத்த. இரணியன்வதைப்‌. 
99) என்று ஆசிரியர்‌ பின்‌ கூறுவனவும்‌ ஒத்த கருத்துடையன. 


ஓதியோதி யுணருந்தொறும்‌ உணர்ச்சியுதவும்‌ ஆதிதேவர்‌ என்று 
கொண்டு, தமது திரு நாமங்களைப்‌ பலமுறை உச்சரித்துத்‌ தியானஞ்‌ 
செய்யும்‌ பொழுதெல்லாம்‌ தத்துவஞானத்தைக்‌ கொடுக்கும்‌ ஆதி 
தேவர்‌ என்றும்‌ பொருளுரைப்பர்‌ வை. மு. கோபாலகிருஷ்ணமா 
சாரியரவர்கள்‌. 


ஓதியோதி யுணருந்தொறும்‌ உணர்ச்சியுதவும்‌ £ என்பதை 
வேதத்துக்கு விசேடணமாக்கிப்‌ * பலமுறை பாராயணஞ்‌ செய்து 
ஆசார்யோபதேசத்தாலே உளங்கொண்ட பொருள்களைச்‌ சிந்தித்‌ 
துத்‌ தெளியும்‌ பொழுதெல்லாம்‌ மெய்யுணர்வை மேலும்‌ மேலும்‌ 
கொடுக்கின்ற வேதம்‌ ' என்று பொருள்‌ வரைந்தார்‌ மு. ரா. கந்த 
சாமிக்‌ கவிராயரவர்கள்‌. 


மேல்‌ எடுத்துக்‌ காட்டிய உரைப்படி இரண்டாம்‌ அடியையன்‌ றி, 
முதலடியையும்‌ வேதம்‌ என்பது கொண்டு முடிவதாக்கி, * (மூலமான 


4 ஆரணிய காண்டம்‌ 


தான்‌ தனது இயற்கை) மாறுபடாமல்‌ (மேலே கிளைத்து) வளர்ந்த 
(சாகைகளான) பலவகைப்பட்ட (அங்க) வடிவங்கள்‌ (தன்னுடனும்‌.. 
அவை தம்முள்ளும்‌) மாறுபடுதல்‌ இல்லாத வேதம்‌” என்றும்‌ 
பொருள்கொள்ளலாம்‌ என்பது கம்பராமாயணசாரம்‌. 


“ எம்‌ அறிவினுக்கு அறிவு என்றது, “ பத்துடையடியவர்க்கெளி 
யவன்‌ பிறர்களுக்கரிய வித்தகன்‌ * என்றவாறு பத்தராகிய எமக்கு. 
அறியப்படுமவன்‌ என்றபடி. அறியப்படுபொருளை அறிவு என்றது 
ஆகுபெயர்‌ ” என்பது வை. மு. கோபால கிருஷ்ணமாசாரியர்‌ உரை .. 


* வேதம்‌ வேதியர்‌ விரிஞ்சன்‌ முதலியோராலும்‌ அறியப்படாத 
கேவர்‌ எளியேமாகிய எம்‌ அறிவுக்கு அறியப்படுவாரோ ? அறியப்‌ 
படார்‌ ' என்று 3, 4ஆம்‌ அடிகளுக்குப்‌ பொருள்‌ கூறுவாரும்‌ உண்டு. 


ஆதிநாதர்‌ அவர்‌ என்பதனுள்‌ அவர்‌ என்பதனைப்‌ பகுதிப்‌: 
பொருள்‌ விகுதி என்பாரும்‌ உளர்‌. 


ஒரு தெய்வத்தின்‌ இயற்பெயர்‌ கூறி வாழ்த்தாது, பரம்‌ 
பொருளின்‌ இயல்பு கூறுவதாய்‌ அமைந்த இச்செய்யுள்‌, சடகோபர்‌ 
அருளிய திருவாய்‌ மொழியின்‌ முதற்‌ பதிகத்துப்‌ பயின்ற சொல்லும்‌: 
தொடரும்‌ பொருளும்‌ முறையும்‌ தழுவி அமைந்தது. 


இச்‌ செய்யுள்‌, தாம்‌ இயற்றப்புக்க நூல்‌ இனிது முற்றுமாறு: 
ஆசிரியர்‌ கூறிய ஏற்புடைக்‌ கடவுள்‌ வாழ்த்தாகும்‌. வழிபடு கடவுள்‌ 
வாழ்த்து எனினும்‌ அமையும்‌. 

நூலின்‌ தொடக்கத்து மட்டுமன்றி நூலின்‌ பேருறுப்புக்கள்‌ 
தொடங்குமிடத்தும்‌ கடவுள்வாழ்த்துக்‌ கூறுவது உண்டு. நன்னூ 
லுள்‌ எழுத்ததிகாரத்தின்‌ தொடக்கத்திலும்‌ சொல்லதிகாரத்தின்‌ 
தொடக்கத்திலும்‌ கடவுள்வாழ்த்துக்‌ கூறப்பட்டிருத்தல்‌ காணலாம்‌. 
இம்‌ முறைகொண்டு ஆசிரியர்‌ காண்டந்தோறும்‌ தொடக்கத்தே. 
கடவுள்வாழ்த்துக்‌ கூறியுள்ளார்‌. வில்லிபுத்தூரர்‌ பாரதத்தே அந்‌. 
நூலின்‌ பேருறுப்பாகிய பருவங்களின்‌ தொடக்கத்திலும்‌ சிற்றுறுப்‌ 
பாகிய சருக்கங்களின்‌ தொடக்கத்திலும்‌ கடவுள்‌ வாழ்த்து அமைந்த. 
மையும்‌ இங்கு நோக்கத்தகும்‌. 


1. விராதன்‌ வதைப்‌ படலம்‌ 


இராமன்‌ முதலியோர்‌ ஆரணியத்துள்‌ உறைந்த காலத்து 
நிகழ்ந்தவைகளைப்‌ பேசுதலின்‌ இப்பகுதி ஆரணிய காண்டம்‌ என்று 
பெயர்பெற்றது. ஆரணியம்‌--காடு; அஃது இங்கே தண்டக 
வனத்தைக்‌ குறித்தது. இக்காண்டத்தின்‌ நுவல்‌ பொருள்களுள்‌ 
தலையாயது, புகல்‌ புகுந்தோரைப்‌ புரத்தல்‌ என்று பெரியோர்‌ 
கூறுவர்‌. புகல்‌ புகுந்தோர்க்கு நல்லன புரிதலும்‌, அவர்‌ பகையா 
யுள்ளவற்றை ஒழித்தலும்‌ ஆகிய இரண்டும்‌ புகல்‌ புகுந்தோரைப்‌ 
புரத்தலாகும்‌. தண்டகவனத்துறை தவத்தினர்‌ அரக்கரை அஞ்சி 
இராமன்பாற்‌ புகல்‌ புகுந்தமையும்‌, அவர்க்கு இராமன்‌ அபயம்‌ 
நல்கினமையும்‌ இக்காண்டத்து அகத்தியப்‌ படலத்து 3 முதல்‌ 
2௦ வரையுள்ள செய்யுட்களால்‌ அறியப்படும்‌. புகல்‌ புகுந்தோரைப்‌ 
யுரப்பார்க்குத்‌ தோளாற்றலும்‌ தாளாற்றலும்‌ வேண்டும்‌. அவ்‌ 
விரண்டும்‌ இராமன்பால்‌ ஒருங்கமைந்தமை, பாலகாண்டத்துத்‌ 
தாடகை வதத்தாலும்‌ அகலிகை சாப நீக்கத்தாலும்‌ விளங்கக்‌ 
*கைவண்ணம்‌ அங்குக்‌ கண்டேன்‌ கால்வண்ணம்‌ இங்குக்‌ 
கண்டேன்‌ ' என்று விசுவாமித்திர முனிவன்‌ வியந்து பேசுவா 
னாயினன்‌. மறக்கடை யரக்கனாகிய விராதனுடைய பேராற்றலழித்த 
இராமன்‌ தோளாற்றலும்‌, அவன்‌ சாப வன்பிணி போக்கிய இராமன்‌ 
தாளாற்றலும்‌ கண்டு வியந்தோர்‌ இலக்குவனும்‌, பிராட்டியும்‌ 
ஆவர்‌. விராதனை வென்று அவன்‌ சாபமும்‌ நீக்கிய இராமன்‌ 
பேராற்றலை நினைந்து நினைந்து பிராட்டி வருந்தினமை, 
** வெவ்விராதனை மேல்வருந்‌ தீவினை வவ்வி மாற்றருஞ்‌ சாபமு 
மாற்றிய அவ்விராமனை உன்னித்‌ தன்‌ ஆருயிர்‌ செவ்விராதுணர்‌ 
வோய்ந்துடல்‌ தேம்புவாள்‌” என்று சுந்தரகாண்டத்தும்‌ (858) பேசப்‌ 
படும்‌. விராதன்‌ வதை முதலியவை புகல்புகுந்தோருடைய பகை 
தெறுதலாகும்‌. பின்வரும்‌ சரபங்கன்‌ பிறப்பு நீங்கு படலம்‌ சவரி 
பிறப்பு நீங்கு படலம்‌ முதலியவை அவர்‌ விரும்பிய பேற்றினை 
யளித்ததாகக்‌ கொள்ளலாம்‌. 


விராதன்‌ என்னும்‌ அரக்கனை இராமன்‌ போர்‌ செய்து கொன்‌ 
றமை பேசுதலின்‌ இப்பகுதி விராதன்‌ வதைப்‌ படலம்‌ என்று 
வழங்கப்பெற்றது. இப்படலத்துள்‌ அமைந்த செய்யுள்‌ 72. சந்தம்‌ 3. 
புகுந்த மிகைச்‌ செய்யுள்‌ 12. 


6 ஆரணிய காண்டம்‌ 


இப்படலத்தின்‌ முதல்‌ நான்கு செய்யுட்கள்‌, இராமன்‌ முதலி 
யோர்‌ அத்திரிமுனிவர்‌ உறையுளில்‌ அம்முனிவராலும்‌ அவர்‌ 
பத்தினியாகிய அனசூயையாலும்‌ பாராட்டி உபசரிக்கப்பெற்றுத்‌ 
தங்கினமை பேசுவன. பின்வரும்‌ 14 செய்யுட்கள்‌, விராதனுடைய 
பேருருவும்‌ வலியும்‌ சீற்றமும்‌ தோற்றமும்‌ புலப்படக்‌ காட்டும்‌ 
ஓவியங்களாகத்‌ திகழ்வன. அப்பால்‌ இராமனுக்கும்‌ விராதனுக்கும்‌ 
இடையே நிகழ்ந்த போர்‌ 26 செய்யுட்களால்‌ பேசப்படுகிறது. 
அதன்‌ பின்‌, இராமன்‌ திருவடி தீண்டுதலால்‌ நல்லறிவு வரப்பெற்ற. 
விராதன்‌ இராமனைத்‌ துதிக்கும்‌ 16 பாடல்களும்‌ வேதம்‌ உபநிடதம்‌ 
முதலியவற்றின்‌ சாரமான முடிபொருள்களை உணர்த்துவனவாயும்‌ 
இராமனுடைய பெருமையை விளக்குவனவாயும்‌ அமைந்துள்ளன. 
விராதன்‌ இராமனிடம்‌ தன்‌ சரிதம்‌ தானே கூறும்‌ முறையில்‌ 
அமைந்த இறுதிப்‌ பன்னிரண்டு செய்யுட்களும்‌, நல்லறிவு தலைப்‌ 
பட்ட நிலையில்‌ விராதன்‌ தன்‌ பண்டை நிலை விளக்கும்‌ சிறிய சித்தி 
ரங்களாகும்‌. 


இப்படலத்தின்‌ சிறந்தகதாபாத்திரமாக விளங்குபவன்‌ விராதன்‌. 
இவன்‌ பண்டு தும்புரு என்னும்‌ பெயருடைய கந்தருவனாயிருந்த 
வன்‌; குபேரனுடைய பணியாளன்‌; அரம்பையின்‌ ஆடலிலும்‌ 
அழகிலும்‌ ஈடுபட்டுக்‌ காதல்‌ விஞ்சித்‌ தன்‌ பணியினை மறந்தமையால்‌ 
குபேரனால்‌ “அரக்கனாகுக? என்று சபிக்கப்பட்டவன்‌. குபேரனை 
வணங்கி யிரந்து, (இராமன்‌ தாள்‌ தீண்டலால்‌ அரக்கனுரு நீங்கும்‌ * 
என்று சாபம்‌ நீங்குதற்குரிய வழியும்‌ பெற்றவன்‌ ; உயிர்களையெல்‌ 
லாம்‌ நலிந்து தின்னும்‌ கிலிஞ்சன்‌ என்னும்‌ அரக்கனுக்கு மகனாகப்‌ 
பிறந்து, தண்டகவனத்தைத்‌ தனக்கு உறைவிடமாகக்‌ கொண்டு 
தங்கியவன்‌. ஒரு லட்சத்து இருபத்தையாயிரம்‌ யானைகளின்‌ ஆற்றல்‌ 
உடையவன்‌; * வெய்யோர்‌ யாரே வீர விராதன்‌ துணை வெய்யோர்‌ * 
(மாரீசன்‌ வதை. 184) என்று மாரீசனால்‌ எடுத்துப்‌ பேசப்பட்ட 
வீரமும்‌ கொடுமையும்‌ மிக்கவன்‌; பின்‌ இராவணன்‌ செய்யும்‌: 
பிராட்டியைப்‌ பிரித்தலாகிய தீச்‌ செயலைச்‌ செய்ய முற்பட்டவன்‌. 
இராமன்‌ தண்டக வனத்துட்‌ புக்கவுடன்‌ இவ்விராதன்‌ எதிர்ப்படு 
கிறான்‌. இராமலக்குவரை நோக்கி நில்லும்‌ நில்லும்‌ ' என்று 
சொல்லிக்கொண்டு வந்து, சீதாதேவியைக்‌ கவர்ந்து வான்வழி 
விரைகிறான்‌. அதுகண்ட இராம லக்குவர்‌ சினந்து தோளில்‌ 
உள்ள வில்லை இடக்‌ கரத்தே பிடித்து வலக்கையால்‌ அம்பைப்‌ 
பற்றியவராய்‌ விராதனைத்‌ தொடர்ந்து, “அடா! எங்கே தப்பி 
ஓடுகிறாய்‌? திரும்பு ' என்று கூற, விராதன்‌, “பிரமன்‌ தந்த வரத்‌ 
தால்‌ நான்‌ இறவேன்‌; படை ஒன்றும்‌ இன்றியே என்னால்‌ 
முடிக்கப்படாத வினை இல்லை ; உங்களுக்கு உயிர்ப்பிச்சை தந்தேன்‌ ; 
இவளை விட்டுச்‌ செல்வீராக ' என்கிறான்‌. 


விராதன்‌ வதைப்‌ படலம்‌ ரீ 


இராமன்‌ அவ்விராதனுடைய அறியாமையை நினைந்து 
முறுவல்‌ பூத்தவனாய்‌, * இவன்‌ வலியழிந்து ஒழிவான்‌ ' என்று 
எண்ணித்‌ தன்‌ வில்லின்‌ நாணொலியை எழுப்புகிறான்‌. அவ்வொலி 
கேட்ட விராதன்‌, பூனைவாய்ப்பட்ட கிளிபோலப்‌ பதறிக்‌ கதறும்‌ 
சீதாபிராட்டியை விட்டுச்‌ சற்றே நின்று நினைந்து வெகுண்டு இராம 
னெதிர்‌ தன்‌ கொடிய சூலப்படையைச்‌ சுழற்றி யெறிகிறான்‌. 
தேவரும்‌ யாவரும்‌ நடுங்க வந்த அச்சூலம்‌, இராமன்‌ எய்த 
ஓரம்பால்‌ இரண்டு துண்டமாகி, பின்‌ நிகழ இருக்கும்‌ அரக்கரழிவை 
முன்‌ அறிவிக்கும்‌ தரமகேதுவைப்போல்‌ விழுகிறது. தன்‌ சூலம்‌ 
இற்றது கண்ட விராதன்‌ புழுங்கி மலைகளையெல்லாம்‌ பறித்து இராம 
லக்குவர்மேல்‌ எறிகின்றான்‌. இராமன்‌ வாளிகளால்‌ அம்மலைகள்‌ 
பிளப்புண்டு மீண்டு விராதனுடலிற்‌ பட்ட பட்ட இடமெங்கும்‌ 
புண்ணாக, அவன்‌ ஓர்‌ மராமரத்தை வேரொடும்‌ இறுத்தெடுத்து, 
அதுகொண்டு இராமனைத்‌ தாக்க வருகிறான்‌. இராமன்‌ நான்கு 
அம்புகளால்‌ அம்மராமரத்தைத்‌ துணித்து வீழ்த்தி, விராதன்‌ 
மார்பின்மேல்‌ ஆறு அம்பும்‌ தோளின்மேல்‌ ஆறு அம்பும்‌ புக்கு 
அழுந்தும்படி ஏவுகிறான்‌. உடலெங்கும்‌ இராமனம்பு தைத்துப்‌ 
பதிய நின்ற விராதன்‌, தன்‌. உடல்‌ முழுதும்‌ முட்களையுடைய எய்ப்‌ 
பன்றிபோல்வானாய்த்‌ தன்‌ மெய்யிற்‌ பதிந்த அம்புகள்‌ சிந்திச்‌ சிதறி 
விழும்படி தன்‌ உடலைச்‌ சிலிர்ப்பானாயினன்‌. இராமன்‌ கணைகளால்‌ 
தன்‌ உடலினின்றும்‌ குருதியாறு பெருகியோட, விராதன்‌ சிறிது 
சோர்வுற்றனன்‌. அந்நிலையில்‌ இராமலக்குவர்‌, * இவன்‌ வரபல 
முடையான்‌ ; படைக்கலங்களை ஏவுதலால்‌ சாகான்‌ ; மேலும்‌ போர்‌ 
செய்வான்‌; இவன்‌ கைகளை வெட்டிவிடுவோம்‌ ' என்று வாளை 
உருவிக்கொண்டு அவன்‌ தோளில்‌ ஏறினர்‌. அவ்வளவில்‌ விராதன்‌ 
உணர்ச்சியுற்றவனாய்‌, அவரைத்‌ தோளின்மேல்‌ தாங்கிக்கொண்டு, 
தன்‌ முன்னை வேகத்தினும்‌ பத்து மடங்கு மிக்க வேகத்துடன்‌ 
விண்மிசை யெழுந்து செல்லுகிறான்‌. மிகப்பெரிய விராதனுருவம்‌ 
மகாமேருபோலக்‌ காணப்படுகிறது. அவன்‌ தோள்மேல்‌ உள்ள 
இருவரும்‌ மேருமலையை வலம்‌ வரும்‌ சந்திர சூரியரைப்போல 
விளங்குகிறார்கள்‌. இராமலக்குவர்‌ பலராம கிருட்டினரைப்‌ போலவும்‌ 
அவரைத்‌ தோள்‌ மீது தாங்கி நிற்கும்‌ விராதன்‌ கருடன்‌ போலவும்‌ 
காணப்படுகின்றனர்‌. 

விராதன்‌ அவர்களைத்‌ தோளிற்‌ கொண்டு செல்லலும்‌, சீதா 
பிராட்டி, சேவலைப்‌ பிரிந்த அன்னப்பேடு போல வருந்திப்‌ 
புழுதியில்‌ விழுந்தெழுந்து, தனக்கு உதவும்‌ வேறு துணையின்மை 
யால்‌ விரைந்து விராதனைத்‌ தொடர்ந்து, *அறவொழுக்கமும்‌ 
அன்பும்‌ உடைய இவர்களை விட்டு என்னையே உண்ணுக என்று 
கூறிச்‌ சோர்ந்து விழுந்தனள்‌. பிராட்டியின்‌ துயர்‌ நில்‌ கண்ட 


8 ஆரணிய காண்டம்‌ 


இலக்குவன்‌, இராமனைத்‌ தொழுது, ‘தேவி வருந்த இவ்வாறு 
விளையாடுதல்‌ பழுது” என்று கூற, இராமன்‌, இவனைக்‌ கொல்லுதல்‌ 
பெரிய காரியமன்று; நாம்‌ செல்லவேண்டிய வழியை இவனை 
ஊர்‌ ந்து இனிதே கடக்கலாம்‌ என்று கருதினேன்‌ ' என்று கூறி, 
விராதனைத்‌ தன்‌ தாளால்‌ எற்ற விராதன்‌ விழுந்தான்‌. இராம 
லக்குவர்‌ அவன்‌ தோள்களை வாளால்‌ வெட்டி வீழ்த்தினர்‌. 
தோளிழந்து குருதி ஆறாகப்‌ பெருகிய நிலையிலும்‌ அவன்‌ சாகாமல்‌ 
அவ்விருவரையும்‌ பற்ற நெருங்கினன்‌. அதுகண்ட இராமன்‌ 
இவனை இந்நிலத்தே புதைத்தலே முறையென்றான்‌. இலக்குவன்‌ 
குழி அகழ்ந்தான்‌. இராமன்‌ அதில்‌ நன்னீர்‌ தெளித்து விராத 
னுடல்‌ அக்குழியில்‌ விழும்படி தன்‌ காலால்‌ எற்றித்‌ தள்ளினான்‌. 
அவ்வளவில்‌ விராதன்‌, சாபத்தால்‌ உற்றதாய்ப்‌ பிறவித்‌ துன்பங்‌ 
களையெல்லாம்‌ தந்த அரக்கனுரு நீங்கி, நிகழ்ந்தவற்றை யுணர்ந்து 
தேவனைப்போல வான்மிசை விளங்கினன்‌. பொறிவழிச்‌ சென்று 
புலன்களிற்‌ படியும்‌ மனத்தால்‌ அறிவரிய பொய்தீரொழுக்க 
நெறியின்கண்‌ நிலைத்த நினைவாற்‌ பெறும்‌ அறிவினும்‌, பண்டுதொட்‌ 
டமைந்த நீங்காத பத்திமையாற்‌ பெறும்‌ அறிவினும்‌ மேம்பட்ட 
மெய்யறிவு தலைப்பட விராதன்‌ இராமனைப்‌ பரம்பொருளாக அறிந்து 
துதிப்பானாயினன்‌. துதித்த விராதனியல்‌ கண்ட இராமன்‌ “நீ யார்‌?” 
என்ன, அவன்‌ தன்‌ பண்டை வரலாறு கூறினான்‌ என்பது இப்‌ 
படலத்தின்‌ கதைச்சுருக்கம்‌. இராமனுக்கும்‌ விராதனுக்கும்‌ 
இடையே நிகழ்ந்த போரினை, அறத்திற்கும்‌ மறத்திற்கும்‌ இடையே 
மூண்ட பெரும்‌ போரின்‌ தொடக்கமாகவும்‌ கொள்ளலாம்‌. 


வான்மீகத்துள்‌ விராதன்‌ வதை ஆரணிய காண்டத்தின்‌ முதல்‌ 
தான்கு சருக்கங்களால்‌ பேசப்படுகிறது. அதில்‌ ஒரு சுலோகத்தில்‌ 
விராதன்‌ தோற்றம்‌ பேசப்பட்டது. வான்மீகத்துள்‌ விராதனை “நீ 
யார்‌ ?? என்று இலக்குவன்‌ வினவியதாக உள்ளது. விராதன்‌ 
பிராட்டியைக்‌ கவர்ந்த நிலையில்‌ வருந்திய இராமன்‌ இளவலை 
நோக்கிக்‌ * கைகேயியின்‌ எண்ணம்‌ நிறைவேறி விட்டது” என்று 
தொடங்கிக்‌ கூறும்‌ கூற்று, இராமன்‌ சால்புக்கு ஒவ்வாதென்று 
கம்பரால்‌ விடப்பட்டது போலும்‌. 


1. விராதன்‌ வதைப்‌ படலம்‌ 
இராமன்‌ முதலியோர்‌ அத்திரி முனிவரின்‌ உறையுளை அணுகுதல்‌ 
2606. முத்தி ருத்திய திருத்தியன 
மொய்ந்‌ நகையொடுஞ்‌ 
சித்தி ரக்குனி சிலைக்குமரர்‌ 
சென்றணுகினா 
ரத்தி ரிப்பெய ரருந்தவ 
னிரு ந்தவமைதிப்‌ 
பத்தி ரப்பழு மரப்பொழி 
றுவன்றுபழுவம்‌. 
முத்து இருத்திய திருத்தி அன மொய்ந்‌ நகையொடும்‌ 
சித்திரக்‌ குனி சிலைக்‌ குமரர்‌ சென்று அணுகினார்‌, 
அத்திரிப்‌ பெயர்‌ அருந்தவன்‌ இருந்த அமைதிப்‌ 
பத்திரப்‌ பழுமரப்‌ பொழில்‌ துவன்று பழுவம்‌. 
பொ:--சிறந்த வளைந்த வில்லேந்திய இளைஞராகிய இராம 
லக்குவர்‌, ஒழுங்குபடுத்திப்‌ பதித்த முத்துக்களைப்‌ போன்ற நெருங்‌ 
கிய பற்களையுடைய சீதாபிராட்டியுடன்‌ சென்று, அத்திரி என்னும்‌ 
பெயர்பெற்ற அருந்தவன்‌ தங்கிய நிறைவுடைய அழகிய பழமரங்கள்‌ 
உள்ள சோலைகள்‌ செறிந்த வனத்தை அடைந்தனர்‌. 
கு:--குமரர்‌ மொய்ந்நகையொடும்‌ சென்று, பழுவம்‌ அணுகி 
னார்‌ என இயையும்‌. திருத்தி இருத்திய முத்து அன மொய்ந்நகை 
எனக்‌ கூட்டுக. சித்திரச்சிலை குனிசிலை என்க. சித்திரம்‌-சிறப்பு, 
(பிங்கலநிகண்டு). அருந்தவன்‌ இருந்த பழுவம்‌, பத்திரப்‌ பழுவம்‌, 
பழுமரப்‌ பொழில்‌ துவன்று பழுவம்‌ என்று கொள்க. . அமைதி- 
நிறைவு. பத்திரம்‌-அழகு. துவன்றுதல்‌-செறிதல்‌. பழுவம்‌-வனம்‌. (1) 


அத்திரிமுனிவன்‌ இராமன்‌ முதலியோரை எதிர்கொள்ளல்‌ 
2607. திக்கு றுஞ்செறி பரந்தெரிய நின்றதிரள்பொற் 
கைக்கு றுங்கண்மலை போற்குமரர்‌ காமமுதலா 
முக்கு றும்பற வெறிந்தவினை வான்முனிவனைப்‌ 
புக்கி றைஞ்சின ரருந்தவனும்‌ வந்துபுகலும்‌. 


10 ஆரணிய காண்டம்‌ 


திக்கு உறும்‌ செறி பரம்‌ தெரிய நின்ற திரள்‌ பொன்‌ 

கைக்‌ குறுங்கண்‌ மலை போல்‌ குமரர்‌, காமம்‌ முதல்‌ ஆம்‌ 

முக்குறும்பு அற எறிந்த வினை வால்‌ முனிவனைப்‌ 

புக்கு இறைஞ்சினர்‌; அருந்தவனும்‌ வந்து புகலும்‌. 

பொ :--திசைகளில்‌ உள்ளவையும்‌, மிக்க (பூமி) பாரம்‌ புலப்படத்‌ 
தாங்கி நின்றனவும்‌, திரண்ட அழகிய (துதிக்‌)கையினையும்‌ சிறிய 
கண்களையும்‌ உடையனவுமான யானைகளை ஒத்த இராமலக்குவர்‌, 
காமம்‌ முதலிய மூன்று பகையும்‌ அடியோடொழியும்படி அழித்த தூய 
(தவச்‌) செயலையுடைய அத்திரி முனிவனை (அவன்‌ உறையும்‌) வனத்‌. 
துள்‌ புகுந்து, (அவன்‌ தங்கிய சாலை நோக்கி) வணங்கினர்‌; (பிறரால்‌) 
செய்தற்கரிய தவத்தைச்‌ செய்பவனான அம்முனிவனும்‌, (இவர்‌ 
வரவு கண்டு) தன்‌ இருக்கையினின்று எதிர்வந்து கூறுவானாயினன்‌. 

கு :--திக்கு உறும்‌ மலை, செறிபரம்‌ தெரிய நின்ற மலை, திரள்‌ 
பொற் கைக்‌ குறுங்கண்மலை என இயையும்‌. திக்குறும்‌...குறுங்கண்‌ 
மலை என்றது திசையானைகளை. செறிபரம்‌-மிக்க பாரம்‌. *திக்குறுஞ்‌ 
செறிபரந்‌ தெரிய நின்ற திரள்பொற்கைக்‌ குறுங்கண்‌ மலைபோற்‌: 
குமரர்‌” என்பதனுள்‌, திக்குறும்‌, செறிபரம்‌ தெரிய நின்ற என்னும்‌ 
தொடர்களைக்‌ குமரர்க்கு அடையாக்கி, திக்கு உறும்‌ குமரர்‌, செறிபரம்‌ 
தெரிய நின்ற குமரர்‌ என்று கொண்டு, (யாவர்க்கும்‌) புகலிடமாகப்‌ 
பொருந்திய மிக்க கடவுட்டன்மை வெளிப்பட நின்ற குமரர்‌ என்று 
பொருள்‌ கொள்ளலும்‌ அமையும்‌. திக்கு-புகலிடம்‌. * மற்றொருதிக்கி' 
லர்‌' (உபதேசகாண்டம்‌. சிவராம. 42), : திக்கு வேறில்லையுன்றன்‌ 
பாதத்திலே புகுந்தேன்‌ ' (இராம நாடகம்‌. யுத்த. தரு. 18. சர 
ணம்‌. 4.) என்பவற்றுள்ளும்‌ திக்கு, புகலிடம்‌ என்னும்‌ பொருளிற்‌: 
பயின்றமை காணலாம்‌. இங்ஙனம்‌ கொள்ளின்‌ செறி பரம்‌ என்ப 
தற்கு மிக்க கடவுட்டன்மை என்பது பொருளாம்‌. காமம்‌ முதலாம்‌ 
முக்குறும்பு என்றது காமம்‌ வெகுளி மயக்கம்‌ என்னும்‌ முப்பகையினை.. 
முக்குறும்பும்‌ என உம்மைவிரிக்க. “முக்குறும்பு அற எறிந்த வினை 
வான்‌ முனிவன்‌ ' என்றது அத்திரியென்னும்‌ பெயர்க்கு விளக்கங்‌ 
கூறியவாறு. திரி-மூன்று. அ-இன்மை அன்மை மறுதலை குறித்து 
வரும்‌ ந என்னும்‌ அவ்வியயத்‌ திரிபு. அத்திரி-(காமம்‌ வெகுளி 
மயக்கம்‌ என்னும்‌) மூன்று(ம்‌) அற்றவன்‌. வால்வினை என மாற்றுக. 
வால்வினை - தூய (தவச்‌) செயல்‌. அருந்தவன்‌ என்பது அவன்‌ 
என்னும்‌ சுட்டளவாய்‌ நின்றது. உம்மை-உயர்வுசிறப்பு. (2) 


விராதன்‌ வதைப்‌ படலம்‌ 11 


அத்திரி முனிவனுடைய உவகையுரை 


2608. குமரர்‌ நீரிவ ணடைந்துதவு கொள்கையெளிதோ 
வமரர்‌ யாவரொடு மெவ்வுலகும்‌ வந்தவளவோ 
வெமரின்‌ யார்‌ தவ முயன்றனர்க ளென்றுருகினன்‌ 
தமரெ லாம்வர வுவந்தனைய தன்மைமுனிவன்‌. 


“ குமரர்‌ ! நீர்‌ இவண்‌ அடைந்து உதவு கொள்கை எளிதோ ? 
அமரர்‌ யாவரொடும்‌ எவ்வுலகும்‌ வந்த அளவோ ? 
எமரின்‌ யார்‌ தவம்‌ முயன்றனர்கள்‌ ?” என்று உருகினன்‌, 
தமர்‌ எலாம்‌ வர உவந்தனைய தன்மை முனிவன்‌. 


பொ :-சுற்றத்தாரெல்லாரும்‌ ஒருங்குவர (க்‌ கண்டு) மகிழ்ந்தாற்‌: 
போன்ற தன்மையினையுடைய அத்திரிமுனிவன்‌, (இராமலக்குவரை 
நோக்கி) “மக்காள்‌! நீவிர்‌ யாங்கள்‌ உறையும்‌ இவ்வனத்தே. 
வந்து காட்சி தந்த நிகழ்ச்சி எளியதன்று; தேவர்கள்‌ எல்லாரோடும்‌ 
அவர்‌ உறையும்‌ எல்லாவுலகங்களும்‌ எதிர்ப்பட்ட நிலையினும்‌ 
பெரியது; (இத்தகைய நும்வரவு கிட்டுதற்குரிய பெருந்‌) தவத்தை. 
எங்களுள்‌ எவர்‌ செய்தனரோ ?” என்று கூறி மனங்‌ கரைவா 
னாயினான்‌. 

கு :- முனிவன்‌ உருகினான்‌ என இயையும்‌. தமரெலாம்‌ வரவுவத்‌. 
தனைய தன்மை முனிவன்‌ என்றது, ஒரு காலத்தில்‌ ஓரிடத்தில்‌ 
ஒருங்குவரக்‌ காணும்‌ வாய்ப்பின்‌ நி, வேறு வேறு நாடு நகரங்களிற்‌: 
சென்று தங்கிய சுற்றத்தாரெல்லாம்‌ ஒரு காலத்தில்‌ ஓரிடத்தில்‌ 
ஒருங்குவரக்‌ கண்டால்‌ உளதாகும்‌ மகிழ்ச்சிபோலும்‌ மகிழ்ச்சியை 
யுடைய முனிவன்‌ என்றவாறு. இராமன்‌ முதலியோர்‌ வரவு அத்திரி 
முனிவற்குச்‌ சுற்றத்தாரெல்லாம்‌ ஒருங்குவரக்‌ கண்டபோது விளையும்‌: 
மகிழ்ச்சியைத்‌ தந்தது என்றபடி. குமரர்‌ அண்மைவிளி. யாங்கள்‌ 
அரிதின்‌ முயன்று நீவிர்‌ இருக்குமிடத்துப்‌ போந்து காண்பதன்‌ நி,. 
நீவிர்‌ வலிய வந்து காட்சியளித்த நிகழ்ச்சி பெரும்‌ பேறாகும்‌ என்பது 
புலப்பட, நீர்‌ இவண்‌ அடைந்து உதவுகொள்கை எளிதோ என்றான்‌. 
கொள்கை-நிகழ்ச்சி; “புகுந்த கொள்கை உடனுறைந்தறிந்தா 
னென்ன ' (யுத்த. முதற்போர்‌. 192) எனப்‌ பின்னும்‌, கொள்கை 
என்பது நிகழ்ச்சி என்னும்‌ பொருளிற்‌ பயின்றமை காணலாம்‌. 
எல்லாவுலகங்களினும்‌ மேம்பட்ட அழியாத வீட்டுலகில்‌ வாழும்‌. 
தேவதேவனான இறைவனும்‌ தேவியும்‌ அவரை அகலாது எல்லாப்‌ 
பணியும்‌ புரியும்‌ ஆதிசேடனுமே இராமனாகவும்‌ சீதாபிராட்டியாகவும்‌ 
இலக்குவனாகவும்‌ தோன்றியுள்ளாராதலின்‌ அவர்‌ வரவு எல்லாத்‌ 
தேவரும்‌ எல்லாவுலகும்‌ எதிர்ப்பட்ட நிலையினும்‌ பெரிதாயிற்று.. 


12 ஆரணிய காண்டம்‌ 


எமரின்‌ யார்‌ தவம்‌ முயன்றனர்கள்‌ என்றது, நும்‌ வரவு கிட்டுதற்‌ 
குரிய தகுதி என்பால்‌ இல்லை; என்‌ இனத்தவரான முனிவர்‌ தவப்‌ 
பயனாக நும்‌ வரவு கிட்டியதாதல்‌ வேண்டும்‌; அத்தவத்தைச்‌ செய்த 
முனிவர்‌ யார்‌! என்று வியந்து கூறியவாறு. இங்கு “*நிலஞ்‌ செய்தவ 
மென்றுணரினன்று நெடியோய்‌ ! என்‌ நலஞ்செய்வினை யுண்டெனி 
னும்‌ அன்று; நகர்‌ நீ யான்‌, வலஞ்செய்து வணங்க வெளிவந்த விது 
முந்தென்‌ குலஞ்செய்தவம்‌” (929) என்று சக்கரவர்த்தி கூறியதும்‌ 
நோக்கத்தகும்‌. * எமரின்‌ யார்‌ தவம்‌ முயன்றனர்கள்‌' என்பதற்கு 
றும்‌ காட்சி கிட்டப்‌ பெற்ற எங்களைப்போலத்‌ தவஞ்‌ செய்தவர்கள்‌ 
பிறரில்லை என்று பொருள்‌ கொள்ளலும்‌ ஆகும்‌. (3) 


இதன்பின்‌, 29, 25, 29, 48, 52 என்னும்‌ குறியீடுள்ள சுவடிகளில்‌ 
பின்வரும்‌ மிகைப்பாடல்கள்‌ ஐந்தும்‌ காணப்படுகின்‌ றன. 


2608 (6) ஆதி யானிட மமர்ந்தவளை யன்பினணையா 
ஏதி லின்னவநு சூயையை யிறைஞ்சவிறையோய்‌ 
வேத கீதமவை வெண்கடல்‌ வெறிப்பருபுவி 
ஓது முன்பிறவி யோனமதி தண்டமுமிழ்வோய்‌. 


2008 (0) உன்‌ நலங்கிளர வோகிமேல்‌ யோகசயனன்‌ 
தன்ன தன்ன சரிதத்தயல்‌ சமைத்தவினையின்‌ 
உன்னி யுன்னிமறை யுச்சமதி கீத மதுர 
துன்னி மாதவி யுவந்தபரன்‌ வேகமுதவி. 


2008 (6) பருதி யைத்தருமுன்‌ னத்திரி பதத்தநுசைகை 


கருதி யுய்த்திடுதல்‌ காணுதி கவந்தமலையோய்‌ 
சுருதி யுய்த்தகல னைப்பொதி சுமந்துகொளெனாத்‌ 
தருதி லங்கணை சயத்தரசி சாருமெனலும்‌. 

2608 (0) பாற்கடற்பணிப்‌ பாம்பணைப்‌ பரம்பரமனை 
யேற்கை யேத்தியிவ ணெய்துதலி னென்னையெதிர 
லாற்க வண்பொதிய சைந்தென கரத்திலணையா 
வூர்க்க முன்பணி யுவந்தரு ளெனப்‌ பெரிதரோ. 


2608 (6) அன்ற றக்கடலழித்தகல நின்றனிதரோ 
சென்று தக்கபனி சேர்முனி திறத்தெனினரோ 
வென்றி கற்குமொழி மேலிடுதல்‌ வேண்டுதலிரோ 
இன்றி தற்கொரிறை யெல்லைபொரு எள்ளுமுளரோ. 


விராதன்‌ வதைப்‌ படலம்‌ 13: 


இராமன்‌ முதலியோர்‌ தண்டகவனத்திற்‌ புகுதல்‌ 
2609. அன்ன மாமுனியொ டன்றவ ணுறைந்தவனரும்‌ 
பன்னி கற்பினன சூயைபணி யாலணிகலன்‌ 
றுன்னு தூசினொடு சந்திவை சுமந்தசனகன்‌ 
பொன்னொ டேகியவர்‌ தண்டக வனம்புகுதலும்‌. 


அன்ன மா முனியொடு அன்று அவண்‌ உறைந்து, அவன்‌ அரும்‌: 
பன்னி, கற்பின்‌ அனசூயை பணியால்‌, அணிகலன்‌, 
துன்னு தூசினொடு, சந்து, இவை சுமந்த சனகன்‌ 
பொன்னொடு ஏகி, அவர்‌ தண்டகவனம்‌ புகுதலும்‌. 


பொ:--அக்குமரர்‌, அத்தகைப்‌ பெருமை வாய்ந்த அத்திரி முனிவ: 
னுடன்‌ அன்று (அவன்‌ உறையுளாகிய) அவ்விடத்தே தங்கி, (வழி 
நாள்‌) அவன்‌ பெருமை வாய்ந்த மனையாளாகிய (யாவரும்‌) பாராட்‌ 
டிப்‌ பேசும்‌ கற்பினையுடைய அனசூயையின்‌ கட்டளையால்‌ ஆபரணங் 
களும்‌ பொருந்திய உடைகளும்‌ சந்தனமும்‌ ஆகிய இவற்றைத்‌. 
தரித்த சனகன்‌ மகளான சீதாபிராட்டியுடன்‌ சென்று, கண்டக. 
வனத்திற்‌ புக்க அளவில்‌. 


கு :--பன்னி - பத்தினிஃ மனையாள்‌ ; பத்நி என்னும்‌ வடசொல்‌: 
பன்னி எனத்‌ திரிந்தது. அனசூயை என்பது அத்திரி முனிவன்‌: 
மனையாளின்‌ பெயர்‌. அச்சொல்‌ அழுக்காறற்றவள்‌ என்று பொருள்‌ 
படும்‌. அசூயை - அழுக்காறு. முன்நின்ற. அன்‌ மறுதலைப்‌ பொரு. 
ளுணர்த்தும்‌. பணி- கட்டளை. துன்னு தூசு - பொருந்திய (ஏற்ற) 
உடை. சந்து - சந்தனம்‌. சுமந்த - தரித்த-- தாங்கிய. அணிகலன்‌ 
என்றது பூண்‌ வகைகளை. தூசு என்றது உடை வகைகளை, சந்து: 
என்றது பூச்சு வகைகளை. இவற்றோடு சூடுவனவும்‌ கொள்க. இவை: 
யெல்லாவற்றையும்‌ பொதுவினையால்‌ சுமந்த என்றார்‌. இவற்றின்‌ “ 
மிகுதிபற்றிச்‌ சுமந்த என்றார்‌ என்னினும்‌ ஆம்‌. அனசூயை பணியால்‌ 
அணிகலன்‌ துன்னு தூசினொடு சந்திவை சுமந்த சனகன்‌ பொன்‌ 
என்றமையால்‌, அயோத்தியினின்று புறப்பட்டது முதல்‌ அத்திரி: 
முனிவனுறையுளை அடையும்வரை சீதாபிராட்டி மரவுரியுடுத்து விரத. 
வொழுக்கமே மேற்கொண்டிருந்தமை புலப்படும்‌. £ அனையவேலை 
யகன்மனை யெய்தினள்‌, புனையுஞ்‌ சீரந்‌ துணிந்து புனைந்தனள்‌ * 
(1919), * சீரைசுற்றித்‌ திருமகள்‌ பின்செல ! (1925) என்று ஆசிரியர்‌ 
முன்‌ கூறினமையும்‌ நோக்கத்தகும்‌. இச்செய்யுள்‌ முதல்‌ இப்படலத்‌ 
தின்‌ 18-ஆம்‌ செய்யுள்‌ முடிய ஒரு தொடர்‌. குமரர்‌ தண்டகவனம்‌ 
புகுதலும்‌, விராதனெனும்‌ அக்கொடுந்‌ தொழிலினான்‌, சாரவந்து,. 
எதிர்விலங்கினன்‌ என இயைந்து முடியும்‌. (4): 


14 ஆரணிய காண்டம்‌ 


28, 25, 29, 48, 52 என்னும்‌ குறியீடுள்ள சுவடிகளில்‌ இச்செய்‌ 
யுளின்பின்‌ பின்வரும்‌ மூன்று மிகைச்‌ செய்யுட்கள்‌ காணப்படு 
கின்றன. 


2609. (ய யோச னைப்புகுத யோகிமுனி யோக வரையின்‌ 
பாச பத்தரிடர்‌ பற்றறவ கற்று பழையோர்‌ 
ஓசை யுற்றபொரு ளுற்றன வெனப்பெரிதுவறந் 
தாசை யுற்றவ ரறிந்தன ரடைந்தனரவண்‌. 


2009. (1) ஆதி நான்மறையி னாளரை யடித்தொழில்புரிந்‌ 
தேது நீரிலிடை யெய்தியது நாதமெனலும்‌ 
ஓதி யோயுளர்ப்‌ புரந்தரர துட்சி மடவார்‌ 
மாத மாண்டவியன்‌ மாயையினில்‌ வஞ்ச நடமே. 


2009, (6) விண்ணை யாளிசெய்த மாயையினில்‌ மெய்யில்‌ மடவார்‌, 
அண்ணல்‌ மாமுனிவ னோடுமென லப்பினடமாம்‌ 
எண்ண வுன்னியதை யெய்தின ரிறைஞ்சி யவணின்‌ 
நண்ணி வைகினர்‌ அகன்றன ரசைந்தனனரோ. 


விராதன்‌ இராமலக்குவரை எதிர்தல்‌ 2610-2623 
2610. எட்டொ டெட்டுமத மாகரி யிரட்டியரிமா 
வட்ட வெங்கண்வரை யாளிபதி னாறுவலியிற்‌ 
கிட்ட விட்டிடை கிடந்தன செறிந்த வொருகைத்‌ 
தொட்ட முத்தலை யயிற்றொழின்‌ மிடற்கழுவொடே. 


எட்டொடு எட்டு மத மா கரி, இரட்டி அரிமா, 
வட்ட வெம்‌ கண்‌ வரை ஆளி பதினாறு, வலியின்‌ 
கிட்டவிட்டு இடை கிடந்தன, செறிந்த ஒருகைத்‌ 
தொட்ட முத்தலை அயில்‌ தொழில்‌ மிடல்‌ கழுவொடே. 


பொ :--மதங்கொண்ட பெரிய பதினாறு யானைகளும்‌, முப்பத்‌ 
திரண்டு சிங்கங்களும்‌, கொடிய கண்களை யுடையனவும்‌, மலையில்‌ 
வாழ்வனவும்‌ ஆன பதினாறு யாளிகளும்‌ தன்‌ வலிமையால்‌ தம்முள்‌ 
ஒன்றோடொன்று பொருந்தும்படி கோக்கப்பட்டுக்‌ கிடந்தனவாய்‌ 
நெருங்கிய ஒரு கையிலே பிடித்த கூர்மையும்‌ வேலைப்பாடும்‌ 
அமைந்த மூன்று தலையினை உடைய வலிய சூலப்படையுடன்‌. 

கு :--எட்டொடு எட்டு - பதினாறு. இரட்டி - இருமடங்கு. அதா 
வது யானைக்குச்‌ சொல்லிய பதினாறு என்னும்‌ எண்ணின்‌ இருமடங்‌ 
காகிய முப்பத்திரண்டு என்று கொள்ளத்தகும்‌. அரிமா - சிங்கம்‌, 


விராதன்‌ வதைப்‌ படலம்‌ 15 


வரை - மலை. ஆளி - ஒரு விலங்கு; யானைபோல்‌ துதிக்கையும்‌ 
சிங்கம்போல்‌ வலிமையும்‌ உடையது; இது யாளி எனவும்‌ வழங்கப்‌ 
படும்‌. கிட்டவிட்டுக்‌ கிடந்தன செறிந்த கழு, ஒருகைத்‌ தொட்ட 
கழு, அயிற்கழு, தொழிற்கழு, முத்தலைக்கழு, மிடற்கழு என்க. 
தொடுதல்‌ - பிடித்தல்‌. முத்தலைக்கழு - மூன்று கவர்களையுடைய 
சூலம்‌. அயில்‌ - கூர்மை, தொழில்‌ - வேலைப்பாடு. மிடல்‌ - வலிமை. 
விராதன்‌, யானைகளையும்‌ சிங்கங்களையும்‌, ஆளிகளையும்‌, தன்‌ ஒரு 
கையிற்‌ பிடித்த சூலத்தின்‌ கவர்களில்‌ அவை ஒன்றோடொன்று 
நெருங்கிக்‌ கிடக்கும்படி குத்தித்‌ தூக்கிக்கொண்டது தன்‌ உணவின்‌ 
பொருட்டு என்று கொள்ளத்தகும்‌. 2629-ஆம்‌ பாடலில்‌ உள்ள 
விராதன்‌ என்னும்‌ எழுவாயினை இங்கே கொண்டு, விராதன்‌, கழு 
வொடு முடுகி,...... வந்து விலங்கினன்‌ என்று முடிக்க. (5) 


2611. செஞ்சு டர்ச்செறி மயிர்ச்சுருள்‌ செறிந்தசெனிய 
னஞ்சு வெற்புருவு பெற்றிடை நடந்ததெனமா 
மஞ்சு சுற்றிய வயங்குகிரி வாதவிசையிற் 
பஞ்சு பட்டது படப்படியின்‌ மேன்முடுகியே. 


செஞ்சுடர்ச்‌ செறி மயிர்ச்‌ சுருள்‌ செறிந்த செனியன்‌, 
நஞ்சு வெற்பு உருவு பெற்று இடை நடந்தது என, மா 
மஞ்சு சுற்றிய வயங்கு கிரி வாத விசையில்‌ 

பஞ்சு பட்டது படப்‌ படியின்மேல்‌ முடுகியே. 


பொ :--செவ்வொளி மிக்க அடர்ந்த சுருட்டைமயிர்‌ பொருந்திய 
தலையை உடையவனாகி, விடம்‌ மலைவடிவம்‌ பெற்று (க்காட்டின்‌) 
இடையே நடந்தாற்போலப்‌ பெரிய மேகம்வளைத்த விளக்கம்‌ 
வாய்ந்த மலைகள்‌, காற்றின்‌ வேகத்தால்‌ பஞ்சுபோல்‌ நிலை கெடும்‌ 
படி மண்மிசையே விரைந்து. 

கு :—அரக்கருடைய சிகை செந்நிறம்‌ வாய்ந்ததாகலின்‌ செஞ்‌ 
சுடர்ச்‌ செறி மயிர்ச்சுருள்‌ என்றார்‌. செறிதல்‌ - பொருந்துதல்‌, 
சென்னி - தலை; சென்னி என்பது செனியென்றானது விகாரம்‌. 
மஞ்சு - மேகம்‌. வயங்குதல்‌ - நெடுந்தூரத்துள்ளார்க்கும்‌ புலனாகும்‌ 
தோற்றப்‌ பொலிவுடையதாதல்‌. கிரி - மலை. வாதம்‌ - காற்று. படி - 
பூமி. முடுகுதல்‌ - விரைதல்‌. (6) 


2612. புண்டு ளங்கியன கண்கள்கனல்‌ பொங்கமழைசூழ்‌ 
விண்டு ளங்கிட விலங்கல்கள்‌ குலுங்கவெயிலுங்‌ 


16 ஆரணிய காண்டம்‌ 


கண்டு ளங்கதி குறைந்திட நெடுங்கடல்சுலா 
மண்டு ளங்கவய வந்தகன்‌ மனந்தளரவே. 


புண்‌ துளங்கியன கண்கள்‌ கனல்‌ பொங்க, மழை சூழ்‌ 
விண்‌ துளங்கிட, விலங்கல்கள்‌ குலுங்க, வெயிலும்‌ 

கண்டு உளம்‌ கதி குறைந்திட, நெடுங்கடல்‌ சுலாம்‌ 
மண்‌ துளங்க, வய அந்தகன்‌ மனம்‌ தளரவே. 


பொ :--புண்‌ விளங்கினாற்போன்ற கண்களினின்று சினக்கனல்‌ 
மிக்கெழ, மேகங்கள்‌ சூழ்கின்ற ஆகாயமும்‌ நடுங்க, மலைகளும்‌. 
குலுங்க, சூரியனும்‌ (இவன்‌ விரைவை) நோக்கி ஊக்கமும்‌ வேகமும்‌: 
குறைய, நெடிய கடல்‌ சூழ்ந்த நிலமும்‌ நடுங்க, வெற்றியையுடைய: 
இயமனும்‌ இவன்‌ வரவுகண்டு மனத்தளர்ச்சியடைய. 


கு:--புண்டுளங்கியனகண்‌ என்றது, புண்போல்‌ விளங்கும்‌ கண்‌ 
என்றவாறு. கண்ணோட்டமில்லாத கண்களாதலின்‌ புண்துளங்கியன' 
கண்கள்‌ என்றார்‌. * கண்ணோட்டமில்லவர்‌ கண்ணிலர்‌' (577). 
கண்ணிற்‌ கணிகலம்‌ கண்ணோட்டம்‌ அஃதின்றேற்‌, புண்ணென்‌ 
றுணரப்படும்‌ ' (575) என்னும்‌ திருக்குறள்களும்‌ இங்கே நோக்கத்‌. 
தக்கன. புண்போலச்‌ செந்நிறம்‌ வாய்ந்து விளங்குதலின்‌ புண்‌ 
துளங்கியன கண்கள்‌ என்றார்‌ என்னலும்‌ ஆம்‌. துளங்கல்‌ - விளங்கு. 
தல்‌. கனல்‌ - நெருப்பு. பொங்குதல்‌ - மிகுதல்‌. மழை - மேகம்‌.. 
துளங்கல்‌ (2, 4) - நடுங்குதல்‌. விலங்கல்‌ - மலை. வெயில்‌ - சூரியன்‌,. 
உள்ளம்‌ உளம்‌ என்றானது; விகாரம்‌. உள்ளம்‌ - மனம்‌; இங்கே 
ஆகுபெயராய்‌ உள்ளத்தின்‌ பண்பான ஊக்கத்தை உணர்த்தியது... 
“உள்ளம்‌ உடைமை உடைமை” (592) என்னும்‌ திருக்குறளில்‌ 
உள்ளம்‌ ஊக்கம்‌ என்னும்‌ பொருளிற்‌ பயின்றமை காணலாம்‌. கதி- 
வேகம்‌. சுலாம்‌ - சூழ்ந்த. வயம்‌- வெற்றி. அந்தகன்‌ - இயமன்‌. 
விண்ணும்‌ விலங்கல்களும்‌ மண்ணும்‌ அந்தகனும்‌ என உம்மை: 
விரித்து, நடுங்காத விண்ணும்‌ மண்ணும்‌ நடுங்க, குலுங்காத விலங்‌ 
கல்களும்‌ குலுங்க, மனந்தளராத இயமனும்‌ மனம்‌ தளர என்று 
பொருள்‌ கொள்ள த்தகும்‌. (7) 


2613. புக்க வாளரி முழங்குசெவி யின்பொ றியுறப்‌ 
பக்க மின்னுமணி மேருசிக ரங்குழைபடச்‌ 
செக்கர்‌ வான்மழை நிகர்க்கவெதி ருற்றசெருவத்‌ 
துக்க வீரருதி ரத்தினொளிர்‌ செச்சையினொடே. 


விராதன்‌ வதைப்‌ படலம்‌ 17 


புக்க வாள்‌ அரி முழங்கு செவியின்‌ பொறி உறப்‌ 
பக்கம்‌ மின்னும்‌ மணி மேரு சிகரம்‌ குழை படச்‌ 
செக்கர்‌ வான்‌ மழை நிகர்க்க, எதிர்‌ உற்ற செரு அத்து 
உக்க வீரர்‌ உதிரத்தின்‌ ஒளிர்‌ செச்சையினொடே. 


பொ :--கொடிய சிங்கங்கள்‌ (மலைமுழை யென்று கருதி உள்ளே) 
புகுந்தனவாய்‌ முழங்குகின்ற காதுகளில்‌, பக்கங்களிலெல்லாம்‌ 
மணிகள்‌ மிகவும்‌ ஒளி வீசுகின்ற மேருமலையின்‌ சிகரம்‌ குண்டலங்‌ 
களாக இசைய, நேர்பட்ட போரில்‌ மாறுபட்டு வந்த வீரருடலி 
னின்று சிந்தித்‌ தெறித்த குருதியால்‌ செவ்வானத்தொடு கூடிய 
மேகம்போல விளங்குகின்ற சட்டையுடன்‌. 

கு:--வாள்‌ அரிபுக்க முழங்குசெவி எனவும்‌, மணி பக்கம்‌ உற 
மின்னும்‌ மேரு சிகரம்‌ எனவும்‌, எதிர்‌ உற்ற செருவத்து, உக்க வீரர்‌ 
உதிரத்தின்‌ செக்கர்வான்‌ மழை நிகர்க்க ஒளிர்‌ செச்சை எனவும்‌ 
இயையும்‌. அரி - சிங்கம்‌. புக்க - புக்கனவாய்‌ ; முற்றெச்சம்‌. செவி 
யின்‌ பொறி - காது. இன்‌ அல்வழிச்சாரியை. குழை - குண்டலம்‌. 
செரு - போர்‌. அத்து - சாரியை. நிகர்க்க - ஒக்க. உகுதல்‌ - சிந்துதல்‌. 
உதிரம்‌ - இரத்தம்‌. ஒளிர்தல்‌ - விளங்குதல்‌. செச்சை - சட்டை. 
“ ஒன்‌ றியவுதிரச்‌ செச்சை: (1080) என்பது சீவக சிந்தாமணி. கரிய 
விராதன்‌ உருவுக்கு மேகமும்‌, அவன்‌ மார்பிற்‌ பூண்ட பகைவீரர்‌ 
குருதிபடிந்த சட்டைக்குச்‌ செவ்வானும்‌ உவமை. விராதன்‌ காதுகள்‌ 
மலை முழைபோலப்‌ பெரியவாயிருந்தமையின்‌ சிங்கங்கள்‌ அவற்றில்‌ 
புக்கு முழங்கலாயின. (8) 


2614. படையொ டாடவர்கள்‌ 

பாய்புரவி மால்களிறுதேர்‌ 
நடைய வாளரிகள்‌ 

கோளுழுவை நண்ணியவெலா 
மடைய வாரியர 

வாலசை யனேகவிதவன்‌ 
நரொடையன்‌ மாலைதுயல்‌ 

வந்துலவு தோள்பொலியவே. 


படையொடு ஆடவர்கள்‌, பாய்‌ புரவி, மால்‌ களிறு, தேர்‌, 

நடைய வாள்‌ அரிகள்‌, கோள்‌ உழுவை, நண்ணிய எலாம்‌ 

அடைய வாரி, அரவால்‌ அசை அனேக வித வன்‌ 

தொடையல்‌ மாலை துயல்வந்து உலவு தோள்‌ பொலியவே. 
2 


18 ஆரணிய காண்டம்‌ 


பொ :--படைக்கலங்களோடு அவற்றைத்‌ தாங்கிய வீரர்களையும்‌ 
பாய்ந்து செல்லும்‌ குதிரைகளையும்‌ மதமயக்கம்‌ உள்ள களிற்றி 
யானைகளையும்‌ தேர்களையும்‌ பெருமித நடையுடைய கொடிய சிங்கங்‌ 
களையும்‌ வலிய புலிகளையும்‌ மற்றும்‌ தன்னை அடுத்த எல்லாவற்றையும்‌ 
ஒருங்கு கைக்கொண்டு பாம்பினால்‌ முடிந்த பலவகையான வலிய 
தொடுக்கப்பட்ட (கதம்ப) மாலைகள்‌ தொங்கி அசைகின்ற தோள்கள்‌' 
விளங்க, 


கு:--ஆடவர்‌ என்றது இங்கே வீரரை. பீடு நடையுடையன 
வாதலின்‌ நடைய வாளரிகள்‌ என்றார்‌. கோள்‌ - வலிமை. உழுவை - 
புலி. அடைய - முழுவதும்‌. வாரி - கைக்கொண்டு. அரவு - பாம்பு. 
அசைத்தல்‌ - முடிதல்‌. தொடையல்‌ மாலை - தொடுக்கப்பட்ட மாலை. 
துயல்வருதல்‌ - தொங்குதல்‌. உலவுதல்‌ - அசைதல்‌. செச்சையி 
னொடு (2618) அனேகவித வன்றொடையல்‌ (கதம்பம்‌) மாலை துயல்‌ 
வந்துலவுதோள்‌ பொலிய என இயைக்க. (9) 


2615. குன்று துன்றின 

வெனக்குமுறு கோபமதமா 
வொன்றொ டொன்‌ நிடை 

யடுக்கின தடக்கையுதவப்‌ 
பின்று கின்றபில 

னிற்பெரிய வாயினொருபான்‌ 
மென்று தின்றுவிளி 

யாதுவிரி யும்பசியொடே. 


குன்று துன்றின எனக்‌ குமுறு கோப மதமா 
ஒன்றொடு ஒன்று இடை அடுக்கின தடக்கை உதவப்‌ 
பின்று .கின்ற பிலனின்‌ பெரிய வாயின்‌ ஒருபால்‌ 
மென்று தின்று விளியாது விரியும்‌ பசியொடே. 


பொ :--மலைகள்‌ (ஒன்றோடொன்று) நெருங்கினாற்போலத்‌ தன்‌ 
னிடம்‌ ஒன்றோடொன்று (நெருங்க) அடுக்கப்பட்ட முழங்குகின்ற 
சினமும்‌ மதமும்‌ பொருந்திய யானைகளைப்‌ பெரியகை கொடுக்க 
நீண்ட குகையினும்‌ பெரிதான வாயின்‌ ஒரு பகுதியில்‌ அடங்க 
மென்று தின்றும்‌ தணியாது மிகுகின்ற பசியுடன்‌. 

க :—குன்று துன்‌ நினவென ஒன்றொடொன்று இடை அடுக்கின 
குமுறு கோப மதமா தடக்கை உதவ என இயைக்க. துன்றுதல்‌ - 
நெருங்குதல்‌. பின்றுதல்‌ - நீண்டதாதல்‌. பிலன்‌ - குகை. வாயின்‌ 


விராதன்‌ வதைப்‌ படலம்‌ 10 


ஒருபால்‌ என்றது கடைவாயினை. தின்றும்‌ என உம்மை விரிக்க. 
விளிதல்‌ இங்கே தணிதல்‌ என்ற பொருளிற்‌ பயின்றது. (10) 


2616. பன்ன காதிபர்‌ பணாமணி பறித்தவைபகுத்‌ 
தன்ன வானவர்‌ விமானமிடை யிட்டரவிடைத்‌ 
துன்னு கோளினொடு தாரகை தொடுத்ததுழனிச்‌ 
சன்ன வீரமிடை மின்னுதட மார்பினொடுமே. 


பன்ன காதிபர்‌ பணாமணி பறித்து அவை பகுத்து, 
அன்ன வானவர்‌ விமானம்‌ இடையிட்டு, அரவிடைத்‌ 
துன்னு கோளினொடு தாரகை தொடுத்த துழனிச்‌ 
சன்னவீரம்‌ இடை மின்னு தடமார்பினொடுமே. 


பொ :--பாம்பின்‌ தோலில்‌, அட்டமா நாகங்களைவென்று அவற்‌ 
றின்‌ படத்திலுள்ள இரத்தினங்களைப்‌ பறித்து அவற்றைப்‌ பாகுபாடு 
செய்து (பதித்து) வைத்து, அவ்வாறு வென்று கைக்கொண்ட தேவ 
ருடைய விமானங்களை இடையே தொங்கவிட்டு, நெருங்கிய கோள்க 
ளோடு நட்சத்திரங்களையும்‌ தொடுத்த ஒலியுள்ள சன்னவீரம்‌ 
என்னும்‌ வெற்றிமாலை (மற்றை அணிகலன்களுக்கு) இடையே 
விளங்கும்‌ பெரிய மார்பினுடன்‌. 

கு:-பன்னகம்‌ - பாம்பு. அதிபர்‌ - தலைவர்‌. பன்னக அதிபர்‌ 
என்பது வடமொழித்‌ தீர்க்கசந்தி விதியால்‌, பன்னகாதிபர்‌ என்றா 
யிற்று. பணம்‌ - படம்‌, கோள்‌ - நவக்கிரகம்‌. தாரகை - நட்சத்‌ 
திரம்‌. சன்னவீரம்‌ சுந்தர காண்டம்‌ 414-ஆம்‌ செய்யுளிலும்‌ கூறப்‌ 
பட்டுள்ளது. (11) 


2617. பம்பு செக்கரெரி யொக்குமயிர்‌ பக்கமெரியக்‌ 
கும்ப முற்றவுயர்‌ நெற்றியின்‌ விசித்தொளிகுலா 
வும்ப ருக்கரசன்‌ மால்கரியி னோடையெயிறுண்‌ 
கிம்பு ரிப்பெரிய தோள்வளையொ டுங்கிளரவே. 
பம்பு செக்கர்‌ எரி ஓக்கும்‌ மயிர்‌ பக்கம்‌ எரியக்‌ . 
கும்பம்‌ உற்ற உயர்‌ நெற்றியின்‌ விசித்து, ஒளி குலா 
உம்பருக்கு அரசன்‌ மால்‌ கரியின்‌ ஓடை, எயிறு உண்‌ 
கிம்புரிப்‌ பெரிய தோள்வளையொடும்‌ கிளரவே. 


20 ஆரணிய காண்டம்‌ 


பொ :-— பரவிய செவ்வானத்தையும்‌ நெருப்பையும்‌ ஒக்கும்‌ (தலை) 
மயிர்‌ பக்கங்களில்‌ விளங்க, குடம்‌ போன்ற உயர்ந்த நெற்றியில்‌ 
கட்டப்பட்டு ஒளிதழையும்‌, தேவர்க்கு அரசனான இந்திரனுடைய 
(அயிராவதமென்னும்‌) பெரிய யானையின்‌ நெற்றிப்பட்டம்‌, அதன்‌ 
கொம்புகள்‌ பூண்ட கிம்புரிகளாகிய தோள்வளைகளோடும்‌ விளங்க. 


கு:--பம்புதல்‌ - பரவுதல்‌. செக்கரும்‌ எரியும்‌ என உம்மை 
விரிக்க. விராதன்‌ தலையிலுள்ள உரோமத்துக்குச்‌ செக்கரும்‌ எரியும்‌ 
நிறத்தால்‌ உவமமாயின. கும்பம்‌ - குடம்‌. விசித்தல்‌ - கட்டுதல்‌. 
ஒளிகுலாவு ஓடை, உம்பருக்கரசன்‌ மால்கரியின்‌ ஓடை எனவும்‌, ஒளி 
குலாவு கிம்புரி, உம்பருக்கு அரசன்‌ மால்‌ கரியின்‌ எயிறு உண்‌ கிம்புரி 
எனவும்‌ இயைக்க. குலாவுதல்‌ - விளங்குதல்‌. உம்பருக்கு அரசன்‌ - 
இந்திரன்‌. உம்பருக்கு அரசன்‌ மால்கரி - அயிராவதம்‌. ஓடை - 
யானையின்‌ நெற்றிப்பட்டம்‌. கிம்புரி- யானைக்‌ கொம்பில்‌ இடும்பூண்‌.. 
கிளர்தல்‌ - விளங்குதல்‌. விராதன்‌ தன்‌ நெற்றிப்‌ பட்டமாக இந்திர 
னுடைய அயிராவதத்தின்‌ ஓடையையும்‌, தோள்‌ வளைகளாக அதன்‌ 
கொம்பிற்‌ கட்டிய கிம்புரியையும்‌ அணிந்துகொண்டு விளங்கினான்‌ 
என்றவாறு. இதனால்‌ விராதன்‌ இந்திரனை வென்றவன்‌ என்பது 
பெறப்படும்‌. (12) 


2618. தங்கு திண்கரிய காளிமை தழைந்துதவழப்‌ 
பொங்கு வெங்கொடுமை யென்பது புழுங்கியெழமா 
மங்கு பாதகம்‌ விடங்கனல்‌ வயங்கிநிமிரக்‌ 
கங்குல்‌ பூசிவரு கின்றகலி காலமெனவே. 


தங்கு திண்‌ கரிய காளிமை தழைந்து தவழப்‌ 
பொங்கு வெம்‌ கொடுமை என்பது புழுங்கி எழ, மா: 
மங்கு பாதகம்‌ விடம்‌ கனல்‌ வயங்கி நிமிரக்‌ 

கங்குல்‌ பூசி வருகின்ற கலிகாலம்‌ எனவே. 


பொ :--கிளர்கின்ற மிக்க கொடுமை வெகுண்டெழப்‌ பெருமை 
குறையும்‌ பாவம்‌ விடம்‌ போலவும்‌ நெருப்புப்‌ போலவும்‌ மிக்கு 
ஓங்கப்‌ பொருந்திய திண்ணிய மிக்க கருமை நிறம்‌ தழைந்து பரவ, 
இரவோடு கூடிவருகின்ற கலிகாலம்‌ போல. 


கு:--கொடுமை புழுங்கி எழ, பாதகம்‌ விடம்‌ கனல்‌ வயங்கி 
நிமிரக்‌ காளிமை தழைந்து தவழக்‌ கங்குல்‌ பூசிவருகின்ற கலிகாலம்‌ : 
என இயைக்க. தங்குதல்‌ - பொருந்துதல்‌. காளிமை என்பதற்குக்‌ 
கருமை என்று பொருளாதலின்‌, கரிய காளிமை என்பது “மிக்க 


விராதன்‌ வதைப்‌ படலம்‌ 21 
கருமை' என்று பொருள்படும்‌. வெம்கொடுமை - மிக்க கொடுமை 
புழுங்குதல்‌ - வெகுளுதல்‌ ; “ முக்கணன்‌ புதல்வனை வேறெனப்‌ 
புழுங்கி! (சீபரி. 260) என்பது தணிகைப்‌ புராணம்‌. மா - பெருமை. 
மங்குதல்‌ - குறைதல்‌. மங்கும்‌ மாபாதகம்‌ என்று கொண்டு, 
உடையாருடைய ஒளி கெடும்படி செய்யும்‌ பொய்‌, கொலை, 
களவு, கள்‌, காமம்‌ என்னும்‌ ஐம்பெரும்‌ பாவம்‌ என்று பொருளுரைத்‌ 
தலும்‌ ஆம்‌. வயங்குதல்‌ - மிகுதல்‌; “அணி நிழல்‌ வயங்கு...... மதி” 
(3.51) என்பது பரிபாடல்‌. நிமிர்தல்‌ - ஓங்குதல்‌. கங்குல்‌ - இரவு: 
பூசுதல்‌ - இயைதல்‌; “ஆயிர முரு மொன்றாகப்‌ பூசின பிழம்பு” 
(யுத்த. நிகும்பலை. 93) எனப்‌ பின்னும்‌ பூசுதல்‌ இயைதல்‌ என்னும்‌ 
பொருளிற்‌ பயின்றது. கொடுமை வெகுண்டெழ, பாவம்‌ சினந்து 
ஓங்க, தன்‌ உடலின்‌ கருமை நிறம்‌ தழைந்து பரவ வருகின்ற 
விராதனுக்கு, கொடுமை வளரப்‌ பாவம்‌ ஓங்க, இரவோடு இயைந்து 
வரும்‌ கலிகாலம்‌ உவமமாயிற்று. “கங்குல்‌ பூசிவருகின்ற கலிகாலம்‌” 
என்பதனோடு, “ பொய்வினைக்‌ குதவும்‌ வாழ்க்கை யரக்கரைப்‌ 
பொருந்தி, அன்னார்‌ செய்வினைக்‌ குதவும்‌ நட்பாற்‌ செல்பவர்த்‌ 
தடுப்பதேய்க்கும்‌ மைவிளக்கியதே யன்ன வயங்கிருள்‌' (1977) என 
ஆசிரியர்‌ முன்னே கூறியதும்‌ நோக்கத்தகும்‌. (13) 


2619. செற்ற வாளுழுவை வன்செறிய தட்டிருகுறச்‌ 
சுற்றி வாரணவு ரித்தொகுதி நீவிதொடரக்‌ 
கொற்ற மேவுதிசை யானையின்ம ணிக்குலமுடைக்‌ 
கற்றை மாசுண முரித்தவுரி கச்சொளிரவே. 


செற்ற வாள்‌ உழுவை வன்‌ செறி அதள்‌ திருகுறச்‌ 
சுற்றி, வாரண உரித்‌ தொகுதி நீவி தொடரக்‌ 
கொற்றம்‌ மேவு திசை யானையின்‌ மணிக்குலம்‌ உடைக்‌ 
கற்றை மாசுணம்‌ உரித்த உரி கச்சு ஒளிரவே. 


பொ :--தன்னால்‌ கொல்லப்பட்ட கொடிய புலியின்‌ வலிய 
செறிந்த (பல) தோல்கள்‌ (மேலாடையாக இரு தலைப்பும்‌) மாறு 
பட்டமையவும்‌, தன்னால்‌ கொல்லப்பட்ட யானைகளின்‌ தோலின்‌ 
தொகுதி உடலைச்‌ சுற்றி ஆடையாக இணைந்திருக்கவும்‌, மலைப்‌ 
பாம்புகளை உரித்துக்‌ கொண்ட தோல்கள்‌, தன்னால்‌ வெற்றி 
கொள்ளப்பட்ட திசையானைகளின்‌  மணிகளாகிய சலங்கைகள்‌ 
கோக்கப்பட்ட அரைப்‌ பட்டிகையாக விளங்கவும்‌. 


கு:--செற்றல்‌ - கொல்லுதல்‌. உழுவை - புலி. செறிதல்‌ - 
யலவாகத்‌ தொகுதல்‌. அதள்‌ - தோல்‌. திருகுதல்‌ - மாறுபடுதல்‌. 


22 ஆரணிய காண் டம்‌ 


வாரணவுரி - யானைத்தோல்‌. நீவி- உடை. தொடர்தல்‌ - இசைதல்‌. 
செற்ற என்பது வாரணத்தோடும்‌ கூட்டப்பட்டது. வாரணவுரித்‌ 
தொகுதி என்றதற்கு ஏற்ப, வன்‌ செறியதள்‌ என்பதற்கு வலிய 
செறிந்த (பல) தோல்கள்‌ என்று பொருள்‌ கொள்ளலாயிற்று. 
மாசுணம்‌ உரித்த உரிக்கற்றை என இயைக்க. மாசுணம்‌ - மலைப்‌ 
பாம்பு. உரிக்கற்றை - தோலின்றொகுதி. கச்சு - அரைப்பட்டிகை. 
ஒளிர்தல்‌-விளங்குதல்‌. இதனால்‌ மிகப்‌ பருத்த உடலுடைய விராதன்‌, 
பல புலித்‌ தோல்களை இணைத்து மேலாடையாகவும்‌, பல யானைத்‌ 
தோல்களை இணைத்து அரையில்‌ உடையாகவும்‌, பல பாம்புத்‌ 
தோல்களை இணைத்து அரைப்‌ பட்டிகையாகவும்‌ அணிந்து வந்தமை 
புலப்படும்‌. கற்றை மாசுணம்‌ விரித்து வரி கச்சு ஒளிர என்று 
பாடங்கொண்டு, அதற்கிசைய, மலைப்பாம்பை விரித்து அதனால்‌ 
(அந்த அரையாடையின்‌ மேல்‌) கட்டிய இடைக்கச்சு விளங்கவும்‌ 
என்று உரைகண்டாரும்‌ உண்டு. எனினும்‌ முன்‌, *செற்றவா 
ளுழுவை வன்செறியதள்‌ திருகுற' *வாரண வுரித்தொகுதி நீவி 
தொடர ' என்றவற்றோடு இயைபுடைய * கற்றை மாசுணம்‌ உரித்த. 
உரி கச்சு ஒளிர? என்ற பாடங்கொண்டு, மலைப்பாம்புகளை உரித்துக்‌ 
கொண்ட தோல்கள்‌ அரைப்‌ பட்டிகையாக விளங்கவும்‌ என்று 
பொருள்‌ கொள்ளலாயிற்று. இக்காலத்தும்‌ பாம்புத்‌ தோலால்‌ 
அமைந்த அரைப்‌ பட்டிகை காணப்படுவதுண்டு. (14) 


2620. செங்க ணங்கவர வின்பொருவில்‌ செம்மணிவிராய்‌ 
வெங்க ணங்கவல யங்களும்‌ விலங்கவிரவிச்‌ 
சங்க ணங்கிய சலஞ்சல மலம்புதவளக்‌ 
கங்க ணங்களு மிலங்கிய கரம்பிறழவே. 


செங்கண்‌ அங்க அரவின்‌ பொரு இல்‌ செம்மணி விராய்‌, 
வெங்கண்‌ அங்க வலயங்களும்‌ விலங்க, விரவிச்‌ 
சங்கு அணங்கிய சலஞ்சலம்‌ அலம்பு தவளக்‌ 
கங்கணங்களும்‌ இலங்கிய கரம்‌, பிறழவே. 


பொ :சிவந்த கண்களையும்‌ உடலையும்‌ உடைய பாம்பின்‌ 
ஒப்பற்ற செந்நிறம்‌ வாய்ந்த இரத்தினங்கள்‌ (பதிக்கப்பட்டுப்‌) 
பொருந்திக்‌ கொடிய கண்ணொடுகூடிய உறுப்பினையுடைய வளைகளும்‌ 
ஒளி வீச, (ஆயிரம்‌) வலம்புரிச்‌ சங்குகள்‌ நெருக்கமாக இணைந்து 
சூழ்ந்த சலஞ்சலம்‌ என்னும்‌ சங்குகளா(லா)கிய ஒலிக்கின்ற 
வெண்ணிறமுடைய கங்கணங்களும்‌ விளங்கிய கைகள்‌ புடைபெயர்த்‌ 
தசைய. < 

\ 


விராதன்‌ வதைப்‌ படலம்‌ 23 


கு :--அங்கம்‌-(1) உடல்‌, (2) உறுப்பு. பொரு-ஒப்பு. விராவுதல்‌- 
பொருந்துதல்‌. வெங்கண்‌ அங்கவலயம்‌ - கொடிய கண்ணொடு 
கூடிய உறுப்பினை யுடைய வளை; இது, பாம்பின்‌ தலை வடிவமாக 
அமைந்த பூட்டுவாயினையுடைய வளையைக்‌ குறித்தது. வலயம்‌ - 
முன்கையிலணியும்‌. வளை. விலங்குதல்‌ - ஒளி வீசுதல்‌. சங்கு விரவி 
அணங்கிய சலஞ்சலம்‌ என இயைக்க. சங்கு விரவி அணங்கிய 
சலஞ்சலம்‌ என்றது ஆயிரம்‌ வலம்புரிச்‌ சங்குகளால்‌ நெருங்கி 
இசைந்து சூழப்பட்ட சலஞ்சலம்‌ என்றவாறு. சலஞ்சலம்‌ - சங்கி 
னத்தில்‌ ஒன்று. அலம்புதல்‌ - ஒலித்தல்‌. தவளம்‌ - வெண்மை. 
கங்கணம்‌ - முன்கை யணிவகையுள்‌ ஒன்று. இலங்குதல்‌ - விளங்கு 
தல்‌. கரம்‌-கை. பிறழ்தல்‌ - புடைபெயர்தல்‌. வலயம்‌ என்ப 
தற்குத்‌ தோள்வளை என்று பொருள்‌ கண்டாரும்‌ உண்டு. “கிம்புரிப்‌ 
பெரிய தோள்வளை யொடுங்கிளரவே. (2617) என்று தோள்வளை 
முன்பு கூறப்பட்டமையால்‌ இங்கே வலயம்‌ என்றது முன்‌ கையில்‌ 
அணியும்‌ வளையினை என்று கொள்ளுதலே அமைவுடையதாகும்‌. 
இதனால்‌, மாணிக்க வளைகளும்‌ சங்க வளைகளும்‌ விளங்கும்‌ கைகள்‌ 
புடைபெயர்ந்து அசைய விராதன்‌ வருதல்‌ கூறியவாறு. (15) 


2621. முந்து வெள்ளிமலை 
பொன்னின்மலை யோடுமுரணப்‌ 
பந்த முந்துகழல்‌ 
பாடுபட வூடுபடர்வோன்‌ 
வந்து மண்ணினிடை 
யோனெனினும்‌ வானினிடையோர்‌ 
சிந்தை யுள்ளும்விழி 
யுள்ளுமுள னென்றதிறலோன்‌. 


முந்து வெள்ளி மலை பொன்னின்‌ மலையோடும்‌ முரணப்‌ 

பந்தம்‌ உந்து கழல்‌ பாடுபட ஊடு படர்வோன்‌, 

வந்து மண்ணின்‌ இடையோன்‌ எனினும்‌, வானின்‌ இடையோர்‌ 
சிந்தையுள்ளும்‌ விழியுள்ளும்‌ உளன்‌ என்ற திறலோன்‌. 


பொ :--சிறந்த வெள்ளி மலையோடும்‌ பொன்‌ மலையோடும்‌ மாறு 
படும்படி கட்டிய வீரக்கழல்‌ ஒலிக்க, வனத்திடை திரிபவனான அவன்‌, 
தான்‌ தோன்றிய மண்ணுலகிலுள்ளானெனினும்‌, வானுலகிலுள்ள 
தேவர்களுடைய மனத்துள்ளும்‌ கண்ணுள்ளும்‌ உள்ளான்‌ என்று 
சொல்லத்தக்க ஆற்றலுடையான்‌. 


24 ஆரணிய காண்டம்‌ 


கு:--முந்துதல்‌-மேம்படுதல்‌. வெள்ளிமலை-கயிலை. பொன்னின்‌ 
மலையோடும்‌ என்பதனுள்‌ ஓடும்‌ என்பதனைப்‌ பிரித்து வெள்ளிமலை 
என்பதனோடும்‌ கூட்டுக. பொன்னின்‌ மலை - மேரு. பொன்னின்‌ 
மலை என்பதனுள்‌ இன்‌ அல்வழிச்‌ சாரியை. முரணுதல்‌-மாறுபடுதல்‌. 
பந்தம்‌ உந்து - கட்டுதல்‌ பொருந்திய; உந்துதல்‌ என்பது விகுதி 
கெட்டு உந்து எனப்‌ பகுதி மாத்திரமாய்‌ நின்றது; *“தானந்தோறும்‌ 
உந்திடுங்‌ கரணம்‌' (சி. சி. 4.34. சிவஞா) என்பதனுள்‌ உந்துதல்‌ 
என்பது பொருந்துதல்‌ என்னும்‌ பொருளிற்‌ பயின்றமை காணலாம்‌. 
கழல்‌ - இங்கே வீரக்கழலை உணர்த்தி நின்றது. பாடுபடுதல்‌ - 
ஒலித்தல்‌; ! பாடினருவிப்‌ பயங்கெழு மீமிசை' (278) என்பது 
மலைபடுகடாம்‌. விராதன்‌ அணிந்த வீரக்‌ கழல்கள்‌, வெள்ளியாலும்‌ 
பொன்னாலும்‌ இயன்று, மிகப்பெரிய அவனுருவத்துக்‌ கிசையப்‌ 
பெரிய உருவமுடையவாக இருந்தமையின்‌, நிறத்தாலும்‌ உருவத்‌ 
தாலும்‌ வெள்ளி மலையோடும்‌ பொன்னின்‌ மலையோடும்‌ முரணுவன 
வாயின என்க. வந்த மண்ணினிடையோனெனினும்‌ வானினிடை 
யோர்‌ சிந்தையுள்ளும்‌ விழியுள்ளும்‌ உளன்‌ என்ற திறலோன்‌ 
என்பது, விராதன்‌, இராமனை ஒத்த பேராற்றலுடையான்‌ என 
மற்றொரு பொருளும்‌ தொனிக்க நின்றது. இப்பொருளில்‌ என்ற 
என்பது உவமவுருபு. இராமன்‌, தான்‌ தோன்றிய மண்ணுலகில்‌ 
உள்ளானாயினும்‌, தன்னுடைய உயர்‌ குணங்களால்‌ விண்ணுலகி 
லுள்ளாராகிய தேவர்களுடைய மனத்துள்ளும்‌ விழியுள்ளும்‌ 
உளனாதல்‌ போல, விராதனும்‌ தான்‌ தோன்றிய மண்ணுலகில்‌ 
உள்ளானாயினும்‌ அவன்‌ கொடுமையால்‌ எழுந்த அச்சத்தால்‌ 
வானுலகிலுள்ள தேவர்களுடைய நெஞ்சிலும்‌ கண்ணிலும்‌ உளனாயி 
னான்‌. விராதன்‌ கொடுமையால்‌ அஞ்சிய தேவர்கள்‌ எப்பொழுதும்‌ 
அவனையே நினைந்தும்‌, காணப்படும்‌ பொருள்களையெல்லாம்‌ அவனா 
கவே கண்டும்‌ வருந்துவாராயினர்‌ என்றவாறு. மண்‌, வான்‌ 
என்பவை மண்ணுலகு வானுலகு என்று பொருள்படும்‌. இடை 
ஏழாம்‌ வேற்றுமை யுருபு. (16) 


2622. பூத மத்தனையு மோர்வடிவு கொண்டபுதிதென்‌ 
நறோத வொத்தவுரு வத்தனுரு மொத்தகுரலன்‌ 
காத லித்தயன ளித்தகடை யிட்டகணிதப்‌ 
பாத லக்கமத வெற்பவை படைத்தவலியான்‌. 
* பூதம்‌ அத்தனையும்‌ ஓர்‌ வடிவு கொண்ட புதிது!” என்று 
ஓத ஒத்த உருவத்தன்‌, உரும்‌ ஒத்த குரலன்‌, 
காதலித்து அயன்‌ அளித்த கடை இட்ட கணிதப்‌ 
பாத லக்கம்‌ மதவெற்பு அவை படைத்த  வலியான்‌. 


விராதன்‌ வதைப்‌ படலம்‌ 2% 


பொ :--* எல்லாப்‌ பூதகணங்களும்‌ (இயைந்து) கொண்ட 
புதிதாகிய ஒரு வடிவம்‌” என்று சொல்லத்தக்க உருவத்தையும்‌, இடி 
முழக்கம்‌ போலும்‌ குரலையும்‌, பிரமன்‌ விரும்பிக்‌ கொடுத்த ஒன்றே 
கால்‌ இலக்கம்‌ மத யானைகளின்‌ ஆற்றலையும்‌ உடையனாய்‌. 


கு:--பூதம்‌ அத்தனையும்‌ கொண்ட புதிது ஓர்‌ வடிவு எனவும்‌, 
அயன்‌ காதலித்து அளித்த எனவும்‌ இயைக்க. பூதம்‌ - பேருரு 
வுடைய வுயிர்‌. விராதனுடைய வுருவின்‌ பெருமையை விளக்கப்‌, 
பூதம்‌ அத்தனையும்‌ கொண்ட புதிது ஓர்‌ வடிவு என்று ஓத ஒத்த உரு 
என்றனர்‌. பூதகணங்களெல்லாம்‌ இயைந்து புதிதாக ஒரு உருவங்‌ 
கொண்டாற்போன்ற மிகப்‌ பெரிய உருவுடையன்‌ என்றவாறு. 
தனை-அளவு. காதலித்து-விரும்பி. கடையிட்ட கணிதப்‌ பாதலக்கம்‌- 
இறுதியில்‌ இடப்பட்ட எண்ணாகிய கால்‌ என்பதனையுடைய லட்சம்‌; 
அது ஒன்றேகால்‌ லக்கம்‌. பாதம்‌ - கால்‌. எண்களை இம்முறை 
யாலும்‌ கூறுவது வழக்கு; “அரை கடையிட்டமைவுற்ற முக்கோடி” 
(யுத்த. இராவணன்‌ வதை. 243) என்பர்‌ பின்னும்‌. மதவெற்பு - 
மதத்தையுடைய மலை-யானை. வெற்பாகிய அவை என்க. (17) 


2623. சார வந்தயல்‌ விலங்கினன்‌ மரங்கடரையில்‌ 
பேர வன்கிரி பிளந்துக வளர்‌ ந்திகல்பெறா 
வீர வெஞ்சிலையி னோரெதிர்‌ விராதனெனுமக்‌ , 
கோர வெங்கணுரு மேறன கொடுந்தொழிலினான்‌. 


சார வந்து, அயல்‌ விலங்கினன்‌; மரங்கள்‌ தரையில்‌ 
பேர, வன்‌ கிரி பிளந்து உக, வளர்ந்து, இகல்‌ பெரு 

வீர வெம்‌ சிலையினோர்‌ எதிர்‌ விராதன்‌ எனும்‌ அக்‌ 
கோர வெங்கண்‌ உருமேறு அன கொடுந்தொழிலினான்‌. 


பொ :--விராதன்‌ என்று சொல்லப்படும்‌, வெவ்விய கண்களையும்‌ 
இடியேறு போலும்‌ கொடிய செயலையும்‌ உடைய அவன்‌, மரங்கள்‌ 
தரையில்‌ பெயர்ந்து விழுமாறும்‌, திண்ணிய மலைகள்‌ பிளவு பட்டுச்‌ 
சிதறுமாறும்‌ ஓங்கி, போரைப்‌ பெறாத வீரத்தன்மை வாய்ந்த 
வெய்ய வில்லையுடையவராகிய இராம லக்குவர்‌ முன்பு அண்மையில்‌ 
எதிர்ப்பட்டுத்‌ தடுத்‌ தவனாகி. 


கு:--விராதன்‌ எனும்‌ அக்‌ கோர வெங்கண்‌ உருமேறன கொடுந்‌ 
தொழிலினான்‌, மரங்கள்‌ தரையில்‌ பேர, வன்கிரி பிளந்து ௨௧. 
வளர்ந்து, இகல்பெறா வீர வெஞ்சிலையினோ ரெதிர்‌ அயல்‌ சார வந்து 
விலங்கினன்‌ என இயைக்க. விலங்கினன்‌, நில்லும்‌ நில்லும்‌ என 


26 ஆரணிய காண்டம்‌ 


வந்து' எனப்‌ பின்வரும்‌ பாட்டொடு தொடரும்‌. விலங்குதல்‌ - தடுத்‌ 
கல்‌. விலங்கினன்‌ - தடுத்தவனாய்‌ ; முற்றெச்சம்‌. விராதன்‌ வரும்‌: 


வேகத்தால்‌ மரங்கள்‌ பெயர்ந்து விழுவனவாயின. அவன்‌ எற்றுத 
லால்‌ மலைகள்‌ பிளந்து உகுவனவாயின. இராம லக்குவரொடு போர்‌ 
செய்யத்தக்க பெருவீரர்‌ இன்மையின்‌ இகல்பெரு வீர வெஞ்சிலை 
யினோர்‌ என்றார்‌. (18) 


விராதன்‌ சீதாபிராட்டியைக்‌ கைக்கொண்டு செல்லுதல்‌ 
2624. நில்லு நில்லுமென 
வந்துநிண முண்டநெடுவெண்‌ 
பல்லும்‌ வல்லெயிறு 
மின்னுபகு வாய்முழைதிறந் 
தல்லி புல்லுமல 
ரன்னமனை யாளையொருகைச்‌ 
சொல்லு மெல்லையின்‌ 
முகந்துயர்‌ விசும்புதொடர. 


** நில்லும்‌, நில்லும்‌'” என வந்து, நிணம்‌ உண்ட நெடு வெண்‌ 
பல்லும்‌ வல்‌ எயிறும்‌ மின்னு பகு வாய்‌ முழை திறந்து, 
அல்லி புல்லும்‌ மலர்‌ அன்னம்‌ அனையாளை ஒரு கைச்‌ 
சொல்லும்‌ எல்லையின்‌ முகந்து, உயர்‌ விசும்பு தொடர. 


பொ:--இறைச்சியை உண்ட நீண்ட வெள்ளிய கோரப்‌ பற்‌ 
களும்‌ வலிய பிற பற்களும்‌ ஒளிர்கின்ற பிளந்த வாயாகிய குகையைத்‌ 
திறந்து, * நில்லும்‌ நில்லும்‌ ' என்று (சொல்லிக்‌ கொண்டே) வந்து, 
ஒரு சொற்‌ சொல்லுமளவில்‌, அகவிதழொடு கூடிய தாமரை மலரில்‌ 
தங்கிய அன்னம்‌ போல்வாளாகிய சீதாபிராட்டியை ஒரு கையிற்‌: 
கொண்டு உயர்ந்த வான்வழிச்‌ செல்ல. 


கு நிணம்‌ உண்ட நெடுவெண்‌ பல்லும்‌ வல்லெயிறும்‌ மின்னு: 
பகுவாய்‌ முழைதிறந்து, “ நில்லும்‌ நில்லும்‌” என வந்து என 
இயைக்க. நிணம்‌ - இறைச்சி. நெடுவெண்பல்‌ என்று கோர தந்தம்‌: 
கூறப்பட்டமையால்‌, வல்லெயிறு என்றது பிற பற்களை. பகுவாய்‌ - 
பிளந்த வாய்‌. முழை - குகை. பகுவாய்‌ முழை உருவகம்‌. அல்லி - 
அகவிதழ்‌. மலர்‌ இங்கே தாமரையைக்‌ குறித்தது. முகந்து-கொண்டு- 
(19) 


விராதன்‌ வதைப்‌ படலம்‌ 2T 


விராதனை நோக்கி இராமலக்குவர்‌ கூறுதல்‌ 
2625. காளை மைந்தரது 

கண்டுகதம்‌ வந்துகதுவத்‌ 
தோளில்‌ வெஞ்சிலை 

யிடங்கொடு தொடர்ந்துசுடர்வாய்‌ 
வாளி தங்கிய 

வலங்கையவர்‌ வஞ்சனையடா 
மீடி யெங்ககறி 


யென்பது விளம்பவவனும்‌. 


காளை மைந்தர்‌ அது கண்டு, கதம்‌ வந்து கதுவத்‌ 
தோளில்‌ வெம்‌ சிலை இடம்‌ கொடு தொடர்ந்து, சுடர்‌ வாய்‌ 
வாளி தங்கிய வலங்கையவர்‌, வஞ்சனை, “அடா ! 
மீள்தி; எங்கு அகல்தி ?”” என்பது விளம்ப, அவனும்‌. 


பொ :-காளைப்‌ பருவமுடைய மைந்தராகிய இராமலக்குவர்‌,. 
விராதன்‌ அவ்வாறு விண்மிசைச்‌ செல்லுதல்‌ கண்டு, சினம்‌ வந்து 
பற்ற, தோளில்‌ உள்ள வில்லை இடக்கையிற்‌ பிடித்து, ஒளிவாய்ந்த 
அம்புகள்‌ பொருந்திய வலக்கரத்தை யுடையராய்‌, அவ்வஞ்சகனைத்‌. 
தொடர்ந்து, * அடா! திரும்பு; எங்கே ஓடுகிறாய்‌ ?' என்பது கூற, 
அவனும்‌, 


கு:--சிலை இட.ம்கொடு, வாளிதங்கிய வலங்கையர்‌ அவ்வஞ்‌. 
சனைத்‌ தொடர்ந்து என இயைக்க. கதம்‌ - சினம்‌. கதுவுதல்‌ - 
பற்றுதல்‌. இடம்‌ - இடக்கை. சுடர்‌ - ஒளி. வாளி - அம்பு. வலங்கை - 
வலக்கை. வலங்கையவர்‌ - வலக்கையையுடையவராய்‌ ; முற்றெச்சம்‌. 
வாளிதங்கிய வலங்கையவர்‌ என்பதற்கு, சிலை இடம்‌ கொடு என்ப: 
தற்கு ஏற்ப, வாளியை வலக்கையிற்கொண்டு என்று பொருள்‌ 
கொள்ளத்தகும்‌. மீள்‌ 4 தி, அகல்‌ 4 தி என்பவை மீடி, அகறி யென்று: 
யினமை புணர்ச்சி விகாரம்‌. (20) 


இராமலக்குவரை நோக்கி விராதன்‌ கூறுதல்‌ 


2626. ஆதி நான்முகன்‌ வரத்தினென தாவியகலேன்‌ 
ஏதி யாவதுவு மின்றியுல கியாவுமிகலிற்‌ 
சாதி யாதனவு மில்லையுயிர்‌ தந்தனெனடா 
போதிர்‌ மாதிவளை யுந்தியினி தென்றுபுகல. 


28 ஆரணிய காண்டம்‌ 


1! ஆதி நான்முகன்‌ வரத்தின்‌ எனது ஆவி அகலேன்‌ ; 
ஏதி யாவதுவும்‌ இன்றி உலகு யாவும்‌ இகலில்‌, 
சாதியாதனவும்‌ இல்லை ; உயிர்‌ தந்தனென்‌, அடா ! 
போதிர்‌, மாது இவளை உந்தி, இனிது '' என்று புகல. 


பொ :—' அடா ! முதன்மையுடைய பிரமன்‌ கொடுத்த வரத்தால்‌ 
உயிர்‌ நீங்கேன்‌; எல்லாவுலகங்களிலும்‌ போரில்‌ படைக்கலம்‌ 
எதுவும்‌ இல்லாமலே என்னால்‌ அழிக்கப்படாதனவும்‌ இல்லை; 
உங்களுக்கு உயிர்‌(ப்‌ பிச்சை) தந்தேன்‌; இந்தப்‌ பெண்ணை விட்டு 
விட்டு, நீங்கள்‌ இனிதுபோய்ச்‌ சேருங்கள்‌ ' என்று விராதன்‌ கூற. 


கு :--உலகு யாவும்‌ இகலின்‌, ஏதி யாவதுவும்‌ இன்‌ நிச்‌ சாதி 
யாதனவும்‌ இல்லை எனவும்‌, மாது இவளை உந்தி இனிது போதிர்‌ 
எனவும்‌ கூட்டுக. ஆதி - முதன்மை ; பழமையும்‌ ஆம்‌. ஏதி - படைக்‌ 
கலம்‌. யாதும்‌ என்பது, யாவதுவும்‌ என விரித்தல்‌ விகாரம்‌ பெற்றது. 
சாதித்தல்‌ - அழித்தல்‌; *கஞ்சனைச்‌ சாதிப்பதற்கு' (3. 5. 5) என்னும்‌ 
திருவாய்மொழியில்‌ சாதித்தல்‌ - அழித்தல்‌ என்னும்‌ பொருளிற்‌ 
பயின்றமை காணலாம்‌. அடா, போதிர்‌ என்றது ஒருமைப்பன்மை 

மயக்கம்‌. உந்துதல்‌ - கைவிடுதல்‌. 
(21) 


இராமன்‌ நாணொலி எழுப்பல்‌ 2627-2628 

2627. வீர னுஞ்சிறிது மென்முறுவல்‌ வெண்ணிலவுகப்‌ 
போர றிந்தில னிவன்றனது பொற்புமுரணுந் 
தீரு மெஞ்சியென நெஞ்சினுறு சிந்தைதெரியப்‌ 
பார வெஞ்சிலையி னாணொலி படைத்தபொழுதே. 


வீரனும்‌ சிறிது மெல்‌ முறுவல்‌ வெண்‌ நிலவு உகப்‌ 
“்‌ போர்‌ அறிந்திலன்‌ இவன்‌ ; தனது பொற்பும்‌, முரணும்‌ 

தீரும்‌, எஞ்சி ”' என, நெஞ்சின்‌ உறு சிந்தை தெரியப்‌ 

பார வெம்‌ சிலையின்‌ நாண்‌ ஒலி படைத்த பொழுதே. 


பொ :--வீரனான இராமனும்‌, புன்சிரிப்பாகிய வெள்ளிய நிலவு 
சிறிது வெளிப்பட, (இவன்‌ என்‌) போர்த்திறமையை அறிந்தா 
னில்லை; இவனுடைய பொலிவும்‌ வலிமையும்‌ குறைந்தழியும்‌ என்று 
தன்‌ மனத்தில்‌ எழுந்த நினைவு புலப்படும்படி கன த்த வெய்ய தன்‌ 
வில்லின்‌ நாணோசையை எழுப்பிய அக்கணமே. 


விராதன்‌ வதைப்‌ படலம்‌ 29 


கு:--வீரன்‌ என்றது இராமனை. மென்முறுவல்‌ - புன்சிரிப்பு. 
மென்முறுவல்‌ வெண்ணிலவு உருவகம்‌. முன்‌ பாட்டில்‌ வந்த. 
விராதன்‌ பேச்சால்‌ இராமன்‌ புன்முறுவல்‌ பூத்தனன்‌ என்க. உகுதல்‌ 
இங்கே வெளிப்படுதல்‌ என்று பொருள்‌ தந்தது. இவன்‌ என்பதை 
முன்னும்‌ கூட்டி, இவன்‌ போர்‌ அறிந்திலன்‌; இவன்றனது பொற்பும்‌ 
முரணும்‌ எஞ்சித்தீரும்‌ என இயைக்க. தெரிய - புலப்பட. பாரம்‌ ... 
கனம்‌. நாணொலி படைத்தல்‌ - நாணொலியுண்டாக்குதல்‌. (22) 


ர்‌ 


2628. இலைகொள்‌ வேலடலி 
ராமனெழு மேகவுருவன்‌ 
சிலைகொ ணாணெடிய 
கோதையொலி யேறுதிரை நீர்‌ 


மலைக ணீடுதல 
நாகர்பிலம்‌ வானமுதலா 


முவகமமேமுஞூரு 
மேறென வொலித்துரறவே. 


இலை கொள்‌ வேல்‌ அடல்‌ இராமன்‌, எழு மேக உருவன்‌, 
சிலை கொள்‌ நாண்‌ நெடிய கோதை ஒலியேறு, திரை நீர்‌ 
மலைகள்‌ நீடு தலம்‌, நாகர்‌ பிலம்‌, வானம்‌ முதல்‌ ஆம்‌ 
உலகம்‌ ஏழும்‌ உருமேறு ஏன ஒலித்து உரறவே. 


பொ :--இலைவடிவமான தலையினையுடைய வேற்படையையும்‌: 
வலிமையையும்‌ உடையவனும்‌, (கருக்கொண்டு) எழுகின்ற மேகம்‌ 
போலும்‌ கரிய நிறம்‌ வாய்ந்தவனுமான இராமனுடைய வில்லில்‌ 
ஏற்றிய நாணில்‌ நீண்ட விரலுறை உராய்தலால்‌ எழுந்த பேரொலி 
யானது, அலைகளையுடைய கடலாற்‌ சூழப்பட்டதும்‌ மலைகளோடு 
கூடியதுமான நிலவுலகும்‌, நாகர்‌ வாழும்‌ இடமான பாதலமும்‌, 
வானுலகமும்‌ முதலாகவுள்ள ஏழுலகத்தும்‌ இடியேறுபோல்‌ ஒலித்து: 
முழங்க. 

கு:--இலை - இலைவடிவு. அடல்‌ - வலிமை. கோதை - வில்வீரர்‌ 
விரலிலணியும்‌ உறை ; : மூரிச்சிலையும்‌ முரட்கோதையுங்‌ கட்டி (776) 
என்பது பாரதவெண்பா. ஒலியேறு- பேரொலி. திரை - அலை. 
திரை நீர்‌ என்றது இங்கே கடலை உணர்த்தியது. தலம்‌ - நிலவுலகம்‌. 
பிலம்‌ - பாதலம்‌. உருமேறு - இடியேறு. உரறுதல்‌ - முழங்குதல்‌ ; 


* உருமுரறு கருவிய பெருமலை பிற்பட' (957) என்பது த்த 


30 ஆரணிய காண்டம்‌ 
சீதாபிராட்டியை விட்டு இராமனை நோக்கி விராதன்‌ வெகுளல்‌ 
2629. வஞ்ச கக்கொடிய பூசைநெடு வாயின்மறுகும்‌ 


பஞ்ச ரக்கிளி யெனக்கதறு பாவையைவிடா 
நெஞ்சு ளுக்கின னெனச்சிறிது நின்று நினையா 
வஞ்ச னக்கிரி யனானெதி ரரக்கனழலா. 


வஞ்சகக்‌ கொடிய பூசை நெடு வாயில்‌ மறுகும்‌ 
பஞ்சரக்‌ கிளி எனக்‌ கதறு பாவையை விடா, 
நெஞ்சு உளுக்கினன்‌ எனச்‌ சிறிது நின்று நினையா, 
அஞ்சனக்‌ கிரி அனான்‌ எதிர்‌ அரக்கன்‌ அழலா. 


பொ :-அரக்கனாகிய விராதன்‌, வஞ்சகத்தன்மையுடைய பூனை 
யின்‌ பெரிய வாயில்‌ அகப்பட்டுக்‌ கலங்கும்‌ கூட்டுக்‌ கிளிபோலக்‌ 
கதறுகின்ற சீதாபிராட்டியை விட்டு, மனஞ்‌ சிதைந்தவன்போலச்‌ 
சற்றே நின்று எண்ணி, அஞ்சன மலைபோல்பவனான இராமனெதிரே 
சினந்து. 


கு அரக்கன்‌, விடா நினையா அழலா திரிசிகைப்‌ படை திரித்‌ 
தெறிய எனப்‌ பின்வரும்‌ பாடலோடு இயையும்‌. பூசை - பூனை; 
“பூசை முற்றவு நக்குபு புக்கென ' (4) என்றார்‌ முன்னும்‌. மறுகுதல்‌ - 
கலங்குதல்‌. பஞ்சரம்‌ - கூடு. பாவை என்பது உவமையாகு பெய 
ராய்ச்‌ சீதாபிராட்டியை உணர்த்தியது. உளுக்குதல்‌ - சிதைதல்‌. 
அஞ்சனக்கரி - மைம்மலை ; அஞ்சனக்கிரியனான்‌ என்றது இராமனை ; 
* அஞ்சனக்குன்ற மன்னவழகன்‌ ' (1980) என்றார்‌ முன்னும்‌. “ அஞ்‌ 
சனக்கிரியே யருளாய்‌” (சூர்ப்பணகைப்‌. 86) * அஞ்சனக்‌ குன்ற 
மென்னவந்தான்‌ * (மாரீசன்‌ வதை. 149) என்பர்‌ பின்னும்‌. 
அழலுதல்‌ - சினத்தல்‌. பூனை பதுங்கியிருந்து கிளியைக்‌ கவர்ந்து 
கொண்டு செல்லுதல்போல, விராதனும்‌ பிராட்டியைக்‌ கவர்ந்து 
கொண்டு செல்லத்‌ தலைப்பட்டான்‌ எனவும்‌, கூட்டுக்கிளி தன்‌ 
இனத்தை நாடிச்‌ செல்லாது, தன்னை ஆதரித்து வளர்ப்பவனிடம்‌ 
அவனை மகிழ்வித்துத்‌ தங்குதல்போலச்‌ சீதாபிராட்டியும்‌, தன்‌ சுற்றம்‌ 
முதலியவற்றைக்‌ கைவிட்டுத்‌ தனக்கு எல்லா நலமும்‌ நல்கும்‌ தன்‌ 
நாயகனான இராமனைத்‌ தொடர்ந்து வந்து, தன்‌ சொற்‌ செயல்‌ 
களால்‌ அவனை மகிழ்வித்து அவனொடு தங்குதலின்‌, சீதாபிராட்டிக்‌ 
குப்‌ பஞ்சரக்கிளி உ.வமையாயிற்று எனவும்‌ விளக்கம்‌ வரைந்தார்‌ 
மு. ரா. கந்தசாமிக்‌ கவிராயர்‌. (24) 


விராதன்‌ வதைப்‌ படலம்‌ 31 


விராதன்‌ இராமன்மேற்‌ சூலப்படையை எறிதல்‌ 

2630. பேய்மு கப்பிணி யறப்பகைஞர்‌ பெட்பினுதிரற் 
தோய்மு கத்தது கனத்தது சுடர்க்கு திரையின்‌ 
வாய்மு கத்திடை நிமிர்ந்துவட வேலைபருகுற் 
தீமு கத்திரி சிகைப்படை திரித்தெறியவே. 


பேய்‌ முகப்‌ பிணி அறப்‌ பகைஞர்‌ பெட்பின்‌ உதிரம்‌ 
தோய்‌ முகத்தது, கனத்தது, சுடர்க்‌ குதிரையின்‌ 
வாய்‌ முகத்திடை நிமிர்ந்து வட வேலை பருகும்‌ 

தீ முகத்‌ திரிசிகைப்‌ படை திரித்து எறியவே. 


பொ :--பேய்களின்‌ பசிப்பிணி நீங்கும்படி பகைவர்‌ சோரியில்‌ 
அிருப்பொடு தோய்ந்த நுனியையுடையதும்‌, பாரமானதும்‌, விளங்கு 
கின்ற குதிரையின்‌ சிறந்த முகத்தின்கண்‌ வளர்ந்து, (நிலமகளின்‌) 
முத்துவடம்போன்ற கடலின்‌ நீரை (மிகாதவாறு) பருகுகின்ற 
வடவைத்‌ தீயைத்‌ தன்கண்‌ கொண்டிருப்பதுமான முத்தலை வேலைச்‌ 
சுழற்றி (இராமன்மீது) எநிதலும்‌. 


கு :-முகம்‌ - இடம்‌. பேய்முகப்‌ பிணி - பேயின்பால்‌ உள்ளதாகிய 
யசிநோய்‌. பெட்பு - விருப்பம்‌. பகைவர்‌ உதிரம்‌ பெட்பின்‌ தோய்‌ 
முகத்தது என மாற்றி இயைக்க. வேல்‌, பகைவருடலைத்‌ தடிந்து 
பேய்க்கு உணவாகவும்‌ அவர்‌ குருதியை உண்ணு நீராகவும்‌ உதவுத 
லால்‌, பேய்முகப்‌ பிணியறப்‌ பகைவர்‌ பெட்பின்‌ உதிரம்‌ தோய்‌ முகத்‌ 
தது என்றார்‌. கனம்‌ - பாரம்‌. சுடர்தல்‌ - விளங்குதல்‌. நிமிர்தல்‌ - 
வளர்தல்‌ ; * ஓங்கி அழலாய்‌ நிமிர்ந்தாய்‌ போற்றி ' (1160) என்பது 
தேவாரம்‌. வேலை - கடல்‌. பருகுதல்‌ - உண்ணுதல்‌. வேலை பருகும்‌ 
தீ என்றது வடவை என்னும்‌ நெருப்பினை. இது, குதிரை முக 
முடையது ; கடல்‌ எல்லை கடந்து பெருகாதவாறு அதனிடை நின்று 
பருகித்‌ தடுப்பது. திரிசிகைப்படை - முத்தலைவேல்‌. திரி - மூன்று. 
சிகை - தலை. படை- வேல்‌. திரித்தல்‌ - சுழற்றுதல்‌. (25) 


இராமனும்‌ விராதனும்‌ பொருதல்‌ 2631-2633 


2631. திசையும்‌ வானவரு 
நின்றதிசை மாவுமுலகு 
மசையு மாலமென 
வன்னவயின்‌ மின்னிவரலும்‌ 


92 ஆரணிய காண்டம்‌ 


வசையின்‌ மேருமுதன்‌ 
மால்வரைக ளேழின்வலிசால்‌ 
விசைய வார்சிலை 
யிராமனொரு வாளிவிடவே. 


திசையும்‌, வானவரும்‌, நின்ற திசை மாவும்‌, உலகும்‌ 
அசையும்‌ ஆலம்‌ என, அன்ன அயில்‌ மின்னி வரலும்‌, 
வசை இல்‌ மேரு முதல்‌ மால்‌ வரைகள்‌ ஏழின்‌ வலி சால்‌ 
விசைய வார்‌ சிலை இராமன்‌ ஒரு வாளி விடவே. 


பொ :--அந்தச்‌ சூலம்‌, எட்டுத்திசையும்‌, அத்திசைகளின்‌ காவல 
ரான தேவர்களும்‌ அத்திசைகளில்‌ நின்ற யானைகளும்‌. எல்லா 
உலகும்‌ நடுங்கும்‌ (கொடிய) ஆலகால விடத்தைப்போல ஒளிவீசிக்‌. 
கொண்டு வந்த அளவில்‌, குற்றமற்ற மேரு முதலிய பெரிய குல 
மலைகள்‌ ஏழின்‌ ஆற்றல்‌ மிக்க பெரிய வெற்றிவில்லைத்‌ தாங்கிய 
இராமன்‌ ஓர்‌ அம்பை ஏவ. 


கு முன்னே திசையும்‌ பின்னே திசைமாவும்‌ அமைந்ததற்‌: 
கேற்ப இடைநின்ற வானவர்‌ என்பதற்கு அத்திசைகளின்‌ காவல 
ரான தேவர்களும்‌ என்று பொருள்‌ கொள்ளலாயிற்று. திசைமா - 
திக்கியானைகள்‌ ; அவை ஐராவதம்‌, புண்டரீகம்‌, வாமனம்‌, குமுதம்‌; 
அஞ்சனம்‌, புஷ்பதந்தம்‌, சார்வபெளமம்‌, சுப்பிரதீபம்‌ என்பவைக 
ளாம்‌. அசைதல்‌ - நடுங்குதல்‌. ஆலம்‌ - விடம்‌, இங்கே ஆல 
காலத்தை உணர்த்திற்று. அன்ன - அந்த. அயில்‌ - சூலம்‌. மால்‌. 
வரைகள்‌ ஏழாவன : மேரு, கயிலை, மந்தரம்‌, விந்தம்‌, நிடதம்‌, ஏம. 
கூடம்‌, நீலம்‌ என்பனவாம்‌. விசயம்‌ என்பது எதுகைக்கிசைய விசை 


யம்‌ என மொழியிடைப்‌ போலியாயிற்று. (26) 


2632. இற்ற தின்றொடிவ்‌ ' 
வரக்கர்குல மென்றுபகலே 
வெற்ற விண்ணினிடை 
நின்றுநெடு மீன்விழுவபோற் 
சுற்ற மைந்தசுட 
ரெஃகம திரண்டுதுணியா 
வற்ற கண்டமவை 


யாசையின தந்தமுறவே. 


விராதன்‌ வதைப்‌ படலம்‌ 33 


* இற்றது இன்றொடு இவ்‌ அரக்கர்‌ குலம்‌ என்று, பகலே 
வெற்ற விண்ணினிடை நின்று நெடுமீன்‌ விழுவ போல்‌, 
சுற்று அமைந்த சுடர்‌ எஃகம்‌ அது இரண்டு துணியா 
அற்ற கண்டம்‌ அவை ஆசையினது அந்தம்‌ உறவே. 
பொ :--* இன்றோடு இந்த அரக்கர்‌ கூட்டம்‌ அழிந்தது என்று 
பகற்பொழுதிலே வெறுமையாகிய விண்ணினின்று பெரிய வால்‌ 
மீன்கள்‌ விழுவனபோல, ஒளி தழுவியமைந்த அந்தச்‌ சூலமானது 
இரண்டு கூறாக அறுபட்ட துண்டங்கள்‌ திசைகளின்‌ எல்லையை 
அடைய. 
கு :--இற்றது என்றது விரைவும்‌ தெளிவும்பற்றி; கால வழுவ 
மைதி. பகற்போதில்‌ விண்மீன்‌ விழுதல்‌ பின்‌ நிகழும்‌ கேட்டை அறி 
விக்கும்‌ உற்பாதமாகும்‌. ஒளிவாய்ந்த விராதன்‌ சூலம்‌ இரண்டு 
துண்டாய்‌ இற்றுவிழுதல்‌, பகற்போதில்‌ விண்மீன்‌ விழுதலாகிய 
உற்பாதமாகி, அரக்கர்குலத்துக்குப்‌ பின்‌ நிகழவிருக்கும்‌ தீங்கை முன்‌ 
அறிவிப்பதாயிற்று என்றவாறு. வெற்ற - வெறுமையான- நட்சத்‌ 
திரங்கள்‌ இல்லாத. நெநடுமீன்‌ - பெரிய வால்‌ மீன்கள்‌. எஃகம்‌ _ 
சூலம்‌. கண்டம்‌ - துண்டம்‌. கண்டமவை எஃகமது என்பவற்றுள்‌ 
அவை அது என்பவை பகுதிப்பொருள்‌ விகுதியாய்‌ நின்றன. ஆசை - 
திசை. அந்தம்‌ - எல்லை. (27) 


2633. சூரொ டுங்கயி றுணிந்திறுதல்‌ கண்டுசிறிதும்‌ 
போரொ டுங்கிலன்‌ மறங்கொடு புழுங்கி நிரு தன்‌ 
பாரொ டுங்குறு கரங்கொடு பருப்பதமெலாம்‌ 
வேரொ டுங்கடி தெடுத்தெதிர்‌ விசைத்துவிடலும்‌. 

சூர்‌ ஒடுங்கு அயில்‌ துணிந்து இறுதல்‌ கண்டு, சிறிதும்‌ 
போர்‌ ஒடுங்கிலன்‌, மறம்கொடு புழுங்கி, நிருதன்‌, 

பார்‌ ஒடுங்குறு கரங்கொடு பருப்பதம்‌ எலாம்‌ 

வேரொடும்‌ கடிது எடுத்து எதிர்விசைத்து விடலும்‌. 

பொ :--விராதன்‌, சூர்‌ என்னும்‌ கொடுந்தெய்வமும்‌ அடங்கும்‌ . 

(வீறுடைய தன்‌) சூலம்‌ துண்டுபட்டு ஒடிந்தமைகண்டு, போர்‌ செய்‌ 

தலில்‌ சிறிதும்‌ தளர்ச்சியடையாதவனாய்‌, வீரத்தால்‌ சினந்து பூமி(ப்‌ 

பரப்பும்‌ சிறிதாகி) ஒடுங்கும்‌ கைகளால்‌ மலைகள்‌ பலவற்றையும்‌ 

விரைந்து வேரோடு பறித்தெடுத்து இராமனெதிர்‌ உரத்து எறிந்த 
நிலையில்‌. 

கு:--நிருதன்‌, கண்டு, புழுங்கி, எடுத்து விசைத்துவிடலும்‌ என 

இயையும்‌. நிருதன்‌ - அரக்கன்‌; இங்கே விராதனைச்‌ சுட்டி நின்றது. 
3 


34 ஆரணிய காண்டம்‌ 


சூர்‌ - கொடுந்தெய்வம்‌; *உருமுஞ்சூரூம்‌ இரைதேர்‌ அரவமும்‌? 
(குறிஞ்சிப்‌. 255) என்பதனுள்‌ சூர்‌ என்பதற்குக்‌ கொடுந்தெய்வம்‌ 
என்று பொருள்‌ கொண்டார்‌ நச்சினார்க்கினியர்‌. சூரும்‌ எனச்‌ சிறப்‌ 
பும்மை விரிக்க. பருப்பதம்‌ - மலை. விசைத்துவிடுதல்‌ - உரத்து 
எறிதல்‌; *கருங்கைக்‌ கொல்லன்‌ இரும்பு விசைத்தெறிந்த ' (பெரும்‌ 
பாண்‌. 437) என்பதனுள்‌ விசைத்தெறிந்த - என்பதற்கு உரத்துக்‌ 
கொட்டின என்று நச்சினார்கினியர்‌ பொருள்‌ வரைந்ததும்‌ இங்கு 
தோக்கத்தகும்‌. (28) 


2634. வட்ட மிட்டகிரி யற்றுக வயங்குவயிரக்‌ 
கட்ட மைந்தகதிர்‌ வாளியெதி ரேகடவலான்‌ 
விட்ட விட்டமலை மீளவவன்‌ மெய்யின்விசையாற்‌ 


பட்ட பட்டவிட மெங்குமுட லூறுபடலும்‌. 


வட்டம்‌ இட்ட கிரி அற்று உக, வயங்கு வயிரக்‌ 
கட்டு அமைந்த கதிர்வாளி எதிரே கடவலான்‌, 
விட்ட விட்ட மலை மீள, அவன்‌ மெய்யின்‌, விசையால்‌ 
பட்ட பட்ட இடம்‌ எங்கும்‌ உடல்‌ ஊறு படலும்‌. 


பொ :--(விராதனால்‌ எறியப்பட்டுத்‌ தன்னைச்‌) சூழ்ந்து வருகின்ற 
மலைகள்‌ சிதைந்து சிந்தும்படி, விளக்கம்‌ மிக்க உறுதியான கட்டுக்கள்‌ 
பொருந்திய ஒளியினையுடைய அம்புகளை அம்மலைகளுக்கு எதிராக 
இராமன்‌ எய்ததனால்‌, அவ்வரக்கன்‌ ஓயாமல்‌ எறிந்த மலைகளெல்லாம்‌ 
திரும்ப, அவை வேகமாக அவன்‌ உடலிற்பட்ட பட்ட இடங்களி 
லெல்லாம்‌ உடல்‌ ஊறுபட்ட அளவில்‌. 


கு:--கடவுதல்‌ - ஏவுதல்‌. ஊறு - காயம்‌. (29) 


2635. ஓம ராமரை யொருங்குமுணர்‌ வோருணர்வுறும்‌ 
நாம ராமவரை நல்லற நிறுத்தநணுகித்‌ 
தாம ராவணை துறந்துதரை நின்றவரையோர்‌ 
மாம ராமர மிறுத்ததுகொ டெற்றவரலும்‌. 


ஓம்‌ ௮ ராமரை, ஒருங்கும்‌ உணர்வோர்‌ உணர்வுறும்‌ 
நாமர்‌ ஆம்‌ அவரை, நல்‌ அறம்‌ நிறுத்த நணுகித்‌ 
தாம்‌ அரா அணை துறந்து தரை நின்றவரை, ஓர்‌ 

க மா மராமரம்‌ இறுத்து, அதுகொடு எற்ற வரலும்‌. 


விராதன்‌ வதைப்‌ படலம்‌ 35 


பொ :--ஒரு பெரிய மராமரத்தை வேரோடு பறித்து, அதனால்‌, 
ஒன்றுபட்ட வுணர்வினையுடைய ஞானிகள்‌ எண்ணுகின்ற திரு நாமங்‌ 
களையுடையவரும்‌ சிறந்த அறத்தை நிலைநிறுத்தும்‌ பொருட்டு, 
(திருப்பாற்கடலில்‌) அரவணை நீங்கித்‌ தரைமிசைத்‌ தோன்றி நின்ற 
வரும்‌ பிரணவத்தின்‌ பொருளாக விளங்குபவரும்‌ ஆகிய இராமனைத்‌ 
தாக்கவந்த அள வில்‌. 


கு:--ஓர்‌ மா மராமரம்‌ இறுத்து, அதுகொடு, ஒருங்கும்‌ உணர்‌ 
வோர்‌ உணர்வுறும்‌ நாமராமவரை, நல்லறம்‌ நிறுத்த அராவணை 
துறந்து தரை நணுகி நின்றவரை ஓமராமரை எற்ற வரலும்‌ 
எனக்‌ கூட்டுக. ஒருங்குதல்‌ - ஒன்றுபடுதல்‌. இராமன்‌ அறம்‌ நிறுவ 
வந்தமை; “மறைகளும்‌ முனிவர்‌ யாரும்‌...... துணிபொருள்‌ துணி 
விற்றூக்கி, அறைகழலிராமனாகி யறநெறி நிறுத்தவந்த இறை" 
(கிட்கிந்தா. வாலிவதைப்‌. 192) எனவும்‌, * அறந்தலை நிறுத்தி...... 
தீயோர்‌ இறந்துக நூறித்‌ தக்கோர்‌ இடர்துடைத்தேக வீண்டுப்‌ 
பிறந்தனன்‌ தன்‌ பொற்பாதம்‌ ஏத்துவார்‌ பிறப்பறுப்பான்‌ " (சுந்தர. 
1123) எனவும்‌ இந்நூலிலேயே பின்பு கூறப்படுதலால்‌ விளங்கும்‌. 
ஓம்‌ - ௮ ராமர்‌ - ஓம்‌ என்னும்‌ பிரணவ எழுத்தில்‌ அதன்‌ பொரு 
ளாய்‌ நின்ற இராமன்‌. தாம்‌ - அசை. (90) 


2636. ஏறு சேவக னிரண்டினொ டிரண்டுகணையால்‌ 
வேறு வேறுதுணி செய்தது விழுத்திவிசையான்‌ 
மாறு மாறுநிமிர்‌ தோளிடையு மார்பினிடையும்‌ 
ஆறு மாறுமயில்‌ வெங்கணை யழுத்தவவனும்‌. 


ஏறு சேவகன்‌ இரண்டினொடு இரண்டு கணையால்‌ 
வேறு வேறு துணி செய்து, அது விழுத்தி, விசையால்‌ 
மாறு மாறு நிமிர்‌ தோளிடையும்‌ மார்பினிடையும்‌ 
ஆறும்‌ ஆறும்‌ அயில்‌ வெங்கணை அழுத்த, அவனும்‌. 


பொ :--ஒருகாலைக்‌ கொருகால்‌ வளர்ச்சியடைகின்ற வீரத்தை 
யுடையவனான இராமன்‌, நான்கு அம்புகளால்‌ அம்‌ மராமரத்தை 
வேறு வேருகத்‌ துண்டித்து வீழ்த்தி, (மேலும்‌) அவன்‌ முதுகிடும்படி 
அவனுடைய உயர்ந்த தோள்களிலும்‌ மார்பிலும்‌ பன்னிரண்டு கூரிய 
கொடிய அம்புகளை வேகத்தோடு (சென்று) அழுந்தும்படி ஏவ, 
அவ்விரா தனும்‌. 

கு:--ஏறுதல்‌ - வளர்தல்‌. சேவகன்‌ - வீரன்‌. மாறும்‌ ஆறு - 
முதுகிடும்படி. மாறுதல்‌ - முதுகிடுதல்‌ ; *மாறாமைந்தின்‌ ஊறுபடத்‌ 


36 ஆரணிய காண்டம்‌ 


தாக்கி' (மலைபடுகடாம்‌. 992) என்பதனுள்‌ மாரு என்பதற்கு நச்சி 
னார்க்கினியர்‌ முதுகிடாத என்று பொருளுரைத்தமையும்‌ இங்கு 
நோக்கத்தகும்‌. (31) 


2637. மொய்த்த முட்டனது 

டற்றலை முளைத்தமுடுகிக்‌ 
கைத்த வற்றினிமி 

ரக்கடிது கன்‌ றிவிசிறு 
மெய்த்த மெய்ப்பெரிய 

கேழலென வெங்கும்விசையிற் 
றைத்த வக்கணை 

தெறிப்பமெய்‌ சிலிர்த்து தறவே. 


மொய்த்த முள்‌ தனது உடல்‌ தலை முளைத்த, முடுகிக்‌ 
கைத்தவற்றின்‌ நிமிரக்‌ கடிது கன்றி விசிறும்‌ 

எய்த்த மெய்ப்‌ பெரிய கேழல்‌ என எங்கும்‌ விசையின்‌ 
தைத்த அக்கணை தெறிப்ப மெய்‌ சிலிர்த்து உதறவே. 


பொ:--தன்‌ உடலின்கண்‌ தோன்‌ நிய அடர்ந்த முட்கள்‌ விரைந்து 
பகைவிலங்கின்மேல்‌ நீண்டு தைக்கும்படி மிகவும்‌ சினந்து தன்‌ 
னுடலைச்‌ சிலிர்க்கின்ற இளைப்புற்ற பெரிய முள்ளம்பன்‌நிபோல, 
விராதன்‌ தன்‌ உடலெங்கும்‌ விசையாகத்‌ தைத்த அக்கணைகள்‌ சிதநி' 
விழும்படி தன்‌ உடலைச்‌ சிலிர்த்து உதற. 


கு:--தனது உடற்றலை முளைத்த மொய்த்தமுள்‌ என இயையும்‌. 
முடுகி - விரைந்து. கைத்தவற்றின்‌ - தன்னால்‌ வெறுக்கப்பட்ட பகை: 
விலங்குகளின்மேல்‌. கைத்தல்‌ - வெறுத்தல்‌. நிமிர்தல்‌ - நீளுதல்‌.. 
கேழல்‌ இங்கே எய்ப்பன்‌ நியைக்‌ குறித்தது. முள்ளம்பன்றி தனக்கு 
ஊறுவிளைக்கும்‌ பகைவிலங்கு முதலியவை தன்னை நெருங்கின 
அளவில்‌ தன்‌ உடலைச்‌ சிலிர்த்து, அவ்வுடலிலுள்ள முட்கள்‌ நீண்டு 
பகைவிலங்குகளின்‌ உடலில்‌ தைத்துக்‌ கிழிக்கச்‌ செய்யும்‌ இயல்‌. 
புடையது. இராமன்‌ எய்த அம்புகள்‌ உடலில்‌ தைக்கப்பெற்று 
முள்ளம்பன்றி போன்றிருந்த விராதன்‌, தன்‌ உடலில்‌ தைத்து 
அழுந்திய இராமனம்புகள்‌ உதிரும்படி அப்‌ பன்‌ றிபோல்‌ தன்னுடலைச்‌ 
சிலிர்த்தனன்‌ என்றவாறு. (32) 


I 
| 
| 


விராதன்‌ வதைப்‌ படலம்‌ 97 


2638. எரியின்‌ வார்கணை யிராமன்விட வெங்கு நிலையா 
துருவி யோடமற மோடுதல்செ யாவுணர்வினா 
னருவி பாயும்வரை போற்குருதி யாறுபெருகிச்‌ 
சொரிய வேகவலி கெட்டுணர்வு சோர்வுறுதலும்‌. 


எரியின்‌ வார்‌ கணை இராமன்‌ விட, எங்கும்‌ நிலையாது 
உருவி ஓட, மறம்‌ ஓடுதல்‌ செயா உணர்வினான்‌, 
அருவி பாயும்‌ வரை போல்‌ குருதி ஆறு பெருகிச்‌ 
சொரிய, வேக வலி கெட்டு, உணர்வு சோர்வுறுதலும்‌. 


பொ :--வலியழியாத வுணர்வுடைய விராதன்‌, தன்‌ உடலெங்கும்‌ 
நெருப்பையொத்த நீண்ட அம்புகளை இராமன்‌ எய்ய, அவ்வம்புகள்‌ 
தன்‌ உடலில்‌ தங்காது உருவிச்‌ செல்லுதலால்‌ மலையினின்று வீழும்‌ 
அருவிபோலத்‌ தன்‌ உடலினின்று குருதியாறு பெருகிச்‌ சிந்தத்‌ தன்‌ 
னுடைய கடுமையான வலிமையழிந்து அறிவும்‌ தளர்ந்த அளவில்‌. 


கு:--மறம்‌ ஓடுதல்‌ செயாவுணர்வினான்‌, எங்கும்‌ எரியின்‌ வார்‌ 
கணை இராமன்விட, (அவை) உருவியோட குருதியாறு பெருகிச்‌ 
சொரிய வலிகெட்டு உணர்வு சோர்வுறுதலும்‌ என இயைக்க. எரியின்‌ 
வார்கணை அக்கினியத்திரமும்‌ ஆம்‌. செய்யா என்பது செயா என 
இடைக்குறைந்து நின்றது. வேகம்‌ - கடுமை. வேகவலி என்பதற்கு 
வேகமும்‌ வலிமையும்‌ என்று பொருள்‌ கொள்ளலும்‌ ஆம்‌. (33) 


2639. மெய்வ ரத்தினன்‌ மிடற்படை விடப்படுகிலன்‌ 
செய்யு மற்றுமிக லென்றுசின வாளுருவிவன்‌ 
கைது ணித்துமென முந்துகடு கிப்படர்புயத்‌ 
தெய்வின்‌ மற்பொருவு தோளிருவ ரேறநிருதன்‌. 

\ 


“ மெய்‌ வரத்தினன்‌ மிடல்‌ படை விடப்‌ படுகிலன்‌ 
செய்யும்‌ மற்றும்‌ இகல்‌” என்று, சின வாள்‌ உருவி, “வன்‌ 
கை துணித்தும்‌ ” என முந்து கடுகிப்‌ படர்‌ புயத்து 
எய்வில்‌ மல்‌ பொருவு தோள்‌ இருவர்‌ ஏற, நிருதன்‌. 


பொ :--அம்புகளை எய்கின்ற விற்றொழிலும்‌ மற்றொழிலும்‌ 
பொருந்திய தோள்களையுடைய இராமலக்குவர்களாகிய இருவரும்‌, 
“ இவன்‌ தவறாத வரமுடையன்‌ ; (ஆதலால்‌) வலியபடைக்கலங்களை 
ஏவுதலால்‌ இறந்தொழியான்‌; மேலும்‌ போர்‌ செய்வான்‌” என்று 
எண்ணி, சினத்தினையுடைய வாளை உறையினின்று நீக்கி, “இவ 


- 


38 ஆரணிய காண்டம்‌ 


னுடைய வலிய கைகளை வெட்டிவிடுவாம்‌ ”" என்று அவ்‌ விராத 
னெதிர்‌ விரைந்து அவனுடைய பருத்த தோள்களில்‌ ஏற, அவன்‌. 


கு :வில்‌ மல்‌ என்பவை விற்றொழிலையும்‌ மற்றொழிலையும்‌ குறித்‌ 
தன. பொருவுதல்‌ - பொருந்துதல்‌. இருவரும்‌ என உம்மை விரிக்க. 
தவறாது பயனளித்தலின்‌ மெய்வரம்‌ என்றார்‌. மிடல்‌ - வலிமை. 
உடையாரது சினத்தின்‌ உடைமைமேல்‌ ஏற்றிச்‌ சின வாள்‌ என்றார்‌. 
படர்தல்‌ - பருத்தல்‌. நிருதன்‌ என்பது அவன்‌ என்னும்‌ சுட்டளவாய்‌ 
நின்றது. (94) 


2640. உண்டெ முந்தவுணர்‌ 

வவ்வயி னுணர்ந்துமுடுகித்‌ 
தண்டெ முந்தனைய 

தோள்கொடு சுமந்துதழுவிப்‌ 
பண்டெ ழுந்தனது 

வன்கதி பதிற்றின்முடுகிக்‌ 
கொண்டெ ழுந்தனன்‌ 

விழுந்தழி கொழுங்குருதியான்‌. 


உண்டு எழுந்த உணர்வு அவ்வயின்‌ உணர்ந்து முடுகித்‌ 
தண்டு எழுந்து அனைய தோள்‌ கொடு சுமந்து தழுவிப்‌ 
பண்டு எழும்‌ தனது வன்கதி பதிற்றின்‌ முடுகிக்‌ 

கொண்டு எழுந்தனன்‌, விழுந்து அழி கொழுங்‌ குருதியான்‌. 


பொ :--பெருகிச்‌ சிந்துகின்ற மிக்க குருதியையுடையவனாகிய 
அவ்விராதன்‌, அவ்விடத்து, (முன்பு சோர்ந்தவுணர்வு) மீட்டும்‌ 
உள்ள தாய்த்‌ தோன்றிய உணர்ச்சியால்‌, இராமலக்குவர்‌ தன்மீது 
உள்ளனர்‌ என்று அறிந்து, விரைந்து, ஓங்கிய தண்டாயுதம்‌ 
போன்ற தன்‌ தோள்களால்‌ அவரைப்பற்றித்‌ தாங்கிக்கொண்டு 
முன்பு தன்னிடம்‌ உள்ள கொடிய வேகத்தினும்‌ பத்துமடங்கு விரை 
வுடையனாய்‌ எழுந்து. 


கு :விழுந்தழி கொழுங்‌ குருதியான்‌, அவ்வயின்‌ உணர்ந்து 
தழுவிச்‌ சுமந்துகொண்டு முடுகி எழுந்தனன்‌ என இயைக்க. கதி - 
விரைவு. எழுந்தனன்‌ - எழுந்து; முற்றெச்சம்‌. முடுகிச்‌ சாரிகை 
திரிந்தனன்‌ எனப்‌ பின்வரும்‌ பாடலுடன்‌ இணைந்து முடியும்‌. (95) 


விராதன்‌ வதைப்‌ படலம்‌ 39 


2641. முந்து வான்முக 
டுறக்கடிது முட்டிமுடுகிச்‌ 
சிந்து சோரியொடு 
சாரிகை திரிந்தனனரோ 
வந்து மேருவினை 
நாடொறும்‌ வலஞ்செய்துழல்வோ 
ரிந்து சூரியரை 
யொத்திருவ ரும்பொலியவே. 


முந்து வான்‌ முகடு உறக்‌ கடிது முட்டி முடுகிச்‌ 

சிந்து சோரியொடு சாரிகை திரிந்தனன்‌ அரோ, 

வந்து மேருவினை நாள்‌ தொறும்‌ வலம்‌ செய்து உழல்வோர்‌ 
இந்து சூரியரை ஒத்து இருவரும்‌ பொலியவே. 


பொ :--மகாமேருமலையை நாள்தோறும்‌ வலஞ்செய்து திரிபவ 
ராகிய சந்திர சூரியர்களைப்போன்று, இராம லக்குவராகிய இருவரும்‌ 
இரண்டு தோளிலும்‌ விளங்க, உயர்ந்த வான முகட்டைப்‌ பொருந்த 
(வளர்ந்து) முட்டி, வழிகின்ற உதிரத்தோடு மிகவும்‌ விரைந்து 
வட்டமாகத்‌ திரிந்தான்‌. 


கு :--இருவரும்‌ பொலிய முடுகிச்‌ சாரிகை திரிந்தனன்‌ என 
இயையும்‌. இந்து - சந்திரன்‌. இருவர்‌ என்றது இராம லக்குவரை. 
கருமையும்‌ பெருமையும்‌ உடைய விராதனுடல்‌ சோரிபொழிய 
நின்ற நிலையில்‌ அதற்குப்‌ பொன்மலையாகிய மேரு உவமமாயிற்று. 
கலைநிறைவும்‌ தண்ணளியும்‌ . உடைமையால்‌ இராமனுக்குச்‌ 
சந்திரனும்‌, பொன்னிறமும்‌ சுடுசினமும்‌ உடைமையால்‌ இலக்குவ 
னுக்குச்‌ சூரியனும்‌ உவமை. இந்து சூரியர்‌ என்பது கபில பரணர்‌ 
என்பது போல உயர்திணை உம்மைத்‌ தொகையாய்ப்‌ பலர்பால்‌ 
விகுதி பெற்றது. சோரி - இரத்தம்‌. சாரிகை - வட்டமிட்டோடல்‌. 
(36) 


விராதன்‌ இராம லக்குவருடன்‌ விண்மிசைச்‌ செல்லல்‌ 
2642. சுவண வண்ணனெடு 
கண்ணன்மிசை கொள்ளவிசைதோ 
யவண விண்ணிடை 
யெழுந்துபடர்‌ கின்றவனறஞ்‌ 


40 ஆரணிய காண்டம்‌ 


சிவண வன்னசிறை 
முன்னவரொ டேகுசெலவத்‌ 

துவண னென்னுநெடு 
மன்னவனு மொத்தனனரோ. 


சுவண வண்ணனொடு கண்ணன்‌ மிசைகொள்ள, இசை தோய்‌ 
அவண விண்ணிடை எழுந்து, படர்கின்றவன்‌, அறம்‌ 
சிவண, அன்ன சிறைமுன்‌ அவரொடு ஏகு செலவத்து 
உவணன்‌ என்னும்‌ நெடும்‌ மன்னவனும்‌ ஒத்தனன்‌ அரோ. 


பொ :பொன்னிறமுடைய இலக்குவனோடு இராமன்‌ (தன்‌ 
தோள்‌) மீது தங்க, ஒலியொடுகூடிய அப்புறத்ததாகிய வானின்கண்‌ 
எழும்பிச்‌ செல்கின்ற விராதன்‌, அறத்தொடு பொருந்த அந்த 
(வாணனுடைய) சிறைக்கூடத்தின்‌ முன்‌ (பலராமனும்‌ கண்ணனு 
மாகிய) அவரோடு செல்லுகின்ற விரைவுடைய கருடன்‌ என்று 
சொல்லப்படும்‌ பெரியோனான பறவையரசனையும்‌ ஒத்து விளங்‌ 
கினான்‌. 


கு :சுவணவண்ணன்‌ என்றது இலக்குவனை. கண்ணன்‌ 
என்பது கிருஷ்ணன்‌ என்னும்‌ வடமொழியின்‌ சிதைந்த வுரு 
வென்பர்‌ ; அச்சொல்‌ 'கருநிற முடையான்‌ என்று பொருள்படும்‌. 
இங்கே கண்ணன்‌ என்பது இராமனைக்‌ குறித்து நின்றது. ஆசிரியர்‌ 
இராமனைக்‌ கண்ணன்‌ என்ற பெயர்‌ கொண்டும்‌ சுட்டிச்‌ செல்வர்‌ ; 
* கண்ணனைக்‌ கண்ணின்‌ நோக்கி? (2055), “ஞானக்‌ கண்ணருள்‌ 
செய்கண்ணன்‌ ' (சூர்ப்பணகைப்‌. 95), * கருணையங்‌ கோயிலுளிருந்த 
கண்ணனை? (யுத்த. விபீடணன்‌ அடைக்கலப்‌. 50) என்பவை 
தோக்கத்தகும்‌. இசை - ஒலி. இசைதோய்‌ விண்‌, அவண விண்‌ 
என்க. ஆகாயத்துக்கு ஒலி இயல்பாதலால்‌ இசைதோய்‌ விண்‌ 
என்றார்‌. விண்மிசைச்‌ சேணிடைச்‌ செல்கின்றான்‌ என்பார்‌ அவண 
விண்மிசை யெழுந்து படர்கின்றவன்‌ என்றார்‌. சிவணுதல்‌ - பொருந்‌ 
துதல்‌. அன்ன - அத்தன்மையுள்ள. அன்ன சிறை யென்றது 
வாணாசுரனுடைய சோணிதபுரத்திலுள்ள சிறைக்கூடத்தை. பண்டே 
அறிந்ததாதலின்‌ அன்ன சிறை என்றார்‌. அவர்‌ என்றது பலராமனை 
யும்‌ கிருட்டிணனையும்‌. செலவு - விரைவு. செலவத்து என்பதனுள்‌ 
அத்து சாரியை. உவணன்‌ - கருடன்‌. அன்ன சிறை முன்‌ அவரொ 
டேகு செலவத்துவணன்‌ என்பது, பாகவதக்‌ கதையொன்றை உட்‌ 
கொண்டது. அக்கதை, பண்டு வாணன்‌ என்னும்‌ பெயரையுடைய 
அசுரன்‌ ஒருவன்‌ தன்‌ ஆயிரங்‌ கைகளாலும்‌ மாயிரு ஞாலமெல்லாம்‌ 
வென்று தன்னடிப்படுத்துச்‌ சோணிதபுரத்தில்‌ இருந்து அரசு 
செலுத்தி வருவானாயினன்‌. அவன்‌ மகள்‌ உஷை என்பாள்‌ தன்‌ 


விராதன்‌ வதைப்‌ படலம்‌ 41 


கனவில்‌ தோன்றிய பேரழகன்‌ ஒருவன்பால்‌ காதல்கொண்டு, 
தோழி சித்திரலேகை என்பவளால்‌ தன்‌ கனவில்‌ தோன்றிய அழ 
கன்‌, கண்ணனுடைய பேரன்‌ அனிருத்தன்‌ என்று தெரிந்து அவனை 
நனவில்‌ கூடப்‌ பெருமையால்‌ மிகவும்‌ வருந்தியிருந்தாள்‌. மாயம்‌ 
வல்ல தோழி சித்திரலேகை, ஒருநாளிரவு துவாரகையுள்‌ அனிருத்‌ 
தன்‌ மாளிகைபுக்கு அவன்‌ உறங்கும்போது அவனைக்‌ கட்டிலோடு 
தூக்கிச்‌ சென்று உஷையின்பால்‌ உய்க்க, உஷை அவனோடு 
மகிழ்ந்து தங்கினாள்‌. அஃதறிந்த வாணன்‌ அனிருத்தனொடு போர்‌ 
செய்து வெல்ல முடியாமையால்‌ மறைந்து நின்று நாகாத்திரத்தை 
ஏவி அவனைப்‌ பிணித்துச்‌ சிறையிட்டனன்‌. பேரன்‌ சிறைப்பட்டமை 
நாரதன்‌ மூலம்‌ அறிந்த கண்ணன்‌ தன்‌ அண்ணன்‌ பலராமனுடன்‌ 
கருடனை யூர்ந்து விரைந்து சோணிதபுரம்‌ சென்று வாணனொடு 
பொருது வென்று அனிருத்தனைச்‌ சிறைமீட்டருளினன்‌ என்பதாம்‌. 
பிற்பட்ட கிருஷ்ணாவதார சரிதம்‌ முற்பட்ட இராமாவதார சரித 
நிகழ்ச்சிக்கு உவமம்‌ ஆகாதென்று கொண்டு இவ்வடிகளுக்கு வேறு 
பொருள்‌ கூறுவாரும்‌ உண்டு. ஆசிரியர்‌ இவ்விரண்டவதார காலத்‌ 
துக்கும்‌ பிற்பட்டவராதலின்‌ பிற்பட்ட நிகழ்ச்சியை முற்பட்ட நிகழ்ச்‌ 
சிக்கு உவமை கூறுதல்‌ வழுவாகாதென்பர்‌. விராதனுக்குக்‌ கருடன்‌ 
உவமை. இருவரைத்‌ தாங்கிச்‌ செல்லுதல்‌ பொதுத்தன்மை. (97) 


சீதாபிராட்டி வருந்துதல்‌ 
2643. மாத யாவுடைய தன்கணவன்‌ 
வஞ்சன்வினையிற் 
போத லோடுமல மந்தனள்‌ 
புலர்‌ ந்துபொடியிற் 
கோதை யோடுமொசி கொம்பென 
விழுந்தனள்குலச்‌ 
சீதை சேவல்பிடி யுண்டசிறை 
யன்னமனையாள்‌. 
மா தயா உடைய தன்‌ கணவன்‌ வஞ்சன்‌ வினையின்‌ 
போதலோடும்‌ அலமந்தனள்‌, புலர்ந்து பொடியில்‌ 
கோதையோடும்‌ ஒசி கொம்பு என விழுந்தனள்‌ குலச்‌ 
சீதை, சேவல்‌ பிடியுண்ட சிறை அன்னம்‌ அனையாள்‌. 
பொ :--பெருங்‌ கருணையாளனான தன்‌ கணவன்‌, தீயோனான 
விராதனுடைய கொடிய செயலால்‌ வான்வழிச்‌ சென்ற அளவில்‌, 
ஆண்‌ அன்னம்‌ பிறராற்‌ பிடிக்கப்பட்டுப்‌ பிரிவுற்ற பேடையன்னம்‌ 


49 ஆரணிய காண்டம்‌ 


போல்வாளான நற்குடிப்‌ பிறந்த சீதாபிராட்டி மனங்கலங்கி வாட்ட 
முற்றுக்‌ கூந்தலொடு துவண்டு விழுகின்ற பூங்கொம்புபோலப்‌' 
புழுதியில்‌ விழுந்தாள்‌. 

க :-மா தயாவுடைய தன்‌ கணவன்‌ வஞ்சன்‌ வினையில்‌ போத 
லோடும்‌, சேவல்‌ பிடியுண்ட சிறையன்னம்‌ அனையாள்‌, குலச்‌ சீதை, 
அலமந்தனள்‌ புலர்ந்து, கோதையோடும்‌ ஒசி கொம்பென, 
பொடியில்‌ விழுந்தனள்‌ என இயையும்‌. தயா... கருணை ; வடசொல்‌. 
அலமருதல்‌ - மனங்கலங்குதல்‌. புலர்தல்‌ - வாடுதல்‌. பொடி - புழுதி. 
கோதை - குழல்‌, ஓசிதல்‌ - துவளல்‌. குலம்‌ - குடிப்பிறப்பு. குலச்‌ 
சீதை என்றமையால்‌ பிராட்டியின்‌ ஒழுக்கமேம்பாடு சுட்டியவாறு... 

(38) 


சீதாபிராட்டி விராதனை நோக்கிக்‌ கூறுதல்‌ 
2644. பின்னை யேதுமுத 
வுந்துணைபெ ர௬ளுரைபெருண்‌ 
மின்னை யேயிடை 
்‌ நுடங்கிட விரைந்துதொடர்வா 
ளன்னை யேயனைய 
வன்பினற வோர்கடமைவிட்‌ 
டென்னை யேநுகர்தி 
யென்றன ளெழுந்துவிழுவாள்‌. 


பின்னை ஏதும்‌ உதவும்‌ துணை பெருள்‌ உரை பெராள்‌ 

மின்னை ஏய்‌ இடை நுடங்கிட விரைந்து தொடர்வாள்‌, 
* அன்னையே அனைய அன்பின்‌ அறவோர்கள்‌ தமை விட்டு 

என்னையே நுகர்தி” என்றனள்‌ எழுந்து விழுவாள்‌. 


பொ :--கீழே விழுந்த பிராட்டி, பின்பு மீண்டும்‌ எழுந்து, தனக்கு. 
உதவி செய்யும்‌ துணை யாதொன்றும்‌ பெருதவளாய்‌ ஆறுதல்‌: 
மொழி யொன்றும்‌ பெறாதவளாய்‌, மின்னலையொத்த இடை துவளும்‌. 
படி விரைந்து தொடர்ந்து, விராதனை நோக்கி, “தாய்‌ போன்ற. 
அன்புடைய அறவுருவினராகிய இவர்களை விட்டு என்னையே: 
உண்ணுக ' என்று கூறினாள்‌. 


கு:--பின்னை - பின்பு. நுடங்குதல்‌ - துவளுதல்‌. தொடர்வாள்‌ - 
தொடர்பவளாகி. விழுவாள்‌, பின்னை எழுந்து, விரைந்து தொடர்‌ 
வாள்‌, என்றனள்‌ என இயைக்க. நுகர்தல்‌ - உண்ணு தல்‌. (99), 


விராதன்‌ வதைப்‌ படலம்‌ 43 


இராமனிடம்‌ இலக்குவன்‌ கூறுதல்‌ 
2645. அழுது வாய்குழறி யாருயி ரழுங்கியுலையு 
மெழுது பாவையனை யாணிலை யுணர்‌ ந்திளையவன்‌ 
தொழுது தேவிதுயர்‌ கூரவிளை யாடறொழிலோ 
பழுது வாழியென வூழிமுதல்‌ வன்பகர்வுறும்‌ 
அழுது வாய்‌ குழறி ஆர்‌ உயிர்‌ அழுங்கி உலையும்‌ 
எழுது பாவை அனையாள்‌ நிலை உணர்ந்து, இளையவன்‌ 
தொழுது, * தேவி துயர்கூர விளையாடல்‌ தொழிலோ ! 
பழுது ; வாழி என; ஊழிமுதல்வன்‌ பகர்வுறும்‌. 
பொ :--(விராதன்‌ இராமலக்குவரைக்‌ கொண்டேகுதலால்‌): 
அழுது சொற்கள்‌ பிறழ்ந்து அரியவுயிரும்‌ கெடுதலுற்று வருந்து: 
கின்ற ஓவியப்பாவை போல்பவளான சீதாபிராட்டியின்‌ நிலையினை 
இலக்குவன்‌ அறிந்து, இராமனைத்‌ தொழுது, * தேவி துன்பம்‌ மிக. 
அடையும்படி விளையாடுதல்‌ செய்யத்‌ தகுமோ ! இவ்வாறு விளையாடு: 
தல்‌ குற்றமாகும்‌. தீதிலதாகுக " என்று கூற, இராமன்‌ கூறுவான்‌.. 
கு:--அழுங்கல்‌ - கெடுதல்‌. உலைதல்‌ - வருந்துதல்‌. ஊழி முதல்‌ 
வன்‌-எல்லாம்‌ அழியும்‌ ஊழிக்காலத்தும்‌ அழியாத தலைவன்‌; கடவுள்‌. 
* ஊழி முதல்வன்‌ ஒருவனே ” (திருவாய்மொழி 10:8:9) என்பது அரு. 
ளிச்‌ செயல்‌. ஊழி முதல்வன்‌ என்பது இங்கே கடவுளின்‌ அமிசமான- 
இராமனை உணர்த்தியது. (40). 


இராமன்‌ கழலால்‌ உந்த விராதன்‌ விழுதல்‌ 
2646. ஏக நின்றநெறி 

யெல்லைகடி தேறியினிதிற் 
போக னன்றென 

நினை ந்தன னிவன்பொருவிலோய்‌ 
சாக லின்றுபொரு 

ளன்றென நகுந்தகைமையோன்‌ 
வேக வெங்கழலி 

னுந்தலும்‌ விராதன்விழவே. 

* ஏக நின்ற நெறி எல்லை கடிது ஏறி, இனிதின்‌ 
போகல்‌ நன்று என நினைந்தனன்‌; இவன்‌, பொரு இலோய்‌ !: 
சாகல்‌ இன்று பொருளன்று” என நகும்‌ தகைமையோன்‌, 
வேக வெம்‌ கழலின்‌ உத்தலும்‌, விராதன்‌ விழவே. 


44 ஆரணிய காண்டம்‌ 


பொ :--*ஒப்பார்‌ இல்லாதவனே ! நாம்‌ செல்லவேண்டிய வழி 
யின்‌ எல்லையை இவன்மேல்‌ ஏறி விரைவாகவும்‌ இனிதாகவும்‌ செல்‌ 
லுதல்‌ நல்லதென்று எண்ணினேன்‌ ; இப்பொழுது இவன்‌ இறப்‌ 
பது ஒரு காரியமன்று ' என்று சொல்லிச்‌ சிரித்தவனாய்த்‌ தன்‌ வலிய 
அடியால்‌ வேகமாக உதைத்த அளவில்‌ விராதன்‌ கீழே விழ. 


கு :-நெறி- வழி. கடிது ஏகி - விரைந்து சென்று. பொரு - 
ஒப்பு. பொருள்‌ - காரியம்‌; * ஒரு பொருள்‌ சொல்லுவதுடையேன்‌ * 
(8) என்பது கலித்தொகை. * நிற்கிது பொருளெனவுணர்கிலென்‌” 
(475) என்று ஆசிரியர்‌ முன்னே கூறியதும்‌ நோக்கத்தகும்‌. கழல்‌ - 
ஆகுபெயராய்‌ அடியை உணர்த்திற்று. உந்துதல்‌ - உதைத்தல்‌. (41) 


தோள்களைத்‌ துணித்து விராதனை மண்ணிடைப்‌ புதைத்தல்‌ 
2647—2649 
2647. தோளி ரண்டும்வடி வாள்கொடு 
துணித்துவிசையான்‌ 
மீளி மொய்ம்பினர்‌ குதித்தலும்‌ 
வெகுண்டுபுருவத்‌ 
தேளி ரண்டுநெரி யச்சினவு 
செங்கணரவக்‌ 
கோளி ரண்டுசுட ருந்தொடர்‌ 
வதிற்குறுகலும்‌. 
தோள்‌ இரண்டும்‌ வடி வாள்கொடு துணித்து விசையால்‌ 
மீளி மொய்ம்பினர்‌ குதித்தலும்‌, வெகுண்டு, புருவத்‌ 
தேள்‌ இரண்டும்‌ நெரியச்‌ சினவு செங்கண்‌ அரவக்‌ 
கோள்‌, இரண்டு சுடரும்‌ தொடர்வதில்‌ குறுகலும்‌. 


பொ:--வலிய தோள்களையுடைய இராமலக்குவர்‌, அவ்விராத 
னுடைய இரண்டு தோளையும்‌ கூரிய வாளால்‌ துணித்து விரைந்து 
குதித்த அளவில்‌, விராதன்‌ சினந்து, தன்னுடைய தேள்போலும்‌ 
இரண்டு புருவமும்‌ நெரிய, வெகுளுகின்ற சிவந்த கண்ணையுடைய 
பாம்பா(கிய கேது என்னும்‌ கிரகமா)னது இரண்டு சுடரையும்‌ பற்று 
வதற்குத்‌ தொடர்தல்போல அவரை நெருங்கின அளவில்‌. 


கு:--மீளிமை - வலிமை. மொய்ம்பு - தோள்‌ ; “பூந்தாது 
மொய்ம்பினவாக! (88) என்பது கலித்தொகை. மீளிமொய்ம்பினர்‌ 


என்பதற்குக்‌ கூற்றுவன்போலும்‌ வலிமையுடையவர்‌ என்று 


க 


விராதன்‌ வதைப்‌ படலம்‌ 4” 


பொருள்‌ கூறலும்‌ அமையும்‌. இப்பொருளில்‌ மீளி - கூற்று. 
மொய்ம்பு-வலிமை. சினவுதல்‌ - வெகுளல்‌. இரண்டு சுடர்‌ என்றது 
சந்திர சூரியரை. செங்கண்‌ அரவக்கோள்‌ (ஒன்று) இரண்டு சுடரும்‌ 
தொடர்வதில்‌ என்றது இல்பொருள்‌ உவமை. (42. 


2648. புண்ணி டைப்பொழி யுயிர்ப்புனல்‌ 

பொலிந்துவரவும்‌ 

விண்ணி டைப்படர்தல்‌ விட்டெழு 
விகற்பநினையா 

வெண்ணு டைக்குரிசி லெண்ணியிளை 
யோயிவனையிம்‌ 

மண்ணி டைக்கடிது பொத்துதல்‌ 
வழக்கெனலுமே. 


புண்‌ இடைப்‌ பொழி உயிர்ப்புனல்‌ பொலிந்து வரவும்‌ 

விண்‌ இடைப்‌ படர்தல்‌ விட்டு எழு விகற்பம்‌ நினையா, 

எண்‌ உடைக்‌ குரிசில்‌, எண்ணி, இளையோய்‌ ! “இவனை இம்‌: 
மண்‌ இடைக்‌ கடிது பொத்துதல்‌ வழக்கு” எனலுமே. 


பொ: --(அம்புதைத்த) புண்ணினின்று சொரிகின்ற உயிர்க்கு. 
உறுதிதரும்‌ இரத்தம்‌, (நிலமெங்கும்‌ பரவுமாறு) மிக்குவரவும்‌ (விரா 
தன்‌) சாகாமல்‌, மீட்டும்‌ எழுகின்ற மாறுபாட்டை நினைந்து, கருமச்‌' 
சூழ்ச்சியுடைய இராமன்‌, (விராதனை ஒழித்தற்குரிய நெறியை): 
ஆலோசித்து, தம்பீ! இவனை இந்நிலத்தே விரைவிற்‌ புதைத்தலே. 
முறை என்று சொல்லுதலும்‌. 


கு :--உயிர்ப்புனல்‌ - உயிருக்கு உறுதிதரும்‌ செந்நீர்‌; குருதி... 
பொலிதல்‌ - மிகுதல்‌; *கழுநீர்‌ பொலிந்த கண்ணகன்‌ பொய்கை” 
(மதுரைக்‌ காஞ்சி 171) என்பதனுள்‌, பொலிந்த என்பதற்கு மிக்க 
என்று நச்சினார்க்கினியர்‌ பொருள்‌ வரைந்தது காணலாம்‌. விண்ணி' 
டைப்‌ படர்தல்‌ - மேலுலகடைதல்‌; அது சாதல்‌ என்று பொருள்பட 
நின்றது. விகற்பம்‌ - மாறுபாடு. எண்‌ - கருமச்சூழ்ச்சி; * எண்‌ 
சேர்ந்த நெஞ்சத்திடனுடையார்‌ ' (திருக்குறள்‌. 910) என்பதனுள்‌ 
எண்‌ என்பதற்குப்‌ பரிமேலழகர்‌ உரையும்‌ நோக்கத்தகும்‌. பொத்து: 
தல்‌-புதைத்தல்‌. வழக்கு-முறை. எண்ணுடைக்குரிசில்‌ என்பதனுள்‌ 
உடைய என்னும்‌ பெயரெச்சம்‌ இறுதி தொக்கது. (48) 


46 ஆரணிய காண்டம்‌ 


2649. மதநல்‌ யானையனை யானிலம்‌ வகிர்ந்தகுழிவாய்‌ 
நதமு லாவுநளி நீர்வயி னழுந்தநவைதீ 
ரதவ மாய்நறுநெ யுண்டுலகி லன்பர்கருதிற் 
றுதவு சேவடியி னாலமல னுந்துதலுமே. 


மத நல்‌ யானை அனையான்‌ நிலம்‌ வகிர்ந்த குழிவாய்‌ 

நதம்‌ உலாவும்‌ நளிநீர்‌ வயின்‌ அழுந்த நவை தீர்‌ 

அதவம்‌ ஆய்‌ நறு நெய்‌ உண்டு உலகில்‌ அன்பர்‌ கருதிற்று 
உதவு சேவடியினால்‌ அமலன்‌ உந்துதலுமே. 


பொ :--(நெய்யினை முகந்து வேள்வித்‌ தீயில்‌ பெய்யும்‌) குற்ற 
மற்ற அத்திக்கட்டை (யாலாகிய சுருவம்‌) ஆகி, (அதனாற்‌ பெய்யும்‌) 
நெய்யினையுண்டு, உலகின்கண்‌ அன்பர்கள்‌ நினை ந்ததனைக்‌ கொடுக்‌ 
கும்‌ (இறைவனமிசமான) குற்றமற்ற இராமன்‌, மதத்தையுடைய 
நல்ல யானை போல்பவனான இலக்குவன்‌ நிலத்தைக்‌ கீண்டமைத்த 
குழியின்கண்‌, மேற்கு நோக்கிச்‌ செல்லுகின்ற ஆற்றின்‌ பரவிய 
பெருமை வாய்ந்த நீரில்‌ அழுந்தும்படி, (தன்னுடைய) செவ்விய திரு 
வடியால்‌ எற்றிய அளவில்‌. 


கு:--நவைதீர்‌ அதவமாய்‌ நறுநெய்‌ உண்டு, உலகில்‌ அன்பர்‌ 
கருதிற்று உதவும்‌ அமலன்‌, மதநல்யானையனையான்‌ நிலம்‌ வகிர்ந்த 
குழிவாய்‌ நதமுலாவு நளிநீர்வயின்‌ அழுந்த, சேவடியினால்‌ உந்து 
தலும்‌ என இயையும்‌. நதம்‌ - மேற்கு நோக்கிச்‌ செல்லும்‌ ஆறு. 
நளி - பெருமை; குழிவாய்‌... நளிநீர்வயின்‌ என்றமையால்‌ குழியி 
னிடத்து அது தூய்தாதற்‌ பொருட்டு நதமுலாவு நளிநீர்‌ தெளித்‌ 
தமை பெறப்படும்‌. விராதன்‌ புதையுண்ட இடம்‌ நதம்‌ என்ற 
சொல்லாற்‌ குறிக்கப்படுகிறது. மேற்கு நோக்கிச்‌ செல்லும்‌ ஆறு 
களுள்‌ எந்த ஆற்றை அடுத்து விராதன்‌ புதைக்கப்பட்டான்‌ என்பது 
ஆராய்தற்குரியது. இறைவன்‌, வேள்வியாகவும்‌ வேள்வியிற்‌ பயன்‌ 
படும்‌ பொருள்களாகவும்‌ விளங்குகிறான்‌ என்பர்‌. நவை குற்றம்‌. 
அதவம்‌ - அத்திமரம்‌; இங்கே அத்திக்கட்டையாலான கருவியை 
உணர்த்திற்று. அமலன்‌ என்றது இராமனை. உந்துதல்‌ - எற்றுதல்‌. 
உந்துதலும்‌ விளங்கினான்‌ என வருஞ்செய்யுளொடு இயைந்து 
முடிவுறும்‌. GE 


விராதன்‌ வதைப்‌ படலம்‌ 47 


விராதன்‌ சாபம்‌ நீங்கி விண்மிசைத்‌ தோன்றல்‌ 
2650. பட்ட தன்மையு 
முணர்ந்துபடர்‌ சாபமிடமுன்‌ 
கட்ட வன்பிறவி 
தந்தகடை யானவுடறான்‌ 
விட்டு விண்ணிடை 
விளங்கினன்‌ விரிஞ்சனெனவோர்‌ 
முட்டை தந்ததனில்‌ 
வந்தமுதன்‌ முன்னவனினே. 


பட்ட தன்மையும்‌ உணர்ந்து, படர்‌ சாபம்‌ இட முன்‌ 
கட்ட வன்‌ பிறவி தந்த கடை ஆன உடல்தான்‌ 
விட்டு, விண்ணிடை விளங்கினன்‌; விரிஞ்சன்‌ என ஓர்‌ 
முட்டை தந்து, அதனில்‌ வந்த முதல்‌ முன்னவனினே. 


பொ :--அவ்விராதன்‌, முன்னே (குபேரன்‌) பெரிய சாபத்தைக்‌ 
கொடுக்க, அதனால்‌ வலிய பிறவித்‌ துன்பங்களை யூட்டிய இழிந்த 
அரக்கனுரு நீங்கி, நிகழ்ந்தவற்றை உணர்ந்து, ஒப்பற்ற அண்டத்‌ 
தைப்‌ படைத்து அதில்‌ பிரமன்‌ என்று சொல்லும்படி. தோன்றிய 
முழுமுதற்‌ கடவுள்போல ஆகாயத்தில்‌ விளங்கினான்‌. 


கு :-சாபம்‌ - குபேரனால்‌ தும்புருவுக்கு இடப்பட்டதாகப்‌ பின்‌ 
கூறும்‌ நிகழ்ச்சி. வன்பிறவிக்‌ கட்டம்‌ தந்த கடையான உடல்‌ என 
வும்‌, ஓர்‌ முட்டை தந்து அதில்‌ விரிஞ்சனென வந்த முதல்‌ முன்ன 
வன்‌ எனவும்‌ இயைக்க. கடை - இழிவு. விரிஞ்சன்‌ - பிரமன்‌. 
முட்டை - அண்டம்‌. முதல்‌ முன்னவன்‌ - உலக காரணனான முழு 
முதற்‌ கடவுள்‌. தும்புரு விராதனாகிப்‌ பின்‌ பண்டை நிலை அடைந்த 
மைக்கு முழுமுதற்‌ கடவுள்‌ அண்டத்தைப்‌ படைத்து அதில்‌ பிரம 
னாகத்‌;தோன்றியமை உவமம்‌. _ (45) 


விராதன்‌ இராமனைத்‌ துதித்தல்‌ 2651-2665 

2651. பொறியி னொன்றியயல்‌ சென்றுதிரி புந்தியுணரா 
நெறியி ஜொன்‌ நிநிலை நின்ற நினை வுண்டதனினும்‌ , 
பிறிவி லன்புநனி பண்டுடைய பெற்றிதனினு 
மறிவு வந்துதவ நம்பனை யறிந்துபகர்வான்‌ 


48 ஆரணிய காண்டம்‌ 


பொறியின்‌ ஒன்றி அயல்‌ சென்று திரி புந்தி உணரா 
நெறியின்‌ ஒன்றி நிலைநின்ற நினைவு உண்டு அதனினும்‌, 
பிறிவு இல்‌ அன்பு நனி பண்டு உடைய பெற்றிதனினும்‌, 
அறிவு வந்து உதவ, நம்பனை அறிந்து பகர்வான்‌. 


பொ:--பொறிகளில்‌ ஒன்றிப்‌ புறத்தே (புலன்களில்‌) சென்றூ 
திரிகின்ற அறிவால்‌ அறியமுடியாத (ஐந்தவித்தான்‌ கூறிய) ஒழுக்க. 
நெறியிலே பொருந்தி (இடையறாது) நிலைத்த நினைவாகிய: 
அதனாலும்‌, (இறைவன்பால்‌) முன்பே அமைந்த நீக்கமில்லாத அன்‌ 
பினாலும்‌ (மெய்யறிவு விளைவது) உண்டு; அவ்வறிவினும்‌ மேம்பட்ட 
இராமனருளால்‌ உளதாகிய மெய்யறிவு வந்துகூட, நம்பன்‌ ஆன. 
இராமனை (இறைவன்‌ என்று) தெரிந்து விராதன்‌ கூறுவான்‌. 


கு:--பொறி என்றது மெய்‌ வாய்‌ கண்‌ மூக்கு செவி என்ப 
வற்றை. அயல்‌ என்றது சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம்‌ என்னும்‌ 
புலங்களை. அயல்சேறலாவது, * வாய்‌ அவனையல்லது வாழ்த்தாது, 
கை உலகம்‌ தாயவனையல்லது தாம்‌ தொழா-பேய்முலை நஞ்சு, 
ஊணாகவுண்டான்‌ உருவொடு பேர்‌ அல்லால்‌, காணா கண்‌ கேளா 
செவி ' (பொய்கையாழ்வார்‌ முதல்‌ திருவந்தாதி. 11) என்று சென்று: 
பற்றத்தக்க இறைவனை விட்டுப்‌ புலங்களிலே சென்று படிதலாம்‌... 
புந்தி - அறிவு; மனமும்‌ ஆம்‌. பொறியின்‌ ஒன்‌ றி அயல்‌ சென்று திரி 
புந்தி உணரா நெறி என்றது, பொறிவாயில்‌ ஐந்தவித்தான்‌ கூறிய 
பொய்தீர்‌ ஒழுக்க நெறியினை. அது, இறைவனை அடைதற்கு அவ 
னையே சாதனமாகப்‌ பற்றும்‌ நெறியாம்‌. நெறியின்‌ ஒன்றி நிலை 
நின்ற நினைவு - அந்நெறியின்கண்‌ இடையறாது நிலைத்த நினைவு- 
பொ றியினொன்‌ றி அயல்‌ சென்று திரிபுந்தியுணரா நெறியின்‌ ஒன்றி 
நிலை நின்ற நினைவாலும்‌, இறைவன்பால்‌ நீங்காதமைந்த பத்திமை. 
யாலும்‌ மெய்யறிவு தலைப்படுவதுண்டு; அவ்விருவகையாலும்‌ விளை 
யும்‌ மெய்யறிவினும்‌ இராமனருளால்‌ விராதன்பெற்ற உண்மை 
யறிவு சிறந்ததென்றவாறு. முன்னிரண்டடியும்‌, * பொறிவாயிலைந்‌. 
தவித்தான்‌ பொய்‌ தீரொழுக்க நெறிநின்றார்‌ நீடுவாழ்வார்‌ ” 
(6) என்னும்‌ திருக்குறட்பாவைத்‌ தழுவியமைந்தது. பிரிவு என்பது 
எதுகைக்‌ கேற்பப்‌ பிறிவு என நின்றது; * பிறியார்‌ பிறிவேதென்னும்‌: 
(1724) என்றார்‌ முன்னும்‌. நம்பு - நசை; விருப்பம்‌. நம்பன்‌ - விரும்‌. 
பப்படுபவன்‌ ; இறைவன்‌. நம்பன்‌ என்பது இங்கே இறைவன்‌ 
அமிசமான இராமனையுணர்த்தியது. (46) 


விராதன்‌ வதைப்‌ படலம்‌ 49 


2652. வேதங்க ளறைகின்ற 
ஸா வுலகெங்கும்‌ விரிந்தனவுன்‌ 

பாதங்க ளிவையென்னிற்‌ 
படிவங்க ளெப்படியோ 

வோதங்கொள்‌ கடலன்றி 
யொன்றினே டொன்றொவ்வாப்‌ 

பூதங்க டொறுமுறைந்தா 
லவையுன்னைப்‌ பொறுக்குமோ. 


வேதங்கள்‌ அறைகின்ற உலகு எங்கும்‌ விரிந்தன உன்‌ 
பாதங்கள்‌ இவை என்னில்‌, படிவங்கள்‌ எப்படியோ ! 

ஓதம்‌ கொள்‌ கடல்‌ அன்றி, ஒன்றினோடு ஒன்று ஒவ்வாப்‌ 
பூதங்கள்‌ தொறும்‌ உறைந்தால்‌ அவை உன்னைப்‌ பொறுக்குமோ. 


பொ :--(தீயவனாகிய எனக்கும்‌ பேறு நல்கிய) இவை, வேதங்‌ 
களால்‌ போற்றப்பெற்றனவும்‌, உலகமெல்லாம்‌ விரிந்து பரவி 
அளந்தனவுமான உன்‌ அடியிணைகள்‌ என்றால்‌, உன்னுடைய 
வடிவங்கள்‌ எத்தன்மையுடையனவோ ! குளிர்ந்த கடலின்கண்‌ 
உறைதலே அன்றி, குணம்‌ முதலியவற்றால்‌ ஒன்றுடன்‌ ஒன்று 
ஒவ்வாதனவான பூதங்கள்‌ எல்லாவற்றுள்ளும்‌ நீ நீங்காது தங்கி 
னால்‌, அவை உன்னைத்‌ தாங்கவல்லனவோ ? வல்லன அல்ல. 


கு:--இருக்கு எசுர்‌, சாமம்‌, அதர்வம்‌ எனப்‌ பலவாதலின்‌ 
வேதங்கள்‌ என்றார்‌ ; வடமொழியிலும்‌ தென்மொழியிலும்‌ உள்ளவை 
அடங்க வேதங்கள்‌ என்றார்‌ எனலும்‌ ஆம்‌. இவை வேதங்கள்‌ 
அறைகின்ற பாதங்கள்‌, உலகெங்கும்‌ விரிந்தன(வாகிய) பாதங்கள்‌, 
உன்‌ பாதங்கள்‌ என இயைக்க. தன்னை உய்யக்‌ கொண்டவை 
யாதலின்‌ முந்துற அடிகளையே பேசுவானாயினான்‌. வேதங்கள்‌, 
இறைவனடியிணைகளின்‌ பெருமையினையும்‌, உயிர்கள்‌ அவ்வடியிணை 
களை அடைந்து உய்தற்குரிய நெறிகளையுமே விரிப்பன. *கற்றதனா 
லாய பயன்‌ என்கொல்‌? வாலறிவன்‌ நற்றாள்‌ தொழாஅர்‌ எனின்‌,” 
* மலர்மிசை யேகினான்‌ மாணடி சேர்ந்தார்‌ நிலமிசை நீடுவாழ்வார்‌ * 
(திருக்குறள்‌. 2, 3), * உயர்வற வுயர்நலம்‌ உடையவன்‌ யவனவன்‌ 
Mor, துயரறு சுடரடி தெொழுதெழென்‌ மனனே?! (திருவாய்‌ 
மொழி. 1.1.1.), * பரனடிமேல்‌ குருகூர்ச்‌ சடகோபன்‌ சொன்ன நிர 
னிறை யாயிரத்திப்‌ பத்தும்‌” (திருவாய்‌. 1.1.10), “முகில்வண்ணன்‌ 
அடிமேல்‌ சொன்ன சொன்‌ மாலை ஆயிரத்துள்‌ இப்பத்தும்‌ வல்லார்‌, 
முகில்வண்ணவானத்‌ திமையவர்‌ சூழ இருப்பர்‌ பேரின்ப வெள்‌ 
ளத்தே” (திருவாய்மொழி, 7.2.11) என்பவை தமிழ்மறை. படிவம்‌ - 

4 


50 ஆரணிய காண்டம்‌ 


வடிவம்‌. அன்பால்‌ நினைபவர்க்கு அவரவர்‌ விரும்பிய வடிவொடு 
காட்சியளித்தருளுதலின்‌ படிவங்கள்‌ என்றார்‌. படிவங்கள்‌ எப்படியோ 
என்றது அவற்றின்‌ பெருமை சொல்லுதற்கரிது என்றவாறு. ஓதம்‌ - 
குளிர்ச்சி. கடல்‌ என்றது இறைவன்‌ பாம்பணையில்‌ அறிதுயில்‌ 
கொள்ளும்‌ திருப்பாற்கடலையும்‌ ஆலிலையில்‌ குழவியுருவாய்‌ அறிதுயில்‌ 
கொள்ளும்‌ ஊழிக்காலக்‌ கடல்‌ வெள்ளத்தையும்‌ குறிக்கும்‌. பூதங்கள்‌ 
என்றது, நிலம்‌, நீர்‌, தீ, வளி, விசும்பு என்பவற்றை. ஒன்றினோ 
டொன்று ஒவ்வாமையாவது தத்தம்‌ குணஞ்செயல்களால்‌ வேறு 
படுதலாம்‌. பூதங்கள்‌ தோறும்‌ உறைந்தால்‌ அவை உன்னைப்‌ 
பொறுக்குமோ என்றது அப்பூதங்களின்‌ உள்ளே தங்குவதோடு 
அவற்றைத்‌ தாங்கவல்லவனும்‌ நீ என்றவாறு. இறைவன்‌ 
ஒன்றினோடொன்‌ றொவ்வாப்‌ பூதங்கள்தொறும்‌ உறைதல்‌, “திட 
விசும்‌ பெரிவளி நீர்நில மிவைமிசைப்‌, படர்பொருள்‌ முழுவதும்‌ 
ஆய்‌ அவையவைதொறும்‌, உடன்மிசை யுயிரெனக்‌ கரந்தெங்கும்‌ 
பரந்துளன்‌, சுடர்மிகு சுருதியுள்‌ இவையுண்ட சுரனே ' (திருவாய்‌ 
மொழி. 1.1.7) என்று சடகோபராலும்‌, “ பூநிலாய வைந்துமாய்ப்‌ 
புனற்கண்‌ நின்ற நான்குமாய்த்‌, தீநிலாய மூன்றுமாய்ச்‌ சிறந்த 
காலிரண்டுமாய்‌, மீநிலாய தொன்றுமாகி வேறுவேறு தன்மையாய்‌, 
நீ நிலாய வண்ண நின்னை யார்‌ நினைக்க வல்லரே" (திருச்சந்த 
விருத்தம்‌ 1) என்று திருமழிசையாழ்வாராலும்‌ பேசப்பட்டது; 
* வானின்‌ நிழிந்து வரம்பிகந்த மாபூதத்தின்‌ வைப்பெங்கும்‌, ஊனும்‌ 
உயிரும்‌ உணர்வும்போல்‌ உள்ளும்‌ புறனும்‌ உளன்‌ என்ப? (1799) 
என்றார்‌ ஆசிரியரும்‌. இதனால்‌, பார்க்கும்‌ இடமெங்கும்‌ ஒரு நீக்கம்‌ 
அற நிறைந்திருத்தல்‌, அளவில்‌ ஆற்றலுடைமை, எல்லாவற்றையும்‌ 
தாங்கி நிற்றல்‌ முதலிய இறைவனுக்குரிய இயல்புகளை விராதன்‌ 
இராமன்பால்‌ கண்டு வியந்து துதித்தவாறு காணலாம்‌. (47) 


2653. கடுத்தகராங்‌ கதுவநிமிர்‌ 

கையெடுத்து மெய்கலங்கி 

யுடுத்ததிசை யனைத்தினுஞ்சென்‌ 
ரொலிகொள்ள வுறுதுயரா 

லடுத்தபெருந்‌ தனிமூலத்‌ 
தரும்பரமே பரமேயென்‌ 

றெடுத்தொருவா ரணமழைப்ப 
தீயோவன்‌ நேனென்றாய்‌. 


விராதன்‌ வதைப்‌ படலம்‌ 51 


கடுத்த கராம்‌ கதுவ, நிமிர்‌ 
கை எடுத்து மெய்‌ கலங்கி 
உடுத்த திசை அனைத்தினும்‌ சென்று 
ஒலி கொள்ள, உறு துயரால்‌ 
“அடுத்த பெருந்‌ தனி மூலத்து 
அரும்பரமே ! பரமே!” என்று 
எடுத்து, ஒரு வாரணம்‌ அழைப்ப, 
நீயோ அன்று “ஏன்‌?” என்றாய்‌. 


பொ :—சினங்கொண்ட முதலை காலைப்‌ பற்றுதலால்‌ பெரிய 
துதிக்கையை மேலெழத்‌ தூக்கி உடல்‌ நைந்து சூழ்ந்த திசை 
யெல்லாம்‌ சென்று எதிரொலி எழும்படி, மிக்க துன்பத்தால்‌ ஒரு 
யானை, *அல்லற்காலத்துக்‌ கிட்டி வந்து உதவிக்‌ காக்கின்ற பெரிய 
ஒப்பற்ற மூலமான அரிய பரம்பொருளே ! பரம்பொருளே !' என்று 
கூக்குரலிட்டழைக்க, நீயன்றோ அன்று “ஏன்‌ என்று சென்று 
இடர்‌ நீக்கினை ! 


கு :—இதனுள்‌ கசேந்திரன்‌ என்னும்‌ யானையின்‌ இடர்‌ நீக்கிய 
செய்தி பேசப்படுகிறது. கடுப்பு - சினம்‌. கராம்‌ - முதலை. கதுவுதல்‌- 
பற்றுதல்‌. முதலை காலைக்‌ கதுவ எனச்‌ செயப்படுபொருள்‌ வருவித்‌ 
துரைக்கப்பட்டது. உறுதுயர்‌ - மிக்க துன்பம்‌. தன்‌ கையிலுள்ள 
மலரின்‌ செவ்வி மாறுமுன்‌ அதனை இறைவன்‌ அடியிணையில்‌ இடும்‌ 
வாய்ப்பிழந்தமையால்‌ யானை உறுதுயர்‌ எய்தியது. அடுத்தல்‌ - 
கிட்டுதல்‌. அடுத்த என்றது இங்கே கிட்டி வந்து உதவிக்‌ காக்கின்ற 
என்றவாறு. மூலம்‌ - காரணம்‌; அத்து சாரியை. பரம்‌ - மேலா 
னது; அஃது இங்கே கடவுளை உணர்த்தி நின்றது. பரமே! பரமே! 
என்பது அச்சம்‌ பற்றிய அடுக்கு. எடுத்தல்‌ - உரத்துச்‌ சொல்லுதல்‌. 
ஒரு வாரணம்‌ அடுத்த பெருந்தனி மூலத்து அரும்‌ பரமே! பரமே! 
என்று எடுத்து அழைப்ப நீயன்றோ ஏனென்றாய்‌ என இயைக்க. 
அடுத்த ஒரு வாரணம்‌ எனக்கொண்டு தன்‌ தொண்டுக்குத்‌ தடை 
உண்டாகப்பெற்ற யானை என்று பொருள்‌ கொள்ளலும்‌ ஆம்‌. ஏன்‌ 
என்றாய்‌ என்றது ஏன்‌ என்று சென்று இடர்‌ நீக்கினாய்‌ என்றவாறு. 
விராதன்‌, யானைபோலச்‌ செருக்குமிக்கு வன்பு செய்த தனக்கும்‌ 
வலிய வந்து சாப நீக்கந்‌ தந்து உய்வித்த செயல்கண்டு வியந்து, 
பண்டு அன்பு செய்த கசேந்திரன்‌ என்னும்‌ யானை அழைக்க வந்து 
அதன்‌ இடர்‌ தீர்த்தவனும்‌ இராமனே என்று துணிந்து, வாரணம்‌ 
அழைப்ப நீயோ அன்று ஏன்‌ என்றாய்‌ என்று கூறுவானாயினன்‌. 
யானை அழைப்ப, திருமால்‌ ஏன்‌ என்று அதன்‌ எதிர்‌ சென்று இடர்‌ 
தீர்த்தமை, : மீனமர்‌ பொய்கை நாண்மலர்‌ கொய்வான்‌ வேட்கையி 
(னோடு சென்றிழிந்த, கானமர்‌ வேழம்‌ கையெடுத்தலறக்‌ கராவதன்‌ 


52 ஆரணிய காண்டம்‌ 


காலினைக்‌ கதுவ, ஆனையின்‌ துயரம்‌ தீரப்‌ புள்ளூர்ந்து சென்று 
நின்றாழி தொட்டான்‌ ' (பெரிய திருமொழி. 2.3.9) என்று திருமங்கை 
யாழ்வாரால்‌ பேசப்பட்டது; “ மூலமே என்ற கரி முன்வந்திடர்‌ 
தொலைத்து, நீலமேகம்போல நின்றான்‌ ' (திருவேங்கடமாலை. காப்பு) 
என்று பிள்ளைப்‌ பெருமாளையங்காரும்‌, * வேதத்தின்‌ முன்னின்றான்‌ 
வேழம்‌ முதலே என அழைப்ப, என்னென்றான்‌ எங்கட்கிறை ', 
* மால்‌ யானை, முந்தருளும்‌ வேத முதலே என அழைப்ப, வந்தருளும்‌. 
செந்தாமரை' (நளவெண்பா. காப்பு) என்று புகழேந்தியும்‌. 
கூறுதல்‌ காணலாம்‌. வாரணம்‌ அழைக்க உதவிய வரலாறு :-- 
பண்டு தென்னாடாண்ட இந்த்ரத்யும்நன்‌ என்பான்‌, அகத்தியரை 
அவமதித்து அவர்‌ சாபத்தால்‌ யானையாயினன்‌. அந்த யானை 
முன்னை நல்வினைப்பயனால்‌ திருமால்‌ பத்தியுடையதாய்‌ நாடொறும்‌: 
தாமரைப்‌ பூக்களால்‌ திருமாலை அருச்சித்து வழிபட்டு வந்தது, ஒரு. 
நாள்‌ அந்த யானை தாமரைப்பூப்‌ பறித்தற்கு ஒரு குளத்தில்‌ இறங்‌ 
கியது. ஹூ ஹூ என்னும்‌ கந்தருவன்‌, தேவலன்‌ என்னும்‌: 
முனிவனை அவமதித்து அவனால்‌ சபிக்கப்பட்டு, முதலையாய்‌ அக்‌ 
குளத்தில்‌ வசித்தனன்‌. பூப்பறித்தற்குக்‌ குளத்தில்‌ இறங்கிய 
யானையை அம்முதலை காலைக்‌ கவ்விக்கொண்டது. அதனால்‌ வருந்திய 
யானை முதலையின்‌ பிடியினின்று தன்னை விடுவித்துக்கொள்ள 
முடியாமல்‌ கையைத்‌ தலைமிசைத்‌ தூக்கி நின்று “ஆதிமூலமே” என்று 
கூவிற்று. உடனே திருமால்‌ அதனெதிர்‌ தோன்றிச்‌ சக்கரத்தால்‌ 
முதலையைக்‌ கொன்று யானையின்‌ இடரை நீக்கினன்‌ என்பதாம்‌. (48) 


2654. புறங்காண வகங்காணப்‌ 
பொதுமுகத்தி னருணோக்க 
மிறங்காத தாமரைக்க 
ணெம்பெருமாஅ ஸியம்புதியா 
லறங்காத்தற்‌ குனக்கொருவ 
ராருமொரு துணையின்‌ றிக்‌ 
கறங்காகு மெனத்திரிய 
நீயேயோ கடவாய்தான்‌. 
புறம்‌ காண அகம்‌ காணப்‌ பொது முகத்தின்‌ அருள்‌ நோக்கம்‌ 
இறங்காத தாமரைக்‌ கண்‌ எம்பெருமாஅன்‌ ! இயம்புதியால்‌ ; 
அறம்‌ காத்தற்கு உனக்கு ஒருவர்‌ ஆரும்‌ ஒரு துணை இன்றிக்‌ 
கறங்கு ஆகும்‌ எனத்‌ திரிய நீயேயோ கடவாய்‌ ! தான்‌. 


விராதன்‌ வதைப்‌ படலம்‌ 93 


பொ :--(உயிர்களின்‌) வெளித்‌ தோற்றங்‌ காணுதலாலும்‌ மன 
நினைவு காணுதலாலும்‌ பொதுவான முகத்தின்‌ கண்‌ உள்ள அரு 
ணோக்கம்‌ குறையாத தாமரை மலர்போலும்‌ கண்களையுடைய எம்‌ 
தலைவனே ! உதவி செய்வார்‌ ஆரொருவரும்‌ இல்லாமல்‌, அறத்தைக்‌ 
காக்கும்பொருட்டுக்‌ கறங்குபோலும்‌ என்று கூறும்படி, நீயோ 
திரியக்கடவாய்‌ ! 


கு புறம்‌ - வெளிவேடம்‌. அகம்‌ - மனநினைவு. “புறம்‌ குன்றி 
கண்டனையரேனும்‌ அகம்‌ குன்றி மூக்கிற்‌ கரியார்‌ உடைத்து” (277) 
என்னும்‌ திருக்குறளில்‌ அகம்‌ புறம்‌ என்பவற்றுக்குப்‌ பரிமேலழகர்‌ 
எழுதிய பொருள்‌ இங்கு நோக்கத்தகும்‌. காண என்னும்‌ செய 
வெனெச்சம்‌ ஏதுப்பொருளிற்‌ பயின்றது. பொது நோக்கு முகத்தின்‌ 
அருணோக்கு என இயைக்க. பொது நோக்காவது யாவர்‌ மாட்டும்‌ 
ஒரு தன்மைத்தாய நோக்கு; “பொது நோக்கான்‌ வேந்தன்‌ 
வரிசையா நோக்கின்‌, அது நோக்கி வாழ்வார்‌ பலர்‌ ' (528) என்பது 
திருக்குறள்‌.அருள்‌ நோக்கம்‌-அருட்பார்வை. முகத்து இன்‌ அருணோக்‌ 
கம்‌ என்பதனுள்‌ அத்தும்‌ இன்னும்‌ சாரியை. இனிய அருணோக்கம்‌ 
என்று கொள்ளலுமாம்‌. பொதுமுகத்தினருணோக்கம்‌ இறங்காத 
என்றது, உயிர்களின்‌ பொருந்தாத வேடங்கண்ட நிலையினும்‌, 
தவறான மனநினைவு கண்ட நிலையினும்‌ அருணோக்கம்‌ குறைதல்‌ 
கூடும்‌. அங்கும்‌ குறையாத அருணோக்குடைய என்றவாறு. காணுங்‌ 
கால்‌ அச்சமும்‌ அருவருப்பும்‌ எழும்‌ உருவமும்‌ அடாத சொல்லும்‌ 
நினைவும்‌ செயலும்‌ உடைய தனக்கும்‌ அருளியது கொண்டே, “புறங்‌ 
காண அகங்காணப்‌ பொது முகத்தின்‌ அருணோக்கம்‌ இறங்காத 
தாமரைக்கண்‌ எம்‌ பெருமாஅன்‌” என்று இராமனை விராதன்‌ விளித்த 
னன்‌. கறங்கு - காற்றாடி. திரிதல்‌ - சுழலுதல்‌. 46-ஆம்‌ பாட்டில்‌ 
கூறியபடி அறிவு வந்து உதவியமையால்‌, விராதன்‌ திருமாலே 
அறங்காத்தற்கு இராமனாக அவதரித்தமை தெரிந்து பேசுவானாயி 
னன்‌. ஆரொருவரும்‌ துணையின்றி, அறங்காத்தற்குக்‌ கறங்காகும்‌ 
என நீயேயோ திரியக்‌ கடவாய்‌: என இயைக்க. தான்‌ அசை, 
பின்னிரண்டடிகளால்‌, துணையாவாரில்லாத இராமன்‌ நிலை கண்டு 
விராதன்‌ இரங்கியவாறு; இராமன்‌, எல்லாம்‌ வல்ல இறைவனே 
என்று அறிந்தும்‌ அவனுக்குத்‌ துணையின்மை கண்டிரங்கியது, 
அவன்பால்‌ விராதன்‌ கொண்ட பத்தி மிகுதியால்‌ விளைந்தது. (49) 


2655. துறப்பதே தொழிலாகத்‌ 
தோன்‌ நினோர்‌ தோன்றியக்கான்‌ 
மறப்பரோ தம்மையது 
வன்றாகி மற்றவர்போற்‌ 


54 ஆரணிய காண்டம்‌ 


பிறப்பரோ வெவர்க்குந்தாம்‌ / 
பெற்றபதம்‌ பெறலரிதோ 

விறப்பதே பிறப்பதே 
யெனும்விளையாட்‌ டினிதுகந்தோய்‌. 


துறப்பதே தொழில்‌ ஆகத்‌ தோன்‌ நினோர்‌ தோன்‌ நியக்கால்‌, 
மறப்பரோ தம்மை? அது அன்றாகி, மற்றவர்போல்‌ 
பிறப்பரோ? எவர்க்கும்‌ தாம்‌ பெற்ற பதம்‌ பெறல்‌ அரிதோ? 
இறப்பதே பிறப்பதே எனும்‌ விளையாட்டு இனிது உகந்தோய்‌ ₹ 


பொ :--(துன்பம்‌ மிக்க) இறத்தல்‌ பிறத்தல்‌ என்று சொல்லப்‌: 
படும்‌ விளையாட்டை இனிதாக விரும்பியவனே ! (விருப்பு வெறுப்புக்‌ 
களை) விடுவதனையே செயலாகக்‌ கொண்டு (தம்‌ இச்சையால்‌) 
தோன்றியவர்‌, தோன்றிய பொழுது தம்மை மறப்பரோ? (மறவார்‌;) 
தம்‌ இச்சையாலன்‌ றி வினைவயப்பட்டவர்போலப்‌ பிறப்பரோ ? (பிற. 
வார்‌ ; அவ்வாறு தம்‌ இச்சையால்‌ தோன்றிய) எவர்க்கும்‌ தாம்‌. 
முன்பே பெற்றுத்‌ தம்‌ உடைமையான பதவியை மீட்டும்‌ பெறுவது 
அரிதாகுமோ ? (அரிதாகாது). 


கு விளையாட்டு இனிது உகந்தோய்‌! துறப்பதே தொழிலா 
கத்‌ தோன்றினோர்‌ தோன்றியக்கால்‌ தம்மை மறப்பரோ? அது 
அன்றாகி மற்றவர்போல்‌ பிறப்பரோ ? (அத்தோன்றினோர்‌) எவர்க்‌ 
கும்‌ தாம்‌ பெற்ற பதம்‌ பெறல்‌ அரிதோ? என இயைக்க. இறப்பதே 
பிறப்பதே எனும்‌ விளையாட்டு இனிது உகந்தோய்‌! என்பது இரா 
மனை விராதன்‌ தன்முகமாக்கிக்‌ கொள்ளும்‌ விளி. இறப்பதே பிறப்‌ 
பதே எனும்‌ விளையாட்டு இனிதுகந்தோய்‌ ! என்றதனால்‌ இறத்த 
லும்‌ பிறத்தலும்‌ துன்பம்‌ தருவன என்பதும்‌, அவற்றை வினைவயத்‌ 
தாலன்றித்‌ தன்‌ இச்சையால்‌ மேற்கொண்டவன்‌ இராமன்‌ என்ப: 
தும்‌ பெறப்படும்‌. உகத்தல்‌ - விரும்புதல்‌. துறத்தல்‌ என்னும்‌ 
வினைக்குரிய விருப்பு வெறுப்பு என்னும்‌ செயப்படுபொருள்‌ வருவித்‌. 
துரைக்கலாயிற்று. துறப்பதே தொழிலாக(க்கொண்டு) தோன்றி 
னோர்‌ என்றதனால்‌ அவ்வாறு தோன்றுதல்‌ வினைவயத்தாலன்றித்‌ 
தம்‌ இச்சையால்‌ என்பது பெறப்படும்‌. உலக நலன்‌ கருதி இறைவ 
னும்‌ அவன்‌ அருள்பெற்றோருமாகத்‌ தோன்றினோர்‌ பலராதலின்‌, 
தோன்‌ நினோர்‌ எனப்‌ பன்மைபடக்‌ கூறினார்‌. தம்மை என்றது தம்‌ 
முன்னை நிலையை. அது அன்றாகி என்றது தம்‌ இச்சையாலன்‌ நி' 
என்றவாறு. மற்றவர்‌ என்றது வினைவயப்பட்டோரை. தம்மை 
மறப்பரோ என்றது தம்மை மறவார்‌ என்றவாறு. அதுவன்றி மற்ற 
வர்போல்‌ பிறப்பரோ என்றது தம்‌ இச்சையாலன்றி வினைவயப்பட்‌ 
டவர்போல இன்பதுன்ப நுகர்ச்சியுடையராய்ப்‌ பிறவார்‌ என்றவாறு. 


விராதன்‌ வதைப்‌ படலம்‌ 52 


தோன்றினோர்‌ எவர்க்கும்‌ தாம்‌ பெற்ற பதம்‌ பெறல்‌ அரிதோ என்‌ 
றது அவர்க்கு அப்பதம்‌ அடைதல்‌ அரிதன்றென்றவாறு. இது இரா 
மன்‌ துறவுக்கோலம்‌ நோக்கிக்‌ கூறியது. பதம்‌ - பதவி. இது, 
பொதுப்‌ பொருளால்‌ சிறப்புப்‌ பொருளைத்‌ துணியும்‌ வேற்றுப்‌ 
பொருள்‌ வைப்பணி வகை தழுவி யமைந்தது. விருப்பு வெறுப்பற்ற 
வீட்டுலகத்திலுள்ளோர்‌, பிறப்பதில்லை. அவர்‌ உலக நலன்‌ கருதித்‌ 
தம்‌ இச்சையால்‌ இம்மண்ணுலகில்‌ தோன்றினால்‌, தம்‌ முன்னை 
நிலையை மறவார்‌; தம்‌ இச்சையாலன்‌ றி வினைவயப்பட்டுப்‌ பிறந்தார்‌ 
போல இன்ப துன்ப கர்ச்சிய்ுடையராய்ப்‌ பிறவார்‌; அவ்வாறு 
தோன்‌ றினோர்‌ எவர்க்கும்‌ மீட்டும்‌ தம்‌ முன்னைப்‌ பதவியை அடை 
தல்‌ எளிதே. அங்ஙனம்‌ இருப்பவும்‌ உலக நலன்‌ கருதி உன்‌ இச்சை 
யால்‌ பிறந்த நீ உன்‌ முன்னை நிலையை மறந்தமை ஏன்‌ ? வினைவயப்‌ 
பட்டுப்‌ பிறந்தவர்போல இன்பதுன்ப உணர்ச்சியுற்றமையேன்‌ ? 
உனக்குரிய முன்னைப்‌ பதவியை அடைதல்‌ எளிதாயிருக்கவும்‌ நீ தவ 
மேற்கொண்டது ஏன்‌? என்று வியப்புற்று வினவுவானாயினான்‌ எனத்‌ 
துணி பொருள்‌ விரித்துக்கொள்ள த்தகும்‌. மறப்பரோ ? பிறப்பரோ ? 
அரிதோ? என்பவற்றுள்‌ ஓகாரம்‌ எதிர்மறைப்‌ பொருள்‌ உணர்த்தி 
நின்றது. இறப்பதே பிறப்பதே என்பவற்றுள்‌ ஏகாரம்‌ எண்ணுப்‌ 
பொருளிற்‌ பயின்றது. (50) 


2656. பனிநின்ற பெரும்பிறவிக்‌ 
கடல்கடக்கும்‌ படிபற்றி 
நனிநின்ற சமயத்தோ 
ரெல்லாரு நன்றென்னத்‌ 
தனிநின்ற தத்துவத்தின்‌ 
றகைமூர்த்தி நீயாகி 
லினிநின்ற முதற்றேவ 
ரென்கொண்டென்‌ செய்வாரே. 
பனி நின்ற பெரும்‌ பிறவிக்‌ கடல்‌ கடக்கும்‌ படி பற்றி 
நனி நின்ற சமயத்தோர்‌ எல்லாரும்‌ * நன்று” என்னத்‌ 
தனி நின்ற தத்துவத்தின்‌ தகை மூர்த்தி நீ ஆகில்‌ 
இனி நின்ற முதல்‌ தேவர்‌ என்கொண்டு என்செய்வாரே ₹ 
பொ :— நீங்காத துன்பத்தை விளைக்கும்‌ பெரிய பிறவியாகிய 
கடலைக்‌ கடக்கும்‌ நெறிகளைப்‌ பலவாக மேற்கொண்டு நின்ற சமயத்‌ 
தார்‌ எல்லாராலும்‌ “நன்று” என்று பாராட்டும்படி ஒப்பற்றுவிளங்கி/ப. 


56 ஆரணிய காண்டம்‌ 


மெய்ம்மையின்‌ அழகிய வடிவையுடையவன்‌ நீ ஆயின்‌, பெருந்தேவர்‌ 
என நின்ற பிறர்‌, இனி எத்தகுதியால்‌ யாது செய்யவல்லார்‌ ? 


கு:--பனி துன்பம்‌. படி- நெறி; உபாயம்‌. தத்துவம்‌ - 
மெய்ம்மை; * தத்துவமான நெறி ' (29) என்பது நான்மணிக்கடிகை. 
தகை - அழகு. முர்த்தி- வடிவுடையான்‌. முதல்தேவர்‌ என்‌ 
கொண்டு என்‌ செய்வாரே என்றது அத்தேவர்பால்‌ ஒரு தகுதியும்‌ 
இல்லை; அவரால்‌ செய்யத்தக்கது ஒன்றும்‌ இல்லை என்றவாறு. 
அறங்களுட்‌ சிறந்தது மெய்ம்மை; அது, பிறவியறுக்கும்‌ நினைவுடைய 
ராய்த்‌ தத்தம்‌ சமய முறைப்படி ஓரொரு நெறியை மேற்கொண்‌ 
டொழுகுவோர்‌ யாவராலும்‌ ஒருங்கு நன்றென்று பாராட்டப்படு 
வது; அம்மெய்ம்மையின்‌ வடிவாக விளங்குபவன்‌ நீயே. ஆயின்‌ 
இனிப்‌ பிறதேவர்‌ எத்தகுதியால்‌ யாது செய்ய வல்லார்‌. அவரால்‌ 
ஒரு பயனும்‌ இல்லை என விரித்துரைத்துக்‌ கொள்ளல்‌ தகும்‌. இங்கு 
* யாமெய்யாக்‌ கண்டவற்றுள்‌ இல்லை எனைத்‌ தொன்றும்‌ வாய்மை 
யின்‌ நல்ல பிற' (300) என்னும்‌ திருக்குறளும்‌, அதற்குப்‌ பரிமேலழ 
கர்‌ தரும்‌ விளக்கமும்‌ நோக்கத்தகும்‌. (51) 


2657. ஓயாத மலரயனே முதலாக வுளராகி 
மாயாத வானவர்க்கு மற்றொழிந்த மன்னுயிர்க்கு 
நியாதி முதற்றாதை நெறிமுறையா லீன்றெடுத்த 
தாயாவார்‌ யாவரே தருமத்தின்‌ றனிமூர்த்தி. 


ஓயாத மலர்‌ அயனே முதல்‌ ஆக உளர்‌ ஆகி, 

மாயாத வானவர்க்கும்‌ மற்று ஒழிந்த மன்‌ உயிர்க்கும்‌ 

நீ ஆதி முதல்‌ தாதை, நெறி முறையால்‌ ஈன்று எடுத்த 
தாய்‌ ஆவார்‌ யாவரே ? தருமத்தின்‌ தனி மூர்த்தி! 


பொ :--ஒப்பற்ற அறவுருவானவனே ! படைத்தற்றொழிலில்‌ 
ஓய்வடையாத, தாமரைப்பூவில்‌ தோன்றிய பிரமன்‌ முதலாக உள்ள 
வராகி, அழிவற்றவருமான தேவர்களுக்கும்‌ அவரல்லாத நிலைபேறு 
டைய பிறவுயிர்களுக்கும்‌ நீயே சிறந்த தந்தையாக விளங்குகிறாய்‌ ! 
(அவ்வாறாயின்‌) அவ்வுயிர்களை வரன்முறையால்‌ பெற்று வளர்த்த 
தாயாகுவோர்‌ எவர்‌ ? (கூறுவாயாக.) 


கு:--இராமனை உலகத்‌ தோற்றத்துக்கு முதற்‌ காரணமான 
இறைவனாகக்‌ கருதி நீயாதி முதற்றாதை என்றான்‌. மற்று அசை 
நிலை. உயிர்க்கு அழிவு இல்லையாதலின்‌ மன்னுயிர்‌ எனலாயிற்று. 
தாயாவார்‌ யாவர்‌ ? என்றது தாயாவார்‌ பிறரில்லை என்றவாறு. 


விராதன்‌ வதைப்‌ படலம்‌ 97 


எனவே உயிர்க்கெல்லாம்‌ தந்தையுந்‌ தாயுமாய்‌ விளங்குபவன்‌ நீயே 
என்று இராமன்‌ பெருமை புலப்படுத்தியவாறு, * என்னைப்‌ பெற்ற 
அத்தாயாய்த்‌ தந்தையாய்‌ அறியாதன அறிவித்த அத்தா? (2-9-2) 
என்பது திருவாய்மொழி. (52) 


2658. நீயாதி பரம்பரமு 

நின்னவே யுலகங்க 

ளாயாத சமயமு நின்‌ 
னடியவே யயலில்லை 

தீயாரி னொளித்தியால்‌ 
வெளிநின்றாற்‌ நீங்குண்டோ 

வீயாத பெருமாய 
விளையாட்டும்‌ வேண்டுமோ. 


நீ ஆதி பரம்பரமும்‌ ; நின்னவே உலகங்கள்‌ ; 

ஆயாத சமயமும்‌ நின்‌ அடியவே ; அயல்‌ இல்லை ; 
தீயாரின்‌ ஒளித்தியால்‌, வெளி நின்றால்‌ தீங்கு உண்டோ ? 
வீயாத பெரு மாய விளையாட்டும்‌ வேண்டுமோ ? 


பொ :--மேலான பரம்பொருளும்‌ நீயே; உலகங்களெல்லாம்‌ 
உன்‌ உடைமையே; உன்‌ யல்பினை ஆராய்ந்து முடிவு காணாத புற 
மதங்களும்‌ நின்‌ அடிகளைப்‌ பற்றிப்‌ பேசுவனவேயாம்‌,-வேறில்லை; 
அப்படியிருக்கவும்‌, நீ தீயவர்களைப்போல மறைகிறாய்‌; மறையாது 
(யாவரும்‌ காணும்படி) வெளி நின்றால்‌ (உனக்கோ அல்லது உன்னைக்‌ 
காண்பவர்க்கோ) தீங்கு உண்டாகுமோ; (இவ்வாறு) அழியாத 
பெரிய ஆச்சரியத்தை விளைக்கும்‌ விளையாட்டும்‌ வேண்டுவதுதானோ? 
அன்றே. 


கு :--பரம்‌ - (முன்னது) மேன்மை , (பின்னது) பரம்பொருள்‌ - 
எல்லாம்‌ வல்ல இறைவன்‌. சமயம்‌ - மதம்‌. * விளம்பும்‌ ஆறு சமய 
மும்‌ அவையாகியும்‌ மற்றும்‌ தன்பால்‌ அளந்து காண்டற்கு அரிய 
னாகிய ஆதிப்பிரான்‌' (4.10.9) என்பது திருவாய்மொழியா தலால்‌ 
ஆயாத சமயம்‌ என்பதற்கு, * உன்‌ இயல்பினை ஆராய்ந்து முடிவு 
காணாத புறமதங்கள்‌ என்று பொருள்‌ கூறலாயிற்று. ஆயாத சமய 
மும்‌ நின்‌ அடியவே என்பது புற மதங்களும்‌ உன்‌ கழல்‌ வணக்கத்‌ 
தையே பேசுவனவாகும்‌ என்றவாறு. அங்கங்கே பெய்யும்‌ மழை நீர்‌ 
கின்‌ கடலிலே சென்று சேருமாறுபோல, அயற்றெய்வங்களை வணங்‌ 
கும்‌ வணக்கமும்‌ முடிவில்‌, பரம்பொருளை வணங்கியதாகுமா தலால்‌ 


58 ஆரணிய காண்டம்‌ 


ஆயாத சமயமும்‌ நின்‌ அடியவே என்றார்‌. இங்கு, “வணங்கும்‌ 
துறைகள்‌ பல பலவாக்கி மதிவிகற்பால்‌, பிணங்கும்‌ சமயம்‌ பல பல 
ஆக்கி, அவையவைதோ - றணங்கும்‌ பலபலவாக்கி நின்‌ மூர்த்தி 
பரப்பிவைத்தாய்‌ ', (திருவிருத்தம்‌. 96), “சமணரும்‌ சாக்கியரும்‌, 
வலிந்து வாது செய்வீர்களும்‌ மற்றும்‌ நும்‌ தெய்வமும்‌ ஆகி நின்றான்‌” 
(திருவாய்மொழி. 410-5) * நும்‌ நும்‌ கவிகொண்டு நும்‌ நும்‌ இட்டா 
தெய்வம்‌ ஏத்தினால்‌,செம்மின்‌ சுடர்‌ முடி எம்‌ திருமாலுக்குச்‌ சேருமே” 
(திருவாய்‌ மொழி. 3.9.6.) என்னும்‌ அருளிச்‌ செயல்களும்‌ நோக்கத்‌ 
தகும்‌. தீங்குண்டோ என்றது தீங்கில்லே என்றபடி. வீதல்‌ - அழி 
தல்‌. மாயம்‌ - ஆச்சரியம்‌. விளையாட்டும்‌ வேண்டுமோ என்றது, இவ்‌ 
விளையாட்டை எதன்‌ பொருட்டு மேற்கொண்டனை ? என்றவாறு. 
நீ எல்லாம்‌ வல்ல இறைவன்‌, உலகங்கள்‌ உன்னுடைமை, சமய 
வாதிகள்‌ அனைவரும்‌ உன்கழல்‌ வணங்குபவரே, அவ்வாறிருக்க நீ்‌ 
வெளிப்படாது மறைந்ததேன்‌ ? இவ்விளையாட்டினை ஏன்‌ மேற்‌ 
கொண்டனை ? என்று இராமனை நோக்கி விராதன்‌ வினவுவா 
னாயினன்‌. (53) 


2659. தாய்தன்னை யறியாத 
கன்றில்லை தன்கன்றை 
யாயு மறியு 
முலகின்றா யாகினைய 
நீயறிதி யெப்பொருளு 
மவையுன்னை நிலையறியா 
மாயையிது வென்கொலோ 
வாராதே வரவல்லாய்‌. 


தாய்‌ தன்னை அறியாத கன்று இல்லை ; தன்‌ கன்றை 
ஆயும்‌ அறியும்‌ ; உலகின்‌ தாயாகின்‌, ஐய! 

நீ அறிதி எப்பொருளும்‌ : அவை உன்னை நிலை அறியா ; 
மாயை இது என்கொலோ? வாராதே வரவல்லாய்‌ ! 


பொ :--ஐய ! வாராதே வரவல்லாய்‌! தன்னை ஈன்ற தாயை 
அறியாத கன்று இல்லை; தன்‌ கன்றைத்‌ தாய்ப்‌ பசுவும்‌ அறியும்‌ ; 
(உன்னிடமிருந்து உலகு தோன்றுதலின்‌) நீ உலகின்‌ தாயானாய்‌, 
ஆயின்‌, நீ (உன்னிடமிருந்து தோன்றிய) எல்லாப்‌ பொருள்களை யும்‌ 
அறிகின்றாய்‌ ; அப்பொருள்கள்‌ உன்னை இன்ன நிலையுடையை 
என்று அறியா; (இவ்வாறு அவை உன்னை அறிய முடியாமல்‌ நீ 
செய்த) இம்மாயை எதன்பொருட்டு. 


விராதன்‌ வதைப்‌ படலம்‌ 52 


கு:--தாய்‌ ஆய்‌ என்பவை தாய்ப்பசு என்னும்‌ பொருளிற்‌: 
பயின்றன. தாய்தன்னை என்பதனுள்‌ தன்‌ சாரியை. “தாய்‌ தன்னை 
அறியாத கன்று இல்லை என்பதனோடு, *பல்லாவுள்‌ உய்த்துவிடி 
னும்‌ குழக்கன்று வல்லதாம்‌ தாய்‌ நாடிக்‌ கோடலை' (101) என்னும்‌ 
நாலடியார்ப்‌ பாடலும்‌ நோக்கத்தகும்‌. கொல்‌ ஓ அசை நிலை. 
வாராதே வரவல்லாய்‌ என்றது, அடியவர்பால்‌ வருதற்கு அரியவன்‌ 
போலிருந்துகொண்டே எளியனாய்‌ வரும்‌ ஆற்றல்‌ உடையவனே ! 
என்றவாறு. இங்கு, *வாராதாய்போல்‌ வருவானே ' (6.10.9.) 
என்னும்‌ திருவாய்மொழியும்‌, அதற்கு * அடைந்தார்க்கு, * இவன்‌ 
கிட்ட அரியன்‌ ' என்றிருக்கச்‌ செய்தே உட்புகுந்திருக்கும்படியைச்‌ 
சொல்லிற்று” என அமைந்த ஈட்டு விளக்கமும்‌ நோக்கத்தகும்‌. (55) 


2660. பன்னலா மென்றுலகம்‌ 
பலபலவு நினையுமா 
லுன்னலாற்‌ பெருந்தெய்வ 
முயர்ந்துளோ ரொழுக்கன்றே 
யன்னவூர்‌ தியைமுதலா 
மந்தணர்மாட்‌ டருந்தெய்வ 
நின்னலா லில்லாமை 
நெறிநின்றார்‌ நினையாரோ. 


* பன்னல்‌ ஆம்‌” என்று உலகம்‌, பலபலவும்‌ நினையுமால்‌ ; 
உன்‌ அலால்‌ பெருந்தெய்வம்‌ உயர்ந்துளோர்‌ ஒழுக்கன்றே;: 
அன்னவூர்தியை முதலாம்‌ அந்தணர்மாட்டு அருந்தெய்வம்‌ 
நின்‌ அலால்‌ இல்லாமை நெறி நின்றார்‌ நினையாரோ. 


பொ :--உலகம்‌ பல பல தெய்வங்களையும்‌ துதித்து வழிபடுதல்‌ 
. பொருந்துமென்று நினையும்‌ ; (ஆயினும்‌), அன்னத்தை ஊர்பவனான 
பிரமனைத்‌ தலைவனாகக்‌ கொண்ட அந்தணரிடம்‌ (அவர்களால்‌ வணங்‌ 
கப்படும்‌) சிறந்த தெய்வமாக நின்னையொழிய வேறு தெய்வம்‌: 
இல்லை என்பதை நன்னெறியினின்று பிறழாத மேலோர்‌ அறிவர்‌ ; 
ஆதலால்‌, உன்னையன்றி வேறொரு பெருந்‌ தெய்வம்‌ உளது என்றூ 
கொள்ளுதல்‌ அம்மேலோருடைய நடைமுறையன்று. 
கு:--உலகம்‌ என்பது இங்கே மெய்யறிவில்லாத மக்களை 
உணர்த்தியது. பன்னுதல்‌ - துதித்தல்‌. பலபல என்றது பலபல: 
தெய்வங்களை. மெய்யறிவில்லாத மக்கள்‌ நிலைக்கு ஏற்ப, அவர்‌ 
வணங்கும்‌ தெய்வங்களும்‌ பலபலவாயின. உன்னையல்லால்‌ நின்னை: 
/ 


60 ஆரணிய காண்டம்‌ 


யல்லால்‌ என்பவை உன்னலால்‌ நின்னலால்‌ என விகாரப்பட்டு 
நின்றன. தன்னினும்‌ மேம்பட்டதொரு தெய்வம்‌ இல்லாதது 
பெருந்தெய்வம்‌ அருந்தெய்வம்‌ என்று சொல்லப்படும்‌. உயர்ந்‌ 
துளோர்‌ நெறிநின்றோர்‌ என்றது மெய்யுணர்வுடையாரை. அன்ன 
ஷர்தி- அன்னமாகிய ஊர்தியை யுடையான்‌. அந்தணர்‌ - அழகிய 
தண்ணளியுடையார்‌ ; அந்தத்தை அணவுவார்‌ என்று உரைத்தலும்‌ 
அமையும்‌. அந்தம்‌ இங்கே வேத முடிவைக்‌ குறித்தது. நினையாரோ 
என்பதனுள்‌ ஓகாரம்‌ எதிர்மறைப்‌ பொருள்‌ பட்டது; நினைவார்‌ 
என்றவாறு. நினைதல்‌ இங்கே அறிதல்‌. இனி, *அன்னவூர் தியை 
முதலாம்‌ அந்தணர்மாட்டு அருந்தெய்வம்‌ நின்னலால்‌ இல்லாமை ” 
என்பதற்கு, “பிரமன்‌ முதலியோ ருள்ளத்துறையும்‌ சிறந்த தெய்வம்‌ 
நின்னையன்‌ றி வேறில்லாமை' என்று பொருளுரைத்தலும்‌ அமைந்து 

(55) 


2661. பொருவரிய சமயங்கள்‌ 
புகல்கின்ற புத்தேளி 
ரிருவினையு முடையார்போ 
லருந்தவநின்‌ நியற்றுவார்‌ 
திருவுறையு மணிமார்ப 
நினக்கென்னை செயற்பால 
வொருவினையு மில்லார்போ 
லுறங்குதியா லுறங்கா தாய்‌. 
பொரு அரிய சமயங்கள்‌ புகல்கின்ற புத்தேளிர்‌, 
இரு வினையும்‌ உடையார்போல்‌ அருந்தவம்‌ நின்று இயற்றுவார்‌ ; 
திரு உறையும்‌ மணிமார்ப ! நினக்கு என்னை செயற்பால ? 
ஒரு வினையும்‌ இல்லார்போல்‌ உறங்குதியால்‌ உறங்காதாய்‌ ! 


பொ:--திருமகள்‌ நீங்காது தங்கிய அழகிய மார்பையுடையவனே! 
(அதிவாற்றல்கள்‌) ஒடுங்காதவனே !! ஒன்றுடனொன்று ஒவ்வாத 
புறச்‌ சமயங்கள்‌ கூறும்‌ கடவுளர்‌ இரு வினைகளையும்‌ உடைய மக்களைப்‌ 
போலச்‌ செயற்கரிய தவத்தை ஒழியாது செய்வர்‌; உனக்கோ 
செய்யத்தக்கது ஒன்றுமில்லை; ஆதலால்‌, செய்யத்தக்க செயல்‌ 
யாதொன்றும்‌ இல்லாதவரைப்போல உறங்குகின்றாய்‌. 


கு :-பொரு - ஒப்பு. சமயங்கள்‌ என்றது புறச்சமயங்களை. 
புத்தேளிர்‌ - கடவுளர்‌. இருவினை - பாவபுண்ணியங்கள்‌. புத்தேளிர்‌ 
அருந்தவமியற்றுதல்‌, * பிரமனும்‌ உன்னைக்‌ காண்பான்‌ எண்ணிலா 
வழியூழி தவஞ்செய்தார்‌' (திருமாலை. 44) என்று அருளிச்‌ செயலிலும்‌ 


விராதன்‌ வதைப்‌ படலம்‌ 61 


பேசப்பட்டது. உறங்குதல்‌ - ஒடுங்குதல்‌. திருவுறையு மணிமார்ப 
என்பது, “அகலகில்லேன்‌ இறையுமென்று அலர்மேன்‌ மங்கையுறை: 
மார்பா ' (திருவாய்மொழி. 6. 10. 10) என்னும்‌ அருளிச்‌ செயலைத்‌ 
தழுவியமைந்தது. நினக்கு என்னை செயற்பால என்றது, (எல்லாம்‌ 
நீ நினைத்த மாத்திரத்தே நிகழ்தலால்‌) நீ முயன்று செய்யத்தக்க. 
செயல்‌ ஒன்றுமில்லை என்றவாறு. (96). 


2662. அரவாகிச்‌ சுமத்தியா 

லயிலெயிற்றி னேந்துதியா 

லொருவாயின்‌ விழுங்கு தியா 
லோரடியா லொளித்தியாற் 

றிருவான நிலமகளை 
யிஃதறிந்தாற்‌ சீருளோ 

மருவாருந்‌ துழாயலங்கன்‌ 
மணிமார்பின்‌ வைகுவாள்‌. 


அரவு ஆகிச்‌ சுமத்தியால்‌, அயில்‌ எயிற்றின்‌ ஏந்துதியால்‌,. 
ஒரு வாயின்‌ விழுங்குதியால்‌, ஓர்‌ அடியால்‌ ஒளித்தியால்‌, 
திரு ஆன நிலமகளை ; இஃது அறிந்தால்‌ சீருளோ? 

மரு ஆரும்‌ துழாய்‌ அலங்கல்‌ மணிமார்பின்‌ வைகுவாள்‌. 


பொ :--சிறந்த பூமியாகிய தேவியை நீ ஆதிசேடனாகிச்‌ சுமக்‌ 
கின்றாய்‌; (வராகமாகிக்‌) கூரிய கொம்புகளால்‌ தாங்குகின்றாய்‌ ;: 
பிரளய காலத்தில்‌ ஒரு வாயிற்கொண்டு விழுங்குகிறாய்‌ ; வாமனனாகி' 
(அளப்பது போல) ஓரடியால்‌ மறைக்கின்றாய்‌ ; உன்னுடைய இச்‌ 
செயல்களை அறிந்தால்‌, நறுமணம்‌ வாய்ந்த திருத்துழாய்‌ மாலையும்‌: 
கவுத்துப மணியும்‌ பொருந்திய உன்‌ மார்பில்‌ அகலாது தங்குபவ' 
ளான இலக்குமி சினமடையாளோ ? 


கு:--அரவு இங்கே ஆதிசேடனைக்‌ குறித்தது. ஆதிசேடனும்‌: 
திருமாலமிசமானவன்‌ என்று பகவற்கீதை கூறும்‌. எயிறு என்றது 
வராகத்தின்‌ கொம்பினை. திரு - சிறப்பு. மரு- நறுமணம்‌. சீருளோ?' 
என்றது திருமகள்‌ சீற்றம்‌ (ஊடல்‌) கொள்ளுமாறு நீ இவ்வாறு: 
செய்ததென்‌ என்றவாறு. (57) 


62 ஆரணிய காண்டம்‌ 


2663. மெய்யைத்தான்‌ சிறிதுணர்ந்து 
நீவிதித்த மன்னுயிர்க 
ளுய்யத்தா னாகாதோ 
வுனக்கென்ன குறையுண்டோ 
வையத்தார்‌ வானத்தார்‌ 
மழுவாளிக்‌ கன்றளித்த 
வையத்தாற்‌ சிறிதையந் 
தவிர்‌ ந்தாரு முளரையா. 


மெய்யைத்தான்‌ சிறிது உணர்ந்து நீ விதித்த மன்னுயிர்கள்‌ 
உய்யத்தான்‌ ஆகாதோ ? உனக்கு என்ன குறை உண்டோ ? 
வையத்தார்‌ வானத்தார்‌ மழு ஆளிக்கு அன்று அளித்த 
ஐயத்தால்‌ சிறிது ஐயம்‌ தவிர்ந்தாரும்‌ உளர்‌. ஐயா ! 


பொ :—ஐயா ! உன்னால்‌ படைக்கப்பட்ட நிலைபேறுடைய 
உயிர்கள்‌, (நீயே பரம்பொருள்‌ என்கிற) உண்மையைச்‌ சிறிது 
தெரிந்து உய்தல்‌ கூடாதோ? (அவர்கள்‌ அவ்வாறு உய்ந்தால்‌) 
உனக்கு என்ன குறை உண்டாகும்‌? மழுப்படையையுடைய சிவ 
பெருமானுக்கு அக்காலத்து நீ இட்ட பிச்சையால்‌ மண்ணுலகத்‌ 
தாருள்ளும்‌ விண்ணுலகத்தாருள்ளும்‌ சிறிது ஐயம்‌ நீங்கினவரும்‌ 


உண்டு. 


கு:--விதித்தல்‌- படைத்தல்‌. ஐயம்‌- முன்னது பிச்சை; பின்னது 
இதுவோ அதுவோ என்னும்‌ கவர்த்த உணர்வு. உனக்கு என்ன 
குறை உண்டு? என்றது உனக்கு ஒரு குறையும்‌ இல்லை என்றவாறு. 
உண்டோ என்பதில்‌ ஓ அசை. ஐயந்‌ தவிர்ந்தாரும்‌ உளர்‌ என்றத 
னால்‌ ஐயந்‌ தவிராதாரும்‌ உண்மை பெறப்படும்‌. இதனால்‌ எல்லா 
வுயிர்களும்‌ ஐயம்‌ முழுதும்‌ நீங்கி நீயே பரம்பொருளென்று தெளிந்து 
உய்ய அருளவேண்டும்‌ என்று அறிவு வந்த நிலையில்‌ உயிர்களின்‌ 
துன்பங்‌ கண்டு விராதன்‌ இரங்கிக்‌ கூறியவாறு. மூன்று நான்காம்‌ 
அடியிற்‌ குறித்த கதை வருமாறு: முன்‌ ஒரு காலத்தில்‌ சிவபெரு 
மான்‌ பிரமன்‌ தலைகளுள்‌ ஒன்றைக்‌ கொய்தனன்‌ ; கொய்த தலை, 
பிரமன்‌ சாபத்தால்‌ சிவபெருமான்‌ கைத்தலத்தை விட்டு நீங்காத 
தாயிற்று. ஒருவர்‌ இடும்‌ பிச்சையால்‌ அந்தப்‌ பிரம கபாலம்‌ நிரம்பி 
னால்‌ அது கையை விட்டு நீங்கும்‌ என்று (சாபம்‌ நீங்க) நிபந்தனை 
விதிக்கப்பட்டது. பலரும்‌ அதில்‌ பிச்சையிட்டும்‌ அது நிரம்பவில்லை. 
திருமால்‌ *அக்ஷயம்‌” என்று சொல்லி அதில்‌ பிச்சையிட்ட அளவில்‌ 
அது நிரம்பிற்று; கையை விட்டு நீங்கிற்று என்பதாம்‌. (58) 


விராதன்‌ வதைப்‌ படலம்‌ 63 


2664. அன்னமா யருமறைக 
ளறைந்தாய்நீ யவையுன்னை 
முன்னமா ரோதுவித்தா 
ரெல்லாரு முடிந்தாரோ 
பின்னமா யொன்றாதல்‌ 
பிரிந்தயோ பிரியாதோ 
வென்னமா மாயமிவை 
யேனமாய்‌ மண்ணிடந்தாய்‌. 


அன்னம்‌ ஆய்‌ அருமறைகள்‌ அறைந்தாய்‌ நீ, அவை உன்னை 
முன்னம்‌ ஆர்‌ ஓதுவித்தார்‌ ? எல்லாரும்‌ முடிந்தாரோ ? 
பின்னம்‌ ஆய்‌ ஒன்றாதல்‌, பிரிந்தேயோ ? பிரியாதோ ? 

என்ன மா மாயம்‌ இவை ஏனமாய்‌ மண்‌ இடந்தாய்‌ ! 


பொ:--வராகமாகி நிலத்தைக்‌ கொம்பினால்‌ இடந்தெடுத்தவனே! 
நீ அன்னமாகிப்‌ பிரமனுக்கு அறிதற்கரிய வேதங்களைக்‌ கற்பித்‌ 
தனையே, அவ்வேதங்களை முன்னே உனக்குக்‌ கற்பித்தவர்‌ ஆர்‌? 
கற்பித்த அவரெல்லாம்‌ இறந்துவிட்டனரோ? காணப்படும்‌ பொருள்‌ 
களில்‌ வேறுபட்டும்‌ ஒன்றுபட்டும்‌ நீ இருத்தல்‌ அப்பொருள்களைப்‌ 
யிரிந்தோ? பிரியாமலோ? வேறாயும்‌ ஒன்றாயும்‌ இருக்கும்‌ இத்தன்மை 
களை உடையனாதல்‌ என்ன பெரிய மாயை ? 
கு:--ஆசிரியர்‌ பரம்பரையை அறிந்து கொள்ளுதல்‌ வழக்காத 
லின்‌ முன்னம்‌ ஆர்‌ ஓதுவித்தார்‌ ? என்றான்‌. ஆர்‌ ஓதுவித்தார்‌ 
என்ற வினாவுக்கு விடை பெருமையின்‌, எல்லாரும்‌ முடிந்தாரோ? 
என்றான்‌. இதனால்‌  அறிவுறுத்துவாரின்றித்‌ தானே அறியும்‌ 
இயற்கையறிவும்‌ முற்றறிவும்‌ உடையவன்‌ நீ என்பது பெறப்படும்‌. 
பின்னம்‌ - வேறுபாடு. ஏனம்‌ - வராகம்‌. இடத்தல்‌ - குத்தியெடுத்தல்‌. 
(59) 


2665. ஒப்பிறையும்‌ பெறலரிய 

வொருவாமுன்‌ னுவந்துறையு 

மப்புறையு டுறந்தடியே 
னருந்தவத்தா லணுகுதலா 

லிப்பிறவிக்‌ கடல்கடந்தே 
னினிப்பிறவே னிருவினையுந் 

துப்புறழு நீர்த்தசுடர்த்‌ 
திருவடியாற்‌ றுடைத்தாய்நீ. 


61 ஆரணிய ட 15 


ஒப்பு இறையும்‌ பெறல்‌ அரிய 
ஒருவா ! முன்‌ உவந்து உறையும்‌ 
அப்பு உறையுள்‌ துறந்து, அடியேன்‌ 
அருந்தவத்தால்‌ அணுகுதலால்‌, 
இப்‌ பிறவிக்‌ கடல்‌ கடந்தேன்‌; 
இனிப்‌ பிறவேன்‌; இரு வினையும்‌ 
துப்பு உறழும்‌ நீர்த்த சுடர்த்‌ 
திருவடியால்‌ துடைத்தாய்‌ நீ. 
பொ :--சிறிதும்‌ ஒப்பார்‌ இல்லாத ஒருவனே! நீ முன்னே விரும்‌: 
பித்‌ தங்கிய கடலாகிய இடத்தை விட்டு நீங்கி அடியேனுடைய அரிய 
தவத்தால்‌ என்‌ எதிர்வந்தமையால்‌, இந்தப்‌ பிறவியாகிய கடலைத்‌ 
தாண்டிவிட்டேன்‌ ; இனிப்‌ பிறவியை அடையேன்‌ ; என்னுடைய: 
இரு வினைகளையும்‌, பவளத்தை ஒக்கும்‌ பண்புடைய ஒளி மிக்க. 
உன்‌ திருவடிகளால்‌ எளிதே போக்கினாய்‌, 


கு இறையும்‌ ஒப்பு பெறலரிய ஒருவா என இயையும்‌. இறை- 
சிறிதும்‌. ஒப்பு - ஒப்புடையார்‌. இறையும்‌ ஒப்பு பெறலரிய ஒருவா 
என்பதற்கு இறைவனும்‌ (பரம்‌ பொருளும்‌) ஒப்பாகாத ஒருவனே !' 
என்று பொருளுரைத்தலும்‌ ஆம்‌. ஒப்பாரில்லாமை கூறவே மிக்கார்‌ 
இல்லாமையும்‌ பெறப்படும்‌. அப்பு - நீர்‌; அது கடல்‌ என்று 
பொருள்பட நின்றது. உறையுள்‌ - பள்ளி கொள்ளும்‌ இடம்‌. “கருங்‌ 
கடற்‌ பள்ளியிற்‌ கலவி நீங்கி ' (601) என்றார்‌ முன்னும்‌. இருவினையும்‌: 
அவையூட்டும்‌ பயனை நுகர்ந்தல்லது விலக்குதற்கரிய வலியுடைய: 
வாதலின்‌, இருவினையும்‌ என்றான்‌. உறழ்தல்‌ - ஒத்தல்‌. நீர்‌ - 
தன்மை. துப்பு- பவளம்‌. நல்வினையும்‌ வீடடைதற்குத்‌ தடை 
யாதலின்‌ இருவினையும்‌ துடைத்தாய்‌ என்றான்‌. சுடர்‌ - ஒளி. 
துடைத்தல்‌ - எளிதே போக்குதல்‌. இச்செய்யுள்‌, * பனிக்கடலிற்‌ 
பள்ளிகோளைப்‌ பழக விட்டோடி வந்தென்‌ மனக்‌ கடலில்‌ வாழவல்ல 
மாய மணாள நம்பீ, (பெரியாழ்வார்‌ திருமொழி. 5.4.9.), £பறவையேறு' 
பரம்புருடா நீ யென்னைக்‌ கைக்கொண்ட பின்‌, பிறவி யென்னுங்‌: 
கடலும்‌ வற்றிப்‌ பெரும்பதமாகின்றதால்‌ (தை. 5. 4.2) என்னும்‌ 
அருளிச்செயற்‌ பாசுரங்களைத்‌ தழுவியமைந்தமை தோக்கத்த்‌ 

ல்‌ (60 


*உன்‌ வரலாறு கூறுக' என இராமன்‌ விராதனை வினாவுதல்‌. 
2666. இற்றெலா மியம்பினா 
x னிற்றலோடு நீயிவ்வா 


றுற்றவா றுணர்த்தெனா 
வெற்றியான்‌ விளம்பினான்‌. 


விராதன்‌ வதைப்‌ படலம்‌ 65 


இற்று எலாம்‌ இயம்பினான்‌ 
நிற்றலோடும்‌ “ நீ இவ்வாறு 
உற்ற ஆறு உணர்த்து ' எனா 
வெற்றியான்‌ விளம்பினான்‌. 


பொ :--(விராதன்‌) இத்தன்மையுடைய (இராமன்‌ பெருமைகள்‌) 
எல்லாவற்றையும்‌ சொல்லித்‌ துதித்து நின்ற அளவில்‌, வெற்றி வீர 
னான இராமன்‌, “நீ இவ்வாறு அரக்கனான வரலாற்றைச்‌ சொல்லுக” 
என்று கூறினான்‌. 

கு :-இற்று எலாம்‌ என்றது ஒருமைப்‌ பன்மை மயக்கம்‌. வரத்‌ 
தால்‌, விளியாத பேராற்றலுடைய விராதனையும்‌ வென்றமையின்‌ 
வெற்றியான்‌ என்றார்‌. (61) 


விராதன்‌ தன்சரிதம்‌ கூறுதல்‌ 2667—2675 


2667. கள்ள மாய வாழ்வெலாம்‌ 
விள்ள ஞானம்‌ வீசுதாள்‌ 
வள்ளல்‌ வாழி கேளெனா 
வுள்ள வாறு ணர்த்தினான்‌. 


கள்ளம்‌ மாய, வாழ்வு எலாம்‌ 
விள்ள, ஞானம்‌ வீசு தாள்‌ 
வள்ளல்‌! வாழி! கேள்‌! எனா 
உள்ள ஆறு உணர்த்தினான்‌. 


பொ :—* என்‌ வஞ்சம்‌ ஒழியவும்‌, என்‌ பிறவிகளனைத்தும்‌ அழிய 
வும்‌ அறிவை மிகவும்‌ எனக்குத்‌ தந்த திருவடிகளையுடைய வள்ளலே ! 
நீ வாழ்க! கேட்பாயாக ' என்று உள்ளபடி (தன்‌ சரிதம்‌) கூறினான்‌. 


கு கள்ளம்‌ - வஞ்சகம்‌ ; பொய்யும்‌ ஆம்‌. மாய்தல்‌ - அழிதல்‌. 
வாழ்வு என்பது பிறவியைச்‌ சுட்டி நின்றது. விள்ளுதல்‌ - சிதைதல்‌; 
கெடுதல்‌. கள்ளம்‌ ஆய வாழ்வு எலாம்‌ விள்ள என்று கொண்டு, 
பொய்யான உலக வாழ்வெல்லாம்‌ அழிய என்றும்‌ பொருள்‌ கொள்ள 


லாம்‌. வாழி அசையுமாம்‌. (62) 


66 ஆர ணிய காண்டம்‌ 


2603. இம்ப ருற்றி தெய்தினேன்‌ 
வெம்பு விற்கை வீரபேர்‌ 
தும்பு ருத்த னதன்சூ 
ழம்ப ரத்து ளோனரோ. 


இம்பர்‌ உற்று இது எய்தினேன்‌, 
வெம்பு விற்கை வீர! பேர்‌ 
தும்புரு; தனதன்‌ சூழ்‌ 
அம்பரத்து உளேன்‌ அரோ. 


பொ :-வெம்புகின்ற வில்லையுடைய வீரனே! இந்‌ நிலத்தே 
வந்து'உன்னால்‌ சாப நீக்கம்‌ பெற்ற யான்‌, தும்புரு என்னும்‌ பெய 
ருடையேன்‌ ; குபேரனுக்குரியதான வானுலகில்‌ வாழ்வேன்‌. 

கு :வெம்புதல்‌ - சின த்தல்‌. தனதன்‌ - குபேரன்‌. சூழ்தல்‌ - 
வளைதல்‌; எல்லைகட்டி உரிமையாக்கிக்‌ கொள்ளுதல்‌. அம்பரம்‌ - ஆகா 
யம்‌ ; இங்கு வானுலகம்‌ என்னும்‌ பொருளிற் பயின்றது. (63) 


2669. ஆட ரம்பை நீடரங்‌ 
கூடு நின்று பாடலா 
லூடு வந்து கூடவிக்‌ 
கூடு வந்து கூடினேன்‌? 


ஆடு அரம்பை நீடு அரங்கு 
ஊடு நின்று பாடலால்‌, 
ஊடு உவந்து கூட, இக்‌ 
கூடு வந்து கூடினேன்‌. 


பொ :--ஆடல்‌ புரிபவளான அரம்பை, பெரிய அரங்கினிடை 
நின்று பாடுதலால்‌ மகிழ்ந்து, (குபேரனுக்குப்‌ பணிபுரிந்து கொண்டி 
ருந்த யான்‌ அதனைக்‌ கைவிட்டு) இடையே அவனைக்‌ கூடினமை 
யால்‌, இவ்வரக்கனுடலில்‌ வந்து சேர்ந்தேன்‌. 

கு: அரங்கு - ஆடுமிடம்‌. அரங்கூடு - அரங்கினிடையே. ஊடு - 
(தன்‌ பணியின்‌) இடையே. கூடு - உடல்‌. முன்னே உயிர்‌ நீங்கி 
விழுந்து கிடக்கும்‌ தன்‌ பழைய உடலை இக்கூடு என்று சுட்டு 
கின்றான்‌. (64) 


விராதன்‌ வதைப்‌ படலம்‌ 67 


2670. கரக்க வந்த காமநோய்‌ 
துரக்க வந்த தோமினா 
லிரக்க மின்றி யேவினா 
னரக்கன்‌ மைந்த னாயினேன்‌. 


கரக்க வந்த காமநோய்‌ 

துரக்க, வந்த தோமினால்‌, 
இரக்கம்‌ இன்றி ஏவினான்‌; 
அரக்கன்‌ மைந்தன்‌ ஆயினேன்‌. 


பொ :-—(அறிவு) மறையும்படி உண்டாகிய ஆசைநோய்‌, என்‌ 
னைச்‌ செலுத்த, அதனால்‌ விளைந்த குற்றத்தால்‌, (குபேரன்‌) என்‌ 
பால்‌ கருணையின்றிச்‌ சபித்தான்‌; அச்சாபத்தால்‌ அரக்கன்‌ மகனா 
னேன்‌. 

கு:-கரத்தல்‌ - மறைத்தல்‌. துரத்தல்‌ - செலுத்துதல்‌. தோம்‌ - 
குற்றம்‌. (65) 


267414. அன்ன யக்க னாதியா 
யின்ன றீரு மீகையா 
னின்ன தாளி னீங்குமென்‌ 
றுன்னு மெற்‌ குணர்த்தினான்‌. 
அன்ன யக்கன்‌, ஆதியாய்‌ ! 
இன்னல்‌ தீரும்‌ ஈகையான்‌ 
நின்ன தாளின்‌ நீங்கும்‌ என்று 
உன்னும்‌ எற்கு உணர்த்தினான்‌. 
பொ :--எவர்க்கும்‌ முன்னோனே ! (சாபத்தினால்‌ விளையும்‌) 
துன்பம்‌ நீங்கும்‌ உதவி செய்பவனான அக்‌ குபேரன்‌, உன்னுடைய 
திருவடியால்‌ _இவ்வரக்கப்‌ பிறவி கழியும்‌ என்று, (அவனருளையே) 
நினையும்‌ எனக்குத்‌ தெரிவித்தான்‌. 
கு :-யக்கன்‌ - இயக்கன்‌. இயக்கர்‌ தேவர்களுள்‌ ஒரு பிரிவினர்‌. 
அன்ன யக்கன்‌ - அவ்வியக்கன்‌ ; இது குபேரனைச்‌ சுட்டியது. இண்‌ 
னல்‌ - துன்பம்‌. தீர்தல்‌ - நீங்குதல்‌. ஈகை - கொடை; இங்கே 
உதவியைக்‌ குறித்தது. நின்ன - உன்னுடைய; இது; விராதன்‌ 
இராமனை நோக்கிக்‌ கூறியது. தாள்‌ - திருவடி. உன்னுதல்‌ - நினை 
தல்‌. எற்கு - எனக்கு. (66) 


68 ஆரணிய காண்டம்‌ 


2672. வலஞ்செய்‌ திந்த வானெலா 
நலிஞ்சு தின்னு நாமவேற் 
பொலிஞ்ச வென்றி பூணுமக்‌ 
கிலிஞ்சன்‌ மைந்த னாயினேன்‌. 


வலம்‌ செய்து இந்த வான்‌ எலாம்‌ 
நலிஞ்சு தின்னும்‌ நாம வேல்‌ 
பொலிஞ்ச வென்றி பூணும்‌ அக்‌ 
கிலிஞ்சன்‌ மைந்தன்‌ ஆயினேன்‌. 


பொ:--இவ்வுலகனைத்தையும்‌ சுற்றிவந்து, அங்குள்ள உயிர்களை 
யெல்லாம்‌ வருத்தித்‌ தின்னுகின்ற, அச்சந்தரும்‌ வேலால்‌ சிறந்த: 
வெற்றியைக்‌ கொண்ட அந்தக்‌ கிலிஞ்சன்‌ என்னும்‌ அரக்கனுடைய 
மகன்‌ ஆனேன்‌. 


கு:--இந்த வானெலாம்‌ வலஞ்செய்து என இயைக்க. வானிடை 
நின்று பேசுகின்றானாதலின்‌, இவ்வானெலாம்‌ என்று சுட்டிக்‌ கூறுவா 
னாயினன்‌. தின்னுதலும்‌ வென்றி பூணுதலும்‌ கிலிஞ்சன்‌ செயல்கள்‌. 
வலஞ்செய்தல்‌ - சுற்றி வருதல்‌. நலிஞ்சு - வருத்தி. நாமம்‌ - அச்‌ 
சம்‌. நலிந்து பொலிந்த என்பவை நலிஞ்சு பொலிஞ்ச எனப்‌ போலி 
யாயின. கிலிஞ்சன்‌ கொடுமை எங்கும்‌ பரவி எல்லாராலும்‌ அறியப்‌ 
பட்டமையின்‌ அக்கிலிஞ்சன்‌ எனச்‌ சுட்டோடியைத்துக்‌ கூறினான்‌. 
(67) 


2673. அன்று மூல மாதியா 
வின்று காறு மேழையே 
னன்று தீது நாடலே 
னின்று தீய நேடினேன்‌. 


அன்று மூலம்‌! ஆதியா 
இன்று காறும்‌ ஏழையேன்‌, 
நன்று தீது நாடலேன்‌, 
நின்று தீய நேடினேன்‌. 


பொ :--உலக காரணனே ! அறிவிலியாகிய யான்‌ (கிலிஞ்சன்‌ 
மகனான) அன்று முதல்‌ இன்றுவரை நன்மை தீமைகளை ஆராயாமல்‌ 
தீயநெறியில்‌ நிலைத்து நின்ற! பழியையே தேடிக்கொண்டேன்‌. 


விராதன்‌ வதைப்‌ படலம்‌ 69 


கு :--மூலம்‌ - (உலகத்‌ தோற்றத்துக்குக்‌) காரணம்‌ ; மூலமே 
என்பது அண்மை விளியாய்‌ மூலம்‌ என நின்றது. ஆதி- தொடக்‌ 
கம்‌. இன்று காறும்‌ - இன்றுவரை. நாடுதல்‌ - ஆராய்தல்‌. தீய என்‌ 
றது பழியைத்‌ தருஞ்‌ செய்கைகளை, நேடுதல்‌ - தேடுதல்‌. “கெடுத்த 
தொரு மணி நேடும்‌ பஃறலை யரவின்‌,” (சுந்தர. 425) என்பதில்‌ நேடு 
கல்‌ தேடுதல்‌ என்னும்‌ பொருளிற்‌ பயின்றமை காணலாம்‌. (68) 


2674. தூண்ட நின்ற தொன்மைதான்‌ 
வேண்ட நின்ற வேதநூல்‌ 
பூண்ட நின்‌ பொலங்கொடா 
டீண்ட வின்று தேறினேன்‌. 


தூண்ட நின்ற தொன்மைதான்‌ 
வேண்ட நின்ற வேத நூல்‌ 
பூண்ட நின்‌ பொலம்‌ கொள்‌ தாள்‌ 
தீண்ட இன்று தேறினேன்‌. 


பொ :--என்பாற்‌ பொருந்திய பழவினை (என்னைச்‌) செலுத்த 
லால்‌, எல்லாரும்‌ விரும்பும்படி என்றும்‌ உளவாய வேதங்கள்‌ அணி 
கலமாகக்‌ கொண்ட உன்‌ அழகிய திருவடிகளால்‌ தீண்டப்பெற்று, 
இன்று (மயக்கம்‌ நீங்கித்‌) தெளிந்தேன்‌. 

கு:--நின்ற தொன்மைதான்‌ தூண்ட என இயைக்க. தூண்டு 
தல்‌ - செலுத்துதல்‌. தொன்மை - பழவினை. தான்‌ அசை. வேண்டு 
தல்‌ - விரும்புதல்‌. பொலம்‌ - அழகு. தீண்ட - தீண்டலால்‌. (69) 


2675. திறத்தின்‌ வந்த தீதெலா 
மறுத்த வுன்னை யாதனே 
னொறுத்த தன்மை யூழியாய்‌ 
பொறுத்தி யென்று போயினான்‌. 


திறத்தின்‌ வந்த தீது எலாம்‌ 
அறுத்த உன்னை ஆதனேன்‌ 
ஒறுத்த தன்மை ஊழியாய்‌ ! 
பொறுத்தி என்று போயினான்‌. 
பொ :—* ஊழிமுதல்வனே ! அறிவிலியாகிய யான்‌, வகைவகை 
யாக (என்பால்‌) வந்து சேர்ந்த தீமை எல்லாவற்றையும்‌ போக்கிய 


10 ஆரணிய காண்டம்‌ 


உன்னைத்‌ துன்புறுத்தியதைப்‌ பொறுத்தருளுக ' என்று கூறித்‌ தன்‌ 


உலகுக்குப்‌ போனான்‌. 
கு:--திறம்‌ - வகை. அறுத்தல்‌ - ஒழித்தல்‌. ஆதன்‌ - அறிவிலி. 
ஒறுத்தல்‌ - துன்புறுத்தல்‌. ஊழி - உகமுடியுங்காலம்‌. (70) 


இராமன்‌ முதலியோர்‌ அப்பாற்‌ செல்லுதல்‌ 
2676. தேவு காதல்‌ சீரியோ 
னாவி போயி னனெனாப்‌ 
பூவு லாவு பூவையோ 


டேவ லாரு மேகினார்‌. 


“தேவு காதல்‌ சீரியோன்‌ 
ஆவி போயினான்‌ ' எனாப்‌ 
பூ உலாவு பூவையோடு 
ஏ வலாரும்‌ ஏகினார்‌. 
பொ :--* தெய்வக்‌ காதலாற்‌ சிறந்தவனாகிய இவன்‌ உயிர்‌ நீங்கி 
னான்‌ ' என்று, அம்பு எய்வதில்‌ வல்லவரான இராம லக்குவரும்‌, 
தாமரைப்‌ பூவில்‌ விளங்கும்‌ மகளான இலக்குமியின்‌ அமிசமாய்த்‌: 
தோன்றிய சீதாபிராட்டியுடன்‌ அத்தண்டக வனத்துள்‌ மேலும்‌: 
சென்றனர்‌. 
கு:--தேவு - தெய்வம்‌. காதல்‌ - அன்பு. பூவை - நாகணவாய்ப்‌ 
புள்‌; உவமையாகுபெயராய்ப்‌ பெண்ணை உணர்த்தியது. ஏ - அம்பு. 
ஏகுதல்‌ - செல்லுதல்‌. (71) 


இராமன்‌ முதலியோர்‌ ஒரு சோலையில்‌ தங்குதல்‌ 
2677. கைகொள்‌ கால வேலினார்‌ 
மெய்கொள் வேத மெய்யர்வாழ்‌ 
மொய்கொள்‌ சோலை முன்னினார்‌ 
வைக றானும்‌ வைகினார்‌. 
கை கொள்‌. கால வேலினார்‌, 
மெய்‌ கொள்‌ வேத மெய்யர்‌ வாழ்‌ 
மொய்‌ கொள்‌ சோலை முன்னினார்‌, 
வைகல்‌ தானும்‌ வைகினார்‌. 


விராதன்‌ வதைப்‌ படலம்‌ 71 


பொ :--கைக்கொண்ட காலன்‌ வடிவான வேற்படையினை 
யுடைய இராமலக்குவர்‌, உண்மையே பேசும்‌ வேதவுருவினரான 
முனிவர்கள்‌ வாழும்‌ மரங்கள்‌ அடர்ந்த சோலையை அணுகியவராய்‌, 
அன்று அங்கே தங்கினார்கள்‌. 


கு :-காலவேல்‌ - (எதிர்ந்தார்‌ உயிரைக்‌ கவர்தலால்‌) இயமன்‌ 
வடிவான வேற்படை ; * காலன்‌ வடிவாய வேலான்‌ மனம்‌' (2.109) 
என்பது நளவெண்பா. மொய்‌ - நெருக்கம்‌. முன்னுதல்‌ - அணுகு 
தல்‌. வைகல்‌ - நாள்‌. வைகுதல்‌ - தங்குதல்‌. தான்‌ உம்‌ என்பவை 
அசைகள்‌. : வேலினார்‌...... சோலை முன்னினார்‌, வைகலானும்‌ வைகி 
னான்‌” என்று பாடங்‌ கொண்டு, 'வேற்படையுடைய இராமலக்குவர்‌... 
சோலையை அடைந்தார்கள்‌; நாள்‌ செய்வானாகிய சூரியனும்‌ அத்த 
மித்தான்‌ ? என்று பொருள்‌ கொள்ளலும்‌ ஆம்‌. இப்பொருள்‌ 
கொள்ளுமிடத்து, முன்னுதல்‌ - அடைதல்‌; வைகலான்‌ - சூரியன்‌; 
வைகல்‌ - நாள்‌; நாள்‌ செய்வானை வைகலான்‌ என்றார்‌ என்று 
கொள்க. வைகுதல்‌ - அத்தமித்தல்‌. (72) 


விராதன்‌ வதைப்‌ படலம்‌ முற்றிற்று. 


2. சரபங்கன்‌ பிறப்பு நீங்கு படலம்‌ 


சரபங்கர்‌ என்ற முனிவர்‌ பிறவி நீங்கி முத்தியடைந்த 
வரலாற்றினைக்‌ கூறும்‌ உட்பிரிவாதல்பற்றி இப்பகுதி சரபங்கன்‌ 
பிறப்பு, மீங்கு படலம்‌ என்னும்‌ பெயர்த்தாயிற்று. கணைக்குப்‌ பொதுப்‌ 
பெயரான சரம்‌ என்ற சொல்‌ ஈண்டுச்‌ சிறப்பான காமனுடைய 
பாணத்தைக்‌ குறிப்பதாகக்‌ கொண்டு, காமபாணத்தை வென்றவன்‌ 
என்ற காரணம்‌ பற்றிச்‌ சரபங்கன்‌ என்று அழைக்கப்பட்டான்‌. காமம்‌ 
என்னும்‌ குற்றத்தைத்‌ தன்பாற்‌ சாராது நீக்கி வென்றவன்‌ எனவே, 
உபலக்கணத்தால்‌ அக்குற்றத்தோ டொத்த வெகுளி மயக்கம்‌ 
முதலிய ஏனைய குற்றமுமற்றவன்‌ என்று கொள்ளலாம்‌. 


சரவங்கன்‌ பிறப்பு நீங்கு படலம்‌ எனவும்‌, சரபங்கப்‌ படலம்‌ 
எனவும்‌, சரபங்கர்‌ பிறப்பு நீங்கு படலம்‌ எனவும்‌ இப்படலப்‌ பெயர்‌ 
குறிக்கப்பெற்றுள்ள து. 


படலப்‌ பொருட்‌ சுருக்கம்‌ 


விராதன்‌ இராமனால்‌ சாபந்தீர்ந்து நற்கதி பெற்றுச்‌ சென்ற 
பின்‌, இராமன்‌, சீதையுடனும்‌, இலக்குவனுடனும்‌ சரபங்க முனி 
தவம்‌ புரியும்‌ வனத்தை அணுகினான்‌. அதுபோது, இந்திரன்‌, 
பிரமனது கட்டளையால்‌ முனிவரைப்‌ பிரமலோகம்‌ அழைத்துச்செல்ல 
அங்கு வந்தான்‌. முனிவரும்‌ இந்திரனை முறையின்‌ வரவேற்று 
உபசரித்து, * நீ இவண்‌ வந்த காரணம்‌ யாது ?' என்று வினவ, 
இந்திரன்‌ பிரமனது கட்டளையைத்‌ தெரிவித்தான்‌. * பிரமலோகம்‌ 
ஒரு குறிப்பிட்ட கால அளவொடு நின்று அழிதன்மாலையது ; 
என்றும்‌ அழியாப்‌ பரமபதத்தைப்‌ பெற விரும்பி யான்‌ பல கால 
மாய்த்‌ தவமியற்றி வருகிறேன்‌. எனவே அப்‌ பரமபதத்தையே 
யான்‌ எய்துவன்‌ * என்று முனிவர்‌ இந்திரனிடம்‌ கூறுமளவில்‌, 
இராமன்‌ முதலியோரும்‌ அவ்‌ வாச்சிரமத்திற்‌ கருகிலுள்ள சோலையை 
அடைந்தனர்‌. அங்குள்ள சூழ்நிலையைக்‌ கண்டு, இந்திரன்‌ முனிவர்‌ 
பால்‌ வந்துள்ளதை உய்த்துணர்ந்த இராமன்‌, சீதையையும்‌ இலக்கு 
வனையும்‌ அச்‌ சோலைப்புறத்தே இருக்கச்‌ செய்து, தனியே அச்‌ 
சோலையினுட்‌ சென்றான்‌. 


அந்நிலையில்‌ இந்திரன்‌ இராமனைத்‌ தொலைவில்‌ கண்டு வணங்கிப்‌ 
போற்றி, முனிவரிடம்‌ விடைபெற்றுத்‌ தன்‌ நகர்‌ சார்ந்தான்‌. பின்னர்‌, 
தன்னை நோக்கி வந்த இராமனை முனிவர்‌ எதிர்கொண்டழைத்து? 
அவனால்‌ வணங்கப்‌ பெற்றுப்‌ பேரானந்த மடைந்தார்‌. பிறகு சீதை 


சரபங்கன்‌ பிறப்பு நீங்கு படலம்‌ 79 


யையும்‌ இலக்குவனையும்‌ அழைக்க அவர்களும்‌ எய்தினர்‌. ௮ம்‌ 
மூவரும்‌ முனிவர்‌ அறவுரை பகரச்‌ செவியுற்று இரவைக்‌ கழித்தனர்‌. 
மறுநாட்‌ காலை * இந்திரன்‌ பிரமனது கட்டளையால்‌ என்னைச்‌ சத்திய 
லோகம்‌ அழைத்தான்‌. நான்‌ பரமபதம்‌ பெறும்‌ அவாவினால்‌ 
அங்குச்‌ செல்ல மறுத்தேன்‌. உன்னை நேரிற்‌ கண்டு களித்துப்‌ 
பின்னர்‌ வீடுபெற விரும்பியிருந்தேன்‌. அவ்வாறே உன்னைக்‌ காணப்‌ 
பெற்றேன்‌. எனக்குப்‌ பரமபதத்தை அருளுக” என்று முனிவர்‌ 
இராமனிடம்‌ கூறித்‌ தம்‌ மனையாளுடன்‌ தீப்‌ புகுந்து வீட்டின்பத்‌ 
தைப்‌ பெற்றார்‌ என்ற கதைப்‌ பகுதியுடன்‌ இப்படலம்‌ முடிவுறுகிறது. 
வான்மீகப்‌ போக்கும்‌ வேறுபாடும்‌ 

சரபங்கரின்‌ ஆச்சிரமத்திற்கு வரும்‌ இராமனைக்‌ கண்ணுற்ற 
இந்திரன்‌, * இராமன்‌ என்னைக்‌ கண்டு பேசாமுன்னமே யான்‌ 
இவ்விடம்‌ விட்டகலல்‌ வேண்டும்‌. இவன்‌ அவதார நோக்கத்தை 
நிறைவேற்றியபின்‌ இவனைக்‌ காண்பேன்‌ ' என்ற நோக்கத்துடன்‌ 
தன்‌ நாடு சென்றான்‌. இந்திரன்‌ வந்து மீண்டதைப்‌ பற்றி இராமன்‌ 
முனிவரிடம்‌ கேட்டுத்‌ தெரிந்துகொண்டான்‌. முனிவர்‌ தாம்‌ புரிந்த 
தவப்‌ பயன்களை இராமனுக்கு அளித்தார்‌. இராமன்‌ முனிவரிடம்‌, 
தான்‌ அவ்வனத்தில்‌ தங்கி வாழ்தற்குரிய இடத்தைக்‌ குறிக்குமாறு 
வேண்ட, அவர்‌, சுதீக்கணன்‌ என்ற முனிவரைச்‌ சென்றடையு 
மாறும்‌, அவரே எல்லா நலன்களையும்‌ அளிப்பார்‌ என்றும்‌ கூறி, 
தியிடைப்புக்கு முத்தியடைந்ததாக வான்மீகம்‌ கூறுகிறது. 


முனிவரது ஆச்சிரமத்தின்‌ புறத்தேயுள்ள சூழலைக்‌ கண்ட 
இராமன்‌, ஆச்சிரமத்தினுள்‌ இந்திரன்‌ வந்திருத்தலை உய்த்து 
ணர்ந்து இலக்குவனிடம்‌ விளக்கிக்‌ கூறுமாற்றான்‌ இந்திர வருணனை 
முதனூலில்‌ இராமன்‌ முகமாக அமைந்துள்ளது. கம்பனில்‌ கவிக்‌ 
கூற்றாக உள்ளது. 


அவதார நிலையில்‌, * என்னைக்‌ கன்மவயத்தாற்‌ பிறவி எடுத்த 
ஏனைய மனிதரைப்‌ போலவே எண்ணுகின்றேன்‌ ' என்ற கோட்பாட்‌ 
டுடன்‌, தன்‌ இறைமைக்‌ குணம்‌ புலப்படாவாறே பெரும்பாலும்‌ 
செயலாற்றிவரும்‌ இராமனை, அவன்‌ நோக்கத்துக்கு மாறாக, 
“பணிந்து போற்றுதல்‌ முறையன்று ' என்றும்‌, * இராமன்‌ செய்து 
முடிக்கவேண்டிய அரிய செயலை இந்திரன்‌, நிறைவேற்றிய பின்பு 
இவனைக்‌ காண்பேன்‌” என்றும்‌ கருதி விண்ணுலகு சென்றது 
.தக்கதேயாம்‌. 

இராமனைப்‌ பற்றிக்‌ கூறுமிடங்களிலெல்லாம்‌, அவனது பர 
தத்துவ நிலையைப்‌ பரக்கப்‌ பேசிவரும்‌ கம்பர்‌, தமது காவியத்தில்‌, 
சரபங்காச்சிரமத்தில்‌ இராமனைக்‌ கண்டும்‌ காணாதவன்‌ போல 


74 ஆரணிய காண்டம்‌ 


இந்திரன்‌ தன்னாடு சென்றதாக அமைப்பது முறையன்றாகலின்‌, 
இந்திரன்‌ தொலைவில்‌ நின்று செய்யும்‌ தோத்திரம்‌ இடம்பெறுவது 
மிகப்‌ பொருத்தமுடைத்தாம்‌. 


எல்லாப்பொருளின்கண்ணும்‌ உறைதல்‌ (ஸர்வாந்தர்யாமித்வம்‌) 
இழிகுணமின்மை, எண்ணற்ற நற்குணமுடைமை, உண்மையைக்‌ 
கடைப்பிடித்தல்‌ (ஸத்யவ்ரதத்வம்‌) அடியவர்க்‌ கெளிமை (ஆச்ரித 
பாரதந்திரியம்‌) முதலிய தன்மைகளை விரித்துக்‌ கூறும்‌ வேதாந்த. 
நூல்கள்‌, ஆழ்வார்‌ ஆசார்யர்களின்‌ அருளிச்‌ செயல்கள்‌ முதலிய 
வற்றிற்‌ காணப்பெறும்‌ கருத்துக்கள்‌ பொதிந்துள்ள இத்‌ தோத்திரப்‌ 
பகுதி மீண்டும்‌ மீண்டும்‌ படித்துச்‌ சுவைத்தற்குரிய தாம்‌. 


சரபங்கர்‌ பிரமலோகம்‌ எய்தியதாகவும்‌, பிரமன்‌ நல்வரவு கூறி 
அழைத்துச்‌ சென்றதாகவும்‌ முதனூலை மேலோட்டமாகப்‌ பார்ப்பவர்‌ 
கூறுதற்‌ கிடமிருப்பினும்‌ வியாக்கியான ஆசிரியர்களின்‌ ஆராய்ச்சிக்‌ 
குறிப்புக்களை ஆராய்ந்து தேர்ந்து, முனிவர்‌ பரமபதத்தை விரும்பியே 
தவம்‌ செய்தார்‌ என்பதையும்‌ அவர்‌ சென்றடைந்ததும்‌ அஃதே 
என்பதையும்‌ திறம்பட விளக்கமாக நம்‌ கவிச்சக்கரவர்த்தி அமைத்‌ 
தமை பாராட்டுதற்குரியதாகும்‌. 


2. ௪ரபங்கன்‌ பிறப்பு நீங்கு படலம்‌ 


இராமன்‌ முதலியோர்‌ சரபங்கமுனிவர்‌ ஆச்சிரமத்தை அட்ட 
2678. குரவங்‌ குவிகோங்‌ கலர்கொம்‌ பினொடு 
x- மிரவங்‌ கணுகும்‌ பொழுதெய்‌ தினராற்‌ 

சரவங்‌ கனிருந்‌ துதவங்‌ கருது 

மரவங்‌ கிளர்கோங்‌ கொளிர்வா சவனம்‌. 


குரவம்‌ குவி கோங்கு அலர்‌ கொம்பினொடும்‌ 
இரவு அங்கு அணுகும்பொழுது எய்தினர்‌ ஆல்‌; 
சரவங்கன்‌ இருந்து தவம்‌ கருதும்‌ ன்‌ 
மரவம்‌ கிளர்‌ கோங்கு ஒளிர்‌ வாச வனம்‌. 


பொ :--(இராம இலக்குவர்கள்‌) இரவுப்பொழுது அங்கு வந்தெய்‌ 
தியபோது, குராமரத்தின்‌ அரும்பும்‌ கோங்குமரத்தின்‌ குவிந்த 
அரும்பும்‌ (கூந்தலின்கண்‌) அலர்ந்துள்ள பூங்கொம்பு போன்ற 
சீதையுடன்‌ சரபங்க முனிவர்‌ இருந்து தவம்புரிகின்ற, குங்குமமரம்‌ 
ஓங்கியுள்ளதும்‌ கோங்கு மரங்கள்‌ திகழ்வதும்‌ நறுமணம்‌ பொருந்‌ 
தியதுமாகிய ஆச்சிரமத்தை அடைந்தனர்‌. 


க:-முன்‌ படலத்து இறுதிப்‌ பாடலில்‌, வினை முதலாகக்‌ 
கூறப்பட்ட, வேலினார்‌ என்ற சொல்லை வருவித்துப்‌ பொருள்‌ 
கூறப்பட்டது. சரபங்காச்சிரமம்‌ இருந்த சோலையை அச்‌ 
செய்யுளில்‌ மொய்கொள்‌ சோலை என்றாராகலின்‌, மற்றையிடத்தை. 
அணுகுமுன்னரே அச்சோலையில்‌ இருள்‌ எய்திற்று என்பார்‌ இரவு 
அங்கு அணுகும்பொழுது என்றார்‌. குரா அரும்பும்‌ கோங்கு அரும்பும்‌ 
ஒரே கொம்பில்‌ அலர்ந்துள்ளது போல்‌ விளங்கும்‌ சீதை என்று 
இல்பொருளுவமம்‌ அமையுமாறு கூறுதலும்‌ ஒன்று. சரவங்கன்‌-- 
சரபங்கன்‌ ; எதுகை நோக்கிய விகாரம்‌. காமபாணத்தை வெள்‌ 
றவன்‌ என்று பொருள்‌. காமத்தை வென்றவன்‌ எனவே, அதனடி. 
யாகத்‌ தோன்றும்‌ வெகுளி மயக்கங்களையும்‌ வென்றவன்‌ என்பது: 
கூறாமலே பெறப்படும்‌ ; காமம்‌ நிறைவேருதொழியின்‌ வெகுளியும்‌, 
வெகுளி முற்றிய நிலையில்‌ மயக்கமும்‌ உண்டாவது பற்றி வெகுளி 
மயக்கங்களுக்குக்‌ காமமே அடிப்படையாம்‌ என்பவாகலின்‌. சரம்‌: 
என்பதால்‌ ஐந்து என்ற எண்ணைக்‌ கொண்டு ஐம்புலன்களை வென்‌ 
றவன்‌ என்றுரைப்பினுமாம்‌. ஏனைமக்கள்‌ கருத்துப்‌ போலாது கடுந்‌: 
தவம்‌ புரியும்‌ முனிவர்‌ தம்‌ கருத்து, செயற்படாதொழியா தாகலின்‌.. 


76 ஆரணிய காண்டம்‌ 


தவம்‌ கருதும்‌ என்பதற்குத்‌ தவம்‌ புரியும்‌ என்று பொருள்‌ வரையலா 
யிற்று. தவம்‌ - பலபடியாகவும்‌ மெய்யை வருத்தி மனத்தைப்‌ பரம்‌ 
பொருளிற்‌ செலுத்தும்‌ செயல்‌. இராம இலக்குவர்கள்‌, சரபங்கன்‌ 
வதிந்து வரும்‌ வனத்தை எய்திய செய்தி, மொய்கொள்‌ சோலை 
முன்னினார்‌ என்று முற்பாடலில்‌ குறிக்கப்பெற்றமையால்‌, வாசவனம்‌ 
என வனத்தைக்‌ கூறினாரேனும்‌ அதன்‌ கண்ணுள்ள ஆச்சிரமத்தைக்‌ 
கொள்ளுதலே பொருத்த முடைத்து. ஆல்‌: அசை. (1) 


இந்திரன்‌ வருதல்‌ 
2679. செவ்வே லவர்சென்‌ றனர்சே ரலுறு 
மவ்வே லையினெய்‌ தினனா யிரமாந் 
தவ்வா திரவும்‌ பொலிதா மரையின்‌ 
வெவ்வே றலர்கண்‌ ணினன்விண்‌ ணவர்கோன்‌. 


செவ்வேலவர்‌ சென்றனர்‌, சேரல்‌ உறும்‌ 
அவ்வேலையின்‌ எய்தினன்‌--ஆயிரம்‌ ஆம்‌ 
தவ்வாது இரவும்‌ பொலி தாமரையின்‌ 

வெவ்வேறு அலர்‌ கண்ணினன்‌ விண்ணவர்‌ கோன்‌. 


பொ :--செம்மை பொருந்திய வேலினையுடைய இராம லட்சு 
மணர்‌ (சரபங்காச்சிரமத்தைச்‌) சென்று அடைகின்ற அந்த வேளை 
யில்‌ ஆயிரமாகிய - இரவிலும்‌ கூம்பாது விளங்கும்‌ தாமரை மலர்‌ 
போன்று தனித்தனியே பொலிகின்ற - கண்களையுடைய இந்திரன்‌ 
வந்தான்‌. 


கு :--செம்மை - பகைவர்‌ குருதி தோய்தலாலாய செந்நிறம்‌ ; 
கூர்மை எனினுமாம்‌. சென்றனர்‌, முற்றெச்சம்‌. ஒரு செயல்‌ சிறந்த 
இரு பயன்களை விளைப்பின்‌ சிறப்பு மிக்கதாகலின்‌, சரபங்கரைக்‌ 
கண்டு பிரமன்‌ கட்டளையைக்கூற நிலவுலகத்தே வருதல்‌, அவதார 
நிலையில்‌ ஆதிதேவனைக்‌ கண்டு களித்துப்‌ போற்று தலாகிய மற்றொரு 
பயனைத்‌ தருவது பற்றி, காலந்‌ தாழ்த்தாது வந்தெய்தினான்‌ என்‌ 
யார்‌ சேரலுறும்‌ அவ்வேலையின்‌ எய்தினன்‌ என்றார்‌.£தவ்வாது இரவும்‌ 
பொலி தாமரையின்‌” என்பது இல்‌ பொருளுவமம்‌ தழுவியது. (2) 


இந்திரனை வருணித்தல்‌ 2680-2690 
2680. அன்னச்‌ செலவிற்‌ படிமே லயல்சூழ்‌ 
பொன்னிற்‌ பொலிவா ரணிபூ ணொளிமேன்‌ 


சரபங்கன்‌ பிறப்பு நீங்கு படலம்‌ ர்க 


மின்னிற்‌ செறிகற்‌ றைவிரிந்‌ தனபோற்‌ 
பின்னிச்‌ சுடரும்‌ பிறழ்பே ரொளியான்‌. 


அன்னச்‌ செலவின்‌ படிமேல்‌ அயல்‌ சூழ்‌, 
பொன்னின்‌ பொலிவார்‌, அணி பூண்‌ ஒளிமேல்‌, 
மின்னின்‌ செறி கற்றை விரிந்தன போல்‌, 
பின்னிச்‌ சுடரும்‌ பிறழ்‌ பேர்‌ ஒளியான்‌. 


பொ :-—அன்னப்‌ பறவையின்‌ நடையை ஒத்த நடையினொடு 
திலமிசைப்‌ பக்கத்தே சூழ்ந்து வருகின்ற, பொன்னைப்‌ போன்ற ஒளி 
யுள்ள மங்கையரால்‌ (தன்‌ உடலில்‌) அணியப்பெற்ற அணிகலன்‌ 
களின்‌ ஒளிமீது, மின்னல்களின்‌ நெருக்கமான தொகுதி பரவியது 
போல்‌, தன்‌ மேனியின்‌ ஒளி கலந்து விளங்கும்‌, மிகுதியான சிறந்த 
(தோற்றப்‌) பொலிவினை உடையவனும்‌ ; 


கு :--இச்செய்யுள்‌ முதல்‌ பதினொரு செய்யுட்கள்‌ ஒரு தொடராகி, 
பன்னிரண்டாவது செய்யுளில்‌ நின்றான்‌ என்ற வினைகொண்டு 
முடியும்‌. தன்‌ உடலில்‌ தெய்வ மகளிரால்‌ அணியப்பட்ட அணிகலன்‌ 
களின்‌ ஒளிமீது, பரவி விளங்கும்‌ உடலொளியுடையான்‌ எனவே, 
அழகுபடுத்த வந்த அணிகளுக்கே அழகைக்‌ கொடுக்கும்‌ பேரொளி 
வாய்ந்தவன்‌ எனச்‌ சிறப்பித்துக்‌ கூறியபடியாம்‌. உடலும்‌ அணி 
களும்‌ ஒன்றுக்கொன்று பொலிவைத்‌ தருவனவாயிருந்தன என்பது 
கருத்து. “பார்வதியின்‌ கழுத்தும்‌ அதில்‌ ஒளிரும்‌ முத்துமாலையும்‌: 
ஒன்றை யொன்று அழகுறச்‌ செய்தலால்‌, அலங்காரமாந்‌ தன்மை 
அலங்கரிக்கப்பெறுந் தன்மை என்பன, இரண்டிற்கும்‌ பொது 
வாயின ” என்ற கருத்துள்ள குமாரசம்பவப்‌ பகுதி இங்கு ஒப்பு 
தோக்கத்தகும்‌. (3)- 


2681. வானிற்‌ பொலிதோ கையர்கண்‌ மலர்வான்‌ 
கானிற்‌ படர்கட்‌ களிவண்‌ டொடுதார்‌ 
மேனித்‌ திருநா ரதன்வீ ணையிசைத்‌ 
தேனிற்‌ படியுஞ்‌ செவிவண்‌ டுடையான்‌. 


வானில்‌ பொலி தோகையர்‌ கண்‌ மலர்‌ வான்‌ 
கானில்‌ படர்‌ கண்‌ களி வண்டொடு, தார்‌ 
மேனித்‌ திரு நாரதன்‌ வீணை இசைத்‌ 
தேனில்‌ படியும்‌ செவி வண்டு உடையான்‌. 


189 ஆரணிய காண்டம்‌ 


பொ :--வானுலகிற் நிகழும்‌ மகளிரின்‌ கண்களாகிய சிறந்த 
மலர்க்‌ காட்டில்‌ படியும்‌ (கன்‌) கண்களாகிய களிக்கும்‌ வண்டுகளையும்‌, 
மாலை அணிந்த மேனியையும்‌ திருவினையுமுடைய நாரதன்‌ வீணையின்‌ 
இசைத்‌ தேனில்‌ தோய்கின்ற செவிகளாகிய வண்டுகளையும்‌ 
உடையவனும்‌ ; 


ர :-இற்திரனாடைய கண்களும்‌ செவிகளும்‌ வண்டுகளாக 
உருவகிக்கப்‌ பெற்றன. கண்களாகிய வண்டுகள்‌ அரமகளிரின்‌ 
கண்மலர்க்‌ கானிற்‌ சென்றதால்‌ சிற்றின்ப விளைவும்‌, நாரதனின்‌ 
தெய்வப்‌ பாடல்களாகிய தேனில்‌ செவிவண்டு படிவதால்‌ பேரின்ப 
விளைவும்‌ ஒருங்கே தோன்றின என்க. சூழ்ந்துள்ள பல மகளிரின்‌ 
கண்களையும்‌ ஒரே சமயத்தில்‌ கண்டு களிக்கும்‌ வாய்ப்பு ஆயிரம்‌ கண்‌ 
களைப்‌ பெற்றவணுக்குச்‌ சிறப்பாயமைந்தமை புலப்படுத்தியவாறு. 


(4) 


2682. அனையின்‌ றுறையைம்‌ பதொடைம்‌ பதுநூல்‌ 
வினையின்‌ ரொகைவேள்‌ விநிரப்‌ பியமா 
முனைவன்‌ முதுதே வரின்மூ வரலார்‌ 
புனையும்‌ முடிதுன்‌ றுபொலங்‌ கழலான்‌. 


அனையின்‌ துறை ஐம்பதொடு ஐம்பது நூல்‌ 
வினையின்‌ தொகை வேள்வி நிரப்பிய மா 
முனைவன்‌, முது தேவரின்‌ மூவர்‌ அலார்‌ 
புனையும்‌ முடி துன்று பொலம்‌ கழலான்‌. 


பொ :—(வேள்வித்‌) தீயில்‌, (வேத) நூலிற்‌ கூறிய (உறுப்பாகிய) 
செயல்களின்‌ தொகுதியுடன்‌ நூறு யாகங்களையும்‌ நிறைவேற்றிய 
சிறந்த தலைவனும்‌, முதிய தேவருள்‌ (பிரம விட்டுணு ருத்திரர்‌) 
மூவரல்லாத (மற்றவர்‌ அணிந்த மகுடங்கள்‌ (தலை பணியுங்கால்‌) 
பொருந்தும்‌ பொற்கழலை உடையவனும்‌ ; 


கு:--அனை - அனல்‌, நெருப்பு. அனல்‌ என்பது எதுகை நோக்கி 
அனைஎனத்‌ திரிந்ததென்பர்‌. நித்தியம்‌,  தமித்திகம்‌, காமியம்‌ என்று 
மூவகைப்‌ பிரிவுள்ள செயல்களுள்‌, பயனைக்‌ கருதி மேற்கொள்ளுதற் 
குரிய மூன்றாவதில்‌, உறுப்பாக உள்ள செயல்களிலோ, முதற்‌ 
செயலிலோ சிறிதேனும்‌ தவறு நேர்ந்துழி அத்தவறு முழுச்‌ 
செயலையும்‌ சாருமாதலின்‌, பயன்‌ கிட்டாது என்பது மறைப்பொருளை 
ஆய்ந்து தேரும்‌ மீமாஞ்சை நூலின்‌ முடிவு; ஆதலின்‌ யாண்டும்‌ ஒரு 
சிறிதும்‌ குறை நேராவாறு மிக்க விழிப்புடன்‌ மிக அரிதின்‌ நூறு 
யாகங்களைச்‌ செய்து முடித்தமை மாமுனை வனாதற்குக்‌ காரணமாயிற்று. 


டப்‌ 


‘ 


4 


சரபங்கன்‌ பிறப்பு நீங்கு படலம்‌ 79 


மாமுனைவனாயினமை, முதுதேவரின்‌...கழலானாதற்குக்‌ காரணமாக 
உள்ளது. சதமகன்‌, சதக்கிரது என்பவை போன்ற பெயர்கள்‌ நூறு 
யாகங்களைச்‌ செய்து முடித்தவன்‌ என்று காரணப்‌ பெயர்களாக 
இற்திரனு்கு அமைந்தவையாம்‌. (5) 


2683. செம்மா மலரா ணிகர்தே வியொடு 
மும்மா மதவெண்‌ ணிறமுன்‌ னுயர்தாள்‌ 
வெம்மா மிசையான்‌ விரிவெள்‌ ளிவிளங்‌ 
கம்மா மலையண்‌ ணலையே யனையான்‌. 


செம்‌ மா மலராள்‌ நிகர்‌ தேவியொடும்‌ 

மும்‌ மா மத வெண்‌ நிறம்‌ முன்‌ உயர்‌ தாள்‌ 
வெம்‌ மா மிசையான்‌, விரி வெள்ளி விளங்கு 
அம்‌ மா மலை அண்ணலையே அனையான்‌. 


பொ :-சிவந்த பெரிய (தாமரை) மலரிலிருக்கும்‌ திருமகளை 
யொத்த (சசி) தேவியுடன்‌, மிக்க மூன்று மதப்‌ பெருக்கையும்‌ வெண்‌ 
மையான நிறத்தையும்‌ உயர்ந்துள்ள முன்னங்‌ கால்களையும்‌ வெப்பத்‌ 
தையுமுடைய (ஐராவதமென்ற) யானைமீதுள்ளவனும்‌, ஒளிவீசும்‌ 
வெள்ளிமயமாக விளங்கும்‌ அப்‌ பெரிய மலையிலுள்ள (பார்வதியொடு 
கூடிய) பெருமானையே போன்றவனும்‌ ; 


கு:--இந்திராணியுடன்‌ சேர்ந்த இந்திரன்‌ என்றதற்கேற்ப, 
உபமானப்‌ பகுதியில்‌ பார்வதியொடுகூடிய (சிவபெருமான்‌) என 
வருவித்துரைக்கலாயிற்று. ஐராவதத்தின்மீது இந்திராணியுடன்‌ 
வீற்றிருக்கும்‌ இந்திரன்‌, கயிலையங்கிரியில்‌ உமையொடு அமர்ந்‌ 
திருக்கும்‌ சிவபிரான்‌ போன்று விளங்கினான்‌ என்க. மும்மதம்‌_— காது, 
கன்னம்‌, பீசம்‌ என்பவற்றில்‌ தோன்றும்‌ மதநீர்‌; காது, துதிக்கை, 
பீசம்‌ என்பவற்றில்‌ தோன்றுவதென்பாரும்‌ உளர்‌. மதம்‌ தோன்‌ நிய 
யானையின்‌ உடல்‌ வெப்பமுற்றிருக்குமாதலின்‌ வெம்‌ மா என்றார்‌. 
'வெம்மை - வெப்பம்‌ ; அழகு, கொடுமை எனினுமாம்‌. (6) 


2684. தானின்‌ றயனின்‌ நெொளிர்தண்‌ கதிரோன்‌ 
யானின்‌ றதெனென்‌ நெளியெஞ்்‌ சிடமா 
வானின்‌ றபெரும்‌ பதம்வந்‌ துருவாய்‌ 
மேனின்‌ றெனதநின்‌ ரொளிர்வெண்‌ குடையான்‌. 


80 ஆர ணிய காண்டம்‌ 


தான்‌ நின்று, அயல்‌ நின்று ஒளிர்‌ தண்‌ கதிரோன்‌, 
“யான்‌ நின்றது என்‌ ?' என்று ஒளி எஞ்சிட, மா 
வான்‌ நின்ற பெரும்‌ பதம்‌ வந்து உருவாய்‌ 

மேல்‌ நின்றென நின்று ஒளிர்‌ வெண்குடையான்‌. 


பொ :--அருகில்‌ நின்று ஒளிவீசும்‌ குளிர்ந்த கிரணங்களையுடைய 
சந்திரன்‌, * (குடையாகிய) தான்‌ நிற்பவும்‌ இங்கு யான்‌ (ஒளிவீசி): 
நிற்பது என்ன பயனுடைத்து ?' என்று (வருந்தி) ஒளி 
குன்றும்படியும்‌ மேலே பொருந்திய மிகப்‌ பெரிய இடமான பரமபதம்‌: 
(குடை) உருவுடன்‌ வந்து (இந்திரன்‌ முடியின்மேல்‌) பொருந்தி 
யிருந்ததென்னுமாறும்‌ நிலைத்து விளங்கும்‌ வெண்கொற்றக்‌. 


குடையை உடையவனும்‌ ; 


கு :-அயல்‌ நின்று ஒளிர்‌ தண்‌ கதிரோன்‌ * தான்‌ நின்று, யான்‌ 
நின்றது என்‌' என்று ஒளி எஞ்சிட, நின்று ஒளிர்‌ வெண்குடை 
எனவும்‌, மாவான்‌ நின்ற பெரும்பதம்‌ வந்து உருவாய்‌ மேல்‌ நின்‌ 
றென நின்று ஒளிர்‌ வெண்குடை எனவும்‌ இயையும்‌. தான்‌ என்றது: 
குடையினை. நிற்ப என்றது நின்று எனத்‌ திரிந்து நின்றது. (திருக்‌ 
குறள்‌ 11-பரிமேலழகருரை). சந்திரனிடத்துக்‌ களங்கமிருத்தலின்‌,. 
அதன்‌ ஒளியைவிட, தூய வெண்ணிறமுள்ள குடையினொளி சிறப்புற்‌: 
றிருக்குமாதலின்‌, சந்திரன்‌ அதைக்‌ கண்டு நாணி வருந்தினன்‌ 
என்க. சத்துவ முதலிய மூன்று குணங்களுள்‌ பின்னைய இரண்டின்‌ 
தொடர்பற்ற பரமபதம்‌ மிகத்தூய வெண்மையுள்ள தாயிருக்குமா த. 
லாலும்‌, வான்‌ நின்ற மா பெரும்பதம்‌ என்ற தொடரின்‌ சிறப்பாலும்‌ 
பெரும்பதமென்பது வைகுந்தத்தைக்‌ குறித்ததென்க. தனித்த. 
சத்துவகுணமுடைமை * குணம்‌ வேறுபடா ' (2697) என்று பின்னர்க்‌. 
கூறுமாற்றானும்‌ உணரலாம்‌. பரமபதமே குடையுருவுடன்‌ 
வந்துளதோ என்னும்படி ஒளிர்வது என்பது தற்குறிப்‌ பேற்றந்‌. 
தழுவியது. (6 


2685. திசைகட்‌ டியமால்‌ கரிதெட்‌ டமதப்‌ 
பசைகட்‌ டினகிட்‌ டினபற்‌ பலபோர்‌ 
விசைகட்‌ டழிதா! னவர்விட்‌ டகல்பே 
ரிசைகட்‌ டியவொத்‌ திவர்சா மரையான்‌. 
திசை கட்டிய மால்‌ கரி தெட்ட மதப்‌ 
பசை கட்டின கிட்டின பற்பல போர்‌, 
விசை கட்டு அழி தானவர்‌ விட்டு அகல்‌ பேர்‌ 
இசை கட்டிய ஒத்து, இவர்‌ சாமரையான்‌. 


சரபங்கன்‌ பிறப்பு நீங்கு படலம்‌ 81 


பொ :--திசைகளில்‌ கட்டப்பட்ட பெரிய யானைகளின்‌ முதிர்ந்த 
மதநீர்ப்‌ பசையொடு தொடர்புடையவாக நெருங்கிய பற்பல போர்‌ 
களில்‌, விரைவும்‌ திண்மையும்‌ அழிந்த அசுரர்களை விட்டு அகன்ற 
மிகுந்த கீர்த்தியை (ச்‌ சேர்த்து)க்‌ கட்டியவை போன்று விளங்கும்‌ 
வெண்சாமரைகளை உடையவனும்‌ ; 


கு :--திசைகளின்‌ எல்லைவரை அசுரர்களைக்‌ துரத்தி நெருக்கிய 
போர்‌ என்க. வெற்றி கொள்ளப்பட்டவர்க்குரியவை வென்றவனைச்‌ 
சாரும்‌ ஆதலின்‌, வலிமை முதலியவற்றால்‌ பெற்றுள்ள அசுரர்களின்‌ 
கீர்த்திகளை, அவரை வென்ற இந்திரன்‌ தனக்குரியவாக்கி, அவற்றை 
ஒருசேரத்‌ தொகுத்துக்‌ கட்டியவைபோல விளங்கும்‌ சாமரை என்க. 
தானவர்‌ - தனு என்பவளின்‌ மைந்தர்‌ ; தத்திதாந்தச்‌ சொல்‌. சமரம்‌ 
என்ற வெண்‌ கவரிமானுடைய வால்மயிர்‌ தூய வெண்ணிறமுடைய 
வாகலின்‌, அவற்றாற்‌ செய்யப்பெற்ற சாமரைகளை, கீர்த்தியை 
வெண்ணிறமுடையதாகக்‌ : கூறும்‌ கவிமரபிற்கேற்ப இங்ஙனம்‌ 
தற்குறிப்பேற்றமாகக்‌ கூ நினார்‌. (8) 


2686. தீர்விற்‌ றிரிசெங்‌ கதிர்தங்‌ குவதோ 
ரூருற்‌ றதெனப்‌ பொலியொண்‌ முடியான்‌ 
போர்வித்‌ தகனே மிபொறுத்‌ தவன்மா 
மார்விற்‌ றிருவிற்‌ பொலிமா லையினான்‌. 


தீர்வு இல்‌ திரி செம்‌ கதிர்‌ தங்குவது ஓர்‌ 
ஊர்‌ உற்றது எனப்‌ பொலி ஒள்‌ முடியான்‌ ; 
போர்‌ வித்தகன்‌ நேமி பொறுத்தவன்‌ மா 
மார்வில்‌ திருவின்‌ பொலி மாலையினான்‌. 


பொ :-தீர்தலின்றித்‌ திரியும்‌ செஞ்ஞாயிறு நிலையாகத்‌ தங்கு 
தற்கு ஒரு ஊரினைப்‌ பெற்றது என்னுமாறு, விளங்கும்‌ ஒள்ளிய 
கிரீடத்தையுடையவனும்‌, போர்த்தொழிற்றேர்ச்சியுள்ளவனும்‌, சக்‌ 
கரப்‌ படையேந்தியவனுடைய அகன்ற மார்பில்‌ உள்ள திருமகள்‌ 
போல்‌ விளங்கும்‌ மாலையை உடையவனும்‌ ; 


கு :—கிரீடத்திற்கு ஞாயிறு உவமை. எப்பொழுதும்‌ திரியும்‌ 

இயல்பினனாகிய கதிரவன்‌, திரிதலின்றித்‌ தங்கியிருக்கும்‌ ஊரைப்‌ 

பெற்று வந்துற்றதென என்று கூறியது இல்‌ பொருளுவமம்‌ தழுவி 

வந்ததாகும்‌. போர்வித்தகனான நேமி பொறுத்தவன்‌ எனத்‌ திரு 

மாலைச்‌ சிறப்பித்தலுமொன்று. திருமாலின்‌ மார்பில்‌ திருமகள்‌ 
6 


62 ஆரணிய காண்டம்‌ 


விளங்குமாறு இந்திரன்‌ மார்பில்‌ மாலை விளங்கிற்றென்க. மார்வு - 
மார்பு; எதுகை நோக்கி வந்த விகாரம்‌. (9) 


2687. செற்றிக்‌ கதிரிற்‌ பொலிசெம்‌ மணியின்‌ 
கற்றைச்‌ சுடர்விட்‌ டெரிகஞ்‌ சுகியான்‌ 
வெற்றித்‌ திருவின்‌ குளிர்வெண்்‌ ணகைபோற் 
சுற்றிக்‌ கிளருஞ்‌ சுடர்தோள்‌ வளையான்‌. 
செற்றிக்‌ கதிரின்‌ பொலி செம்‌ மணியின்‌ 
கற்றைச்‌ சுடர்‌ விட்டு எரி கஞ்சுகியான்‌ 
வெற்றித்திருவின்‌ குளிர்‌ வெண்‌ நகை போல்‌ 
சுற்றிக்‌ கிளரும்‌ சுடர்‌ தோள்வளையான்‌. 


பொ :-செதுக்கப்பெற்று, சூரியனைப்போற்‌ பிரகாசிக்கின்ற 
சிவந்த இரத்தினங்களுடைய ஒளித்தொகுதி வீசி விளங்கும்‌ 
கவசத்தையுடையவனும்‌ ; வீரலட்சுமியின்‌ குளிர்ந்த வெண்முறுவல்‌ 
போல நாற்புறமும்‌ ஒளிவீசும்‌ தோள்வளையை உடையவனும்‌ ; 


கு :--இரத்தினங்களைச்‌ செதுக்கச்‌ செதுக்க ஒளி மிகுமென்ப. 
வெற்றித்திரு வைகுமிடமாக மார்பையும்‌ தோளையும்‌ கூறுவது கவிமர 
பாதலின்‌, தோள்வளையின்‌ ஒளிக்குத்‌ தோளில்‌ தங்கிய திருவின்‌ 
முறுவலை உவமையாக்கினார்‌. செம்மணியின்‌ சுடர்க்கற்றை என்றும்‌, 
சுற்றிச்‌ சுடர்‌ கிளரும்‌ என்றும்‌ இயைத்துப்‌ பொருள்‌ கூறலாயிற்று. 
(10) 


2688. பல்லா யிரமா மணிபா டமுறுந் 
தொல்லா ரணிகால்‌ சுடரின்‌ ரொகைதா 
மெல்லா முடனா யெழலா லொருதன்‌ 
வில்லா லொளிர்மே கமெனப்‌ பொலிவான்‌. 
பல்‌ ஆயிரம்‌ மா மணி பாடம்‌ உறும்‌ 
தொல்‌ ஆர்‌ அணி கால்‌: சுடரின்‌ தொகை தாம்‌ 
எல்லாம்‌ உடனாய்‌ எழலால்‌, ஒரு தன்‌ 
வில்லால்‌ ஒளிர்‌ மேகம்‌ எனப்‌ பொலிவான்‌. 
பொ :--பல ஆயிரக்கணக்கில்‌ உள்ள சிறந்த இரத்தினங்கள்‌ 
ஒளிரும்‌ - தொன்மை மிக்க- அணிகலன்கள்‌ வெளியிடும்‌ கிரணங்்‌ 
களின்‌ தொகுதி முழுவதும்‌ ஒருமிக்க எழுவதால்‌, தனது ஒப்பற்ற 
வில்லோடு பொலிவுறும்‌ மேகம்‌ போல்‌ விளங்குபவனும்‌; 


சரபங்கன்‌ பிறப்பு நீங்கு படலம்‌ 83 


கு :-கருநிறமுள்ள தன்‌ உடலில்‌, பலவண்ண ஒளியை வீசும்‌ 
இரத்தினாபரணங்களால்‌ திகழும்‌ இந்திரன்‌, வானவில்லோடு கூடிய 
காளமேகம்‌ போன்று பொலிவுற்றான்‌ என்க. பாடம்‌ - ஒளி. தாம்‌; 
அசை. தன்வில்‌ - இந்திரதனு ; வானவில்‌. (11) 


2689. மானா வுலகந்‌ தனின்மன்‌ றல்பொருந் 
தேனா றுநலஞ்‌ செறிதொங் கலினான்‌ 
மீனோ டுகடுத்‌ துயர்வென்‌ றியவாம்‌ 
வானா டியர்கண்‌ ணெனும்வா ளுடையான்‌. 


மானா உலகந்தனில்‌ மன்றல்‌ பொரும்‌ 

தேன்‌ நாறு நலம்‌ செறி தொங்கலினான்‌ 

மீனோடு கடுத்து உயர்‌ வென்றிய ஆம்‌ 

வான்‌ நாடியர்‌ கண்‌ எனும்‌ வாள்‌ உடையான்‌. 

பொ :--(ஒன்றோடொன்று) ஒத்திராத உலகங்களில்‌ மணம்‌ வீசு 

வதும்‌ தேன்‌ தோன்றியுள்ளதும்‌ அழகு மிக்கதுமான மாலையை 
உடையவனும்‌, மீனை யொத்துள்ளதும்‌ சிறந்த வெற்றியை உடை 
யதுமான தேவமகளிர்‌ கண்‌ போன்ற வாட்படையை உடையவனும்‌ ; 


கு:--இடவகையானும்‌ வாழ்பவர்‌ வேறுபாட்டானும்‌ உலகங்கள்‌, 
தம்முள்‌ ஒவ்வாமை பற்றி மானாவுலகம்‌ என்றார்‌. மணம்‌ வீசும்‌ 
மாலை, தேன்நாறு மாலை, நலம்‌ செறி மாலை என்க. நாறுதல்‌ - 
தோன்றுதல்‌; “திருநாறு விளக்கத்து'(பதிற்றுப்‌ 52.19.) உருவம்‌, ஒளி, 
வருத்தற்றொழில்‌ முதலியவை தேவமகளிர்‌ கண்ணுக்கும்‌ வாட்‌ 
படைக்கும்‌ பொதுத்‌ தன்மைகளாம்‌. தேவமகளிர்‌, இந்திரன்‌ மேனி 
யழகைக்‌ கண்டு களித்தலால்‌, அவர்தம்‌ கண்களாகிய வாள்களைத்‌ 
தன்‌ மேலுடையவன்‌ என்றுரைப்பாருமுளர்‌. (12) 


2690. வெல்வா னசையால்‌ விசையால்‌ விடுநா 
ளெல்வான்‌ சுடர்மா லையிரா வணன்மே 
னெல்வா லுமரு தநிறம்‌ பிறழா 
வல்வாய்‌ மடியா வயிரப்‌ படையான்‌. 
வெல்வான்‌ நசையால்‌ விசையால்‌ விடும்நாள்‌, 
எல்‌ வான்‌ சுடர்‌ மாலை இராவணன்மேல்‌, 
நெல்வாலும்‌ அறாத நிறம்‌ பிறழா 
வல்வாய்‌ மடியா வயிரப்படையான்‌. 


84 ஆரணிய காண்டம்‌ 


பொ :-ரூரியன்‌ போன்ற மிக்க ஒளியுள்ள மாலையினையுடைய 
இராவணன்‌ மீது, வெல்லுதற்கு விருப்பினால்‌ விரைவுடன்‌ ஏவிய 
போதும்‌, நெல்‌ முனையளவும்‌ முறியாததும்‌ வண்ணம்‌ மாறுபடாததும்‌ 
மடங்காத வலிய நுனியையுடையதுமான வச்சிராயுதத்தையுடைய 
வனும்‌; (ஆகிய அவ்விந்திரன்‌,) 


கு :-மிக்கவன்மை பொருந்திய இராவணன்மேல்‌ விரைந்து 
வீசியபோதும்‌ வாய்‌ மடிதல்‌ முதலிய எவ்வகை மாறுதலுமடையா த. 
வலிய படையென்க. நெல்‌ வால்‌ என்பது மிகச்‌ சிறிய அளவினைக்‌ 
குறிப்பது. மடியா வல்வாய்‌ என இயைக்க. மூன்றாம்‌ பாடல்‌ முதல்‌ 
இப்பாடல்‌ முடிய உள்ள பதினொரு பாடல்களில்‌ இந்திரனைச்‌ சிறப்‌ 
பிக்க வந்த பேரொளியான்‌, செவி வண்டுடையான்‌...... வயிரப்படை 
யான்‌ என்ற அடைகளுக்கு, இரண்டாம்‌ பாடலிற்‌ கூறிய விண்ணவர்‌ 
கோன்‌ என்ற பெயர்ச்‌ சொல்லை வருவித்து அடுத்த பாடலில்‌ உள்ள 
நின்றான்‌ என்பதனோடியைக்க. (13% 


முனிவர்‌ இந்திரனை வினவுதல்‌ . 


2691. நின்றா னெதிர்நின்‌ றநெடுந்‌ தவனுஞ்‌ 
சென்றா னெதிர்கொண் டுசிறப்‌ பமையா 
வென்று னிவணெய்‌ தியவா றெனலும்‌ 
பொன்ரு தபொலங்‌ கழலோன்‌ புகலும்‌. 


நின்றான்‌ ; எதிர்‌ நின்ற நெடுந்தவனும்‌ 
சென்றான்‌ எதிர்கொண்டு சிறப்பு அமையா, 

* என்‌ தான்‌ இவண்‌ எய்திய ஆறு ?” எனலும்‌, 
பொன்றாத பொலம்‌ கழலோன்‌ புகலும்‌. 


பொ :--(சரபங்காச்சிரமத்திற்குச்‌ சென்று) நின்றான்‌. எதிரே 
நின்ற நெடிய தவமுடைய சரபங்கரும்‌ (நின்ற இந்திரனைச்‌) சிறபபுப்‌ 
பொருந்துமாறு எதிர்கொண்டு (அழைத்துச்‌) சென்றார்‌. (பிறகு. 
இந்திரனை நோக்கி, நீ) இங்கு வந்த காரணம்‌ யாது? என்று கேட்ட 
தும்‌, அழியாத எழிலையுடைய வீரக்கழலின(னான இந்திரன்‌ (பின்‌ 

வருமாறு) கூறுவான்‌. 

கு :— நின்றான்‌ என்பதற்கு முற்பாடலிற்‌ கூறியாங்கு விண்ணவர்‌ 
கோன்‌ என்பது எழுவாயாகும்‌. முனிவர்‌, தம்மை நோக்கிவரும்‌ இந்தி 
ரனைச்‌ சிறிது எதிர்‌ சென்று இனிய முகத்துடன்‌ இன்சொற்‌ கூறி வர 
வேற்று அழைத்து வந்தார்‌ என்பார்‌ * சென்றான்‌...... சிறப்பமையா ' 
என்றார்‌. (14) 


சரபங்கன்‌ பிறப்பு நீங்கு படலம்‌ 8b 


இந்திரன்‌ மறுமொழி 2692-2694 


2692. நின்னா லியனீ திநெடுந்‌ தவமின்‌ 
றென்னா னும்விளம்‌ பரிதென்‌ றுணர்வா 
னந்நான்‌ முகனின்‌ னையழைத்‌ தனனால்‌ 
பொன்னார்‌ சடைமா தவபோ துதியால்‌. 


நின்னால்‌ இயல்‌ நீதி நெடுந்தவம்‌ இன்று 
என்னானும்‌ விளம்பரிது £ என்று உணர்வான்‌ 
அந்‌ நான்முகன்‌ நின்னை அழைத்தனன்‌ ஆல்‌, 
பொன்‌ ஆர்‌ சடை மாதவ! போதுதி ஆல்‌. 


பொ :--பொன்னிறம்‌ பொருந்திய சடையுடைய மிக்க தவத்‌ 
தோனே ! அப்பிரமன்‌, உன்னாலியற்றப்பட்ட முறையான நெடுந்‌ 
தவம்‌ இற்றை நிலையில்‌, என்னாலும்‌ (இத்தன்மைத்தென்று அறுதி 
யிட்டுக்‌) கூற இயலாது என்று உணர்ந்தவனாக, உன்னை (சத்திய 
லோகத்திற்கு வருமாறு) அழைத்தான்‌. (நீ) வருக. 

கு:--மறை பயில்வனவும்‌ கலைமகள்‌ நிலைத்துள்ளனவுமான 
நான்கு நாவினையுடைய பிரமனும்‌ உனது தவத்தின்‌ சீர்மையை 
இயம்புதற்காற்றுகவன்‌ எனவே ஏனையோர்‌ கூறுந்தரத்ததன்று 


உன்‌ தவப்பெருமை என உணர்த்தியவாறு. ஆல்‌ இரண்டும்‌ அசை. 
(15) 


2693. எந்தா யுலகியா வையுமெவ்‌ வுயிருந் 
தந்தா னுறையுந்‌ நெறிதந்‌ தனனா 
னந்தா தபெருந்‌ தவநா டதுநீ 
வந்தா யெனினின்‌ னெதிரே வருவான்‌. 


எந்தாய்‌ ! உலகு யாவையும்‌ எவ்வுயிரும்‌ 

தந்தான்‌ உறையும்‌ நெறி தந்தனன்‌ ஆல்‌ 

தந்தாத பெரும்‌ தவ நாடு அது நீ 

வந்தாய்‌ எனின்‌ நின்‌ எதிரே வருவான்‌. 

பொ :--எந்தையே! உலகனைத்தையும்‌ (அங்குள்ள) எல்லா உயி 

ரையும்‌ படைத்தவ(னாகிய நான்முக)ன்‌ வதியும்‌ இடத்தை (உனக்கு 
வாழ்விடமாக)க்‌ கொடுத்தான்‌. கெடுதியற்ற அந்தப்‌ பெரிய தவ 
(த்தாலடைதற்குரிய) நாட்டிற்கு நீ வந்தால்‌ (அவன்‌) உன்‌ எதிரில்‌ 
(அழைத்தற்கு) வருவான்‌. 


86 ஆரணிய காண்டம்‌ 


கு தவ முதலியவற்றால்‌, தந்ைததைபோல்‌ மதித்தற்குரியனாதல்‌ 
பற்றி எந்தாய்‌ என விளித்தான்‌. பிரமலோகம்‌ பெறலரிது என்று 
சிறப்பித்துக்‌ கூறுவான்‌ நந்தாத பெருந்தவநாடு என்றான்‌. நந்தாத 
பெருத்தவ! என்று முனிவரை விளித்ததாயும்‌ கொள்வர்‌. பிரமன்‌ உன்‌ 
னைச்‌ சிறப்பாக எதிர்கொண்டழைப்பானென்பது கருத்து. வந்தாய்‌; 
காலவழுவமைதி. (16) 


2694. எல்லா வுலகிற்‌ குமுயர்ந்‌ தமையான்‌ 
சொல்லா வகைநீ யுணர்தொன்‌ மையையா 
னல்லா ளுடனே நடநீ யெனலு 
மல்லே னெனவா லறிவா னறைவான்‌. 


எல்லா உலகிற்கும்‌ உயர்ந்தமை, யான்‌ 
சொல்லா வகை நீ உணர்‌ தொன்மையை ; ஆல்‌ 
நல்லாளுடனே நட நீ எனலும்‌ 

அல்லேன்‌ என வால்‌ அறிவான்‌ அறைவான்‌. 


பொ :--(பிரமலோகம்‌ ஏனைய) எல்லா உலகத்தினும்‌ சிறந்திருத்‌. 
தலை, யான்‌ கூறாவாறு நீ அறியும்‌ வகையில்‌ தொன்மை வாய்ந்துள்‌ 
ளனை. (ஆதலால்‌) நீ நலமுடைய நின்‌ மனைவியுடன்‌, காலந்‌ தாழ்த்‌ 
தாது வருக என்று கூறிய அளவில்‌ (யான்‌ அங்குச்‌ செல்ல விருப்‌ 
புடையவன்‌ ) அல்லேன்‌ என்று மெய்யுணர்வையுடையனாகிய 
சரபங்கன்‌ (பின்வருமாறு) சொல்லுவான்‌. 

கு :--பிரமலோகத்தின்‌ சிறப்பை நான்‌ கூறாமலே உணரும்‌ அறி 
வாற்றலுடையை ஆதலின்‌ உடனே வருக! என்று இந்திரன்‌ கூறிய 
தும்‌, முனிவன்‌ மெய்யறிவு கொண்டு தெளிந்து தன்‌ இசைவின்மை 
யைப்‌ பின்‌ வருஞ்‌ செய்யுளிற்‌ கூறுமாறு கூறுவானாயினானென்க. (17) 


சரபங்கரது மறுமொழி 2695-2697 
2695. சொற்பொங்்‌ குபெரும்‌ புகழோய்‌ தொழின்மாய்‌ 
சிற்பங்‌ களின்வீ வனசேர்‌ குவெனே 
வற்பங்‌ கருதே னெனருந்‌ தவமோ 
கற்பம்‌ பலசென்‌ றதுகா ணுதியால்‌. 
சொல்‌ பொங்கு பெரும்‌ புகழோய்‌ ! தொழில்‌ மாய்‌ 
சிற்பங்களின்‌ வீவன சேர்குவெனோ ? 


சரபங்கன்‌ பிறப்பு நீங்கு படலம்‌ 87 


அற்பம்‌ கருதேன்‌ என்‌ அருந்தவமோ 
கற்பம்‌ பல சென்றது காணுதி ஆல்‌! 


பொ :--(யாவராலும்‌ பாராட்டிச்‌) சொல்லப்பட்டு விளங்கும்‌ மிக்க 
புகழினையுடையோய்‌ ! (வண்ண முதலிய) வேலைப்பாடு (கால அள 
வில்‌) மாய்தற்குரிய சித்திரங்களப்போல அழிதன்மாலையவற்றைச்‌ 
சென்றடைவேனோ ? (அடையேன்‌ ; ஏனெனில்‌, யான்‌) அற்பமான 
தை(ப்பெற) விரும்பேன்‌. செய்தற்கரிய என்‌ தவமோ பலகற்ப 
காலத்தினைக்‌ கடந்து சென்றுள்ளது. (இதனை நீ) அறிவாய்‌. 


கு: சிறந்த சிற்பியால்‌ கண்கவர்‌ வேலைப்பாடமையுமாறு முயன்று 
அமைக்கப்பெற்ற சிற்பங்கள்‌ தொடக்கத்தில்‌ சில காலம்‌ வனப்‌ 
புடன்‌ தோற்றமளிப்பினும்‌, நாளடைவில்‌ அத்தொழிற்நிறமனைத்தும்‌ 
நிலையாது அழிவதுபோல, பிரமலோக வாழ்வும்‌ குறிப்பிட்ட சில 
காலம்‌ சென்றதும்‌ அழிவுற்று மீண்டும்‌ பிறவியைப்‌ பயப்பது உறுதி 
யாகலின்‌, அவ்வாழ்வை நான்‌ விரும்பவில்லை; உயர்வுள்ளல்‌ சிறந்த 
தாகலின்‌, எல்லாவற்றினும்‌ உயர்ந்த நாட்டைப்‌ பெறக்‌ கருதி, கருதி 
யதைக்‌ கருதியாங்கு செயற்படுத்திப்‌ பல கற்பமாகத்‌ தவமியற்றியுள்‌ 
ளேன்‌. பிரமலோக வாழ்வைவிடச்‌ சிறந்த வீட்டுலக வாழ்விற்குரிய 
தவமன்றோ என்னால்‌ இயற்றப்பட்டுள்ள தென்பது கருத்து. 


45-ஆம்‌ பிரதியில்‌ இப்பாடலும்‌ மேற்பாடலும்‌ முறையே 
19, 18-ஆம்‌ பாடலாக வரையப்பட்டுள்ளன. (18) 


2696. சொற்றுந்‌ தரமன்‌ றிதுசூழ்‌ கழலாய்‌ 
பெற்றும்‌ பெறுகில்‌ லதொர்பெற்‌ நியதே. 
மற்றென்‌ பலசொல்‌ லிவண்வந்‌ துதவ 
முற்றும்‌ பகறா னுமுடித்‌ தனனால்‌. 


சொற்றும்‌ தரம்‌ அன்று இது; சூழ்‌ கழலாய்‌! 
பெற்றும்‌ பெறுகில்லது ஒர்‌ பெற்றியதே ; 
மற்று என்‌ பல சொல்‌ : இவண்‌ வந்து தவம்‌ 
முற்றும்‌ பகல்‌ தானும்‌ முடித்தனன்‌ ஆல்‌. 
பொ :-கட்டிய கழலுடையவனே ! (உன்னாற்‌ சிறப்பித்துக்‌ கூறப்‌ 
பெறும்‌ பிரமலோகம்‌) பெறப்படினும்‌ பெறுததோடொத்த தன்மை 
யதேயாம்‌, (என்னும்‌) இச்செய்தி சிறப்பாக எடுத்துக்‌ கூறும்‌ தரத்த 
தன்று, வேறு பலபடியாகக்‌ கூறுதல்‌ என்ன பயனுடைத்து? இங்கு 
வந்து (யான்‌ கருதிய வீட்டுலகை அளிக்கும்‌ ஆற்றல்‌ பொருந்திய) 
தவம்‌ முற்றுப்பெறும்‌ கால முழுதும்‌ (தவஞ்செய்து) முடித்துள்ளேன்‌. 


88 ஆரணிய காண்டம்‌ 


கு:--போர்த்‌ தேர்ச்சி முதலியவற்றால்‌ வானுலகைப்பெற்ற உன்‌ 
போன்றார்க்குப்‌ பிரம உலகம்‌ உயர்ந்ததாகத்‌ தோன்றுமல்லாது, தவ 
வன்மை பெற்ற என்‌ போலியர்க்கு அற்பமாகவே தோன்றும்‌. அன்‌ 
னோர்‌ சிறந்த வீட்டுலகையே கருதுவர்‌ என்பான்‌ சூழ்கழலாய்‌ என 
விளித்து, யான்‌, * இவண்‌ வந்து...... முடித்தனன்‌ ' என்றான்‌. (19) 


2697. சிறுகா லையிலா நிலையோ திரியா 
குறுகா நெடுகா குணம்வே றுபடா 
வுறுகால்‌ கிளர்பூ தமெலா முகினு 
மறுகா நெறியெய்‌ துவென்வா னுடையாய்‌. 


சிறு காலை இலா, நிலையோ திரியா, 
குறுகா, நெடுகா, குணம்‌ வேறுபடா 

உறு கால்‌ கிளர்‌ பூதம்‌ எலாம்‌ உகினும்‌, 
மறுகா நெறி எய்துவென்‌ ; வானுடையாய்‌ ! 


பொ :--வானுலகை ஆள்பவனே ! சிறிய கால எல்லை இல்லாத 
தும்‌, நிலையாய தன்மை மாறுபடா ததும்‌, சுருங்காததும்‌, வளர்தலில்‌ 
லாததும்‌ (சத்துவ) குணம்‌ மாறாததும்‌ விளங்கும்‌ பூதங்கள்‌ அனைத்‌ 
தும்‌ வலிய காற்றினால்‌ அழியும்‌ பொழுதும்‌ அழியாததுமான 
இடத்தை அடைவேன்‌. 


கு :வீட்டுலகின்கண்‌ எஞ்ஞான்றும்‌ ஆயிரக்கணக்கான கதிர 
வன்‌ தோன்நினாற்போன்ற பேரொளி திகழுமாதலின்‌, இரவு பகல்‌ 
முதலிய சிறிய காலவரையறை இல்லை எனவும்‌, வீடு பெற்றவர்‌ 
இளமை முதுமை முதலிய பருவ மாறுபாடின்‌ றி நிலைத்த யெளவனப்‌ 
பருவத்தவராகவே இருத்தலின்‌, நிலையோ திரியா எனவும்‌ கூறினான்‌. 
(20) 


இராமன்‌ முதலியோர்‌ சரபங்காச்சிரமத்தினுள்‌ 
நிகழ்ந்துள்ளதை ஆராய்தல்‌ 
2698. என்றின்‌ னவிளம்‌ பிடுமெல்‌ லையின்வாய்‌ 
வன்றிண்‌ சிலைவீ ரரும்வந்‌ தணுகா 
வொன்றுங்‌ கிளரோ தையினா லுணர்வார்‌ 
நின்றென்‌ னைகொலின்‌ னதெனா நினைவார்‌. 


சரபங்கன்‌ பிறப்பு நீங்கு படலம்‌ 89 


என்று இன்ன விளம்பிடும்‌ எல்லையின்வாய்‌, 

வன்‌ திண்‌ சிலை வீரரும்‌ வந்து அணுகா, 

ஒன்றும்‌ கிளர்‌ ஓதையினால்‌ உணர்வார்‌, 

நின்று என்னை கொல்‌ இன்னது? எனா நினைவார்‌. 


பொ:--என்று இவ்வார்த்தைகளைக்‌ கூறுமளவில்‌, வலிய 
திண்மையான வில்லையுடைய வீர(ரான இராம இலக்குவ)ரும்‌ 
(அங்கு) வந்தணுகி, பொருந்தி ஓங்கிய ஓசையால்‌ (அதன்‌ 
காரணத்தை) உணர்பவராகி (தயங்கி) நின்று, இது யாதாயிருக்கும்‌ 
என்று எண்ணுவார்‌ (ஆயினர்‌). 

கு:--வன்மையைச்‌ சிலைக்கும்‌, திண்மையை வீரர்க்கும்‌ பொருந்து 
மாறு பொருள்‌ கூறுவாருமுளர்‌. ஒன்றுதல்‌ - பொருந்துதல்‌. (21) 


சரபங்கரிடம்‌ இந்திரன்‌ வந்திருத்தலை உய்த்துணர்தல்‌ 
2699. கொம்பொத்‌ தனநா லொளிர்கோள்‌ வயிரக்‌ 
கம்பக்‌ கரிநின்‌ றதுகண்‌ டனமா 
லிம்பர்த்‌ தலைமா தவர்பா லிவனா 
மும்பர்க்‌ கரசெய்‌ தினனென்‌ றுணரா. 


கொம்பு ஒத்தன நால்‌ ஒளிர்‌ கோள்‌ வயிரக்‌ 
கம்பக்‌ கரி நின்றது கண்டனம்‌ ஆல்‌, 

* இம்பர்த்தலை மாதவர்பால்‌ இவன்‌ ஆம்‌ 
உம்பர்க்கு அரசு எய்தினன்‌ * என்று உணரா, 


பொ :--ஒளிர்தலைக்‌ கொண்டவையும்‌ 'வயிரக்‌ கற்க(ள்‌ பதித்த 
பூண்க)ளை யுடையனவும்‌ (தம்முள்‌ ஒன்றையொன்று) ஒத்துள்ளனவு 
மாகிய நான்கு தந்தங்களுள்ளதும்‌ கட்டுத்தறியிற்‌ கட்டப்பெறுவது 
மாய்‌ நிற்கும்‌ யானையைக்‌ காண்கின்றோம்‌. இவ்வுலகின்கண்‌ சிறந்த 
,தவத்தின (ரான சரபங்க)ரிடம்‌ விண்ணவர்க்‌ கரசனாகிய இவன்‌ 
வந்துள்ளான்‌ என்று தெளிந்து ; 


கு:-இதுவும்‌ அடுத்த இரு செய்யுள்களும்‌ ஒரு தொடர்‌. 
இந்திரனுக்கே உரியதான ஐராவதம்‌ புறத்தே நிற்றல்‌ கண்டு, 
அவன்‌ ஆச்சிரமத்தினுள்‌ இருத்தல்வேண்டும்‌ என்று அநுமான 
அளவையால்‌ உணர்ந்தனரென்க. கம்பம்‌ - கட்டுத்தறி. இவன்‌: 
உலகறிசுட்டு. (22) 


90 ஆரணிய காண்டம்‌ 


இராமன்‌ தனித்துச்‌ சோலையுட்‌ புகுதல்‌ 

2700. மானே யனையா ளொடுமைந்‌ தனையப்‌ 
பூநேர்‌ பொழிலின்‌ புறனே நிறுவா 
வானே றெனவா எளரியே நிதெனத்‌ 
தானே யவகன்‌ பொழில்சா ருதலும்‌. 


மானே அனையாளொடு மைந்தனை அப்‌ 

பூ நேர்‌ பொழிலின்‌ புறனே நிறுவா, 
ஆன்‌ ஏறு என ஆள்‌ அரி ஏறு இது எனத்‌ 
தானே அவ்‌ அகன்‌ பொழில்‌ சாருதலும்‌. 


பொ :--மானையொத்த சீதையுடன்‌ இலக்குவனை மலர்‌ நிறைந்த 
அச்சோலையின்‌ புறத்தே நிறுத்தி, * இது இடபம்‌' என்னுமாறும்‌ 
(இது) * வலிய ஆண்‌ சிங்கம்‌ ' என்னுமாறும்‌ தான்மட்டும்‌ அகன்ற 
அச்சோலையைச்‌ சேர்ந்த அளவில்‌ ; 

கு:--நீண்ட கண்களும்‌ வெருண்ட நோக்குமுடைமையால்‌ 
மானேயனையாள்‌ என்றார்‌. பெருமிதத்துடனும்‌ மிகுந்த வன்மை 
புலப்படுமாறும்‌ நடத்தலும்‌, பிற்புறம்‌ நிகழ்வதை அடிக்கடி 
நோக்கிச்‌ செல்லுதலும்‌ பற்றி இடபம்‌ எனவும்‌ ஆண்‌ சிங்கம்‌ எனவும்‌ 
சிறப்பித்தார்‌. (23) 


இந்திரன்‌ இராமனைக்‌ காண்டல்‌ 

2701. கண்டா மவையா யிரமுங்‌ கதுவக்‌ 
கண்டா மரைபோற்‌. கருஞா யிறெனக்‌ 
கண்டா னிமையோ ரிறைகா சினியின்‌ 
கண்டா னருநான்‌ மறையின்‌ கனியை. 


கண்‌ தாம்‌ அவை ஆயிரமும்‌ கதுவக்‌ 

கண்‌ தாமரை போல்‌ ௧௬ ஞாயிறு எனக்‌ 
கண்டான்‌ இமையோர்‌ இறை காசினியின்‌ 
கண்‌ தான்‌ அரும்‌ நான்மறையின்‌ கனியை. 


பொ: தேவர்க்குத்‌ தலைவ(னான இந்திர)ன்‌, (தன்‌) கண்களாகிய 
தாமரைக்குக்‌ கரிய ஞாயிறு போன்றவனும்‌, உணர்தற்கரிய நான்கு 
மறைக (ளாகிய மரங்க) ளின்‌ கனி போன்றவனுமாகிய (திருமாலின்‌ 
அவதாரமாகிய இராக) வனை இந்நிலவுலகின்கண்‌ அந்த ஆயிரம்‌ 
கண்களும்‌ பொருந்துமாறு பார்த்தான்‌. 


சரபங்கன்‌ பிறப்பு நீங்கு படலம்‌ 91 


கு:--ண கொம்பொத்தன ' என்ற செய்யுளில்‌ உள்ள “உணரா” 
என்பதை முன்‌ செய்யுளில்‌ நிறுவா, சாருதலும்‌ என்பவற்றொ 
டியைத்து, இச்செய்யுளில்‌ இமையோரிறை கண்டான்‌ என்று 


பொருண்‌ முடிவு செய்க. தோள்‌ கண்டார்‌ தோளே கண்டார்‌ 
என்னும்படி இராமன்‌ திருமேனியழகை முடிவுறக்‌ காணவியலாத 
ஏனையோர்‌ போலாது; தான்‌ பெற்ற ஆயிரம்‌ கண்களும்‌ பயனுறும்‌ 
படி திருவடிமுதல்‌ திருமுடிவரை ஒருங்கே கண்டு இன்புற்றான்‌ என்‌ 
பார்‌ கண்‌...கதுவக்‌...கண்டான்‌ என்றார்‌. அக்கண்கள்‌ மகிழ்ச்சியால்‌ 
மலர்ந்து நோக்கின என்பது தோன்ற, இராமனை ஞாயிருகவும்‌ 
கண்களைத்‌ தாமரையாகவும்‌ குறித்தார்‌. போல்‌: அசை. இராமன்‌ 
திருமேனி கருமையாகவும்‌ சூரியன்‌ போன்ற பொலிவுடையதாகவு 
மிருந்தமை பற்றிக்‌ * கருஞாயிறு ' என்று உவமித்தார்‌. மறை யாவும்‌ 
இறைவன்‌ உவத்தற்குரிய கன்மவகைகளையும்‌, அவன்‌ திருவடி நீழலை 
யடைதற்குரிய நெறி வகைகளையும்‌, உணர்த்துவதால்‌ எல்லாப்‌ 
பொருளுக்கு முதற்‌ பொருளான பரம்பொருளை உணர்த்துவதிலேயே 
கருத்துடையவாகலின்‌ “நான்மறையின்‌ கனியை” என்றார்‌. (24) 


இந்திரன்‌ இராமனைத்‌ தொழுதல்‌ 
2702. காணா மனநொந்‌ துகவன்‌ றனனா 
லாணா தனையந்‌ தணர்நா யகனை 
நாணா ளும்வணங்‌ கியநன்‌ முடியாற்‌ 
றூணா கியதோள்‌ கொடவற்‌ நெொழுவான்‌. 


காணா மனம்‌ நொந்து கவன்றனன்‌ ஆல்‌, 
ஆள்‌ நாதனை அந்தணர்‌ நாயகனை 

நாள்‌ நாளும்‌ வணங்கிய நல்‌ முடியால்‌, 
தூண்‌ ஆகிய தோள்‌ கொடு அவற்றொழுவான்‌. 


பொ:--(இராமனைக்‌) கண்டு மனம்‌ புழுங்கி வருந்தினனாக.. 
ஆளுதற்‌ ரொழிலுடையாருள்‌ மேம்பட்ட(வனும்‌) சிறந்த தண்ணளி 
யுடையோர்‌ தலைவ(னுமான திருமாலினை நாடோறும்‌ வணங்கி 
வந்த சிறந்த முடியாலும்‌ தூண்போன்ற கைகளாலும்‌ அவ்‌ 
விராமனைத்‌ தொழுதான்‌. 


கு :--பரமபதத்திருந்த பரத்துவநிலையொடு அவதார நிலையில்‌ 
மணிமுடி துறந்து சடைமுடி யணிந்து கல்லும்‌ முள்ளும்‌ நிரம்பிய கான்‌ 
வழியைக்‌ காலாற்‌ கடக்க நேர்ந்த எளிய நிலையைக்‌ கணிசிக்க மன 
தொந்தனனென்க. தேவதேவனாதலின்‌ திருமாலை, நாடோறும்‌ 


92 ஆரணிய காண்டம்‌ 


இந்திரன்‌ முடிபணிந்து வணங்கியவ னென்றார்‌. ஆதிநாதனை 

வணங்கியபடியால்‌ நன்முடியால்‌ எனச்‌ சிறப்பித்தார்‌. நீண்டு 

திரண்டு வலிவுடனிருத்தல்‌ பற்றித்‌ தரணாகிய தோள்‌ என்றார்‌. (25) 
\ 


இராமன்‌ பெருமை பற்றிய கவிக்கூற்று 
2703. துவசமார்‌ தொல்லமருட்‌ டுன்னாரைச்‌ செற்றுஞ்‌ 
ஸ்‌ சுருதிப்‌ பெருங்கடலின்‌ சொற்பொருள்‌ கற்பித்துந் 
திவசமா நல்லறத்தின்‌ செந்நெறியி னுய்த்துந் 
திருவளித்தும்‌ வீடளித்துஞ்‌ சிங்காமைத்‌ தங்கள்‌ 
கவசமா யாருயிராய்க்‌ கண்ணாய்மெய்த்‌ தவமாய்க்‌ 
கடையிலா ஞானமாய்க்‌ காப்பானைக்‌ காணா 
வவசமாய்ச்‌ சிந்தையழிந்‌ தயலே நின்றா 
னறியாதான்‌ போல வறிந்தவெலாஞ்‌ சொல்வான்‌. 


துவசம்‌ ஆர்‌ தொல்‌ அமருள்‌ துன்னாரைச்‌ செற்றும்‌ 
சுருதிப்‌ பெருங்‌ கடலின்‌ சொல்‌ பொருள்‌ கற்பித்தும்‌ 
திவசம்‌ ஆம்‌ நல்‌ அறத்தின்‌ செம்‌ நெறியின்‌ உய்த்தும்‌ 
திரு அளித்தும்‌ வீடு அளித்தும்‌ சிங்காமைத்‌ தங்கள்‌ 
கவசமாய்‌ ஆருயிராய்க்‌ கண்ணாய்‌ மெய்த்‌ தவமாய்க்‌ 
கடை இலா ஞானமாய்க்‌ காப்பானைக்‌ காணா 
அவசமாய்ச்‌ சிந்தை அழிந்து அயலே நின்றான்‌ 
அறியாதான்‌ போல அறிந்த எலாம்‌ சொல்வான்‌. 


பொ :--கொடி நெருங்கிய தொன்மையான போரின்கண்‌ பகை 
வரைத்‌ தொலைத்தும்‌, பெரிய கடல்‌ போன்ற மறைகளின்‌ சொல்லை 
யம்‌ பொருளையும்‌ அறிவித்தும்‌, நாடோறும்‌ செய்தற்குரியதாகிய -- 
நன்மை பயக்கும்‌--அறத்தின்‌ செவ்விய வழியிற்‌ செலுத்தியும்‌, செல்‌ 
வத்தை ஈந்தும்‌, வீட்டினைப்‌ பயந்தும்‌, அழியாவாறு தங்களைக்‌ கவச 
மாகவும்‌ அரிய உயிராகவும்‌, கல்வியறிவாகவும்‌ உண்மைத்‌ தவமாக 
வும்‌ ஈறில்லாத (மெய்‌) அறிவாகவும்‌ (இருந்து) காக்கின்ற (வனும்‌ 
ஆகிய பரம்பொருளா யிருந்தும்‌ கொண்டுள்ள வடிவத்திற்கேற்ப) 
அறியாதவன்‌ போல்‌ பக்கத்திலிருப்பவனைக்‌ கண்டு, தன்வயமற்றுச்‌ 
சித்தை தளர்ந்து (அவனைப்பற்றித்‌ தான்‌) அறிந்துகொண்டவற்றை 
முழுவதும்‌ சொல்பவனானான்‌. 


கு:--பிரமனிடமிருந்து மறைகளைக்‌ கவர்ந்து சென்ற மது, 
கைடவன்‌ என்ற அரக்கர்களைப்‌ போர்‌ தொலைத்து மறைகளை மீட்டுக்‌ 


சரபங்கன்‌ பிறப்பு நீங்கு படலம்‌ 93 


கொணர்ந்து அயக்கிரீவ தேவனாய்ப்‌ பிரமனுக்கு அவற்றை உபதே 
சித்தருளிய வரலாறு முதலடியிற்‌ குறிக்கப்‌ பெற்றதாம்‌. * நால்வேதப்‌ 
பொருளையெல்லாம்‌ பரிமுகமா யருளிய வெம்பரமன்‌' (பெரியதிரு. 
7.8.2) என்றார்‌ பெரியாரும்‌. திவசமா நல்லறம்‌ - நாடோறும்‌ மேற்‌ 
கொள்ளுதற்குரிய நித்தியகன்ம முதலியவை. காலந்தாழ்த்தல்‌, 
தற்புகழ்ச்சி, வெகுளி முதலிய குற்றமின்றி நல்லறத்தைச்‌ செய்வித்‌ 
தென்க. இம்முறையில்‌, இறைவன்‌ மகிழ்ச்சியைத்‌ தவிர வேறு 
பயனைக்‌ கருதாது நல்லறங்களைச்‌ செய்தார்க்கு மறுமையில்‌ வீட்‌ 
டின்பத்தை யளிக்குமவன்‌, இம்மையில்‌ வறுமை, பிணி முதலிய 
துன்பத்தை நீக்கிச்‌ செல்வ முதலிய நன்மையையும்‌ அளிக்‌ 
கிறான்‌ என்பது திருவளித்தும்‌ வீடளித்தும்‌ என்பதாற்‌ கூறப்‌ 
பட்டது. காப்பானை என்பதனைக்‌ கவசமாய்‌, ஆருயிராய்க்‌ கடையிலா 
ஞானமாய்‌ என்ற ஒவ்வொன்றொடும்‌ இயைத்துப்‌ பொருளுரைக்க,. 
கண்ணுடையர்‌ கற்றோர்‌ என்பவாகலின்‌, கல்வியைக்‌ கண்‌ என்றா 
ராயிற்று. எனவே கண்ணாய்‌ என்பதற்கு உலகியற்‌ கல்வியறிவாய்‌ 
எனவும்‌, பின்னர்‌, கடையிலா ஞானமாய்‌ என்புழித்‌ தத்துவ அறிவாய்‌ 
எனவும்‌ பொருள்‌ வரையலாயிற்று. இறைவனுடைய பெருமை 
களையே பேசுதற்கெழுந்த மறைகளாலும்‌ உள்ளவாறு அறிந்து 
போற்றுதற்கரிய குணச்சிறப்புடையவனும்‌ யோகியர்க்கும்‌ புலப்படா 
அருமையுடையவனும்‌, உலகனைத்தினுமுள்ளவற்றைப்‌ பாகுபாட்‌ 
டுடன்‌ காட்சியளவையாலறியும்‌ ஞானச்‌ சுடராகியவனுமான பரம்‌ 
பொருளாயிருந்தும்‌ கொண்ட வேடத்துக்கியையச்‌ சிற்றறி 
வுடையான்போல்‌ அபிநயித்து நிற்பவனைக்‌ கண்டதும்‌ மெய்ம்மயிர்‌ 
சிலிர்த்தல்‌ முதலிய மெய்ப்பாட்டுடன்‌, தான்‌ அவனைப்பற்றித்‌ 
தெரிந்துகொண்ட அளவில்‌ போற்றத்‌ தொடங்கினான்‌ என்க. (26) 


இந்திரன்‌ இராமனைத்‌ துதித்தல்‌ 2704-2708 


2704. தோய்ந்தும்‌ பொருளனைத்துந்‌ தோயாது நின்ற 

சுடரே தொடக்கறுத்தோர்‌ சுற்றமே பற்றி 

நீந்த வரிய நெடுங்கருணைக்‌ கெல்லா 
நிலயமே வேத நெறிமுறையி னேடி 

யாய்ந்த வுணர்வி னுணர்வே பகையா 
லலைப்புண்‌ டடியே மடிபோற்ற வந்நா 

ளீந்த வரமுதவ வெய்தினையே யெந்தா 
யிருநிலத்த வோ நின்‌ னிணையடித்‌ தாமரை தாம்‌. 


94 ஆரணிய காண்டம்‌ 


தோய்ந்தும்‌ பொருள்‌ அனைத்தும்‌ தோயாது நின்ற 
சுடரே ! தொடக்கு அறுத்தோர்‌ சுற்றமே! பற்றி, 
நீந்த அரிய நெடுங்‌ கருணைக்கு எல்லாம்‌ 
நிலயமே ! வேதநெறி முறையின்‌ நேடி 
ஆய்ந்த உணர்வின்‌ உணர்வே ! பகையால்‌ 
அலைப்புண்டு அடியேம்‌ அடிபோற்ற, அந்நாள்‌ 
ஈந்த வரம்‌ உதவ எய்தினையே ! எந்தாய்‌ ! 
இரு நிலத்தவோ நின்‌ இணை அடித்‌ தாமரை? தாம்‌. 


பொ :--எல்லாப்‌ பொருளிலும்‌ கலந்திருந்தும்‌ கலவாது நிற்கும்‌ 
ஒளியே! (உன்னையே சுற்றமாகப்‌) பற்றிக்கொண்டு (உடற்றொடர்‌ 
புடையார்மாட்டுப்‌) பற்றை நீக்கிக்‌ கொண்டாரின்‌ உறவே! கரை 
காணுதற்கியலாத மிக்க கருணையனைத்திற்கும்‌ உறைவிடமே! மறை 
(வகுத்த) வழியின்‌ முறையிலே தேடி ஆராய்ந்து பெற்ற உணர்வு 
கொண்டு உணரத்‌ தக்கவனே ! அடியவர்களாகிய யாம்‌ பகைவரால்‌ 
நலியப்பட்டு, திருவடிகளை ஏத்த, அந்நாளில்‌ (எங்களுக்குக்‌) 
கொடுத்த வரத்தின்படி உதவிபுரிய (பரமபதத்தை விட்டு நிலவுலகத்‌ 
துக்கு) வந்தருளினையே ! எந்தையே! உன்‌ தாமரை போன்ற இரு 
திருவடிகளும்‌, கரிய அஞ்ஞானமிக்க நிலவுலகத்துப்‌ பொருந்தத்‌ 
தக்கனவோ ? 


கு:--தோய்ந்தும்‌ தோயாது நிற்றலாவது:--உலகிலுள்ள பொரு 
ளனைத்திலும்‌ கலந்துறைந்தும்‌, அப்பொருள்களின்‌ குற்ற நற்றங்கள்‌ 
தன்கட்‌ சாராது சுயவொளியுடன்‌ திகழ்ந்திருத்தல்‌. ஏதேனு 
மொன்றைப்‌ பற்றியிருக்கும்‌ இயல்புள்ள மனத்தை இறைவனைப்‌ 
பற்றுமாறு செய்தலால்‌ உலகில்‌ தொடக்கு அறுத்ததென்க. 
“பற்றுக பற்றற்றான்‌ பற்றினை யப்பற்றைப்‌, பற்றுக பற்று விடற்கு ” 
(குறள்‌ 850) என்பது ஒப்புநோக்கத்தகும்‌. இறைவனுடைய கருணை 
முதலிய கல்யாண குணங்கள்‌ அவனை விட்டு நீங்காது எப்போதும்‌ 
அவனிடம்‌ நிலைத்துள்ளவை யாகலின்‌ £நீந்தவரிய” என்றார்‌. நீந்து 
தல்‌-நீந்திக்‌ கரையடைதல்‌. இறைவனுடைய நிலை, அவனை யடைதற்‌ 
குரிய நெறி முதலியவற்றை வேதங்கள்‌ உணர்த்துவதால்‌, அவற்‌ 
நிற்‌ கூறிய நெறிமுறையின்‌ ஆராய்ந்து பெற்ற தத்துவ உணர்வு 
கொண்டு அறியத்தகும்‌ பரம்பொருளே என்று போற்றினான்‌. 
ஒப்புயர்வில்லா உயர்ந்த உலகத்தினின்றும்‌ மிகத்‌ தாழ்ந்த இடத்தே 
வந்து கருணையால்‌ அவதரித்தான்‌ என்பதைப்‌ பாராட்டிப்‌ பேசுமிட 
மாதலானும்‌, * இருள்தருமா ஞாலம்‌” என்று அறிவின்மை மலிந்‌ 
துள்ள தாகக்‌ கூறப்பட்டிருத்தலானும்‌ இரு நிலம்‌ என்பதற்குக்‌ கரிய 
அஞ்ஞானமிக்க நிலம்‌ எனக்‌ கொள்ளலாயிற்று. மனிதப்‌ பிறவி 
யெடுத்தும்‌ மனிதத்தன்மையைக்‌ கடந்து பல செயல்களைப்‌ புரிந்த 


சரபங்கன்‌ பிறப்பு நீங்கு படலம்‌ 95 


அளவிலும்‌ “அறிவிலிகள்‌ மனிதப்‌ பிறப்பை ஏற்ற என்னை அவமதிக்‌ 
கின்றனர்‌” என்று கண்ணனும்‌ கீதையில்‌ மனம்‌ நொந்து கூறுவது 
கருதத்தக்கது. உன்‌ அடியவராகிய தேவர்களே நிலவுலகத்தினிழிவு 
தோன்ற, நிலந்தோயாதிருக்க, தேவதேவனான நீ இங்குப்‌ பிறந்து 
ஆண்டுகள்‌ பல கழிக்கத்‌ துணிந்தனையே என இராமனது 
எளிமைக்‌ குணச்‌ சிறப்பைக்‌ கண்டு வியந்தவாறு. (27) 


2705. மேவா தவரில்லை மேவினரு மில்லை 
வெளியோ டிருளில்லை மேல்கீழு மில்லை 
மூவாமை யில்லை மூத்தமையு மில்லை 
முதலிடையோ டீ றில்லை முன்னொடு பின்னில்லை 
தேவாவிங்‌ கிவ்வோ நின்‌ நரொன்றுநிலை யென்றாற் 
சிலையேந்தி வந்தெம்மைச்‌ சேவடிக ணோவக்‌ 
காவா தொழியிற்‌ பழிபெரிதோ வன்றேற் 
கருங்கடலிற்‌ கண்வளராய்‌ கைம்மாறு முண்டோ. 


மேவாதவர்‌ இல்லை, மேவினரும்‌ இல்லை, 

வெளியோடு இருள்‌ இல்லை, மேல்‌ கீழும்‌ இல்லை, 
மூவாமை இல்லை, மூத்தமையும்‌ இல்லை, 

முதல்‌ இடையோடு ஈறு இல்லை, முன்னொடு பின்‌ இல்லை, 
தேவா இங்கு இவ்வோ நின்‌ தொன்று நிலை என்றால்‌, 

சிலை ஏந்தி வந்து எம்மைச்‌ சேவடிகள்‌ நோவக்‌ 
காவாது ஒழியின்‌ பழி பெரிதோ அன்றேல்‌ 

கருங்‌ கடலில்‌ கண்வளராய்‌ ! கைம்மாறும்‌ உண்டோ ? 


பொ :--பெரிய கடலிடை அறிதுயில்‌ கொள்ளும்‌ தேவனே ! 
(உனக்குப்‌) பகைவர்‌ இல்லை, நண்பரும்‌ இல்லை, (உன்‌ உலகத்தில்‌ 
சூரிய சந்திரர்களின்‌ தோற்ற மறைவு காரணமான) ஒளியும்‌ இருளும்‌ 
இல்லை, (உன்‌ திருமேனி எங்கும்‌ நிறைந்து வியாபித்துளதால்‌ 
அதற்கு) மேற்புறமும்‌ கீழ்ப்புறமும்‌ இல்லை, (உனக்கு) இளமையு 
மில்லை ; முதுமையுமில்லை ; முதலும்‌ இடையும்‌ இறுதியும்‌ இல்லை; 
முன்னும்‌ பின்னும்‌ இல்லை. உனது (அவதாரத்துக்கு முந்திய) 
பழைய நிலை இதுவாயின்‌, வில்லெடுத்து, சிவந்த திருவடிகள்‌ 
நோகும்படி வந்து எங்களைக்‌ காக்காமற்‌ போனால்‌ (உனக்கு எய்தும்‌) 
பழி பெரியதாமோ? அல்லது (எங்களைப்‌ புரத்தலால்‌ நீ பெறும்‌) 
எதிருதவியும்‌ உண்டோ? 


96 ஆரணிய காண்டம்‌ 


கு :-எவர்பாலும்‌ விருப்பும்‌ வெறுப்புமின்றி நடுநிலையுடன்‌ 
சான்றாக நின்‌ நிருப்பவனாதலின்‌, இறைவனுக்கு மேவாதவர்‌ 
மேவினர்கள்‌ இல்லை என்க, இறைவன்‌, பொருளனை த்தையும்‌: 
ஒருங்கே காட்சியளவையால்‌ எப்பொழுதும்‌ தானாகவே அறிபவனாக 
லின்‌, அவ்ன்‌ பொருளைக்‌ காண்பதற்குக்‌ கருவியாக ஒளியும்‌, தடை 
யாக இருளும்‌ இருப்பதில்லை என்ற கருத்துடன்‌ வெளியோடிரு. 
ளில்லை என்று கூறினதாகவும்‌ கொள்ளலாம்‌. நித்தியமாக இருப்ப 
வனாதலின்‌, அவனுக்கு முன்னுள்ளதும்‌ பின்னுள்ளதும்‌ இல்லை 
என்றான்‌. எங்கும்‌ நிறைந்துள்ளாமையின்‌ முற்புறமும்‌ பிற்புறமும்‌: 
இல்லை என்பாரும்‌ உளர்‌. தொன்று நிலை - பழைய நிலை பரமபதத்‌ 
துள்ள நிலை; இறைநிலை. பரற்கற்களும்‌ முட்களும்‌ நிறைந்த கான்வழி 
நடக்கும்‌ செந்தாமரைக்‌ திருவடிகள்‌ துன்புறும்‌ என்று கொண்டு 
சேவடிகணோவ என்றது, பேரன்பு மிகுதியாற்‌ கூறியவாறு. 
அடியார்கள்‌ இறைவணுக்குப்‌ பல்லாண்டு பாடுதல்‌ முதலிய செயலும்‌ 
இக்கருத்துப்‌ பற்றியதேயாகும்‌. இழிகுணமும்‌, அடைதற்குரிய 
பேறுமில்லா தவனென்பார்‌ பழி பெரிதோ ? கைம்மாறுமுண்டோ ? 
என்றார்‌. இழிகுணத்துக்கு எதிர்த்தட்டான கல்யாணகுண முடைமை,. 
அடைதற்குரிய எல்லா நற்பேற்றினையும்‌ பெற்றமை என்ற 
தன்மைகள்‌ இதனால்‌ புலப்படுத்தியவாறு. எனவே, அடியவர்கள்‌ 
திறத்துப்‌ பேரருள்‌ காரணமாகவே உனது அவதாரமென்று 
போற்றினானாயிற்று. (28) 


2706. நாழி நவைதீ ருலகெலா மாக 
நளினத்து நீதந்த நான்முகனார்‌ தாமே 
யூழி பலபலவு நின்றளந்தா லொன்று 
முலவாப்‌ பெருங்குணத்த வுத்தமனே மேனாட்‌ 
டாழி தரையாகத்‌ தண்டயிர்‌ நீராகத்‌ 
தடவரையே மத்தாகத்‌ தாமரைக்கை நோவ 
வாழி கடைந்தமுத மெங்களுக்கே யீந்தா 


யவுணர்கடா நின்னடிமை யல்லாமை யுண்டோ. 


நாழி நவை தீர்‌ உலகு எலாம்‌ ஆக, 
நளினத்து நீ தந்த நான்முகனார்‌ தாமே, 

ஊழி பல பலவும்‌ நின்று அளந்தால்‌, ஒன்றும்‌ 
உலவாப்‌ பெருங்குணத்த உத்தமனே ! மேல்‌ நாள்‌, 


சரபங்கன்‌ பிறப்பு நீங்கு படலம்‌ 97 


தாழி தரை ஆகத்‌ தண்‌ தயிர்‌ நீர்‌ ஆகத்‌ 
தடவரையே மத்து ஆகத்‌ தாமரைக்கை நோவ, 

ஆழி கடைந்து அமுதம்‌ எங்களுக்கே ஈந்தாய்‌ ; 
அவுணர்கள் தாம்‌ நின்‌ அடிமை அல்லாமை உண்டோ? 


பொ :-*நீ (உன்‌ திருவுந்தித்‌) தாமரையில்‌ தோற்றுவித்த பிரம 
தேவன்தானும்‌, உலகனைத்தையும்‌ குற்ற நீங்கிய அளவுகருவியாகக்‌ 
கொண்டு பற்பல கற்பகால முழுதும்‌ தொடர்ந்து அளந்தாலும்‌, 
(நின்‌ கணக்கற்ற குணங்களுள்‌) ஒரு குணமும்‌ (அளவிட்டு) முடியாத 
மிக்க குணமுடைய மேலோனே ! முற்காலத்தில்‌ நிலம்‌ (தயிர்த்‌) 
தாழியாகவும்‌ தண்ணீர்‌ தயிராகவும்‌ பெரிய மலையே மத்தாகவும்‌ 
(செய்து) தாமரை மலர்போன்ற (உன்‌) கை நோகுமாறு கடலைக்‌ 
கடைந்து (அதினின்றும்‌ தோன்றிய) அமுதத்தை எங்களுக்கே 
கொடுத்தாய்‌; அசுரர்‌ உன்‌ அடியராகாமை உளதோ ?' 


கு :--எல்லா உலகங்களையும்‌ சராசரப்‌ பொருள்களுடன்‌ படைக்‌ 
கும்‌ ஆற்றல்‌ கொண்ட நான்முகனும்‌, ஒரு குணத்தையேனும்‌ கணக்‌ 
கிட்டறிய மாட்டாதவன்‌ என்னும்படி, அவ்வாறான அளவற்ற பல 
குணங்களையுடையவனென்பார்‌ * ஒன்றும்‌ உலவாப்‌ பெருங்குணத்த * 
உத்தமன்‌ என்றார்‌. * தாமரைக்கைநோவ ' என்பதற்கு, முன்‌ செய்‌ 
யுளிற்‌ * சேவடிகள்‌ நோவ ' என்றவிடத்துக்‌ கூறியாங்குக்‌ கருத்‌ 
துரைக்க. இறைவனுக்குப்‌ பகை நட்புக்கள்‌ இல்லையாயினும்‌, நல்‌ 
லோருக்கு அருளுதலும்‌, தீய கருத்துக்‌ கொண்டவரைத்‌ தண்டித்‌ 
தலும்‌ இறைமையியல்பாதற்கேற்ப, வஞ்சக்‌ கருத்துக்‌ கொண்ட 
அசுரர்களை வஞ்சித்துத்‌ தேதவருக்கே அமுதளித்தானெனக்‌ 
கொள்ளுதல்‌ வேண்டும்‌. (29) 


2707. ஒன்றாகி மூலத்‌ துருவம்‌ பலவாகி 

யுணர்வு முயிரும்‌ பிறிதாகி யூழி 

சென்றா சறுங்காலத்‌ தந்நிலைய தாகித்‌ 
திறத்துலகந்‌ தானாகிச்‌ செஞ்செவே நின்ற 

தன்றாய ஞானத்‌ தனிக்கொழுந்தே நங்க 
ணவைதீர்க்கு நாயகமே நல்வினையே நோக்கி 

நின்றாரைக்‌ காத்தி யயலோரைக்‌ காய்தி 
திலையில்லாத்‌ தீவினையு நீதந்த தன்றே. 


93 ஆரணிய காண்டம்‌ 


“ஒன்று ஆகி மூலத்து உருவம்‌ பல ஆகி 
உணர்வும்‌ உயிரும்‌ பிறிது ஆகி ஊழி 
சென்று ஆசு அறும்‌ காலத்து அந்நிலையது ஆகித்‌ 
திறத்து உலகம்‌ தான்‌ ஆகிச்‌ செஞ்செவே நின்ற 
நன்று ஆய ஞானத்‌ தனிக்கொழுந்தே! நங்கள்‌ 
நவை தீர்க்கும்‌ நாயகமே நல்வினையே நோக்கி 
நின்றாரைக்‌ காத்தி அயலோரைக்‌ காய்தி 
நிலை இல்லாத்‌ தீவினையும்‌ நீ தந்தது அன்றே?” 


பொ :--*முதலில்‌ ஒன்றாக இருந்து, (பின்பு) பல வடிவங்களாகி 
(அவ்வடிவங்களில்‌) அறிவும்‌ உயிரும்‌ வெவ்வேறாகி, பலகாலம்‌ 
கடந்து முடிவுறுங்காலத்து, அந்த (முதல்‌) நிலையிலுள்ளவாறாகி, 
(மீண்டும்‌ படைக்குங்கால்‌) பலவகைப்பட்ட உலகமாகி, மிகவும்‌ 
செம்மையாய்‌ நின்ற நல்ல அறிவின்‌ ஒப்பற்ற கொழுந்தே ! எங்கள்‌ 
குறையினைப்‌ போக்கும்‌ தலைவனே ! நற்கருமங்களையே கருதி நிற்ப 
வரைக்‌ காக்கின்றாய்‌ ; (அவ்வாறன்றித்‌ தீய செயல்களை நோக்கும்‌) 
மற்றவர்களை அழிக்கின்றாய்‌; நிலைத்தல்‌ அற்ற தீச்செயலும்‌ நீ 
படைத்ததன்றோ ?' 


கு படைப்புக்கு முன்னைய நிலையில்‌, அண்டங்களையும்‌ அவற்று 
ளடங்கிய பொருளனைத்தையும்‌ தன்னகத்தே கொண்டு தனித்திருந்த 
நிலை, “ஒன்றாகி மூலத்து' என்பதாலும்‌, படைத்தற்றொழிலை மேற்‌ 
கொள்ளுநிலையில்‌ பல வடிவங்களாயும்‌ அந்த ஒவ்வொரு வடிவங்‌ 
களிலும்‌ ஒன்றையொன்று ஒத்திராத அறிவாகவும்‌ உயிராகவும்‌ 
நின்று பலகாலம்‌ உலகங்கள்‌ இயங்குநிலை, *உருவம்‌...... பிறிதாகி” 
என்பதாலும்‌, இங்ஙனமே மீண்டு மீண்டும்‌ பிரளய நிலையும்‌ படைக்கு 
நிலையும்‌ மாறி மாறி வருவதென்பது, “ஆசறும்‌...... தானாகி' என்ற 
பகுதியாலும்‌ உணர்த்தப்‌ பெறுகின்றன. செம்மையாய்‌ நின்ற நல்ல 
ஞானம்‌ - ஐயம்‌ திரிபு முதலிய குற்றமற்ற தூய அறிவு. தருமப்‌ 
பற்றுடையார்‌ நல்வினையையும்‌, ஏனையோர்‌ தீவினையையும்‌ மேற்‌ 
கொள்ளுதலால்‌, அறவோரைக்‌ காத்தலும்‌ மற்றவரை யழித்தலும்‌ 
இறைவனது இயல்பாம்‌. இருவினைகளையும்‌ நீயே படைத்திருக்க 
முன்னதை மேற்கொண்டார்‌ காக்கப்படுதலும்‌ பின்னதை மேற்‌ 
கொண்டார்‌ அழிக்கப்படுதலும்‌ எங்ஙனம்‌ ? என்று புகழாப்‌ புகழ்ச்சி 
யால்‌, அறவோரைக்‌ காத்தல்‌ என்ற பண்பினைப்‌ போற்றியவாறு. 


(30) 


சரபங்கன்‌ பிறப்பு நீங்கு படலம்‌ 99 


2706. வல்லை வரம்பில்லாத மாயவினை தன்னான்‌ 

மயங்கினரோ டெய்தி மதிமயங்கி மேனா 

ளல்லை யிறையவனீ யாதியெனப்‌ : பேதுற்‌ 
றலமருவே முன்னை யறப்பய னுண்டாக 

வெல்லை வலயங்க ணின்னுழையென்‌ றந்நா 
ளெரியோனைத்‌ தீண்டி யெழுவ ரென நின்ற 

தொல்லை முதன்முனிவர்‌ சூளுற்ற போதே 
தொகைநின்றவையந் துடைத்திலையோ வெந்தாய்‌. 


“வல்லை வரம்பு இல்லாத மாயவினைதன்னால்‌ 
மயங்கினரோடு எய்தி, மதிமயங்கி, மேல்‌ நாள்‌, 
அல்லை இறையவன்‌ நீ ஆதி எனப்‌ பேதுற்று 
அலமருவேம்‌, முன்னை அறப்பயன்‌ உண்டாக, 
“எல்லை வலயங்கள்‌ நின்னுழை” என்று, அந்நாள்‌, 
எரியோனைத்‌ தீண்டி எழுவர்‌ என நின்ற 
தொல்லை முதல்‌ முனிவர்‌ சூளுற்றபோதே 
தொகை நின்ற ஐயம்‌ துடைத்திலையோ ? எந்தாய்‌!' 


பொ :-“எந்தையே! முன்னொரு காலத்தில்‌, வலிமை வாய்ந்த 
எல்லையற்ற மாய வினையினால்‌, நீயே முதற்கடவுள்‌ என்றும்‌, (நீ 
முதற்கடவுள்‌) அல்லை என்றும்‌ (இரு பிரிவினராக) வேறுபட்டு 
இரண்டனுள்‌ ஒன்றைத்‌ தெளியாதவரோடு (சேர்ந்து) அறிவு 
கலங்கி வந்து தடுமாறுகின்ற எங்கள்‌ முன்னர்‌, பண்டைய 
நல்வினைப்பயன்‌ தோன்ற, அக்காலத்து, *எல்லைகளுடன்‌ கூடிய 
உலகங்கள்‌ நின்னிடத்தே உள்ளன ' என்று எழுவர்‌ என்று நிலை 
பெற்ற, பழைய, முதன்மை வாய்ந்த முனிவர்‌, தீயைத்‌ தொட்டுச்‌ 
சூளுறவு செய்த பொழுதே (முன்னர்‌) தொக்குநின்ற ஐயுறவினைத்‌ 
தீர்த்தனையல்லையோ ? 


கு :—ஒரு சாரார்‌, திருமால்‌ ஆதிதேவன்‌ என்றும்‌ மற்றொரு 
சாரார்‌ அவன்‌ ஆதிதேவனல்லன்‌ என்றும்‌ கூற, இரு வாதத்தையுஞ்‌ 
செவியுற்றார்க்கு ஆதிதேவனோ அல்லனோ என்று ஐயம்‌ நிகழும்‌; 
தெளிந்த அறிவு உண்டாதற்குப்‌ பண்டைய நல்வினை காரணமா 
மென்பது புலப்படுத்தியவாறு. தம்‌ சித்தாந்தை உறுதிப்படுத்தற்குக்‌ 
கைகளை உயர்த்திக்கொண்டும்‌, நீர்‌, தீ முதலியவற்றைத்‌ தொட்டுக்‌ 
கொண்டும்‌ சூளுறவு செய்தல்‌ பெரியோர்‌ இயல்பு. இப்பாடலிற்‌ 
குறிப்பிட்ட வரலாற்றினைப்‌ பலரும்‌ பலபடியாக விரித்துரைப்பர்‌. 
வல்லை - வலிமை. (31) 


100 ஆரணிய காண்டம்‌ 


இந்திரன்‌ தன்னுலகு சென்றமை 
2709. இன்னன பலநினைந்‌ தேத்தின னியம்பாத்‌ 
ஸ்‌ துன்னுத லிடையுள தெனநனி துணிவான்‌ 
றன்னிகர்‌ முனிவனைத்‌ தரவிடை யென்னாப்‌ 
பொன்னெளிர்‌ நெடுமுடிப்‌ புரந்தரன்‌ போனான்‌. 


இன்னன பல நினைந்து ஏத்தினன்‌ இயம்பாத்‌ 

“ துன்னுதல்‌ இடை உளது ' என நனி துணிவான்‌, 
தன்‌ நிகர்‌ முனிவனைத்‌ * தர விடை” என்னாப்‌ 
பொன்‌ ஒளிர்‌ நெடு முடிப்‌ புரந்தரன்‌ போனான்‌. 


பொ :--அழகியதும்‌ ஒளிர்வதுமான நீண்ட கிரீடத்தையுடைய 
இந்திரன்‌, இன்னோரன்ன பலவற்றை (மனத்திற்‌) கருதி (வாயினாற்‌) 
கூறிப்‌ புகழ்ந்து, *இடைக்காலத்தே பொருந்துவதொரு நிகழ்ச்சி: 
உள்ளது" என்று நன்கு துணிந்து, தன்னை யொத்த முனிவனிடம்‌ 
“விடை தருக' எனக்‌ கூறிச்‌ சென்றான்‌. 


கு:--கருதுதல்‌ இயம்புதல்‌ என்ற மனமொழிகளின்‌ செயல்கள்‌ 
உபலக்கணத்தால்‌ மெய்யின்‌ செயலாகிய பணிதலையுங்‌ குறிப்பன 
வாகக்‌ கொண்டு, மனமொழி மெய்களாற்‌ போற்றினானென்க. 
முனிவன்‌ தவப்பயனாகக்‌ கருதிய வீட்டுலகத்‌ தலைவனான இராமன்‌ 
நேரில்‌ வந்திருத்தல்‌ காரணமாகச்‌ சிறந்த நிகழ்ச்சியொன்று: 
உண்டாம்‌ என்று துணிந்து, தான்‌ இந்நிலையில்‌ அங்கு இடையூறாக 
இருத்தல்‌ வேண்டாம்‌ என்ற எண்ணத்துடன்‌ இந்திரன்‌ விடை 
பெற்றுச்‌ சென்றான்‌ என்பது கருத்து. ஏத்தினன்‌, துணிவான்‌:: 
முற்றெச்சங்கள்‌. (32). 


முனிவன்‌ இராமனை எதிர்சென்றழைத்துச்‌ சிறப்பித்தல்‌ 
2710. போனவ னகநிலை புலமையி னுணர்வான்‌ 
வானவர்‌ தலைவனை வரவெதிர்‌ கொண்டா 
னானவ னடிதொழ வருள்வர வழுதான்‌ 
றானுடை யிடவகை தழுவின னுழைவான்‌. 
போனவன்‌ அகநிலை புலமையின்‌ உணர்வான்‌, 
வானவர்‌ தலைவனை வர எதிர்கொண்டான்‌ ; 


ஆனவன்‌ அடி தொழ, அருள்வர அழுதான்‌ 
தான்‌ உடை இடவகை தழுவினன்‌ நுழைவான்‌. 


சரபங்கன்‌ பிறப்பு நீங்கு படலம்‌ 101 


பொ :--(சரபங்கன்‌, தன்னிடம்‌ விடைபெற்றுத்‌ தேவலோகம்‌) 
சென்ற இந்திரனது மனநிலையை(த்தவவன்மையாலாய) அறிவா 
னுணர்ந்து, நித்திய சூரிகள்‌ தலைவ(னான திருமாலின்‌ அவதாரமான 
இராமனை, வரும்பொழுது எதிர்சென்றழைத்து, (அவ்வாறு அழைக்‌ 
கப்பட்ட) இராமன்‌, அடிபணிய, தான்‌ உடைமையாக(ப்‌ பெற) வகுத்‌ 
துள்ள இடத்தை யெய்தப்‌ போகின்றவனாக (இராமனை) அன்பு மிகத்‌ 
தழுவி (மகிழ்ச்சி மேலீட்டால்‌) அழுதான்‌. 


கு:--இடவகை நுழைவான்‌ அருள்வரத்‌ தழுவினன்‌ அழுதான்‌ 
என்று இயைக்க. இராமன்‌ சரபங்கனைக்‌ காண வருவதால்‌, அவ்விரு 
வரும்‌ அளவளாவுதற்குத்‌ தான்‌ தடையாக இருத்தல்‌ வேண்டா 
என்ற கருத்துடன்‌ இந்திரன்‌ சென்றான்‌ என்பதை முனிவன்‌ புலமை 
யின்‌ உணர்ந்தான்‌ என்க. பரம்பொருளான இராமன்‌ முனிவனைத்‌ 
தேடிவர, முனிவன்‌ எதிர்‌ சென்றழைத்துத்‌ தழுவும்‌ இன்பத்தைப்‌ 
பெற்றதால்‌, இனி அவன்‌ வீட்டின்பம்‌ பெறுதல்‌ உறுதி என்பார்‌, 
* தானுடை...... நுழைவான்‌' என்றார்‌. (33) 


இராமன்‌ முதலிய முவரும்‌ சரபங்கன்‌ ஆச்சிரமத்தையடைதல்‌ 
2711. ஏழையு மிளவலும்‌ வருகென வினிதா 
வாழிய வவரொடும்‌ வந்தனன்‌ மகிழ்வா 
லூழியின்‌ முதன்முனி யுறையுளை யணுக 
வாழியி லறிதுயி லவனென மகிழ்வான்‌. 


* ஏழையும்‌ இளவலும்‌ வருக” என, இனிதா 
வாழிய * அவரொடும்‌ வந்தனன்‌ மகிழ்வால்‌ 
ஊழியின்‌ முதல்‌, முனி உறையுளை அணுக 
ஆழியில்‌ அறிதுயிலவன்‌ என மகிழ்வான்‌. 


பொ :--*இனிதே வாழ்க ! சீதையும்‌ இலக்குவனும்‌ வருக” என்று 
(முனிவன்‌) கூற, தொன்மை வாய்ந்த (திருமாலின்‌ அவதாரமான 
இராக)வன்‌ மகிழ்ச்சியுடன்‌ அவர்களோடு வந்து, முனிவனது ஆச்சிர 
மத்தையடைய, (அவன்‌ இராமனைத்‌ திருப்பாற்‌) கடலில்‌ யோக நித்‌ 
திரை புரிபவனெனத்‌ தெளிந்து மகிழ்வுற்றான்‌. 

கு பெண்‌ என்னும்‌ பொருளைக்‌ கூறும்‌ ஏழை என்ற சொல்‌ 
ஈண்டுச்‌ சீதையை உணர்த்திற்று. சீதையையும்‌ இலக்குவனையும்‌ 
புறத்தே நிறுத்தித்‌ தனியே இராமன்‌ வந்தானாதலின்‌, அவர்களையும்‌ 
அழைத்து வருமாறு முனிவன்‌ பணித்தானென்க. “தத்துவ ஞானி 
என்பால்‌ அன்பு நிறைந்தவன்‌: அவனிடம்‌ யானும்‌ அன்பு 


102 ஆரணிய காண்டம்‌ 


பூண்டவன்‌" என்னும்‌ பகவற்கீதைக்‌ கருத்துக்கேற்ப, முனிவனைக்‌ 
கிட்டியபோது பெருமகிழ்ச்சியுற்றான்‌ என்பார்‌, வந்தனன்‌ மகிழ்வால்‌ 
என்றார்‌. பூதவுடலைத்‌ துறந்தபின்‌ மறுமையில்‌ காணுதற்குரிய 
இறைவன்‌, இம்மையிலேயே சரபங்கனை நாடி வந்தது பெறுதற்கரிய 
பேராம்‌ என்ற கருத்தை, ஊழியின்‌...அணுக என்பதாற்‌ பெற. 
வைத்தார்‌. *புகலுறு விதியான்‌ மேயினை' (2717) என்பதும்‌ ஒப்பு 
நோக்கத்‌ தகும்‌. ஊழியின்‌ முதல்‌-இராமன்‌. *ஊழி முதல்வ னுருவம்‌ 
போல்‌' (திருப்பாவை 4). ஊழியின்‌ முதல்‌ முனி என இயைத்து, 
நெடுங்காலமாய்த்‌ தவம்‌ புரியும்‌ முதல்முனி என்று கருத்துரைப்‌ 
பாரும்‌ உளர்‌. முனிவனுறையுளை யெய்திய இராமன்‌, திருப்பாற்‌ 
கடலில்‌ பள்ளிகொண்ட திருமால்‌ போல மகிழ்ந்தான்‌ என்பாரும்‌: 
உளர்‌. (34) 


முனிவன்‌ அறவுரை பகர்தல்‌ 


2712. அவ்வயி னழகனும்‌ வைகின னறிஞன்‌ 
செவ்விய வறவுரை செவிவயி னுகரா 
நவ்வியின்‌ விழியவ ளொடுநனி யிருளைக்‌ 
கவ்விய நிசியொரு கடையுறு மளவில்‌. 


அவ்வயின்‌ அழகனும்‌ வைகினன்‌, அறிஞன்‌ 
செவ்விய அறவுரை செவிவயின்‌ நுகரா 
நவ்வியின்‌ விழியவளொடும்‌, நனி இருளைக்‌ 
கவ்விய நிசி ஒரு கடையுறும்‌ அளவில்‌. 


பொ :--அங்கு இராமனும்‌, தத்துவ உணர்வின (னாகிய முனிவ) 
னுடைய செம்மையான தரும வார்த்தைகளைப்‌ பெண்மானின்‌ விழி 
போன்ற விழியையுடையாளொடு செவி சாய்த்துத்‌ தங்கியிருந்தான்‌- 
இருளை மிகுதியாகவுடைய இரவு ஒரு முடிவை அடையும்பொழுது. 


கு அறவுரை என்பதற்குத்‌ தக, அறிஞன்‌ என்பதற்குத்‌ 
தத்துவ ஞானி என்ற பொருள்‌ கொள்ளுதல்‌ பொருந்தும்‌. விழியவ 
ளொடும்‌ என்ற உம்மையால்‌ இலக்குவனைக்‌ கொள்ளலாயிற்று. 
சீதையைக்‌ கூறியது இலட்சுமணனுக்கும்‌ உபலட்சணம்‌ என்றார்‌ 
சிலர்‌. கடையுறும்‌ அளவில்‌ என்பது அடுத்த செய்யுளொடு 
இயைந்து முடிவுறும்‌. (35) 


சரபங்கன்‌ பிறப்பு நீங்கு படலம்‌ 102 


கதிரவன்‌ தோற்றம்‌ 

2713. விலகிடு நிழலினன்‌ வெயில்விரி யயில்வா 
ளிலகிடு சுடரவ னிசையன திசைதோ 
யலகிட லரியத னவிர்கர நிரையா 
லுலகிடு நிறையிரு ளுறையினை யுரிவான்‌. 
விலகிடும்‌ நிழலினன்‌ வெயில்‌ விரி அயில்‌ வாள்‌ 
இலகிடு சுடரவன்‌ இசையன திசை தோய்‌ 
அலகிடல்‌ அரிய தன்‌ அவிர்‌ கரநிரையால்‌ 
உலகிடு நிறை இருள்‌ உறையினை உரிவான்‌. 


பொ :--விளங்குகின்ற ஒளியையுடைய கதிரவன்‌, வெயிலைப்‌ 
பரப்பும்‌ கூரிய வாள்‌ போன்றதும்‌ ஒளிரும்‌ (திருமேனியின்‌) 
காந்தியையுடைய (இராக)வன்‌ புகழ்போல்‌ திசையனைத்திலும்‌ பரவி 
யிருப்பதும்‌ அளவிடுதற்கரியதுமான தனது விளங்கும்‌ கிரண 
வரிசையால்‌ உலகிலுள்ள மிக்க இருளாகிய உறையை நீக்கினான்‌. 

கு:--ஒளிமிக்க சூரியனுக்கும்‌ தோற்றப்‌ பொலிவுள்ள இராம 
னுக்கும்‌ ஒப்புமை கூறியவாறு. ‘இராகவன்‌ தோன்நினானென 
வெய்யவன்‌ தோன்‌ றினான்‌” என்பர்‌ பின்னும்‌ (சூர்ப்ப. 88). எல்லாத்‌ 
திசையிலும்‌ பரவுதல்‌ அளவிடற்கருமை என்பன சூரிய கிரணங்‌ 
கட்கும்‌ இராமன்‌ புகழ்க்கும்‌ பொதுத்‌ தன்மைகளாம்‌. (36) 


முனிவன்‌ எரிபுகுதற்குத்‌ துணிதல்‌ 

2714. ஆயிடை யறிஞனு மவனெதி ரழுவத்‌ 

தீயிடை நுழைவதொர்‌ தெளிவினை யுடையா 

னீவிடை 'தருகென நிறுவின னெறியாற் 

காயெரி வரன்முறை கடிதினி விடுவான்‌. 

ஆயிடை அறிஞனும்‌ அவன்‌ எதிர்‌ அழுவத்‌ 

தீயிடை நுழைவது ஒர்‌ தெளிவினை உடையான்‌ 

நீ விடை தருகென நிறுவினன்‌ நெறியால்‌ 

காய்‌ எரி வரன்முறை கடிதினில்‌ இடுவான்‌. 

பொ :--அப்பொழுது மெய்யுணர்வினனான சரபங்கனும்‌ இராமன்‌ 

முன்னிலையில்‌, மிகுந்த தீயின்கட்‌ புகு( ந்து உடலை விடு)வது என்ற 
உறுதியுடையனாக *முறைப்படி (கொழுந்துவிட்டு) எரியும்‌ தீயின்கண்‌ 
விரைவில்‌ (யான்‌ உடலை இடுதற்கு) விடை அளிப்பாயாக” என்று 
கூறி(த்‌ தீயை) முறைப்படி அமைத்தான்‌. 


104 ஆரணிய காண்டம்‌ 


கு இராமனது இறைமை, தனது அடிமை முதலிய உண்மை 
நிலையை உணர்ந்து, உடற்பொறையை நீக்கித்‌ தூய்மையடைந்து 
வீடுபெறுதலே இன்பமாமென்ற அறிவனூற்‌ கருத்தைத்‌ தெளிந்‌ 
துணர்‌ ந்தவனாகலின்‌, அறிஞனும்‌...உடையான்‌ என்றார்‌. எச்செயலை 
யும்‌ தொடங்குங்கால்‌ இறைவனைப்‌ பணிந்து தெரிவித்துப்‌ பின்னர்‌ 
அச்செயலை மேற்கொள்ளுதலே முறையாகலின்‌, நீ விடைதருக 
என்றான்‌. உடலை நீப்பதில்‌ உவகையும்‌, அது காரணமாக விரைவும்‌ 
தோன்ற, கடிதினில்‌ இடுவான்‌ எனப்பட்டது. (37) 


முனிவன்‌, தீப்புகுதற்கு இராமனிடம்‌ விடை கேட்டல்‌ 


2715. வரிசிலை யுழவனு மறையுழ வனைநீ 
புரிதொழி லெனையது புகலுதி யெனலுந் 
திருமக டலைவசெய்‌ திருவினை யுறயா 
னெரிபுக நினைகுவெ னருள்கென விறைவன்‌. 


வரி சிலை உழவனும்‌ மறை உழவனை “நீ 

புரி தொழில்‌ எனை ? அது புகலுதி' எனலும்‌, 

* திருமகள்‌ தலைவ ! செய்‌ திருவினை உற யான்‌ 
எரி புக நினைகுவென்‌ அருள்‌”கென இறைவன்‌. 


பொ :--கட்டமைந்த விற்றொழில்‌ வல்லவ(னான இராகவ)னும்‌ 
மறைவல்லோ(னான சரபங்க)னை, (நோக்கி) “நீ புரியக்‌ கருதும்‌ 
செயல்‌ யாது ? அதனைக்‌ கூறு” என்று கேட்டலும்‌, (சரபங்கன்‌) 
“திருமகள்‌ கேள்வ ! செம்மையான (வீடுபே றென்னும்‌) செல்வத்தை 
அடையும்‌ வண்ணம்‌ யான்‌ எரியினிற்‌ புக விரும்புகிறேன்‌; 
(நீ அதற்கு விடைதந்து) அருள்‌ புரிக ' என்று கூற, இராமன்‌. 

கு:--சிலையுழவன்‌ முதலியன அத்தொழிற்‌ றேர்ச்சியை உணர்த்‌ 
துவன; வில்லேருழவன்‌ சொல்லேருழவன்‌ என்று வழங்குப 
வாகலின்‌. இறைவன்‌ என்பது அடுத்த செண்யுவில்‌: உள்ள, எனலும்‌ 
என்பதொடு இயையும்‌. (38) 


இராமன்‌ வினாவும்‌ முனிவன்‌ விடையும்‌ 2716-2718 


2716. யான்வரு மமைதியி னிதுசெய லெவனோ 
மான்வரு தனியுரி மார்பினை யெனலு 


சரபங்கன்‌ பிறப்பு நீங்கு படலம்‌ 105 


மீன்வரு கொடியவன்‌ விறலடு மறவோ 
னூன்வரு முவகையி னுரைநனி புரிவான்‌. 


“யான்‌ வரும்‌ அமைதியின்‌ இது செயல்‌ எவனோ ? 
மான்‌ வரு தனி உரி மார்பினை !' எனலும்‌, 
மீன்‌ வரு கொடியவன்‌ விறல்‌ அடு மறவோன்‌, 
ஊன்‌ வரும்‌ உவகையின்‌ உரை நனி புரிவான்‌. 


பொ :--:மானின்‌ வந்த ஒப்பற்ற தோலினை யணிந்த மார்பை 
யுடையவனே ! யான்‌ வந்தபோது (தீயிடை நுழைதலாகிய) இதைச்‌ 
செய்தல்‌ என்னை ?' என்று வினவ", மீன்‌ கொடியுடைய மன்மதனது 
வெற்றியை அழிக்கும்‌ வன்மையுடைய முனிவன்‌, உடல்‌ பூரித்தற்குக்‌ 


காரணமான மிக்க மகிழ்ச்சியால்‌ கூறுவான்‌. 


கு:--இராமன்‌ வந்தவுடன்‌ முனிவன்‌ தீப்புக முன்வந்ததால்‌, 
இராமன்‌ வருகை முனி எரியிடைப்‌ புகுதற்குக்‌ காரணமாயிற்று என 
யாவரும்‌ கருதுதல்‌ கூடும்‌ ஆகலின்‌, முனிவனிடம்‌ இது செயல்‌ 
எவனோ? என வினவினான்‌ என்க. மனத்‌ தளர்ச்சியுடையாரையே 
மன்மதன்‌ வெல்லுதல்‌ கூடும்‌. சரபங்கனென்ற பெயருக்கேற்ப, 
முனிவன்‌, மன்மதனுடைய திறனை யடக்குமாற்றலுடையான்‌ 
என்பார்‌, மீன்வரு...மறவோன்‌ என்றார்‌. ஊன்‌ வரும்‌ நனி உவகை 


யின்‌ என இயைக்க. (39) 


2717. ஆயிர முகமுள தவமயர்‌ குவென்யா 
னீயிவண்‌ வருதிகொ லெனுநிலை யுடையேன்‌ 
போயின விருவினை புகலுறு விதியான்‌ 
மேயினை யினியொரு வினையிலை விறலோய்‌. 


ஆயிரம்‌ முகம்‌ உள தவம்‌ அயர்குவென்‌ யான்‌ 

நீ இவண்‌ வருதிகொல்‌ எனும்‌ நிலை உடையேன்‌ ; 
போயின இரு வினை புகலுறு விதியால்‌ 

மேயினை ; இனி ஒரு வினை இலை விறலோய்‌! 


பொ :--வெற்றியுடையோனே ! பலவகையுள்ள தவத்தைப்‌ 
யுரியும்‌ யான்‌, நீ இங்கு வருவாய்‌ என்ற உறுதியுடையேன்‌. (சிறப்‌ 
பித்துக்‌) கூறுதற்குரிய அருளால்‌ (நீ இவண்‌) வந்தனை. (என்‌) 
இரண்டு வினைகளும்‌ (யான்‌ உன்னைக்‌ காணப்‌ பெற்றதால்‌) 
அழிந்தன. (யான்‌ இவ்வுலகில்‌) இனிமேல்‌ செய்யவேண்டிய 
செயலொன்றும்‌ இல்லை. 


106 ஆரணிய காண்டம்‌ 


கு:--எளிமை அருமைகளாலும்‌ புரிபவர்‌ மேற்கோள்ளும்‌ நியம 
வகைகளாலும்‌ தவம்‌ பலதிறப்படுதலால்‌, ஆயிரம்‌ முகமுள தவம்‌ 
என்றார்‌. ஆயிரம்‌ உகம்‌ எனப்‌ பிரித்துப்‌ பல யுகங்கள்‌ முன்பே 
தொடங்கி இதுகாறும்‌ தவம்‌ புரிகின்றேன்‌ என்று பொருளுரைத்த. 
லும்‌ ஒன்று. முக்கால உணர்வினனாகலின்‌, இராமன்‌ வனம்‌ புகுவது, 
தன்பால்‌ வந்தெய்துவது முதலியவற்றை நன்கு உணர்ந்தா 
னென்க. திருமகளையும்‌ திருமாலையும்‌ அவதார நிலையில்‌ நேரில்‌ 
காணுதற்குரிய நல்லருள்‌ வாய்த்ததால்‌ கண்டேன்‌. இக்காட்சியால்‌' 
மறு பிறவிக்குக்‌ காரணமான இருவினைகளு மொழியப்பெற்றேன்‌ 
என்றவாறு. விதி- அருள்‌; “விதி சூழ்ந்ததால்‌' (திருவாய்மொழி. 
2-7-6.) என்புழி இப்பொருள்‌ வியாக்கியானங்களில்‌ காணத்தகும்‌. 
விதியால்‌ மேயினை போயின இருவினை என இயையும்‌. இவ்வுலகிற்‌ 
பிறந்தவன்‌ பெற வேண்டிய பெரும்பயன்‌ வீடேயாகலின்‌, அது 
கிட்டிய பின்‌ இவ்வுலகிற்‌ செயற்பால தொன்றுமில்லை என்றான்‌. (40) 


2718. இந்திர னருளின னிறுதிசெய்‌ பகலா 
வந்தனன்‌ மருவுதி மலரய னுலகந் 
தந்தன னெனவது சாரலெ னுரவோ 
யந்தமி லுயர்பத மடைதலை முயல்வேன்‌. 


இந்திரன்‌ அருளினன்‌ இறுதிசெய்‌ பகலா 
வந்தனன்‌, *மருவுதி மலர்‌ அயன்‌ உலகம்‌ 
தந்தனன்‌” என, * அது சாரலென்‌ ” உரவோய்‌! 
அந்தம்‌ இல்‌ உயர்‌ பதம்‌ அடைதலை. முயல்வேன்‌. 


பொ :--இந்திரன்‌ (என்‌ வாழ்நாளின்‌) முடிவைச்‌ செய்யும்‌ நாள்‌ 
எய்தியதாக அருளினனாய்‌ (இங்கு) வந்து, “(திருமாலின்‌ உந்தித்‌ 
தாமரை) மலரில்‌ தோன்றிய நான்முகன்‌ (தனது) உலக (மான 
சத்தியலோக)த்தை உனக்குக்‌ கொடுத்தனன்‌; நீ வருக” என்று கூற, 
(யான்‌) அதை அடைய (விரும்ப)வில்லை. (ஏனெனின்‌) வலியோய்‌ ! 
அழிவற்ற சிறந்த இடத்தையடைய முயற்சி மேற்கொண்டுள்ளேன்‌. 


கு அருளினன்‌ வந்தனன்‌ - அருளுடையனாய்‌ வந்து. 
பரமபதத்தை விரும்பியதால்‌ பிரமபதத்தை யடைய உடன்படவில்லை 
என்க. பரமபதத்திற்கு எக்காலத்தும்‌ அழிவின்மையானும்‌, அதை 
விடச்‌ சிறந்த மற்றொரு இடமின்மையானும்‌, அஃது அந்தமில்‌ உயர்‌ 
பதம்‌ எனப்‌ பேசப்பட்டது. (41) 


சரபங்கன்‌ பிறப்பு நீங்கு படலம்‌ 101 


சரபங்கன்‌ தீயிடைப்புக்கு வீடுபெறுதல்‌ 2719--2120 
2719. ஆதலி னிதுபெற வருளென வுரையாக்‌ 
காதலி யவளொடு கதழெரி முழுகிப்‌ 
போதலை மருவின னொருநெறி புகலா 
வேதமு மறிவரு மிகுபொரு ளுணர்வோன்‌. 


* ஆதலின்‌ இது பெற அருள்‌ என உரையாக்‌ 
காதலி அவளொடு கதழ்‌ எரி முழுகிப்‌ 

போதலை மருவினன்‌; ஒரு நெறி புகலா 
வேதமும்‌ அறிவரு மிகு பொருள்‌ உணர்வோன்‌. 


பொ .--(ஒருவராலும்‌) இயற்றிக்‌ கூறப்படாத வேதமும்‌ அறிதற்‌. 
கரிய உயர்ந்த (பரம்‌) பொருளை உணர்ந்த (சரபங்க முனி)வன்‌,. 
“ஆகையால்‌ இ(ப்‌ பரமபதத்‌)தைப்‌ பெறுதற்கு அருளுக' என்று 
கூறி(த்‌ தன்‌) மனையாளொடு மிக்க தீயில்‌ மூழ்கி ஒப்பற்ற இடத்தை: 
யெய்தினான்‌. 


கு:--முற்‌ செய்யுளில்‌ கூறப்பட்டதும்‌, முனிவன்‌ மனத்துட்‌ 
கொண்டதுமான பரமபதத்தை இது எனச்‌ சுட்டினான்‌. உடனுறைந்து. 
அறத்துணைவியாயிருந்தமை பற்றி முனிவன்‌ மனைவியும்‌ வீடு பெறு: 
தற்குரியளானாள்‌. எவராலும்‌ இயற்றப்படாது நிலையாயிருத்தலின்‌ 
புகலா வேதம்‌ என்றார்‌. மிகு பொருள்‌ - பரதத்துவம்‌; அதைத்‌ தன்‌ 
தவ வலிமையாலான மெய்யுணர்வினாற்‌ சரபங்கன்‌ உணர்ந்தா 


னென்க. (42): 


2720. தேவரு முனிவரு முறுவது தெரிவோர்‌ 
யாவரு நறுவிரை மலரயன்‌ முதலோ 
ரேவரு மறிவினி லிருவினை யொருவிப்‌ 
போவது கருதுமவ்‌ வருநெறி புக்கான்‌. 


தேவரும்‌, முனிவரும்‌, உறுவது தெரிவோர்‌ 
யாவரும்‌, நறு விரை மலர்‌ அயன்‌ முதலோர்‌ 
ஏவரும்‌, அறிவினில்‌ இரு வினை ஒருவிப்‌ 

- போவது கருதும்‌ அவ்‌ அரு நெறி புக்கான்‌. 


108 ஆரணிய காண்டம்‌ 


பொ :--தேவர்களும்‌, முனிவர்களும்‌, (பின்னே) நிகழ இருப்‌ 
பதைத்‌ தெளிந்துணரும்‌ யாவரும்‌, நறுமணமுள்ள மலரில்‌ தோன்‌ றிய 
பிரமன்‌ முதலிய எல்லோரும்‌ தத்துவ உணர்வால்‌ இருவினைகளையும்‌ 
போக்கிச்‌ செல்ல விரும்பும்‌ அந்த அரிய இடத்தை (முனிவன்‌) 
அடைந்தான்‌. 


கு மனை மக்கள்‌ செல்வ முதலியவற்றாலாய . இம்மை இன்ப 
மும்‌, சுவர்க்க முதலிய ஏனைய உலகத்துக்கிட்டும்‌ இன்பமும்‌ 
நிலையற்றன என்றும்‌, உயிர்‌ பெறுதற்குரிய பெரும்பேறு வீட்டின்பமே 
என்றும்‌ ஆய்ந்த அறிவினாலேயே தெளிதல்‌ கூடும்‌ என்பார்‌, 
உறுவது தெரிவோர்‌, அறிவினில்‌ கருதும்‌ அவ்‌அருநெறி எனச்‌ 
சிறப்பித்தார்‌. மக்கள்‌ முதல்‌ பிரமபரியந்தமான உயிர்‌ வகையாவும்‌, 
பிறப்பறுத்துப்‌ பேரின்பம்‌ பெறவேண்டிய நிலையில்‌ ஒத்தனவே 
யாகலின்‌, தேதவரும்‌...... ஏவரும்‌ என்றார்‌. அருநெறி - அர்ச்சிராதி 
மார்க்கம்‌; அதுகொண்டெய்தும்‌ பரமபதம்‌ உணர்த்தியவாறு. (48) 


சரபங்கனது பேறுபற்றிய கவிக்கூற்று 
2721. அண்டமு மகிலமு மறிவரு நெறியா 
லுண்டவ னொருபெய ருணர்குந ருறுபே 
றெண்டவ நெடிதெனி னிறுதியி லவனைக்‌ 
கண்டவ ருறுபொருள்‌ கருதுவ தெளிதோ. 


* அண்டமும்‌ அகிலமும்‌ அறிவரும்‌ நெறியால்‌ 
உண்டவன்‌ ஒரு பெயர்‌ உணர்குநர்‌ உறு பேறு 
எண்‌ தவ நெடிது” எனின்‌, இறுதியில்‌ அவனைக்‌ 
கண்டவர்‌ உறு பொருள்‌ கருதுவது எளிதோ ? 


பொ :--(எல்லா) அண்டங்களையும்‌ (அவற்றிலுள்ள இயங்கியல்‌ 
நிலையியல்‌ பொருள்களாகிய) அனைத்தையும்‌ (இஃது இத்தன்மைத்து 
என்று) அறிய இயலாத வகையில்‌ வயிற்றினுள்‌ அடக்கியவ(னாகிய 
திருமாலினுடைய (பல்லாயிரம்‌ பெயர்களுள்‌ ஏதேனும்‌) ஒரு திரு 
நாமத்தை (இறுதியில்‌ மனத்து)க்‌ கருதியவர்‌ பெறும்‌ இன்பம்‌, 
எண்ணுதலைக்‌ கடந்து, மிக்கதாம்‌ என்றால்‌, (உடலை விட்டு உயிர்‌ 
பிரியும்‌) இறுதிக்‌ காலத்தில்‌ (அப்பெயர்களுக்கெல்லாம்‌ பொருளான) 
அப்பரமனை (நேரில்‌) கண்டவர்‌ எய்தும்‌ பதவி (இத்துணைச்‌ சிறப்‌ 
புடைத்து என்று) எண்ணித்‌ துணிவது எளிமையாமோ ? 


சரபங்கன்‌ பிறப்பு நீங்கு படலம்‌ 109: 

கு:--ஆயுள்‌ முடிவில்‌ இறைவனை மனத்தே வைத்தலை அந்திம 
ஸ்மிருதி என்பர்‌. மனதால்‌  நினைப்பவரும்‌, எண்ணவியலாத. 
பேற்றினைப்‌ பெறின்‌, வாயாற்‌ கூறுபவரும்‌, கண்ணால்‌ கண்டவரும்‌ 
பெறும்‌ பேறு எங்ஙனம்‌ கூற இயலும்‌ என்று கைமுதிக நியாயத்தாற்‌ 
சிறப்பித்துக்‌ கூறினாரென்க. சொல்லளவில்‌ இறைவனைக்‌ குறிக்கும்‌ 
தன்‌ புதல்வன்‌ பெயரை இறுதிக்‌ காலத்தில்‌ கூறியவனும்‌ மிகக்‌ 


கொடியோனுமாகிய அசாமிளன்‌ என்பவன்‌ நற்கதி பெற்றான்‌ என்ப. 
(44) 


சரபங்கன்‌ பிறப்பு நீங்கு படலம்‌ முற்றிற்று. 


3. அகத்தியப்‌ படலம்‌ 


அமிழ்தினும்‌ இனிய தமிழ்மொழிக்கு இலக்கணம்‌ தந்து புகழ்‌ 
கொண்ட அகத்திய முனிவன்‌, தன்னையடைந்து வணங்கிய இராம 
பிரானுக்கு வில்‌ முதலிய படைக்கலங்களை அளித்துச்‌ செவியறி 
வுறுத்திய செய்தியைக்‌ கூறும்‌ பகுதியாகலின்‌, இஃது “அகத்தியப்‌ 
படலம்‌' எனப்‌ பெயர்‌ பெறுகின்றது. அகம்‌ - மலை; விந்தியமலையை 
அடக்கினவன்‌ என்ற காரணத்தால்‌ அகத்தியன்‌ எனப்‌ பெயர்‌ 
பெற்றான்‌ என்பர்‌, 40ஆம்‌ எண்‌ உள்ள சுவடியில்‌ இப்படலத்தின்‌ 
26ஆம்‌ செய்யுள்‌ வரையில்‌ தண்டகாரண்யப்‌ படலம்‌ எனவும்‌, 27ஆம்‌ 
செய்யுள்‌ முதல்‌ அகத்தியப்‌ படலம்‌ எனவும்‌ இரண்டாகக்‌ காணப்படு 
கின்றது. 


படலப்‌ பொருட்‌ சுருக்கம்‌ 


இராமன்‌, சரபங்கன்‌ பிறப்பு நீக்கத்தைக்‌ கண்ட பின்னர்‌, 
சிதையோடும்‌ இலக்குவனோடும்‌ புறப்பட்டுப்‌ பல மலைகளையும்‌ 
காடுகளையும்‌ கடந்து சென்று தண்டக வனத்தை அடைய, அவன்‌ 
வரவை அறிந்த வாலகில்லரும்‌ முண்டரும்‌ மோனரும்‌ முதலிய 
முனிவர்கள்‌ யாவரும்‌ மகிழ்மீக்கூர்ந்து எழுந்து எதிர்சென்று 
அவ்விராமனை அன்பால்‌ வரவேற்கின்றனர்‌. இராமன்‌ அம்முனி 
வர்களின்‌ பெருமையை உணர்ந்து பன்முறை தொழுகின்றான்‌. 
அவன்‌ தொழுந்தோறும்‌ தொழுந்தோறும்‌ அம்முனிவர்‌ வாழ்த்திப்‌ 
பின்‌ இனியதொரு பன்ன சாலைக்கு அழைத்துச்‌ சென்று இளைப்பாற 
விடுக்கின்றனர்‌. பின்னர்‌ முனிவர்கள்‌ தம்‌ துன்பங்களைச்‌ சொல்ல 
வேண்டி ஒன்று சேர்ந்து இராமனை அடைந்து, இரக்கமில்‌ நெஞ்சத்து 
அரக்கர்‌ செய்யும்‌ அல்லல்களை யெல்லாம்‌ கூறுகின்றனர்‌. 
“இந்திரனோ அரக்கர்‌ ஏவினவற்றைச்‌ சென்னி மேற்கொண்டு 
செய்பவனாகிவிட்டான்‌ ; இனி எங்கள்‌ துன்பம்‌ துடைப்பவர்‌ 
யாருளர்‌? யாம்‌ செய்த தவத்தால்‌ நீ இங்கு வந்தாய்‌; எங்கள்‌ 
துன்ப இருளை நீக்க வந்த கதிரவன்‌ போன்ற வீர! நின்‌ அடைக்‌ 
கலம்‌ யாங்கள்‌ * என்கின்றனர்‌. 


முனிவர்களின்‌ துன்ப நிலையைக்‌ கண்ட இராமன்‌ மனமிரங்கி, 
“நீங்கள்‌ கூறுகின்ற அரக்கர்கள்‌ என்னை அடைக்கலமாகப்‌ புகுந்தில 
ராயின்‌, அவர்கள்‌ இவ்வுலகை விட்டு அப்புறத்‌ தண்டத்திற்குச்‌ 
சென்றாலும்‌ என்‌ அம்பொன்‌ நினால்‌ இறந்து வீழ்வர்‌; நீங்கள்‌ துன்பம்‌ 
நீங்குங்கள்‌. உங்களுடைய துயர்‌ துடைக்கும்‌ வாய்ப்பு எனக்குக்‌ 


அகத்தியப்‌ படலம்‌ 111 
கிடைத்தமையால்‌, என்‌ தந்தையாகிய தயரத மன்னன்‌ இறக்கவும்‌, 
என்‌ தாய்‌ துயர்‌ எய்தவும்‌, என்‌ தம்பி வருந்தவும்‌, என்‌ நகரத்து 
மக்கள்‌ அளவிலாத்‌ துயரால்‌ வருந்தவும்‌, யான்‌ காட்டுக்கு வந்தது 
என்‌ புண்ணியப்‌ பயனால்‌ நிகழ்ந்ததாகவே நினைக்கின்றேன்‌. 
அறநெறி யொழுகும்‌ அந்தணர்‌ பெருமையை மறந்து கொடுமை 
செய்யும்‌ புல்லர்களின்‌ வலிமையைத்‌ தொலைக்க இயலவில்லையாயின்‌, 
அவர்களால்‌ இறந்துபோயினும்‌ நல்லதே; உங்கள்பொருட்டு உயிர்‌ 
துறக்க நேரினும்‌ அதை என்‌ பிறவியின்‌ பயனாகவே எண்ணுவேன்‌. 
மும்மூர்த்திகளும்‌ அவ்வரக்கர்க்குத்‌ துணையாக வந்து காப்பினும்‌, 
அறத்திற்கு மாறுபட்டவர்களை வேரறுப்பேன்‌; நீங்கள்‌ அஞ்சா 
தீர்கள்‌ ' என்று கூறுகின்றான்‌. அது கேட்டு முனிவர்‌ அளவிலா: 
மகிழ்ச்சிகொண்டு ஆடிப்‌ பாடி வாழ்த்தி, * நீ வனத்தில்‌ தங்க 
வேண்டிய ஆண்டுகள்‌ எல்லாம்‌ எங்கள்‌ துன்பத்தைக்‌ காத்து 
எம்மோடு இங்குத்‌ தங்குவாயாக' என வேண்டிக்கொள்கின்‌ றனர்‌. 
இராமனும்‌ அவர்கள்‌ வேண்டுகோட்கு இசைந்து பத்து ஆண்டுகள்‌ 
வரையில்‌ மனைவியோடும்‌ தம்பியோடும்‌ அங்குத்‌ தங்கியிருந்தான்‌. 
பின்னர்‌ அகத்தியரைக்‌ காணவேண்டும்‌ என்று அம்முனிவர்கள்‌ கூற, 
அவர்களை வணங்கி விடைபெற்றுச்‌ சீதையோடும்‌ தம்பியோடும்‌ புறப்‌ 
யட்டுச்‌ சென்று, இடையில்‌ சுதீக்கணன்‌ என்னும்‌ முனிவரைக்‌ கண்டு 
வணங்க, அம்முனிவன்‌ அவர்களைத்‌ தன்‌ குடிலில்‌ இருக்கச்‌ செய்து 
வேண்டிய உபசாரங்களைச்‌ செய்து, “நீ வர யான்‌ செய்த தவம்‌ 
யாதோ” என்று ஆர்வமொழி புகல, இராமன்‌, “தவம்‌ செய்வோரில்‌ 
உயர்ந்த தவத்தைச்‌ செய்துமுடித்த உன்னைக்‌ காட்டிலும்‌ 
உயர்ந்தோர்‌ யாருளர்‌ ? அத்தகைய உன்னருளைப்‌ பெற்ற என்னைக்‌ 
காட்டிலும்‌ சிறந்த இல்லறத்தோர்‌ யாருளர்‌ ?' என்று திறம்படக்‌ 
கூறக்‌ கேட்ட சுதீக்கணன்‌, “என்பால்‌ பயனுடைய நல்விருந்தாக 
வந்தமர்ந்தாய்‌, என்‌ தவமுழுமையும்‌ தக்கணையாகக்‌ கொள்க! 
என்று அன்பால்‌ மொழிகின்றான்‌. இராமன்‌, “முனிவ ! நின்‌ அருள்‌ 
நின்‌ தவத்திற்குக்‌ குறைந்ததன்று; நின்னருள்‌ பெற்றதே அமையும்‌; 
அகத்தியனைக்‌ காணவேண்டும்‌; வழி கூறியருள்க” என்று வேண்ட, 
முனிவன்‌, யானும்‌ சொல்ல நினைந்தேன்‌; அகத்தியனை அடைந்தால்‌ 
எல்லா நன்மைகளும்‌ உன்னையடையும்‌; நீ அவனைக்‌ காண்பது 
,நினக்குமட்டுமன்றித்‌ தேவர்க்கும்‌ யாவர்க்கும்‌ நன்மையைத்‌ தரும்‌; 
விரைந்து செல்க' என வழியும்‌ கூறி வாழ்த்தி வழி அனுப்புகின்றான்‌. 
அம்முனிவனை வணங்கி விடைபெற்றுச்‌ சென்ற இராமன்‌ 
முதலியோர்‌ அகத்தியன்‌ தவஞ்‌ செய்யும்‌ அழகிய சோலையை அடை 
கின்றனர்‌. அவர்கள்‌ அங்கு அடைந்ததை அறிந்த அகத்தியன்‌, 
அவர்களைக்‌ காணும்‌ அவாவினால்‌ எதிர்வந்து இராமனைக்‌ கண்டு 
தழுவிக்‌ கண்கள்‌ நீர்வார, * நன்று வரவு” என்று வரவேற்று, 
இராமன்‌ முதலியோரைத்‌ தன்‌ தவக்‌ குடிலுக்குள்‌ அழைத்துச்‌ 


112 ஆரணிய காண்டம்‌ 


சென்று, அவர்க்கு விருந்து அமைத்த பின்‌, நீ வரத்‌ தவஞ்‌ செய்த. 
என்‌ குடிலில்‌ வந்து என்‌ தவத்தை நிறைவேற்றினாய்‌' என்று ஆர்வ 
மொழி கூற, அவ்வாறு கூறிய முனிவனைத்‌ தொழுது, “தேவரும்‌: 
முனிவரும்‌ பெறவியலாத உன்‌ பேரன்பை யான்‌ பெற்றுவிட்டேன்‌;. 
ஆதலின்‌, யான்‌ எல்லா உலகங்களையும்‌ வென்றேன்‌ ஆனேன்‌; 
இனி, யான்‌ பெறவேண்டியது யாதுளது ?' என்று அம்‌ முனிவனைப்‌: 
பாராட்டுகின்றான்‌. அகத்திய முனிவன்‌, *இராம! நீ தண்டக. 
வனத்துத்‌ தங்கியுளாய்‌ என்பது அறிந்து, இங்கு வருவாய்‌ எனத்‌. 
துணிந்து எதிர்பார்த்திருந்தேன்‌. இவ்விடத்தில்‌ தங்கியிருக்கலாம்‌... 
இன்றியமையாத தவங்களை நீ முடித்தற்கும்‌ முனிவர்க்குப்‌ பகையாக. 
வருகின்ற அரக்கரைப்‌ பொருது அழித்து அம்‌ முனிவரைக்‌ காப்‌ 
பதற்கும்‌ ஏற்ற இடம்‌ இது. நீ இங்கு இருந்தால்‌ வேதம்‌ முதலியன 
வாழும்‌; அரக்கர்‌ தாழ்வர்‌; அமரர்‌ உயர்வர்‌; ஏழுலகமும்‌ வாழும்‌; 
ஆதலால்‌ இங்குத்‌ தங்குதல்‌ நன்று' என்று கூற, இராமன்‌, “ செருக்‌ 
கடைந்துள்ள அரக்கர்களை வேரோடு தொலைக்க முடிவு செய்து 
விட்டேன்‌; அவர்‌ வரும்‌ வழியில்‌ முந்திச்‌ சென்று தங்குதல்‌ நல்லது 
என்று எண்ணுகின்றேன்‌; நின்‌ அருட்‌ குறிப்பு யாதோ ?' என்று 
கேட்கின்றான்‌. அது கேட்ட அகத்திய முனிவன்‌, “இராம! நீ 
சிறந்ததையே கூறினாய்‌; இந்த வில்‌ முழுமுதல்வனாகிய திருமால்‌ 
என்பால்‌ வைத்தது; மூன்றுலகும்‌ யானும்‌ வழிபட இருப்பது; 
இவ்வில்லைக்‌ குறையாத அம்புகளையுடைய அம்பறாத்தரணியோடு 
கொள்க' எனக்‌ கொடுத்து, மேலும்‌, மூன்றுலகத்தினும்‌ தனக்கு. 
இணையிலாத வாட்‌ படையினையும்‌ அரன்‌ மேரு மலையை வில்லாகக்‌: 
கொண்டு முப்புரமெரித்த அம்பினையும்‌ கொடுத்துத்‌ (தென்‌ திசையில்‌ 
பஞ்சவடி என்று ஓரிடம்‌ உள்ளது; அங்கு வேண்டியவெல்லாம்‌ 
ஈண்டியுள்ளன; அமைதியான இடம்‌; அங்குத்‌ தங்கித்‌ தவஞ்‌ செய்க, 
- எனக்‌ கூற, இராமன்‌; அம்முனிவனை வணங்கி விடைபெற்றுக்‌ 
கொண்டு, சீதையும்‌ இலக்குவனும்‌ பின்வர, அகத்தியன்‌ அன்பு 
மனம்‌ பின்தொடர, விரைந்து சென்றான்‌ என்பது, இப்படலத்தின்‌ 
பொருட்‌ சுருக்கம்‌. 


கம்பர்‌, வான்மீகத்தோடு வேறுபடும்‌ இடங்கள்‌ 
1. வான்மீகத்தில்‌: சரபங்கன்‌ பிறப்பு நீங்கியபின்‌ இராமன்‌: 
அச்‌ சரபங்கன்‌ தவக்குடிலில்‌ இருந்த பொழுதே, தண்டகவனத்தூ: 
முனிவர்கள்‌ வந்து, இரக்கமில்‌ அரக்கர்‌ தமக்குச்‌ செய்யும்‌ அல்லல்‌: 
களைக்‌ கூறி, அவ்வரக்கரை அழித்துத்‌ தம்மைக்‌ காக்குமாறு 
வேண்டியதாகவும்‌, இராமன்‌ அவர்‌ நிலைக்கு இரங்கி, அவ்வரக்கரை 
அழிப்பதாக உறுதி கூறி, அஞ்சல்‌ அளித்ததாகவும்‌, பின்‌ அம்முனி' 
வர்கள்‌ இராமனை அழைத்துக்கொண்டு தமது தண்டகவனத்திற்கும்‌ 
போனதாகவும்‌ உள்ளது. 


அகத்தியப்‌ படலம்‌ 113 


கம்பர்‌, தண்டக வனத்திற்கு இராமன்‌ சென்றபொழுதே 
அங்குள்ள முனிவர்கள்‌ அவனை அணுகித்‌ தம்‌ அல்லலைக்‌ கூறி 
அரக்கரை அழிக்க வேண்டியதாகவும்‌, இராமன்‌ அவர்க்கு அஞ்சல்‌ 
அளித்ததாகவும்‌ கூறியுள்ளார்‌. அல்லற்பட்டோர்‌ உள்வழிச்‌ 
சென்று அவர்க்கு அஞ்சல்‌ கூறி உதவுவதே வள்ளற்றன்மைக்கு 
ஏற்றது என்ற கருத்தால்‌ கம்பர்‌ இவ்வாறு மாற்றியிருத்தல்‌ 
வேண்டும்‌. 

2. வான்மீகத்தில்‌ இராமன்‌, சுதீக்கணன்‌ தவக்குடிலில்‌ 
தங்கியபொழுது அம்முனிவர்‌ இராமனுடைய குண நலங்களைக்‌ 
கண்டு, “என்‌ தவத்தால்‌ எனக்குக்‌ கிடைத்ததாக இந்திரன்‌ கூறி 
யுள்ள தேவ இருடிகளின்‌ உலகங்களை உனக்குத்‌ தருகின்றேன்‌; 
அங்கு மகிழ்ச்சியாக நீ தங்குக' என்று கூறியதாகவும்‌, இராமன்‌, 
“அவ்வுலகங்களை என்‌ முயற்சியால்‌ யானே பெற்றுக்கொள்கின்‌ 
றேன்‌; இப்பொழுது இவ்வனத்தில்‌ தங்குமிடம்‌ மட்டும்‌ கொடுத்தால்‌ 
போதும்‌” என்று கூறியதாகவும்‌ உள்ளது. 

இராமனுடைய சொல்லாற்றலையும்‌ பண்பினையும்‌ கண்ட 
சுதீக்கணன்‌, * என்‌ தவமெலாம்‌ கொள்க தக்கணையாக ? என்று 
கூறியதாகவும்‌, இராமன்‌, “நின்‌ அருள்‌ தவத்தினுக்குக்‌ குறைந்த 
தன்று; நின்னருளே அமையும்‌” எனத்‌ தன்‌ வள்ளன்மை தோன்ற 
நயமுடன்‌ கூறியதாகவும்‌ கம்பர்‌ மாற்றி அமைத்துள்ளார்‌. தாய்‌ 
தந்தையரின்‌ சொல்வழியே காட்டில்‌ தங்கவேண்டிய இராமனைத்‌ 
தன்‌ தவத்தால்‌ சித்தித்த தேவ இருடிகளின்‌ உலகங்களில்‌ தங்குக 
என்று சுதீக்கணன்‌ கூறியதாக அமைப்பதினும்‌, தன்‌ தவமெலாம்‌ 
கொள்க என்று கூறியதாக அமைப்பது நாகரிகமாக உள்ளது என்று 
மாற்றியிருத்தல்‌ கூடும்‌. 

3. வான்மீகத்தில்‌ இராமன்‌ தண்டக வனத்திற்குச்‌ செல்லு 
முன்‌, சுதீக்கணனைக்‌ கண்டு வணங்கி அம்முனிவன்‌ அன்பைப்‌ பெற்ற 
தாகவும்‌, அம்முனிவன்‌ தண்டகவனம்‌ சென்று அரக்கரை அழிக்க 
இருக்கின்ற இராமனுக்கும்‌ இலக்குவனுக்கும்‌ வில்லும்‌ அம்பறாத்‌ 
தூணியும்‌ வாளும்‌ கொடுத்துத்‌ தண்டகவனத்து முனிவர்‌ தவக்குடில்‌ 
களில்‌ தங்கி, மீண்டு வருகின்றபொழுதும்‌, “இங்குத்‌ தங்கிச்‌ செல்ல 
வேண்டும்‌ என்று கேட்டுக்கொண்டதாகவும்‌, அம்முனிவன்‌ வேண்டு 
கோளின்படி, தண்டகவனத்தில்‌ இரண்டு வட்டம்‌ எல்லாத்‌ தவக்‌ 
குடிலிலும்‌ தங்கிப்‌ பத்தாண்டுகளைக்‌ கழித்துத்‌ திரும்புகையில்‌ மீண்டும்‌ 
சுதீக்கணன்‌ தவக்குடிலில்‌ தங்கியிருந்து பின்‌ அகத்திய முனிவன்‌ 
தவக்குடிலுக்குச்‌ செல்ல வழி கேட்டதாகவும்‌ உள்ளது. 


கம்பர்‌, சுதீக்கணன்‌ தவக்குடிலுக்கு இரண்டு முறை 
சென்றதாகக்‌ கூறவில்லை. தண்டகவனத்து, ஐந்தும்‌ ஐந்தும்‌ 
8 


114 ஆரணிய காண்டம்‌ 


ஆண்டுகள்‌ தங்கிப்‌ பின்னரே சுதீக்கணனை அடைந்ததாகக்‌ கூறி 
யுள்ளார்‌. சுதீக்கணன்‌ வில்‌ முதலிய படைக்கலங்களைக்‌ கொடுத்த 
தாகவும்‌ கூறவில்லை. 


4. வான்மீகத்தில்‌ சுதீக்கணனிடம்‌ வில்‌ முதலிய படைக்‌ 
கலங்களைப்‌ பெற்றுக்கொண்டு, தண்டகவனம்‌ செல்லும்போது 
இராமனை நோக்கிச்‌ சீதை, “சான்றோர்‌ மேற்கொள்ளத்தக்க 
அறங்கள்‌ மூன்று; அவை: பொய்யாமை, பிறர்மனை நயவாமை, 
உயிர்க்கு உறுகண்‌ செய்யாமை என்பனவாம்‌. அவற்றுள்‌ முன்னைய 
இரண்டும்‌ நின்பால்‌ இயல்பாகவே அமைந்துள்ளன; இறுதியில்‌ 
கூறிய ஒன்று மட்டும்‌ அமையவில்லை. நின்‌ தவ வேடத்திற்கு ஏற்ப, 
அவ்வறத்தையும்‌ மேற்கொள்‌ வதே சிறந்தது. அவ்வறத்தை மேற்‌ 
கொள்ள இந்தப்‌ படைக்கலங்களைக்‌ கைவிடவேண்டும்‌. அரசர்க்குரிய 
அறமாயினும்‌, நம்‌ நாட்டிற்குச்‌ சென்று அரசேற்ற பின்‌ அரசர்க்குரிய 
அவ்வறத்தைக்‌ கடைப்பிடிக்கலாம்‌. காட்டில்‌ தவவேடம்‌ பூண்ட 
இந்நிலைக்குப்‌ படைக்கலங்கள்‌ வேண்டாம்‌. அவை கொடுமையான 
எண்ணங்களையே உண்டாக்கும்‌. தண்டகவனத்துள்ள அரக்கர்‌ 
நமக்குத்‌ துன்பம்‌ செய்யாத வழியும்‌, முனிவர்கட்குத்‌ துன்பம்‌ 
செய்கின்றனர்‌ என்ற காரணத்தால்‌ அவர்களைக்‌ கொல்லக்‌ 
கருதுவதை யான்‌ உடன்படமாட்டேன்‌; ஆகவே இப்படைகளைக்‌ 
கைவிடுங்கள்‌! என்று கேட்டுக்கொண்டதாகவும்‌, இராமன்‌ தன்‌ 
மனைவியின்‌ சொல்லை முன்னர்ப்‌ பாராட்டிவிட்டுத்‌ * தண்டகவனத்து 
முனிவர்க்கு யான்‌ கொடுத்த வாக்குறுதியை ஒருகாலும்‌ விடமாட்‌ 
டேன்‌. உன்னைக்‌ காட்டிலும்‌ என்‌ தம்பியைக்‌ காட்டிலும்‌ வாய்‌ 
மையையே பெரிதும்‌ விரும்புகின்றேன்‌. நீ கூறியவாறு அரக்கரை 
அழிக்காமல்‌ தண்டகவனத்து முனிவரை அல்லலுறச்‌ செய்யமாட்‌ 
பேன்‌” என்று கூறி மறுத்ததாகவும்‌ உள்ளது. 


சீதையின்‌ படைதொடா இயக்கத்தைப்‌ பற்றிக்‌ கம்பர்‌ 
ஒன்றும்‌ கூறவில்லை. சீதையின்‌ வேண்டுகோள்‌ அவள்‌ அருள்‌ 
உள்ளத்தை விளக்குவதாக அமைந்துளதே ஆயினும்‌, கற்புடைப்‌ 
பெண்டுக்குத்‌ தன்‌ சொல்வழியில்‌ கணவனை நிற்கச்‌ செய்வது 
போன்ற இந்நிகழ்ச்சி பொருந்துவதாக இல்லை என்ற கருத்தால்‌ 
கம்பர்‌ இவ்வரலாற்றைக்‌ கூறாமல்‌ விடுத்தார்‌ போலும்‌. மேலும்‌ 
இந்நிகழ்ச்சி காதலர்‌ இருவர்க்கும்‌ கருத்தொற்றுமை யில்லை என்‌ 
பதைக்‌ காட்டுவதாதலும்‌ காண்க. 


5. வான்மீகத்தில்‌ வாதாபி இல்வலர்களை, அகத்தியர்‌ அழித்த 
ஆற்றலைப்‌ பற்றி இராமன்‌, இலக்குவனுக்குக்‌ கூறி அத்தகைய 
அகத்திய முனிவரின்‌ தம்பியைக்‌ காணப்போகின்றோம்‌ என்று 


அகத்தியப்‌ படலம்‌ 115 


விளக்கியதாகவும்‌, அவ்வகத்திய முனிவரின்‌ தம்பி தவக்குடிலில்‌ 
ஒரிரவு தங்கிச்‌ சென்றதாகவும்‌ உள்ளது. 


கம்பர்‌, அகத்திய முனிவன்‌ தம்பியைப்‌ பற்றிக்‌ கூறவே 
யில்லை. முற்றும்‌ துறந்த முனிவனாகிய அகத்தியனுக்குத்‌ தம்பி 
இருந்ததாகவும்‌ அத்‌ தம்பியின்‌ தவக்குடில்‌ அகத்திய முனிவனின்‌ 
தவக்குடிலைச்‌ சார இருந்ததாகவும்‌ கூறுதல்‌, *துறந்தார்க்கும்‌ 
பற்றுண்டு, உறவுண்டு என்பதை விளக்குவது போன்றுளது” என்ற 
கருத்தால்‌ அதை விடுத்தார்போலும்‌. 


6. வான்மீகத்தில்‌ அகத்திய முனிவன்‌, வாதாபி இல்வலரை 
அழித்த செய்தியையும்‌, சூரியன்‌ செல்லும்‌ வழியைத்‌ தடுக்கும்‌ 
நோக்கத்துடன்‌ வளர்ந்துகொண்டிருந்த விந்திய மலையை அடக்கிய 
செய்தியையும்‌ இராமன்‌ இலக்குவனுக்குக்‌ கூறியதாகவுள்ளது. 


கம்பர்‌, அவ்விரண்டு நிகழ்ச்சியுடன்‌, தேவர்கள்‌ வேண்ட 
அகத்தியமுனிவன்‌ கடல்நீர்‌ அறவுண்ட நிகழ்ச்சியையும்‌, சிவபிரான்‌ 
கட்டளையின்படி வடக்கும்‌ தெற்கும்‌ சமமாகுமாறு பொதியமலையில்‌ 
ஈசன்‌ நிகராக இருந்த செய்தியையும்‌, சிவபிரான்‌ தனக்குச்‌ செவி 
யறிவுறுத்திய தமிழ்‌ மொழிக்கு இலக்கணம்‌ செய்து வளப்படுத்திய 
செய்தியையும்‌, தன்‌ குண்டிகையில்‌ காவிரி கொணர்ந்த செய்தியையும்‌ 
புதுவதாகச்‌ சேர்த்துக்‌ கூறியுள்ளார்‌. இச்‌ செய்திகள்‌ கம்பர்‌ 
காலத்தில்‌ வழங்கியதால்‌ சேர்த்துக்கூறினார்போலும்‌. இராமன்‌ 
இலக்குவனுக்குக்‌ கூறிய அவ்விரண்டு நிகழ்ச்சிகளையும்‌, தாம்‌ 
சேர்த்துக்‌ கூறிய நிகழ்ச்சிகளையும்‌ இராமன்‌ கூற்றாகக்‌ கூறாது 
கவிக்‌ கூற்றாகவே அமைத்துள்ள நேர்மையை நோக்குதல்‌ 
வேண்டும்‌. தண்டகவனத்து அகத்தியரும்‌ தமிழ்‌ இலக்கணம்‌ 
செய்து பொதியமலையில்‌ இருந்த அகத்தியரும்‌ ஒருவரல்லர்‌ என 
எண்ணவும்‌ இடமுண்டு. வான்மீகி முனிவரும்‌ கிட்கிந்தா காண்டத்‌ 
தில்‌, பொதிய மலையில்‌ இருக்கும்‌ அகத்திய முனிவர்‌ ஒருவரைக்‌ 
குறிப்பிடுகின்றார்‌. 


7. வான்மீகத்தில்‌ இராமன்‌, அகத்திய முனிவன்‌ தவக்குடிலை 
அடைந்து, உள்ளிருக்கும்‌ அத்‌ தவமுனிவனைக்‌ கண்டு வணங்க 
விரும்புவதைத்‌ தெரிவித்து உடன்பாடு பெற்றுவர இலக்குவனை 
அனுப்பிவிட்டுக்‌ காத்திருந்ததாகவும்‌, இலக்குவன்‌ அம்முனிவனின்‌ 
சீடர்‌ மூலம்‌ தம்‌ வரலாற்றைக்‌ கூறி அம்முனிவன்‌ அனுமதி பெற்று 
வந்த பின்‌, இராமன்‌ சீதையுடன்‌ உள்‌ சென்று சூரியனைப்‌ போன்ற 
ஒளி மிக்க அகத்திய முனிவனைக்‌ கண்டு வணங்கியதாகவும்‌ உள்ளது. 


இராமன்‌ வரவை யுணர்ந்து அகத்திய முனிவரே எதிர்‌ 
வந்து தன்‌ தவக்குடிலுக்கு முகமனுடன்‌ அழைத்துச்‌ சென்றதாகக்‌ 
| 


116 ஆரணிய காண்டம்‌ ட்‌ 


கம்பர்‌ கூறியுள்ளார்‌. இராமனுக்கு ஏற்றம்‌ தரவேண்டும்‌ என்ற 
எண்ணத்தால்‌ இவ்வாறு மாற்றிக்‌ கூறினார்போலும்‌. 


படலப்‌ பொருட்‌ சிறப்பு 


கம்பர்‌ தம்‌ கருத்துக்களை உவமை கூறி விளக்குவதில்‌ தனிச்‌ 
சிறப்புடையவர்‌. அவர்‌, ஒரு கருத்தை விளக்க நான்கு உவமை 
கூறியுள்ளார்‌ எனின்‌ அந்நான்கிற்கும்‌ வேறுபாடு உண்டு என்பதை 
உறுதியாகக்‌ கூறலாம்‌. தண்டகவனத்து முனிவர்கள்‌, இராமன்‌ 
வரவினைக்‌ கண்டு மகிழ்ச்சி கொண்ட நிகழ்ச்சிக்கு அவ்வாறு நான்கு 
உவமை கூறியுள்ளார்‌. அரக்கர்புரியும்‌ அல்லலால்‌ உடம்பும்‌ 
உளமும்‌ வாடி வருந்தியுள்ள முனிவர்கள்‌, அவ்வரக்கரை அழித்துத்‌ 
தம்மைக்‌ காக்கத்தக்க துணையில்லையேயென்று ஏங்கிக்கொண்டிருந்த 
நிலையில்‌ இராமன்‌ வரக்‌ கண்டவுடன்‌, 


்‌ அனல்வரு கானகத்‌ தமுத ளாவிய 
புனல்வர உயிர்வரும்‌ உலவை போல்கின்றார்‌ (2725) 
என அம்முனிவர்‌ மகிழ்ச்சிக்கு முதற்கண்‌ உவமை கூறுகின்றார்‌. 
பின்னர்‌, 
்‌ தீவரு வனத்திடை யிட்டுத்‌ தீர்ந்ததோர்‌ 
தாய்வர நோக்கிய கன்றின்‌ தன்மையார்‌ ” (2726) 
என்றும்‌, 


* அரக்கரென்‌ கடலிடை யாழ்கின்‌ ।ாரொரு 
மரக்கலம்‌ பெற்றென மறுக்க நீங்கினார்‌ (2727) 


என்றும்‌, 


 விரிஞ்சுறப்‌ பற்றிய பிறவி வெந்துயர்ப்‌ 
பெருஞ்சிறை வீடுபெற்‌ றனைய பெற்றியார்‌ ” (2728) 


என்றும்‌ கூறியுள்ளார்‌. 


அளப்பரும்‌ ஆற்றலும்‌ பண்பும்‌ நிறைந்த இராமனைக்‌ கண்டு 
முனிவர்‌ கொண்ட மகிழ்ச்சியை விளக்க ஓருவமை மட்டுமே கூறி 
அமையக்‌ கம்பர்‌ மனம்‌ இடம்‌ தரவில்லை. ஆதலால்‌, இவ்வாறு வேறு 
வேறு வகையான உவமைகள்‌ பல கூறி அவர்‌ மகிழ்ச்சியைப்‌ புலப்‌ 
படுத்த எண்ணுகிறார்‌. ஒரு காரணம்‌ பற்றி ஒருவர்க்கு மகிழ்ச்சி 
தோன்றுங்கால்‌, துடும்‌ எனப்‌ பெருமகிழ்ச்சி தோன்றி விடுவதில்லை; 
அக்காரணத்தை நினைக்க நினைக்கச்‌ சிறிது சிறிதாக மகிழ்ச்சி 
வளர்ச்சி பெறுவதுதான்‌ இயல்பு. அம்மகிழ்ச்சியின்‌ வளர்ச்சியை 
முனிவர்களின்‌ உள்ளத்தில்‌ அமைத்துக்‌ காட்டுகின்றார்‌ கம்பர்‌. 


அகத்தியப்‌ படலம்‌ 117 


முனிவர்களின்‌ மகிழ்ச்சிக்கு நான்கு படிகள்‌ அமைக்கின்றார்‌. 
1. மகிழ்ச்சிக்குரிய காரணத்தைக்‌ கண்டவுடன்‌ உடம்பில்‌ காணப்‌ 
படும்‌ மெய்ப்பாடு 2. அதன்பின்‌ மனத்தில்‌ பொது வகையாக 
முதிர்ச்சிபெறாது தோன்றுகின்ற ஆறுதல்‌ மகிழ்ச்சி. 3. அதன்‌ 
பின்‌, மனத்தில்‌ உள்ள கலக்கம்‌ நீங்கிய நிலையில்‌ முதிர்ச்சி 
பெற்ற மகிழ்ச்சி. 4. அதன்பின்‌, எல்லாவற்றிற்கும்‌ மேலான 
ஒன்றைப்‌ பற்றுவிட்டோம்‌ என்று அறிவில்‌ தோன்றும்‌ தேறுதல்‌ 
மகிழ்ச்சி. ந்‌ நான்கு நிலையிலும்‌ முனிவர்கள்பால்‌ மகிழ்ச்சி 
உண்டானதாகக்‌ காட்டி, அவற்றிற்கேற்ற உவமை அமைப்புகளையும்‌ 
கூட்டிப்‌ படிப்போருள்ளத்தில்‌ புதிய நல்லுணர்ச்சியை யூட்டிச்‌ 
செல்கின்றார்‌ கம்பர்‌. 


அரக்கரால்‌ அலைப்புண்டு வாடிய முனிவர்கள்‌, இராமனைக்‌ 
கண்டவுடன்‌ மகிழ்ச்சியால்‌ உடம்பு பூரித்த நிலையை உணர்த்த, 
உற்றது அறியும்‌ ஓரறிவுயிராகிய மரங்கள்‌, முன்‌ வெயிலின்‌ 
வெம்மையால்‌ வாடி உலர்ந்திருந்தவை, நீர்ப்பெருக்கு வந்தவுடன்‌ 
அவ்வாடலும்‌ வறட்சியும்‌ நீங்கிக்‌ குளிர்ச்சி பெற்றுத்‌ தளிர்க்கும்‌ 
தன்மையை உவமை கூறியுள்ள பொருத்தத்தைக்‌ காண்க. இது, 
மகிழ்ச்சிக்குரிய காரணம்‌ கண்டவழி உடம்பிடைத்‌ தோன்றும்‌ வேறு 
யாட்டை யுணர்த்த வந்தது. உற்றதறியும்‌ உடம்பின்‌ மாறுதலுக்கு, 
உற்றதொன்றையே அறியும்‌ ஓரறிவுயிராகிய மரத்தை உவமை 
கூறியது சாலப்‌ பொருத்தமுடையதாதல்‌ காணலாம்‌. 


ஐயுணர்வுள்ள விலங்கிற்கு மனவுணர்வு தெளியத்‌ தோன்று 
வதில்லை; ஆதலின்‌, அதற்கு மனமே இல்லை என்று கூறுவது 
முண்டு. அந்த விலங்கினும்‌ அதன்‌ கன்றுக்கு மனவுணர்வு மிகக்‌ 
குறைவு என்பது கூறவேண்டியதில்லை. முனிவரின்‌ பொதுவகை 
யான ஆறுதலுக்குக்‌ கம்பர்‌ இரண்டாவதாகக்‌ கூறிய உவமை கன்று. 
தீப்பரவி வருகின்ற காட்டுக்கிடையில்‌ தன்னை விட்டுச்‌ சென்ற 
தாய்ப்‌ பசு வரக்கண்டு, கன்று ஆறுதல்‌ கொண்டு மகிழ்ந்ததைத்‌ 
தாயொத்த அன்பினையுடைய இராமன்‌ வரக்கண்டு முனிவர்கள்‌ 
பொதுவகையாற்‌ கொண்ட மகிழ்ச்சிக்கு உவமை கூறியுள்ளார்‌. 
மூன்‌ கூறிய மரத்தினும்‌ கன்று உயிருணர்ச்சி மிக்கதாதல்‌ 
அறிந்தது. தாயைக்‌ கண்டவுடன்‌ கன்று முன்னைப்‌ பழக்கத்தால்‌ 
ஆறுதல்‌ கொண்டதேயன் றி, அத்‌ தாய்ப்பசு, தனக்குச்‌ செய்யும்‌ 
நன்மை பலவற்றை ஆராய்ந்தறிந்து மகிழ்ச்சி கொண்டதாகக்‌ 
கூற இயலாது. அதுபோலவே, இராமனைக்‌ கண்டவுடன்‌ முனிவர்‌ 
கள்‌ தம்‌ மனத்தில்‌ பொதுவகையாகத்‌ தோன்றிய ஆறுதலால்‌ 
மகிழ்ச்சி கொண்டார்களே அன்றி அவ்விராமனால்‌ விளையும்‌ நன்மை 
களை எண்ணி மகிழ்ந்தார்கள்‌ எனக்‌ கூற இயலாது என்பது புலனாம்‌. 


118 ஆரணிய காண்டம்‌ 


முனிவர்‌ மகிழ்ச்சியின்‌ முதற்படி, புனல்‌ கண்ட மரத்தின்‌ மகிழ்ச்சி 
போன்று உடம்பளவில்‌ நின்றது என்பதும்‌, இரண்டாவது படி, 
அம்மரத்தினும்‌ சிறந்த விலங்குணர்ச்சி போன்று அவர்‌ உள்ளத்தில்‌ 
பொதுவகையாகத்‌ தோன்றிய ஆறுதல்‌ என்பதும்‌ புலனாம்‌. 


இனி மூன்றாவது படியாகச்‌ சிறப்பு வகையால்‌ அம்முனிவர்‌ 
உள்ளத்தில்‌ கலக்கமறத்‌ தோன்றிய மகிழ்ச்சிக்கு அவ்விலங்கினும்‌ 
அறிவாற்‌ சிறந்த மக்களை உவமை கூறியுள்ளார்‌. ஆருமொரு 
துணையின்றி ஆழ்கடலில்‌ ஆழ்கின்ற மக்கள்‌, மரக்கலம்‌ பெற்றவுடன்‌ 
முன்னைய கலக்கம்‌ நீங்கி மகிழ்ச்சியுற்றமையே அம்முனிவர்‌ மகிழ்ச்‌ 
சிக்கு உவமை. விலங்கினும்‌ மக்கள்‌ மனனுணர்வு நன்கு வாய்க்கப்‌ 
பெற்றவர்‌ என்பதும்‌, அதனால்‌ அவர்கள்‌ ஆறறிவுடையர்‌ என மதிக்‌ 
கப்படுகின்றனர்‌ என்பதும்‌ இங்கு உளங்கொளல்‌ வேண்டும்‌. மக்கள்‌ 
கடலில்‌ மரக்கலத்தைக்‌ கண்டவுடன்‌ இம்மரக்கலம்‌, நம்மை ஆழ்‌ 
கடலிலிருந்து கரையேற்றும்‌ தகுதியுடையது என்பதைத்‌ தம்‌ ஆறா 
வதாகிய மன அறிவைக்கொண்டு தெளிந்து முன்னைய கலக்கம்‌ 
நீங்கிச்‌ சிறப்பு வகையான ஆறுதலைப்‌ பெற்று மகிழ்தற்குரியராவர்‌. 
தீவரு கானகத்தில்‌ கன்று தாயைக்‌ கண்டு ஆறுதல்‌ கொண்டது, 
அத்தியினால்‌ வரும்‌ தீமையைத்‌ தாய்ப்‌ பசு தீர்க்கவல்லது என்ற 
தெளிவினால்‌ அன்று என்பதும்‌, கடலிடை ஆழ்வோர்‌ மரக்கலங்‌ 
கண்டு ஆறுதல்‌ கொண்டு மகிழ்ந்தது, அது கடலைக்‌ கடக்கத்‌ துணை 
செய்யும்‌ என்ற தெளிவினால்‌ ஆனது என்பதும்‌ ஊன்றி நோக்கி 
யுணரலாம்‌. 


இனி, நான்காவது படியாக, இராமன்‌ தெய்வத்தன்மையு 
டையவன்‌ என்பதையும்‌, அவனாற்றலால்‌ அரக்கர்‌ அழிவதும்‌ தாம்‌ 
வாழ்வு பெறுவதும்‌ திண்ணம்‌ என்பதையும்‌, முனிவர்கள்‌, மனத்திற்கு 
மேற்பட்ட தம்‌ அறிவு கொண்டு ஆராய்ந்து தெளிந்து மகிழ்கின்ற 
பெருமகிழ்ச்சியை உணர்த்துகின்றார்‌. அம்மகிழ்ச்சிக்கு உவமையாகத்‌. 
தவமுனிவர்‌, தம்‌ தவ முதிர்ச்சியால்‌ பெற்ற ஞானத்தால்‌ பிறவிப்‌ 
பெருஞ்சிறையில்‌ நின்றும்‌ விடுதலை பெற்று வீடுற்ற நிகழ்ச்சியைக்‌ 
கூறியுள்ளார்‌. மரக்கலம்‌ பெற்ற மக்கள்‌ மகிழ்ச்சி, மனத்தினால்‌ 
ஆராய்ந்து தெளிந்து மகிழ்கின்ற மகிழ்ச்சி; இங்குக்‌ கூறிய 
மகிழ்ச்சி, தவ முனிவர்கள்‌ தம்‌ மெய்ஞ்ஞானத்தால்‌ ஐயமறத்‌ தெளிந்‌ 
தமையால்‌ விளைந்த மகிழ்ச்சி. பொது மக்கள்‌ கடலில்‌ மரக்கலம்‌ 
பெற்ற மகிழ்ச்சியினும்‌, ஞானிகள்‌ பிறவிப்‌ பெருஞ்‌ சிறை நீங்கிப்‌ 
பேரின்பம்‌ அடைந்த நிகழ்ச்சி, மகிழ்ச்சிக்கு வரம்பாதல்‌ போலவே, 
முனிவர்கள்‌ இராமபிரானின்‌ உண்மை நிலையைக்‌ கண்டு கொண்ட 
மகிழ்ச்சி, அவர்‌ முன்‌ கொண்ட மகிழ்ச்சிக்கெல்லாம்‌ மேல்‌ வரம்பாய்ச்‌ 
சிறத்தல்‌ காணலாம்‌. 


அகத்தியப்‌ படலம்‌ 119 


இனி, இப்படலத்தில்‌ சிறப்புறுப்பினனாக விளங்கும்‌ அகத்திய 
முனிவனைக்‌ கூறும்போது, கம்பர்‌, அம்முனிவனின்‌ சிறப்புகள்‌ 
அத்தனையும்‌ விளக்கிவிடுகின்றார்‌. அவற்றுள்‌ மிகச்‌ சிறப்பாகப்‌ 
பாராட்டற்குரியது ஒன்று உண்டு. தமிழ்நாட்டுப்‌ பிறந்த தமிழ்ப்‌ 
புலவர்‌ தலைமணியாகிய கம்பர்க்கு அகத்திய முனிவனை எண்ணும்‌ 
போது முன்வந்து நிற்பது தமிழே ஆதல்‌ தெளிவு, அகத்திய 
முனிவன்‌ முயற்சியால்‌ என்றுமுள தென்தமிழ்‌ என்றுமழியாத 
பெருஞ்சிறப்புற்றது. அத்‌ தண்டமிழ்‌ மொழியை மூவுலகத்தோரும்‌ 
ஏற்றுப்‌ போற்றுமாறு செய்தான்‌ அகத்தியன்‌ என்பது கம்பரின்‌ 
கற்பனை. இக்‌ கற்பனையை எத்துணை அழகாக நமக்குச்‌ சித்திரித்துத்‌ 
தருகின்றார்‌ கம்பர்‌ ! 


“நீண்ட தமிழால்‌ உலகை நேமியின்‌ அளந்தான்‌ ' 


என்பதுதான்‌ கம்பரின்‌ மிகப்‌ பாராட்டத்தக்க அச்‌ சொற்‌ சித்திரம்‌. 
தெய்வத்‌ தீந்தமிழைப்‌ பற்றியும்‌ தெய்வ முனிவனாகிய அகத்தியனைப்‌ 
பற்றியும்‌ இவ்வளவு சிறப்பாக இதுவரையில்‌ எந்தப்‌ புலவனும்‌ கூற 
வில்லை என்று துணிந்து கூறலாம்‌. 5 


மூவுலகமும்‌ மாவலிச்‌ சக்கரவர்த்தியின்‌ ஆட்சியிலுள்ளது. 
மேலும்‌ அவன்‌ பரிமகம்‌ பல செய்து முடித்து நூறாவது பரிமகமும்‌ 
செய்யத்‌ தொடங்கிவிட்டான்‌. இந்திரன்‌ அவனை வெல்லுநெறி 
யாதென அல்லலுற்றுத்‌ திருமாலின்‌ அடிகளில்‌ அடைக்கலம்‌ 
புகுகின்றான்‌. திருமால்‌ இரண்டடி உயரமுள்ள அந்தணனாக 
மாவலிபால்‌ செல்கின்றான்‌. மூவடி மண்ணைத்‌ தானமாகக்‌ கேட்‌ 
கின்றான்‌. மாவலி அவ்வாறே கொடுத்துத்‌ தாரையும்‌ வார்த்து 
விடுகின்றான்‌. நுண்ணிய ஆலம்‌ வித்திலிருந்து, மன்னரும்‌ படை 
யுடன்‌ தங்க நிழல்‌ செய்யும்‌ பெரிய ஆலமரம்‌ தோன்றுமாறு போலக்‌ 
குறளனாக இருந்த திருமால்‌ நீண்டு வளர்ந்து மூவுலகையும்‌ 
மூவடியால்‌ அளந்து கைப்பற்றினான்‌ என்பது பழைய வரலாறு. 
அகத்திய முனிவன்‌ வடிவால்‌ மிகக்‌ குறியவன்‌. குறுமுனி என்றே 
பெயர்‌ பெற்றவன்‌. அக்‌ குறுமுனியும்‌ திருமாலைப்‌ போலவே 
மூவுலகையும்‌ அளந்து தனக்குரியதாகச்‌ செய்துகொண்டானாம்‌. 
திருமால்‌ போலத்‌ தன்னடியால்‌ இவ்வுலகை அளக்கவும்‌ இல்லை ; 
வடிவத்தால்‌ நீண்டு வளரவுமில்லை. நீண்ட தமிழால்‌ இவ்வுலக 
மூன்றையும்‌ அளந்தானாம்‌. தான்‌ குறியனாய்‌ இருந்து கொண்டே 
அகத்தியன்‌ தான்‌ வளர்த்த நீண்ட தமிழால்‌ இவ்வுலகை அளந்தான்‌ 
என்றது, தன்‌ தமிழ்‌ மொழியை மூவுலகத்தோரும்‌ சிறப்பு மொழியாக 
ஏற்றுக்கொள்ளுமாறு செய்தான்‌ என்னும்‌ கருத்தினது. திருமால்‌ 
மூவடியால்‌ மூவுலகையும்‌ அள ந்து, தனக்குரியவாக அவ்வுலகங்களைக்‌ 


120 ஆரணிய காண்டம்‌ 


கைக்கொண்டது போல, அகத்தியன்‌, இயல்‌ இசை நாடகம்‌ என்ற 
முத்தமிழால்‌ மூவுலகையும்‌ அளந்து, அம்‌ மூவுலகத்தோரும்‌ தமிழ்‌ 
மொழியையே சிறப்பாக ஏற்றுக்கொள்ளுமாறு செய்தான்‌ என்ற 
கருத்துக்‌ கம்பரின்‌ உயர்ந்த குறிக்கோளை உணர்த்துகின்றது. தமிழ்‌ 
உலக மொழிகள்‌ அனைத்திலும்‌ தலை சிறந்தது; மூவுலகத்தோரும்‌ 
ஏற்றுப்‌ போற்றுதற்குரிய இனிமையும்‌ செறிவும்‌ நனிமிகக்‌ 
கொண்டது என்பது கம்பரின்‌ கருத்து என்பதை இவ்வோரடி 
நமக்குப்‌ புலப்படுத்துகின்றது. வாழ்க அவர்‌ உள்ளம்‌. 


3. அகத்தியப்‌ படலம்‌ 


இராமன்‌ முதலியோர்‌ சரபங்கன்‌ தவக்குடிலினின்று 
போதல்‌ 2722-2723 


2722. அனையவ னிறுதியி னமைவு நோக்கின 
ரினியவ ரின்னலி னிரங்கு நெஞ்சினர்‌ 
குனிவரு திண்சிலைக்‌ குமரர்‌ கொம்பொடும்‌ 
புனிதன துறையுணின்‌ றரிதிற்‌ போயினார்‌. 


அனையவன்‌ இறுதியின்‌ அமைவு நோக்கினர்‌, 
இனியவர்‌, இன்னலின்‌ இரங்கும்‌ நெஞ்சினர்‌, 
குனிவரு திண்சிலைக்‌ குமரர்‌, கொம்பொடும்‌ 
புனிதனது உறையுள்‌ நின்று அரிதில்‌ போயினார்‌. 


பொ :--இனியவர்களும்‌, வளைதல்‌ பொருந்திய திண்ணிய வில்லை 
யேந்தியவர்களும்‌, இளமைச்‌ செவ்வியுடையவர்களுமான இராம 
இலக்குவர்‌, அந்தச்‌ சரபங்க முனிவனுடைய முடிவின்‌ தன்மையை 
நோக்கி, அவன்‌ தீயில்‌ புகுந்தமை கண்ட .இன்னலால்‌ வருந்தும்‌ 
நெஞ்சினையுடையராய்ப்‌ பூங்கொம்பு போன்ற சீதையோடும்‌ 
அத்தூய முனிவனின்‌ தவக்குடிலிலிருந்து மெல்லச்‌ சென்றனர்‌. 


கு:--குமரர்‌ இரங்கும்‌ நெஞ்சினராய்க்‌ கொம்பொடும்‌ அரிதிற்‌ 
போயினார்‌ என இயையும்‌. இரங்குதல்‌ - வருந்துதல்‌, இராம 
இலக்குவர்‌ பகைநாடி நாணேற்றிய வில்லோடு திரிகின்றமை 
தோன்ற, *குனிவரு சிலை' எனவும்‌, பெரும்பகை வெல்லும்‌ தகுதி 
யுடைமை தோன்ற, 'திண்சிலை' எனவும்‌, புறப்பகை வெல்லுதற்குரிய 
இளமைச்‌ செவ்வி யுடைமை தோன்ற, “குமரர்‌' எனவும்‌ கூறினார்‌: 
பூங்கொம்பு போன்ற சீதையைக்‌ கொம்பு என்றது உவமையாகு 
பெயர்‌. தவத்தால்‌ தூயவனாகிய சரபங்கனைப்‌ “புனிதன்‌ என்றார்‌; 
அது சுட்டின்‌ பொருளதாய்‌ நின்றது. கற்பம்‌ பல செல்லக்‌ கடுந்‌ 
தவம்‌ புரிந்த புனிதனுடைய தவக்குடில்‌ ஆதலின்‌ பிரிய மனமின்‌ நிச்‌ 
சென்றமை தோன்ற *அரிதிற்‌ போயினார்‌' என்றார்‌. அரிதிற்‌ போத 
லாவது, கால்கள்‌ முன்‌ செல்ல மனம்‌ பின்‌ செல்லப்‌ பையப்‌ போதல்‌. 


(1) 


122 ஆரணிய காண்டம்‌ 


2723. மலைகளு மரங்களு மணிக்கற்‌ பாறையு 
மலைபுன னதிகளு மருவிச்‌ சாரலு 
மிலைசெறி பழுவமு மினிய சூழலு 
நிலைமிகு தடங்களு மினிது நீங்கினார்‌. 


மலைகளும்‌, மரங்களும்‌, மணிக்‌ கற்‌ பாறையும்‌ 
அலை புனல்‌ நதிகளும்‌, அருவிச்‌ சாரலும்‌, 
இலை செறி பழுவமும்‌, இனிய சூழலும்‌, 
நிலை மிகு தடங்களும்‌, இனிது நீங்கினார்‌. 


பொ :--மலைகளையும்‌, மரங்களையும்‌, நீல மணி போன்ற கருங்‌ 
கற்பாறைகளையும்‌, அலைகளையுடைய நீர்‌ பெருகுகின்ற ஆறுகளையும்‌, 
அருவி வீழ்கின்ற மலைச்சாரல்களையும்‌, இலைகள்‌ அடர்ந்த காடு 
களையும்‌, பிற இனிய இடங்களையும்‌, நிலைக்கு மேற்பட்டு ஆழ்ந்த 
குளங்களையும்‌ இனிமையாகக்‌ (கண்டு கொண்டே) கடந்து 
சென்றார்கள்‌. 

கு :—சரபங்கன்‌ ஆசிரமத்தை அரிதின்‌ நீங்கிய இராம 
இலக்குவர்‌, மலை முதலியவற்றை இனிது நீங்கினார்‌ என்க. மலை 
முதலியவற்றின்‌ காண்டழ்‌ கினிய காட்சிகள்‌ அவர்கள்‌ உள்ளத்தைக்‌: 
கவர்தலின்‌ வழிச்‌ செல்‌ வருத்தம்‌ இன்‌ றி மகிழ்ச்சியுடன்‌ கடந்தார்கள்‌ 
என்பார்‌, “இனிது நீங்கினார்‌ என்றார்‌. மணிக்கல்‌--நீல மணி 
போன்ற கல்‌; கருங்கல்‌ எனலுமாம்‌. பழுவம்‌--காடு, “இனிய 
சூழல்‌ என்றது, வெயில்‌ நுழைவறியாக்‌ குயில்‌ நுழை பூம்பொழில்‌ 
முதலியவற்றை. நீந்துதற்குரிய ஆழமான நீர்‌ மிக்க தடம்‌ என்பார்‌, 
நிலைமிகு தடம்‌" என்றார்‌. நிலை - நிற்றற்குரிய நீரையுடையது, 
(யானைக்கு நீத்து முயற்கு நிலை யென்ப, கானக நாடன்‌ சுனை” 
என்புழியும்‌ * நிலை' இப்பொருட்டாதல்‌ காணலாம்‌. நீங்குதல்‌ - 
கடந்து செல்லுதல்‌. (2) 


தண்டக வனத்து முனிவர்‌ இராமனைக்‌ காண்டல்‌ 
2724. பண்டைய வயன்றரு பால கில்லரு 
முண்டரு மோனரு முதலி னோர்களத்‌ 
தண்டக வனத்துறை தவத்து ளோரெலாங்‌ 
கண்டன ரிராமனைக்‌ களிக்குஞ்‌ சிந்தையார்‌.. 
பண்டைய அயன்‌ தரு பாலகில்லரும்‌, 
முண்டரும்‌, மோனரும்‌, முதலினோர்கள்‌, அத்‌ 


அகத்தியப்‌ படலம்‌ 123 


தண்டக வனத்து உறை தவத்துளோர்‌ எலாம்‌ 
கண்டனர்‌ இராமனைக்‌ களிக்கும்‌ சிந்தையார்‌. 


பொ :--எல்லோர்க்கும்‌ முன்னே தோன்றிய பழமையையுடைய 
பிரமன்‌ பெற்ற பாலகில்லரும்‌, தலையை மழித்துள்ள முண்டர்களும்‌, 
பேசாவிரதம்‌ பூண்ட மோனரும்‌ முதலியவர்களாகிய அந்தத்‌ 
கண்டக வனத்தில்‌ தங்கியுள்ள தவத்தினர்‌ எல்லாம்‌ களிக்கும்‌ 
சிந்தையராய்‌ இராமனைக்‌ கண்டார்கள்‌. 


கு:--உயிர்களுள்‌ முன்‌ தோன்றியவன்‌ பிரமனே ஆதலின்‌” 
(பண்டைய அயன்‌” என்றார்‌. பிரமன்‌ உடம்பிலுள்ள உரோமத்தில்‌ 
தோன்றியவர்கள்‌ ஆதலின்‌ வாலகில்யர்‌ எனப்பட்டார்‌. வால 
கில்யர்‌ - உரோமத்தில்‌ தோன்றியவர்‌. இவர்கள்‌ கட்டைவிரல்‌ 
அளவு வடிவினர்‌, அறுபதினாயிரர்‌, சூரியனோடு திரிகின்றவர்‌ என்று 
புராணம்‌ கூறும்‌. பாலகில்லர்‌ என்பது வடமொழித்‌ திரிபு. முதலி 
னோர்களாய்‌ உறை தவத்துளோரெலாம்‌ களிக்குஞ்‌ சிந்தையராய்க்‌ 
கண்டனர்‌ என்று இயையும்‌. தண்டகவனத்துறை தவத்துளோர்‌ 
இராமனைக்‌ கண்டனர்‌ என்றமையால்‌,இராமன்‌ முதலியோர்‌ தண்டக 
வனத்தை அடைந்தார்கள்‌ என்பது பெறப்படும்‌. விளக்கின்‌ வரவும்‌ 
இருளின்‌ செலவும்‌ ஒருங்கு நிகழ்தல்‌ போல, இராமனைக்‌ காண்டலும்‌ 
சிந்தை களித்தலும்‌ ஒருங்கு நிகழ்ந்தன. அயன்றரு பண்டைய 
பாலகில்லர்‌ என்று இயைப்பினும்‌ ஆம்‌. (3): 


தண்டகவனத்து முனிவர்நிலை 2725-2729 


2725. கனைவரு கடுஞ்சினத்‌ தரக்கர்‌ காயவோர்‌ 
வினைபிறி தின்மையின்‌ வெதும்பு கின்றன 
ரனல்வரு கானகத்‌ தமுத ளாவிய 
புனல்வர வுயிர்வரு முலவை போல்கின்றார்‌. 


கனை வரு கடுஞ்சினத்து அரக்கர்‌ காய, ஓர்‌ 
வினை பிறிது இன்மையின்‌, வெதும்புகின்றனர்‌ ; 
அனல்‌ வரு கானகத்து, அமுது அளாவிய 
புனல்‌ வர, உயிர்‌ வரும்‌ உலவை போல்கின்றார்‌. 


பொ :-— மிகுதியாக வருகின்ற கடுமையான கோபத்தையுடைய 
அரக்கர்‌ வருத்த, அவர்க்கெதிராகச்‌ செய்யும்‌ பிறிதோர்‌ உபாயம்‌ 
இன்மையால்‌ வெதும்புகின்ற முனிவர்கள்‌, நெருப்புப்‌ பொருந்திய 
காட்டில்‌ அமுதம்‌ கலந்த வெள்ளம்‌ வருதலால்‌ உயிர்‌ பெற்றுத்‌. 
தளிர்க்கின்ற மரத்தைப்‌ போல்வாராயினர்‌. 


124 ஆரணிய காண்டம்‌ 


கு :காய - வருத்த. காய வெதும்புகின்‌ றனர்‌ என்ற சொல்நயம்‌ 
காண்க. வினை - உபாயம்‌. பிறிதோர்வினை என இயையும்‌. 
வெதும்புதல்‌ - வாடுதல்‌. வெதும்புகின்‌ றனர்‌ என்ற வினையாலணை 
யும்‌ பெயர்‌, போல்கின்றார்‌ என்ற வினைகொண்டு முடியும்‌. அரக்கரின்‌ 
கோபக்கனலால்‌ வாடியுள்ள முனிவர்கட்குக்‌ காட்டுத்‌ தீயால்‌ வாடி 
யுலர்ந்த மரம்‌ உவமை. தண்ணீர்வரத்‌ தளிர்க்கும்‌ உலர்ந்த மரங்‌ 
களைப்‌ போல அருள்‌ நெஞ்சுடைய இராமன்‌ வரவால்‌ முனிவர்கள்‌ 
வாட்டம்‌ நீங்கி மகிழ்ந்தார்கள்‌. அமுதம்‌ என்றது அமுதத்‌ 
தன்மையை. உயிர்வருதலாவது தளிர்த்தல்‌. உலவை - உலர்ந்த 
மரம்‌. அரக்கரின்‌ சினத்தால்‌ துன்புறும்‌ முனிவர்கள்‌, இராமன்‌ 
வரவால்‌ இன்புற்றனர்‌ என்பது கருத்து. (4) 


226. ஆய்வரும்‌ பெருவலி யரக்கர்‌ நாமமே 
வாய்‌ வெரீஇ யலமரு மறுக்க நீங்கினார்‌ 
தீவரு வனத்திடை யிட்டுத்‌ தீர்ந்ததோர்‌ 
காய்வர நோக்கிய கன்றின்‌ தன்மையார்‌. 


ஆய்‌ வரும்‌ பெருவலி அரக்கர்‌ நாமமே 
வாய்‌ வெரீஇ அலமரும்‌ மறுக்கம்‌ நீங்கினார்‌; 
தீ வரு வனத்திடை இட்டுத்‌ தீர்ந்தது ஓர்‌ 


தாய்வர, நோக்கிய கன்றின்‌ தன்மையார்‌. 


பொ :--காட்டுத்‌ தீ பரவி வருகின்ற காட்டுக்கு நடுவில்‌ விட்டு 
நீங்கிய ஒரு தாய்ப்‌ பசு மீண்டு வருதலைக்‌ கண்ட கன்நினது தன்மை 
போன்ற மகிழ்ச்சித்‌ தன்மையுடைய முனிவர்‌, மேலும்‌ மேலும்‌ பெருகு 
கின்ற பெரிய வலிமையையுடைய அரக்கரின்‌ பெயர்களையே 
(கனவிலும்‌) பிதற்றி வருந்துகின்ற முன்னைக்‌ கலக்கம்‌ முழுதும்‌ 
நீங்கினார்கள்‌. 


கு:--ஆய்வரல்‌ - பெருகுதல்‌. வாய்‌ வெருவுதலாவது அஞ்சற்‌ 
குரியார்‌ பெயரை உறங்கும்போதும்‌ தம்‌ நினைவின்றிப்‌ பிதற்றுதல்‌- 
கடவுள்‌ நாமமே பிதற்ற வேண்டிய முனிவர்கள்‌, அந்நிலையை 
விடுத்து, அரக்கர்‌ நாமமே பிதற்ற வேண்டியவர்கள்‌ ஆயினார்கள்‌ என 
அவர்கள்‌ அச்சத்தின்‌ மிகுதியுணர்த்தியவாறு. அலமரல்‌, செய்வ 
தறியாது மனஞ்‌ சுழலுதல்‌. மறுக்கம்‌ - கலக்கம்‌. தனக்குவமை 
யில்லா தானாகிய இராமனது சார்பு பெற்றுவிட்டமையால்‌ முனிவர்கள்‌ 
முன்னைய அலக்கணும்‌ கலக்கமும்‌ நீங்கப்‌ பெற்றார்கள்‌ என்க. தீ 
அரக்கர்க்கும்‌ கன்று முனிவர்க்கும்‌ தாய்‌ இராமனுக்கும்‌ உவமை. 
காட்டுத்‌ தீ ஓரிடத்தில்‌ பற்றி மற்ற இடங்கட்கும்‌ விரைவில்‌ பரவும்‌ 


அகத்தியப்‌ படலம்‌ 1925 


இயல்பு தோன்ற “தீவருவனம்‌” என்றார்‌. தீர்தல்‌ - நீங்குதல்‌, தன்‌ 
கன்று தீயால்‌ வருந்தாமல்‌ காப்பாற்றும்‌ தாய்ப்‌ பசுப்‌ போல 
இராமனும்‌ அரக்கரால்‌ முனிவர்‌ வருந்தாமல்‌ காப்பாற்றும்‌ ஆற்றலும்‌ 
அன்பும்‌ உடையவன்‌ என்பது புலனாம்‌. *(தாயொக்கும்‌ அன்பில்‌” (171) 
என அரசன்‌ கூறப்படுதல்‌ ஈண்டைக்கு நினைக்க. கன்றின்‌ தன்மை 
யாவது அச்சம்‌ நீங்கி மகிழ்தல்‌. கன்றின்‌ தன்மையாராகிய முனிவர்‌ 
மறுக்கம்‌ நீங்கினார்‌ என இயையும்‌. முன்னைப்‌ பாட்டில்‌ “புனல்வர 
உயிர்‌ வரும்‌ உலவை போல்கின்றார்‌' என்ற உவமை, இராமன்‌ 
வரவால்‌ முனிவர்‌ மகிழ்ந்தமை விளக்கிற்று; இங்குக்‌ கூறிய உவமை, 
அவர்‌ கலக்கம்‌ நீங்கியதை விளக்கிற்று என வேறுபடுத்திக்‌ 
காண்க. (5) 


2727. கரக்கருங்‌ கடுந்தொழி லரக்கர்‌ காய்தலிற்‌ 
பொரற்கிட மின்மையிற்‌ புழுங்கிச்‌ சோருந 
ரரக்கரென்‌ கடலிடை யாழ்கின்‌ ரரொரு 
மரக்கலம்‌ பெற்றென மறுக்க நீங்கினார்‌. 


கரக்க (அ)ருங்‌ கடுந்‌ தொழில்‌ அரக்கர்‌ காய்தலின்‌ 
பொரற்கு இடம்‌ இன்மையின்‌ புழுங்கிச்‌ சோருநர்‌, 
அரக்கர்‌ என்‌ கடலிடை ஆழ்கின்றார்‌, ஒரு 
மரக்கலம்‌ பெற்றென மறுக்கம்‌ நீங்கினார்‌. 


பொ :-—யாரும்‌ தம்மை மறைத்துத்‌ தப்பித்துக்‌ கொள்ள 
இயலாதவாறு விரைந்து கொடுமை செய்யும்‌ தொழிலையுடைய 
அரக்கர்‌ கோபித்து வருத்துதலாலும்‌, (தவத்தால்‌ மெலிந்துள்ள தாம்‌ 
அவ்வரக்கரோடு)போர்‌ செய்து வெல்லுதற்கு இடம்‌ இன்மையாலும்‌,. 
மனம்‌ புழுங்கிப்பின்‌ உடம்பு சோர்கின்றவர்களாய்‌ அவ்‌ அரக்கரின்‌ 
துன்பம்‌ என்கின்ற கடலிடையில்‌ அகப்பட்டு ஆழ்ந்துகொண்டிருக்‌ 
கின்ற முனிவர்‌, அக்கடல்‌ கடந்தேறுதற்கு ஒரு தோணியைப்‌ 
பெற்றாற்போல (இராமனைத்‌ துணையாகப்‌ பெற்று) மனக்‌ கலக்கம்‌ 
நீங்கினவரானார்கள்‌. 


கு:-கரத்தல்‌ - மறைத்தல்‌. தம்மைத்‌ தாக்கவரும்‌ அரக்கர்‌ 
காணாவாறு தம்மை மறைத்துக்கொள்ள (ஒளிந்துகொள்ள) ஒருவர்‌ 
முயன்றாலும்‌ அது முடியாவண்ணம்‌ முற்பட்டு வந்து துன்புறுத்தும்‌ 
தொழிலையுடையவர்கள்‌ என அரக்கரின்‌ கொடுமை மிகுதி புலப்படுத்‌ 
தியவாறு. காய்தலிற்‌ புழுங்கிப்‌ பொரற்கு இடம்‌ இன்மையில்‌ 
சோருநர்‌ என நிரல்நிறையாகப்‌ பொருள்‌ கொள்க. புழுங்குதல்‌. 
உளத்திற்கும்‌ சோர்தல்‌ உடம்பிற்கும்‌ கொள்க, சோருநராய்‌ ஆழ்‌ 


126 ஆரணிய காண்டம்‌ 


ின்றார்‌ என முற்றெச்சமாக்குக. உடம்பு சோர்ந்தால்‌ கடலிடை 
ஆழ்தல்‌ இயல்பாதல்‌ அறியலாம்‌. அரக்கரென்கடல்‌ என்றது உரு 
வகம்‌. அரக்கர்‌ என்றது ஆகுபெயராய்‌ அவரால்‌ நிகழும்‌ துன்பத்தை 
யுணர்த்தியது. மரக்கலம்‌ பெற்றென என்ற உவமைக்கு ஏற்ப 
இராமனைப்‌ பெற்று என்ற உவமேயம்‌ வருவிக்கப்பட்டது. “அரக்கர்‌ 
வேலைக்கோர்‌ தோணி பெற்றனம்‌ என' (உயுத்த-முதற்போர்‌ : 102) 
எனப்‌ பின்கூறுவதும்‌ நோக்குதல்‌ தகும்‌. “பிறவிப்‌ பெருங்கடல்‌ 
நீந்துவர்‌ நீந்தார்‌ இறைவனடி சேராதார்‌ '' (குறள்‌-10) என்ற 
வள்ளுவர்‌ வாய்மொழியை நினைப்பிக்கின்றது இச்செய்யுள்‌. முனி 
வரின்‌ துன்பநிலையையும்‌ இராமன்‌ வரவால்‌ அது நீங்கும்‌ நிலையையும்‌ 
பிறிதுமோர்‌ உவமையால்‌ விளக்கியவாறு. (6) 


2728. தெரிஞ்சுற நோக்கினர்‌ செய்த செய்தவ 
மருஞ்சிறப்‌ புதவநல்‌ லறிவு கைதர 
விரிஞ்சுறப்‌ பற்றிய பிறவி வெந்துயர்ப்‌ 
பெருஞ்சிறை வீடுபெற்‌ றனைய பெற்றியார்‌. 


தெரிஞ்சு உற நோக்கினர்‌; செய்த செய்தவம்‌ 
அருஞ்‌ சிறப்பு உதவ, நல்‌ அறிவு கைதர, 
விரிஞ்சு உறப்‌ பற்றிய பிறவி வெம்‌ துயர்ப்‌ 
பெருஞ்சிறை வீடு பெற்றனைய பெற்றியார்‌. 


பொ:தாம்‌ நெடுங்காலமாக வருந்திச்‌ செய்த தவமானது 
பெறுதற்கரிய சிறப்பினைத்‌ தருதலாலும்‌ நல்லதாகிய ஞானம்‌ கை 
கொடுத்து உதவுதலாலும்‌, தம்மை விரிவாகச்‌ சூழ்ந்து பற்றி 
வந்துள்ள பிறவியால்‌ வரும்‌ கொடுந்துயரமாகிய பெரிய சிறை 
யினின்றும்‌ விடுதலையுற்று முத்திபெற்றாற்‌ போன்ற தன்மையராய்‌ 
(இராமனுடைய உண்மைத்‌ தன்மையான பரநிலையை) உணர்ந்து 
நோக்கி இன்புற்றனர்‌. 


கு:--தெரிந்து, விரிந்து என்பன எதுகை நோக்கிப்‌ போலி 
யாயின. செய்தவம்‌ என்பதில்‌ உள்ள “செய்‌” என்பது *பெயர்ச்‌ 
சொற்கிளவி' என்புழிச்‌ சொல்‌ என்பது போலக்‌. கருத்தின்றி 
வந்தது; நல்லறிவு-மெய்ஞ்ஞானம்‌. பிறவியால்‌ வருந்துயர்‌ உயிரை 
நெடுங்காலமாகப்பற்றி வருத்தி வருதலின்‌ *விரிஞ்சுறப்‌ பற்றிய 
துயர்‌ ? என்றார்‌. பற்றிய துயர்‌, பிறவித்துயர்‌ வெந்துயர்‌ எனத்‌ 
தனித்தனி இயையும்‌. எளிதில்‌ விடுதலைபெற இயலாத சிறை 
என்பார்‌, பெருஞ்சிறை எனச்‌ சிறப்பித்தார்‌. பிறவித்‌ துயரினின்று 
நீங்கி முத்தியுற்றார்‌, பரவாசுதேவனை இமையாமற்‌ கண்டு இன்புறலே 


அகத்தியப்‌ படலம்‌ 127 


வீட்டின்பமாகும்‌ ஆதலின்‌, இராமனுடைய உண்மை நிலையை 
ஞானத்தாலறிந்து தோக்கி இன்புற்ற தண்டகவனத்து முனிவர்‌ 
நிலைக்கு வீடு பெற்ற நிலையை உவமை கூறினார்‌. வீடு பெற்றனைய 
பெற்றியாராய்‌ நோக்கினர்‌ என்க. வீடு பெற்றனைய என்ற உவமை 
யால்‌ இன்புற்றனர்‌ என்ற சொல்‌ வருவிக்கப்பட்டது. இதனால்‌ 
முனிவர்கள்‌ இராமனுடைய எழில்மிக்க வடிவத்தை நோக்கி மகிழ்ந்‌ 


தமை விளக்கப்பட்டது. (7) 


2729. வேண்டின வேண்டினர்க்‌ களிக்கு மெய்த்தவம்‌ 
பூண்டுள ராயினும்‌ பொறையி னாற்றலான்‌ 
மூண்டெழு வெகுளியை முதலி னீக்கினா 
ராண்டுறை யரக்கரா லலைப்புண்‌ டாரரோ. 


வேண்டின வேண்டினர்க்கு அளிக்கும்‌ மெய்த்தவம்‌ 
பூண்டுளர்‌ ஆயினும்‌, பொறையின்‌ ஆற்றலால்‌, 
மூண்டு எழு வெகுளியை முதலின்‌ நீக்கினார்‌ ; 
ஆண்டு உறை அரக்கரால்‌ அலைப்புண்டார்‌ அரோ. 


பொ :-முனிவர்கள்‌, விரும்பியவற்றை விரும்பினவர்க்குக்‌ 
கொடுக்கின்ற உண்மையான தவ ஒழுக்கத்தை மேற்கொண்டுள்ளார்‌ 
ஆயினும்‌, பொறுமையின்‌ வலிமையால்‌, தம்முள்ளத்தே பெருகி 
எழுகின்ற கோபத்தை வேரோடு களைந்தவர்‌ ஆதலால்‌, அங்குள்ள 
அரக்கரால்‌ அலைப்புண்டு வருந்தினார்கள்‌. 


கு:--முனிவர்‌ தவத்தின்‌ ஆற்றலால்‌ அரக்கரைக்‌ கொல்லாது 
அவரால்‌ அலைப்புண்டு வருந்துவானேன்‌ ? என்ற வினாவை 
எழுப்பிக்கொண்டு, பெொறுைமையின்‌ ஆற்றலால்‌ வெகுளியை 
முதலின்‌ நீக்கினார்‌ ஆதலின்‌, அவரைக்‌ கொல்லாது அவரால்‌ 
அலைப்புண்ண நேர்ந்தது என விடை கூறி விளக்கியவாறு. 
“வேண்டிய வேண்டியாங்‌ கெய்தலாற்‌ செய்தவ மீண்டு முயலப்படும்‌" 
(குறள்‌-265) என்பதைத்‌ தழுவி முதலடி அமைந்துள்ளது. பொறை- 
பொறுமை. முதல்‌ - அடி; வேர்‌. தவ ஒழுக்கத்தை மேற்கொண்ட 
வர்கள்‌ வெகுண்டால்‌ வெகுளப்பட்டார்‌ அழிவது திண்ணம்‌ ஆயினும்‌, 
பல்லாண்டு முயன்று செய்த தவம்‌ கண நேரத்து வெகுளியால்‌ 
அழிவெய்தும்‌ ஆதலின்‌, ஆன்றமைந்த முனிவர்கள்‌ வாசனை 
வயத்தால்‌ மூண்டெழும்‌ வெகுளியை வேரோடு களைந்து பொறு 
மையை மேற்கொண்டனர்‌ என்க. **வேண்டிய வேண்டியாங்‌ 
கெய்தற்‌ பயத்ததாய தவத்தைப்‌ பிறர்மேற்‌ சாபம்‌ விடுதற்காக 
இழந்து அத்‌ தவத்துன்பத்தோடு பழைய பிறவித்‌ துன்பமும்‌ ஒருங்‌ 


128 ஆரணிய காண்டம்‌ 


கெய்துதலின்‌, (தன்னையே கொல்லும்‌” என்றார்‌.'' (குறள்‌-305) எனப்‌: 
பரிமேலழகர்‌ விளக்கியுள்ளமை காண்க. (SY 


இராமன்‌ தொழ, முனிவர்‌ வாழ்த்தல்‌ 
2730. எழுந்தன ரெய்தின 
ரிருண்ட மேகத்தின்‌ 
கொழு ந்தென நின்றவக்‌ 
குரிசில்‌ வீரனைப்‌ 
பொழிந்தெழு காதலிற்‌ 
பொருந்தி னாரவன்‌ 
நொழுந்தொறுந்‌ தொழுந்தொறு 
மாசி சொல்லுவார்‌. 


எழுந்தனர்‌, எய்தினர்‌, இருண்ட மேகத்தின்‌ 
கொழுந்தென நின்ற அக்‌ குரிசில்‌ வீரனைப்‌ 
பொழிந்து எழு காதலின்‌ பொருந்தினார்‌; அவன்‌ 
தொழுந்தொறும்‌ தொழுந்தொறும்‌, ஆசி சொல்லுவார்‌. 


பொ :— (முனிவர்கள்‌) எழுந்தார்கள்‌; எதிர்‌ சென்றார்கள்‌; 
இருண்ட மேகத்தின்‌ கொழுந்துபோல்‌ வந்து நின்ற அவ்வாண்மை 
மிக்க வீரனைப்‌ பொங்கி வழிகின்ற அன்போடு அண்மினார்கள்‌; அவர்‌ 
களைக்‌ கண்டு அவ்விராமன்‌ தொழுந்தோறும்‌ தொழுந்தோறும்‌, 
வாழ்த்துக்‌ கூறுபவராயினர்‌. 


கு இராமன்‌ சேய்மையில்‌ வரக்கண்ட தண்டகவனத்து முனி 
வர்கள்‌ மகிழ்ச்சி கொண்ட நிகழ்ச்சியை ஐந்து செய்யுள்களாற்‌ கூறி; 
இங்கு அம்முனிவர்கள்‌ அன்போடு இராமன்‌ எதிர்‌ சென்று அணுகின 
மையும்‌, வணங்கிய இராமனுக்கு வாழ்த்துக்‌ கூறினமையும்‌ 
விளக்கியவாறு. முனிவர்‌ பலராதலின்‌ அவரைத்‌ தனித்தனியே பன்‌ 
முறை தொழுதமை தோன்ற, *தொழுந்தொறும்‌ தொழுந்தொறும்‌” 
என்றார்‌. அங்ஙனமன்‌ றி முனிவர்‌ குழாத்துக்குப்‌ பன்முறை வணக்கம்‌ 
செய்தான்‌ இராமன்‌ என்றலும்‌ ஒன்று. பன்முறை அன்பால்‌ வணங்‌ 
கினாற்கு ஒரு முறை வாழ்த்துக்‌ கூறினும்‌ அமையும்‌ ஆயினும்‌, ஆர்வ 
மிகுதியால்‌ தொழுந்தோறும்‌ வாழ்த்துக்‌ கூறிக்கொண்டே இருந்‌ 
தனர்‌ என்க. இராமன்‌ வணங்குவதில்‌ விருப்பங்‌ கொண்டதைக்‌ 
காட்டிலும்‌ அவனுக்கு முனிவர்‌ வாழ்த்துக்‌ கூறுவதில்‌ விருப்பம்‌ 
மிக்கார்‌ ஆயினர்‌. இருண்ட மேகம்‌ இராமனுக்கு நிறத்தாலும்‌ 
பயனாலும்‌ உவமையாகும்‌. மேகம்‌ மழை பெய்து உயிர்களைக்‌ 


அகத்தியப்‌ படலம்‌ 129 


காப்பது போல இராமன்‌ அருளால்‌ உயிர்களைக்‌ காப்பாற்றும்‌ இயல்‌ 
பினன்‌ என்க. (9) 


2731. இனியதோர்‌ சாலைகொண் டேகி யிவ்வயி 
னனியுறை யென்றவற்‌ கமைய நல்கித்தாத்‌ 
தனியிடஞ்‌ சார்ந்தனர்‌ தங்கி மாதவ 
ரனைவரு மெய்தின ரல்லல்‌ சொல்லுவான்‌. 
இனியது ஓர்‌ சாலை கொண்டு ஏகி, * இவ்வயின்‌ 
நனி உறை ' என்று அவற்கு அமைய நல்கித்‌ தாம்‌ 
தனி இடம்‌ சார்ந்தனர்‌ தங்கி, மாதவர்‌, 
அனைவரும்‌ எய்தினர்‌ அல்லல்‌ சொல்லுவான்‌. 


பொ:--(ஆசி சொல்லிய முனிவர்‌,) அவன்‌ தங்குதற்கினியதாகிய 
ஒரு பன்ன சாலைக்கு அழைத்துக்கொண்டு சென்று, இவ்விடத்தில்‌ 
நலமாகத்‌ தங்குக ' என்று அவ்விராமனுக்குப்‌ பொருத்தமான இடத்‌ 
தைக்‌ கொடுத்துவிட்டுத்‌ தாம்‌, தம்‌ தம்‌ தனியிடங்களைச்‌ சார்ந்து 
சில நாள்‌ தங்கி இருந்து, பின்‌ அப்பெரிய தவ முனிவர்‌ அனைவரும்‌ 
தம்‌ அல்லலைச்‌ சொல்லுதற்காக இராமனை அடைந்தார்கள்‌. 


கு சாலை - பன்ன சாலை. அமைய நல்குதல்‌, அவன்‌ தகுதிக்‌ 
கேற்பக்‌ கொடுத்தல்‌. தங்கி என்றமையால்‌, சிலநாள்‌ என்பது 
வருவிக்கப்பட்டது. புதிய இடத்திற்கு வந்த இராமனிடம்‌ உடனே 
தம்‌ அல்லலைச்‌ சொல்லுதல்‌ முறையன்று ஆதலின்‌, முனிவர்‌ சில 
நாள்‌ தங்கியிருந்து பிறகு வந்து சொல்லுதலே பொருத்தமாதல்‌ 
காணலாம்‌. அல்லல்‌ - அரக்கரால்‌ படும்‌ துன்பம்‌. சொல்லுவான்‌ 
எய்தினர்‌ என்க. (10) 


முனிவர்‌ இராமனுக்குத்‌ தம்‌ அல்லலைச்‌ சொல்லுதல்‌ 2732-2737 

2732. எய்திய முனிவரை யிறைஞ்சி யேத்துவந்‌ 
தையனு மிருந்தன னருளென்‌ னென்றலும்‌ 
வையகங்‌ காவலன்‌ மைந்த வந்ததோர்‌ 


வெய்யவெங்‌ கொடுந்தொழில்‌ விளைவு கேளெனா. 


எய்திய முனிவரை இறைஞ்சி, ஏத்து உவந்து, 

ஐயனும்‌ இருந்தனன்‌; “அருள்‌ என்‌ ?” என்றலும்‌, 

* வையகம்‌ காவலன்‌ மைந்த! வந்தது ஓர்‌ 

வெய்ய வெங்‌ கொடுந்தொழில்‌ விளைவு கேள்‌ * எனா. 
9 


130 ஆரணிய காண்டம்‌ 


பொ :- தன்னை அடைந்த முனிவரை வணங்கி, அவர்கள்‌ வாழ்த்‌ 
தினை மகிழ்ந்து இராமனும்‌ வீற்றிருந்தனனாய்த்‌ “தங்கள்‌ கட்டளை 
என்ன?” என்று வினவலும்‌, (முனிவர்கள்‌) ‘உலகக்‌ காவலனாகிய 
தயரதனுடைய மைந்தனே ! எமக்கு நேர்ந்துள்ள ஒரு மிக மிகக்‌ 
கொடுமையான தொழிலின்‌ விளைவினைக்‌ கேள்‌" என்று, 


கு:--என்றார்‌ (2797) என்ற சொல்லோடு முடியும்‌; குளகம்‌. 
ஏத்துதல்‌ - வாழ்த்துதல்‌; * இறைஞ்சியேத்தினாள்‌ ' (சீவக. 324). 
இருந்தனன்‌ முற்றெச்சம்‌. “வையகங்காவலன்‌'” என்றது தயரதனை, 
“வையக முழுவதும்‌ வறியனோம்பு மோர்‌, செய்யெனக்‌ காத்தினிது 
அரசு செய்கின்றான்‌” (179) என முன்னர்க்‌ கூறியிருத்தலும்‌ நினைக்க. 
எம்மைக்‌ காக்கும்‌ கடமை முன்‌ தயரதனுக்கு இருந்தது போல அவன்‌ 
மைந்தனாகிய உனக்கும்‌ உண்டு என்ற கருத்துத்‌ தோன்ற “வையகங்‌ 
காவலன்‌ மைந்த!” என விளித்தனர்‌. முனிவரைக்‌ காக்கும்‌ 
பொறுப்புத்‌ தயரதனுக்கு இருந்தது என்பதை, “என்னனைய முனி 
வாரும்‌ இமையவரும்‌ இடையூறொன்றுடையரானால்‌...... அயோத்தி 
என்னும்‌ பொன்னகருமல்லாது புகலுண்டோ ?'' (324) எனக்‌ 
கோசிகன்‌ கூறியவாற்றான்‌ அறியலாம்‌. “அருள்‌ என்‌ ' என்றது 
உயர்‌ ந்தோர்பால்‌ சொல்லாடு முறையில்‌ கூறியது; “கட்டளை என்னை?” 
என்பதே பொருள்‌. கொடுமையின்‌ மிகுதி தோன்ற, * வெய்ய வெங்‌ 
கொடுந்தொழில்‌ ! என ஈரடை கொடுக்கப்பட்டது. (11) 


2733. இரக்கமென்‌ நறொருபொரு ளிலாத நெஞ்சின 
ரரக்கரென்‌ றுளர்சில ரறத்தி னீங்கினார்‌ 
நெருக்கவும்‌ யாம்படர்‌ நெறிய லாநெறி 
துரக்கவு மருந்தவத்‌ துறையு ணீங்கினேம்‌. 


* இரக்கம்‌ என்று ஒரு பொருள்‌ இலாத நெஞ்சினர்‌, 
அரக்கர்‌ என்று உளர்‌ சிலர்‌, அறத்தின்‌ நீங்கினார்‌, 
நெருக்கவும்‌, யாம்‌ படர்‌ நெறி அலா நெறி 
துரக்கவும்‌, அருந்தவத்‌ துறையுள்‌ நீங்கினேம்‌.” 
பொ :--இரக்கம்‌ என்று சொல்லப்படும்‌ ஒரு குணம்‌ இல்லாத 
நெஞ்சினை உடையவராய்‌, அரக்கர்‌ என்று சிலர்‌ இருக்கின்றனர்‌; 
அவர்கள்‌ அறநெறியில்‌ நீங்கினாராய்‌ எம்மை வருத்துதலாலும்‌, யாம்‌ 
செல்லுதற்குரிய நெறி அல்லாத தீவழியில்‌ எம்மைச்‌ செலுத்து 
தலாலும்‌, அருமையான தவத்துறையுள்‌ நின்றும்‌ யாம்‌ நீங்கினோம்‌ 
ஆனோம்‌. 


அகத்தியப்‌ படலம்‌ 131 


கு :— இரக்கம்‌ - மன உருக்கம்‌; அன்பு. இரக்கம்‌ என்ற குணம்‌, 
இங்குப்‌ பொருள்‌ எனப்பட்டது; வைசேடிகர்‌ மதம்‌ பற்றி. ‘சினத்தைப்‌ 
பொருள்‌ என்று கொண்டவன்‌” (குறள்‌-307) என்புழிப்‌ பரிமேலழகர்‌ 
கூறியது காண்க. நெருக்குதல்‌ - வருத்துதல்‌. அறத்தினீங்கினாராய்‌ 
நெருக்கவும்‌ என முற்றெச்சமாக்கி முடிக்க. குற்றம்‌ செய்தாரை 
நெருக்குதல்‌ அறத்தொடு நெருக்குதலாகும்‌; குற்றம்‌ சிறிதும்‌ 
செய்யாதவரை அரக்கர்‌ நெருக்குதலின்‌“அறத்தினீங்கினாராய்‌ நெருக்‌ 
கவும்‌' என்றார்‌. படர்தல்‌ - செல்லுதல்‌. நெறியலா நெறி - தீய 
நெறி; துரக்கவும்‌ - செலுத்தவும்‌. தீய நெறியில்‌ செலுத்தலாவது 
நீராடாமலும்‌ செபதபங்கள்‌ செய்யாமலும்‌ இருக்குமாறு வற்புறுத்து 
தல்‌ போல்வது. அரக்கர்‌, தாம்‌ அறத்தின்‌ நீங்கினாராய்‌ நெருக்கு 
தலும்‌ முனிவரை அறத்தினீங்குமாறு வற்புறுத்துதலும்‌ ஆகிய இரு 
வகையானும்‌ முனிவர்‌, தம்‌ தவத்துறையுள்‌ நீங்கினார்கள்‌ என்க. (12) 


2734. வல்லியம்‌ பலதிரி வனத்து மானென 
வெல்லியும்‌ பகலுநொந்்‌ திரங்கி யாற்றலெஞ்‌ 
சொல்லிய வறநெறித்‌ துறையு நீங்கினெம்‌ ' 
வில்லியன்‌ மொய்ம்பினாய்‌ வீடு காண்குமோ. 


** வல்லியம்‌ பல திரி வனத்து மான்‌ என, 
எல்லியும்‌ பகலும்‌ நொந்து இரங்கி ஆற்றலெம்‌ ; 
சொல்லிய அற நெறித்‌ துறையும்‌ நீங்கினெம்‌ ; 
வில்‌ இயல்‌ மொய்ம்பினாய்‌! வீடு காண்குமோ ?”” 


பொ :--புலிகள்‌ பல திரிகின்ற காட்டில்‌ வாழும்‌ மானைப்போல, 
இரவும்‌ பகலும்‌ வருந்திப்‌ பரிதவித்து (அரக்கர்‌ செய்கின்ற கொடுமை 
களைப்‌) பொறுக்கமாட்டா தவர்களானேம்‌ ; (நூல்களில்‌) சொல்லப்‌ 
பட்ட அறநெறிகளின்‌ துறைகளையும்‌ நீங்கினேம்‌; வில்‌ பொருந்திய 
தோளையுடையவனே ! இத்தகைய நாங்கள்‌ இத்துன்பத்தில்‌ நின்‌ 
றும்‌ விடுதலை பெறுவேமோ ?” 


கு:--வல்லியம்‌ - புலி. ஒரு புலிக்கே பல மான்கள்‌ அஞ்சும்‌ ; 
பல புலி திரியும்‌ காட்டில்‌ மான்‌ அஞ்சி வருந்தல்‌ சொல்ல 
வேண்டுமோ என்க. :**குயின்‌ மழலையாள்‌, மானிளம்பேடை, அயி 
லெயிற்றுவெம்‌ புலிக்குழாத்‌ தகப்பட்டதன்னாள்‌ '' (சுந்தர-838) என 
இவ்வுவமையைச்‌ சீதை அரக்க மாதரிடை அகப்பட்டு வருந்தின 
மைக்கும்‌ பின்‌ கூறுதல்‌ காண்க. எல்லி - இரவு. “எல்லியும்‌ பகலும்‌ 
போலத்‌ தழுவினர்‌ எழுவிற்றோளார்‌ ' (உயுத்த - வீடணனடைக்‌-128) 
என்புழியும்‌ இச்சொல்‌ இப்பொருளில்‌ பயின்றமை காணலாம்‌ 


192 ஆரணிய காண்டம்‌ 


இரங்குதல்‌ - பரிதபித்தல்‌ ; அழுதலும்‌ ஆம்‌. ஆற்றலெம்‌ என்பதற்‌ 
குச்‌ செயப்படுபொருள்‌ வருவித்துரைக்கப்பட்டது. ஆற்றாமையே 
அன்றி அறநெறித்துறையும்‌ நீங்கினேம்‌ என்று பொருள்படுதலின்‌, 
உம்மை இறந்தது தழுவிய எச்சப்‌ பொருளது. *அவ்வரக்கரை வெல்‌ 
லும்‌ வில்லும்‌ தோள்வலியும்‌ உடையையாதலின்‌ நீயே அவர்களை 
அழித்து எம்மைக்‌ காத்தல்‌ வேண்டும்‌ ' என்ற குறிப்புத்‌ தோன்ற. 
* வில்லியன்‌ மொய்ம்பினாய்‌' என்ற விளி அமைந்துள்ளமை காண்க. 
மொய்ம்பு - தோள்‌. பூந்தாது மொய்ம்பினவாக '' (கலித்‌-88) என்ற; 
தும்‌ காண்க. வீடு, பரமபதமும்‌ ஆம்‌. அறநெறித்துறை நீங்கிய. 
வர்க்கு வீடு காண்டல்‌ இயலாமை நினைக்க. காண்கும்‌ என்பதி 
லுள்ள *கும்‌' எதிர்கால முணர்த்திற்று. ஓகாரம்‌ வினாவிடைச்சொல்‌.. 

(13) 


2735. மாதவத்‌ தொழுகலெ மறைகள்‌ யாவையு 
மோதலெ மோதுவார்க்‌ குதவ லாற்றலெ 
மூதெரி வளர்க்கிலெ முறையி னீங்கினே 
மாதலி னந்தண ரேயு மாகிலேம்‌. 


மா தவத்து ஒழுகலெம்‌ ; மறைகள்‌ யாவையும்‌ 
ஓதலெம்‌ ; ஓதுவார்க்கு உதவல்‌ ஆற்றலெம்‌ ; 
மூது எரி வளர்க்கிலெம்‌ ; முறையின்‌ நீங்கினேம்‌ ; 
ஆதலின்‌ அந்தணரேயும்‌ ஆகிலேம்‌ !” 


பொ :--பெருமையுடைய தவநெநறியில்‌ ஒழுகமாட்டேம்‌ ; 
வேதங்கள்‌ எல்லாவற்றையும்‌ ஓதமாட்டேம்‌; ஓதுகின்ற தகுதி 
யுள்ளவர்கட்கு அவ்வேதத்தை ஓதுவித்து உதவவும்‌ மாட்டேம்‌ ; 
பழமையான வேள்வித்‌ தீயை (முறைப்படி) வளர்க்கமாட்டேம்‌ ; 
(எமக்குரிய) முறையில்‌ நின்றும்‌ நீங்கினேம்‌ ; ஆதலின்‌ யாம்‌ அந்த: 
ணரும்‌ ஆகமாட்டேம்‌. 


கு :--ஓதுவார்க்கு உதவலாவது, ஓதுவித்தல்‌. மூதெரி - பழமை 
யான வேள்வித்தீ. பழங்காலம்‌ தொட்டு வளர்க்கப்படுதலின்‌ 
மூதெரி எனப்பட்டது. முறை என்றது முனிவர்க்கு உரிய முறை 
களை. முனிவர்க்குத்‌ தவத்தோர்‌, அறவோர்‌, அந்தணர்‌ என்ற 
பெயர்களுண்டு. அவற்றுள்‌, “ தவத்துறையுள்‌ நீங்கினேம்‌ ? என்ற 
மையால்‌ தவத்தோர்‌ ஆகாமையும்‌, * அறநெறித்துறையும்‌ நீங்கி 
னெம்‌ ' என்றமையால்‌ அறவோர்‌ ஆகாமையும்‌ முன்னிரண்டு செய்‌ 
யுள்களில்‌ விளக்கினாராகலின்‌ இங்கு, * அந்தணரேயும்‌ ஆகிலேம்‌ " 
என எச்‌சஉம்மையொடு கூறினார்‌. இதனால்‌, தவ ஒழுக்கமும்‌ வேதம்‌ 


அகத்தியப்‌ படலம்‌ 133 


ஓதுதலும்‌ ஓஒதுவித்தலும்‌ வேள்வி வேட்டலும்‌ மேற்கொண்டோரே 
அந்தணர்‌ என்று பெயர்பெறுதற்குரியவர்‌ என்பது பெறப்பட்டது. 
முறையினிங்கினேம்‌ என்பதற்கு வேட்பித்தலாகிய முறையினின்று 
மீங்கினேம்‌ எனப்‌ பொருள்‌ கொண்டு அறுதொழிலில்‌ நாற்றொழில்‌ 
கூறினார்‌ என்றலும்‌ ஆம்‌. (14) 
41, 45, 52 என்ற குறியீட்டு எண்ணுள்ள அச்சுப்‌ புத்தகங்களில்‌ 
பின்வருபவை மிகைப்‌ பாடல்களாகக்‌ காட்டப்பட்டுள்ளன. 


2735. (0 அருந்திற லுலகொரு மூன்று மாணையிற்‌ 
புரந்திடுந்‌ தசமுகத்‌ தொருவன்‌ பொன்றிலாப்‌ 
பெருந்தவஞ்‌ செய்தவன்‌ பெற்ற மாட்சியால்‌ 
வருந்தினேம்‌ நெடும்பகல்‌ வரத யாமெலாம்‌. 

2735. (0) தேவர்க டமைத்தினந்‌ துரந்து மற்றவர்‌ 
தேவியர்‌ தமைச்சிறைப்‌ படுத்தித்‌ திக்கெலாம்‌ 
கூவிடத்‌ தடிந்தவர்‌ செல்வங்‌ கொண்டபோர்‌ 
மாவலித்‌ தசமுகன்‌ வலத்துக்‌ கியார்வலார்‌, 

2735. (0) அவன்வலி படைத்துமற்‌ றரக்கர்‌ யாவரும்‌ 
சிவன்முதன்‌ மூவரைத்‌ தேவர்‌ சித்தரைப்‌ 
புவனியின்‌ முனிவரை மற்றும்‌ புங்கவர்‌ 
எவரையுந்‌ துறந்தன ரிறைவ வின்னுமே. 

27385. (4) ஆயிர கோடியென்‌ றுரைக்கு மண்டமேன்‌ 
மேயபோ ரரக்கரே மேவ லல்லதைத்‌ 
தூயசீ ரமரரென்‌ றுரைக்குந்‌ தொல்கணத்‌ 
தாயவ ரெங்ஙனென்‌ றறிந்தி லோமையா. 

219௦. (6) வெள்ளியங்‌ கிரியிடை விமலன்‌ மேலைநாட்‌ 
கள்ளிய வரக்கரைக்‌ கடிகி லேனெனா 
ஒள்ளிய வரமவர்க்‌ குதவி னான்கடற்‌ 
பள்ளிகொள் பவன்பொரு திளைத்த பான்மையான்‌. 

2795. (0) நான்முக னவர்க்குநன்‌ மொழிகள்‌ பேசியே 
தானுறு செய்வினைத்‌ தலையி னிற்கின்றான்‌ 
வானில்வெஞ்‌ சுடர்முதல்‌ வயங்கு கோளெலாம்‌ 
மேன்மையி லருஞ்சிறைப்‌ பட்டு மீண்டுளார்‌. 


2736. இந்திர னெனினவ னரக்க ரேயின 
சிந்தையிற்‌ சென்னியிற்‌ கொள்ளுஞ்‌ செய்கையா 
னெந்தைமற்‌ நியாருள ரிடுக்‌ கணீக்குவார்‌ 
வந்தனை யாஞ்செய்த தவத்தின்‌ மாட்சியால்‌. 


134 ஆரணிய காண்டம்‌ 


* இந்திரன்‌ எனின்‌, அவன்‌ அரக்கர்‌ ஏயின 
சிந்தையில்‌, சென்னியில்‌, கொள்ளும்‌ செய்கையான்‌ ; 
எந்தை! மற்று யார்‌ உளர்‌ இடுக்கண்‌ நீக்குவார்‌ ? 
வந்தனை, யாம்‌ செய்த தவத்தின்‌ மாட்சியால்‌'. 


பொ:--*இந்திரஷனோ என்றால்‌, அவன்‌ அரக்கர்‌ ஏவின தொழில்‌ 
களை மனத்தாலும்‌ தலையாலும்‌ ஏற்றுக்கொள்ளும்‌ செய்கையுடையவ 
னாக இருக்கின்றான்‌ ; எம்‌ தந்‌ைத போல்பவனே ! எம்‌ துன்பங்களை 
நீக்கவல்லவர்கள்‌ மற்று யார்‌ இருக்கின்றார்கள்‌ ? யாம்‌ செய்த தவத்‌ 
தின்‌ மாட்சிமையால்‌ (எம்‌ துயர்‌ துடைக்கவல்ல நீ) வந்தாய்‌”. 


கு :--முனிவர்களாகிய தங்களைக்‌ காக்குங்‌ கடப்பாடுடையவன்‌ 
தேவர்‌ தலைவனான இந்திரனே ஆதலின்‌, அவன்‌ நிலைமையை விவ 
ரித்தனர்‌. **என்னனைய முனிவரரும்‌...... இடையூறொன்றுடையரா 
னால்‌...... கற்ப௩ நாட்டணி நகரும்‌...... அல்லாது புகலுண்டோ?!* 
(324) என முன்னர்க்‌ கோசிகன்‌ கூறியவற்றால்‌ முனிவர்‌ இடையூற்‌ 
றைத்‌ துடைக்கும்‌ இயல்பு இந்திரனுக்கு உண்டு என்பது புலனாம்‌. 
ஏயின - கட்டளையிட்டபணிகள்‌. சிந்தையிற்‌ சென்னியில்‌ கொள் 
ளுதலாவது மனமுவந்து தலைமேல்‌ ஏற்றுக்‌ கொண்டு செய்தல்‌. 
மனமின்றி அதிகாரத்திற்கடங்கி ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது 
தோன்ற அங்ஙனங்‌ கூறினார்‌. இனி நிரல்நிறையாக்கி அரக்கர்‌ 
ஏயினவற்றைச்‌ சிந்தையில்‌ கொள்ளுந்‌ தன்மையான்‌ சென்னியில்‌ 
செய்யும்‌ தன்மையான்‌ எனப்‌ பொருள்‌ கூறலுமாம்‌. திருமாலின்‌ 
அமிசம்‌ என்பதை ஞானத்தால்‌ உணர்ந்தவராதலின்‌ இராமனை 
“எந்தை !' என விளித்தார்‌. எம்‌ தந்தை போல்பவனாய்‌ எம்மைக்‌ 
காத்தற்குரியை என்பது குறிப்பு. யாருளர்‌ ? என்ற வினா, யாரும்‌ 
இன்மையுணர்த்திநின்றது. தவத்தின்‌ மாட்சியால்‌ வந்தனை என்று 
இயையும்‌. காத்தற்குரிய விண்ணவர்‌ வேந்தன்‌ கைவிட்ட நிலையில்‌ 
மண்ணுலகவேந்தன்‌ மகனாகிய நீ கைவிடாது காக்கவந்தது யாம்‌ 
செய்த தவத்தினாலேதான்‌ என்றவாறு. (15) 


2737. உருளுடை நேமியா லுலகை யோம்பிய. 
பொருளுடை மன்னவன்‌ புதல்வ போக்கிலா 
விருளுடை வைகலே மிரவி தோன்‌ நினா 
யருளுடை வீரநின்‌ னபயம்‌ யாமென்றார்‌. 

* உருள்‌ உடை நேமியால்‌ உலகை ஓம்பிய 
பொருள்‌ உடை மன்னவன்‌ புதல்வ! போக்கிலா 
இருள்‌ உடை வைகலேம்‌ ; இரவி தோன்றினாய்‌ ! 
அருள்‌ உடை வீர! நின்‌ அபயம்‌ யாம்‌” என்றார்‌- 


அகத்தியப்‌ படலம்‌ 135 


பொ :--4உலக முழுதினும்‌ உருண்டு செல்லும்‌ தன்மையை 
யுடைய ஆணைச்‌ சக்கரத்தால்‌ உலகத்தை இடையூறின்றிக்‌ காப்‌ 
பாற்றிய எல்லாச்‌ செல்வங்களையும்‌ உடைய தயரத மன்னவனுடைய 
புதல்வனே ! போக்க முடியாத (துன்ப) இருளையுடைய இரவில்‌ 
இருக்கின்றோம்‌ ; (அத்துன்ப இருள்‌ நீங்குமாறு) ஞாயிறு ஆகிய 
நீ வந்தாய்‌; அருளையுடைய வீரனே ! நின்‌ அடைக்கலம்‌ யாம்‌” 
என்று கூறினார்‌. 


க :௪ஆணையைச்‌ சக்கரம்‌ என்பது கவிமரபு. * அறந்தெரி திகிரி” 
(பதிற்றுப்‌-22) எனவும்‌ ‘இனிதுருண்ட சுடர்நேமி' (புறநா-17)எனவும்‌ 
கூறுதல்‌ காண்க. ஆணையை நேமி என்றதற்கேற்ப உருளுதலும்‌ 
கூறப்பட்டது. ஓம்புதலாவது, இடையூறு வாராமல்‌ காத்தல்‌. 
“உலகையோம்பிய மன்னவன்‌ புதல்வ ' என்ற விளி, இவ்வுலகில்‌ 
வாழ்கின்ற எம்மைக்‌ காக்கும்‌ கடப்பாடுடையவன்‌ நீ என்ற குறிப்புத்‌ 
தோன்ற நின்றது. இருளுடைவைகல்‌ என்றது, இரவினை. போக்‌ 
கிலா இருள்‌ என்றமையால்‌ போக்க முடியாத துன்பமாகிய இருள்‌ 
என்பது பெறப்பட்டது. வைகல்‌ - நாள்‌ ; என்றது இரவினை. துன்ப 
மாகிய இருளையுடைய போது, இராமனாகிய இரவி வந்தமையால்‌ 
புலரும்‌ என்பது கருத்து. இருள்‌, இரவி என்ற மாட்டேறில்லா 
உருவகங்கள்‌ போக்கிலா என்ற அடையாலும்‌ தோன்‌ றினாய்‌ என்ற 
வினையாலும்‌ விளக்கம்‌ பெற்றன. இரவிகுலத்திராமனை இரவி என்‌ 
றல்‌ இயைபுடையதா தல்‌ காணலாம்‌. நல்லாரைக்‌ காக்கும்‌ அருளும்‌, 
அல்லாரைக்‌ காயும்‌ வீரமும்‌ உடையவன்‌ என்பது தோன்ற *௮ரு 
ளுடைவீர !” என்று விளித்தனர்‌, நின்னபயம்‌ யாம்‌ என்றது, நின்‌ 
னால்‌ “பயப்படாதீர்‌ ' என்று சொல்லிக்‌ காக்கத்தக்க பொருளாயுள்‌ 
ளேம்‌ என்னும்‌ கருத்தினது. புறவிருள்‌ போக்கும்‌ ஞாயிறுபோல 
எம்‌ துன்ப விருளைப்‌ போக்கும்‌ நீ வந்துளாய்‌; நின்னடைக்கலம்‌ 
யாங்கள்‌ எல்லாம்‌; அருளுடைமையால்‌ எங்களைக்‌ காத்து, வீர 
முடைமையால்‌ அரக்கரை வெல்க என்பது குறிப்பு. (16) 


இராமன்‌ அபயம்‌ அளித்தல்‌ 2738-2746 
2738. புகல்பு குந்திலரேற்‌ புறத்தண்‌ டத்தி 
“னகல்வ ரேனுமென்‌ னம்பொடு வீழ்வராற்‌ 
றகவி றுன்பந்‌ தவிருதிர்‌ நீரெனப்‌ 
பகல வன்குல மைந்தன்‌ பணிக்கின்றான்‌. 
“புகல்‌ புகுந்திலரேல்‌, புறத்து அண்டத்தின்‌ 
அகல்வரேனும்‌, என்‌ அம்பொடு வீழ்வரால்‌ ; 


196 ஆரணிய காண்டம்‌ 


தகவு இல்‌ துன்பம்‌ தவிருதிர்‌ நீர்‌” எனப்‌ 
பகலவன்‌ குல மைந்தன்‌ பணிக்கின்றான்‌. 


பொ :-—(அ௮ச்சொல்‌ கேட்ட) சூரிய குலத்துத்‌ தோன்றிய 
இராமன்‌, (முனிவரை நோக்கி அவ்வரக்கர்கள்‌ இனி யாம்‌ தீங்கு 
செய்யோம்‌ என்று கூறிக்‌ கொண்டு) என்னிடம்‌ அடைக்கலம்‌ புக 
வில்லையாயின்‌ அவர்கள்‌, (இவ்வண்டத்தை விடுத்து) அப்புறத்த 
தாகிய அண்டத்திற்குச்‌ சென்றாலும்‌ என்‌ அம்பால்‌ தரையில்‌ இறந்து 
வீழ்வார்கள்‌ ; ஆகவே, நீவிரும்‌ நும்‌ தகுதிக்கு ஏலாத துன்பத்தை 
நீங்குமின்‌ என்று மேலும்‌ சொல்லுகின்றான்‌. 


கு :புகல்புகுதல்‌ - (மன்னிப்புக்‌ கேட்டு) அடைக்கலம்‌ புகுதல்‌. 
அரக்கர்கள்‌ இதுகாறும்‌ நல்லோரை நலிவுபல செய்து துன்புறுத்தி 
னாராயினும்‌ தன்னை அடைக்கலம்‌ புகுந்தால்‌ அவரைக்‌ கொல்லாத 
அருட்குணமுடையவன்‌ என்பது புலப்படப்‌ “புகல்‌ புகுந்திலரேல்‌ 
வீழ்வர்‌ என்று கூறினான்‌. “£ நீ மெய்கண்ட தீமை காணின்‌, ஒப்ப 
நாடி யத்தக வொறுத்தி, வந்தடி பொருந்தி முந்தை நிற்பிற்‌, றண்ட 
முந்‌ தணிதிநீ பண்டையிற்‌ பெரிதே” (புறநா-10) என்ற ஊன்‌ 
பொதி பசுங்குடையார்‌ வாக்கும்‌ இங்கு நோக்கல்‌ தகும்‌. அவர்கள்‌ 
யாண்டொளிப்பினும்‌ உய்தியில்லை யென்பான்‌, “புறத்தண்டத்தின்‌ 
அகல்வரேனும்‌' என்றும்‌, இராமன்‌ அம்பு அரக்கர்‌ புக்குழிப்‌ புக்குழிப்‌ 
புக்குக்‌ கொன்றன்‌ நி மீளா வலத்தது என்பான்‌, * அம்பொடு வீழ்‌ 
வர்‌ என்றும்‌ கூறினான்‌. தகவு, நடுவுநிலைமை என்று கொண்டு 
அரக்கர்‌ நடுவுநிலை இன்றிச்‌ செய்யும்‌ துன்பம்‌ என்று பொருள்‌ 
கூறலுமாம்‌. தவிர்தல்‌ - நீங்குதல்‌. முன்னைச்‌ செய்யுளில்‌, * இரவி 
தோன்றினாய்‌ * என்று விளித்ததற்கேற்ப * இங்குப்‌ பகலவன்‌ குல 
மைந்தன்‌ ' என இராமனைக்‌ குறிப்பிட்டார்‌. வாய்மைக்கு எடுத்துக்‌ 
காட்டாகின்ற ஞாயிற்றின்‌ வழிவந்தவன்‌ ஆதலின்‌ இராமன்‌, 
சொல்லும்‌ சொல்‌ பிறழான்‌ என்பதும்‌ இங்குப்‌ பெறப்படும்‌. (17) 


2739. வேந்தன்‌ வீயவும்‌ யாய்துயர்‌ மேவவு 
மேந்த லெம்பி வருந்தவு மென்னகர்‌ 
மாந்தர்‌ வன்றுயர்‌ கூரவும்‌ யான்வனம்‌ 
போந்த தென்னுடைப்‌ புண்ணியத்‌ தாலென்றான்‌. 


* வேந்தன்‌ வீயவும்‌, யாய்‌ துயர்‌ மேவவும்‌, 

ஏந்தல்‌ எம்பி வருந்தவும்‌, என்‌ நகர்‌ 

மாந்தர்‌ வன்‌ துயர்‌ கூரவும்‌, யான்‌ வனம்‌ 
போந்தது, என்னுடைப்‌ புண்ணியத்தால்‌” என்றான்‌. 


அகத்தியப்‌ படலம்‌ 137 


பொ :--:(தந்தையாகிய) தயரதமன்னன்‌ இறக்கவும்‌, தாயாகிய 
கோசலை துன்பம்‌ அடையவும்‌, பெருமை மிக்க என்‌ தம்பி பரதன்‌ 
வருந்தவும்‌, என்‌ நகரமாகிய அயோத்தியில்‌ உள்ள மக்கள்‌ வலிதா 
கிய துன்பத்தை மிகுதியாக அடையவும்‌, யான்‌ காட்டிற்கு வந்தது, 
என்‌ நல்வினையினால்‌ ஆகும்‌' என்று கூறினான்‌. 


கு:--இராமன்‌ இங்குக்‌ கூறிய நிகழ்ச்சிகள்‌ நான்கில்‌ ஓவ்‌ 
வொன்றே அவன்‌ வனம்‌ புகாமல்‌ நிற்றற்குப்‌ போதிய காரணமாக 
வும்‌ அவற்றை யெல்லாம்‌ பொருட்படுத்தாமல்‌ புறப்பட்டது பெரிய 
காரியமாகத்‌ தோன்றியது அப்பொழுது; முனிவர்‌ துயர்‌ நீக்கும்‌ 
வாய்ப்புக்‌ கிடைத்ததை நினைக்கும்‌ இப்போது, அவ்வாறு அரிதிற்‌ 
புறப்பட்டது புண்ணியப்‌ பயனாகத்‌ தோன்றுகின்றது. இராமன்‌ 
புறப்படுங்கால்‌ தயரதன்‌ இறக்கவில்லையாயினும்‌, தன்‌ பிரிவால்‌ 
இறந்துபடுவான்‌ என்பதை யுணர்ந்திருந்தான்‌ ஆதலாலும்‌, பின்‌ 
பரதன்‌ மூலம்‌ தெரிந்தான்‌ ஆதலாலும்‌ * வேந்தன்‌ வீயவும்‌ ' என்று 
இங்குக்‌ கூறினான்‌. “சிறந்த தம்பி' (1710) என முன்னர்க்‌ கூறியது 
போல இங்கும்‌ * ஏந்தலெம்பி ! என்று பரதனைச்‌ சிறப்பித்தான்‌. யாய்‌ 
துயரினும்‌ தம்பி வருத்தத்தினும்‌ நகர மாந்தர்‌ வருத்தமே- இராமன்‌ 
நெஞ்சை உருக்கியது என்பதை, “என்‌ நகர்‌ மாந்தர்‌ வன்றுயர்‌ 
கூரவும்‌ ? எனத்‌ துயருக்கு முன்னும்‌ பின்னும்‌ உள்ள சொற்‌ 
களால்‌ அறியலாம்‌. வனம்‌ போந்தது என்றது போதற்கு அருமை 
புலப்படுத்தி நின்றது. . இதனால்‌ முனிவர்‌ துயர்‌ தீர்ப்பதில்‌ இராம 
னுக்குள்ள ஆர்வம்‌ புலப்படும்‌. பலர்‌ வருந்தவும்‌ நில்லாது வனம்‌ 
யுக்கமையால்‌ பல முனிவர்‌ துயர்‌ தீர்க்கும்‌ வாய்ப்புக்‌ கிடைத்தது 
என்பது கருத்து. (18) 


2740. அறந்த வாநெறி யந்தணர்‌ தன்மையை 
மறந்த புல்லர்‌ வலிதொலை யேனெனி 
னிறந்து போகினு நன்றிது வல்லது 
பிறந்தி யான்பெறும்‌ பேறென்ப தியாவதோ. 


* அறம்‌ தவா நெறி அந்தணர்‌ தன்மையை 
மறந்த புல்லர்‌ வலி தொலையேன்‌ எனின்‌, 
இறந்து போகினும்‌ நன்று; இது அல்லது, 
பிறந்து யான்‌ பெறும்‌ பேறு என்பது யாவதோ ?” 


பொ :--தருமம்‌ கெடாத நெறியை மேற்கொண்டு ஒழுகும்‌ அந்த 
ணர்களின்‌ பெருந்தன்மையை மறந்து தீங்கிழைக்கும்‌ புன்மை 
வாய்ந்த அரக்கரின்‌ வலிமையைத்‌ தொலைத்திலேன்‌ என்றால்‌, யான்‌ 


198 ஆரணிய காண்டம்‌ 


அவ்வரக்கரால்‌ இறந்துபோனாலும்‌ நல்லதே ; இதனை அல்லது 
யான்‌ மனிதனாகப்‌ பிறந்து பெறும்‌ பேறு என்பது வேறு யாதுளது ? 
யாதுமில்லை. 


கு:--அறந்தவா நெறியாவது, தரும நூலுக்கு மாறுபடாத நல்ல 
நெறி. அந்தணர்‌ தன்மையை மறத்தலாவது, '* ஆவதற்கும்‌ அழி 
வதற்கும்‌ அவர்‌ ஏவ நிற்கும்‌ விதியும்‌ ' (1505) என்பதை மறந்து 
அவர்க்குத்‌ தீங்கிழைத்தல்‌. மறத்தலாகிய காரணம்‌ தீங்கிழைத்த 
லாகிய காரியத்தை யுணர்த்தி நின்றது ; உபசாரம்‌. மறந்தமையால்‌ 
திங்கிழைத்தனர்‌ என்க. பிறவுயிர்க்குத்‌ தீங்கிழைக்காத அந்த 
ணர்க்குத்‌ தீங்கிழைத்தவர்‌ ஆதலின்‌ அரக்கரைப்‌ புல்லர்‌ ' என்றார்‌. 
* இறந்து போகினும்‌ நன்று ' என்றது, பிறர்க்குதவச்‌ சென்று இறத்‌. 
தல்‌, (தெய்வ மரணம்‌' எனப்‌ புகழப்படுதலின்‌ என்க. நல்பலோர்க்குத்‌: 
தீங்கிழைக்கும்‌ புல்லரின்‌ வலிதொலைத்தல்‌, அல்லது அவரால்‌ இறத்‌ 
தலை *இது' என்று சுட்டினான்‌. புல்லர்வலி தொலைத்தாலும்‌ புல்ல 
ரால்‌ வலி தொலைந்து இறந்தாலும்‌ புகழுண்டு ஆகலின்‌, “இது 
வல்லது பிறந்து யான்‌ பெறும்‌ பேறு என்பது யாவதோ ?'' என இவ்‌ 
விரண்டையும்‌ பிறவிப்‌ பயனாகக்‌ கூறினான்‌. அரக்கர்‌ வலி தொலைத்‌ 
தால்‌ நல்லோரைக்‌ காத்த பபன்‌ உண்டு என்பது வெளிப்படை ; 
அவரால்‌ வலிதொலைந்து இறந்து போனாலும்‌ பிறவியின்‌ பேருதல்‌ 
“ ஆவுக்காயினும்‌ அந்தணர்க்காயினும்‌...... சாவப்‌ பெற்றவரே தகை 
வானுறை, தேவர்க்குந்‌ தொழுந்‌ தேவர்கள்‌ ஆகுவார்‌ (2742) 
எனப்‌ பின்னர்‌ விளக்குவதால்‌ அறியலாம்‌. “*நேோற்றோர்‌ மன்ற 
தாமே கூற்றங்‌ கோளுற விளியார்‌ பிறர்‌ கொள விளிந்தோர்‌ எனத்‌. 
தாள்‌ வலம்‌ படுப்பச்‌ சேட்புலம்‌ படர்ந்தோர்‌ '' (அகநா-01) என்ற: 
மாமூலனார்‌ கூற்றும்‌ இங்கு நினைக்கத்தகும்‌. 1710 ஆம்‌ செய்யுளின்‌ 
இறுதி அடியும்‌ இச்செய்யுளின்‌ இறுதி அடியும்‌ ஒன்றுபட்டிருத்தல்‌' 
காணலாம்‌. 


நெல்லுடன்‌ தோன்றி அதற்குத்‌ தீங்கிழைக்கும்‌ புல்லைக்‌ களையும்‌: 
உழவன்‌ போல, நல்லோரை வருத்தும்‌ புல்லரைக்‌ கொன்று குவித்‌. 
தல்‌ மன்னனுக்கு அறமே ஆதலின்‌, இராமன்‌ இங்ஙனம்‌ கூறினான்‌. 
“்‌ கொலையிற்‌ கொடியாரை வேந்தொறுத்தல்‌ பைங்கூழ்‌ களைகட்‌ 
டதனொடு நேர்‌?” (550) என்ற குறளும்‌ காண்க. “புல்லர்‌” என்ற சொல்‌ 
நெற்பயிர்க்குத்‌ தீங்கிழைக்கும்‌ புல்லைப்‌ போன்றவர்‌ என்ற பொருளை 
யும்‌ விளக்குதல்‌ காணலாம்‌. இராமன்‌ தன்‌ அவதாரப்‌ பயனைக்‌ குறிப்‌ 
பால்‌ இங்குப்‌ புலப்படுத்தியதாகக்‌ கொள்ளலாம்‌. (19): 


அகத்தியப்‌ படலம்‌ 139 
2741. நிவந்த வேதியர்‌ நீவிருந்‌ தீயவர்‌ 
கவந்த பந்தக்‌ களிநடங்‌ கண்டிட 
வமைந்த வில்லு மருங்கணைத்‌ தூணியுஞ்‌ 
சுமந்த தோளும்‌ பொறைத்‌ துயர்‌ தீருமால்‌. 


* நிவந்த வேதியர்‌ நீவிரும்‌, தீயவர்‌ 
கவந்த பந்தக்‌ களி நடம்‌ கண்டிட, 
அமைந்த வில்லும்‌ அருங்கணைத்‌ தூணியும்‌ 
சுமந்த தோளும்‌ பொறைத்‌ துயர்‌ தீருமால்‌. 


பொ :--உயர்ந்த பண்புடைய முனிவராகிய நீங்களும்‌, நுமக்குத்‌ 
தீமை செய்யும்‌ அரக்கர்களின்‌ தலையற்ற குறையுடலங்களின்‌ கூட்டங்‌ 
கள்‌ ஆடுகின்ற களிப்புமிகும்‌ கூத்தைக்‌ கண்டு துயர்தீரக்‌ கட்ட 
மைந்த வில்லையும்‌, பகைவர்‌ தப்புதற்கரிய அம்புகள்‌ நிறைந்த. 
புட்டிலையும்‌ (இதுகாறும்‌ வீணாகச்‌) சுமந்திருந்த என்‌ தோள்களும்‌ 
அவற்றைப்‌ பயனின்‌ றிச்‌ சுமந்ததாலாகிய துன்பத்தை நீங்கும்‌. 


கு :-நிவப்பு - உயர்ச்சி; இங்கு உயர்ந்த பண்பினை உணர்த்தி' 
நின்றது; இலக்கணை. “வானுயர்‌ தோற்றம்‌' (குறள்‌-272) என்புழிப்‌ 
போல. வேதியர்‌ என்றது முனிவரை. நீவிரும்‌ என்புழி உம்மை 
எதிரது தழீஇயது. நீவிருங்‌ களிநடங்‌ கண்டிட, என்‌ தோளும்‌ 
பொறைத்துயர்‌ தீரும்‌ என்று இயையும்‌. களிநடங்‌ காணுத 
லாய காரணம்‌ பகைத்துயர்தீர்தலாகிய காரியத்தை யுணர்த்தி 
நின்றது. நுமக்கு நன்மை செய்து நானுமோர்‌ நன்மை அடைவேன்‌ 
எனத்‌ திறம்படக்‌ கூறியவாறு. நும்‌ பகைவர்‌ மாண்டு அவர்‌ குறை 
யுடலங்‌ கூத்தாடக்‌ காண்டலால்‌ நுமக்குப்‌ பகைத்துயர்‌ தீரும்‌, 
வில்லையும்‌ கணைப்புட்டிலையும்‌ வீணே சுமந்திருந்த எனக்கும்‌ அவ்வரக்‌. 
கரைக்‌ கொல்லுதலால்‌ பொறைத்துயர்‌ தீரும்‌ என்றவாறு. கவந்தம்‌- 
தலை குறைந்த உடலம்‌. பந்தம்‌ - தொகுதி. களிநடம்‌ - களித்‌ 
தற்குக்‌ காரணமாகிய கூத்து; களித்துச்‌ செய்யும்‌ கூத்து எனலும்‌: 

ஆம்‌. 

 ஆனையாயிரந்‌ தேர்பதினாயிர மடர்பரி யொருகோடி 

சேனைகாவலர்‌ ஆயிரம்‌ பேர்படிற்‌ கவந்தமொன்‌ றெழுந்தாடும்‌ ** 
(மூலபலவதைதப்‌_228 ) 


என ஒருகவந்தம்‌ ஆடுதற்கு இத்துணையுயிர்‌ போரில்‌ மாய்தல்‌ 
வேண்டும்‌ என்னும்‌ கணக்குக்‌ கூறுவதால்‌ கவந்தங்களின்‌ கூட்டம்‌ 
ஆடுதற்கு எத்துணை உயிர்கள்‌ போரில்‌ மாய்தல்‌ வேண்டும்‌ 
என்பது உய்த்துணரப்படும்‌. இங்கு இராமன்‌ கூறியவாறே கரன்‌ 
வதைப்‌ படலத்தில்‌ 'கவந்த பந்தங்கள்‌ களித்தன” (87) என்று 


140 ஆரணிய காண்டம்‌ 


கூறுமாறு செயற்படுத்தியமை காணலாம்‌. பொறைத்துயர்‌ என்றது 
வில்லையும்‌ கணைத்தூணியையும்‌ பயன்படுத்தப்‌ பகைவர்‌ இல்லாமை 
யால்‌ வீணே சுமக்கவேண்டியுளதே என்ற துன்பம்‌. 


இச்செய்யுளில்‌ இராமன்‌ அரக்கரைக்‌ கொல்வேன்‌ என உறுதி 
கூறியமை புலப்படுத் தியவாறு. (20) 


2442. ஆவுக்‌ காயினு மந்தணர்க்‌ காயினும்‌ 
யாவர்க்‌ கானு மெளியவர்க்‌ காயினுஞ்‌ 
சாவப்‌ பெற்றவ ரேதகை வானுறை 
தேவர்க்‌ குந்தொழுந்‌ தேவர்க ளாகுவார்‌. 


*ஆவுக்கு ஆயினும்‌, அந்தணர்க்கு ஆயினும்‌, 
யாவர்க்கு ஆனும்‌, எளியவர்க்கு ஆயினும்‌, 
சாவப்‌ பெற்றவரே தகை வான்‌ உறை 

தேவர்க்கும்‌ தொழும்‌ தேவர்கள்‌ ஆகுவார்‌'. 


பொ :-— பசுவைக்‌ காப்பாற்றும்பொருட்டாயினும்‌, அந்தணரைக்‌ 
காப்பாற்றும்பொருட்டாயினும்‌, மற்றைப்‌ பெரியோரைக் காப்பாற்றும்‌ 
பொருட்டாயினும்‌ (எத்தகுதியும்‌ அற்ற) எளியவரைக்‌ காப்பாற்றும்‌ 
பொருட்டாயினும்‌ தம்முயிரை விடுத்தவர்களே தகுதிமிக்க விண்ணுல 
கத்தில்‌ வாழ்கின்ற தேவராலும்‌ தொழப்படும்‌ தலைமையான தேவர்‌ 
கள்‌ ஆகத்தக்கவர்கள்‌. 


கு உயிர்களில்‌ ஆவையும்‌ அந்தணரையும்‌ பிரித்துக்‌ கூறியது, 
அவ்வுயிர்களின்‌ சிறப்புப்‌ பற்றி, “ஆவும்‌ ஆனியற்‌ பார்ப்பன மாக்‌ 
களும்‌'' (புறநா-9) என நெட்டிமையார்‌ தீங்கு செய்யத்‌ தகாத உயிர்‌ 
களைக்‌ கூறுங்கால்‌ முதலில்‌ வைத்து எண்ணினமையும்‌ காண்க. 
அதந்தணரல்லாத மற்றைப்‌ பெரியோரை யாவர்க்கானும்‌ எனவும்‌ 
எத்தகுதியும்‌ இல்லாத இழிந்தோரை எளியவர்க்காயினும்‌ எனவும்‌ 
இருபகுப்பாக அடக்கிக்‌ கூறியவாறு. யாவர்க்கு ஆனும்‌ என்றது, 
பெருந்தகுதியுடைய பெரியோரை உணர்த்தி நின்றது; ‘எந்நன்றி 
(குறள்‌-110) என்பதற்குப்‌ “பெரிய அறங்கள்‌” எனப்‌ பரிமேலழகர்‌ 
உரை செய்திருத்தல்‌ ஈண்டு நினைக்கத்தகும்‌. ஆயினும்‌ என்பது 
ஆனும்‌ என இசை நோக்கி விகாரப்பட்டு வந்தது. தகை வான்‌ 
என்றது வீட்டுலகத்தை. வானுறை தேவர்கள்‌, தேதவர்க்குந்‌ 
தொழுந்‌ தேவர்கள்‌ என இயையும்‌. வீட்டுலகம்‌ புக்க தேவர்‌ 
பொன்னுலகத்‌ தேவரால்‌ வணங்கப்படுவர்‌ என்பது மரபு. தேவர்கள்‌ 
ஆகுவார்‌ என்பதில்‌ ஆக்கம்‌ உவமை யுணர்த்தியதாகக்‌ கொண்டு, 


அகத்தியப்‌ படலம்‌ 141 


“சாவப்‌ பெற்றவரே தேவரால்‌ தொழப்படும்‌ தேவர்களைப்‌ போன்ற 
வர்கள்‌' எனப்‌ பொருள்‌ கூறலும்‌ ஆகும்‌. 'ஆள்வாரிலி மாடா 
வேனோ” (திருவாசகம்‌-382) என்புழியும்‌, “'சார்ந்தடியார்‌ தாம்‌ தானாச்‌ 
செய்து” (சிவஞான போதம்‌-10. வெண்பா-64) என்புழியும்‌ ஆக்கம்‌. 
உவமை குறித்து நிற்றல்‌ காணலாம்‌. தேவர்க்கும்‌ என்புழி நான்‌ 
கனுருபு மூன்றன்‌ பொருளில்‌ வந்தது; உருபு மயக்கம்‌. 


காப்பாற்றக்‌ கருதிய உயிர்களின்‌ பெருமை சிறுமைகளை 
நோக்காது, அவ்வுயிரின்பொருட்டுச்‌ சாவப்பெற்றவனுடைய 
தகுதியே நோக்கி அவனைத்‌ தேவ தேவனாக உலகம்‌ மதிக்கும்‌. 
என்பது கருத்து. அத்தகைய சாவு பெறற்கரிது என்பதுணர்த்த 
“சாவப்‌ பெற்றவரே” என்றார்‌. எளிய உயிர்க்காக உயிர்விட்டவனும்‌. 
தேவதேவனாம்‌ சிறப்புடையன்‌ என்றால்‌, பெருந்தவ முனிவர்களாகிய. 
உங்கள்‌ பொருட்டு உயிர்விடும்‌ பெருமையைக்‌ கூறவேண்டுமோ 


(21) 


என்பது எச்சம்‌. 


2743. சூர றுத்தவ னுஞ்சுடர்‌ நேமியு 
மூர றுத்த வொருவனு மோம்பினு 
மார றத்தினொ டன்றிநின்‌ ரரவர்‌ 
வேர றுப்பென்‌ வெருவன்மி னீரென்றான்‌. 


“சூர்‌ அறுத்தவனும்‌, சுடர்‌ நேமியும்‌, 

ஊர்‌ அறுத்த ஒருவனும்‌, ஓம்பினும்‌, 

ஆர்‌ அறத்தினொடு அன்றி நின்றார்‌ அவர்‌ 
வேர்‌ அறுப்பென்‌; வெருவன்மின்‌ நீர்‌ ' என்றான்‌. 


பொ :--:சூரபன்மாவைக்‌ கொன்ற முருகனும்‌, (கால நேமியைக்‌: 
கொன்ற) ஒளிமிக்க சக்கரப்படையையுடைய திருமாலும்‌, திரிபுரம்‌ 
எரித்த உருத்திரனும்‌ அவ்வரக்கர்க்குத்‌ துணையாய்நின்று பாதுகாத்‌ 
தாலும்‌, யார்‌ அறநெறியோடு மாறுபட்டவர்களேோ அவர்களை 
அடியோடு அழிப்பேன்‌; நீங்கள்‌ அஞ்சாதீர்கள்‌” என்று கூறினான்‌. 


கு :--சூர்‌ - சூரபன்மா. ஊர்‌ என்றது திரிபுரத்தை. சூரறுத்தவன்‌, 
ஊரறுத்தவன்‌ என்பதற்கேற்பக்‌ காலநேமியையறுத்தல்‌ நேமிக்கு 
அடையாக வருவிக்கப்பட்டது. அறத்தினொடு அன்றி நின்றாரை 
மாய்த்து வென்றிகொண்ட இம்மூவரும்‌ அரக்கர்க்குத்‌ துணையாய்‌ 
நின்று காத்தாலும்‌ அவ்வரக்கரை வேரறுப்பேன்‌ என்றுஉறுதி கூறிய 
வாறு. “: பெரியோய்‌ பணியிதுவேல்‌ பனிநீர்க்‌ கங்கை, புடையூற்றுஞ்‌ 
சடையானும்‌ நான்முகனும்‌ புரந்தரனும்‌. புகுந்து செய்யும்‌ இடையூற்‌- 


142 ஆரணிய காண்டம்‌ 


றுக்‌ கிடையூறா யான்‌ காப்பென்‌”' (929) எனத்‌ தயரதன்‌ கோசிக முனி 
வனுக்கு முன்‌ உறுதி கூறினமையும்‌ இங்கு நினைக்கத்தகும்‌. பிரமன்‌ 
படைகொண்டு பகை வெல்லும்‌ தகையன்‌ அல்லன்‌ ஆதலின்‌ மும்‌ 
மூர்த்திகளில்‌ அவளை நிக்கி, அவனைப்‌ போல்‌ படைப்புத்‌ தொழிலும்‌ 
செய்து பகை வெல்லும்‌ தகையனாகிய முருகனைக்‌ கூட்டிக்‌ கூறிய 
வாறு. நேமி என்ற படையாகிய உடைமையின்‌ பெயர்‌ உடை 
யானாகிய திருமாலுக்‌ காயிற்று; ஆகு பெயர்‌. சுடர்கின்ற நேமியை 
யுடையான்‌ என வினைத்தொகை நிலைக்களத்துப்‌ பிறந்த அன்மொழித்‌ 
தொகை எனினும்‌ அமையும்‌. திருமாலுக்கு நேமியாகிய படை 
கூறவே முருகனுக்கு வேலும்‌ உருத்திரனுக்குச்‌ சூலமும்‌ இனம்பற்றி 
வருவிக்க. அன்றி நின்றார்‌ - மாறுபட்டு நின்றவர்‌. அறத்திற்கு 
மாறுபட்டவரே தனக்கு மாறுபட்டவர்‌ என்பது புலப்படுத்தியவாறு, 
முருகன்‌ முதலிய மூவரும்‌, அறத்திற்குப்‌ பகைவராய்‌ அழிவு செய்த 
வர்களை அழித்தவரே ஆதலின்‌ அரக்கர்க்குத்‌ துணையாக வந்து 
காத்தல்‌ செய்யார்‌; ஒருகால்‌ அம்மூவரும்‌ ஒன்று சேர்ந்து அறத்தில்‌ 
மாறுபட்ட அரக்கர்க்குத்‌ துணை செய்தாராயின்‌, அம்மூவரும்‌ அறத்‌ 
திற்கு மாறுபட்டவரே ஆவர்‌ ஆதலின்‌, “அறம்‌ வெல்லும்‌ பாவம்‌ 
தோற்கும்‌! என்ற நியதிப்படி அறத்தைப்‌ பாதுகாக்க நினைக்கும்‌ 
தனக்கே வெற்றியுண்டாகும்‌ எனத்‌ துணிந்து *ஓம்பினும்‌ 
வேரறுப்பென்‌' என்று கூறினான்‌. வேரறுத்தல்‌-அடியோடு தொலைத்‌ 
தல்‌. *வெருவன்மின்‌ நீர்‌” என்றது, அஞ்சல்‌ என்றருளியது. (22) 


2744. உரைத்த வாசகங்‌ கேட்டுவந்‌ தோங்கிட 

விரைத்த காதல ரேகிய வின்னலர்‌ 

திரித்த கோலினர்‌ தேமறை பாடினர்‌ 

நிருத்த மாடினர்‌ நின்று விளம்புவார்‌. 

உரைத்த வாசகம்‌ கேட்டு உவந்து ஓங்கிட 

இரைத்த காதலர்‌, ஏகிய இன்னலர்‌, 

திரித்த கோலினர்‌, தேம்‌ மறை பாடினர்‌ ; 

நிருத்தம்‌ ஆடினர்‌ ; நின்று விளம்புவார்‌. 

பொ :--இராமன்‌ சொன்ன சொல்லைக்‌ கேட்டு முனிவர்‌, மகிழ்ந்து 

அன்பு மிகுதியால்‌ விண்ணில்‌ ஓங்கிப்‌ பரவுமாறு பேரொலி செய்த 
வராய்த்‌ துன்பம்‌ நீங்கப்பெற்றவராய்‌, முக்கோலைச்‌ சுழற்றிக்‌ 
கொண்டு, இனிய வேதப்பாடல்களைப்‌ பாடிக்கொண்டு நடனம்‌ ஆடிக்‌ 
கொண்டு (இராமன்‌ முன்பு) நின்று சொல்லுவாராயினர்‌. 


அகத்தியப்‌ படலம்‌ 143 


கு:-இராமன்‌ கூறிய உறுதிமொழி செயற்படுதல்‌ திண்ணம்‌ 
என்ற எண்ணத்தால்‌ முனிவர்‌, உவத்தலும்‌, இரைத்தலும்‌ செய்த 
தோடு முக்கோலைத்‌ திரித்துக்கொண்டு பாடுதலும்‌ ஆடுதலும்‌ செய்‌ 
வாராயினர்‌;*இரைத்தகாதலர்‌'“ஏகிய இன்னலர்‌','திரித்தகோலினர்‌ ' 
என்பன, “சென்று சேக்கல்லாப்‌ புள்ள உள்ளி லென்றூழ்‌ வியன்‌ 
குளம்‌ ” (அகநா-42) என்பது போன்ற நடையில்‌ வந்தவை. ஓங்கிட 
இரைத்தலாவது, ஆ, ஓ என்றாற்‌ போலப்‌ பொருளின்‌ றிப்‌ பேரொலி 
செய்தல்‌ ; மகிழ்ச்சியிலும்‌ துன்பத்திலும்‌ மக்கள்‌ இவ்வாறு ஒலி 
செய்தல்‌ இயல்பு. “ஆ௮ ஒல்லெனக்‌ கூவுவேன்‌ கொல்‌”! (குறுந்‌-28) 
என்று ஒரு தலைவி துன்பத்தில்‌ கூவுவது பற்றி நினைத்தலை நினைக்க. 
இங்ஙனமன்‌ றி, ‘இராமன்‌ வாழ்க! வெல்க!' என்றாற்‌ போன்று 
விண்‌ பிளக்க எழுப்பும்‌ வாழ்த்தின்‌ இரைச்சல்‌ ஆகவும்‌ கொள்ள 
லாம்‌. தங்கள்‌ துயர்‌ துடைக்கும்‌ இராமன்மேல்‌ கொண்ட காதலால்‌ 
அவ்வாறு இரைத்தலின்‌, (இரைத்த காதலர்‌” என்று சேர்த்துக்‌ கூறி 
னார்‌. கோல்‌ என்றது, முக்கோலை. முத்தேவரையும்‌ ஒருவரென 
மதிக்கும்‌ தம்‌ கொள்கைக்கு அடையாளமாக முனிவர்‌ அதைக்‌ 
கையில்‌ எப்போதும்‌ ஏந்தியிருப்பர்‌. * முக்கோல்கொளந்தணர்‌' 
(கலி-126) என்பதும்‌ அதன்‌ உரையும்‌ காண்க. கோலைச்‌ சுழற்றிக்‌ 
கொண்டு பாடுதலும்‌ ஆடுதலும்‌ பகை வென்றோம்‌ என்ற மகிழ்ச்சி 
யின்‌ விளைவுகள்‌. பித்துக்கொண்ட வழியும்‌ வேதம்‌ ஓதுதலே 
அந்தணர்‌ இயல்பாதலின்‌, மகிழ்ச்சியால்‌ மைந்துற்ற வழியும்‌ 
அவ் வேதமே பாடினர்‌ என்க. தேமறை என்பதற்குத்‌ தெய்வத்‌ 
தன்மையுள்ள வேதம்‌ எனப்‌ பொருள்கூறலும்‌ ஆம்‌. காதலர்‌, 
இன்னலர்‌, கோலினர்‌, பாடினர்‌, ஆடினர்‌ என்பன முற்றெச்சங்கள்‌; 
நின்று விளம்புவார்‌ என்ற வினைகொண்டு முடிந்தன. (24) 


2745. தோன்ற னீமுனி யிற்புவ னத்தொகை 
மூன்று போல்வன முப்பது கோடிவந்‌ 
தேன்ற போது மெதிரல வென்றலிற்‌ 
சான்ற ரோவெந்‌ தவப்பெரு ஞானமே. 


தோன்றல்‌ ! நீ முனியின்‌, புவனத்‌ தொகை 
மூன்று போல்வன முப்பது கோடி வந்து 
ஏன்ற போதும்‌, எதிர்‌ அல ; என்றலின்‌ 
சான்று அரோ எம்‌, தவப்‌ பெரு ஞானமே. 
பொ :--(அரக்கரை அழிக்கும்‌ பொருட்டே இவ்வுலகில்‌) அவதரித்‌ 
தலையுடைய நீ வெகுண்டால்‌ விண்‌, மண்‌, பாதலம்‌ என்ற உலகங்‌ 
களின்‌ தொகையாகிய மூன்றையும்‌ போல்வனவாய முப்பது கோடி 


144 ஆரணிய காண்டம்‌ 


உலகங்கள்‌ வந்து எதிர்த்தாலும்‌ அவை நின்‌ ஆற்றலுக்கு எதிர்‌ 
நிற்கும்‌ தகுதியுடைய அல்ல; என்று கூறுதற்கு எம்‌ தவத்தால்‌. . 
பெற்ற பெரிய ஞானமே சான்றாக உள்ளது. 


கு தோன்றல்‌ - பிறரின்‌ மிக்குத்‌ தோன்றுதலையுடையவன்‌ 
என்றும்‌ பொருள்‌ கூறலாம்‌. முக்காலமும்‌ உணர்ந்த முனிவராகலின்‌ 
இராமன்‌ அல்லோரை அழிக்கும்‌ பொருட்டு இவ்வுலகில்‌ அவதரித்த. 
வனே என்று இறந்த கால நிகழ்ச்சியையும்‌ அவனை வெல்லுதல்‌: 
யார்க்கும்‌ இயலாது என்று எதிர்கால நிகழ்ச்சியையும்‌ அறிந்து 
கூறலாயினர்‌. இக்கருத்துடன்‌ நோக்குங்கால்‌ தோன்றல்‌ நீ, என்‌ 
பதற்குப்‌ * பரமபதத்திலிருந்து அவதரித்தலையுடைய நீ என்ற 
பொருள்‌ பொருத்தமுடையதாதல்‌ காணலாம்‌. புவனம்‌ என்றது 
ஆகுபெயராய்‌ அங்குள்ளாரை உணர்த்தியது. முப்பது கோடி 
என்பது மிகப்‌ பல என்றற்கு ஒன்று காட்டியவாறு. உள்ளன 
வாகிய புவனங்கள்‌ போல முப்பது கோடி புவனங்கள்‌ புதியனவாய்த்‌: 
தோன்றி வந்தாலும்‌ அவை இராமன்‌ எதிர்‌ நிற்கும்‌ தகுதியுடையன- 
ஆகா என இராமன்‌ ஆற்றலை வியந்து புகழ்ந்தவாறு. ஏன்றபோதும்‌- 
எதிர்த்தபோதும்‌. என்றலின்‌ என்புழி ஐந்தனுருபு, என்றற்கு 
என நான்கன்‌ பொருளதாய்‌ மயங்கியது. எம்‌ தவப்பெரு ஞானமே: 
சான்று என இயையும்‌. அரோ, அசை. இராமன்‌ எத்தகையோ 
ராலும்‌ வெல்லப்படான்‌ என முனிவர்களின்‌ ஞானம்‌ தெளிவுபடுத்து 
கின்றமையால்‌ அந்த ஞானமே அவர்‌ கூற்றுக்குச்‌ சிறந்த சான்றாகும்‌. 
என்றனர்‌. “அகம்‌ வேத்மி மகாத்மானம்‌ ராமம்‌ சத்ய பராக்ரமம்‌” 
என விசுவாமித்திரன்‌ தயரதனுக்குக்‌ கூறியதாக வான்மீகம்‌ கூறு: 
வதும்‌ இங்கு ஒப்பு நோக்கத்தகும்‌. இராமனது ஆற்றலை யுணர்த்தச்‌ 
சான்றாதற்குத்‌ தகுதியுடையது என்பது விளக்கவேண்டி இங்ஙனம்‌: 
சிறப்பித்தார்கள்‌ ; ஆதலின்‌, தற்புகழ்ச்சியன்று. (24) 


2746. அன்ன தாகலி னேயின வாண்டெலா 
மின்னல்‌ காத்திங்‌ கினிதுறை வாயெனச்‌ 
சொன்ன மாதவர்‌ பாதந்‌ தொழுதுயர்‌ 
மன்னர்‌ மன்னவன்‌ மைந்தனும்‌ வைகினான்‌. 


* அன்னது ஆகலின்‌ . ஏயின ஆண்டு எலாம, 
இன்னல்‌ காத்து இங்கு இனிது உறைவாய்‌ * எனச்‌ 
சொன்ன மாதவர்‌ பாதம்‌ தொழுது, உயர்‌ 

மன்னர்‌ மன்னவன்‌ மைந்தனும்‌ வைகினான்‌. 


அகத்தியப்‌ படலம்‌ 145 


பொ :“(நின்‌ பெருமை) அத்தகையது ஆதலால்‌ (நின்‌ சிற்‌ 
றன்னை) ஏவிய ஆண்டுகள்‌ முழுமையும்‌ (எங்கட்கு வரத்தக்க) துன்‌ 
பங்கள்‌ வாராமல்‌ காத்து இங்கு இனிமையாகத்‌ தங்குவாயாக' என்று 
கூறிய பெருந்தவ முனிவர்களின்‌ திருவடிகளைத்‌ தொழுது, அரசர்க்கு 
அரசனான தயரதனுடைய உயர்ந்த மைந்தனாகிய இராமனும்‌ (அவர்‌ 
கூறியவாறே) அங்குத்‌ தங்கினான்‌. 


கு:--அன்னது என்றது முன்செய்யுளில்‌ கூறிய இராமன்‌ பெரு 
மையை. அப்பெருமையுடைமையால்‌ அரக்கர்‌ ஓயாமல்‌ துன்பந்‌ 
தருகின்ற இவ்விடத்தில்‌ தங்குவது பொருத்தம்‌ என்றவாறு. 
இராமன்‌ காடு புகுந்த காரணம்‌ கேட்டறிந்தவர்‌ ஆதலின்‌ கைகேயி 
ஏயின ஆண்டு எலாம்‌ என முனிவர்‌ கூறினர்‌. இனி, ஏயின என்‌ 
பதற்கு ஏற்படுத்திய என்று பொருள்‌ கூறுதலும்‌ உண்டு, ஆண்‌ 
டெலாம்‌ என்றது பதினான்கு ஆண்டில்‌ எஞ்சிய ஆண்டுகளை. 
இன்னல்‌ - துன்பம்‌; அதைக்‌ காத்தலாவது, அது வராமல்‌ காத்தல்‌; 
“குற்றமே காக்க பொருளா? (குறள்‌-&94) என்புழியும்‌ காத்தல்‌ அப்‌ 
பொருள்‌ படுதல்‌ காணலாம்‌. *இனிதுறைவாய்‌' என்றது, நீரும்‌ 
நிழலும்‌ காயும்‌ கனியும்‌ நிறைந்துள்ளமையால்‌ தங்குதற்கு இனிமை 
யானது என அவ்விடத்தின்‌ சிறப்புணர்த்தியவாறு. *இங்குத்‌ தங்கி 
எங்கள்‌ இன்னல்‌ நீக்கும்‌ நீயும்‌ இன்னலின்றி வாழலாம்‌” என 
அவனுக்கும்‌ இங்கு ஒரு நன்மையுண்டு என்பதை உணர்த்தியவாறு. 
மாதவர்‌ பாதம்‌ தொழுதது, அவர்‌ சொன்னவாறே செய்வேன்‌ என்‌ 
பதைக்‌ குறிப்பிட்டவாறு. மன்னர்‌ மன்னவன்‌ உயர்மைந்தனும்‌ 
என்று இயையும்‌. தயரதனுக்கு மக்கள்‌ நால்வரேனும்‌ உயர்ந்தவன்‌ 
இராமன்‌ என்பது புலப்படுத்த 'உயர்‌ மைந்தன்‌” என்றார்‌. மாதவர்‌ 
நோன்பு காத்த தயரத மன்னவன்‌ போலவே அவன்‌ மைந்தனாகிய 
இராமனும்‌ மாதவரைக்‌ காக்கத்‌ தங்கியது இயைபுடையதே என்பது 
தோன்ற இராமன்‌ என்னாது, “மன்னர்‌ மன்னவன்‌ மைந்தனும்‌” 
என்றார்‌. (25) 
45 என்ற குறியீட்டெண்ணுள்ள அச்சுப்‌ புத்தகத்தில்‌ பின்வரும்‌ 
பாடல்‌ ஒரு சுவடியில்‌ உள்ளதாக வரைந்துளது. 
2746. (4) மாத வத்தினர்‌ பன்னியர்‌ மாகுலச்‌ 

சீதை யைத்தம தெய்வதம்‌ போலவே 

ஆத ரித்தன ராண்டகை யோரவர்‌ 

ஏத நீத்தங்‌ கிருந்தனர்‌ பல்பகல்‌. 


10 


146 ஆரணிய காண்டம்‌ 


பத்தாண்டுகள்‌ தண்டகவனத்திருந்த இராமன்‌ 
அகத்தியன்‌ குடிலுக்குப்‌ புறப்படுதல்‌ 
2747. ஐந்து) மைந்து மமைதியி னாண்டவண்‌ 
மைந்தர்‌.தீதிலர்‌ வைகினர்‌ மாதவர்‌ 
சிந்தை [யெண்ணி யகத்தியற்‌ சேர்கென 
விந்து நன்னுத றன்னொடு மேகினார்‌. 


ஐந்தும்‌ ஐந்தும்‌ அமைதியின்‌ ஆண்டு, அவண்‌, 
மைந்தர்‌, தீது இலர்‌ வைகினர்‌ ; மாதவர்‌ 
சிந்தை எண்ணி, * அகத்தியற்‌ சேர்க” என, 
இந்து நல்‌ நுதல்‌ தன்னொடும்‌ ஏகினார்‌. 


பொ :--வலிமையுடைய இராம இலக்குவர்‌, பத்து ஆண்டுகள்‌ 
அத்தண்டகவனத்து முனிபுங்கவர்களுடன்‌ அமைதியாகத்‌ தீது ஏதும்‌ 
இன்றித்‌ தங்கியிருந்தார்கள்‌; (பின்‌) அப்பெருந்‌ தவமுனிவர்கள்‌ 
மனத்தால்‌ ஆராய்ந்து, “அகத்திய முனிவனை அடைக! என்று கூற, 
(அவர்‌ கருத்தறிந்து அவ்வாறே) பிறைச்சந்திரன்‌ போன்ற நல்ல 
நெற்றியையுடைய சீதையோடும்‌ (அகத்திய முனிவன்‌ தவக்குடில்‌ 
நோக்கிச்‌) சென்றார்கள்‌. 

கு மைந்தர்‌, ஐந்தும்‌ ஐந்தும்‌ ஆண்டு அவண்‌ அமைதியின்‌, 
தீதிலர்‌ வைகினார்‌; பின்‌ மாதவர்‌ எண்ணிச்‌ சேர்க என ஏகினார்‌ 
என்று இயையும்‌. தண்டகவனத்து முனிவர்களின்‌ பத்து ஆசிரமங்‌ 
களில்‌ முறையாகத்‌ தங்கியிருந்து ஐந்து ஆண்டுகளை இராமன்‌ 
கழித்தான்‌ என்றும்‌, மீண்டும்‌ இரண்டாவது வட்டமாக அவ்வாசிர 
மங்களிலேயே தங்கிப்‌ பின்னும்‌ ஐந்தாண்டுகளைக்‌ கழித்தான்‌ 
என்றும்‌ கூறும்‌ முதல்‌ நூற்‌ கருத்துப்‌ புலப்பட வேண்டிப்‌ பத்தாண்டு” 
என்னாது, “ஐந்தும்‌ ஐந்தும்‌ அமைதியின்‌ ஆண்டு? என்று கூறினார்‌. 
மைந்து - வலிமை; வலிமை மிக்க இராம இலக்குவர்‌ “மைந்தர்‌” 
எனப்பட்டார்‌. அமைதியின்‌ வைகினார்‌; தீதிலர்‌ வைகினார்‌ என 
இயையும்‌. முனிவர்‌ சார்புடைமையால்‌ அமைதியும்‌; தாம்‌ இருப்பதை 
யறிந்து அரக்கர்‌ வராமையால்‌ தீதின்மையும்‌ இராம இலக்குவர்‌ 
பெற்றனர்‌. அரக்கர்‌ தீமையினை எதிர்நோக்கி அங்குத்‌ தங்கினார்கள்‌ 
ஆதலின்‌ அத்தீது யாதும்‌ நிகழாமை கூறவேண்டியதாயிற்று. 
மாதவர்‌ சிந்தையால்‌ எண்ணியது, அகத்தியன்பால்‌ இராமன்‌ பெறத்‌ 
தக்கன உண்டு என்பதும்‌ அரக்கரின்‌ வரவு அங்கும்‌ நிகழலாம்‌ 
என்பதும்‌ ஆம்‌. சேர்கென என்புழி அகரம்‌ தொக்கது. பத்தாண்டு 
வரையில்‌ தண்டகவனத்திலிருந்தும்‌ பெறவியலாத அரக்கர்‌ பகையை 
அகத்தியன்‌ ஆசிரமத்திற்கடுத்த பஞ்சவடியில்‌ அழகு மிக்க சீதையால்‌ 


அகத்தியப்‌ படலம்‌ 147 


விரைவில்‌ பெறப்போகின்றார்கள்‌ என்ற குறிப்புத்‌ தோன்ற, “இந்து 
நன்னுதல்‌ தன்னொடும்‌ ஏகினார்‌! என்றார்‌. முனிவர்‌ பன்னியர்‌ பக்கல்‌ 
சீதையை விட்டுச்‌ சென்றிருந்தால்‌ நன்றாகுமே எனக்‌ கவி கருதி 
இங்ஙனம்‌ கூறினார்‌ போலும்‌. இந்து - சந்திரன்‌; இங்குப்‌ பிறைச்‌ 
சந்திரனை உணர்த்தியது; நுதலுக்கு உவமையாவது அதுவே 
யாகலின்‌. நெற்றியழகைக்‌ கொண்டு மற்றையுறுப்பழகும்‌ பெறலா 
மாதலின்‌ அஃதொன்றே கூறிப்‌ பேரழகுடைய சீதையோடும்‌ 
போனார்‌ என்ற கருத்தைப்‌ பெறவைத்தார்‌. *கண்டாரே காதலிக்கும்‌ 
கட்டழகும்‌ விடமன்றோ' (சூர்ப்பணகைப்‌-181) என்று சூர்ப்பணகை 
கூறிய குறிப்பு இங்கு நினையத்தகும்‌. ' காந்தையருக்கணியனைய 
சானகியார்‌ பேரழகும்‌...... கடைமுறையே புரந்தரனார்‌ பெருந்தவ 
மாய்ப்‌ போயிற்றம்மா” (யுத்த காண்டம்‌-இராவணன்‌ வதை-241) 
என்று இராவணன்‌ மரணத்திற்குச்‌ சீதையின்‌ பேரழகே காரண 
மாயிற்று என்பதை மண்டோதரியார்‌ விளக்குதல்‌ காணலாம்‌. (26) 


இடைவழியில்‌ சுதீக்கணன்‌ இராமனை உபசரித்து உரையாடல்‌ 
2748—2755 


2748. விடர கங்களும்‌ வேய்செறி கானமும்‌ 
படருஞ்‌ சின்னெறி பைப்பய நீங்கினார்‌ 
சுடரு மேனிச்‌ சுதீக்கண னென்னுமவ்‌ 
விடரி லானுறை சோலைசென்‌ றெய்தினார்‌. 


விட ரகங்களும்‌, வேய்‌ செறி கானமும்‌, 

படரும்‌ சில்‌ நெறி பைப்பய நீங்கினார்‌; 

சுடரும்‌ மேனிச்‌ சுதீக்கணன்‌ என்னும்‌ அவ்‌ 
இடர்‌ இலான்‌ உறை சோலை சென்று எய்தினார்‌. 


பொ :--மலைகளிலும்‌ மூங்கில்கள்‌ நிறைந்த காடுகளிலும்‌ செல்லு 
கின்ற சிறிய வழியை மெல்ல மெல்ல நடந்து கடந்தவர்களாய்‌, ஒளி 
வீசும்‌ மேனியையுடைய சுதீக்கணன்‌ என்னும்‌ பெயரையுடைய 
துன்பமில்லாத அம்முனிவன்‌ தங்கியுள்ள சோலையைச்‌ சென்று 
அடைந்தார்கள்‌. 

கு:--விடரகம்‌ - மலை; :* வேய்நரல்‌ வ்டரகம்‌ நீயொன்று 
பாடித்தை ” (கலித்‌-40) என்புழியும்‌ இச்சொல்‌ இப்பொருள்படுதல்‌ 
காணலாம்‌. வேய்‌ செறிதலை இடைநிலை விளக்காகக்‌ கொண்டு 
மலைக்கும்‌ அடையாக்கினும்‌ அமையும்‌; வேய்செறிதல்‌ மலைக்கும்‌ 
இருத்தலின்‌. படர்தல்‌ - செல்லுதல்‌. “சின்னெறி? என்பதில்‌ 


148 ஆரணிய காண்டம்‌ - 


சின்மை, சிறுமையுணர்த்தி நின்றது. “குடத்தினும்‌ பிறகலத்தினும்‌ 
இருந்த நீரைச்‌ சிறிது என்னாது சில” (தொல்‌-சொல்‌ கிளவியா-17 
சேனா-உரை) என்னும்‌ வழக்குப்‌ பற்றிச்‌ சிறு நெறியைச்‌ “சின்னெறி' 
என்றார்‌ போலும்‌. “படுத்து வைத்தன்ன பாறை மருங்கின்‌ எடுத்து 
நிறுத்தன்ன விட்டருஞ்‌ சிறு நெறி” (மலைபடு-15, 16) என மலைமிசை 
யுள்ள சிறு நெறி கூறப்பட்டுள்ளமை காணலாம்‌. நெறியின்‌ சிறு 
மையாலும்‌ கல்லும்‌ முள்ளும்‌ நிறைந்து நடத்தற்கு அருமையுடைமை 
யானும்‌ மெல்லியல்‌ நல்லாளொடு செல்லுதலாலும்‌ பைப்பய நீங்க. 
வேண்டியதாயிற்று. பையப்பைய என்பது அவ்வாறு மருவியது. 
பைய - மெல்ல. சுதீக்கணன்‌ என்பது உக்கிரமான தவத்தையுடைய 
வன்‌ என்ற காரணத்தால்‌ வந்த பெயர்‌. தவத்தின்‌ பெருமையால்‌ 
அவன்‌ மேனி ஒளி வீசிக்கொண்டிருந்தது. அடுத்த செய்யுளில்‌ 
*அருக்கனன்ன முனிவன்‌' என்ன இவ்வொளி பற்றியே சூரியனை 
உவமித்திருத்தல்‌ காணலாம்‌. “மாசற விமைக்கு முருவினர்‌' (முரு. 
காற்றுப்‌. 128) என்றதும்‌ முனிவர்‌ உருவம்‌ ஒளி விடுதலை விளக்கு 
வதேயாதல்‌ காணலாம்‌. வேண்டுதல்‌ வேண்டாமை யிலானடி 
சேர்ந்து தானும்‌ அவ்விரண்டும்‌ அற்றிருந்தமையின்‌ இடரிலான்‌ 
என அம்முனிவன்‌ கூறப்பெற்றான்‌. *இடும்பை யாவது மறியா இயல்‌ 
பினர்‌ (முருகாற்றுப்‌. 136) என முனிவர்‌ கூறப்பட்டிருத்தலும்‌ ஈண்‌ 
டைக்கு நினைக்க. இடரிலான்‌ உறைதலால்‌ சோலையும்‌ இடர்‌ நீக்கும்‌ 
நீர்வள முதலியன மல்கியிருந்தது என முதல்நூற்கு ஏற்பக்‌ 
கூறலும்‌ ஆம்‌. சோலைக்குச்‌ சென்று அம்முனிவனை எய்தினார்‌ எனப்‌ 
பிரித்து உரைத்தலும்‌ ஆம்‌. (27) 


2749. அருக்க னன்ன முனிவனை யவ்வழிச்‌ 
செருக்கில்‌ சிந்தையர்‌ சேவடி தாழ்தலு 
மிருக்க வீண்டென்‌ றினியன கூறினான்‌ 
மருக்கொள்‌ சோலையின்‌ மைந்தரும்‌ வைகினார்‌. 


அருக்கன்‌ அன்ன முனிவனை அவ்வழிச்‌ 
செருக்கு இல்‌ சிந்தையர்‌, சேவடி தாழ்தலும்‌, 
* இருக்க ஈண்டு” என்று, இனியன கூறினான்‌ ; 
மருக்‌ கொள்‌ சோலையில்‌ மைந்தரும்‌ வைகினார்‌. 


பொ :—சூரியனைப்போன்‌ ற ஒளிமிக்க உடம்பையுடைய சுதீக்கண 
முனிவனை அவ்விடத்தே (கண்டு) மயக்கம்‌ இல்லாத மனத்தை 
யுடைய இராம இலக்குவர்‌, அவன்‌ சிவந்த திருவடிகளில்‌ தாழ்ந்து 
வணங்குதலும்‌, (அம்முனிவன்‌) இங்கே தங்குக' என்று இனிய 


அகத்தியப்‌ படலம்‌ 149 


முகமன்‌ மொழிகளைக்‌ கூறினானாக, அவ்விராம இலக்குவரும்‌ மிக்க 
நறுமணத்தைக்‌ கொண்டுள்ள அச்‌ சோலையில்‌ தங்கினார்‌. 


கு:-முனிவனுக்கு அருக்கன்‌ ஒளியுடைமையால்‌ உவமை. 
செருக்கு-மயக்கம்‌. * தீவினை யென்னுஞ்‌ செருக்கு ' (குறள்‌-201) 
என்பது காண்க. முனிவரைத்‌ தொழற்குக்‌ காரணமாகச்‌ செருக்கில்‌ 
சிந்தை கூறப்படுகின்றது; மயர்வறு மதிநலமுடைமையால்‌ முனி 
வரைத்‌ தொழுதனர்‌ என்க. இனித்‌ தருக்கென்று பொருள்கொண்டு 
அதற்கேற்பக்‌ கூறலும்‌ ஆம்‌. மிகப்‌ பெரிய முனிவராகிய அகத்திய 
முனிவரை வணங்கச்‌ செல்கின்ற அரச குமாரர்கள்‌, அவருடைய 
மாணவராகிய சுதீக்கணனையும்‌ வணங்கவேண்டுமோ என்ற கர்வம்‌ 
இல்லாமல்‌ அடிதாழ்ந்தனர்‌ என்க. சுதீக்கணன்‌ இருந்த சோலையில்‌ 
மலர்கள்‌ நிறைந்திருந்தமை தோன்ற மருக்கொள்‌ சோலை என்று 
சிறப்பித்தார்‌. மைந்தரும்‌ என்றது, சுட்டின்‌ பொருளதாய்‌ நின்றது. 
கூறினான்‌ முற்றெச்சம்‌. (28) 


2750. வைகும்‌ வைகலின்‌ மாதவன்‌ மைந்தன்பாற் 
செய்கை யாவையுஞ்‌ செய்திவட்‌ செல்வநீ 
யெய்த யான்‌ செய்த தெத்தவ மென்றன 
னைய னும்மவற்‌ கன்பினன்‌ கூறுவான்‌. 


வைகும்‌ வைகலின்‌, மாதவன்‌, மைந்தன்பால்‌ 
செய்கை யாவையும்‌ செய்து, * இவண்‌, செல்வ! நீ 
எய்த யான்‌ செய்தது எத்தவம்‌ ?? என்றனன்‌ ; 
ஐயனும்‌ அவற்கு அன்பினன்‌ கூறுவான்‌. 


பொ :—(அவ்வாறு) தங்கியிருந்தபொழுது சுதீக்கண முனிவன்‌, 
இராமனிடத்தில்‌ செய்யவேண்டிய உபசாரங்கள்‌ எல்லாவற்றையும்‌ 
செய்து முடித்துவிட்டு, அரசச்‌ செல்வமுடைய நீ இங்கு வர, யான்‌ 
செய்த தவம்தான்‌ எத்தகையதோ ? என்று முகமன்‌ மொழிந்தானாக, 
இராமனும்‌ அம்முனிவனிடத்து அன்புடையனாய்க்‌ கூறுவானானான்‌. 


கு:--வைகல்‌, இங்குப்‌ பொழுதை யுணர்த்தியது. செய்கை 
என்றது பருக நீரும்‌ உண்ணக்‌ கனி முதலியனவும்‌ கொடுத்து வழி 
வந்த வருத்தத்தை மாற்றும்‌ உபசாரங்களை. அரியணையிருந்து 
அரசாளும்‌ செல்வமுடைய இராமன்‌, முனிவர்‌ வாழும்‌ வனம்புக்க 
அருமை புலப்படுத்த வேண்டி “நீ யெய்த யான்‌ செய்தது எத்தவம்‌ £ 
என்றான்‌. அவன்‌ கடவுள்‌ என்பதை ஞானத்தால்‌ உணர்ந்து 
அங்ஙனம்‌ கூறினான்‌ என்றலும்‌ ஒன்று. உயர்ந்த தவம்‌ செய்திருந்தா 


150 ஆரணிய காண்டம்‌ 


லொழிய இராமன்‌ வரவு நிகழாது என்பது கருத்து. இங்ஙனம்‌ 
கூறுதலை ஆர்வமொழியணி என்பர்‌ அணிநூலோர்‌. அன்பினன்‌, 
முற்றெச்சம்‌. (29) 


2751. சொன்ன நான்முகன்‌ றன்வழித்‌ தோன்றினர்‌ 
முன்னை யோரு ளுயர்தவ முற்றின 
ருன்னின்‌ யாருள ருன்னரு ளெய்திய 
வென்னின்‌ யாருள ரிற்பிறந்‌ தாரென்றான்‌. 


* சொன்ன நான்முகன்‌ தன்‌ வழித்‌ தோன்றினர்‌ 
முன்னை யோருள்‌ உயர்‌ தவம்‌ முற்றினார்‌ 
உன்னின்‌ யார்‌ உளர்‌ ? உன்‌ அருள்‌ எய்திய 
என்னின்‌ யார்‌ உளர்‌ இற்‌ பிறந்தார்‌ ?' என்றான்‌. 


பொ :-* ஆன்றோர்கள்‌ சிறப்பித்துச்‌ சொன்ன பிரமன்‌ மரபில்‌ 
தோன்‌ நினவர்களாகிய அந்தணருள்‌ உயர்ந்த தவத்தை முற்றுப்‌ 
பெறச்‌ செய்தவர்கள்‌ உன்னைவிடச்‌ சிறந்தோர்‌ யாரும்‌ இல்லை' 
தற்குடிப்‌ பிறந்தவர்களுள்‌ உனது அருளைப்பெற்ற என்னைவிடச்‌ 
சிறந்தோர்‌ யாரும்‌ இல்லை என்றான்‌. 


கு :-தோன்‌ றினராகிய முன்னையோர்‌ என்க. முன்னையோர்‌, 
நால்வருணத்துள்‌ முன்‌ எண்ணப்படும்‌ அந்தணர்‌; நீத்தார்‌. 
துறவறத்தாருள்‌ சுதீக்கணன்‌ போன்று உயர்‌ தவம்‌ செய்தவர்‌ 
இல்லை; இல்லறத்தோருள்‌ அச்‌ சுதீக்கணன்‌ அருளைப்‌ பெற்ற 
இராமனைப்‌ போன்று உயர்ந்தவர்கள்‌ இல்லை என்பது கருத்து. 
யாருளர்‌? என்ற வினா, யாரும்‌ இல்லாமை யுணர்த்தியது. * உன்‌ 
னருள்‌ எய்திய என்னின்‌ * என்று மேலும்‌ சுதீக்கணனையே உயர்த்‌ 
திக்‌ கூறியதால்‌, * என்னின்‌ யாருளர்‌ ? என்றது இராமன்‌ தன்னைப்‌ 
புகழ்ந்தது அன்று. சுதீக்கணன்‌ அருள்‌ வேறொரு சிற்றுயிர்க்குக்‌ 
கிடைப்பினும்‌ அவ்வருளால்‌ அது ஒப்பற்று விளங்கலாம்‌ அன்றோ? 
“£உயர்தவ முற்றினார்‌ உன்னின்‌ யாருளர்‌ ?' என்றது, சுதீக்கணன்‌ 
என்ற பெயர்க்‌ காரணத்தை விளக்குதல்‌ காணலாம்‌. நீ வர யான்‌ 
செய்த தவம்‌ யாதோ எனக்‌ கூறிய சுதீக்கணனுக்கு மகிழ்ச்சி 
யுண்டாகுமாறு அவனையே மிக வுயர்த்திக்‌ கூறியவாறு. இற்‌ பிறந்‌ 
தார்‌ என்றது, நற்குடியிற்‌ பிறந்து அதற்கேற்ப ஒழுகுகின்‌ றவர்களை ; 
இதனால்‌ சுதீக்கணன்‌ துறவற நெறியில்‌ நின்று தவமியற்றினவன்‌ 
என்பது பெறப்படும்‌. (30) 


அகத்தியப்‌ படல. 151 


2752. உவமை நீங்கிய தோன்ற லுரைக்கெதிர்‌ 
நவமை நீங்கிய நற்றவன்‌ சொல்லுவா 
னவமி லாவிருந்‌ தாகியென்‌ னாலமை 
தவமெ லாங்கொள்க தக்கணை யாவென்றான்‌. 


உவமை நீங்கிய தோன்றல்‌ உரைக்கு எதிர்‌, 
நவமை நீங்கிய நற்றவன்‌ சொல்லுவான்‌ ; . 

* அவம்‌ இலா விருந்து ஆகி, என்னால்‌ அமை 
தவம்‌ எலாம்‌ கொள்க தக்கணையா” என்றான்‌. 


பொ :--தனக்குவமை யில்லாத இராமன்‌ சொல்லுக்குப்‌ பழைய 
நல்ல தவத்தையுடைய சுதீக்கணன்‌ எதிர்மொழி சொல்லுவானாய்‌, 
(நீ) எனக்கு வீண்தன்மை யில்லாத நல்விருந்தாகி என்னால்‌ இது 
காறும்‌ செய்யப்பெற்ற தவமுழுமையையும்‌ தக்கணையாகக்‌ கொள்க” 

என்று கூறினான்‌. 
கு :-உவமை நீங்கிய உரை என இயைப்பினும்‌ ஆம்‌. நவமை- 
புதுமை; அது நீங்கிய நற்றவம்‌ என்றது, பழைய தவத்தை. 
சொல்லுவானாய்‌. என்றான்‌ என முற்றெச்சமாக்கி முடிக்க. அவம்‌- 
பயனின்மை; வீண்‌. அவமிலா விருந்து என்றது பயனுடைய நல்‌ 
விருந்து என்றவாறு. இராமன்‌ சொல்லால்‌ அவன்‌ அறிவின்‌ 
மேன்மையை யறிந்து மகிழ்ந்த சுதீக்கணன்‌ அவனைப்‌ பயனுடைய 
விருந்தினனாக ஏற்றுக்கொண்டு அந்‌ நல்‌ விருந்தினனுக்குத்‌ 
தக்கணைப்‌ பொருளாகத்‌ தன்‌ தவ முழுமையும்‌ கொள்க என்று 
கொடுத்தான்‌ என்பது கருத்து. அமைத்தல்‌ இங்குச்‌ செய்தல்‌ 
என்னும்‌ பொருளது. தக்கணை வடசொல்‌ திரிபு. பெரியோர்க்கு 
அன்பால்‌ அளிக்கும்‌ கையுறைப்‌ பொருளை அப்பெயரால்‌ வக்‌ 
(31 


2753. மறைவ லானெதிர்‌ வள்ளலுங்‌ கூறுவா 
னிறைவ நின்னரு ளெத்தவத்‌ திற்கெளி 
தறைவ தீண்டொன்‌ றகத்தியற்‌ காண்பதோர்‌ 
குறைகி டந்த தினியெனக்‌ கூறினான்‌. 


மறைவலான்‌ எதிர்‌, வள்ளலும்‌ கூறுவான்‌, 

“ இறைவ! நின்‌ அருள்‌ எத்தவத்திற்கு எளிது ? 
அறைவது ஈண்டு ஒன்று; அகத்தியற்‌ காண்பது ஓர்‌ 
குறை கிடந்தது, இனி” எனக்‌ கூறினான்‌. 


152 ஆரணிய காண்டம்‌ 


பொ:--வேதத்தில்‌ வல்ல சுதீக்கணன்‌ சொல்லுக்கு விடையாக 
வள்ளலாகிய இராமனும்‌ கூறுவானாய்‌, * இறைவனே! நின்னுடைய 
அருள்‌ எத்தகைய பெரிய தவத்திற்கும்‌ எளிதாகுமோ? (ஆகாது ; 
ஆதலால்‌ நின்னருளே அமையும்‌) யான்‌ சொல்லத்தக்கது இங்கு 
ஒன்றுளது ; அகத்திய முனிவனைக்‌ காண்பதாகிய ஒரு காரியம்‌ இனி 
இருக்கின்றது; (யான்‌ போதல்‌ வேண்டும்‌)” என்று கூறினான்‌. 


கு:-4கொள்ளெனக்‌ கொடுத்தல்‌ உயர்ந்தன்று” என்ற 
கருத்தால்‌ நல்‌ விருந்தாகிய இராமனுக்குச்‌ சுதீக்கணன்‌ தன்‌ தவ 
முழுமையும்‌ கொடுத்தானாக, அவன்‌ எதிர்‌ கொள்ளேன்‌ என்றல்‌ 
அதனினுமுயர்ந்தன்று என்ற கருத்தால்‌, இராமன்‌ நின்னருள்‌ நின்‌ 
தவத்தினுக்குக்‌ குறைந்ததன்று; அவ்வருளைப்‌ பெற்றதே அமையும்‌ 
என்பதைப்‌ புலப்படுத்தினான்‌ என்க. 


ஏற்றற்கு உரிமையுடையவன்‌ என்பது தோன்றச்‌ சுதீக்கணனை, 
“மறைவலான்‌' எனவும்‌, கொடுத்தற்கே உரிமையுடையவன்‌ என்பது 
தோன்ற இராமனை *வள்ளல்‌ ” எனவும்‌ கூறிச்‌ சுதீக்கணன்‌ 
கொடுத்த தவத்தை இராமன்‌ ஏற்றுக்‌ கொள்ளாமைக்குக்‌ காரணம்‌ 
குறிப்பால்‌ பெற வைத்துள்ள நயம்‌ காண்க. முனிவரைக்‌ கடவுள்‌ 
என்று கூறும்‌ மரபுண்மையால்‌, * இறைவ !' என இங்குச்‌ 
சுதீக்கணனை விளித்தவாறு. அவன்‌ அருளின்‌ பெருமை கூறு 
தற்கும்‌ அவ்விளி ஏற்புடையதாயிற்று. “அருள்‌ எத்தவத்திற்கு 
எளிது? என்றதால்‌, எத்தகைய பெருந்தவத்திற்கும்‌ எளிதன்று ; 
என்பதைப்‌ புலப்படுத்தி, நின்‌ அருளே அமையும்‌; தவம்‌ வேண்டாம்‌ 
எனத்‌ தன்‌ வள்ளன்மையையும்‌ பெருமையையும்‌ இராமன்‌ உணர்த்தி 
மறுத்தவாறு. சுதீக்கணன்‌, தன்‌ தவத்தால்‌ பெற்ற உலகங்களைத்‌ 
தருவதாகக்‌ கூறியதாகவும்‌ இராமன்‌ அதற்கிசையாமல்‌, £ தன்‌ 
முயற்சியால்‌ அவ்வுலகங்களைப்‌ பெறலாம்‌ என்று கூறித்‌ தாம்‌ தங்கு 
தற்குரிய இடம்‌ மட்டும்‌ அமைத்துக்‌ கொடுத்தால்‌ போதும்‌ என்று 
கூறியதாகவும்‌ முதல்‌ நூல்‌ கூறும்‌. குறை-காரியம்‌. *அகத்தியற்‌ 
காண்பதோர்‌ குறைகிடந்தது' என்று, சுதீக்கணனிடம்‌ இராமன்‌ 
கூறியது அம்முனிவன்‌ அகத்தியன்‌ மாணவனாதலின்‌ ஆசான்‌ 
உள்ள இடத்திற்கு வழிப்படுத்தற்குரியவன்‌ என்னும்‌ கருத்தா 
லாகும்‌. (92) 


2754. நல்ல தேநினைந்‌ தாயது நானுமுன்‌ 
சொல்லு வான்றுணி கின்றது தோன்றனீ 
செல்க வாண்டவற்‌ சேருதி சேர்ந்தபி 
னில்லை நின்வயி னெய்தகில்‌ லாதவே. 


அகத்தியப்‌ படலம்‌ 153 


்‌ நல்லதே நினைந்தாய்‌; அது, நானும்‌ முன்‌ 
சொல்லுவான்‌ துணிகின்றது; தோன்றல்‌! நீ, 
செல்க ஆண்டு; அவற்‌ சேருதி ; சேர்ந்த பின்‌, 
இல்லை, நின்‌ வயின்‌ எய்த கில்லாதவே”. 


பொ :--(சுதீக்கணன்‌ கூறுகின்றான்‌) : £தலைவனே! நீ நல்லதே 
நினைத்தாய்‌; அது நானும்‌ முன்னமே சொல்லத்‌ துணிந்ததே; அவ்‌ 
விடத்திற்குச்‌ செல்லுக ; அம்‌ முனிவனை அடைவாயாக ; அடைந்த 
பின்‌ நின்னிடத்து அடையாத நன்மைகளே இல்லை”. 


கு:--அது என்றது அகத்தியனைக்‌ காணும்‌ காரியத்தை, 
தோன்றல்‌ என்பதற்கு முன்னுரைத்‌ தாங்கு அவதார புருடன்‌ என 
உரைத்தலும்‌ ஆம்‌. “முன்‌ சொல்லுவான்‌ துணிகின்றது' என்பது 
காலவழுவமைதி. எய்தகில்லாத இல்லை என்றது; எல்லா 
தலங்களும்‌ எய்தும்‌ என்பதை வற்புறுத்தியவாறு. இல்லாத என்பது, 
அன்சாரியை இன்றி வந்த வினையாலணையும்‌ பெயர்‌. இராமன்‌ 
அகத்தியன்பால்‌ வில்லும்‌ அம்பும்‌ வாளும்‌ பெறுதல்‌ பின்னர்க்‌ 
காணலாம்‌. (33) 


2755. அன்றி யுந்நின்‌ வரவினை யாதரித்‌ 
தின்று காறுநின்‌ றேமுறு மாலவற் 
சென்று சேருதி சேருதல்‌ செவ்வியோய்‌ 
நன்று தேவர்க்கும்‌ யாவர்க்கு நன்றெனா. 
* அன்றியும்‌ நின்‌ வரவினை ஆதரித்து, 
இன்று காறும்‌ நின்று ஏமுறுமால்‌; அவற்‌ 
சென்று சேருதி; சேருதல்‌, செவ்வியோய்‌ ! 
நன்று தேவர்க்கும்‌, யாவர்க்கும்‌ நன்று” எனா. 


பொ :--*அதுவன்றியும்‌ நின்னுடைய வரவை விரும்பி இன்று 
வரையில்‌ எதிர்பார்த்து நின்று மகிழ்ச்சியுறுகின்றான்‌ ; (ஆதலால்‌) 
சென்று அவனை அடைவாயாக ; செம்மை நலமுடையவனே ! (நீ 
அம்முனிவனைச்‌) சேருதல்‌ தேவர்க்கும்‌ நல்லது; மற்றை யாவர்க்கும்‌ 
நல்லதே ஆம்‌” என்று. 


கு :--எனா என்பது வழியுங்கூ றி என வருஞ்‌ செய்யுளில்‌ முடியும்‌. 
ஆதரித்து-விரும்பி. ஏமுறல்‌ - மகிழ்தல்‌. “உண்டுவர வித்திசை 
யெனப்‌ பெரிதுவந்தேன்‌ ” (2772) எனப்‌ பின்‌ அகத்தியனே கூறு 
தலும்‌ காணலாம்‌. சென்று சேருதலை மீண்டும்‌ கூறியது, தப்பாமல்‌ 


154 ஆரணிய காண்டம்‌ 


செல்லுதல்‌ வேண்டும்‌ என்று வற்புறுத்த வேண்டி. முன்னைச்‌ செய்‌ 
யுளில்‌ அகத்திய முனிவனை அடைதலால்‌ இராமன்‌ பெறும்‌ பயனைக்‌ 
கூறினான்‌; இச்செய்யுளில்‌ அவன்‌ செய்கையால்‌ தேவரும்‌ முனிவர்‌ 
முதலிய யாவரும்‌ நலம்‌ பெறுவார்கள்‌ என்பதுணர்த்தினான்‌. அஃதி 
யாங்ஙனமெனின்‌? அகத்தியன்பால்‌ பெறும்‌ வில்லையும்‌ அம்புகளையும்‌: 
கொண்டு இராமன்‌, இராவணன்‌ முதலிய அரக்கரைக்‌ கொல்லப்‌ 
போகின்றானாதலின்‌ அவ்வரக்கராலாய துன்பம்‌ நீங்கித்‌ தேவரும்‌ 
மற்றை யாவரும்‌ இன்புறுவர்‌ என்க. தேதவர்க்கும்‌ யாவர்க்கும்‌ நல 
முண்டாதற்கு இராமன்‌ அகத்தியனைக்‌ காணுதல்‌ பரம்பரையால்‌ 
ஏதுவாயிற்று; பஞ்சினாலாய படாம்‌ என்பது போல. *செவ்வியோய்‌” 
என்பதற்கு “யாரும்‌ தம்‌ குறைகூறுதற்கேற்றவாறு மனமொழி 
முகங்கள்‌ இனியனாயுள்ளவனே !” என்று பொருள்‌ கூறலுமாம்‌. (34) 


இராம இலக்குவர்‌ விடைபெற்றுச்‌ செல்லல்‌ 
2756. வழியுங்‌ கூறி வரம்பக லாசிகண்‌ 
மொழியு மாதவன்‌ மொய்ம்மலர்த்‌ தாடொழாம்‌ 


பிழியுந்‌ தேனிற்‌ பிறங்கரு வித்திரள்‌ 
பொழியுஞ்‌ சோலை விரைவினிற்‌ போயினார்‌. 


வழியும்‌ கூறி, வரம்பு அகல்‌ ஆசிகள்‌ 
மொழியும்‌ மாதவன்‌ மொய்ம்‌ மலர்த்‌ தாள்‌ தொழாம்‌ 
பிழியும்‌ தேனின்‌ பிறங்கு அருவித்‌ திரள்‌ 
பொழியும்‌ சோலை விரைவினில்‌ போயினார்‌. 
பொ :--(அகத்தியன்‌ தவக்குடிலுக்குச்‌ செல்லும்‌) வழியையும்‌ 
சொல்லி அளவிலாத ஆசி மொழிகளைச்‌ சொல்லுகின்ற அப்‌ பெரிய 
தவமுனிவனுடைய நெருங்கிய தாமரை மலர்போன்ற திருவடிகளை த்‌ 
தொழுதுவிட்டு, (இராம இலக்குவர்கள்‌) தேனடையைப்‌ பிழிந்‌ 
தெடுத்த தேனைப்போல இனிய சுவையோடு விளங்கும்‌ அருவித்‌ 
திரள்கள்‌ பொழிகின்ற (அகத்திய முனிவரின்‌) சோலைக்கு விரைவாகச்‌ 
சென்றார்கள்‌. 
கு :-மாதவன்‌ என்றது சுதீக்கணனை. தேனடையிலிருந்தூ 
பிழிந்து தேனெடுக்கும்‌ இயல்பு தோன்‌ றப்‌ “பிழியுந்தேனின்‌” என்றார்‌. 
மலையைச்‌ சார்ந்துள்ள சோலை ஆதலின்‌ அருவித்திரள்‌ பொழிதற்கு 
இடனாயிற்று. அருவி நீரின்‌ இன்‌ சுவைக்குப்‌ பிழியும்‌ தேன்‌ உவமை. 
தெய்வ முனிவன்‌ அகத்தியன்‌ தவக்குடில்‌ உள்ள இடமாதலின்‌ 
இனிய சுவையுடைய நீரருவிகள்‌ மிக்குப்‌ பொழிந்தன. “தேனிற்‌ 
பிறங்‌ கருவித்திரள்‌ ' என்பதற்குத்‌ தேனோடு கலந்து விளங்கும்‌ 
அருவித்திரள்‌ எனப்‌ பொருள்‌ கூறலுமாம்‌. இனித்‌ தேனினது 


அகத்தியப்‌ படலம்‌ 155: 


அருவித்திரள்‌ பொழியும்‌ சோலை என இயைத்துத்‌ தேனையே அருவி 
யாகச்‌ சொரிகின்ற சோலை என்று பொருள்‌ கூறி உயர்வு நவிற்சி 
ஆக்கலும்‌ ஒன்று. சோலைக்கு என நான்காவது விரிக்க. விரை 
வினில்‌ போயது அகத்திய முனிவனைக்‌ காணும்‌ ஆர்வத்தால்‌ என்க. 
(35): 
இதற்குப்‌ பின்‌ 25, 26, 44, 45 என்ற குறியீட்டெண்ணுள்ள 
சுவடிகளில்‌ கீழ்வருமாறு ஒரு மிகைப்‌ பாடல்‌ காணப்படுகின்றது. 
2756. (௨) கான யாறுங்‌ கனவரைச்‌ சாரலும்‌ 
ஏனை வீர ரினிதினி லெய்தினார்‌ 
ஆன கத்திய னாய பிறர்தமை 


வான வர்க்கிறை வன்வணங்‌ கிச்செலா. 


அகத்தியர்‌ இராமனை எதிர்கொள்ளுதல்‌ 2757-21711 


2757. ஆண்டகைய ரவ்வயி னடைந்தமை யறிந்தா 
ஸ்‌ னீண்டுவகை வேலைதுணை யேழுலகு மெய்த 
மாண்டவர தன்சரண்‌ வணங்கவெதிர்‌ வந்தா 
னீண்டதமி ழாலுலகை நேமியி னளந்தான்‌. 


ஆண்‌ தகையர்‌ அவ்வயின்‌ அடைந்தமை அறிந்தான்‌,. 
ஈண்டு உவகை வேலை துணை ஏழ்‌ உலகும்‌ எய்த, 
மாண்ட வரதன்‌ சரண்‌ வணங்க, எதிர்‌ வந்தான்‌; 
நீண்ட தமிழால்‌ உலகை நேமியின்‌ அளந்தான்‌. 


பொ :--சக்கரப்படையுடைய திருமால்‌ (குறளனாய்ச்‌ சென்று பின்‌: 
கொண்ட நெடிய வடிவத்தால்‌ இவ்வுலகை யளந்தது) போல, நெடி 
தாகிய தமிழ்‌ மொழியால்‌ இவ்வுலகத்தை அளந்தவனாகிய அகத்தி 
யன்‌, ஆண்‌ தன்மையிற்‌ சிறந்த இராம இலக்குவர்கள்‌ அங்கு 
அடைந்தமையை அறிந்தவனாய்‌, நெருங்கிய மகிழ்ச்சிக்‌ கடலில்‌ 
பதினான்கு உலகங்களும்‌ அழுந்துமாறு, மாட்சிமையுடைய இராமன்‌; 
தன்‌ திருவடிகளை வணங்க எதிரே வந்தான்‌. 


கு:--அகத்தியன்பால்‌ உள்ள வில்‌ முதலிய போர்க்‌ கருவிகளை 
யேற்று இராவணன்‌ முதலிய அரக்கரைக்‌ கொல்லுதற்குரிய 
பேராண்மையுடையர்‌ என்ற குறிப்புத்‌ தோன்ற, * ஆண்டகையர்‌ " 
என இராம இலக்குவரைக்‌ குறிப்பிட்டார்‌. வயின்‌ - இடம்‌. ஈண்டு 
தல்‌ - நெருங்குதல்‌. உவகை வேலை - மகிழ்ச்சியாகிய கடல்‌ ; உரு. 
வகம்‌. துணையேழ்‌ உலகும்‌ - பதினான்கு உலகும்‌. உவகையைக்‌ கட 
லாக உருவகித்ததற்கு ஏற்ப, “எய்தல்‌” என்பதற்கு அழுந்துதல்‌: 


156 ஆரணிய காண்டம்‌ 


எனப்‌ பொருள்‌ கூறலாயிற்று. இனி, உவகையாகிய கடல்‌ பதி 
னான்கு உலகத்தும்‌ பரவ எனப்‌ பொருள்‌ கூறலுமாம்‌. அகத்தியனை 
இராமன்‌ வணங்கி வில்‌ முதலியவற்றைப்‌ பெற்று இராவணன்‌ முத 
லிய அரக்கரைத்‌ தொலைத்து உலகிற்கு இருந்த இடரை நீக்கி இன்‌ 
பத்தை யுண்டாக்கப்‌ போகின்றான்‌ ஆதலின்‌, ** ஈண்டுவகை வேலை 
துணை யேழுலகுமெய்த...... வணங்க எதிர்வந்தான்‌ '' என்றார்‌. 
அகத்தியன்‌, இராமன்‌ வணங்க எதிர்வருதல்‌ உலக மகிழ்ச்சிக்கு 
நேரே ஏதுவன்று, ஆயினும்‌ பரம்பரையால்‌ ஏதுவாதல்‌ காணலாம்‌. 
வரதன்‌ என்றது இராமனை; வரத்தைக்‌ கொடுப்பவன்‌, என்பது 
பொருள்‌. * மேலானவன்‌ ' எனலும்‌ ஆம்‌. மாண்ட - மாட்சிமை 
யுடைய. மாண்ட வரதனும்‌ வணங்கத்‌ தக்கவன்‌ அகத்தியன்‌ என 
அவன்‌ பெருமை விளக்கியவாறு. இராமன்‌ அகத்தியனுடைய சரண்‌ 
வணங்கியதை, * நின்றவனை வந்த நெடியோன்‌ அடி பணிந்தான்‌ ? 
(2768) என்று பின்னர்க்‌ கூறுதலால்‌ உணரலாம்‌, தமிழ்க்கு நெடுமை 
யாவது அளவிறந்த நூல்களையுடைமை. எதிர்கொள்வோனாகிய 
அகத்தியனுக்கும்‌ எதிர்கொள்ளப்படுவோனாகிய இராமனுக்கும்‌ ஒத்த 
தகுதியுண்டு என்பது தோன்ற £ நீண்ட தமிழால்‌ உலகை நேமியி 
னளந்தான்‌ ' என்றார்‌. நெடியனாய்‌ உலகளந்தவனே இராமனாக 
வந்துள்ளான்‌ என்பது தோன்றப்‌ பின்‌, ‘வந்த நெடியோன்‌ அடி 
பணிந்தான்‌ ? எனக்‌ கூறுதலும்‌ காண்க. “நேமி” ஆகுபெயராய்‌ 
அதைக்‌ கருவியாகக்‌ கொண்ட திருமாலையுணர்த்திற்று. திருமால்‌ 
குறளனாய்ச்‌ சென்று பின்‌ கொண்ட நெடிய வடிவால்‌ உலகை அளந்‌ 
ததுபோல, அகத்திய முனிவன்‌ குறியனாய்‌ இருந்தே பின்கற்ற 
நீண்ட தமிழால்‌ உலகையளந்தான்‌ என உவமையை விரித்துக்‌ 
கொள்க. தமிழால்‌ உலகை அளத்தலாவது, பிறமொழி வழங்கும்‌ 
நாட்டவர்களும்‌ தம்‌ மொழியாகவே விரும்பி யேற்றுக்‌ கொள்ளுமாறு 
தமிழ்‌ மொழியை வளப்படுத்துதல்‌. (96) 


2758. பண்டவுணர்‌ மூழ்கினர்‌ 
படார்களென வானே 
ரெண்டவ வெமக்கருள்‌ 
கெனக்குறை யிரப்பக்‌ 
கண்டொருகை வாரினன்‌ 
முகந்துகட லெல்லா 
முண்டவர்கள்‌ பின்னுமிழ்க 
வென்றலு முமிழ்ந்தான்‌. 


அகத்தியப்‌ படலம்‌ 751 


பண்டு, “அவுணர்‌ மூழ்கினர்‌; படார்கள்‌ ” என வானோர்‌, 
*எண்‌ தவ! எமக்கு அருள்க” எனக்‌ குறை இரப்பக்‌ 
கண்டு, ஒருகை வாரினன்‌ முகந்து கடல்‌ எல்லாம்‌ 
உண்டு, அவர்கள்‌ பின்‌ * உமிழ்க” என்றலும்‌ உமிழ்ந்தான்‌.. 


பொ:--முன்‌ காலத்தில்‌ தேவர்கள்‌, “மதிக்கத்தக்க தவத்தை 
யுடையவனே ! அசுரர்கள்‌ கடலில்‌ மூழ்கி ஒளித்துக்‌ கொண்டனர்‌; 
(அவர்களை அவ்வாறே விட்டேமாயின்‌) அவர்கள்‌ அழியமாட்டார்கள்‌ 
எனவும்‌, “எங்கட்கு (இரங்கி இக்கடல்‌ நீரையெல்லாம்‌ உண்டு) 
அருள்‌ செய்க” எனவும்‌ குறையிரந்து வேண்டக்‌ கண்டு (மனமிரங்கி) 
கடல்‌ நீர்‌ எல்லாவற்றையும்‌ ஒரு கையில்‌ முகந்து வாரி உண்டு, பின்‌ 
அத்தேவர்கள்‌ * உமிழ்க£ என்று வேண்டின அளவில்‌ உமிழ்ந்த 
பெருமையுடையவன்‌. 


கு:--பண்டு, வானோர்‌, “எண்தவ ! அவுணர்‌ மூழ்கினர்‌ படார்கள்‌”' 
எனவும்‌ “எமக்கருள்க' எனவும்‌ கூறிக்‌ குறையிரப்பக்‌ கண்டு, கடல்‌ 
எல்லாம்‌ முகந்து வாரி உண்டு, பின்‌ அவர்கள்‌, *உமிழ்க' என்றலும்‌ 
உமிழ்ந்தான்‌ எனக்‌ கொண்டு கூட்டுக. ததீசி முனிவரின்‌ முது 
கெலும்பு கொண்டு செய்த வலிய படையை இந்திரன்‌ தாங்கிச்‌ செய்‌ 
யும்‌ போர்க்கு ஆற்றாத விருத்திராசுரன்‌ முதலிய அசுரர்‌ கடல்‌ 
நீரில்‌ மூழ்கி ஒளிந்துகொண்டமைகண்டு அவ்விந்திரன்‌ அகத்திய 
முனிவனை அணுகிக்‌ கடல்நீரையுண்ணுமாறு வேண்ட, உண்டார்‌ 
என்பதும்‌ அவ்வசுரரை அழித்தபின்‌ மீண்டும்‌ அந்நீரை உமிழ்க 
என்று வேண்ட உமிழ்ந்தார்‌ என்பதும்‌ புராண வரலாறு. திருவிளை 
யாடல்‌ இந்திரன்‌ பழிதீர்த்த படலம்‌ காண்க. * சொற்கலை முனிவ 
னுண்ட சுடர்மணிக்‌ கடலும்‌ ! (569) எனக்‌ கம்பர்‌ முன்னர்‌ இந்நிகழ்ச்‌ 
சியைக்‌ குறித்திருத்தலும்‌ காண்க. வாரினன்‌, முற்றெச்சம்‌. கடல்‌ 
என்றது ஆகுபெயரான்‌ நீரை உணர்த்தியது. கடலை உண்டுமிழ்ந்த. 
பெருமை அகத்தியற்குஉண்டு என்பது இதனால்‌ விளக்கியவாறு.(87). 


2759. தூயகட னீரடிசி லுண்டது துரந்தா 
னாயவத னாலமரு மெய்யுடைய வன்னான்‌ 
மாயவினை வாளவுணன்‌ வாதவிதன்‌ வன்மைக்‌ 
காயமினி துண்டுலகி னாரிடர்‌ களைந்தான்‌. 


தூய கடன்‌ நீர்‌ அடிசில்‌ உண்டு அது துரந்தான்‌ 
ஆய அதனால்‌ அமரும்‌ மெய்யுடைய அன்னான்‌, 
மாய வினை வாள்‌ அவுணன்‌ வாதவிதன்‌ வன்மைக்‌ 
காயம்‌ இனிது உண்டு உலகின்‌ ஆரிடர்‌ களைந்தான்‌... 


158 ஆரணிய காண்டம்‌ 


பொ :--தூய்மையான முறைமையில்‌ நீராகிய உணவை மட்டும்‌ 
உண்டு பழகிப்‌ பின்‌, அந்நீருணவையும்‌ விடுத்துச்‌ செய்த தவத்தின 
னாகிய அத்தாய தன்மையால்‌ ஒளிவிளங்கும்‌ மேனியையுடைய அம்‌ 
முனிவன்‌, வஞ்சக வினைசெய்யும்‌ கொடிய அவுணனாகிய வாதாவி என்‌ 
பவனுடைய வன்மை வாய்ந்த, உடம்பை (வெறுக்காமல்‌) இனிதாக 
உண்டு உலகத்தவரின்‌ பெருந்‌ துன்பத்தைப்‌ போக்கின சிறப்பை 
யுடையவன்‌. 


கு:--கடன்‌-முறைமை. நீராகிய உணவின்‌ மேன்மை தோன்றத்‌ 
“தூய கடன்‌ நீரடிசில்‌ என்றார்‌. உணவைப்‌ படிப்படியாக விடுப்ப 
வர்கள்‌ இறுதியில்‌ உணவாகக்‌ கொள்வது தூய நீரேயாதலின்‌ அந்‌ 
நீரை மட்டும்‌ உண்டு பழகிப்‌ பின்‌ அதனையும்‌ விடுத்துக்‌ கடுந்தவம்‌ 
புரிந்து அத்தவத்தால்‌ ஒளிவிளங்கும்‌ உடம்பை உடையவனாகிய 
அகத்தியன்‌, தன்‌ தவத்‌ தூய்மைக்கு ஏலாத அசுரனுடைய வன்மை 
வாய்ந்த உடம்பையுண்டது உலகர்‌ இடர்‌ நீக்கவே யாம்‌ என்று அவ 
னுடைய அருளுடைமை விளக்கியவாறு. தூய மென்மையான நீரை 
யும்‌ மிகையென எண்ணி விடுத்தவனுக்குத்‌ தூய்மையற்ற வன்மை 
வாய்ந்த அவுணனின்‌ காயம்‌ பொருந்தாவுணவாதல்‌ காண்க. அமர்‌ 
தல்‌ - விளங்குதல்‌. இவ்வாறு கொள்ளாது மேலைச்‌ செய்யுளில்‌ 
கூறிய கடல்‌ நீரையுண்ட நிகழ்ச்சியையே இச்செய்யுளிலும்‌ கூறினார்‌ 
எனின்‌, கூறியது கூறலாகும்‌ ஆதலாலும்‌ வாதாவியின்‌ காயமுண்ட 
தைக்‌ கூறவந்தவர்‌,; கடல்‌ நீரையுண்டதைக்‌ கூற இயைபு யாதும்‌ 
இன்மையானும்‌, மேற்கூறிய பொருளே பொருத்தமாதல்‌ காணலாம்‌. 
இனி அகத்தியர்‌ நாளும்‌ கடல்நீரையுண்டு பழகிப்‌ பின்‌ அதையும்‌ 
விடுத்தவர்‌ எனலும்‌ ஆம்‌. வாதாவி, வாதவி என நின்றது. 


வாதாவிதன்‌ காயமினிதுண்ட வரலாறு:--இல்வலன்‌, வாதாவி 
-என்ற அசுரரிருவர்‌ இருந்தனர்‌.அவர்களுள்‌ மூத்‌ தவனாகிய இல்வலன்‌ 
நாள்தோறும்‌ அந்தணர்‌ வேடம்‌ தாங்கிச்‌ சிராத்தம்‌ என்ற ஒரு 
_தலைக்கீடு வைத்து அந்தணர்களை வரவழைத்து ஆட்டின்‌ வடிவங்‌ 
கொண்ட வாதாவியைக்‌ கொன்று அவனுடைய தசையை அந்த 
ணர்கள்‌ மிசையச்‌ செய்து பின்‌ *$வாதாவி! வெளியே வா” என்று 
அழைக்க, அவன்‌ இறந்தவர்களை எழுப்பும்‌ மந்திரத்தின்‌ வலிமை 
யால்‌ அவ்வந்தணர்களின்‌ வயிற்றைக்‌ கிழித்துக்‌ கொண்டு வெளி 
வரச்‌ செய்து பின்‌ வயிறு கிழிந்திறந்த அந்தணரின்‌ தசையை அவ்‌ 
விருவரும்‌ உண்டு உயிர்வாழும்‌ இயல்பினராக இருந்தனர்‌. இவ்‌ 
வாறு இவர்கள்‌ செய்வதால்‌ அந்தணர்‌ பலர்‌ அழிந்தனர்‌. இவர்‌ 
களின்‌ செயலுக்கு முடிவு காண அகத்தியரே ஒருநாள்‌ .சென்று 
.-வாதாவியின்‌ தசையை மிசைந்தவுடன்‌ இல்வலன்‌ வழக்கம்போல்‌ 
அழைக்க, அம்முனிவர்‌, *வாதாவி! சீரணமடைவாயாக ? எனச்‌ 


அகத்தியப்‌ படலம்‌ 159 


'சொல்லி வயிற்றைத்‌ தடவ, வாதாவி அழிந்தான்‌. அது கண்டு இல்‌ 
வலன்‌ சினம்‌ பொங்கிவர, முனிவர்‌ கண்களால்‌ அவனை எரித்தார்‌ 
என்பது. ‘ (38) 


2760. யோகமுறு பேருயிர்க டாமுலைவு ரம 
லேகுநெறி யாதென மிதித்தடியி னேறி 
மேகநெடு மாலைதவழ்‌ விந்தமெனும்‌ விண்டோய்‌ 
நாகமது நாகமுற நாகமென நின்றான்‌. 


“ யோகம்‌ உறு பேர்‌ உயிர்கள்‌ தாம்‌, உலைவு உறுமல்‌ 
ஏகும்‌ நெறி யாது ?” என, மிதித்து அடியின்‌ ஏறி, 
மேக நெடு மாலை தவழ்‌ விந்தம்‌ எனும்‌ விண்‌ தோய்‌ 
நாகமது நாகம்‌ உற, நாகம்‌ என நின்றான்‌. 


பொ :--(வடக்கணிருந்து தெற்கண்‌ போந்த காலத்தில்‌ 
இடையே மிக வளர்ந்து குறுக்கிட்ட மலையைக்கண்டு, இம்மலை இவ்‌ 
வாறிருந்தால்‌) “யோக நெறியிற்‌ பழகிய பெரியோர்கள்‌ விண்வழியில்‌ 
துன்புறாமல்‌ செல்லுதற்கு வழி எங்குளது ?” என்பதை எண்ணி, வழி 
உண்டாகத்‌ தன்‌ அடிகளால்‌ மிதித்து ஏறி, மேகங்களின்‌ நீண்ட 
வரிசை தவழ்கின்ற விந்தம்‌ என்னும்‌ பெயரையுடைய விண்ணளா 
விய அம்மலையானது பாதாள உலகத்தை அடையுமாறு யானை போல்‌ 
நின்ற பெருமையுடையவன்‌. 


கு:--யோக நெறியில்‌ பயின்றோர்‌ விண்வழிச்‌ செல்லும்‌ ஆற்ற 
னுடையவர்‌ ஆவர்‌. அவர்‌ அங்ஙனம்‌ செல்லுங்கால்‌ விந்தமலை விண்‌ 
ணுற உயர்ந்திருத்தலின்‌ உலைவுறுவர்‌ ஆதலின்‌, அவ்யோகியர்‌ 
வருந்தாவாறு விண்ணளாவிய விந்தமலையைப்‌ பாதாளத்து அழுத்த 
'வேண்டி அடியின்‌ மிதித்தேறி யானைபோல்‌ வீறுகொண்டு நின்றான்‌ 
அகத்தியன்‌ என்க. விந்தமலை. குறுக்கிட்ட வழியும்‌ அகத்தியன்‌ 
அதைக்‌ கடந்து செல்ல வல்லனாயினும்‌ பிற முனிவர்கள்‌ நலத்திற்‌ 
காக விந்தமலையை அழுத்தினான்‌ என அவன்‌ பெருமையைப்‌ புலப்‌ 
படுத்தியவாறு. யோகமுறு . பேருயிர்‌ என்றது முனிவர்களை; 
அவர்கள்‌ விண்வழிச்‌ செலல்வல்லர்‌ என்பதை, * மொய்‌ விசும்பு ஓட 
மாகத்‌ தேவரின்‌ முனிவர்‌ போனார்‌? (245) என முன்‌ கூறியுள்‌ 
ளமையாலும்‌ உணரலாம்‌. உலைவு- வருத்தம்‌. ஏகுநெறியாது? 
என்றது, ஏகுநெறியின்மையை யுணர்த்தியது. என - எனஎண்ணி. 
ஏறி நின்றான்‌ என இயையும்‌. * மேக நெடுமாலை தவழ்‌ ” என்பதும்‌, 
* விண்டோய்‌ * என்பதும்‌, விந்திய மலையின்‌ உயர்ச்சியை விளக்க 
வந்த அடைமொழிகள்‌. நாகம்‌ - மலை, பாம்பு, யானை என்ற பல 


160 ஆரணிய காண்டம்‌ 


பொருள்‌ தந்தது. பாம்பை யுணர்த்தும்‌ நாகம்‌ என்ற சொல்‌ ஆகு. 
பெயராய்‌ நாகர்‌ உலகத்தை யுணர்த்தியது. எண்வகைச்‌ சித்திகளி 
லும்‌ வல்ல, அகத்தியன்‌ குறுகிய வடிவினனாயினும்‌ மேருமலைபோன்ற. 
கனமுடையனாய்‌ விந்திய மலையை அடக்கிய வீறு தோன்ற, *நாக 
மென நின்றான்‌” என்றார்‌. (39) 


2761. மூசரவு சூடுமுத லோனுரையின்‌ மூவா 
மாசிறவ வேகென வடாதுதிசை மேனா 
ணீசமுற வானினெடு மாமலய நேரா 
வீசனிக ராயுலகு சீர்பெற விருந்தான்‌. 


மூசு அரவு சூடும்‌ முதலோன்‌, உரையின்‌, * மூவா 

மாசு இல்‌ தவ! ஏகு” என, வடாது திசை மேல்‌ நாள்‌ 
நீசம்‌ உற, வானின்‌ நெடு மா மலயம்‌ நேரா, 

ஈசன்‌ நிகராய்‌, உலகு சீர்‌ பெற இருந்தான்‌. 


பொ:--பழங்காலத்தில்‌ (தென்திசையுயர்ந்து)வடதிசை தாழ்ந்து: 
போக(க்‌ கண்ட) மொய்க்குமாறு பாம்புகளை அணியாக அணிந்த 
முதல்வனாகிய சிவபிரான்‌, வானளாவிய நெடிய பெரிய பொதிய மலை 
யைத்‌ தன்‌ சொல்லால்‌ கொடுத்து, “மூவாமையுடைய, குற்றமற்ற 
தவமுனிவ ! (அம்மலைக்குச்‌) செல்‌' என வேண்ட, (அங்குச்‌ சென்று) 
உலகம்‌ சமநிலை அடைய அச்சிவபிரானுக்குச்‌ சமமாக அமர்ந்திருந்த. 
பெருமையுடையவன்‌. 


கு மேனாள்‌ வடாது திசை நீசமுற, முதலோன்‌, மலயம்‌ நேரா, 
மாசில்‌ தவ! ஏகு என, உலகு சீர்பெற ஈசன்‌ நிகராய்‌ இருந்தான்‌ 
என்று இயையும்‌. மூசுதல்‌-மொய்த்தல்‌. சிவபிரான்‌ அணிந்த பாம்பு 
களின்‌ மிகுதி தோன்ற, “மூசரவு' என்றார்‌. சிவன்‌ முதற்‌ கடவுள்‌ 
என்பது புலப்பட “ முதலோன்‌ ? என்றார்‌. * வடாது திசை நீசமுற ” 
என்றமையால்‌ தென்திசையுயர்ந்தமை பெறப்பட்டது. நீசமுறல்‌ - 
தாழ்ச்சியுறல்‌. பார்வதி தேவியாரின்‌ திருமண த்திற்கு உலக உயிர்கள்‌ 
யாவும்‌ இமயமலையில்‌ திரண்டுவிட்டமையால்‌ வடதிசை தாழ்ந்து விட்‌ 
டது என்பதும்‌ அத்தாழ்வு நீங்கிச்‌ சமநிலையுற அகத்தியனைப்‌ பொதிய: 
மலையில்‌ தங்குமாறு சிவன்‌ கட்டளையிட்டான்‌ என்பதும்‌ புராண வர 
லாறு. சீர்பெறலாவது வடக்கும்‌ தெற்கும்‌ சமநிலை யெய்தல்‌. நேர்‌ 
தல்‌ - கொடுத்தல்‌. *கரவாளை நேர்ந்தான்‌ இடம்போலும்‌” (தேவா 
ரம்‌ - 111-8) என்புழியும்‌ இச்சொல்‌ இப்பொருளதாதல்‌ காணலாம்‌. 
நேரா செய்யா வென்னும்‌ வாய்பாட்டு வினையெச்சம்‌. மலையைக்‌. 
கையில்‌ கொடுத்தல்‌ இயலாதாகலின்‌ * உரையின்‌ நேரா” என்றார்‌. 


அகத்தியப்‌ படலம்‌ 161 


உலகமுழுதுடையன்‌ சிவபிரான்‌ ஆதலின்‌, தென்கோடியிலுள்ள 
பொதிய மலையை உரையின்‌ நேர்தல்‌ இயலுவதாயிற்று. அகத்திய 
முனிவன்‌ தவத்தால்‌ இளமையோடு இருந்தமை புலப்பட, மூவா 
மாசில்‌ தவ !' என்றார்‌. மூவாமை - மூப்படையாமை. சிவபிரானோடு 
இருந்து மணங்கண்டு இன்புறவேண்டிய அகத்தியன்‌, அப்பிரானைப்‌ 
பிரிந்து தென்மலையில்‌ இருக்க உடன்பட்டது உலக நன்மைக்காகவே 
என்பது புலப்படுத்தியவாறு, வடதிசையில்‌ கயிலைமலையில்‌ சிவன்‌ 
இருப்பது போலத்‌ தென்‌ திசையில்‌ பொதிய மலையில்‌ அகத்திய 
முனிவன்‌ இருந்தான்‌ என்பார்‌, * ஈசன்‌ நிகராய்‌ இருந்தான்‌ ' என்‌ 
றார்‌. தவப்பெருமையால்‌ தாழ்சடையோனுக்குச்‌ சமமானவன்‌ என்ற 


லும்‌ ஆம்‌. (40) 


2762. உழக்குமறை நாலினு முயர்ந்துலக மோதும்‌ 
வழக்கினு மதிக்கவியி னும்மரபி னாடி 
நிழற்பொலி கணிச்சிமணி நெற்றியுமிழ்‌ செங்கட்‌ 
டழற்புரை சுடர்க்கடவு டந்ததமிழ்‌ தந்தான்‌. 


உழக்கும்‌ மறை நாலினும்‌ உயர்ந்து, உலகம்‌ ஓதும்‌ 
வழக்கினும்‌, மதிக்‌ கவியினும்‌, மரபின்‌ நாடி,-- 
நிழல்‌ பொலி கணிச்சி மணி நெற்றி உமிழ்‌ செங்கண்‌ 
தழல்‌ புரை சுடர்க்‌ கடவுள்‌ தந்த தமிழ்‌--தந்தான்‌. 


பொ :- வருந்திப்‌ பயிலுதற்குரிய வேதங்கள்‌ நான்கினும்‌ 
பயின்ற பயிற்சியால்‌ உயர்ச்சி பெற்றுத்‌ தமிழ்‌ உலகம்‌ பேசுகின்ற 
வழக்கின்‌ கண்ணும்‌ மதிநுட்பத்தால்‌ செய்யப்பட்ட தமிழ்ப்‌ புலவரின்‌ 
செய்யுளின்‌ கண்ணும்‌ முறைப்பட ஆராய்ந்து--ஒளி விளங்குகின்ற 
மழுவாயுதத்தையும்‌, நெற்றியுமிழ்ந்த மணி போன்று (நெற்றியில்‌) 
விளங்கும்‌ சிவந்த கண்ணையும்‌ உடைய நெருப்பைப்‌ போன்று ஒளி 
விளங்கும்‌ செம்மேனியனாகிய சிவபிரான்‌, தனக்குக்‌ க தமிழ்‌ 
இலக்கணத்தைச்‌ செய்தருளிய பெருமையுடையவன்‌. 


கு:--அகத்தியன்‌ நான்கு வேதங்களையும்‌ கற்று உயர்ந்தவன்‌ 
என்பார்‌, : உழக்கு மறை நாலினும்‌ உயர்ந்து * என்றார்‌. மறை பயிலு 
தற்கு முயற்சி மிகுதி வேண்டும்‌ என்பது தோன்ற, * உழக்கு மறை £ 
எனச்‌ சிறப்பித்தார்‌. அகத்தியரின்‌ மாணவர்களில்‌ ஒருவராகிய 
அதங்கோட்டாசானைக்‌ குறிப்பிடும்‌ போது, * நான்மறை முற்றிய 
அதங்கோட்டாசாற்கு ' எனப்‌ பனம்பாரனார்‌ கூறியுள்ளதும்‌ காண்க. 
மறைநான்காவன : தைத்திரியம்‌, பெளடிகம்‌, தலவகாரம்‌, சாம 
வேதம்‌ என்பது நச்சினார்க்கினியர்‌ கருத்து. உலகம்‌ என்றது, 

11 


162, ஆரணிய காண்டம்‌ 


வடவேங்கடம்‌ தென்குமரி, ஆயிடைத்‌, தமிழ்‌ கூறும்‌ நல்லுலகத்தை. 
கூறுதல்‌ - பேசுதல்‌. மதிநுட்பத்தால்‌ செய்யப்படும்‌ செய்யுள்‌ என்‌ 
பது புலப்பட * மதிக்கவியினும்‌ ' என்றார்‌. என்றது தமிழ்நாட்டுச்‌ 
செய்யுள்‌ வழக்கினை. ££ வழக்கும்‌ செய்யுளும்‌ ஆயிருமுதலின்‌ எழுத்‌ 
தும்‌ சொல்லும்‌ பொருளும்‌ நாடி '' (தொல்‌-பாயிரம்‌) என்பது ஈண்‌ 
டைக்கு நினைக்க. அகத்தியன்‌ இலக்கணம்‌ செய்தபோது, தமிழ்‌ 
நாட்டுப்‌ பேச்சு வழக்கின்கண்ணும்‌ செய்யுள்வழக்கின்கண்ணும்‌ 
ஆராய்ந்து செய்தான்‌ என்பது கருத்து. வழக்கின்கண்ணும்‌ கவி 
யின்‌ கண்ணும்‌ நாடித்‌ தமிழ்‌ தந்தான்‌ என்க. வழக்கினையும்‌ கவி 
யினையும்‌ நாடி என இரண்டாவது விரிப்பினும்‌ ஆம்‌. சிவபிரானு 
டைய நெற்றியில்‌ காணப்படும்‌ நெருப்புக்கண்‌ நெற்றியுமிழ்ந்த மணி 
போன்று விளங்குகின்றது எனத்‌ தற்குறிப்பேற்றமாகக்‌ கூறியது. 
“மணி போன்ற செங்கண்‌” என்க. * மணி நெற்றி என்றே கொண்டு 
அழகிய நெற்றி எனலும்‌ ஆம்‌. * எரிபோல்‌ மேனிப்பிரான்‌ ' (திரு 
நாவுக்கரசு - தேவாரம்‌) என்றதற்கேற்ப இங்குத்‌ *தழற்புரை சுடர்க்‌ 
கடவுள்‌ ' என்றார்‌. தழல்‌- எரி. தமிழ்‌ என்றது தமிழிலக்கணத்தை. 
அகத்தியர்க்குச்‌ சிவபிரான்‌ தமிழறிவுறுத்தினன்‌ என்பதை, “தென்‌ 
மொழியை யுலகமெலாந்‌ தொழுதேத்தும்‌ குடமுனிக்கு வலியுறுத்‌ 
தார்‌ கொல்லேற்றுப்‌ பாகர்‌'' (காஞ்சிப்‌-தழுவக்‌-248) என்றதாலும்‌ 
அறியலாம்‌. (41) 


2763. விண்ணினி ஸிலத்தினில்‌ விகற்ப வுலகிற்பே 
ரெண்ணினி லிருக்கினி லிருக்குமென யாரு 
முண்ணினை கருத்தினை யுறப்பெறுவெ னாலென்‌ 
கண்ணினி லெனக்கொடு களிப்புறு மனத்தான்‌. 


 * விண்ணினில்‌, நிலத்தினில்‌, விகற்ப உலகில்‌, பேர்‌ 
எண்ணினில்‌, இருக்கினில்‌, இருக்கும்‌ '* என யாரும்‌ 
உள்‌ நினை கருத்தினை, உறப்பெறுவெனால்‌, என்‌ 
கண்ணினில்‌ ? எனக்‌ கொடு களிப்புறும்‌ மனத்தான்‌. 


பொ:--* விண்ணுலகத்திலும்‌ நிலவுலகத்திலும்‌ இவற்றிற்கு 
வேறாயுள்ள உலகங்களிலும்‌, அவ்வுலகங்களிலுள்ளாரின்‌ பேரறி 
விலும்‌, வேதத்திலும்‌ இருக்கும்‌ என எத்தகையோரும்‌ உள்ளத்‌ 
தால்‌ மட்டும்‌ நினைக்கின்ற கருத்துப்‌ பொருளாயுள்ள இராமனை, 
இன்று என்‌ கண்ணில்‌ காட்சிப்‌ பொருளாய்க்‌ காணப்பெறுவேன்‌ ”* 
என்று எண்ணிக்‌ களிக்கின்ற மனத்தையுடையவன்‌. 


அகத்தியப்‌ படலம்‌ 163 


கு :--* விகற்பவுலகில்‌ ' எனப்‌ பின்‌ வந்தமையால்‌ முன்‌ வந்த 
விண்‌, நிலம்‌ என்பன உலகங்களையே குறித்தன என்பது பெறப்‌ 
படும்‌. விண்ணுலகும்‌ மண்ணுலகும்‌ அல்லாத அதலம்‌ முதலிய உல 
கங்களை விகற்பவுலகம்‌ என்றார்‌. விகற்பம்‌ - வேறுபட்டது. எண்‌ - 
அறிவு. *தொக்கிருந்‌ தெண்ணின  னெண்ணப்படும்‌' (நான்‌ 
மணிக்‌ - 76) என்புழி எண்‌ அப்பொருளதாதல்‌ காணலாம்‌. பேரெண்‌ 
என்றது, பேரறிவை.  “ அறிவினிலருளான்மன்னி ?' (சிவஞான 
சித்தி - சுபக்‌ - 1) என இறைவன்‌ அறிவினில்‌ தங்கியிருப்பான்‌ என்‌ 
பதைக்‌ கூறுதல்‌ காணலாம்‌. “எல்லாவுலகங்களிலும்‌ நிறைந்திருப்‌ 
பன்‌; அவ்வுலகங்களிலுள்ள அன்பர்களின்‌ பேரறிவிலும்‌ இருப்பன்‌ ; 
அவ்வறிவிற்குக்‌ காரணமாயுள்ள ஞானநூலாகிய வேதத்தினும்‌ 
இருப்பன்‌” என்று எத்தகைய பெரியோரும்‌, நினைத்தறிவதையன்‌ நிக்‌ 
கண்டறிந்தாரில்லை ; ஆயின்‌ யான்‌ இன்று என்‌ கண்ணால்‌ காட்‌ 
சிப்பொருளாய்க்‌ காணப்‌ போகின்றேன்‌” எனத்‌ தன்‌ பேற்றினை 
நினைந்து களிக்கின்ற மனத்தன்‌ ஆனான்‌ அகத்தியன்‌ என்க. 
“பூதங்கள்‌ தோறும்‌ நின்றாயெனினல்லால்‌...... கேட்டறியோம்‌ 
உனைக்கண்டறிவாரை...... எங்கண்‌ முன்வந்து ஏதங்கள்‌ கெடுத்‌ 
தெமை யாண்டருள்புரியும்‌ எம்பெருமான்‌ '' (திருவாசகம்‌ - திருப்‌ 
பள்ளி - 5) என்பது இங்கு ஒப்பு நோக்கத்தகும்‌. கண்ணினிலுறப்‌ 
பெறுதலாவது, கண்ணால்‌ காண்டல்‌. எங்கும்‌ நிறைந்துள்ள பரம்‌ 
பொருளே இராமனாக உருவுகொண்டு வந்துளது என்பது விளக்கிய 
வாறு. கொடு, கொண்டு என்பதன்‌ இடைக்குறை. “யாரும்‌” என்‌ 
பதில்‌ உம்மை உயர்வு சிறப்பு. - (42) 


2764. இரைத்தமறை நான்கினொ டியைந்தபிற யாவு 
நிரைத்தநெடு ஞானநிமிர்‌ கல்லினெடு நாளிட்‌ 
டரைத்துமய னாருமறி யாதபொரு ணேர்நின்‌ 
றுரைத்துதவு மாலெனு முணர்ச்சியி னுவப்பான்‌. 


* இரைத்த மறை நான்கினொடு இயைந்த பிற யாவும்‌ 
நிரைத்த நெடு ஞான நிமிர்‌ கல்லில்‌ நெடுநாள்‌ இட்டு 
அரைத்தும்‌ அயனாரும்‌ அறியாத பொருள்‌, நேர்‌ நின்று 
உரைத்து உதவுமால்‌ . எனும்‌ உணர்ச்சியின்‌ உவப்பான்‌. 


பொ :-*முறைப்படுத்தி வளர்த்த நெடிய ஞானமாகிய உயர்ந்த 
அம்மியில்‌, மிக்கொலிக்கின்ற வேதங்கள்‌ நான்கினையும்‌ அவற்றோடு 
இயைபுடைய பிறநூல்கள்‌ எல்லாவற்றையும்‌ இட்டு நெடுநாள்‌ 
அரைத்தும்‌ பிரமனும்‌ அறியவியலாத பரம்பொருள்‌, நம்‌ -கண்‌ 


164 ஆரணிய காண்டம்‌ 


ணெதிரே நின்று உரையாடி அருளை உதவப்‌ போகின்றது” என்‌ 
கின்ற வியப்புணர்ச்சியால்‌ மகிழ்கின்றவன்‌. 

கு:-—உரத்தகுரலில்‌ ஓதுதற்குரிய வேதம்‌ என்பார்‌, இரைத்த 
மறை என்றார்‌. * மறை நான்கினொடியைந்த பிற யாவும்‌” என்‌ 
றது, வேதங்களின்‌ பொருளை அறியக்‌ கருவியாகவுள்ள மீமாம்சை, 
புராணம்‌, அளவைநூல்‌, அறநூல்‌ முதலியவற்றை. நூற்பயிற்சி' 
யால்‌ முறைப்படுத்தி வளர்த்த பேரறிவு என்பார்‌, * நிரைத்த நெடு 
ஞானம்‌” என்றார்‌. ஞான (மாகிய) நிமிர்கல்‌' என்றது உருவகம்‌. நெடு 
நாள்‌ அரைத்தற்குத்‌ தகுதியுடைமை தோன்ற “ நிமிர்கல்‌ ' என்று 
சிறப்பித்தார்‌. * நிரைத்த நெடுஞான நிமிர்கல்லில்‌ மறை நான்கி' 
னொடியைந்த பிறயாவும்‌ இட்டு நெடுநாள்‌ அரைத்தும்‌ அயனாரும்‌: 
அறியாத பொருள்‌” என்று இயையும்‌. நெடுநாள்‌ அரைத்தும்‌ அறி 
யாத பொருள்‌, அயனாரும்‌ அறியாத பொருள்‌ எனத்‌ தனித்தனி 
கூட்டி, உம்மையிரண்டையும்‌ உயர்வு சிறப்பும்மையாக்குக. வேதங்‌ 
களையும்‌ பிற நூல்களையும்‌ தன்‌ பேரறிவு கொண்டு பிரமன்‌ நெடுநாள்‌ 
ஆராய்ந்தும்‌ அறியவியலாத பரம்பொருள்‌ என்பார்‌, * ஞான நிமிர்கல்‌ 
லின்‌ மறைநான்கினொடியைந்த பிற யாவும்‌ இட்டு அரைத்தும்‌ அய 
னாரும்‌ அறியாத பொருள்‌ என உருவகத்தால்‌ கூறினார்‌; அகத்‌ 
தியர்‌ மருந்தரைக்கும்‌ மருத்துவரும்‌ ஆவர்‌ என்ற குறிப்புப்‌ புலப்பட 
வேண்டிப்போலும்‌. அரைத்தலும்‌ உரைத்தலும்‌ சித்தவைத்தி 
யத்தில்‌ உண்டு. பரம்பொருளே இராமனாக வந்துளான்‌ என்ற கருத்‌ 
தால்‌, * நேர்நின்றுரைத்துதவும்‌' என்றுணர்ந்து மகிழ்ந்தான்‌. நெடு 
நாள்‌ ஆய்ந்தும்‌ பிரமனாலும்‌ அறியவொண்ணாத பரம்பொருள்‌, நேர்‌ 
நிற்றல்‌ அருமை ; அதனினும்‌ உரையாடுதல்‌ அருமை ; அதனினும்‌ 
அருளையுதவுதல்‌ அருமை என்பது புலப்பட, “நேர்‌ நின்று உரைத்து 
உதவுமால்‌ ? என்று முறைப்படுத்திக்‌ கூறினான்‌. அரியபொருள்‌ 
எளிமையாக வருகின்றது என்பது வியப்புணர்ச்சியை உண்டாக்‌ 


கிற்று. (43) 


2765. உய்ந்தன ரிமைப்பில ருயிர்த்தனர்‌ தவத்தோ 
ரந்தண ரறத்தினெறி நின்றனர்க ளானார்‌ 
வெந்திற லரக்கர்விட வேர்முத லறுப்பான்‌ 
வந்தனன்‌ மருத்துவ னெனத்தனி வலிப்பான்‌. 


* உய்ந்தனர்‌ இமைப்பிலர்‌ ; உயிர்த்தனர்‌ தவத்தோர்‌; 
அந்தணர்‌ அறத்தின்‌ நெறி நின்றனர்கள்‌ ஆனார்‌; 
வெம்‌ திறல்‌ அரக்கர்‌ விட வேர்‌ முதல்‌ அறுப்பான்‌, 
வந்தனன்‌ மருத்துவன்‌ £ எனத்‌ தனி வலிப்பான்‌. 


அகத்தியப்‌ படலம்‌ 165 


பொ :--4கொடிய வலிமையுடைய அரக்கர்களாகிய நச்சுவேரை 
அடியோடு அறுப்பதற்கு இராமனாகிய மருத்துவன்‌ வந்தனன்‌ ; 
(ஆதலால்‌ இனி) இமைத்தல்‌ இல்லாத தேதவர்கள்‌ பிழைத்தார்கள்‌; 
தவத்தினராகிய முனிவர்‌ உயிர்‌ பெற்றார்கள்‌; அந்தணர்கள்‌ அற 
நெறியில்‌ ஒழுகினவர்‌ ஆயினர்‌ ' எனத்‌ தனியே தனக்குள்‌ 
துணிபவனானான்‌ . 


கு :--இமைப்பிலர்‌ - தேவர்கள்‌; இமையா த கண்ணுடைய 
ராதலின்‌ அவரை அப்பெயரால்‌ கூறினார்‌. தவத்தோர்‌ அரக்கர்‌ 
களின்‌ கொடுமையால்‌ உயிர்‌ போகும்‌ நிலையில்‌ இருந்தமையால்‌ இனி 
உயிர்த்தனர்‌ என்றார்‌. உய்ந்தனர்‌, உயிர்த்தனர்‌, நின்றனர்கள்‌ 
என்பன துணிவுபற்றி எதிர்காலம்‌ இறந்தகாலமாக வந்தன; கால 
வழுவமைதி. அந்தணர்‌ என்றது இங்கு இல்லறநெறி மேற்கொண் 
டொழுகும்‌ பார்ப்பனரை. உய்ந்தனர்‌ ஆனார்‌, உயிர்த்தனர்‌ ஆனார்‌ 
என ஆனார்‌ என்பதை முன்னும்‌ கூட்டிப்‌ பொருள்‌ கொள்க. அரக்க 
ராகிய விடவேர்‌ என்ற உருவகத்திற்கு ஏற்ப இராமனாகிய மருத்து 
வன்‌ என மாட்டேறில்லா உருவகத்தை விரித்துரைக்க, நச்சுவேர்‌ 
நிலத்தில்‌ தோன்றுமாயின்‌ அவ்வேரால்‌ பலர்‌ அழிவர்‌. அவ்வேரைப்‌ 
பறிக்கச்‌ செல்வோரும்‌ அழிவர்‌. நல்ல மருத்துவனே அவ்வேரைப்‌ 
பறித்துத்‌ தனக்கும்‌ உலகர்க்கும்‌ இடரின்றிச்‌ செய்யவல்லான்‌ என்க. 
வேர்‌ சிறிது இருப்பினும்‌, மேலும்‌ தோன்றி அழிவு செய்யும்‌ 
ஆதலின்‌ “வேர்‌ முதல்‌ அறுப்பான்‌” என்றார்‌. *ஆரறத்தினொடன்‌ நி 
நின்றாரவர்‌ வேரறுப்பென்‌' (2743) என முன்னர்‌ இராமன்‌ கூறியதும்‌ 
இங்கு நினைக்க. விடவேர்‌ இயல்பாகவே பிறரை அழிக்கும்‌ ஆற்றல்‌ 
பெற்றிருப்பதுபோல அரக்கரும்‌ இயல்பாகவே கொடுமையுடைய 
வர்கள்‌ என்பது தோன்ற, அவரை விடவேராக உருவகஞ்‌ செய்தார்‌ 
அவ் வேரை அடியோடு பறிக்கவல்ல இராமனை 'மருத்துவன்‌' என 
மாட்டேறில்லா உருவகத்தால்‌ கூறினார்‌. அகத்தியன்‌ மருத்துவன்‌ 
ஆதலின்‌ இராமனையும்‌ தன்னைப்போன்று மருத்துவனாக்கிக்‌ 
கூறினான்‌; புலவன்‌ இறைவனையும்‌ புலவனாகக்‌ காண்பதுபோல. 
*“நூலறிபுலவ' (முருகாற்றுப்‌-261) என நக்கீரர்‌ முருகனைப்‌ புலவனாகக்‌ 
கண்டமை அறியலாம்‌. மருத்துவன்‌ - வயித்தியன்‌. வலிப்பான்‌ - 
துணிவானானான்‌. தனக்குள்‌ துணிவுகொண்டான்‌ என்பார்‌, * தனி 
வலிப்பான்‌ * என்றார்‌; பிறரோடு எண்ணித்‌ துணியவில்லை என்ற 
வாறு. (44) 


2766. ஏனையுயி ராமுலவை யாவுமிடை வேவித்‌ 
தூனுக ரரக்கருரு மைச்சுடு சினத்தின்‌ 


166 ஆரணிய காண்டம்‌ 


கானவன லைக்கடி தவித்துல களிப்பான்‌ 
வானமழை வந்ததென மைந்துறு மனத்தான்‌. 


* ஏனை உயிராம்‌ உலவை யாவும்‌ இடை வேவித்து 
ஊன்‌ நுகர்‌ அரக்கர்‌ உருமைச்‌ சுடு சினத்தின்‌ 

கான அனலைக்‌ கடிது அவித்து உலகு அளிப்பான்‌ 
வான மழை வந்தது” என மைந்துறு மனத்தான்‌. 


பொ :-'(தம்மினமல்லா த) பிற உயிர்களாகிய மரங்கள்‌ எல்லா 
வற்றையும்‌ தன்னிடையே (அகப்படுத்தி) வேவச்செய்து அவற்றின்‌ 
தசையை மிசைகின்ற அரக்கர்களாகிய, இடியையும்‌ சுடவல்ல 
சினத்தினையுடைய காட்டுத்‌ தீயை விரைந்து அவித்து உலகத்தைக்‌ 
காப்பாற்றும்‌ பொருட்டு வானத்திலிருந்து மழை வந்தது” என்று 
மகிழ்ச்சியால்‌ வலிமை பெறும்‌ மன த்தையுடையவன்‌ ஆனான்‌. 


கு :—ஏனையுயிர்‌ என்றது அரக்கர்‌ அல்லாத உயிர்களை. ஊனு 
கர்வார்‌, தீயில்‌ வேவச்செய்து ஊனை உண்ணும்‌ இயல்புணர்த்திய 
வாறு. உலவை - மரம்‌. காட்டுத்தீ மரங்களையெல்லாம்‌ தன்னகப்‌ 
படுத்திச்‌ சுட்டொழிப்பது போல, அரக்கர்கள்‌ தம்மினமல்லாத பிற 
வுயிர்களையெல்லாம்‌ பற்றி வருத்தி அவற்றின்‌ ஊனை உண்பார்கள்‌ 
ஆதலின்‌, ஏனையுயிர்களை மரங்களாகவும்‌, அரக்கர்களைக்‌ காட்டுத்‌ 
தீயாகவும்‌, அவ்வரக்கரை யழிக்கும்‌ ஆற்றலுடைய இராமனை வான 
மழையாகவும்‌ உருவகம்‌ செய்தார்‌. அரக்கராகிய கானவனல்‌, 
உருமைச்‌ சுடுசினத்தின்‌ கானவனல்‌ என்க. பிற எல்லாவற்றையும்‌ 
எரித்தழிக்கவல்ல இடியையும்‌ சுடும்‌ சினத்தையுடைய கானவனல்‌ 
என அக்காட்டுத்தீயின்‌ கொடுமை மிகுதி புலப்படுத்தியவாறு. 
காட்டுத்தீயை அவிக்கத்தக்கது மழைநீரன்றிப்‌ பிறிதின்மையின்‌ 
அரக்கராகிய கானவனலை அழிக்கவல்ல இராமனை வானமழை என 
மாட்டேறில்லா உருவகமாகக்‌ கூறினார்‌. கடிது அவித்தல்‌-விரைந்து 
அவித்தல்‌. அரக்கராகிய காட்டுத்தீயை அவிப்பதற்குக்‌ காரணம்‌ 
உலகத்தைக்‌ காப்பாற்றுதலேயன்நித்‌ தன்னலமன்று என்பான்‌, 
*உலகளிப்பான்‌” என்றான்‌. பரமபதத்திலிருந்துவந்த மழை வண்ண 
னாகிய இராமபிரானை “வானமழை வந்தது” என்றது பொருத்தமான 
உருவகமாதல்‌ காண்க. “வீறாக்கிய பொற்கலன்‌ வில்லிட வாரமின்ன , 
மாறாத்‌ தனிச்சொற்‌ றுளிமாரி வழங்கிவந்தான்‌, காறாக்க நிமிர்ந்து 
புகைந்து கனன்று பொங்கும்‌, ஆறாக்கன லாற்றுமொர்‌ அஞ்சன 
மேகமென்ன?' (1816) என்பது இங்கு ஒப்பு நோக்கத்தகும்‌. மைந்து- 
வலிமை. வலியுறுதற்கு மகிழ்ச்சி காரணம்‌ என்பதை, * தாந்தம்‌ 
மகிழ்ச்சியின்‌ மைந்துறும்போழ்து”” (குறள்‌-589) என்பதா லறியலாம்‌. 


அகத்தியப்‌ படலம்‌ 167 


அளந்தானும்‌, உமிழ்ந்தானும்‌, இடர்களைந்தானும்‌, நின்றானும்‌, 
உலகு சீர்பெற இருந்தானும்‌, தமிழ்‌ தந்தானும்‌ ஆகிய அகத்தியன்‌, 
களிப்புறு மனத்தானாய்‌ உணர்ச்சியின்‌ உவப்பானாய்‌ வலிப்பானாய்‌ 
மைந்துறு மனத்தானாய்‌ எதிர்வந்தான்‌ என மேல்‌ (2757) முடிக்க. 
அளந்தான்‌ என்பது முதலாகத்‌ தந்தான்‌ என்பது வரையுள்ள 
வினையாலணையும்‌ பெயர்கள்‌ ஒரு பொருட்‌ பல பெயர்கள்‌; களிப்புறு 
மனத்தான்‌ என்பது முதல்‌ மைந்துறு மனத்தான்‌ என்பது வரை 
யுள்ள வினைமுற்றுக்கள்‌ எச்சப்பொருள்பட்டு அடுக்கி, எதிர்வந்தான்‌ 
என்ற வினையைக்கொண்டு முடிந்தன. (45) 


2767. கண்டன னிராமனை 
வரக்கருணை கூரப்‌ 
புண்டரிக வாணயன 
நீர்பொழிய நின்றா 
னெண்டிசையு மேழுலகு 
மெவ்வுயிரு முய்யக்‌ 
குண்டிகையி னிற்பொருவில்‌ 
காவிரி கொணர்ந்தான்‌. 


கண்டனன்‌ இராமனை வரக்‌ கருணை கூரப்‌ 
புண்டரிக வாள்‌ நயனம்‌ நீர்‌ பொழிய நின்றான்‌; 

எண்‌ திசையும்‌ ஏழ்‌ உலகும்‌ எவ்‌ வுயிரும்‌ உய்யக்‌ 
குண்டிகையினில்‌ பொரு இல்‌ காவிரி கொணர்ந்தான்‌. 


பொ :--எட்டுத்‌ திசைகளும்‌ ஏழுலகங்களும்‌ (இவற்றிலுள்ள) 
எல்லா உயிர்களும்‌ உய்தியடையுமாறு தன்‌ கமண்டலத்தில்‌ ஒப்பற்ற 
காவிரி ஆற்றைக்‌ கொணர்ந்தவனாகிய அகத்தியன்‌, இராமனை எழுந்‌ 
தருளக்‌ கண்டனனாய்க்‌ கருணை மிகுதலால்‌ தாமரை மலர்‌ போன்ற 
ஒளிமிக்க கண்கள்‌ நீரைப்பொழிய நின்றான்‌. i 


கு:--தூய காவிரியின்‌ நீரால்‌ அகமும்‌ புறமும்‌ தூய்மையுற்று 
உய்தி பெறுகின்றனவாதலின்‌ திசையும்‌ உலகும்‌ எவ்வுயிரும்‌ உய்யக்‌ 
காவிரி கொணர்ந்தான்‌ என்றார்‌. இராமன்‌ வரவைக்‌ கண்ட 
அகத்தியனுக்கு உள்ளத்தில்‌ அருள்மிக்கது ; அதனால்‌ அவன்‌ கண்‌ 
களும்‌ நீரைச்‌ சொரிந்தன. மன்னர்க்கு மன்னனாவான்‌ தவக்கோலத்‌ 
துடன்‌ வருவதைக்‌ கண்டமையால்‌ அவை நிகழ்ந்தன எனலும்‌ ஆம்‌. 
அகத்தியர்‌ கண்ணுக்குத்‌ தாமரை மலர்‌ உவமை. கொணர்ந்தான்‌, 
வினையாலணையும்‌ பெயர்‌. கொணர்ந்தவனாகிய அகத்தியன்‌ கண்டு 


168 ஆரணிய காண்டம்‌ 


கருணைகூர நீர்பொழிய நின்றான்‌ என இயையும்‌. கண்டனன்‌ 
முற்றெச்சம்‌. 
அகத்தியன்‌ தென்திசைக்குப்‌ போகின்றபொழுது கங்கை 
யாருழைச்‌ சென்று காவிரியாரைக்‌ கமண்டலத்தில்‌ வாங்கிக்கொண்டு 
வந்ததாக நச்சினார்க்கினியர்‌ கூறுவர்‌. (46) 
ட்‌ 
2768. நின்றவனை வந்தநெடி யோனடி பணிந்தா 
னன்றவனு மன்பொடு தழீஇயழுத கண்ணா 
னன்றுவர வென்றுபல நல்லுரை பகர்ந்தா 
னென்றுமுள தென்றமி ழியம்பியிசை கொண்டான்‌. 


நின்றவனை, வந்த நெடியோன்‌ அடி பணிந்தான்‌; 
அன்று, அவனும்‌ அன்பொடு தழீஇ அழுத கண்ணான்‌ 
* நன்று வரவு” என்று, பல நல்‌ உரை பகர்ந்தான்‌. 
என்றும்‌ உள தென்‌ தமிழ்‌ இயம்பி இசை கொண்டான்‌. 


பொ:--நின்ற அகத்திய முனிவனை வந்தவனாகிய இராமன்‌ அடி 
வணங்கினான்‌; அப்பொழுது, எக்காலத்தும்‌ நிலைபேறுடைய தென்‌ 
னாட்டு வழங்கும்‌ தமிழ்‌ இலக்கணத்தைச்‌ சொல்லிப்‌ புகழைக்‌ 
கொண்டவனாகிய அவ்வகத்தியனும்‌ அவ்விராமனை அன்போடு 
தழுவிக்கொண்டு அழுத கண்ணினனாய்‌, *நின்வரவு நல்லதாகுக' 
என்றாற்போன்ற பல நல்ல சொற்களைச்‌ சொன்னான்‌. 


i கு:—இசை கொண்டானாகிய அவனும்‌ என இயையும்‌. நெடி 
யோன்‌ - இராமன்‌; திருமாலின்‌ அமிசம்‌ என்பது தோன்ற அப்‌ 
பெயராற்‌ கூறினார்‌. நின்றவனது அடியைப்‌ பணிந்தான்‌ என்க. 
தழுவுதலும்‌ அழுதலும்‌ அன்பின்‌ விளைவுகள்‌. இராமனுடைய தவக்‌ 
கோலங்கண்டு பொறாது அழுததாகவும்‌ கொள்ளலாம்‌. கண்ணானாய்‌ 
என எச்சமாக்குக. ஆன்‌ உடனிகழ்ச்சிக்கண்‌ வந்ததாகக்‌ கொண்டு 
அழுத கண்ணோடு நல்லுரை பகர்ந்தான்‌ எனலும்‌ ஆம்‌. நன்றுவரவு 
என்பதை முதலிற்‌ கூறிவிட்டுப்‌ பின்‌ பல நல்லுரைகளைக்‌ கூறினான்‌ 
என்க. பல நல்லுரை பகர்தற்குத்‌ தகுதியுடையன்‌ என்பது புலப்‌ 
பட வேண்டித்‌ தமிழியம்பினமை கூறிச்‌ சிறப்பித்தார்‌. தமிழ்‌ என்றது. 
இங்குத்‌ தமிழ்‌ இலக்கணத்தை. என்றும்‌ உள தென்தமிழ்‌ ஆதலின்‌ 
அதனை அகத்தியன்‌ இயம்பவேண்டாமையறிக. தென்‌, இனி 
மையும்‌ ஆம்‌. அகத்தியன்‌ தமிழ்க்கு இலக்கணம்‌ செய்தது அவன்‌ 
தனக்கே நன்மை பயந்தது என்பார்‌, “தமிழ்‌ இயம்பி இசை கொண் 
டான்‌” என்றார்‌. இசை-புகழ்‌. “தமிழ்‌ இயம்பி இசை கொண்டான்‌” 
என்பது, பரிவர்த்தனையணியாம்‌. (67) 


அகத்தியப்‌ படலம்‌ 169 


2769. வேதியர்கள்‌ வேதமொழி வேறுபல கூறக்‌ 
காதன்மிக நின்றெழில்க மண்டலுவி னன்னீர்‌ 
மாதவர்கள்‌ வீசிநெடு மாமலர்க டூவப்‌ 
போதுமண நாறுகுளிர்‌ சோலைகொடு புக்கான்‌. 


வேதியர்கள்‌ வேத மொழி வேறு பல கூறக்‌ 
காதல்‌ மிக நின்று, எழில்‌ கமண்டலுவின்‌ நல்‌ நீர்‌ 
மாதவர்கள்‌ வீசி, நெடு மா மலர்கள்‌ தூவப்‌ 
போது மணம்‌ நாறு குளிர்‌ சோலை கொடு புக்கான்‌. 


பொ :--வேதம்‌ வல்ல அந்தணர்கள்‌, பல வேறு வேத மந்திர 
மொழிகளைச்‌ சொல்லாநிற்க, மாதவர்கள்‌ அன்பு மிக நின்று, 
அழகிய கமண்டத்திலுள்ள நல்லநீரைத்‌ தெளித்து, நீண்ட சிறந்த 
மலர்களைத்‌ தூவாநிற்க, (இராமன்‌ முதலானோரை அகத்தியன்‌) 
மலர்களின்‌ மணம்‌ வீசும்‌ குளிர்ந்த சோலையினுள்‌ அழைத்துக்‌ 
'கொண்டு புகுந்தான்‌. 

கு:--வேதியர்‌ என்பவர்‌ வேதம்‌ வல்லராய்‌ இல்லறம்‌ மேற்‌ 
கொண்டிருக்கும்‌ அந்தணர்கள்‌. வேதியர்கள்‌ வேத மந்திரங்களைக்‌ 
கூறாநிற்க, மாதவர்கள்‌ இராமன்‌ முதலானோர்மேல்‌ நீரும்‌ மலரும்‌ 
தூவி வாழ்த்தச்‌ சோலை கொடுபுக்கான்‌ என்க. பெரியோரை வர 
வேற்குமுறை இதுவென விளக்கியவாறு. கமண்டலு-கமண்டலம்‌; 
நீரேந்தும்‌ கரகம்‌. அகத்தியர்‌ வாழும்‌ சோலையாதலின்‌ அது 
எப்போதும்‌ மலர்‌ மணம்‌ நாறிக்‌ குளிர்ச்சி மிக்கதாக இருந்தது. 
வேதியர்கள்‌ கூற, மாதவர்கள்‌ தூவ, (அகத்தியன்‌) இராமன்‌ முதலி 
யோரைச்‌ சோலைகொடு புக்கான்‌ என்க. (48) 


2770. பொருந்த வமலன்பொழி லகத்தினிது புக்கான்‌ 
விருந்தவ ணமைத்தபின்‌ விரும்பிமுனி மேனா 
ளிருந்தவ மிழைத்தவென தில்லிடையின்‌ வந்தெ 

'னருந்தவ முடித்தனை யருட்கரச வென்றான்‌. 
பொருந்த அமலன்‌ பொழில்‌ அசத்து இனிது புக்கான்‌; 
விருந்து அவண்‌ அமைத்தபின்‌ விரும்பி முனி, * மேனாள்‌ 
இருந்தவம்‌ இழைத்த எனது இல்லிடையின்‌ வந்து, என்‌ 
அருந்தவம்‌ முடித்தனை; அருட்கு அரச !' என்றான்‌. 

பொ :--குற்றமற்றவனாகிய இராமன்‌, மனம்‌ பொருந்த அந்தப்‌ 
பொழிலிலுள்ள தவக்குடிலில்‌ இனிதாகப்‌ புகுந்தான்‌; அகத்திய 


170 ஆரணிய காண்டம்‌ 


முனிவன்‌ அவ்விடத்து விரும்பி விருந்து (அவனுக்கு) அமைத்தபின்‌, 
“அருளுக்கு அரசனே! மேல்நாள்‌ தொட்டுப்‌ பெரிய தவம்‌ செம்‌ 
துள்ள என்‌ வீட்டிற்கு வந்து என்‌ அரியதவத்தை முற்றுப்பெறச்‌ 
செய்தாய்‌” என்று முகமன்மொழி கூறினான்‌. 


கு:--அமலன்‌ - குற்றமற்ற இராமன்‌. பொழிலகம்‌ - பொழிலி' 
லுள்ள தவக்குடில்‌. பொருந்தப்‌ புகுதலாவது, பெருந்தவ முனிவன்‌ 
இல்லில்‌ புகுகின்றேம்‌ என்ற மனநிறைவுடன்‌ புகுதல்‌. “முனிவிரும்பி' 
விருந்து அமைத்தபின்‌' என்று இயையும்‌. இராமன்‌ வருதற்குத்‌ தன்‌ 
இல்லம்‌ பெருந்தவம்‌ செய்துளது என்பான்‌, * இருந்தவமிழைத்த: 
என தில்லிடையின்‌ வந்து” என்றான்‌. “என்ன மாதவம்‌ செய்ததிச்‌ 
சிறுகுடில்‌' (வில்லிபாரதம்‌-கி-தூ-80) என விதுரன்‌ கண்ணனை 
நோக்கிக்‌ கூறியது இங்கு ஒப்புநோக்கத்தகும்‌. தான்‌ செய்த. 
தவத்திற்குப்‌ பயன்‌ இராமனைக்‌ காணப்பெற்றதே என்பான்‌, 
“வந்தென்‌ அருந்தவ முடித்தனை' என்றான்‌. தவத்திற்குரிய பயன்‌ 
பெற்றபின்‌ தவமியற்றல்‌ வேண்டாம்‌ என்பது தோன்றத்‌ £ தவ 
முடித்தனை' என்றான்‌. மாரியினும்‌ பனியினும்‌, நீர்நிலை நின்றும்‌: 
வெயிலில்‌ நெருப்பில்‌ நிலைநின்றும்‌ காற்றே உணவாகக்கொண்டு 
செய்யும்‌ அருமைப்பாடுடைமையின்‌ “அருந்தவம்‌ எனச்‌ சிறப்பிக்கப்‌: 
பட்டது. அருளுடையாருள்‌ தலையாயவன்‌ என்ற கருத்தால்‌ 
*அருட்கு அரச" என்று விளித்தான்‌. அகத்தியன்‌ இராமனை 
நோக்கிக்‌ கூறிய இம்மொழி *ஆர்வமொழி' என்னும்‌ அணியாகும்‌. 
(49) 


2771. என்றமுனி யைத்தொழு திராமனிமை யோரு 
நின்றதவ முற்றுநெடி யோரினெடி யோரு 
முன்றனருள்‌ பெற்றிலர்க ளுன்னருள்சு மந்தேன்‌ 
வென்றனெ னனை த்துலகு மேலினியெ னென்றான்‌.. 


என்ற முனியைத்‌ தொழுது இராமன்‌, *இமையோரும்‌, 
நின்ற தவம்‌ முற்றும்‌ நெடியோரின்‌ நெடியோரும்‌, 
உன்தன்‌ அருள்‌ பெற்றிலர்கள்‌, உன்‌ அருள்‌ சுமந்தேன்‌; 
வென்றனென்‌ அனைத்துலகும்‌; மேல்‌ இனி என்‌?” என்றான்‌. 
பொ :--என்று கூறிய அகத்திய முனிவனை இராமன்‌ தொழுது; 
“தேவர்களும்‌, நிலைபெற்ற தவத்தை முற்றுப்பெறச்‌ செய்த பெரி 
யோர்க்குள்‌ பெரியோர்களும்‌ உன்னருளைப்‌ பெறவில்லை; யானோ: 
உன்னருளை மிகுதியாகப்‌ பெற்றேன்‌; ஆதலால்‌, அனைத்துலகங்‌ 


அகத்தியப்‌ படலம்‌ ப்பா 


களையும்‌ வென்றேனானேன்‌; இனிமேல்‌ யான்‌ பெறத்தக்கது 
யாதுளது?? என்று கூறினான்‌. 


கு:--அகத்தியன்‌ வடிவால்‌ குறியவனாயினும்‌, தவமுற்றும்‌ நெடி 
யோரின்‌ நெடியோரும்‌ அவனருளைப்‌ பெற விழைந்தும்‌ பெற்றி. 
லர்கள்‌ என்க. நெடியோரின்‌ நெடியோரும்‌ என்றமையால்‌ அகத்‌. 
தியன்‌ குறியன்‌ என்பதைக்‌ குறிப்பால்‌ பெறவைத்தவாறு, நிலை 
பெற்ற பயனைத்‌ தருவதாகலின்‌ தவம்‌, நின்றதவம்‌ எனச்‌ சிறப்‌ 
பிக்கப்‌ பெற்றது. இமையோரும்‌ தவமுனிவர்களும்‌ பெறவியலாத. 
அருளை, யான்‌ மிகுதியாகப்‌ பெற்றேன்‌ என்பான்‌, ‘உன்னருள்‌ சுமந்‌. 
தேன்‌ ' என்றான்‌. சுமத்தற்குரியது பெரும்பாரமான பொருள்‌ 
ஆதலை இங்கு நினைக்க. சுமத்தற்குரிய பருப்பொருளல்லாத அர 
ளைச்‌ சுமந்தேன்‌ என்றது இலக்கணை வழக்கு. இனி அகத்திய: 
முனிவன்பால்‌ வில்‌ முதலியவற்றைப்‌ பெற்று இராவணன்‌ முதலிய: 
அரக்கரை வெல்ல இருக்கின்ற இராமன்‌, அம்முனிவன்‌ அருளாகிய 
காரணத்தைப்‌ பெற்று விட்டமையால்‌ அனைத்துலகும்‌ வெல்லுத 
லாகிய காரியம்‌ நிகழ்வது திண்ணம்‌ என்ற எண்ணத்தால்‌, “வென்ற: 
னென்‌ அனைத்துலகும்‌” என இறந்த காலத்தால்‌ கூறினான்‌. இது 
தெளிவு பற்றிய காலவழுவமைதி. பகை வெல்லும்‌ நோக்கமுடைய 
இராமனுக்கு அனைத்துலகும்‌ வெல்லுதற்குரிய காரணம்‌ கைகூடி 
விட்டமையால்‌ மேல்‌ அவன்‌ பெறவேண்டிய பேறு வேறு இல்லை 
யாதலின்‌ * மேலினியென்‌ ?' என்று கூறினான்‌. இராமன்‌ தன்‌ இல்‌ 
லிற்கு வந்ததே தன்‌ தவம்‌ முற்றுவித்ததென அகத்திய முனிவன்‌ 
கூற, அம்முனிவன்‌ சொல்லையும்‌ வெல்லவல்ல சொல்லை இராமன்‌ 
இங்குக்‌ கூறியுள்ளமை காணலாம்‌. (50) 


இதன்பின்‌ ஒரு சுவடியில்‌ அடியிற்காணும்‌ பாடல்‌ உள்ளதாக. 
45-ல்‌ உள்ளது. 

2171. (4) எண்டகு குணத்தமல னிவ்வகை யியம்பத்‌ 
தெண்டிரை முகந்துமிழ்‌ செழுந்தவ னுரைப்பான்‌ 
கண்டெனது நற்றவ நலச்செயல்‌ கருத்திற்‌ 
கொண்டுதவி வந்தனையெ னக்கொர்குறை யுண்டோ... 


அகத்தியன்‌ சொல்லுதல்‌ 2772-2114 
2772. தண்டகவ னத்துறைதி யென்றுரைத ரக்கொண் 
டுண்டுவர வித்திசை யெனப்பெரிது வந்தே 
னெண்டகு குணத்தினை யெனக்கொடுயர்‌ சென்னித்‌. 
துண்டமதி வைத்தவனை யொத்தமுனி சொல்லும்‌. 


172 ஆரணிய காண்டம்‌ 


* தண்டக வனத்து உறைதி” என்று உரை தரக்‌ கொண்டு, 
“ உண்டு வரவு இத்திசை எனப்‌ பெரிது உவந்தேன்‌; 
எண்‌ தகு குணத்தினை !' எனக்‌ கொடு உயர்‌ சென்னித்‌ 
துண்ட மதி வைத்தவனை ஒத்த முனி சொல்லும்‌. 


பொ “யாவரும்‌ மதிக்கத்தக்க குணத்தினையுடையவனே ! “நீ 
தண்டகவனத்தில்‌ தங்கியிருக்கின்றாய்‌' என இங்குள்ளோர்‌ சொல்ல 
அறிந்துகொண்டு, இப்பக்கம்‌ நின்‌ வருகை உண்டாகலாம்‌ எனக்‌ 
கருதிப்‌ பெரிதும்‌ மகிழ்ந்தேன்‌” எனத்‌ தொடங்கிக்கொண்டு, உயர்ந்த 
சென்னியில்‌ பிறைச்‌ சந்திரனை அணிந்துள்ள சிவபிரானை ஒத்த 
அகத்திய முனிவன்‌ மேலும்‌ சொல்லுவானானான்‌. 


கு :-உரைதரல்‌ - சொல்லுதல்‌. கொண்டு - அறிந்துகொண்டு. 
இத்திசை என்றது, தண்டகவனத்திற்குத்‌ தென்‌ திசையில்‌ உள்ள 
தன்தவக்‌ குடிலினைக்‌ கருதிக்‌ கூறியது. இத்திசை வரவு உண்டு என 
இயையும்‌. எண்ணுதல்‌ - மதித்தல்‌. எண்டகு குணம்‌ - எண்‌ குணம்‌ 
எனலும்‌ ஆகும்‌. இறைவனை “எண்‌ குணத்தான்‌ என வள்ளுவர்‌ 
கூறியுள்ளதும்‌ காண்க. எனக்கொடு - என்று தொடங்கிக்‌ கொண்டு, 
துண்டமதி - பிறைச்‌ சந்திரன்‌. அகத்திய முனிவன்‌ சிவபிரானுக்கு 
நிகரானவன்‌ என்பதை, “ ஈசனிகராயுலகு சீர்பெற விருந்தான்‌ ” 
(2761) என முன்னும்‌ கூறியுள்ளமை காண்க. (51) 


2773. ஈண்டுறைதி யையவினி யிவ்வயி னிருந்தால்‌ 
வேண்டியன மாதவம்‌ விரும்பினை முடிப்பாய்‌ 
தூண்டுசின வாணிருதர்‌ தோன்றியுள ரென்றான்‌ 
மாண்டுக மலைந்தெமர்‌ மனத்துயர்‌ துடைப்பாய்‌. 


ஈண்டு உறைதி ஐய! இனி, இவ்‌ வயின்‌ இருந்தால்‌, 
வேண்டியன மா தவம்‌ விரும்பினை முடிப்பாய்‌ ; 
தூண்டு சின வாள்‌ நிருதர்‌ தோன்றியுளர்‌ என்றால்‌, 
மாண்டு உக மலைந்து, எமர்‌ மனத்‌ துயர்‌ துடைப்பாய்‌.” 


பொ :--ஐய; இனி இங்கே தங்குவாயாக. இவ்விடத்தில்‌ இருந்‌ 
தால்‌ இன்நியமையாதனவாகிய பெரிய தவங்களை விரும்பிச்‌ செய்து 
முடிப்பாய்‌; கோபத்தை வளர்க்கின்ற கொடிய அரக்கர்கள்‌ இங்கு 
வந்து தோன்‌ நினார்களாயின்‌ அவர்கள்‌ மாண்டு ஒழியுமாறு போர்‌ 


செய்து எம்மவர்களுடைய மனத்துயரையும்‌ துடைப்பாய்‌. 


அகத்தியப்‌ படலம்‌ 1/9: 


கு :--வேண்டியன - இன்றியமையாதன. தன்‌ தவச்சாலையைச்‌ 
சார்ந்து இருந்தால்‌ எண்ணிய தவங்களை எளிதில்‌ செய்து முடிக்கக்‌. 
கூடும்‌ என அகத்தியன்‌ கருதி இங்ஙனம்‌ கூறினான்‌. வாள்‌ - 
கொடுமை. தூண்டுதல்‌ - வளர்த்தல்‌, ஆற்ற வேண்டிய சினத்தைத்‌. 
தூண்டுகின்றார்கள்‌ அரக்கர்‌ என அவர்‌ கொடுமையை விளக்கிய 
வாறு. நிருதர்‌ - அரக்கர்‌. தோன்றுதல்‌, வருதல்‌ என்னும்‌. 
பொருளது. உளர்‌ என்பது துணைவினையாக அமைந்தது. மாண்டுக 
என்பது மீமிசைச்‌ சொல்‌. மலைந்து - போர்‌ செய்து. எமர்‌ என்றது 
முனிவர்களை. தவநிலையில்‌ உள்ளவர்‌ என்ற ஒற்றுமை கருதி எமர்‌ 
என்றார்‌. எம்போன்றவர்‌ எனலும்‌ ஆம்‌. துடைத்தல்‌ - நீக்குதல்‌. 
தன்‌ தவச்சாலைக்‌ கருகில்‌ இருந்தால்‌ இராமனுக்கும்‌ நன்மையுண்டு;. 
முனிவர்கட்கும்‌ நன்மையுண்டு என்பதை அகத்தியன்‌ விளக்கிய: 
வாறு. (52). 


2774. வாழுமறை வாழுமனு நீதியறம்‌ வாழுந் 
தாழுமிமை யோருயர்வர்‌ தானவர்க டாழ்வா 
ராழியுழ வன்புதல்வ வையமிலை மெய்யே 
யேழுலகும்‌ வாழுமினி யிங்குறைதி யென்றான்‌. 


* வாழும்‌ மறை; வாழும்‌ மனுநீதி; அறம்‌ வாழும்‌; 
தாழும்‌ இமையோர்‌ உயர்வர்‌ ; தானவர்கள்‌ தாழ்வார்‌; 
ஆழி உழவன்‌ புதல்வ! ஐயம்‌ இலை; மெய்யே! 
ஏழ்‌ உலகும்‌ வாழும்‌; இனி, இங்கு உறைதி' என்றுன்‌.. 


பொ:--*தசரதச்‌ சக்கரவர்த்தியின்‌ புதல்வனே ! வேதங்கள்‌ 
வாழும்‌; மனுநீதி வாழும்‌; அறம்‌ வாழும்‌; தாழ்வடைந்துள்ள தேவர்‌ 
கள்‌ உயர்வடைவார்கள்‌; அரக்கர்கள்‌ தாழ்வார்கள்‌; ஏழுலகங்களும்‌: 
வாழும்‌; இதில்‌ ஐயம்‌ ஏதும்‌ இல்லை; மெய்யேயாம்‌; ஆதலால்‌ இனி 
இங்குத்‌ தங்குவாயாக,) என்றான்‌. 


கு :-—மறை - வேதம்‌. இராமன்‌ அரக்கரை அழித்து வேதிய 
ரைக்‌ காப்பாற்றுவதால்‌ வேதம்‌ வாழ்வுபெறும்‌ என்றான்‌. வேதம்‌ 
ஓதுவோர்‌ இல்லையாயின்‌ அது வாழ்தல்‌ யாங்ஙனம்‌ ? நீதி நூல்‌ 
களுள்‌ மனு நீதி உயர்ந்தமையின்‌ அதையே இங்கு எடுத்துக்‌ 
கூறினார்‌. மனு நீதிக்கு மாறுபட்டு ஒழுகுகின்ற அரக்கர்‌ அழிதலின்‌ 
மனு நீதி வாழ்தல்‌ உறுதியாயிற்று. அறமாவது நூல்களில்‌ விதித்‌ 
தன செய்தலும்‌ விலக்கியன ஒழிதலும்‌ ஆம்‌. அறத்தினோடு மாறு 
பட்ட அரக்கர்‌ அழியின்‌ அறத்தை மேற்கொண்டோர்‌ வாழ்வர்‌ 
என்றபடி. அரக்கர்‌ ஆற்றலால்‌ தாழ்ந்துள்ள தேவர்கள்‌, அஸ்‌ 


174 ஆரணிய காண்டம்‌ 


வரக்கர்‌ அழியின்‌ உயர்வர்‌ என்றவாறு. ““பூட்டுவார்‌ முலைபொருத 
பொய்யிடை நையப்‌ பூநீர்‌, ஆட்டுவார்‌, அமரர்‌ மாதர்‌; ஆடுவார்‌ 
அரக்கர்‌ மாதர்‌” (சுந்தர-198) என்றமையால்‌ *தாழுமிமையோர்‌' 
என்றதன்‌ பொருளை உணரலாம்‌. தன்‌ ஆணையால்‌ உயிர்ப்பயிரைத்‌ 
தழையச்‌ செய்பவன்‌ மன்னன்‌ ஆகலின்‌ அவனை “ஆழி உழவன்‌ ' 
என்றார்‌. ஆழி - ஆணைச்‌ சக்கரம்‌. இராமன்‌ செய்யும்‌ தவத்தாலும்‌ 
அரக்கரை அழிப்பதாலும்‌ ஏழுலகும்‌ வாழும்‌ என்றவாறு. மேலைச்‌ 
செய்யுளில்‌ வந்த * இவ்வயின்‌ இருந்தால்‌? என்பதையே மறை 
முதலியனவாழ்தற்கும்‌ காரணமாகக்‌ கொள்க. (589) 


இச்செய்யுளின்‌ பின்‌ சில ஏட்டுப்‌ பிரதிகளில்‌ பின்வரும்‌ பாடல்‌ 
கள்‌ இருப்பதாக 41-இல்‌ உள்ளது. 


32775. (௨) என்றுபினு மாதவ னெடுத்தினி துரைப்பான்‌ 
அன்றமரர்‌ நாதனை அருஞ்சிறையில்‌ வைத்தே 
வென்றிதரு வேற்றச முகப்பதக னாதி 
வன்றிற லரக்கர்வலி மைக்குநிக ரியாரே. 

(ம.) ஆயவர்க டங்கள்குலம்‌ வேரற மலைந்தே 
தூயதவ வாணரொடு தொல்லமரர்‌ தம்மை 
நீதனி புரந்திடுத னின்கடன தென்றான்‌ 
நாயகனு நன்றென வவற்குநவில்‌ கின்றான்‌. 


இராமன்‌ மறுமொழி 
2775. செருக்கடை யரக்கர்புரி தீமைசிதை வெய்தத்‌ 
தருக்கழி தரக்கடிது கொல்வது சமைந்தேன்‌ 
வருக்கமறை யோயவர்‌ வருந்திசையின்‌ முந்துற்‌ 
றிருக்கைநல நிற்கருளெ னென்றன னிராமன்‌. 


* செருக்கு அடை அரக்கர்‌ புரி தீமை சிதைவு எய்தத்‌ 

தருக்கு அழிதரக்‌ கடிது கொல்வது சமைந்தேன்‌ ; 

வருக்க மறையோய்‌ ! அவர்‌ வரும்‌ திசையில்‌ முந்து உற்று 

இருக்கை நலம்‌; நிற்கு அருள்‌ என்‌ ?” என்றனன்‌ இராமன்‌. 

பொ :--இராமன்‌, (அகத்தியனை நோக்கி) “தொகுதியான வேதங்‌ 

களில்‌ வல்லோனே ! செருக்கு அடைந்துள்ள அரக்கர்கள்‌ செய்யும்‌ 
தீமைகள்‌ ஒழியவும்‌, அவர்கள்‌ வலிமை அழியவும்‌ விரைவில்‌ அவர்‌ 
களைக்‌ கொல்ல முடிவு செய்துள்ளேன்‌; (ஆதலால்‌,) அவர்கள்‌ 
வருகின்ற தென்திசையில்‌ முற்பட்டுச்‌ சென்றிருத்தல்‌ நன்றாகும்‌; 
நினது அருட்குறிப்பு யாது ?” என்றான்‌. 


அகத்தியப்‌ படலம்‌ 175 


கு:--செருக்கு - கர்வம்‌. தருக்கு - வலிமை. “எதிர்செயும்‌ தருக்‌ 
கிலாமையின்‌' (381) என முன்னும்‌ வந்துளது காண்க. வருக்கம்‌ - 
தொகுதி. நான்கு வேதங்களிலும்‌ அவற்றின்‌ சார்பாய நூல்களிலும்‌ 
வல்லோன்‌ என்பான்‌, * வருக்கறையோய்‌ !' என்றான்‌. இனி 
வருக்கமறை, வடமொழி மறைக்கு இனமான தமிழ்‌ மறை எனக்‌ 
கூறலுமாம்‌. அகத்தியன்‌ தமிழ்‌ நூல்‌ வல்லோன்‌ என்பது இதனால்‌ 
உணர்த்தியதாகும்‌. தென்னிலங்கை முதலிய இடங்களிலிருந்தே 
அரக்கர்கள்‌ வருதலால்‌ அவர்‌ வருந்திசை என்றது தென்‌ திசையை. 
முந்துற்று இருத்தலாவது, அகத்தியர்‌ ஆசிரமத்திற்கும்‌ தென்‌ 
திசையில்‌ சென்று எதிர்நோக்கி இருத்தல்‌. நினது அருள்‌, நிற்கருள்‌ 
என உருபு மயக்கமாயிற்று. இருக்கை - இருத்தல்‌; தொழிற்பெயர்‌. 
என்‌ கருத்து எதுவாயினும்‌ நின்‌ அருள்வழி நிற்பேன்‌ என்பது 
தோன்ற, *நிற்கருளென்‌” என்றான்‌. (54) 


அகத்தியன்‌ இராமனுக்குப்‌ படைவழங்கிப்‌ பஞ்சவடிக்கனுப்புதல்‌ 
2116-2119 
2776. விழுமியது சொற்றனையிவ்‌ வில்லிதிவண்‌ மேனாண்‌ 
முழுமுதல்வன்‌ வைத்துளது மூவுலகும்‌ யானும்‌ 
வழிபட விருப்பதிது தன்னைவடி வாளிக்‌ 
குழுவழுவில்‌ புட்டிலொடு கோடியென நல்கி. 


* விழுமியது சொற்றனை; இவ்‌ வில்‌ இது இவண்‌, மேல்‌ நாள்‌ 
முழுமுதல்வன்‌ வைத்துளது; மூவுலகும்‌, யானும்‌, 

வழிபட இருப்பது ; இது தன்னை வடி வாளிக்‌ 

குழு, வழு இல்‌ புட்டிலொடு கோடி ” என, நல்கி. 


பொ :-—“சிறந்த கருத்தினைச்‌ சொன்னாய்‌; இந்த வில்‌, முழு 
முதல்வனாகிய திருமால்‌ முற்காலத்து இங்கு வைத்தது; மூன்றுலகத்‌ 
தாரும்‌ யானும்‌ வழிபாடு செய்ய இருப்பது; இவ்வில்லை, அம்பின்‌ 
திரள்‌ குறைதல்‌ அறியாத புட்டிலோடு. கொள்வாயாக" என்று 
சொல்லிக்‌ கொடுத்து, 


கு:--இச்‌ செய்யுள்‌ முதல்‌ ஐந்து செய்யுள்‌ ஒரு தொடர்‌; குளகம்‌. 
முழுமுதல்வன்‌ என்றது திருமாலை. தேவர்க்கும்‌ அவுணர்க்கும்‌ போர்‌ 
நிகழ்ந்த காலத்தில்‌ திருமால்‌ கருடன்மேலூர்ந்து இவ்வில்லை ஏந்தி 
அவுணரை வென்றான்‌ என்பதும்‌, வென்றபின்‌ அகத்தியன்பால்‌ 
இவ்வில்லை வைத்துச்‌ சென்றான்‌ என்பதும்‌, அவ்வில்லையே அகத்‌ 
தியன்‌ இராமனுக்குக்‌ கொடுத்தான்‌ என்பதும்‌, *: எறுழ்வலிப்‌ 


- 


176 ஆரணிய காண்டம்‌ 


பொருவிறோ ளவுணரோ டமரர்பண்‌ டிகல்செய்காலத்‌, துறுதிறற்‌ 
கலுழன்மீ தொருவனின்‌ றமர்செய்தா னுடைய வில்லும்‌, தெறுசினத்‌. 
தவர்கண்‌ முப்புர நெருப்புற வுருத்தெய்த வம்பும்‌, குறுமுனிப்‌ 
பெயரினான்‌ நிறைதவர்க்‌ கிறைதரக்‌ கொண்டு நின்றான்‌” (உயுத்த- 
மந்திரப்‌-87) என்ற வீடணன்‌ கூற்றால்‌ விளங்கும்‌. வில்லின்‌ பெருமை: 
தோன்ற, “மூவுலகும்‌ யானும்‌ வழிபட இருப்பது ' என்றான்‌. வடி - 
கூர்மை. அம்பறாத்தூணி என்பான்‌, ' வாளிக்குழுவழுவில்‌ புட்டில்‌ " 
என்றான்‌. வழுவுதல்‌, இங்குக்‌ குறைதல்‌ என்னும்‌ பொருள்‌ தந்தது, 
கோடி - கொள்ளுதி. முழுமுதல்வன்‌ மேனாள்‌ இவண்‌ வைத்துளது 
என இயையும்‌. (95) 


2777. இப்புவன முற்றுமொரு தட்டினிடை யிட்டா 
லொப்புவர விற்றென வுரைப்பரிய வாளும்‌ 
வெப்புருவு பெற்றவரன்‌ மேருவரை வில்லா 
முப்புரமெ ரித்ததனி மொய்க்கணையு நல்கா. 


இப்புவனம்‌ முற்றும்‌ ஒரு தட்டின்‌ இடை இட்டால்‌ 
ஒப்பு வரவிற்று என உரைப்பு அரிய வாளும்‌, 
வெப்பு உருவு பெற்ற அரன்‌ மேரு வரை வில்லா 
முப்புரம்‌ எரித்த தனி மொய்க்கணையும்‌, நல்கா. 


பொ :--இவ்வுலகம்‌ முழுதையும்‌ ஒரு தராசு தட்டில்‌ இட்டால்‌ 
(மற்றொரு தட்டிலிட்ட இவ்வாளுக்கு) ஒப்பாக வருந்தன்மை 
யுடையது என்று சொல்லுதற்கு இயலாத வாட்படையையும்‌, 
வெம்மையுடைய தீப்போன்ற மேனியையுடைய சிவன்‌, மேருமலை 
யையே வில்லாகக்‌ கொண்டு முப்புரங்களை எரித்த ஒப்பற்ற வலிமை 
யுடைய அம்பையும்‌ நல்கி, 


கு:--வாளினை ஒரு தட்டிலும்‌ இப்புவனமுழுதையும்‌ ஒரு தட்டி 
லும்‌ இட்டால்‌ வாள்‌ தங்கியுள்ள தட்டே பெருமையால்‌ தாழும்‌ 
அன்‌ நி உலகமிட்ட தட்டு அதற்கு ஒப்பாக வரத்தக்கதன்று என்று 
வாறு. இதனால்‌ வாளின்‌ பெருமை புலப்படுத்தியவாறு. வெப்பு, 
ஆகுபெயராய்‌ நெருப்பினை உணர்த்தியது. பூமியைத்‌ தேராகவும்‌: 
பிரமனைத்‌ தேர்ப்பாகனாகவும்‌ மேருமலையை வில்லாகவும்‌ திருமாலையும்‌: 
நெருப்பையும்‌ காற்றையும்‌ அம்பாகவும்‌ கொண்டு திரிபுரத்தை 
அழிக்கச்‌ சிவபிரான்‌ சென்றான்‌ என்பது புராண வரலாறு. மொய்‌ - 
வலிமை. (56) 


அகத்தியப்‌ படலம்‌ 177 


2778. ஓங்குமர னோங்கிமலை யோங்கிமண லோங்கிப்‌ 
பூங்குலை குலாவுகுளிர்‌ சோலைபுடை விம்மித்‌ 
தூங்குதிரை யாறுதவழ்‌ சூழலதொர்‌ குன்றின்‌ 
பாங்கருள தாலுறையுள்‌ பஞ்சவடி மஞ்ச. 


ஓங்கும்‌ மரன்‌ ஓங்கி, மலை ஓங்கி, மணல்‌ ஓங்கிப்‌ 
பூங்குலை குலாவு குளிர்‌ சோலை புடை விம்மித்‌ 
தூங்கு திரை ஆறு தவழ்‌ சூழலது ஒர்‌ குன்றின்‌ 


பாங்கர்‌ உளதால்‌, உறையுள்‌ பஞ்சவடி ; மஞ்ச ! 


பொ மைந்தனே! உயர்ந்த மரங்கள்‌ வளரப்பெற்றதாய்‌, மலை 
கள்‌ உயர்ந்து காணப்பெற்றதாய்‌, மணல்‌ மேடுகள்‌ உயர்ந்து விளங்‌ 
கப்பெற்றதாய்‌, மலர்களின்‌ குலைகள்‌ விளங்குகின்ற குளிர்ந்த சோலை 
பக்கத்தில்‌ தழைத்தோங்கப்‌ பெற்றதாய்‌, அசைந்து செல்லும்‌ அலை 
களையுடைய ஆறு தவழ்ந்து செல்லுகின்றதாய்‌ உள்ள சுற்றுப்‌ 
புறத்தையுடையதாகிய ஒரு தங்குதற்குரிய இடம்‌ இக்குன்றின்‌ 
பக்கத்தில்‌ உள்ளது; அது பஞ்சவடி என்னும்‌ பெயரையுடையது. 


கு :--ஓங்கி, விம்மித்‌ தவழ்‌ சூழலது ஒர்‌ உறையுள்‌ குன்றின்‌ 
பாங்கருளது; அது பஞ்சவடி என்று இயையும்‌. விம்முதல்‌, இங்குத்‌ 
தழைத்தல்‌ என்னும்‌ பொருளது. குலாவு - விளங்குகின்ற. தூங்கு 
தல்‌ - அசைதல்‌. விரைந்த செலவுள்ள ஆறு அன்று என்பான்‌, 
“தூங்குதிரை யாறு” என்றான்‌. நீராடுதற்கு ஏற்றது என்ற 
வாறு. வடம்‌ - ஆலமரம்‌; வடி ஆலமரத்தையுடைய இடம்‌. 
ஐந்து ஆலமரங்கள்‌ செறிந்துள்ள இடமாதலின்‌ பஞ்சவடி என்று 
பெயர்‌ பெற்றது; இக்கருத்துப்‌ புலப்பட முதற்கண்‌ “ஓங்குமரனோங்கி? 
என எடுத்தோதினார்‌. இதை நாசிக்‌ என்று இப்பொழுது கூறுவர்‌. 
மைந்த என்பது, “மஞ்ச' எனப்‌ போலியாய்‌ வந்தது; வலிமையுடைய 
வனே என்பது பொருள்‌. ஒரு பக்கம்‌ மரங்களின்‌ செறிவும்‌ ஒரு பக்கம்‌ 
மலையும்‌, ஒரு பக்கம்‌ மணல்‌ மேடுகளும்‌, ஒரு பக்கம்‌ பூங்காக்களும்‌, 
ஒரு பக்கம்‌ ஆறும்‌ உள்ள அவ்‌ அழகிய இடம்‌ தவம்‌ செய்தற்குத்‌ 
தக்க அமைதியான இடம்‌ என்று அகத்தியன்‌ பார்த்து வைத்திருந்‌ 
தான்‌ என்பது இதனால்‌ அறியலாம்‌. “குன்றின்‌ பாங்கருளது" என்ற 
மையால்‌ அக்குன்றைக்‌ காட்டியே அகத்தியன்‌ கூறினான்‌ என்பது 
அறிக. (57) 


2779. கன்னியிள வாழைகனி யீவகதிர்‌ வாலின்‌ 
செந்நெலுள தேனொழுகு போதுமுள தெய்வப்‌ 
12 


178 ஆரணிய காண்டம்‌ 


பொன்னியென லாயபுன லாறுமுள போதா 
வன்னமுள பொன்னிவளொ டன்பின்விளை யாட. 


கன்னி இள வாழை கனி ஈவ, கதிர்‌ வாலின்‌ 

செந்‌ நெல்‌ உள ; தேன்‌ ஒழுகு போதும்‌ உள; தெய்வப்‌ 
பொன்னி எனல்‌ ஆய புனல்‌ ஆறும்‌ உள; போதா 
அன்னம்‌ உள பொன்‌ இவளொடு அன்பின்‌ விளையாட. 


பொ :--(அங்கு) பழங்களைத்‌ தருகின்ற மிக்க இளமையுடைய 
வாழைமரங்களும்‌, கூரிய வாலினையுடைய செந்நெல்லும்‌ உள்ளன; 
தேன்‌ வழிகின்ற மலர்களும்‌ உள்ளன ; தெய்வத்தன்மையுடைய 
காவிரியே என்று சொல்லத்தக்க நீர்மிக்க ஆறும்‌ உண்டு; திருமக 
ளாகிய இச்‌ சீதையோடு அன்பினால்‌ விளையாடப்‌ பெரு நாரைகளும்‌ 
அன்னப்பறவைகளும்‌ உள்ளன. 


கு:--கன்னி-இளமை. கன்னியிள என்றது, ஒருபொருட்‌ பன்‌ 
மொழி. வாழைகளும்‌ செந்நெலும்‌ உள என்க. கதிர்வால்‌-கூரிய 
வால்‌; “கதிர்‌ மூக்காரல்‌' (புறநா-249) என்புழியும்‌ கதிர்‌ அப்பொருள 
தாதல்‌ காணலாம்‌. இனிக்‌ கதிர்ச்செந்நெல்‌ வாலின்செந்நெல்‌ 
என்று இயைத்துக்‌ கூறலுமாம்‌. நெல்லுக்கு வாலுண்டு என்பதை 
*நெல்வாலு மறாத......வயிரப்படையான்‌' (2690) என முன்‌ 
கூறியதாலும்‌ அறியலாம்‌. கம்பர்‌ ஆறுகளுள்‌ சிறப்புடையதாகக்‌ 
கண்டது காவிரியே ஆதலின்‌, (பொன்னி எனலாய ஆறு” என்றார்‌. 
பொன்னி-பொன்னிறமுள்ள நீரையுடைய காவிரி. “காவிரி நாடன்ன 
கழனி நாடொரீஇ' (2391) எனக்‌ கங்கை நாட்டைக்‌ கூறும்‌ 
வழியும்‌ காவிரி நாட்டை உவமை கூறியிருத்தல்‌ காணலாம்‌. உண்ணு 
தற்கு வாழையும்‌ செந்நெலும்‌, சூடுதற்குப்‌ போதும்‌, நீராடுதற்கு 
ஆறும்‌, விளையாடுதற்குப்‌ போதாவும்‌ அன்னமும்‌ உள என அவ்‌ 
விடத்தில்‌ வேண்டிய யாவும்‌ ஈண்டியுள்ளன எனச்‌ சிறப்பித்தவாறு. 
“ஆறுமுள" என்புழி உள என்றது உண்டு என்னும்‌ பொருளது ; 
ஒருமைப்பன்மை மயக்கம்‌. போதா அன்னம்‌ என்றது உம்மைத்‌ 
தொகை. போதா-பெரு நாரை. இவ்விரண்டும்‌ நீர்வாழ்‌ பறவைகள்‌; 
இவற்றோடு பெண்டிர்‌ விளையாடுவர்‌. தீங்கொன்றும்‌ செய்யாது 
இனிதாக விளையாடும்‌ [இப்பறவைகளின்‌ இயல்பு தோன்ற, 
அன்பின்‌ விளையாட' என்றார்‌. (58) 


இதன்பின்‌ 45 என்னும்‌ குறியீடுள்ள பிரதியில்‌, * ஒரு சுவடியில்‌ 
அடியிற்காணும்‌ அதிகப்‌ பாடல்‌ உளது” என்ற குறிப்பும்‌ பாடலும்‌ 
காணப்படுகின்றன. 


அகத்தியப்‌ படலம்‌ 179 


2719 (6) வானுலகில்‌ வானவர்கள்‌ மங்கையர்கள்‌ விஞ்சைக்‌ 
கானவர்கள்‌ கன்னியர்கள்‌ கந்திருவர்‌ நாகர்‌ 
ஆனவர்க ளாயவவர்‌ மங்கையர்க ளையா 


ஈனமற வந்துவிளை யாடுமிட மங்கண்‌. 


இராமன்‌ விடைபெற்றுச்‌ செல்லுதல்‌ 


2780. ஏகியினி யவ்வயி னிருந்துறைமி னென்றான்‌ 
மேக நிற வண்ணனும்‌ வணங்கிவிடை கொண்டான்‌ 
பாகனைய சொல்லியொடு தம்பிபரி விற்பின்‌ 
போகமுனி சிந்தததொட ரக்கடிது போனான்‌. 


* ஏகி, இனி அவ்‌ வயின்‌ இருந்து உறைமின்‌ ” என்றான்‌; 
மேக நிற வண்ணனும்‌ வணங்கி விடை கொண்டான்‌; 
பாகு அனைய சொல்லியொடு தம்பி பரிவின்‌ பின்‌ 
போக, முனி சிந்தை தொடரக்‌ கடிது போனான்‌. 


பொ :--(ஆதலால்‌ நீங்கள்‌) “சென்று இனிமேல்‌ அவ்விடத்தில்‌ 
தங்கியிருங்கள்‌ ' என்று (அகத்தியன்‌) சொன்னான்‌. மேகத்தின்‌ 
நிறம்‌ போன்ற கரிய வண்ணத்தையுடைய இராமனும்‌ அம்முனிவனை 
வணங்கி விடைபெற்றுக்கொண்டு, சர்க்கரைப்‌ பாகுபோன்ற இன்‌ 
சொல்லையுடைய சீதையோடு இலக்குவனாகிய தம்பி அன்போடு 
யின்வர, அகத்திய முனிவன்‌ மனம்‌ பின்தொடர, விரைந்து 
சென்றான்‌. 

கு :--*இருந்துறைமின்‌' என்றது ஒருபொருட்‌ பன்மொழி. மேக 
நிற வண்ணன்‌-இராமன்‌. கொண்டானாய்ப்‌ போகத்‌ தொடரக்‌ கடிது 
போனான்‌ என்று முற்றெச்சமாக்கி முடிக்க. பரிவு - அன்பு. 
இராமனைப்‌ பிரிதலாற்றாக அகத்தியன்‌ மனம்‌ அவனைப்‌ பின்‌ 
தொடர்ந்தது என அவன்‌ அன்பு மிகுதி உணர்த்தியவாறு. இராமனை 
யடுத்துச்‌ சீதையும்‌ சீதைக்குப்பின்‌ இலக்குவனும்‌ சென்றார்கள்‌. (59) 


அகத்தியப்‌ படலம்‌ முற்றிற்று. 


4. சடாயு காண்‌ படலம்‌ 


இராமன்‌ முதலியோர்‌ சடாயுவைக்‌ காண்கின்ற நிகழ்ச்சியைக்‌. 
கூறும்‌ பகுதியாதலின்‌, இது, சடாயு காண்படலம்‌ எனப்‌ பெயர்‌ பெறு 
கின்றது. சடாயு இராமன்‌ முதலியோரைக்‌ காண்கின்ற படலம்‌: 
என்றும்‌ பொருள்‌ கொள்ளுமாறு இப்படலப்‌ பெயரும்‌ நிகழ்ச்சியும்‌. 
அமைந்துள்ளமை காணலாம்‌. இப்படலம்‌, சில ஏடுகளில்‌ சடாயுப்‌ 
படலம்‌ என்ற பெயரோடும்‌ காணப்படுகின்றது. சடாயு என்பது: 
சம்பாதியின்‌ தம்பியும்‌ அருணன்‌ புதல்வனும்‌ கழுகின்‌ வேந்தனுமா 
யிருந்த கழுகுக்கு இடுகுறிப்பெயர்‌. இதைக்‌ காரணப்பெயராகக்‌. 
கொண்டு பல மயிர்கள்‌ செறிந்த சடை போன்ற நெடிய ஆயுளை 
உடையவன்‌ என்றும்‌, இறகில்‌ உயிரையுடையவன்‌ என்றும்‌, 
சடையையுடையவன்‌ என்றும்‌ பொருள்‌ விரிப்பது பொருந்துவதாகத்‌ 
தோன்றவில்லை. 


படலப்பொருட்சுருக்கம்‌ 


அகத்திய முனிவனை வணங்கி விடைகொண்டு இராம இலக்குவர்‌ 
சீதையுடன்‌ பஞ்சவடிக்குப்‌ போகும்‌ வழியில்‌, ஒரு மலையின்‌ உச்சியில்‌, 
பொன்னிறச்‌ சிறகுடன்‌ மலைபோன்ற தோற்றத்துடன்‌ வீற்றிருந்த 
சடாயுவாகிய கழுகினைக்‌ காண்கின்றனர்‌. அரக்கனோ என்று ஐயுறு 
கின்றனர்‌. வெகுண்டு பார்க்கின்றனர்‌. சடாயுவும்‌ இராம இலக்கு. 
வரின்‌ எழில்‌ மிக்க உருவங்‌ கண்டு தேவரோ என ஐயுற்று நோக்கு 
கின்றான்‌. “ இந்திரன்‌ முதலிய தேவர்களையும்‌ யான்‌ நாள்தோறும்‌ 
பார்க்கின்றேன்‌; மும்மூர்த்திகளும்‌ எனக்கு மறைக்காமல்‌ காட்சியளிக்‌ 
கின்றனர்‌; காமன்‌ என்பவனையும்‌ யான்‌ கண்ணால்‌ பார்த்திருக்‌ 
கின்றேன்‌; அவர்கள்‌ யாரும்‌ இவ்வீரர்களின்‌ அடித்துகளுக்கும்‌: 
ஒப்பாவார்கள்‌ என்று எனக்குத்‌ தோன்றவில்லை. உலக மூன்றையும்‌ 
தம்‌ உடைமையாக்குதற்குரிய இலக்கணம்‌ அமைந்த உடம்பை 
யுடையராய்த்‌ திருமகளுக்கும்‌ உவமை சொல்லத்தக்க ஒரு நங்கை 
யோடும்‌ வந்துள்ள இவர்களை இன்னார்‌ என்று தெரிந்து கொள்ள 
இயலவில்லையே! கரிய மலையினையும்‌ சிவந்த மலையினையும்‌ ஒத்த: 
அழகினையுடைய இவர்கள்‌ என்னுயிர்த்தோழன்‌ தயரத சக்கர 
வர்த்தியை ஒத்திருக்கின்றார்கள்‌ ” என்று இன்ன பல எண்ணி, 
இறுதியில்‌, “வில்லேந்திய வீரர்களே! நீங்கள்‌ யார்‌? எனக்கு 
விளங்கக்‌ கூறுங்கள்‌” என்று கேட்கின்றான்‌. தயரதன்‌ மைந்தர்‌ 
என்பதை அவரும்‌ புலப்படுத்துகின்றனர்‌. அதைக்‌ கேட்டு மகிழ்ச்சி 
கொண்ட சடாயு, தரையில்‌ இறங்கி வந்து, அவர்களைத்‌ தழுவிக்‌ 


சடாயு காண்‌ படலம்‌ 181 


கொள்ளும்‌ காதலையுடையவனாய்‌, “தயரத சக்கரவர்த்தியின்‌ 
தோள்கள்‌ வலியவோ ?” என்று வினவுகின்றான்‌. “அவன்‌, மறக்க 
வியலாத வாய்மையைக்‌ காத்துத்‌ துறக்கம்‌ அடைந்தான்‌ ' என்று 
இராமன்‌ சொல்லிய அளவில்‌, சடாயு உயர்நிலையிலிருந்து தாழ்‌ 
வடைந்தவன்‌ போல ஏக்கம்‌ எய்தி, உறக்கமுற்றவனைப்போல 
உணர்வு நீங்கி விழுந்தான்‌. 


விழுந்த சடாயுவை இராம இலக்குவர்கள்‌ தம்‌ கைகளால்‌ தழுவி 
'யெடுத்துக்‌ கண்ணீரினால்‌ அவன்‌ முகத்தைக்‌ கழுவுவார்போல அழு 
கின்றனர்‌. அவர்கள்‌ கைகளால்‌ தழுவியெடுத்தமையானும்‌ கண்‌ 
ணீரால்‌ முகம்‌ நனைந்தமையானும்‌ சடாயுவுக்குப்‌ போன உயிர்‌ 
திரும்புகின்றது. எழுந்த சடாயு தயரதனை நினைந்து அழிவுற்ற 
நெஞ்சினனாய்ப்‌ புலம்புகின்றான்‌. “ உலகை நலிகின்ற சம்பராசுரனைக்‌ 
'கொன்ற நாளில்‌ யான்‌ செய்த உதவியை நினைந்து, *நீ உயிர்‌ யான்‌ 
உடல்‌” என்று கூறி நட்புக்‌ கொண்ட தயரதன்‌ மாயவும்‌, யான்‌ 
நன்னெறியில்‌ நின்றும்‌ விலங்கினவன்‌ ஆதலின்‌ மாயாமல்‌ விலகி 
இருக்கின்றேன்‌. “நண்பனுடைய மரணத்தைக்‌ கேட்டுத்‌ தரியாது 
சடாயு இறந்தான்‌ என்ற புகழ்‌ தோன்றி வளர்ச்சிபெறுமாறு 
எரியும்‌ தீயில்‌ இப்பொழுதே விழுவதை விடுத்துப்‌ பெண்டிர்‌ போலப்‌ 
யுலம்புவதோ ” என்று கூறிக்கொண்டு எழுந்து இராம இலக்குவரை 
நோக்கித்‌ தான்‌ அருணன்‌ புதல்வன்‌ என்பதையும்‌, அவன்‌ செல்லு 
மிடங்களில்‌ செல்லும்‌ வல்லமை தனக்குண்டு என்பதையும்‌, தயர 
.தனுக்கு உயிர்த்துணைவன்‌ தான்‌ என்பதையும்‌, தேவர்களையும்‌ நான்கு 
வருண மக்களையும்‌ படைத்த நாளில்‌ தான்‌ தோன்றினமையும்‌, 
சம்பாதியின்‌ தம்பி, சடாயு என்ற கழுகின்வேந்தன்‌ தான்‌ என்‌ 
பதையும்‌ கூறுகின்றான்‌. அது கேட்ட இராம இலக்குவர்‌ கை கூப்பி 
வணங்கி அன்பொடு கலந்த துன்பத்தால்‌ பெருகுகின்ற கண்ணீரை 
யுடையராய்‌ விண்ணுலகம்‌ புக்க தம்‌ தந்தை மீண்டு வரக்‌ 
கண்டவர்போல அன்பும்‌ உருக்கமும்‌ உடையவராகின்றனர்‌. பழகு 
தற்கு இனிய குணத்தையுடைய அவ்விராம இலக்குவரைச்‌ சடாயு, 
தன்‌ இரு சிறகாலும்‌ இறுகத்‌ தழுவிக்கொண்டு, “என்‌ மக்களே! எனக்‌ 
குரிய இறுதிக்‌ கடனையும்‌ நீங்களே செய்யுங்கள்‌; என்‌ உயிர்த்துணை 
வனான தயரதன்‌ பிரியவும்‌ பிரியாதிருக்கும்‌ யான்‌, உடம்பு 
இந்த உடம்புக்கு வரும்‌ துன்பம்‌ பாராது இன்றே எரியில்‌ 
புகுந்து இறக்கவில்லையானால்‌ இப்பிரிவுத்‌ துயரை மறக்க இயலாது” 
என்கின்றான்‌. 

இவ்வாறு கூறிய சடாயுவை இராம இலக்குவர்‌, கண்ணீர்‌ 
பெருகத்‌ தொழுது, “துன்பமுற்றபோது அதை நீக்கி உய்விக்கவல்ல 
தயரதனும்‌ விண்ணடைந்தான்‌; இந்த அஞ்சத்தக்க கானகத்தில்‌ 
எம்மைக்‌ காக்கவல்ல பெரிய தந்தையாகிய நீயும்‌ எங்களை விட்டு 


182 ஆரணிய காண்டம்‌ 


விண்ணுலகம்‌ சென்றால்‌ எமக்குப்‌ பற்றுக்‌ கோடாவார்‌ யாருளர்‌?!” 
என்று கூறிய இரக்கமொழிகளைக்‌ கேட்ட சடாயு, “அப்படியாயின்‌ 
நீங்கள்‌ அயோத்திக்குச்‌ சென்றபின்‌ யான்‌ தயரதனை அடைகின்‌ 
றேன்‌; ஆனால்‌, தயரதன்‌ விண்ணுலகம்‌ புக்க பின்‌ நீங்கள்‌ இம்‌ 
மண்ணுலகை ஆளாது, காடு புகுந்த காரணம்‌ என்னை ? விளங்கக்‌. 
கூறுங்கள்‌; என்னுள்ளம்‌ பற்றி எரிகின்றது; நீங்கள்‌ அரசாள 
இயலாமல்‌ இடையூறு செய்தார்‌ உளரெனின்‌ அவர்கள்‌ தேவரா 
யினும்‌ வேறு யாவராயினும்‌ அவர்களை வீவராக்கி அரசை உமக்குத்‌. 
தருவேன்‌” என்கின்றான்‌. அது கேட்ட இராமன்‌ இலக்குவனை 
நோக்க, அக்குறிப்பறிந்த இலக்குவன்‌, சிற்றன்னையால்‌ வந்த. 
விளைவையெல்லாம்‌ கூறுகின்றான்‌; அது கேட்ட சடாயு, இராமனைப்‌ 
பாராட்டித்‌ தழுவிக்கொண்டு சீதையைச்‌ சுட்டி, இவள்‌ இன்னாள்‌ 
என்பதை அறிவிக்க வேண்டும்‌ என்கின்றான்‌. இலக்குவன்‌ விடை 
கூறக்‌ கேட்டு மகிழ்ந்து, அரசு துறந்து காடு புகுந்த நீங்கள்‌, 
நாட்டில்‌ வாழ்வது போல இக்காட்டில்‌ அச்சமின்றித்‌ தங்குமின்‌; 
யான்‌ காக்கின்றேன்‌' என்கின்றான்‌. 


“அகத்தியன்‌ எங்களுக்கேற்ற இடமாக எண்ணிக்‌ கூறியருளிய 
பஞ்சவடியில்‌ தங்குகின்றோம்‌? என்கின்றான்‌ இராமன்‌. சடாயு, 
*மிகவும்‌ நன்று; அப்பெரிய துறையில்‌ தங்கி மாதவம்‌ புரியுங்கள்‌; 
வாருங்கள்‌ வழிகாட்டுகின்றேன்‌' என்று கூறித்‌ தன்‌ இரு சிறகையும்‌ 
விரித்து நிழல்‌ செய்துகொண்டு பறந்து செல்ல, இராமன்‌ 
முதலியோர்‌ அந்நிழலில்‌ நடந்து சென்று பஞ்சவடியை அடைகின்‌ 
றனர்‌. அங்குத்‌ தங்கியுள்ள சீதையையும்‌ இராம இலக்குவரையும்‌. 
சடாயு, கூட்டிலுள்ள குஞ்சுகளைக்‌ காக்கும்‌ தாய்ப்பறவைபோல 
விழிப்புடன்‌ காத்து வருகின்றான்‌ என்பது இப்படலத்துக்‌ கூறும்‌: 
வரலாறாகும்‌. 


கம்பர்‌, வான்மீகத்தோடு வேறுபடும்‌ இடங்கள்‌ 


1. வான்மீகம்‌ சடாயுவைப்‌ பற்றி விரிவாகக்‌ கூறவில்லை; ஓர்‌ 
ஆலமரத்தின்‌ மேல்‌ பருத்த உடலையும்‌ மிக்க வலிமையையுமுடைய 
ஒரு கழுகு இருப்பதை இராமன்‌ முதலியோர்‌ கண்டார்கள்‌ என்று 
கூறுகின்றது. 


கம்பர்‌, சடாயுவைப்‌ பற்றி விரிவாகக்‌ கூறியுள்ளார்‌. “உதய 
மலையின்‌ உச்சியில்‌ சேர்ந்துள்ள சூரியனைப்போலக்‌ கருமலை முகட்டில்‌ 
சடாயு பொன்னிறச்‌ சிறகுகளை விரித்திருந்தான்‌; பாற்கடல்‌ 
கடைய அமரர்‌ நாட்டிய மந்தரமலை போன்ற பெருந்தோற்று 
முடையவன்‌; நீல நிறமுள்ள மலையில்‌ பவளக்‌ கொடி நீண்டு 
தோன்றுவது போன்ற அழகிய கால்களையுடையவன்‌ ; ஆராய்ச்சி! 


சடாயு காண்‌ படலம்‌ 183 


மிக்க அமைச்சர்‌ அவையில்‌ உள்ள அறிஞனைப்‌ போலச்‌ 
சேய்மையில்‌ நோக்கும்‌ சிறு கண்ணையுடையவன்‌; அவுணர்‌ 
களை அழித்துக்‌ கூற்றுக்கு விருந்தூட்டி வீழ்ந்த மிச்சிலை உண்டு 
நாள்தொறும்‌ தீட்டி, இந்திரன்‌ யானையின்‌ அங்குசம்‌ போன்று 
தேய்ந்து விளங்கும்‌ மூக்கினையுடையவன்‌; நவகோள்களையும்‌ 
இயக்கும்‌ துருவச்‌ சக்கரம்‌ போல நவமணிகள்‌ பதித்த மணிமாலையை 
அணிந்தவன்‌; மேருமலையின்‌ உச்சியில்‌ விளங்கும்‌ சூரியனைப்‌ 
போன்று தலைமிசை விளங்கும்‌ மகுடத்தையுடையவன்‌; சொற்கள்‌ 
குறையுமாறு நீண்ட புகழினையுடையவன்‌; சிறிய நாட்களைக்‌ கண்டு 
கழிப்பது போலக்‌ கற்பங்கள்‌ பலவற்றைக்‌ கண்டு கழித்த முதுமை 
யுடையவன்‌: ஓஒங்கியுயர்ந்த நெடிய மலையும்‌ தன்‌ பாரத்தைத்‌ தாங்க 
வியலாது தரையில்‌ புகுந்து தாழ்ந்து தோன்றுமாறு பெருத்த 
வலிமையுடன்‌ தங்கியிருக்கின்றான்‌ ” என விரித்துக்‌ கூறியிருத்தல்‌ 
காணலாம்‌. சிவபிரான்‌ வீற்றிருக்கும்‌ வெள்ளிமலையை அள்ளி 
யெடுத்த ஆற்றலுடைய இராவணனோடு போர்செய்து அவனை 
இளைக்குமாறு செய்யும்‌ ஆற்றல்‌ படைத்த சடாயு, ஓர்‌ ஆலமரத்தின்‌ 
கிளையில்‌ இருந்தான்‌ என்பது பொருத்தமன்றெனக்‌ கருதி மலைமிசை 
யிருந்ததாகவும்‌, அவன்‌ இருப்பினால்‌ மலை தரையுள்‌ புகுந்து தாழ்ந்த 
தாகவும்‌ மாற்றி அமைத்துள்ளார்‌. மணி முடியும்‌ நவமணிமாலையும்‌ 
கூறியது கழுகின்‌ வேந்தன்‌ என்ற சிறப்புப்பற்றியாகும்‌: எண்‌ 
ணற்ற அவுணரைக்‌ கொன்று தின்ற மூக்குடையனாதலின்‌, அவன்‌ 
இராவணனை இளைக்கச்‌ செய்தது இயல்பே என்பதும்‌ இங்குப்‌ 
பெறவைத்தது பொருத்தமேயாகும்‌. முதல்‌ நூலில்‌ கூறியவற்றை 
விரித்துக்‌ கூறுதலும்‌ மாற்றிக்‌ கூறுதலும்‌ வழி நூல்‌ செய்வோர்க்கு 
இயல்பே. 


2. வான்மீகத்தில்‌: இராமன்‌, சடாயுவை அரக்கனோ என 
ஐயுற்று, “நீர்‌ யார்‌” என்று கேட்க, சடாயு, “குழந்தாய்‌! என்னை 
உன்‌ தந்தையின்‌ துணைவன்‌ என அறிவாயாக” என்று கூறிய 
தாகவும்‌, அதை அறிந்த இராமன்‌, மகிழ்ச்சிகொண்டு அக்கழுகின்‌ 
குலத்தையும்‌ பெயரையும்‌ கேட்டதாகவும்‌, சடாயு, எல்லா உயிர்‌ 
களின்‌ பிறப்பு வரலாற்றையும்‌ தன்‌ குலத்தையும்‌ பெயரையும்‌ 
விரித்துக்‌ கூறியதாகவும்‌ உள்ளது. 


கம்பர்‌, சடாயுவைக்‌ கண்ட இராமன்‌, அரக்கனோ என ஐயுற்று 
அல்லனாமெனின்‌ கலுழனே எனச்‌ செயிர்த்து நோக்கியதாகவும்‌ 
இராம இலக்குவரைக்‌ கண்ட சடாயு, இவர்‌ யார்‌ ? என அயிர்த்து 
நோக்கியதாகவும்‌ கூறுகின்றார்‌. நிலையாக ஓரிடத்தில்‌ இருப்பவர்‌, 
புதிதின்‌ அங்கு வந்தடைந்தவர்களைப்‌ பார்த்து, நீர்‌ யார்‌ ? என்று 
கேட்பது உலகியலுக்கு ஒத்ததாமேயன்றி இடையில்‌ வந்தவர்‌ 


184 ஆரணிய காண்டம்‌ 


நிலையாக இருப்பவரைக்‌ கண்டு “யார்‌ நீர்‌” என்று வினவுவது 
ஒத்ததாக இல்லை என்ற கருத்தால்‌ கம்பர்‌, சடாயுவை இராமன்‌, 
நீர்‌ யார்‌? என்று கேட்டதாகக்‌ கூறாமல்‌ விடுத்தார்‌. சடாயுவும்‌ 
இராம இலக்குவரின்‌ பேரழகையும்‌ அவர்கள்‌ உடம்பிலுள்ள இலக்‌ 
கணங்களையும்‌ கூர்ந்து நோக்கி, இவர்‌ முனிவர்‌ அல்லர்‌. தேவரோ? 
எனின்‌, எல்லாத்‌ தேவர்களையும்‌ கண்டுளேன்‌; எத்தேவரும்‌ இவர்‌ 
களுக்கு ஒப்பாகார்‌; எனவே இவர்கள்‌ தேவரில்‌ ஒருவரும்‌ அல்லர்‌: 
என்று பலகால்‌ சிந்தித்து முடிவில்‌ என்‌ நண்பனாகிய தயரதனை 
ஒத்துளார்‌ என்ற முடிவிற்கு வந்தபின்‌ அவர்மேல்‌ சென்ற 
அன்பினால்‌, காளைநீர்கள்‌ யார்‌? என்று வினவியதாகக்‌ கம்பர்‌ 
அமைத்தது சாலச்‌ சிறப்புடையதாக இருக்கின்றது. முன்பு அறி 
முகம்‌ இல்லாத இராம இலக்குவரைச்‌ சடாயு கண்டவுடன்‌ இன்னார்‌ 
என அறிந்துகொண்டு, “யான்‌ நும்‌ தந்தையின்‌ துணைவன்‌ 
என்பதை அறிந்து கொள்ளுங்கள்‌ ? என்பதிலும்‌, அவர்‌ தோற்றம்‌ 
முதலியவற்றைக்‌ கண்டு தயரதன்‌ புதல்வர்களாக இருக்கவேண்டும்‌ 
என உய்த்துணர்ந்துகொண்டு பின்‌ “நீங்கள்‌ யார்‌?' என்று 
வினவியது மிகவும்‌ பொருத்தமுடையதாதல்‌ காணலாம்‌. மேலும்‌, 
தயரதன்‌ நண்பன்‌ சடாயு என்பதை, அத்தயரதன்‌ மரணத்தைக்‌ 
கேட்டு அவன்‌ அரற்றுதலின்‌ மூலம்‌ வெளிப்படுத்தியுள்ளது சுவை 
பயப்பதாகும்‌. 


3. சடாயு தயரதனைப்‌ பற்றி வினவியதாகவோ அல்லது அவன்‌ 
மரணத்தை அறிந்து பிரிவாற்றாது அரற்றியதாகவோ வான்மீகம்‌ 
கூறவில்லை. 

கம்பர்‌, நண்பன்‌ மக்களைக்‌ கண்டவுடன்‌ அந்நண்பன்‌ 
நலத்தை வினவுவதே உலகியலுக்கும்‌ நட்புரிமைக்கும்‌ பொருத்த 
மாம்‌ என்று கருதிச்‌ சடாயு, அங்ஙனம்‌ வினவியதாகவும்‌ அந்நண்பன்‌ 
மரணமடைந்தான்‌ என்பதறிந்து, அழுதரற்றித்‌ தீயில்‌ வீழ்ந்து 
இறக்கத்‌ துணிந்ததாகவும்‌ கூறியுள்ளார்‌. சடாயு உலகியலும்‌ 
மனிதப்‌ பண்பும்‌ அறிந்தவனாகவே கம்பர்‌ நமக்குக்‌ காட்டுகின்றார்‌. 
தயரதன்‌ மரணத்தையறிந்து சடாயு அரற்றுகின்ற பகுதி, அவன்‌ 
நட்புணர்ச்சியையும்‌ தயரதன்‌ பெருந்தன்மையையும்‌ விளக்குவதாக 
வுள்ளது. சடாயு தன்‌ வரலாறு கூறிய பின்‌ தயரதன்‌ தன்னோடு 
நட்புப்‌ பூண்டதைத்‌ தெரிவிப்பதாகக்‌ கூறும்‌ வான்மீகத்தினும்‌ 
நண்பனது பெரும்பிரிவை அறிந்து அரற்றும்போதே தனக்கும்‌ 
தயரதற்கும்‌ நட்புரிமையுண்டு என்பதைப்‌ புலப்படுத்தியதாக 
அமைத்த கம்பரின்‌ அறிவுத்திறம்‌ பாராட்டற்குரியதாகும்‌. சீதை 
யைக்‌ காப்பதற்காகத்‌ தன்னுயிரைவிட இருக்கின்ற சடாயு, தயரதன்‌ 
பிரிவாற்றாது உயிர்விடத்‌ துணிந்ததாகக்‌ கம்பர்‌ அமைத்தது 
எவ்வளவு பொருத்தமுடையது என்பதைக்‌ கூற வேண்டுவதில்லை. 


சடாயு காண்‌ படலம்‌ 185 


4. இராமன்‌, சடாயுவை நோக்கி, “நின்குலமும்‌ பெயரும்‌ 
என்ன ?' என்று கேட்டபோது சடாயு, உலக உயிர்களின்‌ தோற்‌ 
அத்தையெல்லாம்‌ விரிவாகக்‌ கூறி முடித்துவிட்டு இறுதியில்‌ 
அருணன்‌ புதல்வன்‌ தான்‌ என்பதையும்‌ சடாயு என்பது தன்‌ பெயர்‌ 
என்பதையும்‌ கூறியதாக வான்மீகத்தில்‌ உள்ளது. 


சடாயுவின்‌ வரலாறு அறிய விரும்புவார்க்கு உலக உயிர்களின்‌ 
தோற்றத்தைப்பற்றிக்‌ கூறுதல்‌ மற்றொன்று விரித்தலாய்‌ முடி 
கின்றது. கம்பர்‌ அதையறிந்து, : அருணன்றன்‌ புதல்வன்‌ யான்‌ ' 
என்று தொடங்கித்‌ தன்‌ குலமும்‌ பெயரும்‌ மட்டும்‌ சடாயு கூறியதாக 
அமைத்துள்ளமை பொருத்தமாகத்‌ தோன்றுகின்றது. 


வான்மீகத்தில்‌ உலக உயிர்களின்‌ தோற்றத்தைப்பற்றிச்‌ சடாயு 
கூறியதாகவுள்ள பகுதியை அறிந்த ஒருவர்‌, கம்பராமாயணத்தினும்‌ 
அவ்வரலாறு இருக்கவேண்டும்‌ என்று கருதி ஐந்து பாடல்களில்‌ 
அக்கருத்தமையச்‌ செய்து இடையில்‌ செருகியுள்ளார்‌. பல ஏடுகளில்‌ 
அவ்வைந்து பாடல்கள்‌ இல்லாததோடு, அவை, கம்பர்‌ வாக்காகவும்‌ 
காணப்படவில்லை. மேலும்‌, வான்மீகத்தில்‌ உயிர்களின்‌ தோற்றத்‌ 
தைப்‌ பற்றிக்‌ கூறும்‌ பகுதிக்கும்‌, அது பற்றி அவ்வைந்து பாடல்களும்‌ 
தெரிவிக்கும்‌ கருத்திற்கும்‌ வேறுபாடும்‌ மாறுபாடும்‌ மிகுதியாகக்‌ 
காணப்படுகின்றன. மேலும்‌, அவ்வைந்து பாடல்களில்‌ இறுதிப்‌ 
யாடலில்‌ “விநதைசுதன்‌ அருணன்‌, மென்றோள்‌ புதுமதிசேர்நுத 
லரம்பைதனைப்புணர வுதித்தனம்‌ யாம்‌? என உளப்பாட்டுத்‌ தன்மை 
யாகக்‌ கூறியவன்‌, அடுத்த செய்யுளில்‌, £அருணன்றன்‌ புதல்வன்‌ 
யான்‌” என மீண்டும்‌ கூறுவதும்‌ தனித்தன்மையாகக்‌ கூறுவதும்‌ 
பொருந்தாமை காணலாம்‌. எனவே அவை இடைச்‌ செருகல்‌ 
என்பது தெளிவு. 


படலப்‌ பொருட்‌ சிறப்பு 

தயரதன்‌ விண்ணுலகடைந்தமையால்‌, அவன்‌ கொடையாலும்‌ 
குடையாலும்‌ பொறையாலும்‌ தோல்வியுற்றிருந்த கற்பகமும்‌ 
சந்திரனும்‌ பூமியும்‌ வாழ்வு பெற்று மகிழ்வதாகவும்‌ அம்மூன்றாலும்‌ 
வாழ்வுபெற்றிருந்த இரவலரும்‌ நல்லறமும்‌ சடாயுவும்‌ தாழ்வுற்று 
வருந்துவதாகவும்‌ கூறும்‌ பாடல்‌, மும்மடி நிரனிறையணியமைந்த . 
தாய்ச்‌ சொல்லழகும்‌ பொருளாழமும்‌ ஓசை யினிமையும்‌ உடையதாய்‌ 
உருக்கமிக்ககாய்‌ அமைந்து படிப்போர்‌ உள்ளத்தைக்‌ கொள்ளை 
கொள்ளுகின்றது. சடாயு அரற்றுகின்ற மற்றைய பாடல்களும்‌ 
சிறப்பாக அமைந்துள்ளன. 


“ நிலங்காவல்‌ செய்வதில்‌ கருத்துடைய தயரதன்‌, மண்ணுலகை 
வீடுத்து விண்ணுலகம்‌ நண்ணான்‌; இப்பொழுது நண்ணியதற்குக்‌ 


186 ஆரணிய காண்டம்‌ 


காரணம்‌ தன்னொடு நட்புக்கொண்ட சடாயு தன்பால்‌ எவ்வளவு 
அன்புடையனாக இருக்கின்றான்‌ என்பதை ஆராய்தற்காகவே 
போலும்‌'' என்று சடாயு தற்குறிப்பேற்றமாகக்‌ காரணம்‌ கற்பித்துக்‌ 
கூறுவது நயமிக்கதாகவுள்ளது. நட்புடையார்‌ நோவின்‌ நோதலும்‌ 
சாவிற்‌ சாதலும்‌ நண்பர்‌ இயல்பு. “யான்‌ இறந்தால்‌ நட்புரிமையால்‌ 
சடாயு இறக்கின்றானா ? என்று பார்க்கவே தயரதன்‌ இறந்தான்‌; 
ஆனால்‌ நன்னெறியை விட்டு விலங்கியவன்‌ யானாதலின்‌ அந்‌. 
நட்டாற்குரிய பண்பிலிருந்து விலகிவிட்டேன்‌ ? என்ற பொரு. 
ளமைந்த, “ நண்பினின்றும்‌ விலங்கானேனாதலினால்‌ விலங்கினேன்‌ 
இன்னுமுயிர்‌ விட்டிலேனால்‌ ” என்ற பகுதி, சொல்‌ நயமும்‌ பொருள்‌ 
நயமும்‌ மிக்கதாக அமைந்துள்ளது. தயரதன்‌, சடாயுவோடு நட்புக்‌ 
கொண்டபோது, *நீயுயிர்‌ நான்‌ உடல்‌” என்று கூறினானாம்‌; அச்‌ 
சொல்லின்படி சடாயு உயிரும்‌ தயரதன்‌ உடலும்‌ ஆவர்‌, கூற்றுவன்‌ 
அம்முறையை நோக்காது, உயிராகிய சடாயுவை விடுத்து உடலாகிய 
தயரதனை விசும்பேற்றிவிட்டான்‌; உணர்விறந்த கூற்றுவனாகலின்‌ 
உயிரை விடுத்து உடம்பைக்‌ கொடுபோனான்‌: என்ற கருத்துக்‌ 
கவிப்பண்பெலாம்‌ நிறைந்து படிப்போர்க்கு ஆரா அமுதாய்‌ 
இனிக்கும்‌ இயல்பினதாக இருக்கின்றது. 


பஞ்சவடியில்‌ உள்ள சீதையையும்‌ இராம இலக்குவரையும்‌ 
சேய்மையிலிருந்தே காவல்‌ செய்துவரும்‌ சடாயுவுக்கு உவமையாகக்‌ 
கூட்டிலிருக்கும்‌ குஞ்சுகளைப்‌ பார்க்கும்‌ தாய்ப்பறவையைக்‌ கூறியது. 
மிகப்‌ பொருத்தமாக இருக்கின்றது. தன்‌ குஞ்சினைப்‌ பிற உயிர்‌ 
கவர்ந்து செல்லின்‌ தாய்ப்பறவை விரைந்து சென்று கவர்ந்த 
உயிரோடு போரிடுதல்‌ போலவே பின்‌ சீதையைக்‌ கவர்ந்து. 
இராவணன்‌ செல்லுங்கால்‌ விரைந்து சென்று அவனைத்‌ தடுத்துப்‌ 
போராடி இறக்கப்‌ போவதையும்‌ இங்கு நினைத்தால்‌ இவ்வுவ 
மையின்‌ ஏற்றம்‌ பெறப்படும்‌. 


4. சடாயு காண்‌ படலம்‌ 


இராமன்‌ முதலியோர்‌ சடாயுவைக்‌ கண்டது 


2781. நடந்தனர்‌ காவதம்‌ பலவு நன்னதி 
கிடந்தன நின்றன கிரிகள்‌ கேண்மையிற்‌ 
ரொடர்ந்தன துவன்றின சூழல்‌ யாவையுங்‌ 
கடந்தனர்‌ கண்டனர்‌ கழுகின்‌ வேந்தையே. 


நடந்தனர்‌ காவதம்‌ பலவும்‌; நல்‌ நதி 

கிடந்தன, நின்றன, கிரிகள்‌ கேண்மையின்‌ 
தொடர்ந்தன, துவன்‌ நின சூழல்‌ யாவையும்‌, 
கடந்தனர்‌; கண்டனர்‌ கழுகின்‌ வேந்தையே. 


பொ :--(இராமன்‌ முதலியோர்‌) பல காதத்தொலைவு நடந்து 
சென்று வழியில்‌ கிடந்தனவாகிய நல்ல ஆறுகளையும்‌, நிமிர்ந்து 
நின்றனவாகிய மலைகளையும்‌, நட்புடையவைபோல ஒன்றை: 
யொன்று தொடர்ந்து நின்ற மலைத்தொடர்ச்சிகளையும்‌, மரங்கொடி 
செடிகள்‌ நெருங்கியுள்ள காடுகள்‌ முதலிய எல்லாவற்றையும்‌ 
கடந்து சென்றனராய்ப்‌ பின்‌ கழுகின்‌ வேந்தனாகிய சடாயுவைக்‌. 
கண்டார்கள்‌. 

கு :-கிடந்தனவாகிய நன்னதி என்க. தரையில்‌ கிடந்தாற்‌: 
போன்று தோன்றுதலின்‌ இவ்வாறு கூறப்பட்டது. கேண்மையின்‌ 
தொடர்‌ ந்தன கிரிகள்‌ எனக்‌ கிரிகளைப்‌ பின்னுங்‌ கூட்டுக. தனி மலை 
களையும்‌ மலைத்தொடர்ச்சியையும்‌ கூறியவாறு. துவன்றின சூழல்‌ 
என்றது, மரஞ்செடி கொடிகள்‌ நெருங்கியுள்ள காடுகளை. வழியில்‌ 
நெருங்கியுள்ள பிற இடங்கள்‌ எனக்‌ கூறலுமாம்‌. நடந்தனராய்க்‌. 
கடந்தனராய்க்‌ கழுகின்‌ வேந்தைக்‌ கண்டனர்‌ என முற்றெச்சங்‌ 
களாக்கி மாற்றி முடிக்க. காவதம்‌ - காதம்‌. நீர்‌ இடையறாது: 
செல்லும்‌ நதி என்பார்‌ * நல்நதி ' எனச்‌ சிறப்பித்தார்‌. (1) 


சடாயுவின்‌ இயல்பு 2782-2789 


2782. உருக்கிய சுவணமொத்‌ துதயத்‌ துச்சிசே 
ரருக்கனிவ்‌ வகலிடத்‌: தலங்கு திக்கெலாந் 
தெரிப்புறு செறிசுடர்ச்‌ சிகையி னாற்றிசை 
விரித்திருந் தனனென விளங்கு வான்றனை... 


188 ஆரணிய காண்டம்‌ 


உருக்கிய சுவணம்‌ ஒத்து, உதயத்து உச்சி சேர்‌ 
அருக்கன்‌ இவ்‌ அகல்‌ இடத்து அலங்கு திக்கு எலாம்‌ 
தெரிப்புறு செறி சுடர்ச்‌ சிகையினால்‌ திசை 

விரித்து இருந்தனன்‌ என, விளங்குவான்‌ தனை. 


பொ :--உருக்கிய பொன்னைப்‌ போன்று உதயமலையின்‌ உச்‌ 
சியை அடைந்த சூரியன்‌, இந்த அகன்ற உலகத்தில்‌ விளங்குகின்ற 
_திசையெல்லாவற்றையும்‌ தெளியச்‌ செய்தற்குரிய நெருங்கிய தன்‌ 
சுடர்க்கொழுந்தினை நான்குதிசையினும்‌ விரித்துக்கொண்டு 
இருந்தான்‌ என்று சொல்லுமாறு, மலையுச்சியில்‌ பொன்னிறச்‌ 
சிறகுடன்‌ விளங்குகின்ற சடாயுவை. 


கு :-சுவணம்‌ - பொன்‌. உருக்கியபொன்‌ உதயசூரியனுக்கு 
உவமை. இனி “உருக்கிய சுவணம்‌ ஒத்து விளங்குவான்‌ தனை' என 
இயைத்து, சடாயுவுக்கு உவமையாக்கலும்‌ ஆம்‌. உதயம்‌ - உதய 
மலை; ஆகுபெயர்‌. அலங்குதல்‌ - விளங்குதல்‌. சுடர்ச்சிகை - 
கதிர்களின்‌ கொழுந்து; திக்கெலாம்‌ தெரிப்புறுதல்‌ - திசைமுழுதும்‌ 
விளங்கச்‌ செய்தல்‌; சுடர்ச்சிகைக்கு அடை. உதயமலைமேல்‌ 
இருந்து சுடர்ச்சிகையினை நான்கு திசையினும்‌ விரிக்கத்‌ தொடங்கிய 
சூரியனைப்போலச்‌ சடாயு மலையுச்சியில்‌ பொன்னிறச்‌ சிறகுடன்‌ 
விளங்குகின்றான்‌ என்றவாறு. உதயமலை, சடாயு அமர்ந்துள்ள 
மலைக்கும்‌, சூரியன்‌ சடாயுவுக்கும்‌, சூரியன்‌ சுடர்ச்சிகையினை விரித்துக்‌ 
கொண்டிருத்தல்‌ சடாயு சிறகினைச்‌ சிறிது விரித்திருத்தலுக்கும்‌ 
உவமைகளாம்‌. சிகையினால்‌ என்புழி மூன்றனுருபு இரண்டன்‌ பொரு 
ளில்‌ வந்தது. (2) 


2783. முந்தொரு கருமலை முகட்டு முன்றிலிற்‌ 
சந்திர னொளியொடு தழுவச்‌ சார்த்திய 
வந்தமில்‌ கனைகட லமரர்‌ நாட்டிய 
மந்தர கிரியென வயங்கு வான்றனை. 


முந்து ஒரு கருமலை முகட்டு முன்றிலின்‌ 
சந்திரன்‌ ஒளியொடு தழுவச்‌ சார்த்திய, 
அந்தம்‌ இல்‌ கனை கடல்‌ அமரர்‌ நாட்டிய, 
மந்தர கிரி என வயங்குவான்‌ தனை. 


பொ :--தமக்கு முன்‌ ஒருகரிய மலை உச்சியின்‌ முன்பக்கத்தில்‌, - 
தேவர்கள்‌, முடிவில்லாது ஒலிக்கின்ற திருப்பாற்‌ கடலில்‌ நாட்டி 
யதும்‌ சந்திரனுடைய ஒளியோடு தழுவுமாறு சார்த்தியதும்‌ ஆகிய 
மந்தர மலைபோல விளங்குகின்‌ றவனை. 


சடாயு காண்‌ படலம்‌ 189: 


கு:-முந்து: - முன்‌; இடமுன்‌. முந்துநாட்டிய என இயைத்‌ 
துரைப்பினும்‌ ஆம்‌. மலைமுகட்டு முன்றிலின்‌ மந்தரகிரியென வயங்கு. 
வான்றனை என இயையும்‌. விண்ணில்‌ விளங்கும்‌ தண்மதியை: 
அடைதூணாகக்கொண்டு அதனோடு தழுவுமாறு மந்தரமலையாகிய 
மத்தினைச்‌ சார்த்தினார்கள்‌ என்பதை : “மத்து மந்தரம்‌ வாசுகி கடை 
கயிறு அடைதூண்‌ மெத்து சந்திரன்‌ *' (498) என முன்கூறியுள்‌ 
ளமையானும்‌ அறியலாம்‌. சார்த்திய மந்தரம்‌, நாட்டிய மந்தரம்‌ 
என்க. சடாயுவின்‌ தோற்றம்‌, மந்தரமலை போலப்‌ பருத்தும்‌ 
உயர்ந்தும்‌ இருந்தது என்பது கருத்து. (3): 


2784. மானிற விசும்பெழின்‌ மறையத்‌ தன்மணிக்‌ 
கானிறச்‌ சேயொளி கதுவக்‌ கண்ணக 
னீனிற வரையினிற்‌ பவள நீள்கொடி 
போனிறம்‌ பொலிந்திடப்‌ பொலிகின்‌ மறான்றனை.. 


மால்‌ நிற விசும்பு எழில்‌ மறையத்‌ தன்‌ மணிக்‌ 
கால்‌ நிறச்‌ சேயொளி கதுவக்‌ கண்‌ அகல்‌ 

நீல்‌ நிற வரையினில்‌ பவள நீள்‌ கொடி 

போல்‌ நிறம்‌ பொலிந்திடப்‌ பொலிகின்றான்‌ தனை. 


பொ :-திருமாலின்‌ நிறம்போன்ற நீலவானின்‌ அழகு மறையு: 
மாறு, தனது செம்மணி போன்ற கால்களின்‌ நிறமாகிய செம்மை 
ஒளி அவ்வானிடத்தைப்பற்றிப்‌ பரவுதலால்‌, இடமகன்றதும்‌ நீலநிற: 
முடையதுமாகிய மலையில்‌ தோன்றும்‌ நீண்ட பவழக்‌ கொடியின்‌ 
திறம்போல அக்கால்கள்‌ பொலிந்திட விளங்குகின்‌ றவனை. 


கு:-மாலின்‌ நிறம்‌ நீலமாதலின்‌ நீலவானுக்கு அதனை உவமை: 
யாக்கினார்‌. சடாயு கால்களின்‌ செந்நிறம்‌ பற்றிப்‌ பரவுதலால்‌ 
நீலவானின்‌ எழின்‌ மறைந்தது என்க. மலையில்‌ சடாயுவின்‌ செங்‌ 
கால்கள்‌ பதிந்திருப்பது மலையில்‌ பவழக்கொடி தோன்றுவதுபோல்‌ 
உள்ளது என்க. கடலிடைத்‌ தோன்றும்‌ இயல்பினதாகிய பவழக்‌. 
கொடி மலையில்‌ தோன்றுவதுபோல்‌ பொலிந்திட என்ற உவமை 
இல்பொருள்‌ உவமை. கதுவுதல்‌ - பற்றுதல்‌, கண்ணகல்‌ - இட 
மகன்ற. “நீள்‌ பவளக்‌ கொடி நிறம்போல்‌ பொலிந்திட” என 
மாற்றி அமைக்க. சடாயுவின்‌ கால்கள்‌ சிவப்பு நிறமிக்கதாகலின்‌ 
அச்செந்நிற ஒளியால்‌ நீலவானின்‌ அழகு மறைந்துவிட்டது 
என்றது, செந்நிறத்தின்‌ மிகுதியைப்‌ புலப்படுத்தியவாறு. (4) 


190 ஆரணிய காண்டம்‌ 


2785. தூய்மைய னிருங்கலை துணிந்த கேள்வியன்‌ 
வாய்மையன்‌ மறுவிலன்‌ மதியின்‌ கூர்மைய 
னாய்மையின்‌ மந்திரத்‌ தறிஞ னாமெனச்‌ 
சேய்மையி னோக்குறு சிறுக ணான்றனை. 


தூய்மையன்‌, இருங்கலை துணிந்த கேள்‌ வியன்‌, 
வாய்மையன்‌, மறு இலன்‌, மதியின்‌ கூர்மையன்‌ , 
ஆய்மையின்‌ மந்திரத்து அறிஞன்‌ ஆம்‌ எனச்‌ 
சேய்மையின்‌ நோக்குறு சிறு கணான்‌ தனை. 


பொ :--தூய்மையுடையவனும்‌, பெரிய கலைகளையெல்லாம்‌ கற்‌ 
றுத்தெளிந்த கேள்வியறிவுடையவனும்‌, வாய்மையுடையவனும்‌, 
காமம்‌ முதலிய குற்றங்கள்‌ இல்லாதவனும்‌, அறிவின்‌ கூர்மையுடைய 
வனும்‌ ஆகிய ஆராய்ச்சியுடைய அமைச்சரவையிலுள்ள அறிஞன்‌ 
போல நெடுந்தொலைவில்‌ பார்க்கின்ற சிறிய கண்களையுடையவனை. 


கு:--உடல்‌ தூய்மையும்‌ உளத்தூய்மையும்‌ அடங்கத்‌ தூய்‌ 
மையன்‌ என்று ஒரு சொல்லாற்‌ கூறினார்‌. துணிதல்‌ - தெளிதல்‌ ; 
கற்றுத்தெளிதலை யுணர்த்திற்று. கற்றல்‌ கேட்டல்‌ உடையான்‌ 
என்பார்‌, * இருங்கலை துணிந்த கேள்வியன்‌ ' என்றார்‌. வாய்மை 
யாவது, பிறவுயிர்க்குத்‌ தீங்கு பயவாத வகையில்‌ நிகழ்ந்தது கூறு 
தலும்‌, பிறவுயிர்க்கு நன்மைபயக்கும்‌ வகையில்‌ நிகழாதது கூறுதலும்‌ 
ஆம்‌. குற்றங்களாவன :--காமம்‌, வெகுளி, கடும்பற்றுள்ளம்‌, மானம்‌, 
உவகை, மதம்‌ என்ற ஆறும்‌ ஆம்‌. மந்திரம்‌ - மந்திரிசபை. 
** மன்னவன்றனக்கு நாயேன்‌ மந்திரத்துள்ளேன்‌ !” (சுந்தர. 520) 
என்புழியும்‌ இச்சொல்‌ இப்பொருளதாதல்‌ காண்க. “மந்திரத்து 
அறிஞன்‌” எனவே மந்திரிகளுள்‌ சிறந்தோன்‌ என்பது பெறப்படும்‌. 
தூய்மையன்‌ முதலிய பெயர்கள்‌ அறிஞனையே சிறப்பித்து நின்றன; 
ஒருபொருட்‌ பல பெயர்கள்‌. அரிய பொருளைச்‌ சிந்திக்குங்கால்‌ 
பார்வையை வானத்தில்‌ செலுத்துதலும்‌ நெடுந்தொலைவிற்‌ செலுத்‌ 
துதலும்‌ சிந்தனையாளரின்‌ இயல்பு. ஒரு பொருளைப்பற்றி ஆழ்ந்து 
ஆராய்கின்ற அமைச்சனைப்‌ போலச்‌ சடாயு தன்‌ பார்வையைச்‌ 
சேய்மையில்‌ செலுத்தியிருந்தான்‌ என்க. மந்திரத்தநிஞனுக்குக்‌ 
கூறிய தூய்மையன்‌ முதலிய சிறப்புக்கள்‌ உவமிக்கப்பட்ட சடாயு 
வுக்கும்‌ பொருந்தும்‌. மந்திரத்தறிஞனுக்கும்‌ சடாயுவுக்கும்‌ பொதுத்‌ 
தன்மை சேய்மையினோக்குதல்‌ ; வினையுவமம்‌. சடாயுவின்‌ உடல 
மைப்பிற்கேற்றவாறன்றிக்‌ கண்‌ சிறுத்திருத்தலின்‌ *சிறுகணான்‌” 
என்றார்‌. கண்‌, அளவில்‌ சிறியதாயினும்‌ சேய்மையில்‌ நோக்கும்‌ திற 
முடையதாகவே இருந்தது என்ற சிறப்பும்‌ இங்குப்‌ பெறப்படும்‌. (5) 


சடாயு காண்‌ படலம்‌ 191 


2786. வீட்டிவா ளவுணரை 
விருந்து கூற்றினை 
யூட்டிவீழ்‌ மிச்சிறா 
னுண்டு நாடொறுந் 
தீட்டிமே லிந்திரன்‌ 
சிறுகண்‌ யானையின்‌ 
ரோட்டிபோற்‌ ஜறேய்ந்தொளிர்‌ 
துண்டத்‌ தான்றனை. 


வீட்டி வாள்‌ அவுணரை, விருந்து கூற்றினை 
ஊட்டி, வீழ்‌ மிச்சில்‌ தான்‌ உண்டு, நாள்தொறும்‌ 
தீட்டி, மேல்‌ இந்திரன்‌ சிறு கண்‌ யானையின்‌ 
தோட்டிபோல்‌ தேய்ந்து ஒளிர்‌ துண்டத்தான்‌ தனை. 


பொ:--நாள்தோறும்‌ வாளேந்திய அசுரரை அழித்து வீழ்த்தி, 
எமனுக்கு விருந்து ஊட்டிவிட்டு வீழ்கின்ற மிச்சிலாகிய உடம்பை 
உண்டு பின்‌ மர முதலியவற்றில்‌ தீட்டப்பெற்று மேலுலகத்‌ 
துள்ள இந்திரனுடைய சிறிய கண்களையுடைய யானையின்‌ அங்குசம்‌ 
போலத்‌ தேய்ந்து விளங்குகின்ற மூக்கையுடையவனை. 


கு நாள்தோறும்‌ அவுணரை வீட்டிக்‌ கூற்றினை விருந்து 
ஊட்டி மிச்சில்‌ தானுண்டு தீட்டித்‌ தேய்ந்தொளிர்துண்டத்தான்‌ 
என இயையும்‌. இந்திரன்‌ யானையின்‌ அங்குசம்‌ தேய்ந்தொளிர்‌ 
கின்ற மூக்கிற்குவமை. துண்டம்‌ - பறவை மூக்கு. விருந்தூட்டி 
மிச்சில்‌ தானுண்டு என்பது, “விருந்தோம்பி மிச்சில்‌ மிசைவான்‌ ' 
(குறள்‌-85) என்ற தொடரை நினைவூட்டுவதாகும்‌. அவுணரை நாள்‌ 
தொறும்‌ கொன்று அவர்கள்‌ உடம்பை உணவாகக்கொள்வது 
சடாயுவின்‌ இயல்பு என்றவாறு. அவுணரைக்‌ கொல்லுங்கால்‌ 
அவர்களுயிரைக்‌ கவர்பவன்‌ கூற்றுவனாகலின்‌ அவனுக்கு முன்‌ 
விருந்தூட்டியதாகக்‌ கூறினார்‌. வீழ்‌ மிச்சில்‌ என்றது கூற்றுவன்‌ 
கவர்ந்த உயிர்போக எஞ்சிய உடம்புகளை. பறவைகள்‌ மூக்கால்‌ 
உணவினைக்‌ கொத்தியுண்டபின்‌ மர முதலியவற்றில்‌ ௮ம்‌ மூக்கினைத்‌ 
தேய்த்தல்‌ இயல்பு; அதனையே தீட்டியதாகக்‌ கூறினார்‌. சடாயுவின்‌ 
மூக்கின்‌ பெருமை தோன்ற ஐராவதத்தின்‌ அங்குசத்தை உவமை 
கூ றினார்‌. இந்திரன்‌ சிறுகண்யான என்றது ஐராவதத்தை. 
யானையின்‌ உருவமைப்பிற்கு ஏற்ப இன்றிக்‌ கண்‌ சிறுத்திருத்தலின்‌ 
* சிறுகண்யானை ”? என்றார்‌. தோட்டி - அங்குசம்‌ ; அங்குசத்தின்‌ 
நுனி வளைந்துள்ளதுபோல்‌ சடாயுவின்‌ மூக்கு நுனியும்‌ வளைந்துள்‌ 
ளது என்பது கருத்து. * கற்பங்கள்‌ எனைப்பல கண்டுளான்‌ ” எனப்‌ 


192 ஆரணிய காண்டம்‌ 


பின்னர்க்‌ கூறப்படுதலாலும்‌ (காமன்‌ என்பவனையும்‌ கண்ணில்‌ நோக்‌ 
கினேன்‌ ' என்று சடாயுவே பின்கூறுதலாலும்‌ அவுணர்‌ இருந்த. 
காலத்தும்‌ சடாயு இருந்தான்‌ என்பதும்‌ அவர்களைக்‌ கொன்று 
தின்றான்‌ என்பதும்‌ பொருந்துவதே ஆம்‌. தேவர்கட்குத்‌ துணையா 
யிருந்து அவுணரைக்‌ கொன்ற சடாயு, தேவர்‌ பகைவனாகிய. 
சம்பரனைத்‌ தயரதன்‌ கொல்லவும்‌ துணைசெய்தான்‌ என்பது பின்‌ 
வீளங்கும்‌. (6) 


2787. கோளிரு நான்கினோ டொன்று கூடின 
வாளுறு திகிரிபோ லாரத்‌ தான்றனை 


நீளுறு மேருவி னெற்றி முற்றிய 
வாளிர வியிற்பொலி மெளலி யான்றனை. 


கோள்‌ இருநான்கினோடு ஒன்று கூடின 
ஆளுறு திகிரிபோல்‌ ஆரத்தான்‌ தனை, 
தீளுறு மேருவின்‌ நெற்றி முற்றிய 

வாள்‌ இரவியில்‌ பொலி மெளலியான்‌ தனை, 


பொ :--நவக்கிரகங்களையும்‌ ஆளுதலையுடைய துருவச்சக்கரம்‌: 
போன்ற நவரத்தினமாலையையணிந்தவனை, உயர்ந்த மேருமலையின்‌ 
உச்சியில்‌ பொருந்திய ஒளிவாய்ந்த சூரியனைப்போல விளங்குகின்‌ ற: 
மகுடத்தை யணிந்தவனை. 


கு :-இருநான்கினோடு ஒன்று கூடின கோள்‌ என்றது, நவக்‌ 
கிரகங்களை; அவை: சூரியன்‌, சந்திரன்‌, செவ்வாய்‌, புதன்‌, 
வியாழன்‌, வெள்ளி, சனி, இராகு, கேது என்பன. அவற்றை 
* ஆளுறுதிகிரி' என்றது, காற்றின்‌ வடிவமான கயிறுகளினாலே 
கட்டப்பட்ட ஒன்பது கோள்களையும்‌ சுற்றித்திருப்புகின்ற துருவனு' 
டைய சக்கரம்‌. இது சிம்சுமாரசக்கரம்‌ எனப்‌ பெயர்பெறும்‌. துரு 
வச்சக்கரம்‌ போன்ற ஆரம்‌ எனவே நவமணிமாலை என்பது பெறப்‌ 
பட்டது. நவமணிகட்கும்‌ உரிய தெய்வங்கள்‌ நவகோள்களாம்‌ 
என்பது சோதிட நூல்‌ துணிவு. “*கோளெலாங்கிடந்த நெடுஞ்‌. 
சிறையன்ன நிறையாரங்‌ குலவ”? (மாரீசன்வதைப்‌--5) என்பது 
இங்கு ஒப்பு நோக்கத்தகும்‌. நவகோள்களை இயக்கும்‌ துருவச்‌ 
சக்கரம்‌ போன்ற நவமணிமாலையினையும்‌ மேருமலையின்‌ உச்சியில்‌ 
பொருந்திய சூரியனைப்போன்ற கிரீடத்தையும்‌ சடாயு அணிந்திருந்‌. 
தான்‌; அவன்‌ கழுகின்‌ வேந்தன்‌ ஆதலின்‌, மேருமலை சடாயுவின்‌ 
தோற்றத்திற்கும்‌, சூரியன்‌ அவன்‌ தலையிலணிந்த மகுடத்திற்கும்‌ 
உவமை. முன்‌, 'மந்தரகிரியென வயங்குவான்‌ ' என்றதும்‌ காண்க. 


சடாயு காண்‌ படலம்‌ 193 


நெற்றி - உச்சி. வாள்‌ - ஒளி. இரவி - சூரியன்‌. மெளலி - மகுடம்‌. 
*: திருவடி முடியிற்‌ சூட்டிச்‌ செங்கதி ருச்சி சேர்ந்த, வருவரையென்ன 
நின்ற அரக்கர்தம்‌ மரசை நோக்கி” (யுத்த - விபீடணனடைக்‌ 
கலப்‌-148) என்பது இங்கு ஒப்புநோக்கத்தகும்‌. (7) 


2788. சொற்பங்க முறநிமி ரிசையின்‌ சும்மையை 
யற்பங்க முறவரு மருணன்‌ செம்மலைச்‌ 
சிற்பங்கொள்‌ பகலெனக்‌ கடிது சென்றுதீர்‌ 
கற்பங்கள்‌ எனைப்பல கண்டு ளான்றனை. 


சொல்‌ பங்கம்‌ உற நிமிர்‌ இசையின்‌ சும்மையை, 
அல்‌ பங்கம்‌ உற வரும்‌ அருணன்‌ செம்மலைச்‌ 
சிற்பம்‌ கொள்‌ பகல்‌ எனக்‌ கடிது சென்று தீர்‌ 
கற்பங்கள்‌ எனைப்பல கண்டுளான்‌ தனை. 


பொ :—சொற்கள்‌ (போதாமையால்‌) குறைவடையுமாறு வளர்‌ 
கின்ற புகழின்‌ திரட்சியாக இருப்பவனை, இரவு அழிவடைய வரு 
கின்ற அருணனுக்கு மகனை, விரைந்துசென்று கழிகின்ற சிறுமை 
யுடைய நாள்களைக்‌ கண்டு கழிப்பதுபோல எத்தனையே பல கற்ப 
காலங்களைக்‌ கண்டு கழித்‌ தவனை, 


கு :--புகழ்முழுமையும்‌ வெளிப்படுத்தச்‌ சொற்கள்‌ போதாமை 
யால்‌ * சொற்பங்கமுற ” என்றார்‌. பங்கம்‌ - குறைவு ; * மண்டேய்த்த 
புகழினான்‌ ' (சிலம்பு - மங்கலவாழ்த்து) என்பதும்‌ இங்கு நினைக்க. 
இசை - புகழ்‌. சும்மை- திரட்சி. அல்‌ - இரவு. அது பங்கமுறுத 
லாவது சூரியன்‌ தேர்வர ஆற்றல்‌ குறைந்து அழிவது. அருணன்‌, 
சூரியனுடைய தேர்ப்பாகன்‌. செம்மல்‌ - தலைமையுடையோன்‌ ; 
இங்கு மகன்‌ எனும்‌ பொருளில்‌ வந்தது. சிற்பம்‌ - சிறுமை. கடிது 
சென்றுதீர்‌ சிற்பங்கொள்‌ பகல்‌ எனக்‌ கற்பங்கள்‌ எனைப்பல கண்‌ 
டுளான்‌ தனை என இயையும்‌. கற்பம்‌ என்பது, பிரமனுக்கு ஒருநாள்‌. 
அது நானூற்றுமுப்பத்திரண்டு கோடி வருடங்கொண்டது என்பர்‌. 
எனைப்பல - மிகப்பல. (8) 


2789. ஓங்குயர்‌ நெடுவரை யொன்றி னின்றது 
தாங்கல திருநிலந்‌ தாழ்ந்து தாழ்வுற 
வீங்கிய வலியினி லிருந்த வீரனை 
யாங்கவ ரணுகின ரயிர்க்குஞ்‌ சிந்தையார்‌. 

13 


194 ஆரணிய காண்டம்‌ 


ஓங்கு உயர்‌ நெடுவரை ஒன்நில்‌ நின்று, அது 

தாங்கலது இருநிலம்‌ தாழ்ந்து தாழ்வுற, 

வீங்கிய வலியினில்‌ இருந்த வீரனை, 

ஆங்கு அவர்‌ அணுகினர்‌, அயிர்க்குஞ்‌ சிந்தையார்‌. 

பொ :--ஓங்கி உயர்ந்த பெரிய மலை ஒன்றில்‌ நின்று அம்மலை, 

தன்‌ பாரத்தைத்‌ தாங்க இயலாது பெரிய நிலத்தில்‌ அழுந்தித்‌ 
தாழ்வுறுமாறு பெருத்த வலிமையோடு அமர்ந்திருந்த வீரமுடைய 
சடாயுவை, சேய்மையிலிருந்துகண்ட இராமன்‌ முதலியோர்‌ ஐயுறும்‌ 
மனத்தினராய்‌ அணுகினர்‌. 


கு:--வரையொன்று என்றது *பிரஸ்ரவணம்‌ ' என்ற பெய 
ருடைய மலையை. முன்‌, நின்று பின்னர்‌ அமர்தல்‌ இயல்பாகலின்‌, 
* நின்று... ௨ இருந்த வீரனை ' என்றார்‌. இருநிலந்தாழ்தலாவது, 
அம்மலை சடாயுவின்‌ பாரம்‌ தாங்காமல்‌ நிலத்தில்‌ அழுந்துதல்‌. 
அவ்வாறு அழுந்தியமையால்‌ முன்னைய உயர்ச்சியினின்றும்‌ சிறிது 
தாழ்வுற்றது என்பார்‌, * தாழ்ந்து தாழ்வுற ” என்றார்‌. வீங்கிய வலி - 
பெருத்தவலிமை. ஆங்கவர்‌ என்றது சேய்மையிலிருந்து கண்ட 
இராமன்‌ முதலியோரை. ஆங்கு, சேய்மையையுணர்த்தும்‌; அசை 
யெனலுமாம்‌. *கண்டனர்‌ கழுகின்‌ வேந்தை' என முன்கூறிய 
இரண்டாம்‌ வேற்றுமை ஏற்ற பெயரோடு, வயங்குவான்றனை, 
விளங்குவான்றனை....... வீரனை என்று பின்‌ வந்த இரண்டனுரு 
பேற்ற பெயர்கள்‌ யாவும்‌ ஒருபொருட்பலபெயராய்ப்‌ பிரிவிலவாய்‌ 
அணுகினர்‌ என்ற வினையோடு முடிந்தன. சிந்தையராய்‌ அணுகினர்‌ 
என முற்றெச்சமாக்கி மாற்றி முடிக்க. (9) 


இராம இலக்குவர்‌ சடாயுவை ஐயுற்று நோக்குதல்‌ 
2790. இறுதியைத்‌ தன்வயி னியற்ற வெய்தினா 
னறிவிலி யரக்கனா மல்ல னாமெனி 
னெறுழ்வலிக்‌ கலுழனே யென்ன வுன்னியச்‌ 
செறிகழல்‌ வீரருஞ்‌ செயிர்த்து நோக்கினார்‌. 


* இறுதியைத்‌ தன்வயின்‌ இயற்ற எய்தினான்‌, 
அறிவு இலி அரக்கன்‌ ஆம்‌; அல்லனாம்‌ எனின்‌, 
எறுழ்‌ வலிக்‌ கலுழனே ” என்ன உன்னி, அச்‌ 
செறி கழல்‌ வீரரும்‌ செயிர்த்து நோக்கினார்‌. 


பொ:--(அணுகிய) அவ்விராம இலக்குவர்களாகிய நெருங்கிய 
வீரக்கழலணிந்த வீரர்களும்‌, அழிவைத்‌ தன்னிடத்து உண்டாக்கிக்‌ 


சடாயு காண்‌ படலம்‌ 195 


கொள்ள எய்தியவனாகிய இவன்‌; அறிவு இல்லாத அரக்கன்‌ 
ஆவான்‌ ; அல்லனெனின்‌, மிக்கவலிமையுடைய கருடனே ஆவான்‌ : 
என்று எண்ணிக்‌ கோபித்து நோக்கினார்கள்‌. 


கு :--தம்மைப்‌ பகைத்து வந்தவர்‌ யாவரே யாயினும்‌ இறப்பது 
உறுதியாதலின்‌, * இறுதியைத்‌ தன்‌ வயின்‌ இயற்ற எய்தினான்‌ ' என 
இராம இலக்குவர்‌ எண்ணலாயினர்‌. தனக்குத்தானே கேடு 
சூழ்ந்து கொள்ளுதல்‌ பேதைக்கு .இயல்பாதலின்‌ அவ்வாறு எய்தி 
யவனை “அறிவிலி” என்றார்‌. அரக்கனே பறவை வேடத்தோடு 
வஞ்சிக்க வந்துள்ளான்‌ என்பது அவர்கள்‌ முதல்‌நினைவு. இல்லை 
யேல்‌, வடிவும்‌ நிறமும்‌ பெருமையும்‌ காணுங்கால்‌ கலுழனாக 
இருத்தல்‌ வேண்டும்‌ என்பது அவர்களின்‌ இரண்டாவது நினைவு. 
மேலைச்‌ செய்யுளில்‌ அயிர்த்ததாகக்‌ கூறியதை இங்கு விளக்கியவாறு. 
ஒரு பொருளின்கண்‌ இருவகை எண்ணம்‌ ஏற்படுவதே ஐயம்‌ எனப்‌ 
படும்‌. எறுழ்‌ - வலிமை. எறுழ்வலி, ஒருபொருட்‌ பன்மொழி. . 
செயிர்த்தல்‌ - கோபித்தல்‌. அரக்கனாம்‌ என்ற முதற்கண்‌ எழுந்த 
எண்ணமே மேலோங்கி நிற்றலின்‌ செயிர்த்து நோக்கினார்கள்‌. 
கலுழனைச்‌ செயிர்த்து நோக்குதற்‌ கியைபின்மை யறிக. (10) 


சடாயுவின்‌ ஐயம்‌ 2791-2795 


2791. வனைகழல்‌ வரிசிலை மதுகை மைந்தரை 
யனையவன்‌ ருனுங்கண்‌ டயிர்த்து நோக்கினான்‌ 
வினையறு நோன்பின ரல்லர்‌ வில்லினர்‌ 
புனைசடை முடியினர்‌ புலவ ரோவெனா. 


வனை கழல்‌ வரி.சிலை மதுகை மைந்தரை 

அனையவன்‌ தானும்‌ கண்டு அயிர்த்து நோக்கினான்‌ 
வினை அறு நோன்பினர்‌ அல்லர்‌; வில்லினர்‌ 

புனை சடை முடியினர்‌ புலவரோ ?” எனா, 


பொ :—அந்தச்‌ சடாயுவும்‌, கட்டிய வீரக்கழலினையும்‌ கட்ட 
மைந்த வில்லையுமுடைய அம்மன்னவன்மைந்தரைக்‌ கண்களால்‌ 
கண்டு, வில்லையுடையவர்களும்‌ புனைந்த சடைமுடியை யுடையவர்‌ 
களுமாகிய இவர்கள்‌, இருவினையும்‌ அறுதற்குக்‌ காரணமான தவ 
ஒழுக்கத்தையுடையவர்‌ அல்லர்‌; தேவர்களாக இருப்பார்களோ ? 
என்று ஐயமுற்று மனத்தால்‌ நோக்கினான்‌. 


கு:--மதுகை- வலிமை. மைந்தர்‌ என்றார்‌, மன்னவன்‌ மைந்த 
ராதலின்‌. தன்‌ நண்பன்‌ மைந்தர்‌ என்பதைச்‌ சடாயு பின்‌ உணர 


196 ஆரணிய காண்டம்‌ 


இருக்கின்றமையால்‌ அக்குறிப்பை முன்னரே யுணர்த்தினார்போலும்‌... 
அனையவன்தானும்‌ என்புழி உம்மை இராம இலக்குவர்‌ கண்டு. 
ஐயுற்றதை நினைவுறுத்தி இறந்தது தழீ இய எச்சவும்மையாய்‌ நின்றது. 
கண்டு என்றது கண்ணாற்‌ காண்டலை. நோக்கினான்‌ என்றது: 
மனத்தால்‌ நோக்கியதை ; நோக்கல்‌ நோக்கம்‌ என்பர்‌ தொல்காப்‌ 
பியர்‌. புனேசடையினரா தல்‌ நோன்பினர்‌ என்பதைஉணர்த்த, வில்‌: 
லினராதல்‌ அத்தவத்திற்கு மாறுபட்டு நோன்பினரல்லர்‌ என்பதை: 
உறுதிப்படுத்தலின்‌, “புலவரோ” என்று அயிர்த்தான்‌. நோன்பு - 
தவம்‌, புலவர்‌ - தேவர்‌. புலவரோ வெனா அயிர்த்து நோக்கினான்‌ 
என இயையும்‌. தேவர்களுக்குரிய மேனிஒளியும்‌ வனப்பும்‌ இராம 
இலக்குவர்பாலிருத்தலின்‌ தேவரோ என்ற எண்ணம்‌ உண்டா 
யிற்று. (11) 


2792. புரந்தரன்‌ முதலிய புலவர்‌ யாரையு 
நிரந்தர நோக்குவெ னேமி யானுமவ்‌ 
வரந்தரு மிறைவனு மழுவ லாளனுங்‌ 
கரந்தில ரென்னையா னென்றுங்‌ காண்பெனால்‌.. 


“புரந்தரன்‌ முதலிய புலவர்‌ யாரையும்‌ 
நிரந்தரம்‌ நோக்குவென்‌; நேமியானும்‌, அவ்‌ 
வரம்‌ தரும்‌ இறைவனும்‌, மழு வலாளனும்‌, 
கரந்திலர்‌ என்னை; யான்‌ என்றும்‌ காண்பெனால்‌. 


பொ :-—இந்திரன்‌ முதலிய தேவர்கள்‌ எல்லாரையும்‌ எப்‌: 
பொழுதும்‌ பார்க்கின்றேன்‌; சக்கரப்படையுடைய திருமாலும்‌... 
வரங்களைத்‌ தருகின்ற அந்தப்‌ பிரமனும்‌, மழுப்படைதாங்கிய வலிய: 
உருத்திரனும்‌ எனக்கு ஒளிக்கமாட்டார்கள்‌ ; அவர்களை யான்‌ 
என்றும்‌ காண்பேன்‌. 


கு:--மேலைச்‌ செய்யுளில்‌. * புலவரோ ' என்று கூறியது தேவ: 
ரையே என்பதைப்‌ “புரந்தரன்‌ முதலிய புலவர்‌? என்று இப்‌ 
பாடலில்‌ புலப்படுத்தியவாறு. நிரந்தரம்‌ - எப்பொழுதும்‌. நேமி 
யான்‌ - திருமால்‌. வரந்தரும்‌ எனற அடையை, மூவர்க்கும்‌ இயைப்‌ 
பினுமாம்‌. அகரம்‌ நெஞ்சறி சுட்டு. *கரந்திலர்‌ என்னை” என்றது. 
கரவாது வெளிப்பட்டுக்காட்சியளிப்பார்‌ என்றவாறு. சடாயு மும்‌ 
மூர்த்திகளையும்‌ வழிபட்டான்‌ என்பதும்‌ அவன்‌ வழிபாட்டிற்கு இரங்கி' 
அம்‌ மும்மூர்த்திகள்‌ வெளிப்படுவர்‌ என்பதும்‌ இதனாலறியலாம்‌. 
ஆயின்‌, சடாயு புள்ளிருக்கு வேளூரில்‌ சிவனை வழிபட்டதாகத்‌ 
திருஞானசம்பந்தரும்‌, திருப்புட்குழியில்‌ திருமாலை வழிபட்டதாகத்‌ 


சடாயு காண்‌ படலம 197 


திருமங்கை ஆழ்வாரும்‌ கூறியுள்ளனர்‌; ஆதலின்‌ * இறைவனாம்‌ 
மழுவலாளன்‌ ' என்புழி இறைவனும்‌ எனப்‌ பிழைபட எழுதினர்‌ 
போலும்‌, என எண்ணவேண்டியுளது. நீலவண்ணமும்‌ பொன்‌ 
வண்ணமுமுடைய இராம இலக்குவரைக்கண்ட சடாயு அவ்விரு 
வண்ணத்தராய திருமாலையும்‌ சிவனையும்‌ நினைத்தலும்‌ அவரல்லர்‌ 
எனத்‌ துணிதலும்‌ இயல்பாதல்‌ அறிக. (12) 


2793. காமனென்‌ பவனையுங்‌ கண்ணி னோக்கினேன்‌ 
றுமரைச்‌ செங்கணித்‌ தடக்கை வீரர்கள்‌ 
பூமரு பொலங்கழற்‌ பொடியி னோடுமொப்‌ 
பாமென வறிகிலெ னார்கொ லாமிவர்‌. 


* காமன்‌ என்பவனையும்‌, கண்ணின்‌ நோக்கினேன்‌; 
தாமரைச்‌ செங்கண்‌ இத்‌ தடக்கை வீரர்கள்‌ 
பூமரு பொலங்‌ கழல்‌ பொடியினோடும்‌ ஒப்பு 
ஆம்‌ என அறிகிலென்‌; ஆர்கொலாம்‌ இவர்‌ ? 


பொ :--மன்மதன்‌ என்பவனையும்‌ என்‌ கண்களால்‌ பார்த்துள்‌ 
ளேன்‌ ; தாமரைமலர்‌ போன்ற சிவந்த கண்களையும்‌ பெரிய கைகளை 
யும்‌ உடைய இவ்வீரர்களின்‌ தாமரை மலர்‌ போன்ற அழகிய பாதங்‌ 
களில்‌ ஒட்டியுள்ள மண்பொடியோடுதானும்‌ அக்‌ காமன்‌ ஒப்பாவான்‌ 
என்று யான்‌ நினைக்கவில்லை ; அத்தகைய இவர்‌ யாரோ ? 


கு :--இராம இலக்குவர்‌ அழகிற்கு மன்மதனும்‌ ஒப்பாகான்‌ என்ற 
வாறு. காமன்‌, சிவபிரான்‌ நெற்றிக்கண்ணால்‌ எரிதற்கு முன்னர்‌-- 
அவன்‌ வடிவழகைக்‌ கண்டுளேன்‌ என்பான்‌, “கண்ணில்‌ நோக்கி 
னேன்‌ ” என்றான்‌. செங்கணும்‌ தடக்கையும்‌ பூமருபொலங்கழலும்‌ 
அவர்‌ உயர்ந்தோர்‌ என்பதை அறிவிக்கும்‌ சான்றுகளாக இருக்‌ 
கின்றன ஆதலின்‌ அவற்றைச்‌ சிறப்பித்தான்‌. கழல்‌ ஆகுபெயராய்‌ 
அடியை யுணர்த்தியது. அறிதல்‌ இங்கு நினைதலை உணர்த்தியது. 
தேவரிலும்‌ மூவரிலும்‌ சேர்ந்தவர்‌ அல்லர்‌ இவர்‌ என்பதை மேலைச்‌ 
'செய்யுளில்‌ உணர்த்தி இச்செய்யுளில்‌ மன்மதனைக்‌ காட்டிலும்‌ பேரழ 
கினராகிய இவர்‌ ஆரோ? என ஐயமுற்றதை யுணர்த்தினார்‌. 
இதனால்‌ புலவரோ என ஐயுற்றவன்‌ தேவரல்லர்‌ எனத்‌ துணிந் தமை 
“பெறப்படும்‌. (13) 


2794. உலகொரு மூன்றுந்தம்‌ முடைமை யாக்குறு 
மலகறு மிலக்கண மமைந்த மெய்யினர்‌ 


198 ஆரணிய காண்டம்‌ 


மலர்மகட்‌ குவமையா ளோடும்‌ வந்தவிச்‌ 
சிலைவலி வீரரைத்‌ தெரிகி லேனெனா. 


* உலகு ஒருமூன்றும்‌ தம்‌ உடைமை ஆக்குறும்‌ 
அலகு அறும்‌ இலக்கணம்‌ அமைந்த மெய்யினர்‌; 
மலர்மகட்கு உவமையாளோடும்‌ வந்த இச்‌ 


சிலை வலி வீரரைத்‌ தெரிகிலேன்‌' எனா, 


பொ :--* விண்‌, மண்‌, பாதலம்‌ ஆகிய உலகங்கள்‌ மூன்றையும்‌: 
தம்‌ உடைமையாக ஆக்கிக்கொள்ளுதற்குரிய அளவற்ற இலக்‌. 
கணங்கள்‌ அமைந்த உடம்பினையுடையவராய்த்‌ திருமகளுக்கு உவ 
மையாகத்‌ தக்க பேரழகுடையவளோடும்‌ வந்த, இந்த வில்வலியிற்‌ 
சிறந்த வீரரை இன்னார்‌ என்று தெரிந்திலேன்‌ ' என்று, 


கு:-மேல்‌ 16 ஆம்‌ செய்யுளில்‌ “ மனத்துள்‌ எண்ணுவான்‌ " 
என்ற வினைகொண்டு முடியும்‌; குளகம்‌. ஒரு மூன்று என்புழி, 
*ஒரு' என்பது பொருளின்‌ றிவந்தது. உலகொரு மூன்றும்‌ தம்‌: 
முடைமை யாக்குறும்‌ இலக்கணம்‌ என்றது, சக்கரவர்த்தியா தற்குரிய: 
உடம்பு இலக்கணங்களை. மலர்மகள்‌ என்றது, இங்குத்‌ திருமகளை. 
திருமகளுக்கு உவமை சொல்லத்தக்க பேரழகுடையவள்‌ எனச்‌ 
சீதையின்‌ எழிலைப்‌ புலப்படுத்தியவாறு. * சிலைவலி வீரர்‌” என்றான்‌, 
அவர்‌ வில்லையேந்தியிருத்தல்‌ கண்டு. பல கற்பகாலம்‌ வாழ்ந்து 
பலரையும்‌ கண்டு பழகிய சடாயுவுக்கு, இங்கு வருகின்ற இருவரும்‌ 
இன்னார்‌ என அறிய இயலவில்லையே என்ற ஏக்கம்‌ இருந்தமை 
இதனால்‌ புலனாகும்‌. (14) 


2795. கருமலை செம்மலை யனைய காட்சியர்‌ 
திருமகிழ்‌ மார்பினர்‌ செங்கண்‌ வீரர்தா 
மருமைசெய்‌ குணத்தினென்‌ றுணைவ னாழியா 
னொருவனை யிருவரு மொத்து ளாரரோ. 


~ 


* கருமலை செம்மலை அனைய காட்சியர்‌; 
திரு மகிழ்‌ மார்பினர்‌; செங்கண்‌ வீரர்தாம்‌, 
அருமை செய்‌ குணத்தின்‌ என்‌ துணைவன்‌ ஆழியான்‌ 
ஒருவனை இருவரும்‌ ஒத்துளார்‌ அரோ.” 
பொ :--கரிய மலையினையும்‌ சிவந்த மலையினையும்‌ ஒத்த தோற்‌ 
றத்தையுடையவர்களும்‌ வெற்றித்‌ திருமகள்‌ மகிழ்ந்து வீற்றிருக்‌ 
கின்ற மார்பினையுடையவர்களும்‌ ஆகிய சிவந்த கண்களையுடைய 


சடாயு காண்‌ படலம்‌ 199 


இவ்வீரர்கள்‌ இருவரும்‌, பிறரால்‌ செய்தற்கு அருமையானவற்றைச்‌ 
செய்கின்ற பண்பினையுடைய எனது நண்பினனாகிய தயரத 
சக்கரவர்த்தி ஒருவனை ஒத்து இருக்கின்றார்கள்‌. 


கு :--இராமன்‌ தோற்றம்‌ கருமலையினையும்‌ இலக்குவன்‌ 
தோற்றம்‌ செம்மலையினையும்‌ ஒத்திருந்தன. மேல்‌, * அலகறும்‌ இலக்‌ 
கணம்‌ அமைந்த மெய்யினர்‌ ' என்று கூறியவன்‌, இங்கு அவற்றுள்‌ 
சில கூறுகின்றான்‌ ; மலைபோன்ற பெருந்தன்மையான தோற்றமும்‌, 
மார்பின்‌ அகலமும்‌, இயல்பாகச்‌ சிவந்த கண்களும்‌ சக்கரவர்‌ த்தியா 
தற்குரிய சிறந்த இலக்கணங்களாகும்‌. அருமை செய்குணமாவது, 
பிறரால்‌ மேற்கொள்ளற்கரிய வாய்மை யென்னும்‌ அறத்தை மேற்‌ 
கொண்டு காத்த பண்பு முதலியன. ஆழியான்‌, ஆணைச்சக்கரத்தை 
யுடைய சக்கரவர்த்தி. தாம்‌, அரோ, அசைகள்‌. காட்சியரும்‌ 
மார்பினருமாகிய செங்கண்‌ வீரர்‌ இருவரும்‌ ஆழியான்‌ ஒருவனை 
ஒத்துளர்‌, என இயையும்‌. மேல்‌, தெரிகிலேன்‌ என்‌ றவன்‌ இங்குத்‌ 
தயரதன்மக்கள்‌ என உய்த்துணரலானான்‌ என்க. (15) 


சடாயுவின்‌ வினா 
2796. எனப்பல நினைப்பினன்‌ 
மனத்து ளெண்ணுவான்‌ 
சினப்படை வீரர்மேற்‌ 
செல்லு மன்பினான்‌ 
கனப்படை வரிசிலைக்‌ 
காளை நீர்கள்யார்‌ 
மனப்பட வெனக்குரை 


வழங்கு வீரென்றான்‌. 


எனப்‌ பல நினைப்பினன்‌ மனத்துள்‌ எண்ணுவான்‌, 
சினப்‌ படை வீரர்மேல்‌ செல்லும்‌ அன்பினான்‌, 

* கனப்‌ படை வரி சிலைக்‌ காளை நீர்கள்‌ யார்‌? 
மனப்பட எனக்கு உரை வழங்குவீர்‌' என்றான்‌. 


பொ :--என்று பல நினைவுகளையுடையனாய்‌ மனத்துள்‌ ஆராய்‌ 
கின்ற சடாயு, சினத்தையுடைய படைகளைத்‌ தாங்கிய இராம இலக்‌ 
குவர்‌ மேல்‌ செல்லும்‌ அன்பினனாய்‌, * பெரிய கட்டமைந்த விற்படை 
தாங்கிய காளைப்பருவமுடைய நீவிர்‌ யார்‌? என்பதை எனக்கு 
மனத்தில்‌ படுமாறு சொல்வீர்களாக ” என்று கூறினான்‌. 


200 ஆரணிய காண்டம்‌ 


கு:--நினைப்பினன்‌, அன்பீனான்‌, என்பன முற்றெச்சம்‌. 
எண்ணுவான்‌ வினையாலணையும்‌ பெயர்‌. எண்ணுகின்ற சடாயு 
அன்பினனாய்‌ உரை வழங்குவீர்‌ என்றான்‌ என இயையும்‌. அன்‌ 
பினான்‌ என்பதில்‌ ஆன்‌ என்பதை ஏதுப்‌ பொருட்டாக்கி மூன்றனுருபு 
எனக்‌ கோடலும்‌ ஆம்‌. உடையான்‌ சினத்தை உடைமைமேல்‌ 
ஏற்றிச்‌ சினப்படை எனப்பட்டது. * கன வரி சிலைப்படை' என 
மாறுக. கனம்‌ - பெருமை; பாரமுமாம்‌. காளை என்பது பருவத்தைக்‌ 
குறித்து நின்றது. நீர்கள்‌ என்றது முன்னிலைப்‌ பன்மைப்‌ பெயர்‌ 
மேல்‌, கள்‌ விகுதி சேர்ந்து வந்த சொல்‌. விளக்கமாகக்‌ கூறுக 
என்பான்‌, *(மனப்பட உரை வழங்குவீர்‌' என்றான்‌. உரை வழங்குதல்‌, 
சொல்லுதல்‌. சினப்படை -வீரர்மேல்‌ அன்பு சென்றமைக்குக்‌ 
காரணம்‌ தன்‌ துணைவன்‌ மக்கள்‌ என்ற தொடர்பு. (16) 


இராம இலக்குவர்‌ விடை 


2797. வினவிய காலையில்‌ மெய்ம்மை யல்லது 
புனைமலர்த்‌ தாரவர்‌ புகல்கி லாமையாற் 
கனைகட னெடுநிலங்‌ காவ லாழியான்‌ 
வனைகழற்‌ றயரதன்‌ மைந்தர்‌ யாமென்றார்‌. 


வினவிய காலையில்‌, மெய்ம்மை அல்லது 
புனை மலர்த்‌ தாரவர்‌ புகல்கிலாமையால்‌, 
* கனை கடல்‌ நெடுநிலம்‌ காவல்‌ ஆழியான்‌, 
வனை கழல்‌ தயரதன்‌ மைந்தர்‌ யாம்‌” என்றார்‌. 


பொ :-—(சடாயு அவ்வாறு) வினாவியபொழுது, தொடுத்த மலர்‌ 
மாலையணிந்த இராம இலக்குவர்‌, உண்மையல்லது சொல்லா தவர்‌ 
ஆதலின்‌, “யாம்‌, ஒலிக்கின்ற கடலால்‌ சூழப்பட்ட பெரிய உலகத்‌ 
தைக்‌ காவல்‌ செய்கின்ற சக்கரவர்த்தியாகிய, கட்டிய வீரக்கழலை 
யுடைய தயரதனுக்கு மைந்தர்‌ ” என்று கூறினர்‌. 


கு:--அரக்கனோ என முன்‌ தம்மால்‌ ஐயுறப்பட்டவன்‌ வினாவிற்கு 
மெய்ம்மை கூறுதல்‌ இயல்பன்று ஆயினும்‌, பொய்ம்மை கூறும்‌ 
இயல்பு சிறிதும்‌ இல்லாதவர்‌ இராம இலக்குவர்‌ ஆதலின்‌ மெய்ம்‌ 
மையே கூறினர்‌ என்பதை விளக்கியவாறு. பொய்‌ என்ற சொல்லையும்‌ 
வாயினால்‌ சொல்லாதவர்கள்‌ என்ற குறிப்புத்‌ தோன்றப்‌ பொய்ம்மை 
புகல்கிலாமையால்‌ என்னாது மெய்ம்மையல்லது புகல்கிலாமையால்‌ 
என்றார்‌. ஆழியானாகிய தயரதன்‌ என்க. சக்கரவர்த்தி என்ற 
பொருளில்‌ ஆழியான்‌ என்ற சொல்‌ ஆளப்பட்டுளது. தம்‌ நாட்டின்‌ 


சடாயு காண்‌ படலம்‌ 201 


பரப்பை யுணர்த்த, *கனைகடல்‌ நெடு நிலம்‌' எனவும்‌, தம்‌ தந்தை 
அரசர்க்கரசன்‌ என்பதையுணர்த்த, “நெடு நிலங்‌ காவலாழியான்‌' 
எனவும்‌, பகைவரை வென்றவன்‌ தம்‌ தந்தை எனும்‌ தகைமை 
தோன்ற, “வனைகழல்‌. தயரதன்‌” எனவும்‌ கூறித்‌ தம்‌ தந்தையின்‌ 
சிறப்பெல்லாம்‌ தமக்கும்‌ உண்மை குறிப்பினால்‌ தெரிவித்தவாறு.(17) 


சடாயு, தயரதன்‌ நலம்‌ வினாதல்‌ 
2798. உரைத்தலும்‌ பொங்கிய வுவகை வேலையன்‌ 
றரைத்தலை யிழிந்தவர்த்‌ தழுவுங்‌ காதலன்‌ 
விரைத்தடந்‌ தாரினிர்‌ வேந்தர்‌ வேந்தன்றன்‌ 
வரைத்தடந்‌ தோளிணை வலியவோ வென்றான்‌. 


உரைத்தலும்‌, பொங்கிய உவகை வேலையன்‌, 
தரைத்தலை இழிந்து, அவர்த்‌ தழுவும்‌ காதலன்‌, 

* விரைத்‌ தடம்‌ தாரினிர்‌ ! வேந்தர்‌ வேந்தன்‌ தன்‌, 
வரைத்தடம்‌ தோள்‌ இணை வலியவோ ?” என்றான்‌. 


பொ:--என்று அவர்‌ சொல்லுதலும்‌ பொங்கிய மகிழ்ச்சிக்‌ 
.கடலை உடையவனாகிய சடாயு, அவர்களைத்‌ தழுவிக்கொள்ளும்‌ 
பேரன்பினனாய்த்‌ தரையில்‌ இறங்கிவந்து, “மணமிக்க பெரிய மாலை 
யையுடையீர்‌! தயரத சக்கரவர்‌ த்தியினுடைய மலைபோன்ற தோள்‌ 
கள்‌ இரண்டும்‌ வலியனவாக இருக்கின்றனவா ?' என்று வின 
வினான்‌. 


கு கடல்‌ போன்ற மகிழ்ச்சியையுடையவன்‌ என்பார்‌, “உவகை 
வேலையன்‌” என்றார்‌; உருவகம்‌. மகிழ்ச்சியாகிய கடல்‌ என்க. 
பொங்குதல்‌ - மேற்பட்டெழுதல்‌. தரையிடை இறங்கி அவர்களைத்‌ 
தழுவுவான்‌போல நெருங்கி வந்து வினவினான்‌ என்க. வேலைய 
னாகிய சடாயு என வினைப்பெயராக்குக. காதலனாய்‌ இழிந்து என 
மாற்றி முற்றெச்சமாக்குக.  தோளிணை வலியவோ ' என்றது, 
தயரதன்‌ நலமோ ? என்னும்‌ கருத்தினது. பூமியைத்‌ தோள்களில்‌ 
அரசன்‌ தாங்குவதாகக்‌ கூறும்‌ மரபு பற்றித்‌ தோள்களையே 
யெடுத்துக்‌ கூறினான்‌. தயரதன்‌ முதிர்ந்த வயதினன்‌ ஆகலின்‌ 
தோள்கள்‌ மெலிந்திருக்கலாமோ என்ற ஐயத்தால்‌ அங்ஙனம்‌ 
வினவினன்‌ எனலுமாம்‌. தயரதன்‌ தோள்களின்‌ பெருமையும்‌ 
வலிமையும்‌ தோன்ற, வரைத்‌ தடந்‌ தோளிணை எனச்‌ சிறப்‌ 
த்தான்‌. (18) 


202 ஆரணிய காண்டம்‌ 


தயரதன்‌ துறக்கமுற்றது அறிந்து சடாயு வருந்துதல்‌ 2799, 2800 

2799. மறக்கமுற்‌ டததன்‌ வாய்மை காத்தவன்‌ 
றுறக்கமுற்‌ ருனென விராமன்‌ சொல்லலு 
மிறக்கமுற்‌ ருனென வேக்க மெய்தினா 
னுறக்கமுற்‌ ருனென வுணர்வு நீங்கினான்‌. 


* மறக்க முற்றாத தன்‌ வாய்மை காத்து, அவன்‌ 
துறக்கம்‌ உற்றான்‌” என, இராமன்‌ .சொல்லலும்‌, 
இறக்கம்‌ உற்றான்‌ என ஏக்கம்‌ எய்தினான்‌; 
உறக்கம்‌ உற்றான்‌ என உணர்வு நீங்கினான்‌. 


பொ :—*“மறக்க இயலாத தன்‌ வாய்மையைக்‌ காத்து, அவன்‌ 
துறக்கம்‌ அடைந்தான்‌”? என்று இராமன்‌ சொன்னவுடன்‌, சடாயு 
நிலை தவநினவன்போல்‌ ஏக்கங்கொண்டான்‌; பின்‌, உறங்கினவன்‌ 


போல உணர்வுநீங்கி மூச்சற்று விழுந்தான்‌. 


கு:--வாய்மையின்‌ உயர்வு தோன்ற, “மறக்கமுற்றாுத தன்‌ 
வாய்மை என்றான்‌. முற்றாமை - இயலாமை. “காத்து உற்றான்‌” 
என்க. தான்‌ மேற்கொண்ட வாய்மையறம்‌ என்பான்‌, (தன்‌ 
வாய்மை” என்றான்‌; “நெறி திறம்பாத்‌ தன்‌ மெய்யை நிற்பதாக்கி 
யிறந்தான்‌” (2457) என்புழியும்‌ “தன்மெய்‌' என்றே கூறியுள்ளமை. 
காணலாம்‌. துறக்கம்‌, புண்ணியம்‌ புரிந்தோர்‌ புகுதற்குரிய 
மேலுலகம்‌. இறக்கமுறுதல்‌ மேனிலையில்‌ இருந்தோர்‌ அந்நிலை 
தவறி  இழிந்தநிலை எய்துதல்‌. தயரதனாகிய துணைவனைப்‌ 
பெற்றிருந்தமை உயர்நிலையாதலும்‌, அவனையிழந்தமை இழிநிலை 
யாதலும்‌ காண்க. ஏக்கம்‌ - மனமுளைதல்‌. நண்பனுடைய மரணத்‌ 
தைக்‌ கேட்டவுடன்‌ மனம்‌ வருந்துதலும்‌, அவ்வருத்தம்‌ வளர வளர 
உணர்விழந்து மூச்சறுதலும்‌ இயல்பு நிகழ்ச்சிகளாதல்‌ காணலாம்‌. 
“உறக்கமுற்றான்‌ என உணர்வு நீங்கினான்‌? என்றமையால்‌ மூச்சற்று 
விழுந்தமை பெறலாம்‌. இலக்குவன்‌ தயரதன்பால்‌ சினமாருதவன்‌ 
ஆதலின்‌, இராமனே தயரதன்‌ துறக்கமுற்றதைக்‌ கூ நினான்‌. (19) 


2800. தழுவின ரெடுத்தனர்‌ . தடக்கை யான்முகங்‌ 
கழுவின ரிருவருங்‌ கண்ணி னீரினால்‌ 
வழுவிய வின்னுயிர்‌ வந்த மன்னனு 
மழிவுறு நெஞ்சின னரற்றி னானரோ. 


சடாயு காண்‌ படலம்‌ 205 


தழுவினர்‌, எடுத்தனர்‌, தடக்கையால்‌; முகம்‌ 

கழுவினர்‌ இருவரும்‌, கண்ணின்‌ நீரினால்‌; 

வழுவிய இன்‌ உயிர்‌ வந்த மன்னனும்‌, 

அழிவுறு நெஞ்சினன்‌, அரற்றினான்‌ அரோ. 

பொ :--இராம இலக்குவர்‌ இருவரும்‌, தம்‌ பெரிய கைகளால்‌,. 

(மூச்சற்று விழுந்த சடாயுவைத்‌) தழுவி எடுத்துத்‌ தம்‌ கண்ணீரால்‌ 
அவன்‌ முகத்தைக்‌ கழுவினார்கள்‌; (அம்முகமனால்‌) நீங்கின தன்‌ 
இனிய உயிர்‌ வரப்பெற்ற கழுகின்‌ வேந்தனாகிய சடாயுவும்‌, அழி 
கின்ற மனத்தையுடையனாய்ப்‌ பல கூறிப்‌ புலம்பலானான்‌. 


கு:--மூச்சற்று விழுந்தவர்க்கு முகத்தில்‌ நீர்‌ தெளித்துக்‌ கழுவி 
மயக்கம்‌ தெளிவுக்கு முறை இங்குப்‌ புலப்படுத்தியவாறு. விழுந்த: 
சடாயுவைத்‌ தழுவி எடுத்தமையாலும்‌, அவன்‌ நிலைமை கண்டு: 
ஆற்றாது அழுத அவர்கள்‌ கண்ணீர்‌ அச்சடாயுவின்‌ முகத்தில்‌ பட்ட 
மையாலும்‌ அவன்‌ மயக்கம்‌ தெளிந்து எழுந்தான்‌ என்க. துன்‌ 
பத்தால்‌ மயங்கி விழுந்த நிலையை நினைந்து *வழுவிய இன்னுயிர்‌”. 
என்றார்‌. வழுவுதல்‌, இங்கு உயிர்‌ உடம்பை விட்டு நீங்கியது 
போன்று உயிர்ப்படங்கியிருத்தல்‌. கழுகின்‌ வேந்தனாகலின்‌ 
மன்னன்‌ எனப்பட்டான்‌. நெஞ்சழிதல்‌ - மனங்கலங்குதல்‌. அரற்று 
தலாவது, பல கூறிப்‌ புலம்புதல்‌. தழுவினர்‌, எடுத்தனர்‌, முற்றெச்‌: 
சங்கள்‌. தழுவி எடுத்துக்‌ கழுவினர்‌ என்று இயையும்‌. சடாயுவின்‌ 
முகத்தைக்‌ கழுவுமளவு கண்ணீர்‌ அவர்கள்‌ கண்களிலிருந்து வந்தது: 
என இராம இலக்குவரின்‌ அன்பு மிகுதியைப்‌ புலப்படுத்தியவாறு. 
மேல்‌ சடாயு, இராம இலக்குவர்‌ தன்‌ துணைவன்‌ புதல்வர்கள்‌ என்று 
அறிந்தவுடன்‌, அவர்களைத்‌ தழுவுகின்ற காதலுடையனானான்‌ 
ஆதலின்‌, இங்கு இராம இலக்குவர்‌ தாமே சென்று தடக்கைகளால்‌ 
தழுவும்‌ பேற்றை அவன்‌ பெற்றான்‌. அரோ, அசை. (20) 


சடாயு அரற்றல்‌ 2801-2804 
2801. பரவலருங்‌ கொடைக்கு நின்றன்‌ பனிக்குடைக்கும்‌ 
ர்‌ பொறைக்குநெடும்‌ பண்புதோற்ற 
கரவலருங்‌ கற்பகமு முடுபதியுங்‌ 
கடலிடமுங்‌ களித்துவாழப்‌ 
புரவலர் தம்‌ புரவலனே பொய்ப்பகையே 
மெய்க்கணியே புகழின்வாழ்வே 
யிரவலரு நல்லறமும்‌ யானுமினி 
யென்படநீத்‌ தேகினாயே. 


204 ஆரணிய காண்டம்‌ 


பரவல்‌ அருங்‌ கொடைக்கும்‌ நின்தன்‌ பனிக்குடைக்கும்‌ 
பொறைக்கும்‌ நெடும்‌ பண்பு தோற்ற 
கரவல்‌ அருங்‌ கற்பகமும்‌, உடுபதியும்‌, 
கடல்‌ இடமும்‌, களித்து வாழப்‌ 
புரவலர்தம்‌ புரவலனே ! பொய்ப்பகையே ! 
மெய்க்கு அணியே ! புகழின்‌ வாழ்வே ! 
இரவலரும்‌, நல்‌ அறமும்‌, யானும்‌ இனி 
என்பட நீத்து ஏகினாயே. 


பொ :—அரசர்க்கு அரசனே! பொய்க்குப்‌ பகையானவனே ! 
மெய்ம்மைக்கு அணியாக விளங்கியவனே ! புகழ்க்கு வாழ்விட 
மானவனே ! புலவர்களால்‌ புகழ்தற்கரிய நின்‌ வள்ளல்‌ தன்மைக்கும்‌, 
நின்‌ குளிர்ந்த குடைக்கும்‌, நின்‌ பொறுமைக்கும்‌, சிறந்த தம்‌ 
பண்புகள்‌ தோல்வியுற்றிருந்த, இரப்போர்க்குக்‌ கரவாது ஈயும்‌ 
கற்பகத்‌ தருவும்‌, விண்மீன்களுக்குத்‌ தலைவனாகிய சந்திரனும்‌, கடல்‌ 
சூழ்ந்த பூமியும்‌, களிப்புற்று வாழுமாறும்‌, இரப்போரும்‌, நல்ல 
அறமும்‌, யானும்‌ இனிப்‌ பெருந்துன்பத்தையடையுமாறும்‌ இவ்‌ 
வுலகை நீத்துச்‌ சென்றாயோ ? 


கு :-—தன்பால்‌ வந்து கேட்டோர்க்குக்‌ கேட்டவற்றைக்‌ 
கொடுக்கும்‌ கற்பகத்தினும்‌, இரவலர்‌ கேளாமுன்‌ கொடுக்கும்‌ 
தயரதன்‌ கொடை சிறந்ததாயிற்று. தேய்தலும்‌ வளர்தலும்‌ 
உற்றுக்‌ களங்கமும்‌ பெற்றுப்‌ பகலில்‌ ஒளியற்று இரவில்‌ மட்டும்‌ 
ஒளிதரும்‌ வெண்மதியினும்‌, தேய்வும்‌ வளர்ச்சியுமின்‌ றி எஞ்ஞான்றும்‌ 
ஒருதன்மைத்தாய்க்‌ களங்கமின்றி இருபோழ்தினும்‌ விளக்கம்‌ 
பெற்று உயிர்களைக்‌ காக்கின்ற அவன்‌ வெண்கொற்றக்‌ குடை 
சிறந்ததாயிற்று. அகழ்வாரைத்‌ தாங்கும்‌ நிலத்தினும்‌ தன்னை 
இகழ்வாரைப்‌ பொறுப்பதோடன்றி அந்நிலத்தையும்‌ தயரதன்‌ 
தாங்கி அரசு புரிதலால்‌ அவன்‌ பொறுமை சிறந்ததாயிற்று. 
“தயரதனாம்‌ பொறையோடுந்‌ தொடர்‌ மனத்தான்‌” (744) என 
முன்னும்‌ அவன்‌ பொறுமை சிறப்பிக்கப்‌ பெற்றிருத்தல்‌ காணலாம்‌. 
இவ்வாற்றால்‌, கற்பகமும்‌, வெண்டிங்களும்‌, நிலமும்‌, அவன்‌ 
கொடைக்கும்‌ குடைக்கும்‌ பொறைக்கும்‌ தோல்வியுற்றிருந்ததாகவும்‌, 
தயரதன்‌ மாண்டபின்‌ அவை களித்து வாழ்வதாகவும்‌ கற்பனை 
செய்தவாறு; இருமடி நிரனிறைப்‌ பொருள்கோள்‌. அம்மூன்றும்‌ 
களித்து வாழ்வுபெறும்போது, அவற்றிற்கு மாறாகத்‌ தயரதன்‌ 
கொடையால்‌ வாழ்ந்த இரவலரும்‌, அவன்‌ குடையால்‌ நல்வாழ்வு 
பெற்றிருந்த அறமும்‌, அவன்‌ பொறையால்‌ நண்பனாக வாழ்ந்த 
சடாயுவும்‌ தாழ்வுற்று வருந்த நேர்ந்தது என்பது கருத்து. “வாழ, 
என்பட ஏகினாயே' என்பது வினைச்செவ்வெண்‌. வாழவும்‌ படவும்‌ 


சடாயு காண்‌ படலம்‌ 205 


ஏகினாயே என விரித்துரைக்க. என்பட என்றது, பெரிய துன்பத்தை 
யடைய என்னும்‌ கருத்தினது. “எந்நன்றி கொன்றார்க்கும்‌ உய்வுண்‌ 
டாம்‌” (குறள்‌-110) என்புழி, “எந்நன்றி என்பதற்குப்‌ பரிமேலழகர்‌,. 
“பெரிய அறங்கள்‌” எனப்‌ பொருள்‌ கூறியிருத்தல்‌ ஈண்டு நினைவு 
கூர்க. “ஒருவர்‌ பொறை இருவர்‌ நட்பு” என்பராகலின்‌ தயரதன்‌ 
பொறையால்‌ சடாயு: நண்பு பூண்டதாகக்‌ கூறியது பொருத்தமாதல்‌ 
காணலாம்‌. அரசர்க்கு அரசனாய்‌ இருந்தும்‌ பொய்க்குப்‌ பகையாய்‌: 
மெய்ம்மைக்கணியாய்‌ விளங்கியும்‌ ஈட்டிய புகழுடம்பு உளதாகும்‌ 
சாக்காடு பெற்றான்‌ தயரதன்‌ என்பான்‌, புரவலர்தம்‌ புரவலனே ! 
பொய்ப்பகையே ! மெய்க்கணியே ! என்று முன்‌ விளித்து இறுதியில்‌ 
“புகழின்‌ வாழ்வே' என்று விளித்தான்‌. “பொய்யாமையன்ன 
புகழில்லை' (குறள்‌-296) என்பது ஈண்டைக்கு நினைக்க. (21): 


2802. அலங்கார மெனவுலகுக்‌ கமுதளிக்குந் 

தனிக்குடையா யாழி சூழ்ந்த 

நிலங்காவ லதுகிடக்க நிலையாத 
நிலையுடையே னேய நெஞ்சி 

னலங்காண நடந்தனையோ நாயகனே 
தீவினையே னண்பி னின்றும்‌ 

விலங்கானே னாகலினால்‌ விலங்கினே 
னின்னுமுயிர்‌ விட்டி லேனால்‌. 


அலங்காரம்‌ என உலகுக்கு அமுது அளிக்கும்‌ 
தனிக்குடையாய்‌ ! ஆழி சூழ்ந்த 

நிலம்‌ காவல்‌ அது கிடக்க, நிலையாத 
நிலை உடையேன்‌ நேய நெஞ்சின்‌ 

நலம்‌ காண நடந்தனையோ ? நாயகனே ! 
தீவினையேன்‌, நண்பின்‌ நின்றும்‌ 

விலங்கு ஆனேன்‌ ஆகலினால்‌, விலங்கினேன்‌; 
இன்னும்‌ உயிர்‌ விட்டிலேனால்‌. 


பொ :--நாயகனே ! அலங்காரப்‌ பொருள்‌ என்னுமாறு தோன்‌ நி: 
உலகத்துயிர்கட்கு அமுதை அளிக்கின்ற ஒப்பற்ற வெண்கொற்றக்‌. 
குடையையுடையவனே ! நிலைபேறில்லாத இயல்புடைய என்‌ 
அன்பு மனத்தின்‌ நலத்தைக்‌ காணவேண்டும்‌ என்று கருதிக்‌ கடல்‌ 
சூழ்ந்த நிலத்தைக்‌ காக்கும்‌ தொழிலிருக்கவும்‌ (அதை விடுத்து) 
சென்றாயோ ? தீவினையையுடைய யான்‌, விலங்கு ஆதலால்‌ நட்புத்‌. 


206 ஆரணிய காண்டம்‌ 


தன்மையினின்றும்‌ விலகிவிட்டேன்‌; (நின்‌ இறப்பையறிந்தும்‌) 
இன்னும்‌ உயிர்‌ விட்டிலேன்‌. 


கு அலங்காரம்‌ எனத்‌ தோன்றி' என ஒரு சொல்‌ வருவிக்க. 
பொதுவகையால்‌ அலங்காரமாகக்‌ காணப்பட்டாலும்‌ வெண்குடை : 
உலகுயிர்கட்கு அமுதளிப்பதுபோல்‌ இன்பம்‌ தந்து காக்கின்றது 
என்க. “கண்பொர விளங்கு நின்‌ விண்பொரு வியன்குடை, வெயின்‌ 
மறைக்‌ கொண்டன்றோ வன்றே, வருந்திய குடிமறைப்பதுவே " 
(புறநா-85) என்றது காணலாம்‌. பிணி மூப்புக்களால்‌ வருந்திய 
வருத்தம்‌ தீர்க்கும்‌ அமுதுபோலக்‌ குடையும்‌ வருந்திய குடிகளின்‌ 
வாட்டம்‌ தவிர்ப்பது ஆதலின்‌, “அமுதளிக்கும்‌ தனிக்குடை' எனப்‌ 
யட்டது. நேய நெஞ்சின்‌ நலங்காண, நிலங்காவலது கிடக்க 
நடந்தனையோ என மாற்றி இயைக்க. “உயிரெலாந்‌ தன்னுயி 
'ரொப்ப ஓம்புகின்றவனாதலின்‌ நிலங்காவல்‌ கிடக்க நீ நடவாய்‌; 
என்‌ நேய நெஞ்சம்‌ எவ்வளவு உறுதியுடையது என்பதைக்‌ காண 
வேண்டும்‌ என்ற வேட்கையால்‌ நிலங்காவலது கிடக்க நடந்தாய்‌ 
போலும்‌' எனத்‌ தற்குறிப்பேற்றமாகத்‌ தயரதன்‌ பிரிந்தமைக்குக்‌ 
காரணம்‌ கற்பித்தவாறு. *அன்புடையார்க்குள்ள ஆறு குணங்களில்‌ 
“சாவிற்‌ சாதல்‌" தலை சிறந்த பண்பாதலின்‌ அப்பண்பு சடாயுவின்‌ 
பால்‌ உண்டோ என்று காண்பதற்காகவே நீ உடல்‌ நீத்தாய்‌; 
ஆயின்‌, யான்‌ விலங்கு ஆதலின்‌ அந்நட்பிற்குரிய குணத்தில்‌ 
நின்றும்‌ விலகிச்‌ சாவா திருக்கின்றேன்‌” என்று சடாயு அரற்றினான்‌. 
விலங்கு என்பது, *நன்னெறியை விட்டு விலகியது' என்னும்‌ 
பொருளுடையது; அது பறவையாகிய சடாயுவுக்கும்‌ ஏற்றலின்‌ 
“விலங்கானேன்‌” என்று அவன்‌ கூறிக்கொண்டது பொருத்தமேயாம்‌; 
“நன்று தீதென்றியறெரி நல்லறி, வின்றிவாழ்வதன்றோ விலங்கு” 
(கிட்கிந்தா-வாலி வதை-111) என்புழி விலங்கு என்பதற்கு இலக்‌ 
கணம்‌ கூறப்படல்‌ காணலாம்‌. விலங்குதல்‌ - விலகுதல்‌; வீட்டு 
நீங்குதல்‌. நண்பினின்றும்‌ விலங்கினேன்‌ என்றது, சாவிற்‌ சாத 
லாகிய நட்புத்தன்மையினின்றும்‌ விலகி உயிரோடிருத்தலை. 
உடனுயிர்‌ துறக்கவேண்டிய யான்‌, நண்பனிறந்து பல்லாண்டு 
கழிந்ததை யறிந்தபின்னும்‌ என்பான்‌, “இன்னும்‌ உயிர்‌ விட்டி 
லேன்‌” என்றான்‌. (22) 


2803. தயிருடைக்கு மத்தென்ன வுலகைநலி 
சம்பரனைத்‌ தடிந்த வந்நா 
ளயிர்கிடக்குங்‌ கடல்வலயத்‌ தவரறிய 
நியுடனா னாவி யென்று 


சடாயு காண்‌ படலம்‌ 207 


செயிர்கிடத்தல்‌ செய்யாத திருமனத்தாய்‌ 
செப்பினாய்‌ திறம்பா நின்சொ 

லுயிர்கிடக்க வுடலைவிசும்‌ பேற்றினா 
ருணர்விறந்த கூற்றி னாரே. 


தயிர்‌ உடைக்கும்‌ மத்து என்ன உலகை தலி 
சம்பரனைத்‌ தடிந்த அந்நாள்‌ 

அயிர்‌ கிடக்கும்‌ கடல்‌ வலயத்தவர்‌ அறிய, 
* நீ உடல்‌ நான்‌ ஆவி'--என்று 

செயிர்‌ கிடத்தல்‌ செய்யாத திருமனத்தாய்‌! 
செப்பினாய்‌; திறம்பா, நின்சொல்‌; 

உயிர்‌ கிடக்க, உடலை விசும்பு ஏற்றினார்‌, 
உணர்வு இறந்த கூற்றினாரே. 


பொ :--குற்றம்‌ தங்காத தூய்மையான சிறந்த மனத்தையுடைய 
வனே ! தயிரை உடைத்துக்‌ கலக்குகின்ற மத்தைப்போல உலகத்‌ 
தவரைத்‌ தாக்கி வருத்துகின்ற சம்பரனைக்‌ கொன்ற அக்காலத்தில்‌, 
நுண்மணல்‌ மிக்கிருக்கின்ற கடல்‌ சூழ்ந்த நிலத்திலுள்ளார்‌ எல்லாம்‌ 
அறியுமாறு நின்னை உடம்பென்றும்‌ என்னை உயிர்‌ என்றும்‌ சொல்லி 
நட்புப்பூண்டாய்‌; நின்‌ சொற்கள்‌ மாறுபடுவன அல்ல; உணர்ச்சி 
யற்ற கூற்றுவனார்‌ உயிராகிய யான்‌ கிடக்க, உடம்பாகிய நின்னை 
விண்ணுலகிற்கு ஏற்றிவிட்டார்‌. 


கு:--தயரதன்‌ சம்பரனைக்‌ கொன்ற காலத்தில்‌ சடாயுவும்‌ 
அப்போரில்‌ உதவி செய்தான்‌ என்பதும்‌ அவ்வுதவி காரணமாகவே 
தயரதன்‌ சடாயுவை நோக்கி நீ உயிர்‌ யான்‌ உடல்‌ என்று சொல்லி 
நட்புப்‌ பூண்டான்‌ என்பதும்‌ உய்த்துணரலாம்‌. தயரதன்‌ கூறியதைச்‌ 
சடாயு தன்‌ கூற்றாக்கிக்‌ கூறுகின்றானாதலின்‌ * நீயுடல்‌ நானாவி” 
என்று மாற்றிக்‌ கூறினான்‌. உலகத்திற்குத்‌ தயிரும்‌ சம்பரனுக்கு 
மத்தும்‌ உவமை. மத்தினால்‌ தயிர்‌ உடைந்து கலங்குவதுபோலச்‌ 
சம்பரனால்‌ உலகத்தவர்‌ மனமுடைந்து கலங்கினார்கள்‌ என்பது 
கருத்து. *மத்துறு தண்டயிரிற்‌ புலன்‌ தீக்கதுவக்‌ கலங்கி" 
(திருவாசகம்‌-நீத்தல்‌ விண்ணப்பம்‌-80) என்ற மணிவாசகமும்‌ 
காண்க. உலகம்‌, ஆகுபெயராய்‌ உயிர்களை உணர்த்தியது. கடல்‌ 
வலயம்‌ என்றது, கடலால்‌ சூழப்பட்ட நிலவட்ட த்தை. “தான்‌ என்னை 
யாட்கொண்ட தெல்லாருந்‌ தாமறிவார்‌” (திருவாசகம்‌-10-13) என்று 
மணிவாசகர்‌ கூறியது போலத்‌ தயரதன்‌ நட்புப்பூண்டு சொன்ன 
சொல்லுக்கு உலகமே சான்று என்பான்‌ “கடல்‌ வலயத்தவர்‌ அறிய” 
என்றான்‌. பறவையாகிய தன்னோடு நட்புப்‌ பூண்ட மக்களுள்‌ 


208 ஆரணிய காண்டம்‌ 


உயர்ந்தோனாகிய தயரதன்‌ உள்ளத்தின்‌ பெருமை தோன்ற, 
செயிர்‌ கிடத்தல்‌ செய்யாத திருமனத்தாய்‌' என்று விளித்தான்‌.. 
உடல்‌ கிடக்க உயிரை விசும்பேற்ற வேண்டிய கூற்றுவன்‌, அந்‌. 
நிலையை மாற்றி உயிராகிய யான்‌ கிடக்க உடலாகிய நின்னை விசும்‌ 
பேற்றினான்‌ உணர்வு கெட்டவன்‌” என இழித்துக்‌ கூறியவாறு. 
கூற்றுவனார்‌ என்றதில்‌ உயர்த்தற்கண்‌ வந்த ஆர்‌ விகுதி இங்கு. 
இழித்தற்‌ குறிப்புணர்த்தியது; தாம்‌ வந்தார்‌ தொண்டனார்‌ 
என்புழிப்போல. கூற்றுவனை இவ்வாறு இழித்துக்‌ கூறுவதுண்டு. 
நனிபேதையே நயனில்‌ கூற்றம்‌ விரகின்மையின்‌ வித்தட்‌ 
டுண்டனை” (புறநா-227) என ஆடுதுறை மாசாத்தனார்‌ கூறியதும்‌ 
காண்க. (23) 


2804. எழுவதோ ரிசைபெருக விப்பொழுதே 

யொப்பரிய வெரியுந்‌ தீயின்‌ 

விழுவதே நிற்கமட மெல்லியலார்‌ 
தம்மைப்போ னிலத்தின்‌ மேல்வீழ்ந்‌ 

தழுவதே யானென்னா வறிவுற்றா 
னெனவெழுந்தாங்‌ கவரை நோக்கி 

முழுவதே முலகுடையான்‌ மைந்தன்மீர்‌ 
கேண்மினென முறையிற்‌ சொல்வான்‌. 


* எழுவது ஓர்‌ இசை பெருக, இப்பொழுதே, 
ஒப்பு அரிய எரியும்‌ தீயின்‌ 
விழுவதே நிற்க, மட மெல்லியலார்‌ 
தம்மைப்போல்‌ நிலத்தின்‌ மேல்‌ வீழ்ந்து 
அழுவதே யான்‌ ?' என்னா, அறிவுற்றான்‌ 
என எழுந்து, ஆங்கு அவரை நோக்கி, 
* முழுவது ஏழ்‌ உலகு உடையான்‌ மைந்தன்மீர்‌ ! 
கேண்மின்‌” என முறையில்‌ சொல்வான்‌. 


பொ :--உண்டாகும்‌ புகழ்‌ பெருகுமாறு. நண்பனுடைய மரணத்‌ 
தைக்‌ கேட்ட இப்பொழுதே, ஒப்பற்றதாக எரிகின்ற நெருப்பில்‌ 
விழுவதை விடுத்துப்‌ பேதைமையுடைய பெண்டிரைப்போலத்‌. 
தரையின்மேல்‌ வீழ்ந்து யான்‌ அழுவதோ?” என்று கூறிக்‌ 
கொண்டு, தெளிவு பெற்றுவிட்டான்‌ என்று கருதுமாறு எழுந்து, 
அங்குள்ள இராம இலக்குவரைப்‌ பார்த்து, *ஏழுலக முழுமையும்‌. 
தனக்குரிய பொருளாக உடைய தயரத சக்கரவர்த்தியின்‌ மைந்‌ 
தர்காள்‌ ! கேளுங்கள்‌” என்று முறையாகச்‌ சொல்லலானான்‌. 


சடாயு காண்‌ படலம்‌ 209 


கு:--நண்பனுடைய இறப்பைக்‌ கேட்டு இறத்தல்‌ புகழுடம்பு 
உளதாதற்குரிய சாக்காடு ஆதலின்‌ : எழுவதோர்‌ இசைபெருக...... 
தீயின்‌ விழுவது” கூறினான்‌.. எழுவதோரிசை - உண்டாகும்‌ ஒப்பற்ற 
புகழ்‌. “(நத்தம்‌ போற்‌ கேடும்‌ உளதாகுஞ்‌ சாக்காடும்‌ வித்தகர்க்‌ 
கல்லால்‌ அரிது.” (285) என்ற குறளுக்குப்‌ பரிமேலழகர்‌ 
உரைத்த உரை யீண்டு நோக்குதற்குரியது. அன்புடையார்‌ 
இறப்பின்‌ மகளிர்‌ தரையில்‌ விழுந்தழுவது இயல்பு. “கையால்‌ 
நிலந்தடவிக்‌ கண்ணீர்‌ மெழுகுவார்‌” (1799) என முன்‌ அவர்‌ 
இயற்கை கூறப்பட்டிருத்தல்‌ காணலாம்‌. 'பசைந்தாரிற்‌ நீர்தலிற்‌ 
நீப்புகுதல்‌ நன்று” (நான்மணிக்கடிகை -18) ஆகலின்‌ சடாயு நண்‌ 
பனைப்‌ பிரிந்து உயிர்‌ வாழ்வதைவிடத்‌ தீயில்‌ விழுவதை நன்றென 
நினைந்தான்‌. ஏழுலகுடையான்‌ என்றது தயரதனை.. “செம்மாண்‌ 
டனிக்கோ லுலகேழினும்‌ செல்ல நின்றான்‌" (168) என முன்‌ 
கூறியதும்‌ காண்க. (24) 


உயிர்களின்‌ தோற்ற வரலாறு 2805-2809 
2805. தக்கன்மனை வயிற்றுதித்தா. ரைம்பதின்மர்‌ 
தடங்கொங்கைத்‌ தையலாருட்‌ 
டொக்கபதின்‌ மூவரையக்‌ காசிபனும்‌ 
புணர்ந்தனனத்‌ தோகை மாருண்‌ 
மிக்கவதி திப்பெயராண்‌ முப்பத்து 
முக்கோடி விண்ணோ ரீந்தாண்‌ 
மைக்கருங்கட்‌ டிதியென்பா ளதினிரட்டி 
யசுரர்தமை வயிறு வாய்த்தாள்‌. 


தக்கன்‌ மனை வயிற்று உதித்தார்‌ ஐம்பதின்மர்‌ 
தடங்‌ கொங்கைத்‌ தையலாருள்‌ 
தொக்க பதின்மூவரை அக்‌ காசிபனும்‌ 
புணர்ந்தனன்‌; அத்‌ தோகைமாருள்‌ 
மிக்க அதிதிப்‌ பெயராள்‌, முப்பத்து 
முக்கோடி விண்ணோர்‌ ஈந்தாள்‌; 
மைக்கருங்கண்‌ திதி என்பாள்‌, அதின்‌ இரட்டி 
அசுரர்தடை வயிறுவாய்த்தாள்‌. 
பொ :--தக்கனுக்கு மனைவியின்‌ வயிற்றில்‌ உதித்தவர்களாகிய 
ஐம்பதின்மர்‌ என்ற எண்ணிக்கையுடைய பெரிய கொங்கைகளை 
யுடைய பெண்டிருள்‌, ஒற்றுமையாய்க்‌ கூடியிருந்த பதின்மூவரை 
14 


210 ஆரணிய காண்டம்‌ 


அந்தக்‌ காசிபனும்‌ மணந்தனன்‌; அப்பெண்டிருள்‌ சிறந்தாளாகிய 
அதிதி என்னும்‌ பெயருடையவள்‌, முப்பத்து மூன்றுகோடி தேவர்‌ 
களைப்‌ பெற்றாள்‌; மைதீட்டிய கரிய கண்களையுடைய திதி என்ற 
பெயருடையவள்‌ அறுபத்தாறு கோடி அசுரரைப்‌ பெற்றாள்‌. 


கு :அக்காசிபன்‌ என்புழி அகரம்‌ உலகறிசுட்டு. ஓரினமாய்‌ 
ஒற்றுமையாய்ச்‌ சேர்ந்து பழகிய பதின்மூவர்‌ என்பார்‌, ‘தொக்க 
பதின்மூவர்‌' என்றார்‌. (25) 


இச்செய்யுள்‌ முதல்‌ ஐந்து செய்யுட்கள்‌ இடைச்‌ செருகலே 
என்று கருத இடமுண்டு; ஆயினும்‌, வான்மீகத்தில்‌ இவ்வரலாறு 
காணப்படுதலின்‌ இவ்வைந்து செய்யுளையும்‌ சேர்த்து உரை 
வரையலாயிற்று. 


2806. தானவரே முதலோரைத்‌ தனுப்பயந்தாண்‌ 

மதியென்பாண்‌ மனிதர்‌ தம்மூ 

டானவரு ணங்களவ யவத்தடைவே 
பயந்தனளால்‌ சுரபி யென்பா 

டேனுவுடன்‌ கந்தருவ மற்றுள்ள 
பிறபயந்தா டெரிக்குங்‌ காலை 

மானமுடைக்‌ குரோதவசை கழுதைமரை 
யொட்டைபிற வயிறு வாய்த்தாள்‌. 


தானவரே முதலோரைத்‌ தனுப்‌ பயந்தாள்‌; 
மதி என்பாள்‌, மனிதர்தம்‌ ஊடு 
ஆன வருணங்கள்‌ அவயவத்து அடைவே 
பயந்தனளால்‌; சுரபி என்பாள்‌, 
தேனுவுடன்‌ கந்தருவம்‌ மற்றுள்ள 
பிற பயந்தாள்‌; தெரிக்கும்‌ காலை 
மானமுடைக்‌ குரோதவசை, கழுதை, மரை, 
ஒட்டை பிற வயிறு வாய்த்தாள்‌. 


பொ :—தனு என்பவள்‌, தானவர்‌ முதலியவரைப்‌ பெற்றாள்‌ ; மதி 
என்பவள்‌, மனிதர்‌ தம்மிடையில்‌ உண்டான நால்‌ வருணங்களின்‌ 
முறைப்படி, அம்மனிதர்களை முகம்‌, தோள்‌, தொடை,பாதம்‌ என்ற 
அவயவங்களில்‌ முறையே பெற்றாள்‌ ; சுரபி என்பவள்‌, பசுக்களோடு 
கந்தருவரையும்‌ மற்றுள்ள இயங்குவ நிற்பவான பிற யாவற்றையும்‌ 
பெற்றாள்‌ ; தெரியச்‌ சொல்லுமிடத்து மானமுடைய குரோதவசை 


சடாயு காண்‌ படலம்‌ 211 


என்பவள்‌, கழுதை, மான்‌, ஒட்டைகளையும்‌'பிற விலங்குகளையும்‌ 
பெற்றாள்‌. 

கு:--வருணங்களாவன : அந்தணர்‌, அரசர்‌, வணிகர்‌, சூத்திரர்‌ 
என்பன. (26) 


2807. மழைபுரையுங்‌ குழல்விநதை வானிடிமி 

னருணனுடன்‌ வயிந தேயன்‌ 

றழைபுரையுஞ்‌ சிறைக்கூகை பாறுமுதற் 
பெரும்பறவை தம்மை யீன்றா 

ளிழைபுரையுந்‌ தாம்பிரையூர்க்‌ குருவிசிவல்‌ 
காடையுடன்‌ பிறவு மீன்றாள்‌ 

கழையெனுமக்‌ கொடிபயந்தாள்‌ கொடியுடனே 
செடிமுதலாக்‌ கண்ட வெல்லாம்‌. 


மழை புரையும்‌ குழல்‌ விநதை வான்‌, இடி, மின்‌, 
அருணனுடன்‌ வயிநதேயன்‌, 

தழை புரையும்‌ சிறைக்‌ கூகை, பாறு முதல்‌ 
பெரும்‌ பறவை தம்மை ஈன்றாள்‌; 

இழை புரையும்‌ தாம்பிரை ஊர்க்குருவி, சிவல்‌, 
காடையுடன்‌ பிறவும்‌ ஈன்றாள்‌; 

கழை எனும்‌ அக்‌ கொடி பயந்தாள்‌ கொடி உடனே 
செடி முதலாக்‌ கண்ட எல்லாம்‌. 


பொ :- மேகத்தை ஒத்த கூந்தலையுடைய விநதை என்பவள்‌, 
மேகம்‌, இடி, மின்‌, அருணன்‌, கருடன்‌, தழையை யொத்த சிறகினை 
யுடைய கோட்டான்‌; பருந்து முதலிய பெரிய பறவைகளைப்‌ 
பெற்றாள்‌ ; மகளிர்க்கு அணியனைய தாம்பிரை என்பவள்‌, ஊர்க்‌ 
குருவி, கெளதாரி, காடை முதலிய சிறிய பறவைகளைப்‌ பெற்றாள்‌. 
கழை என்ற பெயருடைய அக்‌ கொடி போன்ற நங்கை, கொடி செடி 
முதலியவாகக்‌ கண்ட தாவரங்களையெல்லாம்‌ பெற்றாள்‌. 


கு:--பெரும்பறவை என மேல்‌ வந்தமையால்‌ சிறு பறவை 
என்பது வருவிக்கப்பட்டது. (27) 


212 ஆரணிய காண்டம்‌ 


2808. வெருட்டியெழுங்‌ கணபணப்பை வியாளமெலாங்‌ 

கத்துருவா மின்னு மீன்றாண்‌ 

மருட்டியெழு மொருதலைய புயங்கமெலாஞ்‌ 
சுதையென்னு மாது தந்தா 

ளருட்டையெனு மவள்பயந்தா ளோந்தியுடும்‌ 
பணில்கண்முத லாய வெல்லாந்‌ 

தெருட்டிடுமா திளையீந்தாள்‌ செலசரமா 
கியபலவுந்‌ தெரிக்குங்‌ காலை. 


வெருட்டி எழும்‌ கண பணப்பை வியாளம்‌ எலாம்‌ 
கத்துருவாம்‌ மின்னும்‌ ஈன்றாள்‌; 

மருட்டி எழும்‌ ஒரு தலைய புயங்கம்‌ எலாம்‌ 
சுதை என்னும்‌ மாது தந்தாள்‌ ; 

அருட்டை எனும்‌ அவள்‌ பயந்தாள்‌ ஓந்தி உடும்பு 
அணில்கள்‌ முதலாய எல்லாம்‌; 

தெருட்டிடும்‌ மாது இளை ஈந்தாள்‌ செலசரம்‌ ஆகிய 
பலவும்‌ தெரிக்கும்‌ காலை. 


பொ :--தெரிவிக்குமிடத்து, மக்களை வெருளச்செய்து எழு: 
கின்ற கூட்டமான படப்பையையுடைய பாம்புகளையெல்லாம்‌ கத்துரு, 
என்கின்ற பெண்‌ பெற்றாள்‌; பிறரை மருளச்செய்துகொண்டு எழு 
கின்ற ஒரு தலைப்‌ பாம்புகளையெல்லாம்‌ சுதை என்கின்ற மாது 
பெற்றாள்‌ ; அருட்டை என்கின்றவள்‌, ஓந்தி உடும்பு அணில்கள்‌ 
முதலியவற்றைப்‌ பெற்றாள்‌; எல்லோரையும்‌ தெருளச்‌ செய்யும்‌ 
தெளிவுடைய இளை என்ற மாது நீர்வாழ்வனவாகிய பல உயிர்‌ 
களையும்‌ பெற்றாள்‌. 


கு:--பல தலைப்பாம்பு என்பான்‌, கணபண ப்பை. வியாளமெலாம்‌ 
என்றான்‌. கணம்‌ - கூட்டம்‌, பணம்‌ - படம்‌, வியாளம்‌ - பாம்பு. (28), 


2809. அதிதிதிதி தனுவருட்டை சுதைகழையே 
சுரபியணி விநதை யான்ற 

மதியிளைகத்‌ துருவுடனே குரோதவசை 
தாம்பிரையா மடந லார்கள்‌ 


சடாயு காண்‌ படலம்‌ 219 


விதிமுறையே யிவையனைத்தும்‌ பயந்தனர்கள்‌ 
விநதைசுத னருணன்‌ மென்றோட்‌ 

புதுமதிசேர்‌ நுதலரம்பை தனைப்புணர 
வுதித்தனம்யாம்‌ புவனி மீதே. 


அதிதி, திதி, தனு, அருட்டை, சுதை, கழையே, 
சுரபி, அணி விநதை, ஆன்ற 

மதி, இளை, கத்துருவுடனே குரோதவசை, 
தாம்பிரை, ஆம்‌ மடநலார்கள்‌, 

விதிமுறையே இவை அனைத்தும்‌ பயந்தனர்கள்‌; 
விநதை சுதன்‌ அருணன்‌ மென்‌ தோள்‌ 

புது மதி சேர்‌ நுதல்‌ அரம்பைதனைப்‌ புணர 
உதித்தனம்‌ யாம்‌ புவனி மீதே. 


பொ:--அதிதி, திதி, தனு, அருட்டை, சுதை, கழை, சுரபி, 
அழகிய விநதை, அமைதியுடைய மதி, இளை, கத்துரு, குரோத 
வசை, தாம்பிரை ஆகிய இளைய பெண்டிர்கள்‌, விதிமுறைப்படி 
இவை எல்லாவற்றையும்‌ பெற்றார்கள்‌; விநதையின்‌ மகனாகிய 
அருணன்‌, மெல்லிய தோளையும்‌ பிறைமதி போன்ற நெற்றியையு 
முடைய அரம்பையைப்புணர யாம்‌ பூமிமீது பிறந்தோம்‌. 

கு:--முன்‌ வகுத்துக்‌ கூறியவற்றை இங்குத்‌ தொகுத்துக்‌ 
கூறியவாறு. (29) 


சடாயு, தன்‌ வரலாறு கூறியது 
2810. அருணன்றன்‌ புதல்வனியா னவன்படரு 
முலகெல்லாம்‌ படர்வே னாழி 
யிருண்மொய்ம்பு கெடத்துரந்த தயரதற்கின்‌ 
னுயிர்த்துணைவ னிமையோ ரோடும்‌ 
வருணங்கள்‌ வகுத்திட்ட காலத்தே 
வந்துதித்தேன்‌ கழுகின்‌ மன்னன்‌ 
தருணங்கொள்‌ பேரொளியீர்‌ சம்பாதி 
பின்னர்வரு சடாயு வென்றான்‌. 
** அருணன்தன்‌ புதல்வன்‌ யான்‌; அவன்‌ படரும்‌ 
உலகு எல்லாம்‌ படர்வேன்‌; ஆழி 
இருள்‌ மொய்ம்பு கெடத்‌ துரந்த தயரதற்கு இன்‌ 
உயிர்த்‌ துணைவன்‌; இமையோரோடும்‌ 


214 ஆரணிய காண்டம்‌ 


வருணங்கள்‌ வகுத்திட்ட காலத்தே 
வந்து உதித்தேன்‌; கழுகின்‌ மன்னன்‌; 
தருணங்கொள்‌ பேர்‌ ஒளியீர்‌ ! சம்பாதி 
பின்னர்‌ வரு சடாயு '' என்றான்‌. 


பொ :-'இளமையும்‌ பேரொளியும்‌ உடையீர்‌! யான்‌ அருண 
னுடைய மகன்‌ ; அவன்‌ செல்கின்‌ ற உலகங்களிலெல்லாம்‌ செல்லும்‌ 
தன்மையுடையேன்‌ ; ஆணைச்‌ சக்கரத்தை இருளின்‌ வலிமை கெடு 
மாறு செலுத்திய தயரதனுக்கு இனிய உயிர்‌ போன்ற நண்பன்‌ ; 
தேவர்களோடு மற்றை வருணங்களையும்‌ படைத்து வகை செய்த 
காலத்தில்‌ இவ்வுலகில்‌ வந்து பிறந்தேன்‌ ; கழுகுகளுக்கு அரசன்‌ ; 
சம்பாதிக்குப்‌ பின்‌ பிறந்த * சடாயு! என்னும்‌ பெயருடையேன்‌” 
என்று கூ நினான்‌. 


கு ஆணையை ஆழியாக்கியதற்கேற்ப அதற்கு ஒளியுடைமை 
யும்‌ ஏற்றி இருளின்‌ வலிமையைக்‌ கெடுத்ததாகவும்‌ கூறப்‌ 
பெற்றது. வருணங்கள்‌ - சாதிகள்‌. அவை வகுத்த காலத்தே 
உதித்தேன்‌ என்றமையால்‌ சடாயுவின்‌ முதுமை தெளியலாம்‌. 
* கழுகின்‌ மன்னன்‌ சம்பாதி ' என்று இயைத்து உரைப்பினும்‌ ஆம்‌. 
தருணம்‌ - இளமை. பேரொளி யென்றது அவர்களின்‌ மேனி 
ஒளியை. சடாயு, அருணனின்மகன்‌, சம்பாதியின்‌ தம்பி, தயர 
தனின்‌ நண்பன்‌, கழுகின்‌ மன்னன்‌; வருணங்கள்‌ வகுத்த காலத்தில்‌ 
பிறந்தவன்‌ என அவன்‌ உறவும்‌ நட்பும்‌ பதவியும்‌ முதுமையும்‌: 
ஆற்றலும்‌ உணர்த்தியவாறு. (30) 


ட்‌ இராம இலக்குவர்‌ மகிழ்ச்சி 
2811. ஆண்டவனீ துரைசெய்ய வஞ்சலித்த 
மலர்க்கையா ரன்பி னோடு 
மூண்டபெருந்‌ துன்பத்தான்‌ முறைமுறையி 
னிறைமலர்க்கண்‌ மொய்த்த நீரார்‌ 
பூண்டபெரும்‌ புகழ்நிறுவித்‌ தம்பொருட்டான்‌ 
மேலுலகம்‌ புக்க தாதை 
மீண்டனன்வந்‌ தானவனைக்‌ கண்டனரே 
யொத்தனரவ்‌ விலங்கற்‌ றோளார்‌. 


சடாயு காண்‌ படலம்‌ 215 


ஆண்டு அவன்‌ ஈது உரை செய்ய, அஞ்சலித்த 
மலர்க்‌ கையார்‌, அன்பினோடும்‌ 

மூண்ட பெருந்‌ துன்பத்தால்‌ முறைமுறையின்‌ 
நிறை மலர்க்‌ கண்‌ மொய்த்த நீரார்‌, 

பூண்ட பெரும்‌ புகழ்‌ நிறுவித்‌ தம்பொருட்டால்‌ 
மேல்‌ உலகம்‌ புக்க தாதை 

மீண்டனன்‌ வந்தான்‌ அவனைக்‌ கண்டனரே 
ஒத்தனர்‌, அவ்‌ விலங்கல்‌ தோளார்‌. 


பொ:--அங்குச்‌ சடாயு இதைச்‌ சொல்ல, அந்த மலைபோன்ற 
தோள்களையுடைய இராம இலக்குவர்கள்‌, கூப்பிய மலர்போன்ற 
கையினராய்‌, அன்பினோடு பெருகிய பெருந்துன்பத்தால்‌ முறை 
முறையே அழகு நிறைந்த மலர்போன்ற கண்களில்‌ மிகுதியாகத்‌ 
ததும்பிய கண்ணீரையுடையராய்‌, அணியாக மேற்கொண்டிருந்த 
பெரிய புகழை இவ்வுலகில்‌ நிறுத்திவிட்டுத்‌ தம்‌ பொருட்டாகத்‌ 
துறக்கவுலகம்‌ புகுந்த தந்தை தயரதன்‌, மீண்டு வந்தானாக, 
அவனைக்‌ கண்டவர்களைப்‌ போன்றனர்‌. 


கு விலங்கல்‌ தோளார்‌ மலர்க்கையராய்‌ மொய்த்த நீரராய்க்‌ 
கண்டனரே ஒத்தனர்‌ என முற்றெச்சமாக்கி இயைக்க. தந்தையின்‌ 
நண்பனைக்‌ கண்டமையால்‌ அன்புக்‌ கண்ணீரும்‌, அவன்‌ தம்‌ 
தந்தையின்‌ பொருட்டுக்‌ கலங்குவதைக்‌ கண்ட அளவில்‌ மூண்ட 
துன்பத்தால்‌ அழுகைக்‌ கண்ணீரும்‌ இராம இலக்குவர்‌ கண்களில்‌ 
மாறி மாறிப்‌ பெருகின என்பார்‌, * அன்பினோடு மூண்ட பெருந்துன்‌ 
பத்தால்‌ முறைமுறையின்‌ திறைமலர்க்கண்‌ மொய்த்த நீரார்‌” 
என்றார்‌. அழகு நிறைந்த தாமரை மலரை, * நிறைமலர்‌ * என்றார்‌. 
மொய்த்தல்‌, மிகுதியாகப்‌ பெருகுதலை யுணர்த்திற்று. புகழை அணி 
யாகக்‌ கொண்டமை தோன்றப்‌ : பூண்ட என அதற்கேற்ற வினை 
கொடுத்தார்‌. இராம இலக்குவர்‌ பிரிவால்‌ தயரதன்‌ இறந்தானாகலின்‌ 
* தம்‌ பொருட்டால்‌ மேலுலகம்‌ புக்கதாதை ' என்றார்‌. வாய்மை காக்க 
மன்னுயிர்‌ துறந்தமையால்‌ தயரதன்‌ புகழ்‌ தரணியில்‌ நிலைபெற்றது 
என்பார்‌, * பெரும்புகழ்‌ நிறுவி” என்றார்‌. தம்‌ தந்தையின்‌ உயிர்த்‌ 
துணைவனைக்‌ கண்டது, இராம இலக்குவர்க்குத்‌ தயரதனைக்‌ கண்டாற்‌ 
போன்று இருந்தது என்பது கருத்து. மீண்டனன்‌ என்பதை 
மீண்டு எனவும்‌, வந்தான்‌ என்பதை வர எனவும்‌ முற்றெச்சங்‌ 
களாகத்‌ .திரிக்க. (31) 


216 ஆரணிய காண்டம்‌ 


சடாயு இறக்கத்‌ துணிதல்‌ 
2812. மருவினிய குணத்தவரை யிருசிறகா 
லுறத்தழுவி மக்கா ணீரே 
யுரியகடன்‌ வினையேற்கு முதவுவீ 
ருடலிரண்டுக்‌ குயிரொன்‌ மானான்‌ 
பிரியவுந்தான்‌ பிரியாதே யினிதிருக்கு 
முடற்பொறையான்‌ பீழை பாரா 
தெரியதனி னின்றேபுக்‌ கிறவேனே 
லித்துயர மறவே னென்றான்‌. 


மருவினிய குணத்தவரை இரு சிறகால்‌ 
உறத்‌ தழுவி, மக்காள்‌ ! நீரே 
உரிய கடன்‌ வினையேற்கும்‌ உதவுவீர்‌; 
உடல்‌ இரண்டுக்கு உயிர்‌ ஒன்று ஆனான்‌ 
பிரியவும்‌ தான்‌ பிரியாதே இனிதிருக்கும்‌ 
உடல்‌ பொறை யான்‌, பீழை பாராது, 
எரி அதனின்‌ இன்றே புக்கு இறவேனேல்‌, 
இத்துயரம்‌ மறவேன்‌” என்றான்‌. 


பொ :--பழகுதற்கு இனிய பண்புடைய இராம இலக்குவரைச்‌ 
சடாயு, தன்‌ இரண்டு சிறகுகளாலும்‌ பொருந்தத்‌ தழுவிக்கொண்டு, 
* என்‌ மக்களே ! தீவினையுடைய எனக்கும்‌ இறுதியில்‌ செய்தற்குரிய 
கடனை நீங்களே செய்யுங்கள்‌ ; என்னுடலும்‌ தன்னுடலும்‌ ஆகிய 
உடல்‌ இரண்டுக்கும்‌ உயிர்‌ ஒன்றாக இருந்த தயரதன்‌ இவ்வுலகை 
விட்டுப்‌ பிரியவும்‌, பிரியாமல்‌ இனிதே இருக்கும்‌ உடற்பாரமாக 
இருக்கின்ற யான்‌, துன்பத்தைப்‌ பாராமல்‌ இன்றைக்கே தீயில்‌ 
புகுந்து இறவாமல்‌ இருந்தால்‌ தயரதனைப்‌ பிரிந்த இத்துயரத்தை 
மறக்கவியலாது ' என்றான்‌. 


கு:--மருவுதல்‌ - பழகுதல்‌. சிறகுகளே கைகள்‌ போல்‌ பறவைக்‌ 
குதவுவனவாதலின்‌ அவற்றைத்‌ தழுவுவதற்குக்‌ கருவியாக்கினார்‌. 
* வினையேற்கும்‌' எனச்‌ சடாயு தன்னைக்‌ கூறிக்கொண்டமையால்‌, 
தயரதன்‌ தீவினையற்றவன்‌ என்பது அவன்‌ கருத்தாயிற்று. தீவினை 
அற்றவனுக்கு இறுதிக்கடன்‌ செய்த நீரே தீவினையுடைய எனக்கும்‌ 
உரியகடன்‌ உதவுவீர்‌ என உம்மை இழிவு சிறப்பும்‌ இறந்ததுதழீ இய 
எச்சமுமாய்ப்‌ பொருள்‌ தந்து நின்றது. தயரதன்‌, தன்னுடலுக்கும்‌ 
என்னுடலுக்கும்‌ உயிரானான்‌ என்று கூறிய சடாயு * பிரியாதே யினி 
திருக்கும்‌ உடற்பொறை யான்‌ எனத்‌ தன்னை உடம்பாகக்‌ 


சடாயு காண்‌ படலம்‌ 217 


கூறிக்கொண்டான்‌. தயரதன்‌, சடாயுவைச்‌ சிறப்பிக்க வேண்டித்‌ 
தன்னை உடம்பாகவும்‌ சடாயுவை உயிராகவும்‌ கூறியதுபோலவே, 
சடாயுவும்‌, தயரதனைச்‌ சிறப்பிக்க வேண்டித்‌ தன்னை உடம்பாகவும்‌ 
அத்தயரதனை உயிராகவும்‌ கூறினான்‌ என்க. ' ஒருங்கிய இரண்‌ 
டுடற்குயிரொன்றாயினார்‌ ' (601) என்பது இங்கு ஒப்பு நோக்கற்‌ 
குரியது. பீழை- துன்பம்‌; எரியில்‌ புகுங்கால்‌: உண்டாகும்‌ துன்‌ 
பத்தை நினைந்து, “பீழை பாராது' என்றான்‌. “பசைந்தாரிற்றீர்‌ 
தலில்‌ தீப்புகுதல்‌ நன்று” (நான்மணிக்‌--18) என்பவாகலின்‌ நண்‌ 
யனைப்‌ பிரியுந்துன்பத்தை மறக்கவேண்டி, எரிபுகுந்து இறக்கச்‌ 
சடாயு எண்ணினான்‌ என்க. நண்பனுடைய மக்கள்‌ தன்மக்களே 
என்னும்‌ கருத்தால்‌ மக்காள்‌ ! என விளித்துத்‌ தனக்கு இறுதியில்‌ 
செய்தற்குரிய கடனையும்‌ செய்யுமாறு கூறினான்‌ சடாயு. (32) 


இராம இலக்குவரின்‌ துன்பச்‌ சொல்‌ 2813-2815 
2813. என்று ரைத்த வெருவை யரசனைத்‌ 
ர்‌ துன்று தாரவர்‌ நோக்கித்‌ தொழுதுகண்‌ 
ணொன்று முத்த முறைமுறை யாயுக 
நின்று மற்றின நீர்மை நிகழ்த்தினார்‌. 


என்று உரைத்த எருவை அரசனைத்‌ 
துன்று தாரவர்‌ நோக்கித்‌ தொழுது, கண்‌ 
ஒன்றும்‌ முத்தம்‌ முறை முறையாய்‌ உக, 
நின்று மற்று இன நீர்மை நிகழ்த்தினார்‌. 


பொ:--என்று சொன்ன கழுகின்‌ மன்னனாகிய சடாயுவை, 
நெருங்கிய மலர்மாலையணிந்துள்ள : இராம இலக்குவர்‌, நோக்கி, 
வணங்கிக்‌ கண்களில்‌ பொருந்திய முத்துப்போன்ற நீர்த்துளிகள்‌ 
முறைமுறையே சிந்த நின்று, இத்தன்மையான சொற்களை அன்‌ 
'போடு சொல்லலானார்‌. 


கு:--எருவை - கழுகு, முத்தம்‌ என்றது, ஆகுபெயராய்‌ முத்துப்‌ 
போன்ற நீர்த்துளிகளையுணர்த்திற்று. முறை முறையாயுகுதலாவது 
மேலும்‌ மேலும்‌ பெருகுதல்‌. இன்ன என்பது இன எனத்தொகுத்தல்‌ 
விகாரம்‌ பெற்றது. நீர்மை - அன்பு ; தன்மையெனலுமாம்‌. (338) 


2814. உய்வி டத்துத வற்குரி யானுந்தன்‌ 
மெய்வி டக்கரு தாதுவிண்‌ ணேறினா 


218 \ ஆரணிய காண்டம்‌ 


னிவ்வி டத்தினி லெம்பெரு மாஅனெமைக்‌ 
கைவி டிற்பினை யார்களை கண்ணுளார்‌. 


* உய்விடத்து உதவற்கு உரியானும்‌ தன்‌ 
மெய்‌ விடக்‌ கருதாது விண்‌ ஏறினான்‌; 
இவ்விடத்தினில்‌ எம்பெருமாஅன்‌ ! எமைக்‌ 
கைவிடில்‌ பினை யார்‌ களைகண்‌ உளார்‌ ? 


பொ :--துன்பத்தினின்றும்‌ உய்ய வேண்டிய இடத்தில்‌ உதவு 
தற்குரிய எம்‌ தந்தையும்‌ தன்‌ சத்தியத்தை விட மனமின்றி 
விண்ணுலகடைந்தான்‌ ; இக்காட்டில்‌ எம்பெருமானாகிய நீரும்‌ 
எம்மைக்‌ கைவிட்டுச்‌ சென்றால்‌ பின்னர்‌ எமக்குப்‌ பற்றுக்கோடாக. 
இருப்பவர்‌ வேறு யாருளர்‌? யாருமில்லை. 


கு:--உய்விடம்‌ என்றது, துன்பத்தில்‌ நின்றும்‌ பிழைக்க 
வேண்டிய இடத்தைக்‌ குறித்தது. உதவற்குரியான்‌ என்றது, 
தயரதனை ; தந்தையாதலின்‌ அவ்வுரிமை அவனுக்கே உண்டு. 
கைகேயிக்குக்‌ கொடுத்த வாக்குத்‌ தவறாமல்‌ உயிர்விட்டான்‌ என்பார்‌, 
ட தன்‌ மெய்விடக்கருதாது விண்ணேறினான்‌ ' என்றார்‌. எம்பெரு 
மாஅன்‌ என விளியில்‌ அளபெடை (வந்தது. காட்டின்‌ அருமை 
தோன்ற, “இவ்விடத்தினில்‌ ? என்றார்‌. எம்‌ பெரிய தந்தை என்ற: 
கருத்தால்‌ * எம்பெருமாஅன்‌ ' என விளித்ததாகவும்‌ கொள்ளலாம்‌... 
* கைவிடில்‌ * என்பது, இங்கு எம்மைக்‌ காவாது விடுத்து இறந்தால்‌ 
என்னும்‌ பொருளது. களைகண்‌ - பற்றுக்கோடு ; துன்பம்‌ களையும்‌ 
கண்ணோட்டமுடையார்‌ எனலும்‌ ஆம்‌. (34) 


2815. தாயி னீங்கருந்‌ தந்தையிற்‌ றண்ணகர்‌ 
வாயி னீங்கி வனம்புகுந்‌ தெய்திய 
நேோயு நீங்கின நுன்னினெ னெங்களை 
நீயு நீங்குதி யோநெறி நீங்கலாய்‌. 


£“ தாயின்‌, நீங்கரும்‌ தந்தையின்‌, தண்‌ நகர்‌ 
வாயில்‌ நீங்கி வனம்‌ புகுந்து எய்திய 
நோயும்‌ நீங்கினம்‌ நுன்னின்‌ என்‌ ” எங்களை 
நீயும்‌ நீங்குதியோ ? நெறி நீங்கலாய்‌ !' 
பொ :--நல்லநெறியினின்றும்‌ நீங்காதவனே ! நீங்குதற்கரிய 
தாயினிடத்திருந்தும்‌ தந்தையிடத்திருந்தும்‌ குளிர்ச்சிமிக்க 
அயோத்தி நகரின்‌ வாயிலிடத்திருத்தும்‌ நீங்கிக்‌ கொடிய வனத்தில்‌ 


சடாயு காண்‌ படலம்‌ 219: 


புகுந்து அடைந்த துன்பங்களிலிருந்தும்‌ நின்னால்‌ நீங்கினோம்‌ 
என்று கருதுகின்ற எங்களை நீயும்‌ நீங்கிச்‌ செல்கின்றுயோ ?' 
செல்லுதல்‌ வேண்டாம்‌. 


கு:--தாயையும்‌ தந்தையையும்‌ அயோத்திநகர்‌ வாயிலையும்‌ 
விட்டுப்‌ பிரியாதவராய நாங்கள்‌ என்ற குறிப்புத்‌ தோன்றத்‌ 
தாயின்‌ தந்தையின்‌ நகர்வாயினீங்கி என்றார்‌. * நீங்கரும்‌ "' 
என்பது இடைநிலை விளக்காய்‌ முன்னும்‌ பின்னும்‌ சென்று: 
இயையும்‌. அம்‌ மூவிடமும்‌ நீங்குதற்கரியன என்றமையால்‌, 
நீங்குதற்குரிய வனம்‌ என அவ்‌அடையை எதிர்மறுத்துக்கொள்க. 
நெருங்குதற்கரிய வனம்‌ என்றவாறு. வனம்‌ புகுந்தெய்திய நோயும்‌ 
நின்னால்‌ நீங்கினேம்‌ என்னும்‌ எங்களை என மாற்றுக. நுன்‌ 
னின்‌ என்புழி இன்‌ ஏதுப்பொருளது ; மற்றைய நீங்கற்‌: 
பொருளன. நுன்‌ என்பது திசைச்சொல்‌ (கன்னடம்‌); '* நுன்பழம்‌: 
பகை” (சீவக 824) என்புழி நச்சினார்க்கினியர்‌ கூறியதும்‌ காண்க. 
தந்தையின்‌ நண்பனாகிய சடாயுவைக்‌ கண்டதும்‌ தாய்‌, தந்தை 
யரையும்‌ அயோத்தியையும்‌ பிரிந்ததாலாகிய துன்பமும்‌ கொடிய 
வனத்தில்‌ புகுந்ததாலாய துன்பமும்‌ நீங்கப்‌ பெற்றனராய்‌ இன்பம்‌ 
எய்தினர்‌ இராம இலக்குவர்‌ என்பது இதனாலறியலாம்‌. நீயும்‌ 
என்புழி உம்மை, தயரதன்‌ நீங்கின தன்றி என்ற பொருள்‌ தருதலின்‌ 
இறந்ததுதழீஇய எச்சப்‌ பொருளது. நீங்குதியோ நீங்கலாய்‌ 
என்றது முரண்தொடை. (35): 


சடாயு அமைதி கூறி, அவர்‌ வனம்புகுந்தமைக்குக்‌ 
காரணம்‌ வினவல்‌ 2816-2818 


2816. என்ற சொல்ல ரிரந்தழி நெஞ்சினர்‌ 
நின்ற வீரரை நோக்கி நினைந்தவ 
னன்ற தென்னி னயோத்தியி னையன்மீர்‌ 
சென்ற பின்னவற்‌ சேர்குவென்‌ யானென்றுன்‌.. 


என்ற சொல்லர்‌; இரந்து அழி நெஞ்சினர்‌; 
நின்ற வீரரை நோக்கி நினைந்து அவன்‌, 

* அன்று அது என்னின்‌, அயோத்தியின்‌, ஐயன்மீர்‌ ! 
சென்றபின்‌ அவற்‌ சேர்குவென்‌ யான்‌” என்றான்‌. 


பொ:--என்ற சொல்லினையுடையராய்‌ இரந்து இரந்து உருகு. 
கின்ற நெஞ்சினையுடையராய்‌ நின்ற இராம இலக்குவரை நோக்கி, 
அவர்‌ நிலைமையினை நினைந்து பார்த்த சடாயு, “ ஐயன்மீர்‌ ! இப்‌ 


220 ஆரணிய காண்டம்‌ 


பொழுதே யான்‌ இறப்பது உமக்கு உடம்பாடன்று எனின்‌, (நீர்‌) 
அயோத்திக்குச்‌ சென்றபின்‌ அத்தயரதனைச்‌ சேர்வேன்‌ யான்‌”! 
என்று கூறினான்‌. 


கு :-சொல்லராய்‌, நெஞ்சினராய்‌ நின்றவீரரை என முற்றெச்ச 
மாக்கி முடிக்க. * இரந்தழி நெஞ்சினர்‌' என்றது, இறக்கலாகாது 
என்று சடாயுவை இரந்து வேண்டி உருகுகின்ற நெஞ்சினராயதை 
யுணர்த்தியவாறு, நோக்கி, என்றது மனத்தால்‌ நோக்கியதை: 
நோக்கல்‌ நோக்கம்‌ என்பர்‌; நினைந்து என்றவாறு. அவ்விராம 
இலக்குவர்‌ கொடுமையான கானகத்தில்‌ யாருமொரு துணையின்றி 
இருக்கும்‌ நிலையை நினைந்தமையை யுணர்த்திற்று. * அது ' என்றது, 
அப்பொழுதே தீயில்‌ வீழ்ந்து இறக்க நினைந்ததை. ஐயன்மீர்‌ 
எனத்‌ தன்‌ மக்கள்‌ முறையினரை அன்பினால்‌ விளித்தவாறு. 
அயோத்தியின்‌ என்புழி “இன்‌” உருபுமயக்கம்‌; அயோத்திக்கு 
என்று நான்காவதாக்குக. அவற்‌ சேர்குவென்‌ ' என்புழி “அவன்‌' 
என்றது, தயரதனை. அவனைச்‌ சேர்தலாவது, இறந்துபோதல்‌ ; 
துறக்கத்திலுள்ளவனைக்‌ சேர்‌ தற்கு அதுவே வழியாகும்‌. (36) 


2817. வேந்தன்‌ விண்ணடைந்‌ தானெனின்‌ வீரர்நீ 
ரேந்து ஞால மினிதளி யாதிவட்‌ 
போந்த தென்னை புகுந்தவென்‌ புந்திபோய்க்‌. 
காந்து கின்றது கட்டுரை யீரென்றான்‌. 


“ வேந்தன்‌ விண்‌ அடைந்தான்‌ எனின்‌, வீரர்‌ நீர்‌ 
ஏந்தும்‌ ஞாலம்‌ இனிது அளியாது, இவண்‌ 
போந்தது என்னை ? புகுந்த என்‌ ? புந்தி போய்க்‌ 
காந்துகின்றது; கட்டுரையீர்‌ ” என்றான்‌. 


பொ:--' தயரத வேந்தன்‌ விண்ணுலகம்‌ அடைந்தான்‌ என்றால்‌, 
அவன்‌ புதல்வர்களாய நீங்கள்‌ தாங்குதற்குரிய நாட்டை இனிதாக 
ஆளாமல்‌, இவ்வனத்திற்கு வந்தது ஏன்‌? என்‌ உள்ளம்‌ போய்‌ 
வெதும்புகின்றது; நடந்த நிகழ்ச்சிகள்‌ என்னை ? சொல்லுங்கள்‌ ' 
என்று வினவினான்‌. 


கு:--ஏந்துதல்‌, வேந்தனாயிருந்து தாங்குதல்‌; ஏந்து ஞாலம்‌ - 
உயர்ந்த ஞாலம்‌ எனினும்‌ அமையும்‌. ஞாலம்‌ என்றது, ஈண்டுக்‌ 
கோசல நாட்டை. அளித்தல்‌-ஆட்சியால்‌ காத்தல்‌. நாடாளவேண்டி 
யவர்கள்‌ காடாள வந்தமைக்குக்‌ காரணங்கள்‌ பல இருத்தல்‌ வேண்‌ 
டும்‌ என்ற கருத்தால்‌ “புகுந்த என்‌ ?? எனப்‌ பன்மையால்‌ வினவி 


சடாயு காண்‌ படலம்‌ 221 


னான்‌. புந்தி - உள்ளம்‌. அதுபோய்க்‌ காந்துகின்றது என்றது, உள்‌ 
ளத்தின்‌ இயல்பு கெட்டு உருகி வெதும்பி அழிகின்ற நிலையை 
யுணர்த்தியவாறு. **: இரவுள்ள வுள்ள முருகும்‌ கரவுள்ள வுள்ளதூஉ 
மின்றிக்‌ கெடும்‌" (குறள்‌-1069) என்புழித்‌ துன்பத்தால்‌ உள்ளம்‌ 
உருகிக்‌ கெடும்‌ இயல்பு உணர்த்தியிருத்தல்‌ காணலாம்‌ (37) 


2818. தேவர்‌ தானவர்‌ திண்டிற னாகர்வே 
_றேவ ராக விடரிழைத்‌ தாரெனிற்‌ 
்‌ பூவ ராவு பொலங்கதிர்‌ வேலினீர்‌ 
சாவ ராக்கித்‌ தருவெ னரசென்றான்‌. 


* தேவர்‌ தானவர்‌, திண்‌ திறல்‌ நாகர்‌, வேறு 
ஏவர்‌ ஆக இடர்‌ இழைத்தார்‌ எனின்‌, 
பூ அராவு பொலம்‌ கதிர்‌ வேலினீர்‌ ! 
சாவர்‌ ஆக்கித்‌ தருவென்‌ அரசு” என்றான்‌. 


பொ :--*கூர்மையாகத்‌ தீட்டப்பெற்ற அழகிய ஒளி பொருந்திய 
வேலை யுடையவர்களே! தேவராகட்டும்‌, அல்லது அசுரர்‌ 
ஆகட்டும்‌, அல்லது மிக்க வலிமையுடைய நாகர்களாகட்டும்‌, வேறு 
எவராகட்டும்‌ உங்கட்கு இடையூறு செய்திருந்தாராயின்‌ அவர்களைச்‌ 
செத்தவர்களாகச்‌ செய்து நுமக்கு அரசு தருவேன்‌ ' என்றான்‌. 


கு:-—நாகர்‌, நாகலோகத்தில்‌ உள்ளவர்கள்‌. வேறு ஏவராக 
என்றது, மனிதர்‌ அரக்கர்‌ முதலியோரை. பூ - கூர்மை. அராவுதல்‌- 
தீட்டுதல்‌. பொலம்‌ - அழகு; வேலுக்கு அடை, சாவராக்குதல்‌, 
கொல்லுதல்‌. இராமன்‌ அரசு எய்துதற்கு இடையூறு செய்திருந் 
தால்‌, யாவரே ஆயினும்‌ அவர்களைக்‌ கொன்று அரசு தருதல்‌ எளிது 
என்றவாறு. பிறப்பாலும்‌ பிற சிறப்பாலும்‌ உயர்ந்தோர்‌ ஆயினும்‌ 
என்னால்‌ சாவாதிரார்‌ என்றவாறு. (38) 


இலக்குவன்‌, வனம்போந்த வரலாறு கூறல்‌ 
2819. தாதை கூறலுந்‌ தம்பியை நோக்கினான்‌ 

சீதை கேள்வ னவனுந்தன்‌ சிற்றவை 

மாத ரால்வந்த செய்கை வரம்பிலா 

வோத வேலை யொழிவின்‌ றுணர்த்தினான்‌. 


222 ஆரணிய காண்டம்‌ 


தாதை கூறலும்‌ தம்பியை நோக்கினான்‌ 
சீதை கேள்வன்‌; அவனும்‌ தன்‌ சிற்றவை 
மாதரால்‌ வந்த செய்கை வரம்பு இலா 

ஓத வேலை ஒழிவு இன்று உணர்த்தினான்‌. 


பொ:-தந்தை முறையினனாகிய சடாயு அவ்வாறு சொல்லு 
தலும்‌, சீதையின்‌ கொழுநனாகிய இராமன்‌, தம்பி இலக்குவனைப்‌ 
பார்த்தான்‌; அவ்விலக்குவனும்‌ (அப்பார்வையின்‌ கருத்தை 
யுணர்ந்து) தன்‌ சிற்றன்னையாகிய கைகேயியால்‌ வந்த வினையாகிய 
அளவிலாத அலைகடலைச்‌ சிறிதும்‌ ஒழியாமல்‌ முழுதும்‌ உணர்த்‌ 
தினான்‌. 

கு:--தந்தைக்கு நண்பன்‌ சடாயு ஆதலின்‌, அவனைத்‌ தாதை 
என்று குறிப்பிட்டார்‌; அதுவே முறையாகலின்‌. சீதையின்‌ கேள்வனா 
கலின்‌ சிற்றன்னையாகிய பெண்டின்‌ குறையைத்‌ தன்வாயால்‌ கூறக்‌ 
கூசித்‌ தம்பியைக்‌ கூறுமாறு குறிப்பால்‌ நோக்கினான்‌. நுண்ணியம்‌ 
என்பார்‌ அளக்குங்கோல்‌ கண்ணே ஆதலின்‌, அக்கண்ணின்‌ 
குறிப்பை இலக்குவன்‌ நோக்கி அறிந்து கைகேயியால்‌ வந்த 
வினையை உணர்த்தினான்‌ ; அவன்‌ கூறாமை நோக்கிக்‌ குறிப்பறிவா 
னாகலின்‌ (குறள்‌-701). மாதர்‌ என்றது ஒருமை யுணர்த்தியது. 
சிற்றவையாகிய மாதர்‌ என இருபெயரொட்டாக்குக. கைகேயியால்‌ 
வந்த வினையின்‌ விரிவை யுணர்த்த, * செய்கை வரம்பிலா ஓதவேலை ' 
என்றார்‌. செய்கையாகிய வேலை என்க. ஓதம்‌ - அலை. *ஓதநீர்‌ 
வேலி” (புற-வெ. வஞ்சிப்‌-8) என்றதன்‌ உரையை நோக்குக. வரம்‌ 
பிலா வேலை, ஓதவேலை என்‌ றியையும்‌. கைகேயியால்‌ வந்த வினை 
கடல்போன்றதே ஆயினும்‌ இலக்குவன்‌ அதனையும்‌ ஒழியாமல்‌ 
உணர்த்தினான்‌ என்க. (39) 


சடாயு இராமனைப்‌ புகழ்தல்‌ 2820-2821 
2820. உந்தை யுண்மைய னாக்கியுன்‌ சிற்றவை 
தந்த சொல்லைத்‌ தலைக்கொண்டு தாரணி 
வந்த தம்பிக்‌ குதவிய வள்ளலே 
யெந்தை வல்லதி யாவர்வல்‌ லாரெனா. 

* உந்தை உண்மையன்‌ ஆக்கி, உன்‌ சிற்றவை 
தந்த சொல்லைத்‌ தலைக்‌ கொண்டு, தாரணி 
வந்த தம்பிக்கு உதவிய வள்ளலே ! 
எந்தை வல்லது யாவர்‌ வல்லார்‌?” எனா. 


சடாயு காண்‌ படலம்‌ 229 


பொ:--உன்‌ தந்தையை உண்மையுடையவனாக்கி, உன்‌ சிற்‌ 
றன்னை கூறிய சொல்லைத்‌ தலைமேற்கொண்டு, நின்‌ பின்‌ வந்த தம்‌ 
பிக்குத்‌ தாரணியைக்‌ கொடுத்துதவிய வள்ளலே ! எந்தையாகிய 
நீ செய்த அரிய செயலை யார்‌ செயவல்லார்‌ ?' என்று பாராட்டி. 1 


கு:-குளகம்‌; அடுத்த செய்யுளில்‌ முடியும்‌. முன்‌, தந்தை 
தனக்களித்த தாரணியைத்‌ தான்‌ அரசாண்டிருப்பின்‌ இராமனைத்‌ 
தடுக்க வல்லார்‌ யாருமிலர்‌ ; அங்ஙனமாகவும்‌, தந்தையை வாய்மை 
யுடையனாக்க வேண்டிக்‌ கைகேயியின்‌ சொல்லைத்‌ தலைமேற்கொண்டு, 
தனக்குரிய தரணியைத்‌ தம்பிக்கு அளித்தது பெருங்கொடையாகும்‌ 
என்பான்‌, தர்ரணி தம்பிக்கு உதவிய வள்ளலே! என விளித்தான்‌. 
தமக்கென்று ஒன்றை வரைந்துகொள்ளாது தம்பாலுள்ளவெல்‌ 
லாம்‌ கொடுப்பவரே வள்ளல்‌ எனப்படுவார்‌; *உள்ளவெல்லா 
முவந்தீயுமவ்‌, வள்ளியோரின்‌ வழங்கின மேகமே' (15) என 
முன்னர்க்‌ கூறியுள்ளதும்‌ காண்க. தான்பெற்ற செல்வம்‌ முழு 
மையும்‌ தம்பிக்குக்‌ கொடுத்தோர்‌ பிறர்‌ யாரும்‌ இன்மையின்‌ “எந்தை 
வல்லது யாவர்‌ வல்லார்‌ ?' என்று கூறினான்‌. அன்பு மிகுதியால்‌ 
சடாயு, தன்‌ மகனாகிய இராமனை எந்தை என்றான்‌. எந்தை - என்‌ 
தந்தை. எந்தை செய்யவல்லது யார்‌ செயவல்லார்‌ என இரண்‌ 
டிடத்தும்‌ ஒரு சொல்‌ வருவிக்க. இது சொல்லெச்சம்‌. 

இராமன்‌ நோக்கம்‌, தந்தையைப்‌ பொய்யிலனாக்க வேண்டும்‌ 
என்பதே என்பதை, “எந்தையை மறந்தும்‌ பொய்யிலனாக்கி ' 
(1710) என்றதாலும்‌, : பொய்த்திறத்தின னாக்குதியோ புகல்‌, மெய்த்‌ 
திறத்துநம்‌ வேந்தனை ' (1708) என்றதாலும்‌ அறியலாம்‌. சிற்றவை 
தந்த சொல்லைத்‌ தலைக்கொள்ளுதலும்‌ தாரணி தம்பிக்கு உதவலும்‌, 
தந்தையை உண்மையனாக்குதற்காகவே நிகழ்ந்தன ஆகலின்‌ அச்‌ 
சிறப்பு நோக்கி, £ உந்தையுண்மையனாக்கி ' என்பதை முன்‌ எடுத்‌ 
துக்கூறினான்‌. * சிற்றவைதந்த சொல்‌ ' எனவே தந்தை கூற 
வில்லை என்ற குறிப்பும்‌ சடாயு கூற்றில்‌ உள்ளமை காணலாம்‌. 
கைகேயி கொண்ட வரத்தின்படி பரதனுக்குத்‌ தரணியைக்‌ கொடுத்‌ 
தவன்‌ தயரதனேயாயினும்‌, இராமனுக்கு முடிசூட்டுவதாக முன்‌ 
அரே முடிவுசெய்திருந்தமையின்‌ இராமனுக்கு அரசு உரித்தாயது 
என்ற கருத்தால்‌, * தாரணி வந்த தம்பிக்கு உதவிய வள்ளலே * 
என உபசாரமாகக்‌ கூறினான்‌ சடாயு என்க. (40) 


2821. அல்லித்‌ தாமரைக்‌ கண்ணனை யன்புறப்‌ 
புல்லி மோந்து பொழிந்தகண்‌ ணீரினன்‌ 
வல்லை மைந்தவம்‌ மன்னையு மென்னையு 
மெல்லை யில்புக ழெய்துவித்‌ தாயென்றான்‌. 


224 ஆரணிய காண்டம்‌ 


அல்லித்‌ தாமரைக்‌ கண்ணனை அன்பு உறப்‌ 
புல்லி, மோந்து, பொழிந்த கண்‌ நீரினன்‌, 
வல்லை; மைந்த! “அம்‌ மன்னையும்‌, என்னையும்‌, 
எல்லை இல்‌ புகழ்‌ எய்துவித்தாய்‌' என்றான்‌. 


பொ :--அகவிதழ்களையுடைய தாமரை மலர்போன்ற கண்களை 
யுடைய இராமனை அன்புமிகத்‌ தழுவி, உச்சிமோந்து, சொரிந்த. 
ஆனந்தக்‌ கண்ணீரையுடையவனாகிய சடாயு, *மைந்தனே! அத்‌. 
தயரத மன்னனையும்‌ என்னையும்‌ எல்லை இல்லாத புகழ்‌ அடையுமாறு: 
செய்தாய்‌ ஆதலின்‌, நீ மிகவும்‌ வல்லவன்‌ ' என்று பாராட்டினான்‌. 


கு:--அல்லி - அகவிதழ்‌; தாமரைக்கு இனமில்‌ அடை ; வெண்‌ 
டிங்கள்‌ என்பதுபோல. இராமன்‌ கண்ணுக்குத்‌ தாமரை மலர்‌ 
உவமை கூறப்படுதலைப்‌ பலவிடத்துங்‌ காணலாம்‌. சடாயு தழுவு: 
தற்குத்‌ தாமரைக்‌ கண்களும்‌ காரணம்‌ என்ற குறிப்பும்‌ உண்டு.. 
உற மிகுதியாக; “பொருந்த' எனலும்‌ ஆம்‌. மக்கள்‌ மெம்‌: 
திண்டல்‌ உடற்கு இன்பமாகலின்‌ அவர்களை அன்பால்‌ தழுவுதலும்‌: 
உச்சிமோத்தலும்‌ பெற்றோர்‌ இயல்பு. கண்ணீரினன்‌ என்றது, 
குறிப்பு வினையாலணையும்‌ பெயர்‌. * கண்ணீரினனாகிய சடாயு ' என்க. 
“பொழிந்த கண்ணீரினன்‌' என்றது * அருங்கேடன்‌ ' (குறள்‌-210): 
என்றாற்போல வந்தது. கண்ணீர்‌ பொழிந்தவனாகிய சடாயு என 
மாற்றிக்கொள்ளலும்‌ ஆம்‌. “பொய்யாமை யன்ன புகழில்லை " 
(குறள்‌-296) ஆதலின்‌, தயரதனை மறந்தும்‌ பொய்யிலனாக்கிய: 
இராமன்‌, அத்தயரதனுக்கு எல்லையில்‌ புகழ்‌ எய்துலித்ததாகக்‌ 
கூறியது பொருத்தமாதல்‌ காணலாம்‌. தயரதன்‌ எய்திய புகழ்‌ 
அவன்‌ நண்பனாகிய சடாயுவும்‌ எய்தியதே யாகலின்‌, * அம்மன்னையும்‌: 
என்னையும்‌ எல்லையில்‌ புகழ்‌ எய்துவித்தாய்‌” என்றான்‌. இவ்வாறு 
தந்தையர்‌ இருவர்க்கும்‌ எல்லையில்‌ புகழ்‌ எய்துவித்த நிலையை 
நினைந்து * வல்லை? எனப்‌. பாராட்டினான்‌. வல்லை - திறமையுடையை:. 
முன்னிலைக்‌ குறிப்பு வினைமுற்று. * எய்துவித்தாய்‌ ஆதலின்‌, வல்லை 
என்றான்‌ ' என வருவித்து முடிக்க. (41) 


சடாயு சீதையைப்‌ பற்றி வினவுதல்‌ 

2822. பின்ன ரும்மப்‌ பெரியவன்‌ பெய்வளை 
யன்ன மன்ன வணங்கினை நோக்கினான்‌ 
மன்னர்‌ மன்னவன்‌ மைந்தவிவ்‌ வாணுத 
லின்ன ளென்ன வியம்புதி யாலென்றான்‌. 


சடாயு காண்‌ படலம்‌ 225 


பின்னரும்‌ அப்‌ பெரியவன்‌ பெய்‌ வளை 
அன்னம்‌ அன்ன அணங்கினை நோக்கினான்‌; 
மன்னர்‌ மன்னவன்‌ மைந்த! “இவ்‌ வாள்‌ நுதல்‌ 
இன்னள்‌ என்ன இயம்புதியால்‌' என்றான்‌. 
பொ :--அப்பெரியவனாகிய சடாயு, பின்னும்‌, பெய்த வளையல்‌ 
களையுடைய அன்னப்பேடு போன்ற சீதையைப்‌ பார்த்தவனாய்‌, அர 
சர்க்கு அரசனாகிய தயரதன்‌ புதல்வனே ! “இந்த ஒளிவாய்ந்த 
நெற்றியையுடைய நங்கை இன்னாள்‌ என்று எனக்குச்‌ சொல்லுக ” 
என்றான்‌. 
ட கு:காலத்தாலும்‌ சீலத்தாலும்‌ சடாயு மூத்தவன்‌ ஆதலின்‌ 
* பெரியவன்‌ * எனப்‌ பெற்றான்‌. பெய்வளை அணங்கு, அன்னம்‌ 
அன்ன அணங்கு என்க. பெய்தல்‌, கையில்‌. செறித்தல்‌. நோக்‌ 
கினான்‌ முற்றெச்சம்‌. வாணுதல்‌, அன்மொழித்தொகை. *இன்னள்‌ 
என்ன - நினக்கு இன்ன உறவுடையவள்‌ என்று. சீதையின்‌ பெயரறி 
யானாகலின்‌ இவ்வாணுதல்‌ என உறுப்பால்‌ பெயர்‌ கூறினான்‌. (42) 


இலக்குவன்‌ விடை 


2823. அல்லி றுத்தன தாடகை யாதியா 
வில்லி றுத்த திடையென மேலைநாட்‌ 
புல்லி றுத்த தியாவும்‌ புகன்றுதன்‌ 
சொல்லி றுத்தனன்‌ றோன்றல்பின்‌ நோன்‌ நினான்‌. 


அல்‌ இறுத்து அன தாடகை ஆதியா 

வில்‌ இறுத்தது இடை என மேலை நாள்‌ 

புல்‌ இறுத்தது யாவும்‌ புகன்று, தன்‌ 

சொல்‌ இறுத்தனன்‌; தோன்றல்‌ பின்‌ தோன்‌ நினான்‌. 


பொ :--இராமனுக்குப்‌ பின்‌ தோன்றிய இலக்குவன்‌, முன்னாளில்‌ 
திகழ்ந்த, இருள்வந்து தங்கினாற்போன்ற கரிய நிறத்தினையுடைய 
தாடகைவதை முதலாக, (சனகன்‌ வைத்திருந்த சிவன்‌) வில்லை 
ஒடித்தது இடையாக, வனத்திற்குப்‌ புறப்பட்டுப்‌ புல்லில்‌ படுத்த 
செய்தி ஈறாக எல்லாவற்றையும்‌ சொல்லித்‌ தன்‌ சொல்லை முடித்துக்‌ 


கொண்டான்‌. 


கு:--அல்‌ - இருள்‌; தாடகையின்‌ கருநிறத்திற்கு உவமை. 

*அல்லொக்கு நிறத்தினாள்‌ ? (418) என முன்னர்க்‌ கூறியுள்ளதும்‌ 

காண்க. தாடகை என்றது, தாடகை வதையையும்‌, வில்‌ இறுத்தது 
15 


220 ஆரணிய காண்டம்‌ 


என்றது சீதையின்‌ திருமணத்தையும்‌, புல்லிறுத்தது என்றது 
கங்கைக்கரையில்‌ புல்லிடைப்படுத்த செயல்‌ முதலாகக்‌ காட்டில்‌ 
வதிந்ததையும்‌ குறிப்பால்‌ தெரிவித்தன ஆதலின்‌, * இவ்வாணுதல்‌ 
இன்ன ளென்ன இயம்புதி ' என்ற சடாயுவின்‌ கேள்விக்கு விடை 
கூறியதாயிற்று. இதனால்‌ வில்லை ஒடித்து இராமனால்‌ மணக்கப்‌ 
பெற்ற சீதையே இவள்‌ என்பதைச்‌ சடாயு உணரச்‌ செய்தான்‌ இலக்‌ 
குவன்‌. ஐந்து மூன்‌ றடுக்கிய அமளிமிசை தங்கவேண்டிய இராமன்‌, 
வனத்திற்குப்‌ புறப்பட்ட பின்‌ கங்கைக்‌ கரையில்‌ கல்லிடைப்படுத்த 
புல்லில்‌ பள்ளிகொண்ட செய்தி குகனால்‌ காட்டப்பட்டுப்‌ பரதனால்‌ 
காணப்பெற்ற பெரிய துன்பநிகழ்ச்சியாகக்‌ கூறப்பட்டதாகலின்‌ 
வனவாசத்தை அச்செய்லால்‌ உணர்த்தினான்‌ என்க. * கல்லிடைப்‌ 
படுத்த புல்லின்‌ வார்சிலைத்‌ தடக்கை வள்ளல்‌ வைகிய பள்ளி 
கண்டான்‌! (2429) என்று முன்‌ கூறியுள்ளது காண்க. இறுத்‌ 
கனன்‌ - முடித்தனன்‌'; தன்‌ சொல்லால்‌ விடையிறுத்தனன்‌ எனப்‌ 
பொருள்‌ கூறலும்‌ ஆம்‌. (43) 


இக்காட்டில்‌ தங்குக என்றல்‌ 
2824. கேட்டு வந்தனன்‌ கேழ்கிளர்‌ மெளலியான்‌ 
நோட்ட லங்கலி னீர்துறந்‌ தீர்வள 
நாட்டி னீவிரு நன்னுத ருனுமிக்‌ 


காட்டில்‌ வைகுதிர்‌ காக்குவென்‌ யானென்றான்‌. 


கேட்டு உவந்தனன்‌ கேழ்கிளர்‌ மெளலியான்‌? 

: தோட்டு அலங்கலினீர்‌ ! துறந்தீர்‌ வளம்‌; 
நாட்டின்‌ நீவிரும்‌ நல்‌ நுதல்‌ தானும்‌ இக்‌ 
காட்டில்‌ வைகுதிர்‌; காக்குவென்‌ யான்‌ '' என்றான்‌. 


பொ :--ஒளி விளங்குகின்ற மகுடத்தையுடைய சடாயு, இலக்‌ 
குவன்‌ கூறியதைக்‌ கேட்டு மகிழ்ந்தானாய்‌, இதழ்‌ நிறைந்த மலர்‌ 
மாலையை யுடையீர்‌! அரசச்‌ செல்வத்தைத்‌ துறந்தீர்‌; ஆயினும்‌ 
நாட்டில்‌ தங்கியிருந்தது போலவே நீங்களும்‌ நல்ல நெற்றியை 
யுடைய சீதையும்‌ இக்காட்டில்‌ அச்சமின்றித்‌ தங்குவீர்களாக ; யான்‌ 
(நுமக்கு இடையூறு வாராமல்‌) காப்பேன்‌ ' என்றான்‌. 


கு:--சடாயு மகுடம்‌ அணிந்திருந்தான்‌ என்பதை: * வாளிரவி 
யிற்பொலி மெளலி யான்றனை ” (2787) என்று முன்னர்க்‌ கூறியுள்‌ 
ளமையானும்‌ அறியலாம்‌. உவப்பினால்‌ முடியசைத்த குறிப்பை 
யுணர்த்தவேண்டி ஈண்டும்‌, *கேழ்கிளர்‌ மெளலியான்‌ ' என்று 


சடாயு காண்‌ படலம்‌ 227 


சிறப்பித்தவாறு. அலங்கல்‌ - மாலை. தோடு - இதழ்‌. வளம்‌ 
என்றது அரசச்‌ செல்வத்தை. நாட்டின்‌ என்புழி இன்‌ ஒப்புப்‌ 
பொருளது. நாட்டில்‌ அச்சமின்றி வாழ்வதுபோலவே அரக்கர்‌ 
களும்‌ விலங்குகளும்‌ தங்கும்‌ காட்டிலும்‌ அச்சமின்றித்‌ தங்குமின்‌ ! 
யான்‌ காப்பேன்‌ : என்று சடாயு உறுதி கூறினான்‌. (44) 


இராமன்‌ விடை 


2825. இறைவ வெண்ணி யகத்திய னீந்துள 
தறையு நன்மணி யாற்றி னகன்கரைத்‌ 
துறையு ளுண்டொரு சூழலச்‌ சூழல்புக்‌ 
குறைது மென்றன னுள்ளத்‌ துறைகுவான்‌. 


* இறைவ ! எண்ணி அகத்தியன்‌ ஈந்துளது, 
அறையும்‌ நல்‌ மணி ஆற்றின்‌ அகன்‌ கரைத்‌ 
துறையுள்‌ உண்டு ஒரு சூழல்‌; அச்சூழல்‌ புக்கு 
உறைதும்‌ ;' என்றனன்‌ உள்ளத்து உறைகுவான்‌. 
்‌ \ 


பொ:--யாவர்‌ உள்ளத்தும்‌ தங்குகின்ற பரம்பொருளாகிய 
இராமன்‌, (சடாயுவை நோக்கி) (தலைவனே! அகத்திய முனிவன்‌, 
(நாங்கள்‌ தங்குதற்குரிய பொருத்தமுடையது என்று) எண்ணி 
எங்கட்கு அருளியதாகிய, ஒலிக்கின்றதும்‌, நல்ல மணிகளையுடை 
யதும்‌ ஆகிய (கோதாவரி) ஆற்றின்‌ அகலமான கரையையுடைய 
துறையில்‌ ஓர்‌ இடமுண்டு; அவ்விடத்தில்‌ குடிபுகுந்து தங்கு 
கின்றோம்‌ ' என்று கூறினான்‌. 


கு:--அந்தரியாமியாக உள்ள பரம்பொருளே இராமன்‌ என்ற 
கருத்தால்‌, * உள்ளத்துறைகுவான்‌ ! என அவனைக்‌ குறித்தார்‌. 
சடாயு கழுகின்வேந்தனாகலாலும்‌ தங்கட்குத்‌ தந்‌ைத முறையினன்‌ 
ஆகலாலும்‌ அவனை, * இறைவ” என்று விளித்தான்‌. அகத்தியன்‌ 
ஈந்துளதாகிய சூழல்‌ என்க. அறையுமாறு, நல்மணியாறு என்‌ 
நியைக்க. சூழல்‌ - இடம்‌. அகத்தியன்‌ ஈந்துளது என்றது, அகத்‌ 
தியன்‌ இராமன்‌ சீதையுடன்‌ தங்குதற்குரியது எனக்‌ குறிப்பிட்ட 
தனையே. பெரியவர்கள்‌ குறிப்பிட்டதையே, கொடுக்கப்பட்டதாகக்‌ 
கருதினான்‌ இராமன்‌ என்பது இதனாலறியலாம்‌. நல்ல மரஞ்செடி 
கொடிகளும்‌ நீர்‌ நிலைகளும்‌ சூழ்ந்துள்ள இடம்‌, சூழல்‌ எனப்பட்டது 
எனலுமாம்‌. உறைதும்‌, உளப்பாட்டுத்‌ தன்மைப்பன்மை எதிர்‌ 
கால வினைமுற்று. உறைகுவான்‌, உறைதும்‌ என்றனன்‌ என்ற 
சொல்‌ நயம்‌ காண்க. (45) 


228 ஆரணிய காண்டம்‌ 


சடாயு சிறை நிழலில்‌ இராமன்‌ முதலியோர்‌ செல்லுதல்‌ 


2826. பெரிது நன்றப்‌ பெருந்துறை வைகிநீர்‌ 
புரிதிர்‌ மாதவம்‌ போதுமின்‌ யானது 
தெரிவு றுத்துவெ னென்றவர்‌ திண்சிறை 
விரியு நீழலிற்‌ செல்லவிண்‌ சென்றனன்‌. 


“ பெரிதும்‌ நன்று; அப்‌ பெருந்துறை வைகி, நீர்‌ 
புரிதிர்‌ மாதவம்‌; போதுமின்‌ ! யான்‌ அது 
தெரிவுறுத்துவென்‌ ”” என்று அவர்‌ திண்‌ சிறை 
விரியும்‌ நீழலில்‌ செல்ல, விண்‌ சென்றனன்‌. 


பொ :—* மிகவும்‌ நல்லது; அப்பெரிய துறையில்‌ நீங்கள்‌ தங்கி' 
மாதவம்‌ செய்வீர்களாக ; வாருங்கள்‌ ; யான்‌ அவ்விடத்தை உங்‌ 
கட்குக்‌ காட்டுகின்றேன்‌ ' என்றுகூறி, அவர்கள்‌, தன்‌ திண்ணிய 
சிறை விரித்த நிழலில்‌ நடந்து வரச்‌ சடாயு, விண்வழியே பறந்து 


சென்றனன்‌. 


கு :-அகத்தியன்‌ குறிப்பிட்ட இடத்தின்‌ அருமையுணர்ந்து: 
சடாயு, * பெரிதும்‌ நன்று” என்று பாராட்டினான்‌ ; அதை அவனும்‌ 
நன்கறிந்திருத்தலின்‌. புரிதிர்‌ மாதவம்‌ என்பது பெரிய தவத்தைச்‌ 
செய்யுங்கள்‌ என்று பொருள்‌ தந்ததோடு, எதிர்கால நிகழ்ச்சியைக்‌. 
குறிப்பால்‌ தெரிவிப்பதாய்‌, “புரிதிர்‌ மாது அவம்‌” எனப்‌ பிரிக்க. 
வும்பட்டுச்‌ சீையாகிய மாதை அவம்‌ செய்யுங்கள்‌ என்ற பொருளும்‌ 
தருதல்‌ காணலாம்‌. அப்பஞ்சவடியில்‌ இருக்கும்பொழுதுதான்‌ 
இராவணன்‌ சீதையைக்‌ கவர்ந்து செல்கின்றான்‌ என்பதை இங்கு. 
நினைக்க. போதுமின்‌ - வம்மின்‌. தெரிவுறுத்தல்‌ - காட்டுதல்‌. சிறை 
விரித்தலால்‌ உளதாகும்‌ நீழலைச்‌ சிறை விரியும்‌ நீழல்‌ என்றார்‌. 
விரியும்‌ நீழல்‌, காரணத்தின்‌ கண்‌ வந்த பெயரெச்சம்‌; ஈத்துவக்கு 
மின்பம்‌ என்புழிப்போல. (46). 


இராமன்‌ முதலியோர்‌ சோலையில்‌ தங்குதல்‌ 


2827. ஆய சூழ லறிய வுணர்த்தியத்‌ 
தூய சிந்தைய தோமில்‌ குணத்தினான்‌ 
போய பின்னைப்‌ பொருசிலை வீரரு 
மேய சோலை யினிதுசென்‌ றெய்தினார்‌. 


சடாயு காண்‌ படலம்‌ 229 


ஆய சூழல்‌ அறிய உணர்த்தி, அத்‌ 

தூய சிந்தைய தோம்‌ இல்‌ குணத்தினான்‌ 
போய பின்னைப்‌ பொரு சிலை வீரரும்‌ 
ஏய சோலை இனிது சென்று எய்தினார்‌. 


பொ :--அப்பஞ்சவடியை அறியும்படி உணர்த்திவிட்டு, அந்தத்‌ 
தூய்மையான சிந்தையையுடைய, குற்றம்‌ அற்ற குணத்தினனாகிய 
சடாயு சென்ற பின்பு, போர்செய்தற்குரிய வில்லை ஏந்திய வீரர்‌ 
களாகிய இராம இலக்குவரும்‌ (அகத்தியன்‌) ஏவிய சோலையை 
இனிதாகச்‌ சென்று அடைந்தார்கள்‌. 


கு சிந்தைய - சிந்ததயையுடைய; அகரம்‌ குறிப்புப்‌ பெய 
ரெச்சவிகுதி; “கால குருகு” என்புழிப்போல. தோம்‌. குற்றம்‌. 
குற்றமில்லாத குணத்தினனாதற்கு அவன்‌ தூய சிந்தையே 
காரணம்‌ என்பது புலப்படுத்தியவாறு. பஞ்சவடியில்‌ தங்கின 
.மைக்குக்‌ காரணம்‌, அங்கு அரக்கர்‌ வருகை மிகவுண்டு, அவரொடு 
போர்‌ செய்தல்‌ வேண்டும்‌ என்பதே ஆதலின்‌ அதற்கேற்பப்‌ (பொரு 
சிலை வீரர்‌”? என அவ்விராம இலக்குவரைக்‌ குறிப்பிட்டவாறு. ஏய 
சோலை என்பதற்குத்‌ தமக்குப்‌ பொருத்தமான சோலை எனலுமாம்‌. 
இனிது சென்று எய்துதலாவது இடையூறு இன்றி அடைதல்‌, (47) 


சடாயு அவர்களைக்‌ குறிக்கொண்டு காத்தல்‌ 

2828. வார்ப்பொற்‌ கொங்கை மருகியை மக்களை 
யேர்ப்பச்‌ சிந்தனை யிட்டவ்‌ வரக்கர்தஞ்‌ 
சீர்ப்பைச்‌ சிக்கறத்‌ தேறினன்‌ சேக்கையிற் 
பார்ப்பைப்‌ பார்க்கும்‌ பறவையிற்‌ பார்க்கின்றான்‌. 
வார்ப்‌ பொன்‌ கொங்கை மருகியை, மக்களை 
ஏர்ப்பச்‌ சிந்தனை இட்டு அவ்வரக்கர்தம்‌ 
சீர்ப்பைச்‌ சிக்கு அறத்‌ தேறினன்‌, சேக்கையில்‌ 
பார்ப்பைப்‌ பார்க்கும்‌ பறவையில்‌ பார்க்கின்றான்‌. 


பொ :--அந்த அரக்கர்களுடைய வலிமைச்‌ சிறப்பை ஐயமின்றித்‌ 
தெளிந்தவனாகிய சடாயு, கூட்டிலுள்ள குஞ்சுகளைப்‌ பார்க்கும்‌ தாய்ப்‌ 
பறவைபோலக்‌ கச்சணிந்த பொன்னிறமான நகில்களையுடைய 
சீதையாகிய மருகியையும்‌, 'இராம இலக்குவர்களாகிய மக்களையும்‌, 
சிந்தனை எழுச்சிகொள்ளுமாறு (விழிப்புடன்‌) செலுத்திப்‌ பார்த்துக்‌ 


கொண்டுள்ளான்‌. 


280 ஆரணிய காண்டம்‌ 


கு:—தேறினன்‌, வினையாலணையும்‌ பெயர்‌. தேறினனாகிய 
சடாயு மருகியை மக்களைச்‌ சிந்தனை ஏர்ப்ப இட்டுப்‌ பார்க்கின்றான்‌ 
என இயையும்‌. ஏர்‌ - எழுச்சி, சிந்தனை ஏர்ப்ப இட்டுப்‌ பார்த்த 
லாவது, கருத்தின்றிக்‌ கண்ணால்‌ மட்டும்‌ நோக்காது, சிந்தனையை 
எழுச்சியுடன்‌ செலுத்திக்‌ கண்ணும்‌ கருத்தும்‌ ஒன்றப்‌ பார்த்தல்‌. 
சேக்கை - பறவைக்‌ கூடு. சேக்கையில்‌ பார்ப்பைப்‌ பார்க்கும்‌. 
பறவையில்‌ என்றமையால்‌ சீதை முதலியோரைக்‌ காப்பதில்‌ சடாயு 
கொண்டுள்ள கருத்தும்‌, தலை அன்பும்‌ தெளிவாகும்‌. காக்கப்பட 
வேண்டிய இன்றியமையாமையுடையவள்‌ சீதையே யாதலின்‌ 
“மருகியை' முன்‌ எடுத்துரைத்தார்‌. அரக்கர்‌ கவர்தற்குரிய அழ 
குடையவள்‌ என்பது தோன்ற *வார்ப்‌ பொற்‌ கொங்கை மருகியை” 
என்றார்‌. சீதை அரக்கரால்‌ கவரப்படலாம்‌ என்ற ஐயம்‌ சடாயுவுக்கு. 
உண்டு என்பது இதனால்‌ அறியலாம்‌. (48). 


சடாயு காண்‌ படலம்‌ முற்றிற்று. 


5. சூர்ப்பணகைப்‌ படலம்‌ 


சூர்ப்பணகையைப்‌ பற்றிய செய்தியை அறிவிக்கும்‌ பகுதி 
யாகலின்‌ இப்பகுதி சூர்ப்பணகைப்‌ படலம்‌ எனப்‌ பெயர்‌ பெறு 
கின்றது. சூர்ப்பணகை என்பது, முறம்‌ போன்ற நகங்களை 
யுடையவள்‌ என்ற காரணம்‌ பற்றிய பெயராகும்‌. சூர்ப்பம்‌-முறம்‌. 
இனி, சூர்ப்பம்‌ என்ற சொல்‌, குருதி நிறைந்த பாண்டம்‌ என்னும்‌ 
பொருளையும்‌ தருதலுண்டு. குருதி நிறைந்த பாண்டத்தையேந்தி 
வந்து முனிவர்‌ செய்யும்‌ வேள்விகளில்‌ சொரிந்து அழிவு செய்கின்‌ 
றவள்‌ என்ற காரணமும்‌ அப்பெயரில்‌ புலப்படுதல்‌ காணலாம்‌. 


இப்படலம்‌, சில ஏடுகளில்‌ முதல்‌ ஒன்பது செய்யுளும்‌ தனியே 
பிரிக்கப்‌ பெற்றுப்‌ (பஞ்சவடிப்‌ படலம்‌” என்ற பெயரோடு காணப்படு 
கின்றது; சில ஏடுகளில்‌ கோதாவரிப்‌ படலம்‌ என்றும்‌ காணப்படு 
கின்றது. மேல்‌ உள்ள பகுதிக்கு சூர்ப்பநகி மூக்கரி படலம்‌ எனச்‌ 
சில ஏடுகளிலும்‌, சூர்ப்பணகைப்‌ படலம்‌ எனச்‌ சில ஏடுகளிலும்‌ 
பெயர்‌ காணப்படுகின்றது. 


சூர்ப்பணகை இராவணன்‌ முதலிய மூவர்க்கும்‌ தங்கை. பிரமன்‌ 
மகனாகிய புலத்தியன்‌ மகன்‌ விச்சிரவசுவின்‌ இரண்டாவது மனைவி 
கேகசியின்‌ மகள்‌. காலகேயருள்‌ ஒருவனான வித்யுச்சிகுவன்‌ என்‌ 
பானுக்கு மனைவி. இராவணன்‌ காலகேயரை அழிக்கும்போது தன்‌ 
தங்கை கணவன்‌ என்பதை மறந்து இந்த வித்யுச்சிகுவனையும்‌ 
அழித்துவிட்டான்‌. கணவனையிழந்த சூர்ப்பணகை, இராவணன்‌ 
கால்களில்‌ விழுந்து தன்‌ துன்ப மிகுதியைக்‌ கூறிப்‌ புலம்பி முறை 
யிட்டாள்‌. இராவணன்‌ அவளுக்கு அமைதி மொழிகள்‌ பல சொல்லித்‌ 
தண்டக வனத்தில்‌ விரும்பியவாறு தங்கியிருக்கலாம்‌ என ஆணை 
தந்து அவளுக்குப்‌ பாதுகாவலாகப்‌ பெரும்படையுடன்‌ கர தூடணர்‌ 
களை இருக்கச்‌ செய்தான்‌. அவ்வாறே அங்குக்‌ குடியேறி அங்குள்ள 
முனிவர்களைத்‌ துன்புறுத்திக்‌ கொண்டு சூர்ப்பணகை மகிழ்ச்சியோடு 
திரிந்து கொண்டிருக்கின்றாள்‌. 

கோதாவரி ஆற்றங்கரையில்‌ பஞ்சவடியில்‌ இராம இலக்குவர்‌ 
சீதையுடன்‌ தங்கியிருந்த நாட்களில்‌ ஒருநாள்‌ இச்சூர்ப்பணகை, 
இராமனுடைய திருமேனியின்‌ அழகைக்‌ கண்டு ஆராத காதல்‌ 
கொண்டு திருமகளின்‌ தியானத்தால்‌ எழில்மிகு வடிவம்‌ பெற்று 
அவ்விராமன்‌ எதிரில்‌ மெல்லென ஒதுங்கிச்‌ சென்று தன்னை 
மணந்துகொள்ளுமாறு வேண்டுகின்றாள்‌. இராமன்‌ விளையாட்டாக 
வேறு காரணம்‌ கூறி மறுக்கின்றான்‌. அவள்‌ தன்னை மணந்து 


292 ஆரணிய காண்டம்‌ 


கொள்ளுதல்‌ தக்கது என்பதைப்‌ பல காரணத்தால்‌ நிறுவி 
வற்புறுத்துகின்றாள்‌. இராமன்‌ சிரித்துக்கொண்டு அவளைக்‌ 
குறிப்பால்‌ இகழ்ந்து கொண்டிருக்கும்போது கற்பின்‌ வடிவாகிய 
சீதை, பன்னசாலையினின்றும்‌ அங்கு வருகின்றாள்‌. அவளழகைக்‌ 
கண்டு சூர்ப்பணகை வியந்தாளாயினும்‌, தன்‌ காதலுக்கு இவள்‌ 
இடையூறாவள்‌ என்று கருத்துட்கொண்டு, * வருகின்‌ றவள்‌ அரக்கி; 
இவ்வுருவம்‌ உண்மையானதன்று' என்று கூறிக்‌ கொண்டு, 
சீதையைத்‌ தாக்கச்‌ செல்லும்போது, இராமன்‌ அவளை வெகுண்டு 
கூறிவிட்டு, அஞ்சித்‌ தன்னையடைந்த சீதையுடன்‌ பன்னசாலைக்குள்‌ 
போய்விடுகின்றான்‌. அவன்‌ அழகு வலையில்‌ அகப்பட்டுக்‌ 
கொண்ட சூர்ப்பணகை, செய்வதறியாது திகைக்கின்றாள்‌; 
இராமனையணையும்வழி யாதெனச்‌ சிந்திக்கின்றாள்‌. பொழுதும்‌ 
மறைகின்றது; இருள்‌ விரிகின்றது. சூர்ப்பணகையின்‌ காம நோய்‌ 
மிகுகின்றது. திங்களையும்‌ தென்‌ றலையும்‌ நோக்கிப்‌ புலம்புகின்றாள்‌. 
பறவைகளையும்‌ விலங்குகளையும்‌ பார்த்துப்‌ பரிந்த மொழி பல பகர்‌ 
கின்றாள்‌. மேகத்தை இராமன்‌ என மயங்கித்‌ தழுவுகின்றாள்‌. 
மன்மதன்‌ வேதனையும்‌ நிலவின்‌ வெம்மையும்‌ தென்றலின்‌ தீங்கும்‌ 
தீரும்‌ வண்ணம்‌ ஒரு மலைக்குகையில்‌ நுழைகின்றாள்‌. அங்கும்‌ 
அவள்‌ காமத்தீ தணியாது வருந்துகின்றாள்‌. இரவெல்லாம்‌ 
இவ்வாறு வருந்தின சூர்ப்பண கையின்‌ வருத்தம்‌$தணியப்‌ பொழுது 
புலர்கின்றது; இராமனை அடைதற்கு ஒரு சூழ்ச்சியும்‌ தோன்று 
கின்றது. மிகப்‌ பேரழகி யொருத்தி தன்னருகில்‌ உள்ள வரையில்‌ 
தன்னை இராமன்‌ கண்ணெடுத்தும்‌ பாரான்‌; ஆதலின்‌ விரைந்து 
ஓடிச்‌ சென்று அவ்வழகியை யெடுத்து வந்து குகையில்‌ மறைத்து 
வைத்துவிட்டு, அவள்‌ வடிவத்தைத்‌ தான்‌ பூண்டு தன்‌ வடிவைப்‌ 
புலப்படுத்தாது அவன்‌ மனைவியாக வாழ்வதே நல்லறிவு என்று 
எண்ணித்‌ துணிகின்றாள்‌. பன்னசாலைக்கு விரைகின்றாள்‌. இராமன்‌ 
பன்னசாலையில்‌ இல்லாமல்‌ ஆற்றங்கரையில்‌ காலை வழிபாடு செய்து 
கொண்டிருப்பதைக்‌ கண்டு தன்‌ கருத்து நிறைவேறிற்று என 
மகிழ்ந்து உள்‌ நுழைந்து சீதையைப்‌ பற்றுகின்றாள்‌. அருகிலுள்ள 
சோலையிலிருந்து சீதையைக்‌ காவல்‌ புரிந்து நின்ற இலக்குவன்‌ 
கண்டு விரைந்து வந்து சூர்ப்பணகையின்‌ கூந்தலைப்‌ பற்றிக்‌ 
கொண்டு உடைவாளை வாங்கி அவள்‌ மூக்கையும்‌ காதையும்‌ முலைக்‌ 
கண்களையும்‌ அறுத்துவிட்டுச்‌ சினம்‌ தணிந்து நின்றான்‌. உறுப்‌ 
பறுப்புண்ட சூர்ப்பணகை இராவணன்‌ முதலிய உறவினர்களின்‌ 
பெயரையெல்லாங்‌ கூறி அவர்‌ ஆற்றல்‌ புலப்படத்‌ தன்னை வந்து 
காக்குமாறு முறையிட்டுப்‌ புலம்புகின்றாள்‌. காலை வழிபாடு செய்து 
கொண்டிருந்த இராமனும்‌ அதை முடித்துக்கொண்டு அங்கு 
வருகின்றான்‌. அவனைக்‌ கண்டதும்‌, உன்‌ திருமேனிக்கு அன்பு 
இழைத்த வன்பிழையால்‌ யான்‌ பட்ட படி இது காண்‌ என்று எதிர்‌ 


சூர்ப்பணகைப்‌ படலம்‌ 233 


விழுந்து அழுகின்றாள்‌. நிகழ்ந்ததை அநுமானத்தால்‌ உய்த்‌ 
துணர்ந்த இராமன்‌, “அம்மனை, நீ யார்‌ ?' என்று வினவுகின்றான்‌. 
இன்னாள்‌ என்பதை அவளும்‌ விவரிக்கின்றாள்‌. “தவம்‌ செய்யும்‌ 
எம்மிடத்தில்‌ அரக்கியாகிய நீ என்செய வந்தாய்‌ ?' என்கின்றான்‌ 
இராமன்‌. அவள்‌, வெங்காம வெம்பிணிக்கு மாமருந்தே ! நேற்றும்‌ 
வந்திலனோ ? என்று பழமை பாராட்டுகின்றாள்‌. “திருமகளே எனக்‌ 
கண்டார்‌ கருதுமாறு நேற்று வந்தவர்தாமோ நீர்‌?' என்று 
எள்ளுதற்‌ குறிப்பால்‌ இராமன்‌ வினவ, அவள்‌, மூக்கு முதலியன 
அறுப்புண்டால்‌ அழகு அழியாதோ ? என்கின்றாள்‌. 


பின்‌ இராமன்‌ இலக்குவனை நோக்கி, ‘இவள்‌ செய்த பிழை 
யாது?' என்று வினவுகின்றான்‌. இவள்‌ சீதையைத்‌ தின்பதற்கோ, 
அல்லது தூக்கிச்‌ செல்லுதற்கோ, விரைந்தோடிப்‌ பற்றினாள்‌ 
என்கின்றான்‌ இலக்குவன்‌. அரக்கி உடனே,  *மாற்றவளைக்‌ 
கண்டக்கால்‌ அழலாதோ மனம்‌ ?' என்று அமைதி கூறுகின்றாள்‌. 
இராமன்‌ வெகுண்டு, *பேடிப்‌ போரில்‌ வல்ல அரக்கர்குலத்தை 
'வேரோடு அழிப்பதற்குத்‌ தேடி வந்துள்ளோம்‌. அழிவைத்‌ தேடிக்‌ 
கொள்ளாது ஓடிப்‌ போ' என்று கூறுகின்றான்‌. 


சூர்ப்பணகை, “பிரமன்‌ முதலிய தேவர்களே இராவணனுக்குக்‌ 
கப்பம்‌ கட்டும்‌ குடிமக்கள்‌ என்றால்‌, அவன்‌ ஆற்றலை மதியாது, 
விரைவது நுமக்கு நல்லதன்று; அவனுக்கு மாறாய்‌ நின்று இம்மூவுல 
கத்துள்ளோரில்‌ யாரும்‌, தங்கள்‌ தலைகளைக்‌ காத்துக்கொண்டு 
அமக்குத்‌ துணையாய்‌ வந்து நும்மைக்‌ காப்போர்‌ இலர்‌. பெரிய 
போரில்‌ உங்களைப்‌ புறங்காப்பேன்‌; விண்ணில்‌ சுமந்து திரிவேன்‌; 
நீங்கள்‌ விரும்பியதைக்‌ கொணர்ந்து தருவேன்‌. குலத்தாலும்‌ 
நலத்தாலும்‌ நினைந்ததைத்‌ தரும்‌ வலத்தாலும்‌ என்னைப்‌ போன்றார்‌ 
யாரேனும்‌ இருந்தால்‌ சொல்லுங்கள்‌. மூக்கை அறுத்ததும்‌ என்‌ 
மேல்‌ வைத்த பற்றினால்தான்‌ என்பதை உணர்ந்தே முன்னையினும்‌ 
இரட்டிப்பாக நும்பால்‌ ஆசை வைத்துள்ளேன்‌. என்னை இவ்வாறு 
அங்கபங்கப்படுத்திய) த அரக்கர்‌ அறியின்‌ அந்தப்பழியால்‌ 
உலகமே அழியும்‌; இவற்றையெல்லாம்‌ எண்ணிப்‌ பார்த்து இப்பழி 
யைத்‌ துடைத்து உலகுக்கு உதவி செய்து என்னோடு இனிதாக 


வாழ்வீர்களாக” என்று கூறுகின்றாள்‌. 


இராமன்‌ வெகுண்டு, *வல்லரக்கி! நின்‌ பாட்டியாகிய தாட 
கையின்‌ உயிர்‌ கவர்‌ ந்த அம்பு இருக்கின்றது; மேலும்‌ அரக்கர்‌ குலம்‌ 
'தொலைப்பதற்கே இங்குத்‌ தோன்றி நின்றேன்‌; உன்னுடை அற்ப 
ஒழுக்கத்தை விடுத்துச்‌ செல்‌ ! தயரதன்‌ மக்களாகிய நாங்கள்‌, தாய்‌ 
சொல்லைத்‌ தலைமேற்கொண்டு காட்டுக்கு வந்தோம்‌; முனிவர்‌ 
வேண்டியவாறே அரக்கர்குலம்‌ தொலைத்த பின்னரே எம்‌ அயோத்தி 


294 ஆரணிய காண்டம்‌ 


நகர்க்குச்‌ செல்வோம்‌. நீ வலியவர்‌ என்று கூறிய எல்லோரையும்‌ 
கொண்டு வருக; நின்‌ கண்ணெதிரே அவர்கள்‌ அனைவரையும்‌ 
கொல்லுகின்றோம்‌' என்கின்றான்‌. 


அவ்வாறு வெகுண்டு கூறியபோதும்‌ சூர்ப்பணகை அகலாத 
வளாய்‌, “ நீங்கள்‌ நினைத்தவாறு செய்யலாம்‌; அரக்கரை 
வெல்லலாம்‌; என்னைக்‌. கண்ணெடுத்துப்‌ பார்ப்பீராயின்‌ நுமக்குத்‌ 
துணை யாவேன்‌; அவளைக்‌ கைவிட இயலாது என்றாலும்‌ யான்‌ இரண்‌ 
டாவது மனைவியாக இருந்தால்‌ மிகையன்று. அரக்கர்‌ மாயங்களை 
யெல்லாம்‌ முன்னமேயறிந்து தடுப்பேன்‌. ஒருகால்‌ நின்‌ உள்ளத்‌. 
தைக்‌ கொள்ளை கொண்டவள்‌ ஒருத்தியே போதும்‌ என்பாயாயின்‌, 
ன்‌ இளையானோடு என்னை இருக்கச்‌ செய்வாயாக. அவ்வாறு 
சய்தால்‌ சூரியனையும்‌-சந்திரனையுங்‌ கூடச்‌ சிறைவைத்த இராவண 
னுக்கு இளைக்கமாட்டேன்‌' என்கின்றாள்‌. இவ்வாறு வற்புறுத்திய 
சூர்ப்பணகைமேல்‌ ஏவுங்‌ குறிப்பால்‌ வேலைக்‌ கடைக்கணித்து 
இலக்குவன்‌, (இவளைக்‌ கொல்லவில்லையாயின்‌ இவ்வாறே நெடிது 
நேரம்‌ நம்மை விடாது துன்புறுத்திக்கொண்டே இருப்பாள்‌; 
தங்கள்‌ திருவுள்ளம்‌ யாது ?' என இராமனை வேண்ட, அவனும்‌, 
*போகாளேல்‌ ஆக' என்கின்றான்‌. அவன்‌ குறிப்பறிந்த சூர்ப்ப 
ணகை, “இங்கிருந்தால்‌ இனி என்னுயிரை இழப்பேன்‌' என்று 
எண்ணி, :*மூக்கிழந்த பின்னும்‌ உயிர்‌ வாழ்தல்‌ ஆற்றுவனோ? 
வஞ்சனையாக நுங்கள்‌ நிலைமையை அறிந்து கொள்ளவே இவ்வாறு 
கூறினேன்‌; உங்களுக்கு எமனாகக்‌ கரனைக்‌ கொணர்கின்றேன்‌ 
இப்பொழுதே” என்று கூறி வயிரங்கொண்டு விரைந்து கரன்பாற்‌: 
சென்றாள்‌ என்பது இப்படலத்தில்‌ கூறப்படும்‌ கதைப்பகுதியாகும்‌. 


கம்பர்‌, வான்மீகத்தோடு வேறுபடும்‌ இடங்கள்‌ 
1. சூர்ப்பணகைப்‌ படலத்தில்‌ கம்பர்‌ வான்மீகத்தோடு பெரிதும்‌ 
வேறுபடுகிறார்‌. சூர்ப்பணகை இராமனைச்‌ சந்திக்கும்போது, பெரு. 
வயிறும்‌ வளையெயிறும்‌ உடைய அரக்கியாகவே இருந்தாள்‌ என 
வான்மீகம்‌ கூறுகின்றது. ஆயின்‌ இராமனிடம்‌ உரையாடும்போது 
வேண்டும்‌ உருவம்‌ எடுக்க வல்லவள்‌ என்பதைத்‌ தெரிவித்ததாகக்‌ 
கூறுகின்றது. 


திருமகள்‌ போன்ற எழிலுருவம்‌ தாங்கிச்‌ சூர்ப்பணகை 
மெல்லென ஒதுங்கி வந்து இராமனைக்‌ கண்டதாகக்‌ கூறியுள்ளார்‌ 
கம்பர்‌. வேண்டு முருக்கொள்ளவல்ல ஒருத்தி எழில்‌ மிக்க இராமன்‌ 
தன்னை விரும்பவேண்டும்‌ என்று எண்ணுகின்ற இவ்வமையத்தில்‌ 
அவ்வாற்றலைப்‌ புலப்படுத்தாது இருப்பளோ ? என்ற எண்ணத்தால்‌ 
வல்லுருவம்‌ நீங்கி மெல்லுருவம்‌ தாங்கி இராமனெதிர்‌ சூர்ப்பணகை 


சூர்ப்பணகைப்‌ படலம்‌ 23> 


வந்ததாகக்‌ கம்பர்‌ கூறியிருத்தல்‌ வேண்டும்‌. மிக்க அழகுடைய: 
ளாகத்‌ தன்னைக்‌ காட்டவேண்டிய காதற்‌ காலத்தில்‌ வேண்டுருவம்‌ 
எடுக்கவல்ல தன்னாற்றலைப்‌ புலப்படுத்தியதாகக்‌ கூறியதே 
பொருத்தமாகத்‌ தோன்றுகின்றது. கதைப்போக்கும்‌ சுவை நலம்‌ 
மிக்கதாக அமைகின்றது. “'கலைவணக்கு நோக்கரக்கி மூக்கை: 
நீக்கி” (பெருமாள்‌ திருமொழி-10-5) எனக்‌ குலசேகராழ்வார்‌, 
அவள்‌ கண்ணழகைச்‌ சிறப்பித்த குறிப்பை மனத்திற்கொண்டு 
கம்பர்‌ இவ்வாறு கூறினர்‌ போலும்‌. 


2. பன்னசாலையில்‌ சீதை உடன்‌ இருக்க, இராமன்‌ இலக்கு. 
வனுக்குக்‌/ கதை சொல்லிக்கொண்டிருந்ததாகவும்‌, அவ்வமையத்தில்‌ 
சூர்ப்பணகை அங்கு வந்ததாகவும்‌ வான்மீகம்‌ கூறுகின்றது. 


தன்‌ இளவல்‌ முன்னிலையிலும்‌ தன்‌ மனைவி முன்னிலையிலும்‌ 
இராமன்‌ சூர்ப்பணகையோடு விளையாட்டாகக்‌ காதற்குறிப்புள்ளவன்‌ 
போல்‌ பேசினான்‌ என்று கூறுவதைக்‌ காட்டிலும்‌, தனித்திருந்த. 
போது அவ்வாறு பேசினான்‌ என்று கூறுவதே பொருத்தமாகும்‌ 
என்ற கருத்தால்‌ பன்னசாலைக்கு அருகில்‌ உள்ள தனியிடம்‌ 
அடைந்து இராமன்‌ இருந்தபோது சூர்ப்பணகை கண்டு பேசியதாக 
அமைத்துள்ளார்‌ கம்பர்‌. சூர்ப்பணகையோடு இராமன்‌ உரையாடிக்‌ 
கொண்டிருக்கையில்‌ அவள்‌ ஆசையையும்‌, அறியாமையையும்‌ 
கண்டு பெருகச்‌ சிரித்தானாக, அதைக்‌ கேட்டுச்‌ சீதை கடிகமழ்‌ 
சாலை நின்றும்‌ வந்ததாக அமைத்திருத்தல்‌, மிகப்‌ பொருத்த 
முடையதாகக்‌ கதை நிகழ்ச்சியின்‌ சுவையை மிகுதிப்படுத்துவதாக. 
விளங்கல்‌ காணலாம்‌. அங்கு வந்த சீதையைத்‌ துடுமெனக்‌ கண்டு 
. அவளழகின்‌ மிகுதியைத்‌ தனக்குள்‌ வியந்ததாகவும்‌ பின்‌ தன்‌ 
காதலுக்குத்‌ தடையாகத்‌ தன்னைப்போல்‌ நடுவில்‌ வந்ததாக அவளை 
எண்ணித்‌ தன்‌ தன்மையெல்லாம்‌ அவளுக்கேற்றி, *வருமிவள்‌ 
மாயம்‌ வல்லள்‌, வஞ்சனை அரக்கி' எனவும்‌, உரு இது மெய்யதன்று, 
ஊனுகர்‌ வாழ்க்கையாளைக்‌ காண அஞ்சுகின்றேன்‌” எனவும்‌ சூர்ப்ப: 
ணகை கூறியதாக அமைத்தது, கேட்போர்க்கு நகைச்சுவை 
யளிப்பதாய்‌ மாறுபடுபுகழ்‌ நிலையாய்‌ அவள்‌ இயல்பை உள்ளவாறு 
உணர்த்துவதாய்ச்‌ சிறப்பாக விளங்குதல்‌ காணலாம்‌. 


3. சூர்ப்பணகை, இராமனைச்‌ சந்தித்ததும்‌, சூர்ப்பனகையின்‌ 
உறுப்பறுப்பும்‌ ஒரே நாளில்‌ நிகழ்ந்ததாக வான்மீகம்‌ கூறும்‌. 


கம்பர்‌, சூர்ப்பணகை இரண்டாம்‌ நாள்‌ வந்தபோதே உறுப்பு: 
அறுப்புண்டதாகக்‌ கூறியுள்ளார்‌. இராமனைத்‌ தனியாகக்‌ கண்டு 
காதலித்த சூர்ப்பணகை, பின்‌ சீதை ஒருத்தி இருப்பதைக்‌ கண்டு 
பொருமை கொண்டு சில பேசியதும்‌, இராமன்‌ சீதையை யழைத்துக்‌. 


236 ஆரணிய காண்டம்‌ 


கொண்டு பன்னசாலையுள்‌ புக்கானாக, அவ்வரக்கி, காமமெனும கடு 
நெருப்பால்‌ வெந்து இரவெல்லாம்‌ காட்டில்‌ அல்லற்பட்டுக்‌ காம 
மிக்க கழிபடர்‌ கிளவிகளைச்‌ சொல்லிக்கொண்டு இரவினை அரிதிற்‌ 
கழித்து, இராமனைக்‌ கூடும்‌ நெறி யாதென ஆராய்ந்து தெளிந்து 
சூரியன்‌ உதித்ததும்‌ மீண்டும்‌ பன்னசாலைக்கு வந்தவள்‌, சீதை 
தனித்திருந்தது கண்டு விரைந்து எடுக்கச்‌ சென்றதாகவும்‌ அருகி 
லுள்ள சோலையில்‌ காவல்‌ செய்துகொண்டிரு ந்த இலக்குவன்‌ கண்டு 
விரைந்து வந்து அச்சூர்ப்பணகையின்‌ மூக்கு முதலிய உறுப்புக்களை 
அறுத்ததாகவும்‌ கூறியது, கதையைச்‌ சுவைமிக்கதாக்கியுள்ளது. 
சூர்ப்பணகை இராமனைக்‌ கண்ட பின்‌ ஓரிரவைக்‌ காமநோயோடு 
கழித்ததாகவும்‌ அவ்விரவெல்லாம்‌ இராமனைக்‌ கூடும்‌ நெறியை 
ஆராய்ந்து தெளிந்து சீதையை மறைத்துவிட்டு அச்சீதையின்‌ 
உருவம்‌ தாங்கி இராமனோடு வாழ்தல்‌ வேண்டும்‌ என்ற முடிவுக்கு 
வந்ததாகவும்‌ கூறி, அவள்‌ காம மிகுதியைப்‌ புலப்படுத்தியுள்ளார்‌: 
வான்மீகத்தில்‌ கூறப்படாததாயினும்‌ பாகவதத்தில்‌ கூறப்படு 
வதால்‌, சூர்ப்பணகையின்‌ நகிலையும்‌ அறுத்த செய்தியைக்‌: கம்பர்‌ 
சேர்த்துக்‌ கூறியுள்ளார்‌. காமத்தால்‌ வலிய வந்து வற்புறுத்துப 
வட்கு ஏற்ற தண்டனையாக எண்ணி இதைச்‌ சேர்த்தார்‌ போலும்‌. 


4, இராம இலக்குவர்‌ எதிரில்‌ உள்ளபோதே சூர்ப்பணகை, 
சீதையைத்‌ தூக்க முயன்றதாகவும்‌, இராமன்‌ கட்டளையின்படி 
இலக்குவன்‌ அவளுறுப்புக்களை அறுத்ததாகவும்‌ வான்மீகம்‌ 
கூறும்‌. வீரர்‌ இருவர்‌ முன்னிலையில்‌ சீதையைச்‌ சூர்ப்பணகை 
எடுக்கமுயன்றதாகக்‌ கூறுவது உலகியலுக்குப்‌ பொருத்தமாகக்‌ 
காணப்படாமையின்‌, இராமனும்‌ இலக்குவனும்‌ அண்மையில்‌ இல்‌ 
லாத அமையத்தில்‌ அங்ஙனம்‌ செய்ய முயன்றதாகக்‌ கம்பர்‌ மாற்றி 
யமைத்துள்ளார்‌. மேலும்‌ அருளாளனாகிய இராமன்‌ ஆணையின்‌ படி 
இலக்குவன்‌ சூர்ப்பண கையின்‌ உறுப்பறுத்த செயல்‌ நிகழ்ந்ததாகக்‌ 
கூறுவதினும்‌, அவன்‌ இல்லாத நிலையில்‌ இலக்குவனே அது செய்த 
தாகக்‌ கூறியது நாகரிகமாகவும்‌ இராமன்‌ பெருமையைப்‌ புலப்படுத்‌ 
துவதாகவும்‌ உள்ளது. 


5. கோதாவரிக்கரையில்‌ காலை வழிபாடு செய்துகொண்டிருந்த 
இராமன்‌ அதை முடித்தபின்‌ சூர்ப்பனகையின்‌ விளிகுரல்‌ கேட்டு 
வந்ததாகக்‌ கூறியதும்‌, வந்த இராமனைக்‌ கண்டதும்‌ அவள்‌ * நின்‌ 
திருமேனிக்கு அன்பிழைத்த வன்பிழையால்‌ யான்‌ பட்டபடி இது 
காண்‌" என எதிரில்‌ வீழ்ந்ததாகக்‌ ' கூறியதும்‌, மீட்டும்‌ பழைய 
காதலையே நினைந்து தான்பட்ட துன்பத்தையும்‌ மறந்து, உறுப்‌ 
பறுத்த செயலும்‌ நன்மைக்கே என்று கூறித்‌ தன்னை யேற்றுக்‌ 
கொள்ளுமாறு வேண்டியதாகக்‌ கூறியதும்‌ கம்பரின்‌ கற்பனையே 
யாயினும்‌ இவையாவும்‌ காப்பியத்தில்‌ நகைச்சுவையை யுண்டாக்‌ 


சூர்ப்பணகைப்‌ படலம்‌ 297 


கும்‌ நல்லுறுப்பாய்‌ அமைந்து படிப்போர்க்கு மகிழ்ச்சியை யூட்ட 
வல்லதாதல்‌ காண்க. 


6. சூர்ப்பணகை, இராம இலக்குவரைக்‌ கண்டவுடன்‌ நீர்யார்‌ ? 
அரக்கர்க்கே யுரிய இவ்வனத்திற்கு வந்த காரணம்‌ என்ன ? என்று 
கேட்க, அவட்கு இராமன்‌ தன்‌ வரலாற்றை அமைதி நிலையில்‌ கூறிய 
காக வான்மீகம்‌ கூறுகின்றது. ஆனால்‌, உறுப்பு அறுப்புண்ட நிலை 
யிலும்‌ விடாது தம்மை வற்புறுத்தும்‌ அவள்‌ கழிபெருங்‌ காமத்தைக்‌. 
கண்டு வெகுண்டு இராமன்‌ தன்‌ வரலாற்றைக்‌ கூறிப்‌ பின்‌ 
அரக்கரை அழிக்கவே வனத்திற்கு வந்ததாகவுங்‌ கூறி அவளை 
அச்சுறுத்தியதாகக்‌ கம்பர்‌ கூறியுள்ளார்‌. 

7. தன்னை மணந்துகொள்ளுமாறு வற்புறுத்திய சூர்ப்பண 
கைக்கு இராமன்‌, * நான்‌ மனைவியுடன்‌ இருப்பதால்‌ நீ சக்களத்தி 
யுடன்‌ வாழவேண்டிய சங்கடத்தை யேற்கவேண்டி வரும்‌; என்‌ 
தம்பி மனைவியுடன்‌ இல்லாதிருத்தலின்‌ அவனை மணந்துகொள்வது 
பொருந்தும்‌. அவன்‌ உனக்கேற்ற கணவனாவான்‌ ' என்று கூறின 
தாகவும்‌, அவ்வாறே சூர்ப்பணகை இலக்குவனை நெருங்கிக்‌ கேட்க, 
இலக்குவன்‌, “யான்‌ என்‌ அண்ணனுக்கு அடிமை! அடிமையை 
மணந்து அடிமையாகவா விரும்புகிறாய்‌ ? என்‌ அண்ணாதான்‌ சுதந்தர 
முடையவர்‌. அவர்க்கு இளைய மனைவியாகி மகிழ்ச்சியுடன்‌ வாழ்க ; 
பின்‌ கிழவியாக உள்ள சீதையை விடுத்து, உன்னையே விரும்புவார்‌ * 
என்று கூற, மீண்டும்‌ இராமனை அணுகி, * இவளை விரும்பி என்னை 
அவமதிக்கின்றாய்‌ ' என்று கூறிக்கொண்டு சீதையைத்‌ தின்றுவிடுவ 
தாக அவள்மேல்‌ பாய்ந்தாள்‌ என்றும்‌, இலக்குவனை விளித்து 
இராமன்‌ * இனி விளையாட்டை விடுத்துச்‌ சீதையைக்‌ காப்பாற்று; 
இவ்வரக்கியை உருக்குலைத்து விடு ' என்று கட்டளையிட இலக்குவன்‌ 
வாளால்‌ அவள்‌ மூக்கையும்‌ காதையும்‌ அறுத்தான்‌ என்றும்‌, அறு 
பட்ட சூர்ப்பணகை வந்த வழியே ஓடிக்‌ கரனைஅடைந்து தன்‌ 
துயரைக்‌ கூறினாள்‌ என்றும்‌ வான்மீகம்‌ கூறுகின்றது. 


குணக்கடலாகவுள்ள இராமன்‌, சூர்ப்பணகைக்கு * என்‌ 
தம்பியை மணந்துகொள்‌ ; அவனே உனக்கேற்றவன்‌' என்று கூறி 
யதும்‌, அதற்குமேல்‌ இலக்குவனும்‌ அவ்வாறே விளையாட்டாக * என்‌ 
அண்ணனே தக்கவன்‌ உனக்கு ' என்று கூறியதும்‌ இராமன்‌ பெரு 
நிலைக்கும்‌ இலக்குவன்‌ அடிமைநிலைக்கும்‌ ஏற்ற சொற்களாக இல்லை 
ஆதலின்‌, -கம்பர்‌, அதனை மாற்றிச்‌ சூர்ப்பணகையே இராமனைப்‌ : 
பார்த்து * உனக்கு மனைவி யிருப்பதால்‌ என்னை மணந்து கொள்ள 
மறுத்தியாயின்‌ உன்‌ தம்பியை யேனும்‌ மணந்துகொள்ளுமாறு 
செய்க? என்று வேண்டிக்‌ கொண்டதாக அமைத்துள்ளார்‌. இவ்‌ 
வமைப்புமிகப்‌ பொருத்தமாய்ச்‌ சூர்ப்பண கையின்‌ காதல்‌ நிலையின்மை 


238 ஆரணிய காண்டம்‌ 


யைக்‌ காட்டுவதோடு, இராமன்‌ பெருந்தன்மைக்கும்‌ இலக்குவன்‌ 
பத்திநிலைக்கும்‌ இழுக்கில்லாமல்‌ இருப்பதும்‌ காணலாம்‌. 


சூர்ப்பணகை, தன்னை இராமன்‌ மணந்துகொண்டால்‌ இராவண 
னுக்கிளைக்காமல்‌ போர்‌ செய்யவும்‌, அரக்கர்‌ மாயங்களை அறிந்து 
தடுக்கவும்‌ தன்னால்‌ இயலும்‌ என்று கூறியதாக வான்மீகத்தில்‌ 
இல்லை. இதனால்‌, சூர்ப்பணகை தன்‌ காதற்பசியைப்‌ போக்கத்‌ தன்‌ 
உடன்பிறந்தாரையும்‌ பலியிடத்‌ தயங்காதவளாக இருந்தாள்‌ என 
அவள்‌ காமமிகுதியைப்‌ புலப்படுத்தினார்‌ கம்பர்‌ என்க. 


படலப்‌ பொருட்‌ சிறப்பு 

கவிச்சக்கரவர்த்தியாகிய கம்பர்‌ இச்சூர்ப்பணகைப்படலத்தில்‌ 
கன்‌ புலமைத்‌ திறத்தை நன்கு புலப்படுத்தியுள்ளார்‌. இயற்கை 
யெழில்‌ நலங்களைக்‌ கண்டு அறுபவிப்பதிலும்‌, பிறரும்‌ அ.நுபவிக்கு 
மாறு அழகுற எடுத்துரைப்பதிலும்‌ கவிஞர்கள்‌ எவருமே ஆராத 
காதலுடையவர்கள்‌. தாம்‌ புனையுங்‌ காவியத்தில்‌ மலையும்‌ கடலும்‌ 
ஆறும்‌ போன்ற எழில்மிகு பொருள்களைப்‌ பற்றிப்‌ பேச நேர்ந்துவிட்‌ 
டால்‌ எளிதின்‌ விடுவரோ? அவர்தம்‌ புலமையுள்ளந்தான்‌ 
விடுமோ ? இப்படலத்தில்‌ கோதாவரியாறு கம்பரால்‌ பாராட்டப்‌ 
பெறும்‌ பாக்கியம்‌ பெறுகின்‌ றது. 


“ உலகுபுரந்‌ தூட்டு முயர்பே ரொழுக்கத்துப்‌ 
புலவர்‌ நாவிற்‌ பொருந்திய பூங்கொடி 
வையை யென்னும்‌ பொய்யாக்‌ குலக்கொடி ”' 
(சிலப்‌.-18 : 168-170) 


என இளங்கோவடிகள்‌ கூறியுள்ளதை நோக்கின்‌ புலவர்க்கும்‌ ஆற்‌ 
றுக்கும்‌ உள்ள தொடர்பு நன்கு புலனாம்‌. ஆற்றின்‌ பெருக்கைப்‌ 
பற்றி--அதன்‌ தெளிவையும்‌ அழகையும்‌ பற்றி--அது பயன்படும்‌ 
சிறப்பைப்‌ பற்றியெல்லாம்‌ புலவர்‌ பலரும்‌ பலதிறமாகப்‌ புனைந்‌ 
துரைத்துள்ளார்கள்‌. ஆயின்‌ கம்பரைப்போல்‌, “சான்றோர்‌ கவி 
யெனக்‌ கிடந்த கோதாவரி ” என ஆற்றுக்கு அருங்கவியை உவமை 
கூறிப்‌ பொருத்தம்‌ காட்டி விளக்கினோர்‌ அரியர்‌. அணியுடைமையும்‌, 
பொருள்தருதலும்‌, புலத்தது ஆதலும்‌, அகத்துறைகள்‌ தாங்கு 
தலும்‌, ஐந்திணை நெறியளாவுதலும்‌, தெளிவுடைமையும்‌, குளிர்ச்சி 
யுடையதாய்‌ ஒழுக்கம்‌ தழுவுதலும்‌ ஆகிய எழுவகையானும்‌ ஆற்‌ 
றுக்கும்‌ கவிக்கும்‌ ஒப்புமை யுண்டு என இரட்டுற மொழிதலால்‌ 
நிறுவிக்‌ காட்டிய கம்பரின்‌ புலமைத்திறன்‌ நினைதொறும்‌ மகிழ்‌ 
விக்கும்‌ மாண்புடையதாகும்‌. பம்பைப்‌ பொய்கையைப்‌ பற்றிக்கூறும்‌ 
பொழுது “ கீழுறக்‌, கற்பகமனையவக்‌ கவிஞர்‌ நாட்டிய சொற்பொரு 


சூர்ப்பணகைப்‌ படலம்‌ 239 


ளாமெனத்‌ தோன்றல்‌ சான்றது'' (கிட்கிந்தா-பம்பை. 5) என்று 
கூறியுள்ளதும்‌ இங்கு நினைத்தல்‌ தகும்‌. 

இவ்வாறு சிறப்பிக்கப்‌ பெற்ற கோதாவரியாற்றைக்‌ கதையோடு 
தொடர்புபடுத்திக்‌ கூறியிருக்கும்‌ அழகு, படிப்பவருள்ளத்தைக்‌ 
கொள்ளை கொள்ளாமல்‌ இராது. 4கோதாவரியாறாகிய பெண்‌, 
தாமரை மலராகிய முகம்‌ பொலியப்‌ பெற்றுக்‌ குவளை மலராகிய 
கண்களால்‌ இராமன்‌ முதலியோரை ஒருங்கே நோக்கித்‌ 
தன்‌ அலைகளாகிய கைகளால்‌ மலர்களை வாரித்‌ தன்னருகில்‌ 
உலவுகின்ற அவர்கள்‌ திருவடிகளில்‌ தூவிப்‌ பணிவதுபோலத்‌ 
தோன்றுகிறது” என்பது கம்பரின்‌ கற்பனை. உடனே அக்காட்சி 
மாறுகின்றது; வேறொருகாட்சி தோன்றுகின்றது. அந்த ஆறு 
என்னும்‌ பெண்‌, தசரதன்‌ மைந்தர்கள்‌ வனத்தில்‌ வதிந்து வருந்தும்‌- 
வருந்தப்போகும்‌ - வருத்தத்தைப்‌ பார்த்து தன்‌ குவளை மலராகிய 
கண்களில்‌ பனிநீராகிய கண்ணீர்‌ பெருக அழுவதுபோலவும்‌ 
தோன்றுகின்றதாம்‌. அக்காட்டில்‌ அவர்‌ இனிமேல்‌ உறப்போகின்ற 
வருத்தத்தை முன்னமே உணர்ந்து அந்த ஆறு அழுவதாகக்‌ 
கூறியது, இனிவருங்‌ கதைத்‌ தொடர்பை நோக்கும்போது எவ்வளவு 
பொருத்தமுடையது என்பது புலனாகும்‌. இவ்வாறே இளங்கோ 
வடிகளும்‌, கண்ணகிக்கு மேலுண்டாகும்‌ துன்பத்தை வையை யாறு 
முன்னமே உணர்ந்து வருந்தியதாக, 


“ வையை யென்னும்‌ பொய்யாக்‌ குலக்கொடி 
தையற்‌ குறுவது தானறிந்‌ தனள்போல்‌ 
புண்ணிய நறுமல ராடை போர்த்துக்‌ 
கண்ணிறை நெடுநீர்‌ கரந்தன ளடக்கி ” . 
(சிலப்‌-18 : 170-178) 
என்ற அடிகளில்‌ புலப்படுத்தியுள்ளமை காணலாம்‌. 


கோதாவரியாறு இராமன்‌ முதலியோரைக்‌ கண்டு மலர்தூவி 
வழிபட்ட தாகவும்‌, அவர்கள்‌ வனத்தில்‌ அடையும்‌ வருத்தத்தை 
நோக்கி அழுவதாகவும்‌ தற்குறிப்பேற்றமாகக்‌ கூறிய கம்பர்‌, அவ்‌ 
வாற்றின்‌ அழகில்‌ ஈடுபட்டு மாலை நேரத்தில்‌ இராமனும்‌ சீதையும்‌ 
கண்டு மகிழ்ந்த மகிழ்ச்சியை மூன்று பாடல்களில்‌ மிக அழகாகப்‌ 
புலப்படுத்தியுள்ளார்‌. கோதாவரியின்‌ கரை மருங்கில்‌ செந்தாமரை 
மலர்கள்‌ சிறப்புற மலர்ந்திருக்கின்றன; அம்மலரையே பள்ளியாகக்‌ 
கொண்டு சக்கரவாகப்‌ பறவைகள்‌ ஆணும்‌ பெண்ணுமாய்‌ அமர்ந்‌ 
திருக்கின்றன. அப்பறவைகளின்‌ வடிவமைப்பைக்‌ கண்ட இராம 
னுக்கு, அருகில்‌ உள்ள சீதையின்‌ நகில்கள்‌ நினைவுக்கு வருகின்றது; 
மகிழ்ச்சியோடு பார்க்கின்றான்‌. சீதையும்‌ இராமன்‌ தோள்களில்‌ 
மனம்வைத்தவளாய்‌ அங்குக்‌ குவிந்துகிடக்கும்‌ மணற்குன்றுகளைக்‌ 


240 ஆரணிய காண்டம்‌ 


கண்டு மகிழ்கின்றாள்‌. அங்கு அன்னங்கள்‌ மெல்லென ஒதுங்கு. 
வதைக்‌ கண்ட இராமன்‌, தன்னருகில்‌ நடந்து வரும்‌ சீதை. 
நடையின்‌ ஏற்றத்தை நோக்கி மகிழ்ந்து சிறிய முறுவல்‌: 
செய்கின்றான்‌. சீதையும்‌ அங்கு வந்து நீருண்டு செல்கின்ற: 
களிற்றியானை நடப்பதைக்‌ கண்டு அந்நடையினும்‌ இராமன்‌ பீடு 
நடை சிறந்திருத்தலை நினைந்து புதியதோர்‌ முறுவல்‌ பூக்கின்றாள்‌.. 
நீர்‌ வேட்கையால்‌ தளர்‌ நடையுடன்‌ வந்த யானை, அந்நீர்‌ 
வேட்கை தீர்ந்து மகிழ்ச்சியுடன்‌ நடக்கும்‌ நடைதானும்‌ இராமன்‌ 
பீடு நடைக்கு ஈடாகவில்லையே யென்று, யானை நடையை எள்‌ 
ளுங்‌ குறிப்பால்‌ சீதை சிரிக்கின்றாள்‌. புகழ்‌ புரிந்த இல்லாளைப்‌: 
பெற்றிருக்கின்றோம்‌ என்ற பெருமித உள்ளத்தோடு நடக்கும்‌: 
இராமன்‌ பீடு நடைக்கு மத்தயானையின்‌ நடையீடாகா தது இயல்பு: 
தானே! காட்டு யானை நீர்‌ வேட்கை தீர்ந்த மகிழ்ச்சியோடு: 
நடக்கும்‌ நடையைச்‌ சீதை இப்பொழுதான்‌ புதுவதாகக்‌ காண்கின்‌ 
ரூளாகலின்‌ அக்காட்சியில்‌ வந்த முறுவலும்‌ புதியதோர்‌ முறுவ: 
லாயிற்று. 


ஆற்றின்‌ பக்கத்தில்‌ மலர்க்கொடிகள்‌ துவண்டு அசையும்‌ 
அழகைக்‌ காண்கின்ற இராமன்‌, அக்கொடிக்கு உவமேயமாகச்‌ 
சொல்லப்படும்‌ சீதையின்‌ இடையழகைப்‌ பார்த்து மகிழ்கின்றான்‌. 
கருங்குவளை மலர்கள்‌ மிகுதியாகப்‌ பூத்துள்ள இடத்தில்‌ இடை 
யிடையே செந்தாமரை மலர்கள்‌ சில மலர்ந்திருக்கும்‌ அழகிய: 
காட்சியைக்‌ கண்ட சீதை, கரிய மேனியையும்‌ சிவந்த கண்‌ முதலிய 
உறுப்புக்களையுமுடைய இராமன்‌ வடிவழகின்‌ மேன்மையைக்‌ கண்டு 
மகிழ்கின்றாள்‌. இவ்வாறு பனிக்காலத்தில்‌ மாலை வெயிலின்‌ 
இன்பத்தையும்‌, கோதாவரியின்‌ இயற்கையெழிலையும்‌ ஒருங்கே. 
துய்க்க இராமனும்‌ சீதையும்‌ அவ்வாற்றங்கரையில்‌ உலாவுகின்ற: 
இன்பக்‌ காட்சியையும்‌, அக்காதலர்‌ தமக்குள்‌ ஒருவரை ஒருவர்‌ 
உவமைப்‌ பொருள்களோடு சேர்த்துக்‌ கண்டு மகிழ்கின்ற மாண்பு 
மிக்க காதற்‌ காட்சியையும்‌ கம்பர்‌ இங்குச்‌ சிறப்பித்துக்‌ கூறி 
யுள்ளார்‌. இவர்களின்‌ காதற்‌ காட்சியை இங்குச்‌ சிறப்பிக்கக்‌ காரண 
மென்னை ? என நோக்குவோமாயின்‌ ஒருண்மை புலப்படும்‌. 


அவிகின்ற விளக்குச்‌ சுடர்விட்டு எரிவது போலச்‌ சில நாட்‌. 
களுக்குள்‌ பிரிந்து வருந்த இருக்கின்ற இராமனும்‌ சீதையும்‌ கோதா 
வரிக்‌ கரையில்‌ மகிழ்ச்சியின்‌ உச்சநிலையில்‌ உள்ளார்கள்‌: எண்று 
உய்த்துணரும்வண்ணம்‌ கம்பர்‌ இவ்வின்ப நிகழ்ச்சியை இங்குக்‌ 
கூறியுள்ளார்‌. சிறிது நேரத்தில்‌ சூர்ப்பணகை வரப்போகின்றாள்‌; 
அவள்‌ காரணமாகக்‌ கரதூடணர்‌ வதை நடக்கப்போகின்றது; 
அவள்‌ சொல்‌ கேட்டு இராவணன்‌ மறைந்த வேடத்தோடு வந்து. 


சூர்ப்பணகைப்‌ படலம்‌ 241 


சீதையைக்‌ கவர்ந்து செல்லப்போகின்றான்‌. எனவே இன்று 
சீதையும்‌ இராமனும்‌ என்றும்‌ காணாத இன்ப வாழ்வின்‌ உச்சியில்‌ 
இருப்பதாகக்‌ கம்பர்‌ காட்டியது பொருத்தந்தானே ! இன்பத்தின்‌ 
முடிவு துன்பந்தானே ! சீதையின்‌ உறுப்புக்களையும்‌ அவற்றிற்குரிய 
உவமைப்‌ பொருள்களையும்‌ இராமன்‌ மாறி மாறிக்‌ கண்டு மகிழ்ந்த 
நிலையும்‌, அவ்வாறே சீதை, இராமன்‌ உறுப்புக்களையும்‌ உவமானப்‌ 
பொருள்களையும்‌ கண்டு மகிழ்ந்த மகிழ்ச்சியும்‌ மறையப்போகின்‌ றது. 
இருவரும்‌ பிரிந்த பின்‌ உவமானப்‌ பொருள்களை மட்டும்‌ கண்டு, 
அது கொண்டு உவமேயப்‌ பொருள்களை நினைந்து வருந்த இருக்‌ 
கின்றார்கள்‌ ! என்பனவெல்லாம்‌ இந்நிகழ்ச்சி கொண்டு உய்த்துணர 
வைத்துள்ள அருமை பெருமையுடைய தாகும்‌. 


சீதை பிரிந்தபின்‌ இராமன்‌, பம்பைப்‌ பொய்கையின்‌ இயற்கை 
யெழிலைத்‌ தனித்துக்‌ கண்டபோது, 


“கவள யானை யனாற்கு அந்தக்‌ கடிநறுங்‌ கமலத்து 
அவளை ஈகலம்‌; ஆவது செய்தும்‌" என்று அருளித்‌ 
திவள அன்னங்கள்‌ திரு நடை காட்டுவ; தேனார்‌ 
குவளை காட்டுவ விழி; இதழ்காட்டுவ குமுதம்‌. ” 
(கிட்கிந்தா. பம்பை. 18) 


எனப்‌ பம்பைப்‌ பொய்கையில்‌ உள்ள அன்னங்கள்‌, சீதையின்‌ 
நடையையும்‌, குவளைமலர்கள்‌ அவள்‌ விழியையும்‌, குமுதமலர்கள்‌ 
அவள்‌ வாயிதழையும்‌ இராமனுக்குக்காட்டியதாகக்‌ கூறியிருத்தலும்‌, 
இராமனும்‌ அப்பொய்கையைப்‌ பார்த்து, ““பொய்காய்‌, கண்‌ 

முகமுங்‌ காட்டுவாய்‌ வடிவு மொருகாற்‌ காட்டாயோ ?” (25) எனவும்‌. 


“விரிந்த குவளை சேதாம்பல்‌ விரைமென்‌ கமலங்‌ கொடி வள்ளை 
தரங்கங்‌ கெண்டை வராலாமை யென்‌ றித்‌ தகைய தமைநோக்கி, 
மருந்தினனையாள்‌ அவயவங்கள்‌ அவைநிற்‌ கண்டேன்‌ வல்லரக்கன்‌, 
அருந்தி அகல்வான்‌ சிந்தினவோ வாவி யுரைத்தி யாமன்றே” 


எனவும்‌, உவமானப்பொருள்களைக்‌ கண்டு சீதையின்‌ உறுப்புக்களை 
நினைவு கூர்ந்தமை பின்னர்க்‌ காணலாம்‌. கடற்கரையை யடைந்த 
இராமன்‌, சீதையின்‌ உறுப்புக்களை மனத்துட்கொண்டு, 


£ தரளமும்‌ பவளமும்‌ தரங்க மீட்டிய, 
திரண்மணிக்‌ குப்பையும்‌ கனக தீரமும்‌ 
மருளுமென்‌ பொதும்பரும்‌ மணலின்‌ குன்றமும்‌ 
புரள்நெடுந்‌ திரைகளும்‌ புரிந்து நோக்கினான்‌ ” 
(யுத்த. விபீடணனடைக்கலப்‌. 27) என உவமானப்‌ பொருள்களை 
விரும்பி நோக்கினமையும்‌ இங்கு நினைதல்‌ தகும்‌. 
16 


242 ஆரணிய காண்டம்‌ 


சிதையும்‌, இராமனைப்‌ பிரிந்தபின்‌ அவன்‌ மேனிக்கு உவமை 
யாகத்தக்க கருமுகிலும்‌ அஞ்சனமும்‌ போன்ற கரிய பொருள்களைக்‌ 
கண்டு இராமன்‌ மேனியை நினைந்து, காணாது வருந்திய 
நிகழ்ச்சியை, 


* அரிய மஞ்சினோ டஞ்சன முதலிய யதிகம்‌ 
கரிய காண்டலுங்‌ கண்ணினீர்‌ கடல்புகக்‌ கலுழ்வாள " 


(சுந்தர. 996) 


என்பதால்‌ அறிவித்தலைப்‌ பின்னர்க்‌ காணலாம்‌. இவ்வாறாகப்‌ 
பிரிந்த நிலையில்‌ ஒருவர்‌ ஒருவரைக்‌ காணாது உவமானப்‌ பொருள்‌ 
களையே கண்டு கலங்க இருக்கின்ற இராமனையும்‌ சீதையையும்‌, 
கோதாவரிக்கரையில்‌ உடனுறையும்‌ மகிழ்ச்சியோடு உலாவச்‌ 
செய்து, உவமானப்‌ பொருள்களையும்‌ உவமேயமாகிய உறுப்பு 
களையும்‌ ஒருங்கே நோக்கி இன்புற்று மகிழச்‌ செய்த கம்பரின்‌ புலமை 
மாண்பு ஆழ்ந்து சிந்தித்து மகிழ்தற்குரியதாகும்‌. 


சூர்ப்பணகை, இராமனைக்‌ கண்டு அவன்‌ பேரழகில்‌ ஈடுபட்ட 
இயல்பைக்‌ கம்பர்‌ மிகமிக அழகாக விவரித்துள்ளார்‌. அது, 
அநுமன்‌ உருக்காட்டு படலத்தில்‌ இராமனழகைச்‌ சீதைக்குக்‌ 
கூறும்‌ பகுதியோடு பெரும்பாலும்‌ ஒத்து விளங்குகின்றது. இராமன்‌ 
அழகு பத்தர்களையும்‌ பகைவர்களையும்‌ வேறுபாடின்றி ஒரே 
தன்மையில்‌ ஈடுபடச்‌ செய்யும்‌ இயல்பினது என்ற உண்மையை 
இதனால்‌ உணரலாம்‌. இராமனுடைய அழகு வெள்ளத்தில்‌ ஆழ்ந்த 
சூர்ப்பணகை, 


“ எவன்செய இனியஇவ்‌ வழகை எய்தினோன்‌ 
அவஞ்செயத்‌ திருவுடம்பு அலச நோற்கின்றான்‌.” (2846) 
என வியந்தும்‌ நயந்தும்‌ கூறுகின்ற சொற்கள்‌, ! அவள்‌ உணர்ச்சி 
யின்‌ பெருக்கை எவ்வளவு அழகாக நமக்கு உணர்த்தி நிற்கின்றன 
காண்மின்‌ ! 


சூர்ப்பணகை, வளையெயிறும்‌ பெருவயிறுமுடைய தன்‌ இயல்‌ 
பான வடிவத்தோடு சென்றால்‌ இராமன்‌ விரும்பமாட்டான்‌ என்று 
அவன்‌ விரும்புதற்கேற்ற அழகிய வடிவைத்‌ திருமகளின்‌ அருளால்‌ 
பெற்றுக்கொண்டு, தன்‌ மென்மையும்‌ எழிலும்‌ தோன்ற வருதலைத்‌ 
தெரிவிக்கும்‌, *பஞ்சியொளிர்‌ விஞ்சுகுளிர்‌' (2859) என்று தொடங்கும்‌ 
பாடலைப்‌ படிக்குங்கால்‌ அவ்வழகிய வடிவம்‌ நம்‌ கண்முன்‌ நடந்து 
வருவதுபோன்ற உணர்ச்சி உண்டாதல்‌ காணலாம்‌. அவள்‌ மாய 
வடிவத்தைக்‌ கண்டு, மெய்ஞ்ஞானக்‌ கண்ணருள்‌ செய்கின்ற கண்ண 


னாகிய இராமனே, “: ஆருழை அடங்கும்‌ ; அழகிற்கு அவதியுண்டோ? 


சூர்ப்பணகைப்‌ படலம்‌ 243 


நேரிழையர்‌ யாவர்‌ இவர்‌ நேர்‌ 2 (2864) என வியந்து கூறச்‌ 
செய்து அவள்‌ வடிவழகைப்‌ புலப்படுத்தியுள்ள மாண்பு போற்று 
தற்குரியதாகும்‌. 


“ஏதுபதி? ஏதுபெயர்‌ ? யாவர்‌ உறவு? என்றான்‌ 
வேதமுதல்‌ ; பேதை அவள்‌ தன்னிலை விரிப்பாள்‌.'' (2806) 


என்ற அடிகள்‌ எவ்வளவு உயர்ந்த கருத்துக்களைத்‌ தம்முள்‌ அடக்கி 
வைத்திருக்கின்றன ! அறிவின்‌ நுட்பத்திற்குத்‌ தக ஆழ்ந்து காணு 
,தற்கேற்ற ஆழமும்‌ தெளிவும்‌ அமைந்து, சொல்லழகோடு ஓசை 
யினிமையும்‌ நடையின்‌ வீறும்‌ கொண்டு இவ்வடிகள்‌ மிளிர்தல்‌ காண 
லாம்‌. இராமனும்‌ சூர்ப்பணகையும்‌ உரையாடுகின்ற முறையே 
தனிச்சிறப்புடையதாய்‌, இராமன்‌ பெருந்தன்மையையும்‌ சூர்ப்ப 
.ணகையின்‌ பேதைமையையும்‌ விளக்குவதாகவே அமைந்திருத்தல்‌ 
காணலாம்‌. 


இராமன்‌ பேரழகைக்‌ கண்டு காதல்கொண்ட சூர்ப்பணகை, 
தன்‌ காதலுக்குத்‌ தடையாக வந்த சீதையின்‌ அழகையும்‌ கண்டு 
திகைத்து, வியந்து, “கண்பிற பொருளிற்‌ செல்லா கருத்‌ 
தெனினஃதே கண்ட, பெண்‌ பிறந்தேனுக்‌ கென்றால்‌ என்படும்‌ பிற 
ருக்கு ?? (2888) என்று ஈடுபாட்டுடன்‌ கூறியது சீதையின்‌ பேரழகை 
உள்ளவாறு உணர்த்துவதாக உள்ளது. சீதையின்‌ பேரழகைக்‌ 
கேள்விப்பட்டுக்‌ காதல்கொண்டு கவர்ந்துசென்ற இராவணன்‌ 
தனக்குப்‌ பகையாக வந்து போர்தொடுத்த இராமனைப்‌ போர்க்‌ 
களத்தில்‌ கண்டு அவன்‌ வீரச்‌ செயலுக்குத்‌ தோற்றும்‌, அவன்‌ பேர 
முகில்‌ ஈடுபட்டு, 


“ வேயெனத்‌ தகைய தோளி யிராகவன்‌ மேனி நோக்கித்‌ 
தீயெனக்‌ கொடிய வீரச்‌ சேவகச்‌ செய்கை கண்டால்‌ 
நாயெனத்‌ தகுது மன்றே காமனு நாமுமெல்லாம்‌ !” 

(யுத்த. கும்பகருணன்வதை. 80) 


என மாலியவானிடத்தில்‌ புகழ்ந்து கூறுதல்‌ இங்கு ஒப்பு நோக்கு 
தற்கு உரியது. அழகிற்குச்‌ சிறந்தவனென்று புகழ்பெற்ற காமனையும்‌ 
தன்னோடு சேர்த்துக்கொண்டு, இராமனழகையும்‌ வீரச்‌ செயலையும்‌ 
நோக்கின சீதையின்‌ கண்களுக்குக்‌ *காமனும்‌ நாமும்‌ நாயெனத்‌ 
தகுதும்‌ ? என்று கூறியதால்‌ இராமன்‌ அழகை எவ்வளவு சிறப்பாகப்‌ 
புலப்படுத்தியுள்ளான்‌ இராவணன்‌ என்பது புலனாகும்‌. இதனால்‌ 
இராமனும்‌ சீதையும்‌ பகைவரும்‌ பாராட்டும்‌ பேரழகுடையவர்கள்‌ 
என்பது பெறப்படும்‌. இவற்றையெல்லாம்‌ உளங்கொண்டு 
நோக்கின்‌, 


244 ஆரணிய காண்டம்‌ 


* உருவினுக்‌ குலக மூன்றின்‌ 
இருதிறத்‌ தார்க்குஞ்‌ செய்த வரம்பிவர்‌ இருவர்‌ '' (2889) 
என்ற சூர்ப்பணகையின்‌ சொல்‌, எவ்வளவு சிறந்த முடிபு என்பது: 
புலனாகும்‌. 


இராமன்‌ பேரழகைக்‌ கண்டு காதல்கொண்டவர்‌ இருவர்‌; 
அவருள்‌ சீதை நேர்மையான உண்மைக்‌ காதலால்‌ இராமன்‌ 
அழகில்‌ ஈடுபட்டு அவனைக்‌ காணப்பெறாது வருந்தும்‌ பகுதி பால: 
காண்டத்தில்‌ கூறப்பட்டது. மற்றொருத்தி சூர்ப்பணகை ; இவள்‌ 
இராமனழகில்‌ ஈடுபட்டுக்‌ காதல்கொண்டு, தகாத முறையில்‌ தன்‌ 
காதலைத்‌ தானே தெரிவித்தும்‌ அவன்‌ அன்பைப்பெறாது வருந்தும்‌: 
கைக்கிளைப்‌ பகுதி இப்படலத்தில்‌ கூறப்படுகின்றது. சீதையும்‌: 
இராமனைக்‌ கண்டபோது மன்மதனோ என்று ஐயுற்று, 


* நெருக்கியுள்‌ புகுந்தரு நிறையும்‌ பெண்மையும்‌ 
உருக்கியென்‌ னுயிரொடு முண்டு போனவன்‌, 
பொருப்புறழ்‌ தோள்புணர்‌ புண்ணி யத்தது 
கருப்புவில்‌ அன்று; அவன்‌ காமன்‌ அல்லனே. ” (617): 


என்கின்றாள்‌. அவன்‌ தோளில்‌ இருப்பது கரும்புவில்‌ அன்று ; 
ஆதலின்‌, அவன்‌ மன்மதன்‌ அல்லன்‌ ; என்று துணிகின்றமை 
காண்கின்றோம்‌. சூர்ப்பணகையும்‌ , இராமன்‌ பேரழகைக்‌ கண்டு: 
மன்மதனோ ? என்று முன்‌ ஐயுற்றுப்‌ பின்‌, 

சிந்தையின்‌ உறைபவற்‌ குருவந்‌ தீர்ந்ததால்‌ ' (2840). 


என்று காரணங்காட்டி அவன்‌ அல்லன்‌ என்று துணிகின்றாள்‌. மன்‌ 
மதனுக்குரிய உருவம்‌ சிவனுடைய நெற்றிக்கண்ணால்‌ தீந்து தீர்ந்து 
போய்விட்டது; ஆதலின்‌, உருவமுடைய இவன்‌ மன்மதன்‌ அல்லன்‌ 
என்பது இவள்‌ முடிபு. இருவரும்‌ இராமனைக்‌ கண்ட காட்சியும்‌, 
அவன்‌ அழகுபற்றிக்‌ கொண்ட ஐயமும்‌, காரணங்காட்டிப்‌ பெற்ற 
துணிபும்‌, அவன்‌ முகமுதலியவற்றைப்பற்றிக்‌ கூறுவனவும்‌ ஒத்த: 
இயல்பினவாகவே யுள்ளன. ஆனால்‌, சீதை இராமனைக்‌ கண்ட 
போது இராமனும்‌ சீதையைக்‌ காண்கின்றான்‌. இருவரும்‌ மாறிப்‌. 
புக்கு இதயம்‌ எய்துகின்‌ றனர்‌. ஒருங்கிய இரண்டுடற்‌ குயிரொன்‌ 
ருகின்றனர்‌. இவர்கள்‌ காமம்‌ அன்பின்‌ ஐந்திணையாகும்‌. 


சூர்ப்பணகை இராமனை விண்ணிலிருந்து காண்கின்றாள்‌ ; 
காதல்கொள்கின்றாள்‌. இராமன்‌ அவளைக்‌ கண்டிலன்‌ ; சூர்ப்ப 
ணகையின்மேல்‌ காதலுங்‌ கொண்டிலன்‌. அவள்தானே வலியவந்து 
எழில்மிகு வடிவு காட்டித்‌ தன்‌ காமத்தை யுணர்த்திய பின்னும்‌. 


சூர்ப்பணகைப்‌ படலம்‌ 245 


சிறிதும்‌ விரும்பவில்லை. எனவே இவள்‌ காமம்‌, கைக்கிளையாகிய 
ஒருதலைக்‌ காமத்திற்குச்‌ சிறந்த எடுத்துக்காட்டாக அமை 
கின்றது. 

இராமனைக்‌ கண்ட சீதை இரவில்‌ இராமன்‌ நினைவால்‌ வருந்‌ 
துவதையைம்‌ கம்பர்‌ கூறியுள்ளார்‌ ; சூர்ப்பணகை இராமனை 
யெய்தப்பெறாது இரவில்‌ அவன்‌ நினைவால்‌ வருந்துவதையும்‌ 
அவரே கூறுகின்றார்‌. சீதையின்‌ விரகதாபச்‌ சொற்களுக்கும்‌, சூர்ப்ப 
ணகையின்‌ விரகதாபச்‌ சொற்களுக்கும்‌ உள்ள வேறுபாடு பெரி 
தாகும்‌ என்பதை அவ்விரண்டு பகுதியையும்‌ ஒப்பிட்டு நோக்கின்‌ 
அறியலாம்‌. இராமனைக்‌ காணமுடியாத நிலையில்‌ சீதை, “என்‌ 
கன்னிமாமதில்‌, எறிந்த அக்குமரனை இன்னும்‌ கண்ணிற்கண்டு, 
அறிந்துயி ரிழக்கவும்‌ ஆகுமேகொலாம்‌ ?' (622) என்று கலங்கு. 
கின்றாள்‌. அந்தநிலையில்‌ சூர்ப்பணகை என்ன சொல்லுகின்றாள்‌ 
யாருங்கள்‌ ; *இன்றிவ னாகம்புல்லே னெனினுயிர்‌ இழப்பென்‌ ' 
என்பது இவள்‌ எண்ணம்‌. பிரிவாற்றாமையால்‌ இறப்பது உறுதி; 
ஆனால்‌ இறப்பதற்குள்‌ அக்குமரனை ஒருமுறையேனும்‌ காணும்‌ 
வாய்ப்புக்‌ கிடைக்குமோ? என்று ஏங்கும்‌ சீதையின்‌ உண்மைக்‌ 
காதலுக்கும்‌, இன்றைக்கு இவன்‌ மார்பகத்தைத்‌ தழுவேனாயின்‌ 
உயிர்‌ இழப்பேன்‌ என்று உடற்புணர்ச்சியையே விரும்பும்‌ சூர்ப்ப 
ணகையின்‌ விலங்குணர்ச்சிக்கும்‌ எத்துணை வேறுபாடு ! முன்னையது 
மலரினும்‌ மெல்லிய காதலாதலும்‌, பின்னையது கல்லினும்‌ வலிய 
காமவுணர்ச்சியாதலும்‌ தெளிவாதல்‌ காணலாம்‌. 


சந்திரனைக்‌ கண்டு சீதை யேசுகின்றாள்‌ : 
“ கொடியை யல்லைநீ யாரையுங்‌ கொல்கிலாய்‌ 
மடுவி லின்னமு தத்தொடும்‌ வந்தனை 
பிடியின்‌ மென்னடைப்‌ பெண்ணொடென்‌ ரலெனைச்‌ 
சுடுதி யோகடற்‌ றோன்றிய திங்களே” (640) 


என்பது அவள்‌ துன்பக்குரல்‌. தன்னைச்‌ சுடுகின்ற சந்திரனைப்‌ 
யார்த்துக்‌ கூறுகின்ற இச்சொற்களில்‌ கடுமையைக்‌ காணோம்‌ ; இனி 
மையைக்‌ காண்கின்றோம்‌. சந்திரனை ஏசுந்தன்மையைக்‌ கண்டிலம்‌; 
அவனைப்‌ புகழ்ந்துகூறும்‌ தன்மையையே காண்கின்றோம்‌. இன்னா 
செய்யும்‌ திங்களுக்கும்‌ இனியவே கூறும்‌ சால்புடைமையைச்‌ சீதை 
யால்‌ காண்கின்றோம்‌. * இனிய நல்லமிழ்தத்தோடும்‌ மெல்லியலாகிய 
.திருமகளோடும்‌ பிறந்த நீ பெண்ணாகிய என்னைச்‌ சுடுதல்‌ பொருத்த 
மாக இல்லையே ' என்று எவ்வளவு நயமாக இனிதாகத்‌ தன்கருத்‌ 
அதப்‌ புலப்படுத்துகின்றாள்‌ ! சாக்காட்டை நீக்கும்‌ அமிழ்தத்தோடு 
பிறந்தவன்‌, சாக்காடு உண்டாக்குதல்‌ பொருந்தாது ; பெண்ணோடு 
யிறந்தவன்‌ பெண்துயர்‌ காணாது வருத்துதல்‌ பொருத்தமின்று, 


246 ஆரணிய காண்டம்‌ 


தண்ணிதாகிய கடலில்‌ தோன்‌ றியவனுக்குச்‌ சுடுந்தன்மை எப்படி. 
வந்தது? என்பன போன்ற நுண்ணிய கருத்துக்களை எண்ணித்‌, 
திங்களும்‌ இரக்கங்கொள்ளுமாறு அவள்‌ சொற்கள்‌ அமைந்துள்‌ 
ளமை காண்க. இச்சொற்களால்‌ சீதையின்‌ மென்மைத்தன்மையும்‌. 
பெருந்தன்மையும்‌ நன்கு புலப்படுதல்‌ காணலாம்‌. 


சூர்ப்பணகை, சந்திரனுடைய நிலவொளியால்‌ வருந்திய. 
நிலையில்‌ என்ன நினைக்கின்றாள்‌ ? காண்மின்‌ ! 


“ கலையு வாமதி யேகறி யாகவன்‌ 
சிலையின்மாரனைத்‌ தின்னும்‌ நினைப்பினாள்‌ '? (2902) 


“ அணவில்‌ திங்களை நுங்க அராவினைக்‌ 
கொணர்வெ னோடி யெனக்கொதித்‌ துன்னுவாள்‌.”' (2905): 


என்பன காண்க. தன்‌ கைக்கு எட்டாத சந்திரனைக்‌ கறியாகத்‌. 
தின்னுதற்குக்‌ கருதியும்‌, இயலா தநிலையில்‌, * அவனை விழுங்குதற்கு 
இராகு என்னும்‌ பாம்பினை விரைந்து சென்று கொணர்வேன்‌ ” 
என்று அச்சந்திரன்மேல்‌ கோபங்கொண்டு நினைப்பாள்‌ என்பது 
கருத்து. இதனால்‌, சூர்ப்பனகையின்‌ அரக்கத்தன்மையை எவ்வளவு 
நன்றாகப்‌ புலப்படுத்தியுள்ளார்‌ கம்பர்‌; காண்மின்‌ ! தனக்குத்‌ தீங்கு. 
செய்வதாகக்‌ கருதப்பட்ட சந்திரனைத்‌ தானே பிடித்துத்‌ தின்ன 
வேண்டும்‌, என்ற கருத்தினளாய்க்‌ கைக்கு எட்டாமல்‌ விண்வழிச்‌ 
செல்லுதலின்‌ அச்சந்திரனை இராகு என்னும்‌ பாம்பைக்‌ கொண்டே 
னும்‌ விழுங்கச்‌ செய்யவேண்டும்‌: என்று கொலையையே விரும்பு 
கின்ற சூர்ப்பணகையின்‌ வன்னெஞ்சிற்கும்‌ . சீதையின்‌ மென்‌ 
னெஞ்சிற்கும்‌ எவ்வளவு வேறுபாடு! இவ்விருவர்‌ நிலையினையும்‌: 
மேலும்‌ ஆய்ந்துகாணின்‌ பல வேறுபாடுகள்‌ தோன்றும்‌. உயர்ந்த. 
காதற்குச்‌ சீதை வரம்பு என்றும்‌, இழிந்த காமத்திற்குச்‌ சூர்ப்ப 
ணகை வரம்பு என்றும்‌ சுருங்கக்‌ கூறலாம்‌. 


கவி, தான்‌ எடுத்துக்‌ கொண்ட காப்பியக்‌ கதையைக்‌ கூறிச்‌ 
செல்லும்போது, அக்கதைத்‌ தொடர்புடைய  நிகழ்ச்சிகளையே 
உவமையாக்கியும்‌ தற்குறிப்பேற்றமாக்கியம்‌ இயைபுபடக்‌ கூறும்‌: 
திறம்‌ இப்படலத்துள்‌ பல இடங்களில்‌ காணலாம்‌. சூர்ப்பணகை, 
சீதையைத்தூக்க விரைகின்றது கண்ட இலக்குவன்‌, அவள்‌ மூக்கு. 
முதலிய உறுப்புக்களை அறுக்கின்றான்‌ ; அறுக்கும்போது இது இரா 
வணனேோடு விளையும்‌ போர்க்குக்‌ காரணமாகும்‌ என்ற கருத்தோ, 
இராவணனைக்‌ கொல்லப்போகின்றோம்‌ என்ற கருத்தோ இலக்குவ 
னுக்கு இல்லை என்பது வெளிப்படை. ஆனால்‌, சூர்ப்பணகையின்‌ 
மூக்கறுத்த செயலே பரம்பரையாக இராவணனைக்கொல்லுதற்கும்‌: 
காரணமாகின்றது என்பதை உணர்ந்த கம்பர்‌, “* வாளின்‌ அக்‌. 


சூர்ப்பணகைப்‌ படலம்‌ 247 


கொடியாள்‌, முலைதுமித்துயர்‌ மூக்கினை நீக்கிய முறைமை, மலைதுமித்‌ 
தென இராவணன்‌ மணியுடை மகுடத்‌, தலைதுமித்தற்கு நாட்‌ 
கொண்ட தொத்ததோர்‌ தன்மை”! எனத்‌ தற்குறிப்பேற்ற 
உவமையாகக்‌ கூறிப்‌ பின்‌ விளைவை முன்னரே விளக்கியுள்ளமை 
கதைப்போக்கிற்குப்‌ பெருஞ்சுவையூட்டி யிருத்தல்‌ காணலாம்‌. 


தலைவராக உள்ளவர்களுக்குத்‌ தீங்கு விளையப்‌ போவதை 
இயற்கை முன்னரே உலகிற்கு உணர்த்தும்‌ இயல்பு என்றும்‌ உண்டு; 
இதனை உற்பாதம்‌ என்பர்‌. தாடகை இராமன்‌ கணையால்‌ இறந்து 
வீழ்ந்ததை உணர்த்தவந்த கம்பர்‌, 

* பொடியுடைக்‌ கான மெங்குங்‌ குருதிதீர்‌ பொங்க வீழ்ந்த 
தடியுடை யெயிற்றுப்‌ பேழ்வாய்த்‌ தாடகை தலைக டோறும்‌ 
முடியுடை யரக்கற்‌ கந்நாள்‌ முந்தியுற்‌ பாத மாகப்‌ 
படியிடை யற்று வீழ்ந்த வெற்றியம்‌ பதாகை யொத்தாள்‌”' (415) 


என்று கூறியுள்ளது காணத்தக்கது. மேகம்‌ குருதிமழை பெய்தலும்‌ 
அத்தகைய உற்பாதமேயாகும்‌. கரிய பெரிய உடம்பினளாகிய 
சூர்ப்பணகை, உறுப்பறுப்புண்டு குருதி சோர எழுந்து நிற்கின்றாள்‌ ; 
அவள்‌ உடம்பு கருமுகிலைப்‌ போன்றும்‌, அவள்‌ உடம்பில்‌ பெருகும்‌ 
குருதி, உதிரமாரி போன்றும்‌ காணப்படுகின்றன. இவ்வுவமை 
யைக்‌ கதையோடு தொடர்புபடுத்திக்‌ கூறும்போது, சுவை விஞ்சு 
கின்றது. * கரன்‌ முதலாகிய அரக்கர்களின்‌ இறுதியை உணர்த்தும்‌ 
தீநிமித்தமாக அங்கு வந்து உதிரமாரி பெய்யும்‌ கரியமேகத்தைப்‌ 
போலச்‌ சூர்ப்பணகை எழுந்து நின்றாள்‌' எனக்‌ கம்பர்‌ தற்குறிப்‌ 
பேற்ற உவமையாக்கி, நினைதொறும்‌ இனிக்குமாறு அழகுபடக்‌ கூறி 
யிருத்தல்‌ காணலாம்‌. 

சூர்ப்பணகை தன்‌ உறவினர்களையெல்லாம்‌ விளித்துத்‌ தான்‌ 
பட்டதை அறிவிக்கும்‌ பகுதி, இராவணனுடைய பெருஞ்சிறப்புக்களை 
யெல்லாம்‌ நன்கு புலப்படுத்துவதாய்‌, இராம இலக்குவர்‌ அஞ்சித்‌ 
தன்‌ கருத்திற்கு உடன்படுவர்‌ என்ற எண்ணத்தால்‌ கூறப்பட்ட 
தாகும்‌. அந்நோக்கத்தால்‌ கூறும்‌ அவள்‌ வாக்கினால்‌, இனி நிகழ 
இருக்கும்‌ உண்மை நிகழ்ச்சியையும்‌ கூறச்‌ செய்துள்ள கம்பர்‌ திறம்‌ 
பாராட்டுதற்குரியதாகும்‌. 

*“தேவரையுந்‌ தெறுமாற்றல்‌, தானுடைய இராவணற்குந்‌ தம்பி 
யர்க்கும்‌ தவிர்ந்ததோ ? ஊனுடைய உடம்பினராய்‌ எங்குலத்‌ 
தோர்க்குணவாய, மானுடவர்‌ மருங்கேபுக்‌ கொடுங்கினதோ வலி 
யம்மா ?” (2994) என்று துன்புற்ற சூர்ப்பணகை வெறுப்புடன்‌ 
கூறிய இச்சொற்கள்‌ பிற்காலத்து உண்மை நிகழ்ச்சியாய்‌ விளைந்‌ 
தமை காணலாம்‌. 


248 ஆரணிய காண்டம்‌ 


கம்பர்‌, கூர்ப்பணகையைச்‌ சொலல்‌ வல்லவளாகவும்‌ நமக்குக்‌ 
காட்டியுள்ளார்‌. இராமனோடு அவள்‌ உரையாடும்‌ பகுதியைப்‌ 
பார்க்கின்‌ அது நன்கு புலனாம்‌. தன்னோடு உரையாடுவோர்‌ 
குறிப்பறிந்து அவள்‌ விரைந்து விடை பகரும்‌ தன்மை நமக்கு 
வியப்பை யுண்டாக்கும்‌. “வீர, இவள்‌ மூக்கும்‌ காதும்‌ விரைந்து 
அறுக்க இவள்‌ செய்த பிழை என்னை ?' என்று இராமன்‌, இலக்கு 
வனைக்‌ கேட்டபோது, இலக்குவன்‌, நல்லாள்மேல்‌ அப்பொல்லா 
தாள்‌ ஓடிய நிகழ்ச்சியைக்‌ கூறினானாக, அவன்‌ கூறி முடித்தற்கு 
முன்னமே சூர்ப்பணகை, '* மாற்றவளைக்‌ கண்டக்கால்‌ அழலாதோ 
மனம்‌ '' என்று தான்‌ சீதையை நெருங்கியதற்குக்‌ காரணம்‌ கூறு 
கின்றவள்‌, இராமனை, 


* சேற்றவளை தன்கணவ னருகிருப்பச்‌ சினந்திருகிச்‌ 
சூற்றவளை நீருழக்குந்‌ துறைகெழுநீர்‌ வளநாடா " (2950) 


என்று விளிக்கின்றாள்‌. இங்கு இராமனது நாட்டிற்குக்‌ கொடுத்‌ 
துள்ள அடை ஆழ்ந்து சிந்தித்தற்குரியது. * அறிவிற்குறைந்த 
அஃறிணையுயிராகிய தவளைதானும்‌ கலவிக்குத்‌ தகுதியின்‌ றிக்‌ கருவுற 
நிருக்கும்‌ நிலையிலும்‌ தன்‌ கணவன்‌ அருகில்‌ வேற்றுச்‌ சாதிப்‌ 
பெண்பால்‌ இருத்தலைக்‌ கண்டு பிணங்கும்‌ நாட்டினையுடையநீ, என்‌ 
போன்ற அறிவுடையோர்‌ கலவிக்குரிய பருவத்தில்‌, கணவன்‌ 
பக்கத்தில்‌ மாற்றாள்‌ இருத்தலை நோக்கி, மனம்பொறாது அவளுக்குக்‌ 
கேடுசூழக்‌ கருதுதல்‌ இயல்பே என்பதை அறிதற்குரியனாவாய்‌ ; 
ஆதலால்‌ என்‌ செயலுக்காகக்‌ கோபங்கொள்ளலாகாது ' என்ற 
குறிப்பு அவ்விளியால்‌ பெறப்படுதல்‌ காணலாம்‌. இவ்வாறு 
வருதலைக்‌ கருத்துடை யடைகொளியணி என்பர்‌. அகப்‌ பொருட்‌ 
டுறையில்‌ இதனை இறைச்சி என்னும்‌ உள்ளுறையாகக்‌ கொள்வர்‌. : 
இதனால்‌ பொருள்‌ பொதிந்த அவள்‌ சொல்வன்மை தெரியலாம்‌. 


இனி, தன்னை மூக்கறுத்த செயல்‌ தவறு என்பதுபடக்கூறி 
அழுது புலம்பியவள்‌, இராமனைக்‌ கண்டவுடன்‌ அவனை மணந்து 
கொள்ளவேண்டும்‌ என்னும்‌ பெருங்காமத்தால்‌, மூக்கறுத்த அச்‌ 
செயலையே தன்‌ நன்மைக்காகச்‌ செய்தது எனவும்‌, தன்மேல்‌ 
வைத்த பேரன்பால்‌ செய்ததெனவும்‌, * அப்பால்‌ செல்லாமல்‌ நம்‌ 
மருங்கே இருந்துவிடுவாள்‌ * என்ற எண்ணத்தாலும்‌, அயலார்‌ 
எவரும்‌ பார்க்கமாட்டார்கள்‌ என்ற கருத்தாலும்‌ செய்தது எனவும்‌ 
மாற்றிக்‌ கூறி நிறுவும்‌ அவள்‌ சொற்றிறன்‌ வியந்து பாராட்டற்‌ 
குரியதாகும்‌ (2961). அவள்‌ சாம பேத தான தண்டம்‌ என்ற நால்‌ 
வகை யுபாயத்தானும்‌ இராமனை வயப்படுத்த உரைக்கும்‌ சொற்‌ 
திறனை ஊன்றி நோக்கியுணரலாம்‌. 


சூர்ப்பபகைப்‌ படலம்‌ 249 


சூர்ப்பணகையை ஒருதலைக்‌ காமத்திற்கு மேல்வரம்பாகத்‌ திகழு 
மாறு கம்பர்‌ அமைத்துக்‌ காட்டியுள்ளார்‌ என்பதை உளங்கொண்டு 
நோக்கின்‌, இராமனுக்கு மனைவி ஒருத்தி உளள்‌ என்பதை உணர்ந்த 
பின்னும்‌, அவன்மேல்‌ காதல்கொண்டு அவள்‌ கருத்தழிதலும்‌, 
சீதையை மறைத்துவைத்தேனும்‌ தன்னாசையை நிறைவேற்றிக்‌ 
கொள்ள எண்ணுதலும்‌, உறுப்பு அறுப்புண்ட பின்னரும்‌, இராம 
னோடு இரண்டாவது மனைவியாகவேனும்‌ வாழ ஆசைப்படுதலும்‌, 
இராமன்‌, “அரக்கரை அழிக்கவே வந்திருக்கின்றோம்‌ ' என்று 
வெகுண்டு கூறிய பின்னும்‌, * இராவணனைக்‌ கொல்லுதற்கும்‌ துணை 
செய்வேன்‌, அவனுக்கு இளையேன்‌ ' என்று அண்ணனைக்‌ கொல்‌ 
லவும்‌ துணிந்து கூறுதலும்‌, மனைவி இருப்பதால்‌ இராமன்‌ உடன்‌ 
படாவிடினும்‌ இளையவனோடேனும்‌ தன்னைச்‌ சேர்க்குமாறு கூறு 
ஆலும்‌ அவள்‌ நிலைக்குப்‌ பொருத்தமிக்கனவேயாம்‌ என்பது புலனாம்‌. 


5. சூர்ப்பணகைப்‌ படலம்‌ 


கோதாவரியின்‌ தோற்றம்‌ 2829-2831 
2829. புவியினுக்‌ கணியா யான்ற 

பொருடந்து புலத்திற்‌ ராகி 

யவியகத்‌ துறைக டாங்கி 
யைந்திணை நெறிய ளாவிச்‌ 

சவியுறத்‌ தெளிந்து தண்ணென்‌ 
றொழுக்கமுந்‌ தழுவிச்‌ சான்றோர்‌ 

கவியெனக்‌ கிடந்த கோதா 
வரியினை வீரர்‌ கண்டார்‌. 


புவியினுக்கு அணியாய்‌, ஆன்ற 
பொருள்‌ தந்து, புலத்திற்று ஆகி, 
அவி அகத்‌ துறைகள்‌ தாங்கி, 
ஐந்திணை நெறி அளாவிச்‌ 
சவி உறத்‌ தெளிந்து, தண்‌ என்று 
ஒழுக்கமும்‌ தழுவிச்‌ சான்றோர்‌ 
கவி எனக்‌ கிடந்த கோதா 
வரியினை வீரர்‌ கண்டார்‌. 


பொ :--நிலமகளுக்கு ஓர்‌ அணிகலனாய்‌ (அணியிலக்கணம்‌ 
பொருந்தியதாய்‌), சிறந்த பொருள்கள்‌ பலவும்‌ கொடுத்து (சிறந்த 
பொருட்சுவையளித்து), விளை நிலங்களை (ப்பக்கத்தே) யுடையதாய்‌ 
(அறிவினிடத்ததாகி), அவியுணவு கொடுக்கும்‌ வேள்வித்துறைகளை 
யுடையதாய்‌ (அமைந்த அகப்பொருளிலக்கணத்துறை வகைகளை ' 
யுடையதாய்‌), ஐவகை நிலங்களின்‌ வழியைச்‌ சேர்ந்து (ஐந்து 
திணைகளின்‌ இலக்கணத்தைத்‌ தழுவி,) ஒளி விளங்கும்‌ தெளிவினை 
யுடையதாகி (அழகு மிகும்படி தெளிவினைக்‌ கொண்டதாகி), 
குளிர்ந்த நீரோட்டத்தையுடையதாய்‌ (குளிர்ந்த இனிதாகிய 
நடையையும்‌ கொண்டு), உயர்ந்த புலவர்களால்‌ இயற்றிய கவி 
போல விளங்கிக்கொண்டிருந்த கோதாவரியாற்றினை வீரர்களான 
இராம இலக்குவர்‌ கண்டார்கள்‌. 

கு:--இங்குக்‌ கோதாவரியாற்றிற்குச்‌ சான்றோர்‌ கவியைச்‌ 
சிலேடை நயம்‌ தோன்ற உவமை கூறியுள்ளார்‌ புலவர்‌. முதலில்‌: 
*ஆறில்லா ஊருக்கழகு பாழ்‌' என்றபடி, ஓடிக்‌ கிடக்கும்‌ ஆறு: 


சூர்ப்பணகைப்‌ படலம்‌ 251 


பூமிக்கு அணியாய்‌ இருக்கிறது. அணிபெறச்‌ செய்யுள்‌ யாத்தலால்‌,. 
கவியும்‌ மாந்தருக்கு அலங்காரமுடையதாய்‌ விளங்குகிறது. இரண்‌ 
டாவது, மணியும்‌ பொன்னும்‌ ஆரமும்‌ அகிலும்‌ போன்ற சிறந்த. 
பொருள்களையும்‌ மற்றும்‌ மலை வளங்களையும்‌ ஆற்றுப்பெருக்கானது 
அடித்துக்கொண்டு வருவதால்‌, ‘ஆன்ற பொருள்‌ தந்து! என்றார்‌. 
சிறந்த பொருட்‌ செறிவும்‌ பொருட்‌ சுவையும்‌ கவியினிடத்திலும்‌ 
உள்ளன. மூன்றாவது, ஆற்றின்‌ பக்கங்களிலெல்லாம்‌ வயல்களைக்‌ 
காணலாம்‌; விளைச்சல்‌ நிலங்கள்‌ மல்கியிருக்கும்‌. புலம்‌ என்றால்‌ 
நிலம்‌. அறிவு என்றும்‌ பொருள்படும்‌. கவியானது அறிவால்‌ 
நுகர்ந்து இன்பம்‌ துய்த்தற்குரியது. எனவே *புலத்திற்றாகி' என்றார்‌. 
நான்காவதாக, ஆற்றங்கரையோரங்களில்‌ நெய்‌ பெய்து ஓமத்தீயை: 
வளர்க்கும்‌ ஓம குண்டங்களை நெடுகிலும்‌ காணலாம்‌. அதுவன்றி, 
வெப்பத்தைத்‌ தணியவைக்கும்‌ மரச்செறிவினையுடைய நீர்த்‌. 
துறைகள்‌ பலவற்றையும்‌ மருங்கிலே கொண்டயாறு என்றும்‌ 
பொருள்‌ கூறலாம்‌. கவியும்‌ அகப்பொருளிலக்கணத்திலுள்ள 
துறைகளைத்தாங்கி நிற்கும்‌. ஐந்தாவதாக, முல்லை, குறிஞ்சி, 
நெய்தல்‌, பாலை என்னும்‌ ஐந்துவகை நிலங்கள்‌ வழியாகவும்‌ ஆறு 
ஓடிவரும்‌. ஐந்திணை இலக்கண: நெறியிலே கவியும்‌ அமைந்து! 
விளங்கும்‌. ஆறாவது, ஆற்றுப்‌ புனலானது ஒளி பொருந்திய தெளி 
வினையுடையதாயிருக்கும்‌. கவியும்‌ சொற்றெளிவு பொருட்டெளிவு 
உடையதாயிருக்கும்‌. தெளிவில்லாக்‌ கவிக்கு அழகில்லையாதலால்‌ 
“சவியுறத்‌ தெளிந்து' என்றார்‌. ஏழாவது, இடையறாது குளிர்ந்த. 
நீரொழுக்கு ஆற்றில்‌ உண்டு. கவிக்கும்‌ குளிர்ந்த நடை உண்டு. 
சான்றோர்‌ கவி மேலான உறுதி பயக்கும்‌ ஒழுக்க நடையைக்‌ கற்பிப்‌ 
பதாகவும்‌ இருக்கும்‌. இவ்வேழு காரணங்களாலும்‌ கோதா வரியாறு: 
சான்றோர்‌ கவியை ஒத்து விளங்கியது என்றார்‌. (1) 


2830. வண்டுறை கமலச்‌ செவ்வி 
வாண்முகம்‌ பொலிய வாச 
முண்டுறை குவளை யொண்க 
ணொருங்குற நோக்கி யூழிற்‌ 
றெண்டிரைக்‌ கரத்தின்‌ வாரித்‌ 
திருமலர்‌ தூவிச்‌ செல்வர்க்‌ 
கண்டடி பணிவ தென்னப்‌ 
பொலிந்தது கடவுள்‌ யாறு. 
வண்டு உறை கமலச்‌ செவ்வி வாள்‌ முகம்‌ பொலிய வாசம்‌ 
உண்டு உறை குவளை ஒண்‌ கண்‌ ஒருங்கு உற நோக்கி ஊழிண்‌ 
\ 


252 ஆரணிய காண்டம்‌ 


“தெண்‌ திரைக்‌ கரத்தின்‌ வாரித்‌ திரு மலர்‌ தூவிச்‌ செல்வர்க்‌ 
கண்டு அடி பணிவது என்னப்‌ பொலிந்தது கடவுள்‌ யாறு. 


பொ :-தெய்வத்தன்மை பொருந்திய அக்கோதாவரி ஆறு, 
வண்டுகள்‌ தங்குகின்ற தாமரை மலராகிய அழகிய ஒளி பொருந்திய 
முகம்‌ மலர்ந்து விளங்க, மணம்‌ உட்கொண்டு தங்கப்பெற்ற கருநீல 
மலர்களாகிய ஒளியுள்ள கண்களால்‌ ஒருசேரப்‌ பார்த்து, முறையே 
தெளிவான அலைகளாகிய கைகளால்‌ அழகிய மலர்களை எடுத்து 
அருச்சித்து, இராமன்‌ முதலிய மூவரையும்‌ நோக்கித்‌ திருவடிகளை 
வணங்குவது போல விளங்கியது. 


கு:--பொதுவாக நீரிலே வளரும்‌ தாமரை ஆற்றின்‌ முகமாகவும்‌ 
குவளை மலர்கள்‌ கண்களாகவும்‌ கரையில்‌ வந்து வீசும்‌ அலைகள்‌ 
கைகளாகவும்‌ உருவகம்‌ செய்யப்பட்டன. அலைகளாற்‌ பலவகைப்‌ 
பூக்களைச்‌ சிதறிக்கொண்டு கரையிலே விரைந்து வந்து மோதுகின்ற 
கோதாவரியாற்றின்‌ காட்சி, ஒரு பெண்‌ செல்வர்களைக்‌ கண்டு 
முகமலரக்‌ கண்களால்‌ பார்த்துக்‌ கைகளால்‌ மலர்களை எடுத்து 
அருச்சித்து அடிபணிவது போன்றிருந்தது என்றவாறாம்‌. கங்கை 
யையும்‌ இவ்வாறே 
“சா ந்தணி புளினத்தின்‌ றடமுலை யுயர்‌ கங்கை 

காந்தின மணிமின்னக்‌ கடிகமழ்‌ கமலத்திற்‌ 

சேந்தொளி விரியுந்தெண்‌ டிரையெனு நிமிர்கையால்‌ 

ஏந்தின ளொருதானே யேற்றின ளினிதப்பால்‌ ” (2077) 


எனப்‌ பெண்ணாக உருவகஞ்‌ செய்து கூறியுள்ளமை இங்கு dl 
நோக்கத்தகும்‌. 


2831. எழுவுறு காத லாலிங்‌ 
கிரைத்திரைத்‌ தேங்கி யேங்கிப்‌ 
பழுவநாட்‌ குவளைச்‌ செவ்விக்‌ 
கண்பனி பரந்து சோர 
வழுவிலா வாய்மை மைந்தர்‌ 
வனத்துறை வருத்த நோக்கி 
யழுவது மொத்த தாலவ்‌ 
வலங்குநீ ராறு மன்னோ 


சூர்ப்பணகைப்‌ படலம்‌ 


எழுவுறு காதலால்‌ இங்கு 

இரைத்து இரைத்து ஏங்கி ஏங்கிப்‌ 
பழுவ நாள்‌ குவளைச்‌ செவ்விக்‌ 

கண்‌ பனி பரந்து சோர, 
வழு இலா வாய்மை மைந்தர்‌ 

வனத்து உறை வருத்தம்‌ நோக்கி, 
அழுவதும்‌ ஒத்ததால்‌, அவ்‌ 

அலங்கு நீர்‌ ஆறு மன்‌ ஓ. 


பொ:--அசைகின்ற நீரினையுடைய அக்கோதாவரி ஆறு, 
தவறுதல்‌ இல்லாத உண்மை மொழியையுடைய அக்குமரர்கள்‌ 
காட்டிலே வந்து தங்குகிற வருத்தம்‌ தரும்‌ நிலைமையைப்‌ பார்த்து, 
மேல்‌ எழுகின்ற மிக்க அன்பினால்‌ மிக ஓலமிட்டு மிக இரங்கித்‌- 
தொகுதியாகவுள்ள அன்று மலர்ந்த நீல மலர்களாகிய அழகிய 
கண்களினின்று நீர்த்துளிகள்‌ நிறைந்து சிந்தும்படி அழுவதையும்‌ 
ஒத்திருந்தது. 

கு :-இங்கு, மன்‌, ஓ - அசைகள்‌. பனி என்பது இங்கே பனி 
தீர்த்துளிகள்‌. பழுவம்‌ - காடு : இங்கே தொகுதியென்னும்‌ பொரு. 
ளில்‌ வந்தது. மைந்தர்‌ என்று கூறினாரேனும்‌ மாதினையும்‌ ஈண்டு 
இனம்பற்றிக்‌ கொள்ளப்படும்‌. வாய்மை காக்க மன்னுயிர்‌ துறந்த. 
தயரதனையே சிறப்புப்பற்றி * வாய்மை' எனக்‌ குறித்ததாகக்‌. 
கொண்டு “வாய்மை மைந்தர்‌” என்பதற்குத்‌ தயரதன்‌ மைந்தர்‌ 
எனப்‌ பொருள்கூறலும்‌ ஆம்‌. 


** வையை யென்ற பொய்யாக்‌ குலக்கொடி 
தையற்‌ குறுவது தானறிந்‌ தனள்போல்‌ 
புண்ணிய நறுமல ராடை போர்த்துக்‌ 


கண்ணிறை நெடுநீர்‌ கரந்தனள்‌ அடக்கி ” 
(சிலப்‌-13. 170-179) 


என்பதும்‌, 
“£ கருநெடுங்‌ குவளையு மாம்பலும்‌ கமலமும்‌ 
தையலுங்‌ கணவனுந்‌ தனித்துறு துயரம்‌ 
ஐய மின்றி யறிந்தன போலப்‌ 
பண்ணீர்‌ வண்டு பரிந்தினை ந்‌ தேங்கிக்‌ 
கண்ணீர்‌ கொண்டு காலுற நடுங்க” (சிலப்‌-19. 184-188). 
என்பதும்‌ இங்கு ஒப்பு நோக்கத்‌ தகுவன. (3). 


254 ஆரணிய காண்டம்‌ 


இராமனும்‌ சீதையும்‌ இயற்கை யெழிலைக்‌ கண்டு மகிழ்தல்‌ 
2832-2034 


2832. நாளங்கொ ணளினப்‌ பள்ளி 
நயனங்க ளமைய நேமி 
வாளங்க ளுறைவ கண்டு 
மங்கைதன்‌ கொங்கை நோக்கு 
நீளங்கொள்‌ சிலையோன்‌ மற்றை 
நேரிழை நெடிய நம்பி 
தோளின்கண்‌ மனம்வைத்‌ தன்ன 
சுடர்மணித்‌ தடங்கள்‌ கண்டாள்‌. 


நாளம்‌ கொள்‌ நளினப்‌ பள்ளி, 
நயனங்கள்‌ அமைய, நேமி 
வாளங்கள்‌ உறைவ. கண்டு 
மங்கைதன்‌ கொங்கை நோக்கும்‌ 
நீளம்‌ கொள்‌ சிலையோன்‌ ; மற்றை 
நேரிழை, நெடிய நம்பி 
தோளின்கண்‌ மனம்‌ வைத்து அன்ன 
சுடர்‌ மணித்‌ தடங்கள்‌ கண்டாள்‌. 


பொ :--நீண்ட வில்லைக்கொண்ட இராமன்‌, சக்கரவாகப்புடகள்‌, 
தண்டினைக்‌ கொண்டிருக்கின்ற தாமரை மலர்களாகிய படுக்கையில்‌ 
கண்கள்‌ அமைதி நிலையில்‌ மூடியபடியே தங்கியிருப்பதைக்‌ கண்டு 
சீதையின்‌ கொங்கைகளைப்‌ பார்த்தான்‌; திருத்தமான அணிகலன்‌ 
களையுடையவளாகிய சீதையும்‌, பெருமையிற்‌ சிறந்தவனான இராம 
னுடைய தோள்களினிடத்தே மனதைச்‌ செலுத்தி அவற்றை 
ஒத்தனவாய்‌ விளங்கிய மணிகள்‌ நிறைந்த மணற்‌ குன்றங்களைப்‌ 
பார்த்தாள்‌. 

கு:--இராமன்‌ சீதையின்‌ மார்பை நோக்கினானாக, அது கண்டு 
பெருநாணினளான சீதை தன்‌ பார்வையை இரத்தினக்‌ குன்றங்‌ 
களிடையே செலுத்தினாளாக, அவை இராமன்‌ திருத்தோள்களை 
நினைப்பூட்டவும்‌ கண்ணால்‌ காண நாணி, மனதால்‌ நினைந்து 
மகிழுற்றாள்‌ என்க. இராமன்‌ உவமைப்‌ பொருளை நோக்கிப்‌ பின்‌ 
அதன்‌ உவமேயப்‌ பொருளை நோக்கினானாகச்‌ சீதை, நம்பியின்‌ 
தோள்களை மனத்தால்‌ நோக்கி அவற்றிற்குவமையாகும்‌ மணிகளை 
யுடைய மணற்குன்றங்களைக்‌ கண்டாள்‌ என்க. “தோக்கிய நோக்‌ 
கெனும்‌ நுதி கொள்‌ வேல்‌ இணை, ஆக்கிய மதுகையான்‌ றோளின்‌ 


சூர்ப்பணகைப்‌ படலம்‌ 255 


ஆழ்ந்தன; வீக்கிய கனைகழல்‌ வீரன்‌ செங்கணும்‌, தாக்கணங்கனை 
யவடனத்திற்‌ றைத்தவே” (599) என்பது இங்கு நினைத்தற்‌ 
குரியது. (ூ) 


2833. ஓதிம மொதுங்கக்‌ கண்ட 
வுத்தம னுழைய எளாகுஞ்‌ 
சீதைதன்‌ னடையை நோக்கிச்‌ 
சிறியதோர்‌ முறுவல்‌ செய்தான்‌ 
மாதவ டானு மாண்டு 
வந்துநீ ரண்டு மீளும்‌ 
போதக நடப்ப நோக்கிப்‌ 
புதியதோர்‌ முறுவல்‌ பூத்தாள்‌. 


ஓதிமம்‌ ஒதுங்கக்‌ கண்ட உத்தமன்‌ உழையள்‌ ஆகும்‌ 
சீதைதன்‌ நடையை நோக்கிச்‌ சிறியது ஓர்‌ முறுவல்‌ செய்தான்‌ ; 
மாது அவள்தானும்‌, ஆண்டு வந்து நீர்‌ உண்டு மீளும்‌ 
போதகம்‌ நடப்ப நோக்கிப்‌ புதியது ஓர்‌ முறுவல்‌ பூத்தாள்‌. 


பொ:--(கோதாவரிக்‌ கரையிலே) அன்னப்‌ பறவை ஒதுங்கி 
நடந்து செல்வதைப்‌ பார்த்த உத்தமனான இராமன்‌, பக்கத்திலுள்ள 
.வளான சீதையின்‌ (வெல்லும்‌) நடையழகை(த்‌ திரும்பி)க்‌ கண்டு 
ஒரு புன்சிரிப்புக்‌ கொண்டவனானான்‌; சீதையும்‌, அங்கு வந்து நீரைப்‌ 
பருகிவிட்டுத்‌ திரும்பிக்கொண்டிருந்த ஆண்‌ யானை விலகி நடப்‌ 
பதைக்‌ கண்டு, (இராமன்‌ நடை அதனினும்‌ சிறந்து விளங்க 
நோக்கி) அதுகாறும்‌ இல்லாத ஒரு புதிய முறுவல்‌ கொண்டாள்‌. 


கு அன்னம்‌ சீதையின்‌ நடைக்குத்‌ தோற்றதனால்‌ ஒதுங்கியது 
என்க. மீளும்‌ போதகம்‌ இராமன்‌ நடைக்கு இடைந்ததாகக்‌ 
கொண்டு சீதை ஒரு புதிய முறுவல்‌ பூத்தாள்‌ என்றவாறு. 
பெண்ணின்‌ நடைக்கு அன்னமும்‌ ஆணின்‌ நடைக்கு யானையும்‌ 
உவமிக்கப்படும்‌ பொருள்கள்‌. அன்னம்‌ தோற்றதற்கு இரங்கி 
இராமன்‌ சிறியதோர்‌ முறுவல்‌ செய்தான்‌. தன்‌ கணவனின்‌ 
நடை ஆண்‌ யானையின்‌ நடையை வென்றமை நோக்கிச்‌ சீதை 
புதியதோர்‌ முறுவல்‌ பூத்தாள்‌. திடீரென்று அவள்‌ முறுவல்‌ 
கொண்டது தோன்றப்‌ “புதியதோர்‌ முறுவல்‌' என்றார்‌. வேற்று 
மனிதர்‌ வரவு நோக்கி இயல்பாகவே ஒதுங்கிய அன்னத்தைச்‌ 
சீதையின்‌ நடைக்குத்‌ தோற்று ஒதுங்கியதாக ஒரு நயம்‌ தோன்றக்‌ 
கூறப்பட்டது. அதுபோலவே யானைக்கும்‌ கொள்க. (5) 


256 ஆரணிய காண்டம்‌ 


2834.. வில்லிய றடக்கை வீரன்‌ 
வீங்குநீ ராற்றின்‌ பாங்கர்‌ 
வல்லிக ணுடங்கக்‌ கண்டான்‌ 
மங்கைதன்‌ மருங்கு னோக்க 
வெல்லியங்‌ குவளைக்‌ கானத்‌ 
திடையிடை மலர்ந்து நின்ற 
வல்லியங்‌ கமலங்‌ கண்டா 


ளண்ணறன்‌ வடிவு கண்டாள்‌. 


வில்‌ இயல்‌ தடக்கை வீரன்‌ வீங்கு நீர்‌ ஆற்றின்‌ பாங்கர்‌ 
வல்லிகள்‌ நுடங்கக்‌ கண்டான்‌ மங்கைதன்‌ மருங்குல்‌ நோகக, 
எல்லி அம்‌ குவளைக்‌ கானத்து இடை இடை மலர்ந்து நின்ற 


அல்லி அம்‌ கமலம்‌ கண்டாள்‌, அண்ணல்தன்‌ வடிவு கண்டாள்‌. 


பொ :-விற்பொருந்திய பெரிய கையினையுடைய வீரனாகிய: 
இராமன்‌, மிகுந்த நீரினையுடைய கோதாவரியாற்றின்‌ பக்கத்தில்‌ 
நீர்க்கொடிகள்‌ அசைவதைப்‌ பார்த்து (உடனே) சீதையின்‌ 
இடையை நோக்க, இருள்போலக்கறுத்த அழகிய குவளை மலர்த்‌. 
தொகுதியினிடையிடையே பூத்து விளங்கிய அகழ்விதழ்களையுடைய 
அழகிய செந்தாமரை மலர்களைக்‌ கண்டவளான சீதை, இராமனது 
(கரிய) உருவம்‌ (நினைவிற்கு வர) அதனைப்‌ பார்த்தாள்‌. 

கு :--வல்லிகள்‌ சீதையின்‌ மருங்குலுக்கும்‌, குவளைக்கானம்‌ 
இராமனின்‌ நிறத்துக்கும்‌, கமலம்‌ இராமனுடைய கண்‌, கை, கால்‌ 
முதலிய உறுப்புக்களுக்கும்‌ உவமை. (6) 


பன்னசாலையில்‌ தங்குதல்‌ 
2835. அனையதோர்‌ தன்மை யாலவ்‌ 

வருவிநீ ராற்றின்‌ பாங்கர்ப்‌ 
பனிதரு படிவப்‌ பஞ்ச 

வடியெனும்‌ பருவச்‌ சோலைத்‌ 
தனியிட மதனை நண்ணித்‌ 

தம்பியாற்‌ சமைக்கப்‌ பட்ட 
வினியபூஞ்‌ சாலை யெய்தி 

யிருந்தன னிராம ஸிப்பால்‌. 


சூர்ப்பணகைப்‌ படலம்‌ 257 


அனையது ஓர்‌ தன்மையால்‌ அவ்‌ அருவி நீர்‌ ஆற்றின்‌ பாங்கர்ப்‌ 
பனி தரு படிவப்‌ பஞ்சவடி எனும்‌ பருவச்‌ சோலைத்‌ 

தனி இடம்‌ அதனை நண்ணித்‌ தம்பியால்‌ சமைக்கப்பட்ட 
இனிய பூஞ்சாலை எய்தி இருந்தனன்‌ இராமன்‌ ; இப்பால்‌. 


பொ :--அப்படிப்பட்டதொரு தன்மையினால்‌ (அவ்வாறு அந்த 
ஆற்றின்‌ வளங்களை யெய்லாம்‌ கண்டு மகிழ்ந்துகொண்டே) அருவி 
நீராற்‌ பெருகிய அக்கோதாவரியாற்றின்‌ பக்கத்திலிருக்கிற குளிர்ச்சி 
யைத்‌ தருகின்ற அழகான பஞ்சவடியென்று சொல்லப்பட்ட இளஞ்‌ 
சோலையில்‌ ஓர்‌ தனி இடத்தைச்‌ சேர்ந்து (அங்கே) இளையவனான 
இலக்குவனால்‌ செய்து முடிக்கப்பட்ட இனிமையான அழகிய பன்ன 
சாலையை யடைந்து இராமன்‌ இருந்தான்‌ ; இதன்‌ பின்னர்‌. 


கு :-இதன்பின்னர்‌ நிகழ்ந்தவை பின்வரும்‌ கவிகளிற்‌ கூறப்‌ 
படும்‌. (7) 


இச்செய்யுளின்‌ பின்‌ 12 என்னும்‌ குறியீடுள்ள சுவடியில்‌, 
2835 (6) அரியணை துறந்து பன்ன 
சாலையி லமர்ந்த வையன்‌ 
வரிவிழிச்‌ சனகி பாதம்‌ 
வருடமெய்ஞ்‌ ஞான யோகத்‌ 
தெரிதுயி லுணரும்‌ போதிற்‌ 
றேவர்கோன்‌ சிறுவன்‌ சிந்தைப்‌ 
பரிவினாற்‌ காக்கை ரூபங்‌ 
கொண்டனன்‌ பறந்து வந்தான்‌. 
2895 0) வந்தவன்‌ சனகி மார்பிற்‌ 
கொத்தலுங்‌ குருதி மாரி 
சிந்திட வதனை யையன்‌ 
விழித்தனன்‌ தெரிந்து சீறிப்‌ 
பைந்தளிர்த்‌ தருப்பை யொன்றைப்‌ 
பிரமமந்‌ திரத்தைப்‌ பாவித்‌ 
திந்திரன்‌ மகன்மே லேவ 
வதுகனன்‌ நெழுந்து சீறி. 


2835 (6) பின்தொடர்‌ தலுங்கண்‌ டஞ்சிப்‌ 
பெயர்‌ ந்தனன்‌ பிரமன்‌ றன்பால்‌ 

சென்றன னபய மென்றான்‌ 
அவனிது தீர்ப்பார்‌ யாரே 

17 i 


58 ஆரணிய காண்டம்‌ 


யென்றன னகற்றப்‌ பின்னு 
மீரெழு லோகத்‌ தும்போய்த்‌ 
தன்றிற லொழிந்து மீண்டு 
வந்திரு சரணந்‌ தாழ்ந்தான்‌. 
2835 (ய) ஐயகோ சிறிய நாயே 
னறிவிலா மையினா லிங்ஙன்‌ 
செய்பிழை பெர்றுத்தி யென்று 
செப்பினான்‌ செப்ப லோடும்‌ 
எய்கணைக்‌ கிலக்கா யுன்கண்‌ 
ணிரண்டிலொன்‌ நீவா யென்ன 
நையுறு மனத்தா னேரப்‌ 
பறித்தம்பு ஞாலத்‌ திட்ட 
2895 (6) அங்கவன்‌ காக்கை ரூப 
மமைந்தொர்கண்‌ ணிழத்த லாலே 
யெங்கணு மிருக்கும்‌ காக்கை 
யினங்களுக்‌ கிருக ணுக்கும்‌ 
தங்கிய மணியொன்‌ ராகி 
யொருகண்‌ டோன்‌ றிடுஞ்ச யந்தன்‌ 
செங்கணான்‌ பாதம்‌ போற்றிச்‌ 
செம்பொனா டடைந்தா னிப்பால்‌. 


என்ற ஐந்து மிகைப்‌ பாடல்கள்‌ காணப்படுகின்றன. 


சூர்ப்பணகை வருகை 2836-2839 


2836. நீலமா மணிநிற நிருதர்‌ வேந்தனை 
ஸ்‌ மூலநா சம்பெற முடிக்கு மொய்ம்பினாண்‌ 
மேலைநா ளுயிரொடும்‌ பிறந்து தான்விளை 
காலமோர்ந்‌ துடனுறை கடிய நோயனாள்‌. 


நீல மா மணி நிற நிருதர்‌ வேந்தனை 

மூல நாசம்‌ பெற முடிக்கும்‌ மொய்ம்பினாள்‌, 

மேலை நாள்‌ உயிரொடும்‌ பிறந்து, தான்‌ விளை 

காலம்‌ ஓர்ந்து, உடன்‌ உறை கடிய நோய்‌ அனாள்‌. 
பொ :--ஆதியில்‌ (உடலில்‌) உயிர்‌ தோன்றிய காலத்துத்‌ 


தானும்‌ தோன்றித்‌ தான்‌ கெடுதி செய்வதற்குரிய முதிர்ந்த காலம்‌ 
எப்பொழுது வரும்‌ என்று காத்திருந்து அறிந்து, அவ்வுயிருடனே 


x 


சூர்ப்பணகைப்‌ படலம்‌ 259 


(உடலில்‌) வாழ்ந்து வருகின்ற கொடிய பிணியை ஒத்தவளாகி, 
சிறந்த நீலரத்தினம்‌ போன்ற ௧௫௬ நிறத்தையுடைய இராக்கதர்க்கு 
அரசனான இராவணனை வேரொடு கெடும்படி அழிக்கும்‌ வல்ல 
மையை யுடையவளும்‌. (ஆகிய சூர்ப்பணகை என்க.) 


கு :—* நீலமாமணி நிறத்‌ தரக்கனை ” எனச்‌ சம்பந்தர்‌ தேவாரத்‌ 
தினும்‌ (3-91-8) வந்துள்ளது. “ உடன்பிறந்தார்‌ சுற்றத்தார்‌ என்‌ 
றிருக்க வேண்டா, உடன்‌ பிறந்தே கொல்லும்‌ வியாதி ” என்பது 
இங்கு ஒப்பு நோக்கத்தகும்‌. பின்‌ இவரே, “ உந்தரு நிலையதாகி 
யுடனுறையுயிர்கள்‌ தம்மை யந்தகற்களிக்கும்‌ நோய்போல்‌ அரக்கி " 
(கரன்வதை: 56) எனக்‌ கூறுதலும்‌ காண்க. (8) 


2837. செம்பரா கம்படச்‌ செறிந்த கூந்தலாள்‌ 
வெம்பரா கந்தனி விளைந்த மெய்யினா 
ளும்பரா னவர்க்குமொண்‌ டவர்க்கு மோதநீ 
ரிம்பரா னவர்க்குமோ ரிறுதி யீட்டுவாள்‌. 


செம்பு அராகம்‌ படச்‌ செறிந்த கூந்தலாள்‌, 
வெம்பு அராகம்‌ தனி விளைந்த மெய்யினாள்‌, 
உம்பர்‌ ஆனவர்க்கும்‌ ஒண்‌ தவர்க்கும்‌ ஓத நீர்‌ 
இம்பர்‌ ஆனவர்க்கும்‌ ஓர்‌ இறுதி ஈட்டுவாள்‌. 
பொ :--செம்பினது செந்நிறம்‌ பொருந்திய நெருங்கிய கூந்தலை 
யுடையாளும்‌, கொதிக்கின்ற காமவிச்சை ஒப்பில்லாமல்‌ வளர்ந்த 
உடலினையுடையாளும்‌ மேலுலகத்திலுள்ளவர்களுக்கும்‌, ஒள்ளிய 
தவத்தினையுடைய முனிவர்கட்கும்‌, கடல்சூழ்ந்த இவ்வுலகத்திலுள்‌ 
ளவர்களுக்கும்‌ ஒரு முடிவைத்‌ தேடுவாளும்‌ (ஆகிய சூர்ப்பணகை 
என்க.) 
கு:—செம்‌ பராகம்‌ எனப்‌ பிரித்து, சிவந்த புழுதி என்றும்‌ பொருள்‌ 
கூறலாம்‌. பராகம்‌ என்பதற்கு மகரந்தம்‌ என்றும்‌ பொருள்‌ 
கூறலாம்‌. அராகம்‌- ஆசை. தேவர்க்கும்‌ முனிவர்க்கும்‌ இவ்வுல 
“கோர்க்கும்‌ ஓர்‌ இறுதி ஈட்டுவாள்‌ என்றது, ஓர்‌ அழிவைச்‌ 
செய்வாள்‌ என்றும்‌, அவர்கள்‌ துன்பத்துக்கு ஒரு முடிவு கட்டுவாள்‌ 
அன்றும்‌ இருபொருளும்பட நின்றமையறியலாம்‌. (9) 


2838. வெய்யதோர்‌ காரண முண்மை மேயினாள்‌ 
வைகலுத்‌ தமியளவ்‌ வனத்து வைகுவா 


200 ஆரணிய காண்டம்‌ 


ஷஹெய்தினிவ்‌ வுலகெலா நுழையு நோன்மையா 
ளெய்தின ளிராகவ னிருந்த சூழல்வாய்‌. 


வெய்யதோர்‌ காரணம்‌ உண்மை மேயினாள்‌, 

வைகலும்‌ தமியள்‌ அவ்‌ வனத்து வைகுவாள்‌, 
நொய்தின்‌ இவ்‌ உலகு எலாம்‌ நுழையும்‌ நோன்மையாள்‌, 
எய்தினள்‌, இராகவன்‌ இருந்த சூழல்வாய்‌. 


பொ :-விரைவில்‌ இவ்வுலக முழுவதும்‌ புகுந்து செல்லவல்ல: 
ஆற்றலையுடையவளும்‌, விரும்பினவளாய்‌ நாள்தோறும்‌ தனியாக. 
அத்தண்டகவனத்துத்‌ தங்குபவளுமான சூர்ப்பணகை, கொடிய: 
தொரு காரணம்‌ உள்ளதால்‌ இராமன்‌ இருந்த சோலையினிடத்து 
வந்து சேர்ந்தாள்‌. 


கு:--மேயினாள்‌-விரும்பினவளாய்‌.தநொய்தின்‌-விரைவில்‌;எளிதில்‌- 
என்றும்‌ கொள்ளலாம்‌. வெய்யதோர்‌ காரணமாவது இராவணா தியர்‌ 
குலத்தோடு தொலையும்படியான கொடியதோர்‌ ஊழ்வினை. அல்லது 
இராமன்‌ சீதையைப்‌ பிரியும்படியானதொரு காரணம்‌ என்றும்‌ 
கொள்ளலாம்‌. மற்றும்‌ முதலடிக்கு, பின்னிகழும்‌ தீய காரியத்திற்‌- 
கெல்லாம்‌ ஒரு காரணமாயிருத்தலைப்‌ பொருந்தினவள்‌ அல்லது, 
தீங்கு தேடுங்‌ காரணமாக முன்னை யூழையடைந்துள்ளாள்‌ என்றும்‌: 
பொருள்கொள்ளலாம்‌. இவள்‌ ஊழானே பிறர்க்கும்‌ தனக்கும்‌ தீங்கு. 
தேடுதற்கமைந்தாள்‌ என்பது கருத்து. இனி, சூர்ப்பணகை தன்‌ 
மகன்‌ இறந்த கொடிய காரணத்தின்‌ உண்மையை அறிய விரும்பின 
வளாய்‌ அவ்வனத்தில்‌ வசிக்கின்றாள்‌ என்று பொருள்‌ கூறலு' 
மொன்று. மற்றும்‌ தனது கணவனான வித்யுச்சிகுவன்‌ என்னும்‌. 
அசுரனைத்‌ தனது தமையனான இராவணன்‌ காலகேயரை வெல்லு: 
கையிற்‌ கொல்ல, அதனால்‌ தான்‌ கைம்மையை அடைத்து இரா 
வணனை நிந்தித்து, அவன்‌ வேண்டுகோளினால்‌ கரன்‌ முதலோர்‌ 
துணையோடு அவ்வனத்து வாழ்ந்து வந்தாள்‌ என்றும்‌ பொருள்‌ 
கூறுவர்‌. இன்னும்‌ வெய்யதோர்‌ காரணம்‌ என்பது அவள்கொண்ட. 
கொடிய காம இச்சையைக்‌ குறிப்பதாகக்‌ கூறுவாரும்‌ உளர்‌. (10), 


2839. எண்டகு மிமையவ ரரக்க ரெங்கண்மேல்‌ 
விண்டனர்‌ விலக்குதி யென்ன மேலைநா 
ளண்டசத்‌ தருந்துயி றுறந்த வையனைக்‌ 
கண்டன டன்கிளைக்‌ கிறுதி காட்டுவாள்‌. 


சூர்ப்பணகைப்‌ படலம்‌ 201 


எண்‌ தகும்‌ இமையவர்‌, “அரக்கர்‌ எங்கள்மேல்‌ 
விண்டனர்‌, விலக்குதி' என்ன, மேலை நாள்‌ 
அண்டசத்து அருந்துயில்‌ துறந்த ஐயனைக்‌ 
கண்டனள்‌, தன்‌ கிளைக்கு இறுதி காட்டுவாள்‌. 
பொ :-தன்‌ சுற்றத்தார்களுக்கு முடிவைக்‌ காட்டுகின்ற சூர்ப்ப 
ணகை, ஆதிகாலத்தில்‌ மதிக்கத்‌ தகுந்த தேவர்கள்‌, “இராக்‌ 
கதர்கள்‌ எங்கள்மீது பகைகொண்டார்கள்‌ ; (அவர்களால்‌ எங்க 
ளுக்கு நேரிடுந்துன்பத்தை) விலக்கியருள்வாய்‌ ” என்று வேண்‌ 
டப்‌ பாம்பணையினின்றும்‌ அரிய உறக்கத்தையொழித்து இராமனாக 
அவதரித்தருளிய தலைவனைப்‌ பார்த்தாள்‌. 
கு:--எண்தகும்‌ இமையவர்‌ என்றது நான்முகன்‌, இந்திரன்‌ 
முதலியோரை. விண்டனர்‌: விள்‌ பகுதி; விள்ளல்‌ - வேறுபடுதல்‌. 
அண்டசம்‌ - முட்டையிற்‌ பிறப்பது : இங்குச்‌ சிறப்புவகையால்‌ ஆதி 
"சேடன்‌ என்னும்‌ பாம்பை உணர்த்திற்று. இராமன்‌ அவதரித்த 
நோக்கம்‌ எளிதில்‌ முடியத்‌ துணை செய்பவளாய்க்‌ கண்டனள்‌ என்ற 
வாறு. இவள்‌ இராமனைக்‌ கண்டு காதல்கொண்டு அதற்குத்‌ தடை 
யான சீதையை எடுக்க முயன்று மூக்கரியுண்டமையே, இராவணன்‌ 
.இறுதிக்குக்‌ காரணமாதல்‌ தோன்ற, “ கண்டனள்‌ தன்கிளைக்‌ கிறுதி 
காட்டுவாள்‌ ” என்றார்‌. (11) 
4௦, 52 என்ற எண்ணுள்ள அச்சுப்‌ புத்தகங்களில்‌ கீழ்வரும்‌ 
மிகைப்‌ பாடல்‌ காணப்படுகின்றது. 
22899 (4) கண்டுதன்‌ னிருவிழி களிப்ப கா...... கத்து 
எண்டரு புளகித மெழுப்ப ஏதிலாள்‌ 
கொண்டதீ வினைத்திறக்‌ குறிப்பை யோர்கிலாள்‌ 
அண்டர்‌ நாதனையிவ னாரென்‌ றுன்னுவாள்‌. 


இராமனழகை வியத்தல்‌ 2840-2855 


2840. சிந்தையி னுறைபவற்‌ குருவந்‌ தீர்ந்ததா 
லிந்திரற்‌ காயிர நயன மீசற்கு 
முந்திய மலர்க்கணோர்‌ மூன்று நான்குதோ 
ளுந்தியி னுலகளித்‌ தாற்கென்‌ றுன்னுவாள்‌. 


* சிந்தையின்‌ உறைபவற்கு உருவம்‌ தீர்ந்ததால்‌ ; 
இந்திரற்கு ஆயிரம்‌ நயனம்‌ ; ஈசற்கு 

முந்திய, மலர்க்கண்‌ ஓர்‌ மூன்று; நான்கு தோள்‌ 
உந்தியின்‌ உலகு அளித்தாற்கு ” என்று உன்னுவாள்‌. 


202 ஆரணிய காண்டம்‌ 


பொ :--(அச்சூர்ப்பபகை) “யாவரது மனத்திலுந்‌ தங்குபவு 
னாகிய மன்மதனுக்கு வடிவம்‌ ஒழிந்தது; தேவேந்திரனுக்கு ஆயிரம்‌: 
கண்கள்‌ (உண்டு); சிவபிரானுக்கு முற்பட்ட மலர்போலுங்‌ கண்கள்‌ 
மூன்று (உண்டு); (தனது) திருவுந்தியினின்று உலகங்களையுண்‌ 
டாக்கி யருளின திருமாலுக்கு நான்கு தோள்கள்‌ (உண்டு) '' என்று! 
நினைப்பாள்‌. 


கு:--இராமனைக்‌ கண்ட சூர்ப்பணகைக்கு முதலில்‌ மன்மதன்‌ 
நினைப்பு வந்தது, அவனைக்‌ கண்டதும்‌ காமம்‌ கொண்டமையால்‌. 
* மன்மதனுக்கு உருவம்‌ கிடையாதே! ஒருவேளை இந்திரனோ. 
வெனில்‌ ஆயிரம்‌ கண்களைக்‌ காணோமே! நிரம்பவழகியனான 
சிவனாய்‌ இருக்குமோவெனில்‌ மூன்றுகண்‌ வேண்டுமே! திருமாலே: 
தான்‌ எனில்‌ நான்கு தோள்கள்‌ இல்லையே!” என்று இவ்வாறு 
சிந்தித்தாள்‌ என்க. இராமன்‌ வடிவழகு, மன்மதனோ ? இந்திரனோ ?' 
ஈசனோ? திருமாலோ? என்று ஐயுறுமாறு இருந்தது என்பதும்‌, 
அத்நால்வருமல்லர்‌ என்பதைக்‌ காரணங்காட்டித்‌ துணிந்தாள்‌ என்‌ 
பதும்‌ அறியலாம்‌. (12): 


2841. கற்றையஞ்‌ சடையவன்‌ கண்ணிற்‌ காய்தலா 
லிற்றவ னன்றுதொட்‌ டின்று காறுந்தா 
னற்றவ மியற்றியவ்‌ வநங்க னல்லுருப்‌ 
பெற்றன னாமெனப்‌ பெயர்த்து மெண்ணுவாள்‌.. 


* கற்றை அம்‌ சடையவன்‌ கண்ணில்‌ காய்தலால்‌ 
இற்றவன்‌, அன்றுதொட்டு இன்றுகாறும்‌ தான்‌ 
நல்‌ தவம்‌ இயற்றி, அவ்‌ அநங்கன்‌, நல்‌ உருப்‌ 
பெற்றனனாம்‌' எனப்‌ பெயர்த்தும்‌ எண்ணுவாள்‌. 


பொ:--“திரளான அழகிய சடையையுடைய சிவபெருமான்‌ (தன்‌) 
நெற்றிக்‌ கண்ணினால்‌ எரித்ததால்‌ (உடல்‌) இழந்தவனாகிய அந்த: 
மன்மதன்‌ (உடலிழந்த) அந்நாள்‌ முதல்‌ இந்நாள்‌ வரையிலும்‌: 
நல்ல தவத்தைச்‌ செய்து இந்த நல்லுருவத்தையடைந்தான்‌' 
போலும்‌ ? என்று மீண்டும்‌ நினைப்பாள்‌. 


கு:-யோகத்தமர்ந்த சிவபெருமான்‌ என்பாள்‌ *கற்றையஞ்‌. 
சடையவன்‌" என்றாள்‌. முதலில்‌ மன்மதனோ என ஐயப்பட்டுப்‌ பின்‌ 
இல்லையெனத்‌ தெளிந்த சூர்ப்பணகை, அவ்வநங்கனினும்‌ அழகு. 
விஞ்சியவனாகத்‌ தவவேடத்திலிருந்த இராமன்‌ தோன்றவும்‌, அதே. 
மன்மதனே பின்னர்த்‌ தவம்‌ செய்து இந்நல்லுருப்‌ பெற்றனன்‌ 
போலும்‌ என்று மீண்டும்‌ ஐயுறுகின்றாள்‌. (13) 


சூர்ப்பணகைப்‌ படலம்‌ 263 


2842. தரங்களி னமைந்துதாழ்ந்‌ தழகின்‌ சார்பின 
மரங்களு நிகர்க்கல மலையும்‌ புல்லிய 
வுரங்களி னுயர்திசை யோம்பு மானையின்‌ 
கரங்களே யிவன்மணிக்‌ கரமென்‌ றுன்னுவாள்‌. 


* தரங்களின்‌ அமைந்து தாழ்ந்து அழகின்‌ சார்பின; 
மரங்களும்‌ நிகர்க்கல; மலையும்‌ புல்லிய; 
உரங்களின்‌ உயர்‌ திசை ஓம்பும்‌ ஆனையின்‌ 
கரங்களே இவன்‌ மணிக்‌ கரம்‌'என்று உன்னுவாள்‌. 


பொ :-- சிறப்பில்‌ ஒத்து அமைந்து (முழந்தாளளவும்‌) தாழ்த 
லடைந்து அழகுக்கு இருப்பிடமாயுள்ளன. (இவன்‌ கைகள்‌; 
ஆதலால்‌ இவற்றை) மரங்களும்‌ ஒப்பனவல்ல; (இவற்றுக்கு 
உவமையாவதற்கு) மலைகளும்‌ எளியனவாம்‌; இவனுடைய அழகிய 
கைகள்‌ வலிமையால்‌ உயர்ந்த திக்கைத்‌ தாங்கும்‌ யானைகளின்‌ 


துதிக்கைகளேயாம்‌.” என்று நினைப்பாள்‌. 


கு:--மரங்கள்‌ என்றது பனைமரத்தை என்றும்‌ கூறுப. மலையும்‌ 
புல்லிய என்றது, புற்களையுடைமையால்‌ என்றும்‌ கூறுப, முதலடி 
யின்‌ பொருளை மரங்களுக்கு அடையாக்கி, இவைபோல்‌ இரண்டாக 
உவமையிற்‌ பொருந்தி, தாழ்ந்து, அழகினையுடையனவாய்‌ மரங்கள்‌ 
இல்லை; அப்படி உளவெனினும்‌ அவை ப கைகளுக்கு ஒப்பாகா 
என்றும்‌ பொருள்‌ கூறலாம்‌. (14) 


2843. வின்மலை வல்லவன்‌ வீரத்‌ தோளொடுங்‌ 
கன்மலை நிகர்க்கல கனிந்த நீலத்தி 
னன்மலை யல்லது நாம மேருவும்‌ 
பொன்மலை யாதலாற் பொருவ லாதென்பாள்‌. 


“வில்‌ மலை வல்லவன்‌ வீரத்‌ தோளொடும்‌ 

கல்‌ மலை நிகர்க்கல; கனிந்த நீலத்தின்‌ 

நல்‌ மலை அல்லது, நாம மேருவும்‌ 

பொன்‌ மலை ஆதலால்‌, பொருவலாது' என்பாள்‌. 


பொ :-—* வில்லினாற்‌ பொரவல்லவனாகிய இவனது வலி பொருந்‌ 
திய தோள்களுக்கு முதிர்ந்த நீல நிறத்தினையுடைய நல்ல மலையே 
யல்லாமல்‌ கல்லாலாகிய மலைகள்‌ இணையாகமாட்டா; பெருமை 
பொருந்திய மேருமலையும்‌ பொன்னினாலாய மலையாயிருக்கின்ற 
தாகையால்‌ ஒப்பாகாது ” என்று நினைப்பாள்‌. 


264 ஆரணிய காண்டம்‌ 


கு:--இராமன்‌ தோளுக்கு இந்திர நீலமலை உவமை என்றாள்‌ 
என்க. (15) 


2844. தாளுயர்‌ தாமரைத்‌ 
தளங்க டம்மொடுங்‌ 
கேளுயர்‌ நாட்டத்துக்‌ 
கிரியின்‌ ரோற்றத்தான்‌ 
நரோளொடு தோள்செலத்‌ 
தொடர்ந்து நோக்குறி 
னீளிய வல்லக 
ணெடிய மார்பென்பாள்‌. 


*தாள்‌ உயர்‌ தாமரைத்‌ தளங்கள்‌ தம்மொடும்‌ 

கேள்‌ உயர்‌ நாட்டத்துக்‌ கிரியின்‌ தோற்றத்தான்‌ 
தோளொடு தோள்‌ செலத்‌ தொடர்ந்து நோக்குறின்‌ 
நீளிய அல்ல கண்‌; நெடிய மார்பு” என்பாள்‌. 


பொ :--“நாளத்தினையுடைய உயர்ந்த தாமரைமலரினது இதழ்‌ 
களுடனே உறவினைக்‌ கொண்ட உயர்ந்த கண்களையுடைய மலை 
போலுந்‌ தோற்றத்தினையுடைய இவனது ஒரு தோளிலிருந்து 
மற்றொரு தோள்‌ முடிய இடைவிடாமற்‌ பார்ப்பதாயின்‌ (என்‌) 
கண்கள்‌ நீட்சியுள்ளனவல்ல; மார்பு அவ்வளவு அகன்று நீளமா 
யுள்ளது” என்று நினைப்பாள்‌. 

கு:--நீண்ட தோள்கள்‌ இரண்டையும்‌ ஒரு சேரக்‌ காண்‌ 
பதற்குப்‌ போதுமானபடி தன்‌ கண்கள்‌ நீளமுடையவல்ல என்று 
வருந்தினாள்‌ என்க. தோள்களைக்‌ கூறியவள்‌ மார்பையும்‌ சேர்த்துக்‌ 
கூறினாள்‌, அவை இரண்டினிடத்தும்‌ அவள்‌ மனம்‌ ஈடுபட்ட 
நிலையில்‌; தோள்களின்‌ நீட்சியையும்‌ மார்பின்‌ பரப்பையும்‌ ஒருங்கே 
காணவிழைந்து முற்றுப்‌ பெறாமல்‌ தன்‌ கண்களின்‌ சிறுமையை 
தினைந்து வருந்தினாள்‌ என்பது கருத்து. ரட்‌ 


2845. அதிகநின்‌ நொளிருமிவ்‌ வழகன்‌ வாண்முகம்‌ 
பொதியவிழ்‌ தாமரைப்‌ பூவை யொப்பதோ 
கதிர்மதி யாமெனிற்‌ கலைக டேயுமம்‌ 
மதியெனின்‌ மதிக்குமோர்‌ மறுவுண்‌ டென்னுமால்‌. 


சூர்ப்பணகைப்‌ படலம்‌ 265 


* அதிகம்‌ நின்று ஒளிரும்‌ இவ்‌ அழகன்‌ வாள்‌ முகம்‌ 

பொதி அவிழ்‌ தாமரைப்‌ பூவை ஒப்பதோ ? 

கதிர்‌ மதி ஆம்‌ எனில்‌ கலைகள்‌ தேயும்‌; அம்‌ 

மதியெனின்‌, மதிக்கும்‌ ஓர்‌ மறு உண்டு' என்னும்‌ ஆல்‌. 

பொ:--£ மிகுதியாகி நிலைபெற்று விளங்குகிற இந்த அழகினை 
வுடையவனது ஒளி முகம்‌ கட்டவிழ்ந்த தாமரை மலரை ஒப்ப 
தாகுமோ? (ஆகாது). கிரணங்களோடு கூடிய சந்திரன்‌ தக்க 
உவமையாமெனின்‌, (அது) கலை குறைந்து தேய்தலையடையும்‌; 
(அங்ஙனம்‌ கலைகள்‌ தேய்வடையாத) அழகிய உவாமதியோவெனில்‌, 
அந்த நிறைந்த திங்களுக்கும்‌ ஒரு களங்கம்‌ உண்டு” என்று 
நினைப்பாள்‌. 

கு:--செந்தாமரை, மாலையில்‌ குவிதலையுடையது ஆதலால்‌, 
ஒப்பாகாது என்றாள்‌. இராமன்‌ முகம்‌ களங்கமில்லாத நிறைமதி 
போன்று விளங்கியதாக அவள்‌ எண்ணினாள்‌ என்பது கருத்து. (17) 


2846. எவன்செய வினியவிவ்‌ 
வழகை யெய்தினோ 
னவஞ்செயத்‌ திருவுடம்‌ 
பலச நோற்கின்றா 
னவஞ்செயத்‌ தகையவிந் 
நளின நாட்டத்தான்‌ 
றவஞ்செயத்‌ தவன்செய்த 
தவனெ னென்கின்றாள்‌. 


“ எவன்‌ செய, இனிய இவ்‌ அழகை எய்தினோன்‌, 
அவம்‌ செயத்‌ திரு உடம்பு அலச நோற்கின்றான்‌ ? 
நவம்‌ செயத்‌ தகைய இந்‌ நளின நாட்டத்தான்‌ 
தவம்‌ செயத்‌ தவன்‌ செய்த தவன்‌ என்‌ ?' என்கின்றாள்‌. 
பொ :-“இப்படிப்பட்ட இனிமையான அழகை எய்திய இவன்‌ 
(வேறு) எதனைப்‌ பெறுவதற்காக (இவ்வழகு) வீணாகும்படி தன்‌ 
னுடைய அழகிய உடல்‌ வருந்தத்‌ தவம்‌ செய்கின்றான்‌ ? புதுமையை 
விளைக்கத்தக்க தாமரைமலர்‌ போலுங்‌ கண்களையுடைய இவன்‌ 
(இவ்வாறு) தவம்‌ செய்வதற்கு அத்தவந்தான்‌ என்ன தவத்தைச்‌ 
செய்ததோ ?” என்று நினைத்தாள்‌. 


கு:--அவம்‌ - வீண்‌. நவம்‌ - புதுமை. (18) 


206 ஆரணிய காண்டம்‌ 


2847. உடுத்தநீ ராடைய ளுருவச்‌ செவ்வியள்‌ 
பிடி.த்தரு நடையினள்‌ பெண்மை நன்‌ றிவ 
னடித்தலந்‌ தீண்டலி னவனிக்‌ கம்மயிர்‌ 
பொடித்தன போலுமிப்‌ புல்லென்‌ றுன்னுவாள்‌. 


* உடுத்த நீர்‌ ஆடையள்‌, உருவச்‌ செவ்வியள்‌, 
பிடித்தரு நடையினள்‌ பெண்மை நன்று! இவன்‌ 
அடித்தலம்‌ தீண்டலின்‌ அவனிக்கு அம்‌ மயிர்‌ 
பொடித்தன போலும்‌ இப்‌ புல்‌” என்று உன்னுவாள்‌.. 


பொ :--* கடலை ஆடையாக அணிந்தவளும்‌ அழகிய வடிவத்தை: 
யுடையவளும்‌ பெண்‌ யானை போன்ற நடையினையுடையவளுமான 
நிலமாதினது பெண்‌ பிறவி நன்மையையுடையது! (நிலத்தில்‌ 
முளைத்துக்‌ காணப்படுகின்ற) இந்தப்‌ புற்கள்‌ இவனுடைய 
திருவடிகள்‌ தீண்டப்படுதலால்‌ நிலமகளுக்கு அழகிய மயிர்கள்‌ 
சிலிர்த்தன போன்றன !” என்று நினைத்தாள்‌. 


கு :—கடல்‌ நிலத்தைச்‌ சூழ்ந்திருத்தலால்‌ அதனை ஆடையாகக்‌. 
கூறுதல்‌ கவி மரபு. 'பிடித்தரு' என்பதில்‌ எதுகை நோக்கி ஒற்று: 
மிகுந்தது. நிலமகள்‌ பெண்ணாய்ப்‌ பிறந்ததன்‌ பயனாக நற்பேறு 
பெற்றாள்‌ என்பாள்‌ (பெண்மை நன்று” என்றாள்‌. இராமன்‌ திருவடி 
தீண்டப்பெற்ற மகிழ்ச்சியின்‌ காரணமாக நிலமகளுக்கு மேனி 
சிலிர்த்தது என்றாள்‌. நிலத்தின்மீது வளர்ந்துள்ள புல்லை நில 
மாதின்‌ மயிராகக்‌ கூறினாள்‌. தனக்கு அப்பேறு கிடைக்கவில்லையே 
என்று பொறாமையால்‌ இங்ஙனம்‌ கூறினாள்‌. (19) 


2848. வாணிலா முறுவலான்‌ , வயங்கு சோதியைக்‌ 
காணல னேகொலோ கதிரி னாயகன்‌ 
சேணெலாம்‌ புல்லொளி செலுத்திச்‌ சிந்தையி 
னாணலன்‌ மீமிசை நடக்கின்‌ ரனென்றாள்‌. 
“வாள்‌ நிலா முறுவலான்‌ வயங்கு சோதியைக்‌ 
காணலனே கொலோ கதிரின்‌ நாயகன்‌ 
சேண்‌ எலாம்‌ புல்‌ ஒளி செலுத்திச்‌ சிந்தையின்‌ 
நாணலன்‌ மீமிசை நடக்கின்றான்‌ £ என்றாள்‌. 

பொ:--* ஒளி பொருந்திய நிலவு போன்ற பற்களையுடைய 
இவனது (திருமேனியில்‌) விளங்கும்‌ பேரொளியை நெடுந்தூர 
மட்டும்‌ அற்பமான தனது வெளிச்சத்தைப்‌ பரப்பிக்கொண்டு 


சூர்ப்பணகைப்‌ படலம்‌ 267 


மனதிலே வெட்கமில்லாதவனாய்‌ உயரத்தில்‌ செல்லுகின்ற ஒளி 
களுக்குத்‌ தலைவனான சூரியன்‌, ஒளி பொருந்திய நிலவு போன்ற: 
பற்களையுடைய இவனது (திருமேனியில்‌) விளங்கும்‌ பேரொளியைப்‌ 
பார்த்தானில்லை போலும்‌ !” என்று நினைத்தாள்‌. 

கு :-இராமன்‌ மேனியிலுள்ள ஒளி பேரொளியாதலின்‌ சூரிய: 
வொளியைப்‌ “புல்லொளி' என்றாள்‌; “‘வெய்யோனொளி தன்‌ 
மேனியின்‌ விரிசோதியின்‌ மறைய! (2016) என்று முன்னும்‌ 
கூறப்பட்டது. ' காணலனே கொலோ” என்றது, கண்டால்‌: 
நாணி மீமிசை நடவான்‌ என்னும்‌ குறிப்பினது. (20). 


2849. குப்புறற்‌ கரியமாக்‌ குன்றை வென்றுய 
ரிப்பெருந்‌ தோளவ னிதழுக்‌ கேற்பதோ 
ரொப்பென வுலகமே லுரைக்க வொண்ணுமோ 
துப்பினிற்‌ றுப்புடை யாதைச்‌ சொல்லுகேன்‌. 


* குப்புறற்கு அரிய மாக்‌ குன்றை வென்று உயர்‌ 
இப்‌ பெருந்‌ தோளவன்‌ இதழுக்கு ஏற்பது ஓர்‌ 
ஒப்பு என உலகமேல்‌ உரைக்க ஒண்ணுமோ ? 

துப்பினில்‌ துப்புடை யாதைச்‌ சொல்லுகேன்‌ ?' 


பொ:--“கடத்தற்‌கு அருமையான பெரிய மலையை(த்‌ தமக்கு 
ஒப்பாகாதபடி) வென்று உயர்ந்துள்ள பெரிய தோள்களையுடைய: 
இவனது வாயுதடுகளுக்குப்‌ பொருத்தமானதாக இந்த உலகத்தின்‌ 
மீதுள்ள ஒன்றை உவமையாகச்‌ சொல்ல முடியுமோ ? பவழத்தை. 
விடவும்‌ சிவப்பாக வேறு எதனை (நான்‌) சொல்லவல்லேன்‌ ?” 


கு:--துப்பு - பவழம்‌, செந்நிறம்‌. இதனால்‌ இராமன்‌ வாயி 
தழ்க்குப்‌ பவழமும்‌ உவமையாகாது என்பது விளக்கியவாறு. (21. 


2850. நற்கலை மதியுற வயங்கு நம்பித 
னெற்கலை திருவரை யெய்தி யேமுற. 
வற்கலை நோற்றன மாசி லாமணிப்‌ 
பொற்கலை நோற்றில போலு மாலென்பாள்‌. 


“ நல்‌ கலை மதி உற வயங்கு நம்பிதன்‌ 

எல்‌ கலை திரு அரை எய்தி ஏமுற 

வற்கலை நோற்றன மாசு இலா மணிப்‌ 

பொன்‌ கலை நோற்றில போலும்‌, ஆல்‌” என்பாள்‌... 


208 ஆரணிய காண்டம்‌ 


பொ:--* நல்ல கலைகளோடு கூடிய சந்திரனை ஒப்பாக 
விளங்குகின்ற இச்‌ சிறந்த ஆண்மகனது இருளை விலக்குகின்ற 
அழகிய இடையின்கண்ணே அடைந்து இன்பம்‌ அடையும்படி மரவுரி 
செய்த தவங்களைக்‌ குற்றமில்லாத அழகிய பொன்னாலாகிய 
ஆடைகள்‌ (பீதாம்பரம்‌) செய்யவில்லை போலும்‌!!! என்று 
நினைப்பாள்‌. 


கு:--எல்‌ - இரவு, இருள்‌. ஏமுற- இன்பமடைய. ஆல்‌: 
அசை. “எல்கலை' என்பதற்குச்‌ சூரியனும்‌ நிலைகுலையும்படியான 
என்று பொருள்‌ கூறலுமாம்‌. 'மாசிலாமணிப்‌ பொற்கலை நோற்றில 
போலும்‌' என்றது, பொற்கலை யுடுத்திருந்தால்‌ இந்நீலமேனியின்‌ 
அழகு இன்னும்‌ சிறப்புற்று விளங்குமே என்னுங்‌ குறிப்பினது. 
*திருவரை யெய்தி யேமுற வற்கலை நோற்றன' என்றமையால்‌, 
இராமனையடைந்து ஏமூற வேண்டுமாயின்‌ தவம்‌ செய்திருத்தல்‌ 
வேண்டும்‌ என்ற தெளிவு, சூர்ப்பணகைக்கும்‌ உண்டு என்பது 


புலனாகும்‌. (22) 


2851. தொடையமை நெடுமழைத்‌ தொங்க லாமெனக்‌ 
கடைகுழன்‌ றிடைநெறி கரிய குஞ்சியைச்‌ 
சடையெனப்‌ புனைந்தில னென்னிற்‌ றையலா 
ருடையுயிர்‌ யாவையு முடையுமா லென்றாள்‌. 


* தொடை அமை நெடு மழைத்‌ தொங்கல்‌ ஆம்‌ எனக்‌ 
கடை குழன்று இடை நெறி கரிய குஞ்சியைச்‌ 
சடை எனப்‌ புனைந்திலன்‌ என்னில்‌, தையலார்‌ 
உடை உயிர்‌ யாவையும்‌ உடையும்‌, ஆல்‌ என்றாள்‌. 


பொ :“ தொடர்ச்சி பொருந்திய நீண்ட மேகங்கள்‌ மழைக்கால்‌ 
வீழ்த்தன போன்று நுனி சுருண்டு நடுவே அடர்த்தியுற்ற கருநிறம்‌ 
பொருந்திய தலைமயிர்‌ முடியை (இவன்‌) சடையாகத்‌ தரித்திரா 
னாயின்‌ பெண்பாலருடைய உயிர்களெல்லாம்‌ அழிந்திடும்‌ '' என்று 
நினைத்தாள்‌. 


கு:--மழைத்தொங்கல்‌ - மேகம்‌ வீழ்த்த மழைக்கால்‌. “தையலார்‌ 
உடை உயிர்‌ யாவையும்‌ உடையும்‌ ' என்பதற்குப்‌ பெண்களுடைய 
உடைகள்‌, உயிர்கள்‌ .எல்லாம்‌ நிலைகுலையும்‌ என்றும்‌ பொருள்‌ 
கூறலாம்‌. தாழிருஞ்‌ சடைகள்‌ தாங்கி நின்ற தவக்கோலம்‌, தாங்கி 
னோர்க்கு மட்டுமன்றிக்‌ கண்டோர்க்கும்‌ தூய எண்ணத்தையே 
௪ முப்பவல்லது என்பது இதனால்‌ புலப்படுத்தியவாறு. (23) 


சூர்ப்பணகைப்‌ படலம்‌ 269 


2852. நாறிய நகையணி நல்ல புல்லினா 
லேறிய செவ்வியி னியற்று மோவெனா 
மாறகன்‌ முழுமணிக்‌ கரசின்‌ மாட்சிதான்‌ 
வேறொரு மணியினால்‌ விளங்கு மோவென்பாள்‌. 


* நாறிய நகை அணி நல்ல புல்லினால்‌ 

ஏறிய செவ்வியின்‌ இயற்றுமோ ?” எனா, 

“மாறு அகல்‌ முழு மணிக்கு அரசின்‌ மாட்சிதான்‌ 
வேறு ஒரு மணியினால்‌ விளங்குமோ ? என்பாள்‌. 


பொ:--* விளங்குகின்ற அழகிய ஆபரணங்களிற்‌ சிறந்தவை 
(இவனது திருமேனியைத்‌) தழுவினால்‌, மிகுந்த இவ்வழகைக்‌ 
காட்டினும்‌ (அழகைச்‌) செய்யுமோ ?”' என்று சொல்லி, :*: ஒப்பில்‌ 
லாத சிறந்த இரத்தினங்களுக்கெல்லாம்‌ அரசான கெளத்துவ 
மணியின்‌ அழகு வேறோர்‌ இரத்தினத்தைத்‌ தன்மீது அணிவதனால்‌ 
(முன்னிலும்‌ மேலாக) ஒளிவிடுமோ ?”? என்று நினைத்தாள்‌. 

கு :—நா றிய - விளங்கிய. ஏறிய - மிக்க. முழுமணிக்‌ காசு - 
கெளத்துவ மணி, வேறொரு மணியினால்‌ முழுமணிக்‌ கரசின்‌ 
மாட்சி விளங்காததுபோல, நல்ல அணிகலன்களால்‌ இராமன்‌ 
எழில்‌ நலம்‌ ஏற்றம்‌ பெறாது என்றது எடுத்துக்காட்டுவமை. (24) 


2853. கரந்தில னிலக்கண மெடுத்துக்‌ காட்டிய 
பரந்தரு நான்முகன்‌ பழிப்புற்‌ ருனரோ 
விரந்திவ னிணையடிப்‌ பொடியு மேற்கலாப்‌ 
புரந்தர னுலகெலாம்‌ புரக்கின்‌ றானென்பாள்‌. 


* கரந்திலன்‌ இலக்கணம்‌ எடுத்துக்‌ காட்டிய 
பரம்தரு நான்‌ முகன்‌ பழிப்பு உற்றான்‌ அரோ ! 
இரந்து இவன்‌ இணை அடிப்‌ பொடியும்‌ ஏற்கலாப்‌ 
புரந்தரன்‌ உலகு எலாம்‌ புரக்கின்றான்‌' என்பாள்‌. 


பொ :--: (உடலின்‌ உத்தம) இலக்கணங்களையெல்லாம்‌ ஒளித்‌ 
திடாமல்‌ (எஞ்சாவண்ணம்‌) எடுத்துக்காட்டும்பொருட்டாக (இவ 
னுக்கு இவ்வழகிய) உடலைத்‌ தந்த நான்கு முகங்களையுடைய பிரமன்‌ 
குற்றமுடையவனானான்‌ ; (ஏனெனில்‌) இவனுடைய இரண்டு திரு 
வடிகளின்‌ துகளுக்கும்‌ (தான்‌ ஈடாக) வேண்டினாலும்‌ (அங்ஙனம்‌) 
ஈடாகப்‌ பெறாத இந்திரன்‌ எல்லா உலகங்களையும்‌ ஆளுகின்றான்‌ ?” 
என்று கூறுவாள்‌. 


210 ஆரணிய காண்டம்‌ 


கு:-பரம்‌ - உடல்‌; மேன்மை என்றும்‌ திருமால்‌ என்றும்‌ 
வேறும்பொருள்‌ கொள்ளலாம்‌. இந்திரன்‌ இராமன்‌ கால்தூசிக்கும்‌ 
ஈடாகமாட்டான்‌ என்றவாறு. இராமன்‌ திருவடிகளின்‌ துகளுக்கும்‌ 
ஈடாகாத இந்திரனை உலகெலாம்‌ புரக்கச்செய்து இவ்வுத்தம 
இலக்கணமுடைய இராமனைக்‌ காட்டில்‌ அலைந்து திரியப்‌ படைத்‌ 
தமையால்‌ நான்முகன்‌ பழிப்புற்றான்‌ என்றவாறு. அழகைப்‌ படைத்‌ 
தவன்‌ அதற்கேற்ற அதிகாரத்தைக்‌ கொடுக்கவில்லையே என 
இரங்கிக்‌ கூறியவாறு. படைத்தவனைப்‌ பழிக்கும்‌ மரபு உண்டு என்‌ 
பதை, *கொன்றயம்‌ பசுங்காய்‌ பெருக்கியும்‌ பயற்றின்‌, நன்றுவிளை 
நெற்றினைச்‌ சிறுக்கியுங்‌ குன்றா, வின்‌ நீங்கரும்பினைச்‌ சுருக்கியும்‌ 
விண்டலைத்‌, துன்னரும்‌ விசும்புற நீட்டிய நெறியும்‌, இன்னவை 
பிறவு மிசைவில வெல்லாம்‌, படைத்தோன்‌ படைத்த குற்றம்‌ 
இவை" (பெருங்கதைத-8-15. 9-10) என்பதால்‌ அறியலாம்‌. (25) 


2854. நீத்தமும்‌ பரவையுங்‌ குறுக நெஞ்சிடைக்‌ 
கோத்தவன்‌ புணர்விடைக்‌ குளிப்ப மீக்கொள 
வேத்தவும்‌ பரிவினொன்‌ நீகலான்‌ பொருள்‌ 
காத்தவன்‌ புகழெனத்‌ தேயுங்‌ கற்பினாள்‌. 


நீத்தமும்‌ பரவையும்‌ குறுக நெஞ்சிடைக்‌ 

கோத்த அன்பு உணர்விடைக்‌ குளிப்ப மீக்கொள, 
ஏத்தவும்‌ பரிவின்‌ ஒன்று ஈகலான்‌ பொருள்‌ 
காத்தவன்‌ புகழ்‌ எனத்‌ தேயும்‌ கற்பினாள்‌. 


பொ:--ஆற்றுவெள்ளமும்‌ கடல்நீரும்‌ சிறியதென்னும்படி 
(இங்ஙனம்‌ பலவாறு சிந்தித்துத்‌ தன்‌) மனத்திலே எழுப்பிய அன்‌ 
பின்பெருக்கு, அறிவு தன்னுள்ளே மூழ்கும்படி மேற்கொள்ளவும்‌, 
(தன்னைத்‌) துதிக்கவும்‌ அன்புடன்‌ ஒரு சிறிது பொருளையும்‌ கொடுத்‌ 
திடாதவனாய்‌ அப்பொருளைப்‌ பாதுகாத்துவரும்‌ உலோபியினது 
யுகழ்‌ (வரவரக்‌ குறைதல்‌)போல வரவரக்‌ குறைகிற கற்பு நிலைமையை 
யுடையவளாயினாள்‌. 


கு: மேற்கூறியவாறு சூர்ப்பணகை இராமனது பேரழகைப்‌ 
பற்றிப்‌ பலபடியாக நினைந்து நினைந்து ஆற்றுப்பெருக்கினளவினும்‌ 
கடலினளவினும்‌ மிகுதியாகக்‌ காமவெள்ளத்தைக்‌ கொண்டதனால்‌ 
அறிவழிந்து கற்பொழிந்தனள்‌ என்றவாறு. (26) 


சூர்ப்பணகைப்‌ படலம்‌ 271 


2855. வான்றனில்‌ வரைந்ததோர்‌ மாத ரோவியம்‌ 
போன்றன ணின்றனள்‌ புழுங்கு நெஞ்சின 
டோன்றறன்‌ சுடர்மணித்‌ தோளி னாட்டங்க 
ளூன்‌ நினள்‌ பறிக்கவோ ரூற்றம்‌ பெற்றிலள்‌. 
வான்‌ தனில்‌ வரைந்தது ஓர்‌ மாதர்‌ ஓவியம்‌ 
போன்றனள்‌, நின்றனள்‌, புழுங்கும்‌ நெஞ்சினள்‌, 
தோன்றல்தன்‌ சுடர்‌ மணித்‌ தோளில்‌ நாட்டங்கள்‌ 
ஊன்‌ நினள்‌, பறிக்க ஓர்‌ ஊற்றம்‌ பெற்றிலள்‌. 


பொ:--கோாமவெறியால்‌) கொதிக்கின்ற மனமுடையவளான 
அச்சூர்ப்பணகை இராமனுடைய ஒளிவீசுகிற அழகிய தோள்களில்‌ 
தன்‌ கண்களைப்‌ பதியவைத்து (அவற்றை) மீட்டு வாங்குவதற்கு 
ஏற்றதொரு வலிமையில்லாதவளாய்‌ வானிடத்தே தீட்டப்பட்ட ஒரு 
பெண்ணின்‌ சித்திரம்‌ போன்று (அசைவற்று) நின்றாள்‌. 


கு:--இராமனுடைய தோள்களில்‌ வைத்தகண்களை வாங்க 
மாட்டாது அவற்றில்‌ ஈடுபடலானாள்‌ என்றவாறு. கண்ணிமையாது 
தோள்களைப்‌ பார்த்து நின்றமையால்‌ சித்திரப்பாவை போன்றனள்‌. 
வானிலிருந்தவாறே பார்த்து நின்றமையால்‌, வானில்‌ வரைந்த மாத 


ரோவிபம்‌ போன்றனள்‌ என்றார்‌. “தோள்‌ கண்டார்‌ தோளே 
கண்டார்‌! என்று பாலகாண்டம்‌, உலாவியற்படலத்து (19)வந்துள்‌ 
னதும்‌ நோக்குக. 7 (2) 


இராமன்மேல்‌ காதல்‌ கொள்ளல்‌ 
2856. நின்றன ளிருந்தவ னெடிய மார்பக 
மொன்றுவெ னன்றெனி னமுத முண்கினும்‌ 
பொன்றுவென்‌ போக்கினி யரிது போன்மெனாச்‌ 
சென்றெதிர்‌ நிற்பதோர்‌ செய்கை தேடுவாள்‌. 


நின்றனள்‌, ** இருந்தவன்‌ நெடிய மார்பகம்‌ 
ஒன்றுவென்‌ ; அன்று எனின்‌, அமுதம்‌ உண்கினும்‌ 
பொன்றுவென்‌ ; போக்கு இனி அரிது போன்ம்‌”' எனாச்‌ 
சென்று, எதிர்‌ நிற்பது ஓர்‌ செய்கை தேடுவாள்‌. 

பொ :—(அவ்வாறு) நின்றவளான சூர்ப்பணகை “ இங்கிருந்த 


வனாகிய இவனது பரந்த மார்பினிடத்தைச்‌ சேர்ந்து தழுவுவேன்‌ ; 
அப்படியல்லாவிடில்‌ சாவாமருந்தாகிய அமுதத்தையே உண்டாலும்‌ 


272 ஆரணிய காண்டம்‌ 


(நான்‌ பிழைக்கமாட்டாது) இறப்பேன்‌ ; வேறு வழியே யில்லை 
என்று எண்ணி, அவன்‌ எதிரிற்போய்த்‌ தாண்‌ நிற்கக்கூடிய ஒரு 
முறையை ஆராய்பவளானாள்‌. 


கு:--இருந்தவன்‌ என்பதற்குப்‌ பெரிய தவத்தைச்‌ செய்ப 
வனான இவன்‌ என்றும்‌ பொருள்‌ கூறலாம்‌. இராமனை அணையா 
விடில்‌ தான்‌ காமதோயால்‌ கட்டாயம்‌ இறக்க நேரிடும்‌ என்றாள்‌ 
என்பதாம்‌. (28). 


உருமாறிச்‌ செல்ல எண்ணுதல்‌ 
2857. எயிறுடை யரக்கியெவ்‌ வுயிரு மிட்டதோர்‌ 
வயிறுடை யாளென மறுக்கு மாதலாற்‌ 
குயிறொடர்‌ குதலையோர்‌ கொவ்வைச்‌ செவ்விவாம்‌ 
மயிறொட ரியலியாய்‌ மருவ னன்றெனா. 


“ “எயிறு உடை அரக்கி, எவ்‌ உயிரும்‌ இட்டது ஓர்‌ 
வயிறு உடையாள்‌ ” என மறுக்கும்‌, ஆதலால்‌ 
குயில்‌ தொடர்‌ குதலை ஓர்‌ கொவ்வைச்‌ செவ்வி வாம்‌ 
மயில்‌ தொடர்‌ இயலி ஆய்‌ மருவல்‌ நன்று” எனா. 


பொ :—*“ கோரப்பற்களையுடைய இந்த அரக்கி எல்லாப்‌ பிராணி 
களையும்‌ உணவாக நிரப்பும்‌ பெரிய வயிற்றை யுடையவள்‌, என்று 
(வெறுத்து என்னை விரும்பாது) மறுக்கக்கூடும்‌ ; ஆதலால்‌, குயில்‌ 
கூவுதலையொத்த மழலைச்சொற்களையும்‌ கொவ்வைப்‌ பழம்போலச்‌ 
சிவந்த அழகிய வாயையுமுடைய மயிலின்‌ சாயலையுடைய ஒரு மெல்‌ 
லியல்‌ வடிவம்‌ கொண்டு (இவன்‌ அருகிற்‌) செல்லுதல்‌ நல்லது ?” 
என்று எண்ணி. 


கு :--பாவியா, ஆய்ந்தனள்‌, தோன்றினாள்‌ என அடுத்த கவி 
யோடு தொடர்ந்து முடியும்‌. குதலை-மழலைச்சொல்‌. மொழியினி 
மைக்குக்‌ குயிலும்‌, வாயிதழ்ச்‌ செம்மைக்குக்‌ கொவ்வையும்‌, மென்மை 
யாகிய சாயலுக்கு மயிலும்‌ உவமை கூறப்பட்டன. இயல்‌ - மென்மை. 
இயலி - மெல்லியல்‌. இதனால்‌ சூர்ப்பணகை, கோரப்பற்களையும்‌ 
பெருவயிற்றையும்‌ உடையளாயிருந்தாள்‌ என்பது உணரலாம்‌. (29): 


சூர்ப்பணகைப்‌ படலம்‌ 213 


திருமகள்‌ அருளால்‌ உருமாறி வருதல்‌ 2858-2861 
2858. பங்கயச்‌ செல்வியை 
மனத்துப்‌ பாவியா 
வங்கையி னாயமந் 
திரத்தை யாய்ந்தன 
டிங்களிற்‌ சிறந்தொளிர்‌ 
முகத்தள்‌ செவ்வியள்‌ 
பொங்கொளி விசும்பினிற்‌ 
பொலியத்‌ தோன்‌ நினாள்‌. 


பங்கயச்‌ செல்வியை மனத்துப்‌ பாவியா 

அங்கையின்‌ ஆய மந்திரத்தை ஆய்ந்தனள்‌, 
திங்களின்‌ சிறந்து ஒளிர்‌ முகத்தள்‌ செவ்வியள்‌ 
பொங்கு ஒளி விசும்பினில்‌ பொலியத்‌ தோன்றினாள்‌. 


பொ :--செந்தாமரை மலரில்‌ வீற்றிருக்கிற திருமகளைத்‌ தன்‌ 
மனத்திலே தியானித்துத்‌ தனக்குக்‌ கைவந்த (ஒரு) மந்திரத்தை 
உச்சரித்தாள்‌ ; (அவ்வாறு உச்சரித்தவுடன்‌) சந்திரனைக்‌ காட்‌ 
டிலும்‌ மேலாகச்‌ சிறந்து விளங்குகிற முகத்தையுடையவளாயும்‌ 
அழகையுடையவளாயும்‌ மிக்க தன்‌ (உடம்பின்‌) ஒளி வானத்தில்‌ 
விளங்க அங்குக்‌ காணப்பட்டாள்‌. 


கு:--அங்கையினாயமந்திரம்‌ - முன்னமே தான்‌ பழகிக்‌ கைவரப்‌ 
பெற்ற மந்திரம்‌; அதாவது அவளுக்குத்‌ தெரிந்ததொரு மந்திரம்‌. 
அதற்கு அதிதேவதை இலக்குமி என்றவாறு. சூர்ப்பணகை இவ்‌ 
வாறு உருமாறிவந்ததாக வான்மீகத்தில்‌ வெளிப்படையாய்ச்‌ 
சொல்லப்படவில்லை. ஆனால்‌ அத்யாத்ம ராமாயணத்தில்‌ கூறப்படு 
கிறது. (30) 


2859. பஞ்சியொளிர்‌ விஞ்சுகுளிர்‌ 
pig பல்லவ மனுங்கச்‌ 
செஞ்செவிய கஞ்சநிமிர்‌ 
சீறடிய ளாகி 
யஞ்சொலிள மஞ்ஞையென 
வன்னமென மின்னும்‌ 
வஞ்சியென நஞ்சமென 
வஞ்சமகள்‌ வந்தாள்‌. 
18 


274 ஆரணிய காண்டம்‌ 


பஞ்சி ஒளிர்‌ விஞ்சு குளிர்‌ பல்லவம்‌ அனுங்கச்‌ 
செஞ்செவிய கஞ்சம்‌ நிமிர்‌ சீறடியள்‌ ஆகி, 

அம்‌ சொல்‌ இள மஞ்ஞை என, அன்னம்‌ என, மின்னும்‌ 
வஞ்சி என, நஞ்சம்‌ என வஞ்ச மகள்‌ வந்தாள்‌. 


பொ:--விளக்கம்‌ மிக்க செம்பஞ்சும்‌ குளிர்ச்சி மிகுந்த தளிர்களும்‌ 
(ஒப்பாகமாட்டாமையால்‌) வருந்தச்‌ சிவந்த அழகுள்ள தாமரை 
யைப்போலும்‌ உயர்ந்த சிறிய அடிகளையுடையவளாகி, அழகிய 
சொற்களைப்‌ பேசும்‌ இளமை பொருந்திய மயிலைப்போலவும்‌ அன்னப்‌ 
பேடு போலவும்‌, விளங்குகின்ற கொடியைப்‌ போலவும்‌, விடத்‌ 
தைப்‌ போலவும்‌ வஞ்சனையையுடைய சூர்ப்பணகை வந்தாள்‌. 


கு :-அஞ்சொலிள மஞ்ஜை இல்பொருளுவமை. நஞ்சம்‌ 
கொடுமையைக்‌ குறித்து வந்தது. மெல்லெழுத்து மிகுந்துள்ளமை 
யால்‌ இச்செய்யுள்‌ மெல்லிசை வண்ணமாகும்‌. (31) 


2860. பொன்னொழுகு பூவிலுறை 

பூவையெழில்‌ பூவை 

பின்னெழில்கொள்‌ வாளிணை 
பிறழ்ந்தொளிர்‌ முகத்தோர்‌ 

கன்னியெழில்‌ கொண்டது 
கலைத்தட மணித்தேர்‌ 

மின்னழிவி றன்மையது 
விண்ணிழிவ தென்ன. 


பொன்‌ ஒழுகு பூவில்‌ உறை பூவை எழில்‌ பூவை 

பின்னு எழில்‌ கொள்‌ வாள்‌ இணை பிறழ்ந்து ஒளிர்‌ முகத்து ஓர்‌ 
கன்னி எழில்‌ கொண்டது கலைத்‌ தட மணித்‌ தேர்‌ 

மின்‌ அழிவு இல்‌ தன்மையது விண்‌ இழிவது என்ன. 


பொ :—பொன்னிறமான மகரந்தப்பொடி சிந்தப்‌ பெற்ற 
தாமரை மலரில்‌ வாழ்கின்‌ ற பெண்ணாகிய திருமகளின்‌ அழகினையும்‌ 
நாகணவாய்ப்புள்‌ ளினிடம்‌ பொருத்திய அழகையும்‌ கொண்ட, 
இரண்டு வாள்போன்ற கண்கள்‌ பிறழ்ந்து ஒளிவீசுகின்ற முகத்தை 
யுடைய ஓர்‌ இளம்பெண்ணின்‌ வடிவைக்‌ கொண்டதும்‌, மெல்‌ 
லாடையுடைய பெரிய மணியணிந்த தேரினையுடையதும்‌, ஆகிய 
அழிவில்லாத தன்மையையுடைய மின்னற்கொடியானது விண்ணி 
னின்று இறங்குவதுபோல. , 


சூர்ப்பணகைப்‌ படலம்‌ 275 


கு:--அழிவில்‌ தன்மையது (ஆகிய) மின்‌, விண்‌ இழிவ 
தென்ன வந்தாள்‌ என வருங்கவியொடு தொடர்ந்து முடியும்‌. (32) 


2861. கானினுயர்‌ கற்பக முயிர்த்த கதிர்வல்லி 
மேனிநனி பெற்றுவிளை காமநிறை வாசத்‌ 
தேனின்மொழி யுற்றினிய செவ்விநனி பெற்றோர்‌ 
மானின்விழி பெற்றுமயில்‌ வந்ததென வந்தாள்‌. 


கானின்‌ உயர்‌ கற்பகம்‌ உயிர்த்த கதிர்‌ வல்லி 

மேனி நனி பெற்று விளை காமம்‌ நிறை வாசத்‌ 
தேனின்‌ மொழி உற்று, இனிய செவ்வி நனி பெற்று, ஓர்‌ 
மானின்‌ விழி பெற்று, மயில்‌ வந்தது என வந்தாள்‌. 


பொ :-—நறுமணத்தில்‌ சிறந்த கற்பகதரு ஈன்ற ஒளிவாய்ந்த 
.காமவல்லியின்‌ மேனியை நன்றாக அமையப்பெற்று, மேலும்‌ 
மேலும்‌ விளைகின்ற காமம்‌ நிறைதற்குக்‌ காரணமான, மணமிக்க 
தேன்போன்ற இனிய சொற்களைப்‌ பொருந்தி, இனிமையான 
அழகை மிகுதியாகப்‌ பெற்று, ஒப்பற்ற மான்விழிபோன்ற விழி 
யைப்‌ பெற்று, மயில்‌ வந்தது போல வந்தாள்‌. 


க :-கான்‌ - நறுமணம்‌; வல்லிக்கு அடை. கற்பக தருவைச்‌ 
சார்ந்து படர்கின்ற கொடிக்குக்‌ காமவல்லி என்பது பெயர்‌. அது 
ஒளியுடைய கொடியாதலின்‌ கதிர்வல்லி எனப்பட்டது. மயில்‌, 
காமவல்லியின்‌ உருவைப்‌ பெற்றுக்‌ கேட்டோர்‌ மனத்துக்‌ காமம்‌ 
நிறைதற்குக்‌ காரணமான இனிய சொல்லையும்‌ இனிய அழகையும்‌ 
மான்போன்ற கண்களையும்‌ பெற்று வந்தது என்னுமாறு வந்தாள்‌ 
சூர்ப்பணகை என்க. காமம்‌ நிறைதற்குக்‌ காரணமான மொழி என 
வினைத்தொகையைக்‌ காரணப்‌ பொருளதாக விரிக்க. வாசம்‌, 
தேனுக்கு அடை. தேன்‌ இன்‌ மொழி-தேன்போன்ற இனியசொல்‌. 
மானின்‌ விழிபோன்ற விழியைப்‌ பெற்று என்க. மயிலின்‌ சாயல்‌ 
புலப்பட வந்தாள்‌ என்பார்‌, “ மயில்‌ வந்ததென வந்தாள்‌” என்றார்‌. 
சாயலால்‌ மயில்‌ பெண்டிர்க்கு உவமையாகும்‌. மயிலின்‌ சாயல்‌ 
யுலப்படத்‌ தோன்றுவது அது திரியுங்காலத்தே யாதலின்‌ “மயில்‌ வந்‌ 
ததென ' என அதன்‌ இயக்கத்தைக்‌ கூறினார்‌. *மயிலினந்‌ திரிவ 
போன்றும்‌...... மாதர்‌ பொம்மெனப்‌ புகுந்துமொய்த்தார்‌ ' (1148) 
என முன்கூறியுள்ளதும்‌ காண்க. (33) 


45, 52 என்ற எண்ணுள்ள சுவடிகளில்‌ பின்வரும்‌ மிகைப்‌ பாடல்‌ 
காணப்படுகிறது. 


276 ஆரணிய காண்டம்‌ 


ட்‌ 


2861 (0 பொன்னொடு மணிக்கலை சிலம்பொடு புலம்ப 
மின்னொடு மணிக்கலைகள்‌ விம்மியிடை நோவ 
துன்னுகுழல்‌ வண்கவரி தோகைபணி மாற 
அன்னமென வல்லவென வாமென நடந்தாள்‌. 


அவள்‌ வரும்‌ வழியை இராமன்‌ நோக்குதல்‌ 
2862. நூபுரமு மேகலையு 
நூலுமற லோதிப்‌ 
பூமுரலும்‌ வண்டுமிவை 
பூசலிடு மோசை 
தாமுரைசெய்‌ கின்றதொரு 
தையல்வரு மென்னாக்‌ 
கோமகனு மத்திசை 
குறித்தெதிர்‌ விழித்தான்‌. 
“ நூபுரமும்‌, மேகலையும்‌, நூலும்‌ அறல்‌ ஓதிப்‌ 
பூ முரலும்‌ வண்டும்‌ இவை, பூசலிடும்‌ ஓசை 
தாம்‌, உரை செய்கின்றது: “ஒரு தையல்‌ வரும்‌” '” என்னாக்‌ 
கோமகனும்‌, அத்திசை குறித்து எதிர்‌ விழித்தான்‌. 


பொ :— சிலம்பும்‌ மணிமேகலையும்‌ நூலிற்கோத்த மணிமாலை: 
களும்‌, கருமணல்போன்ற கூந்தலில்‌ அணிந்த பூவில்‌ முரலுகின்ற: 
வண்டும்‌ ஆகிய இவைகள்‌ ஆரவாரிக்கின்ற ஓசைதாம்‌, 'ஒருபெண்டு: 


, வருகின்றாள்‌ ' என்பதைத்‌ தெரிவிக்கின்றது என்று இராமனும்‌ அவ்‌ 
வொலி வருந்திசை நோக்கி எதிரே கண்களைத்‌ திறந்து உற்று 
நோக்கினான்‌. 


கு:-சூர்ப்பணகை வருகின்றபோது அவள்‌ காலிலணிந்த. 
சிலம்பும்‌ இடையிலணிந்த மணிமேகலையும்‌ மார்பிலணிந்த மணி 
வடமும்‌ கூந்தலிலணிந்த மலரில்‌ மொய்த்த வண்டும்‌ ஆரவாரித்தன 
ஆதலின்‌ அவ்வோசையை அவளுக்குமுன்‌ அவள்‌ வரவை யுணர்த்‌. 
திற்று என்பது கருத்து. பூசல்‌ - ஆரவாரம்‌. ஓசைதாம்‌ ஒருதையல்‌ 
வரும்‌ என்னா உரைசெய்கின்றது என்று இயைக்க. உரைசெய்‌: 
கின்றது என்பது கிளவாதவற்றைக்‌ கிளப்பனபோலக்கூறிய இலக்‌ 
கணை வழக்கு; 'பகையு முவகையுங்‌ கண்ணுரைக்கும்‌” (குறள்‌-709) 
என்புழிப்போல. உரைசெய்கின்‌ றது என்று கோமகனும்‌ விழித்தான்‌ 
என ஒருசொல்‌ வருவித்து முடிக்க. கோமகன்‌ என்றது 
இராமனை. பஞ்சவடியில்‌ தம்பியால்‌ சமைக்கப்பட்ட இனிய பூஞ்‌. 
சாலையில்‌ தனியேயிரு ந்த இராமன்‌, சிலம்பொலி முதலிய ஒலிகளால்‌ 


சூர்ப்பணகைப்‌ படலம்‌ ATT 


யாரோ ஒரு பெண்‌ வருகின்றாள்‌ என்று அவ்வொலி வருந்திசை 
யைப்‌ பார்த்தான்‌ என்க. சிலம்பும்‌ மணிமேகலையும்‌ மகளிர்க்கே 
யுரிய அணிகலனாகலின்‌ அவற்றின்‌ ஒலியால்‌ ஒரு தையல்‌ வரு 
கின்றாள்‌ என்பதை உய்த்துணர்ந்தான்‌. ஒலிவருந்திசையை உற்று 
தோக்க வேண்டிக்‌ கண்களை அகல விழித்துப்பார்த்தான்‌ என்பார்‌, 
* எதிர்விழித்தான்‌ ' என்றார்‌. விலங்குகள்‌ திரியும்‌ காட்டில்‌ பெண்‌ 
ஒருத்தி வருவது புதுமையாகத்‌ தோன்றினமையாலும்‌ விண்வழி 
வருகின்றமையாலும்‌ அவ்வாறு இராமன்‌ பார்க்க நேர்ந்தது. (34) 


சூர்ப்பணகையின்‌ அழகை இராமன்‌ வியந்து காண்டல்‌ 
2863—2864 


2863. விண்ணருள வந்ததொரு 

மெல்லமுத மென்ன 

வண்ணமுலை கொண்டிடை 
வணங்கவரு போழ்தத்‌ 

தெண்ணருளி யேழைமை 
துடைத்தெழு மெய்ஞ்ஞானக்‌ 

கண்ணருள் செய்‌ கண்ணனிரு 
கண்ணினெதிர்‌ கண்டான்‌. 


விண்‌ அருள வந்தது ஒரு மெல்‌ அமுதம்‌ என்ன 

வண்ண முலை கொண்டு, இடை வணங்க வரு போழ்தத்து, 
எண்‌ அருளி, ஏழைமை துடைத்து, எழும்‌ மெய்ஞ்ஞானக்‌ 
கண்‌ அருள்செய்‌ கண்ணன்‌ இரு கண்ணின்‌ எதிர்‌ கண்டான்‌. 


பொ:--ஆகாயம்‌ ஈன்றருள வந்ததாகிய ஒப்பற்ற மெல்லிய 
அமுதமே என்று சொல்லுமாறு அழகிய கொங்கைகளைத்‌ தாங்கிக்‌ 
கொண்டுள்ளமையால்‌ (அவற்றின்‌ பாரம்‌ தாங்காமல்‌) இடை 
தளர்ந்து வளைய, சூர்ப்பணகை விண்‌ வழியாக வரும்போது, உயிர்‌ 
களுக்குத்‌ தன்னை நினைக்கும்‌ நினைவைக்‌ கொடுத்து அந்நினைவால்‌ 
அவற்றின்‌ விளக்கத்தை மறைத்திருந்த அஞ்ஞானத்தைத்‌ 
துடைத்துவிட்டு எழுகின்ற மெய்ஞ்ஞானமாகிய கண்ணைக்‌ கொடுக்‌ 
கின்ற கண்ணோட்டமுடைய இராமன்‌ தன்‌ இரு கண்களின்‌ எதிரே 
அவளைக்‌ கண்டான்‌. 


கு:--அவள்‌, பாற்கடல்‌ அருள வந்த அமுதத்தின்‌ தன்மை 
பெற்றிருந்தும்‌ பாற்கடலில்‌ தோன்றாது விண்ணிடைத்‌ தோன்றி 


278 ஆரணிய காண்டம்‌ 


வருதலின்‌ ' விண்ணருள வந்ததொரு மெல்லமுதம்‌ என்ன?” 
என்றார்‌. *வான்தனில்‌ வரைந்ததோர்‌ மாதரோவியம்‌ போன்றனள்‌”' 
(2855) என்றும்‌, ''பொங்கொளி விசும்பினில்‌ பொலியத்‌ தோன்றி 
னாள்‌ ” (2858) என்றும்‌ அவள்‌ விண்வழி வந்ததை முன்னர்க்‌ கூறிய 
தற்கேற்ப, இங்கும்‌ விண்ணருளவந்ததொரு மெல்லமுதமென்ன என 
இல்பொருளுவமைகூ றி விளக்கியவாறு. அலையிடைப்பிறவா அமுதம்‌: 
என்றவாறு. *கடலன்றி அன்றம்‌ மாடத்‌ தும்பரளிக்கும்‌ அமுதன்‌ 
னாள்‌” (589) எனச்‌ சீதையைப்‌ பற்றிக்‌ கூறியுள்ளது இங்கு நினைத்தல்‌: 
தகும்‌. அமுதமென்ன வருபோழ்தத்துக்‌ கண்ணன்‌ கண்டான்‌ என 
இயையும்‌. காலம்‌ இடமாயிற்று. இராமனை மயக்க வருகின்றவள்‌ 
ஆதலின்‌, அக்கருத்திற்கேற்பப்‌ பெரிய அழகிய நகில்கள்‌ தோன்று: 
மாறு வந்தாள்‌ என்பார்‌, வண்ணமுலை கொண்டு இடை வணங்க: 
வருதல்‌ கூறினார்‌. கொண்டு என்ற வினையெச்சம்‌ கொண்டுள்ள 
மையால்‌ எனக்‌ காரணப்பொருள்‌ தந்து நின்றது. மழை பெய்து: 
நெல்‌ விளைந்தது' என்புழிப்போல. எண்‌ - எண்ணம்‌ ; நினைவு. 
“்‌ நின்னபாத பங்கயம்‌ நிரந்தரம்‌ நினைப்பதாக நீ நினைக்கவேண்‌ 
டுமே '' (திவ்‌ - திருச்சந்த 101), : நெஞ்சில்‌. நின்று நினைப்பிக்கும்‌ 
நீதியை'' (அப்பர்‌ தே-5-94-8) ‘அவனருளாலே அவன்தாள்‌ 
வணங்கி! (திருவாசகம்‌-சிவபுராணம்‌) என இறைவன்‌, உயிர்கள்‌ 
தன்னை நினைக்குமாறும்‌ வணங்குமாறும்‌ அருள்‌ செய்கின்ற நிலையைத்‌: 
திருமழிசையாழ்வாரும்‌, அப்பரும்‌, மணிவாசகரும்‌ விளக்கியிருத்தல்‌ 
காணலாம்‌. எண்ணருளுதலாவது இறைவன்‌, தன்னை உயிர்கள்‌ 
நினைக்குமாறு தூண்டியருளுதல்‌. ஏழைமை - அறியாமை; அஞ்‌ 
ஞானம்‌. ஏழைமை துடைத்தெழுகின்ற மெய்ஞ்ஞானம்‌ என 
ஏழைமை துடைத்தலை மெய்ஞ்ஞானத்திற்கு அடையாக்குக.. 
முன்னே தன்னை நினைக்கும்‌ எண்ணருளி அதன்பின்‌ மெய்ஞ்ஞானக்‌. 
கண்ணருள்கின்ற கண்ணன்‌ என்க. கண்ணன்‌ - கண்ணோட்ட 
முடையவன்‌ ; அறியாமையில்‌ கிடந்துழலுகின்‌ற உயிர்கட்கு. 
எண்ணும்‌ மெய்ஞ்ஞானக்‌ கண்ணும்‌ அருள்‌ செய்கின்றமை 
இறைவன்‌ கண்ணோட்டத்தால்‌ ஆகும்‌ என்பார்‌, அவனைக்‌ கண்ணன்‌ 
என்ற பெயரால்‌ கூறினார்‌. “கண்ணென்னாங்‌ கண்ணோட்டமில்லாத. 
கண்‌ ”' (குறள்‌-573) என்பது இங்கு நினைக்கத்தகும்‌. இறைவனே 
இராமனாக வந்தான்‌ என்பதை நினைந்து ஞானக்‌ கண்ணருள்‌ செய்‌ 
கண்ணன்‌ என அவனைக்‌ கூறினார்‌. பிறவுயிர்க்கும்‌ ஞானக்‌ கண்‌ 
அருளுகின்ற இராமன்‌, மாறுவேடம்‌ பூண்ட சூர்ப்பணகையின்‌ 
மையலிலே மயங்குதற்குரியனல்லன்‌ என்பதைப்‌ புலப்படுத்தியவாறு... 
சூர்ப்பணகைக்கும்‌ ஞானக்கண்‌ அருளலாகாதோ எனின்‌ ? அவள்‌ 
காமம்‌ தலைக்கேறிய நிலையிலிருத்தலின்‌ ஞானக்கண்ணையேற்றுக்‌ 
கொள்ளும்‌ தகுதி இலள்‌ என அது செய்திலன்‌ என்க. (85). 


சூர்ப்பணகைப்‌ படலம்‌ 279 


2864. பேருழைய நாகருல கிற்பிறிது வானிற்‌ 
பாருழையி னில்லதொரு மெல்லுருவு பாரா 
வாருழைய டங்குமழ கிற்கவதி யுண்டோ 
நேரிழையர்‌ யாவரிவர்‌ நேரென நினைந்தான்‌. 


பேர்‌ உழைய நாகர்‌ உலகின்‌, பிறிது வானின்‌ 

பார்‌ உழையின்‌ இல்லது ஒரு மெல்‌ உருவு பாரா, 
ஆர்‌ உழை அடங்கும்‌? அழகிற்கு அவதி உண்டோ ? 
நேர்‌ இழையர்‌ யாவர்‌ இவர்‌ நேர்‌ ? என நினைந்தான்‌. 


பொ :--பெரிய இடத்தையுடைய நாகர்‌ உலகத்தினும்‌, அதனிற்‌ 
பிறிதாகிய வானுலகத்திலும்‌, பூவுலகத்திலும்‌, இல்லாததாகிய ஒரு 
மெல்லிய பெண்ணுருவத்தைப்‌ பார்த்து, யாரிடத்தில்‌ அழகு முழுத்‌ 
தன்மையைப்‌ பெறும்‌? அழகிற்கு எல்லையும்‌ உண்டோ ? பொருத்த 
மான அணி அணிந்த பெண்டிருள்‌ இவருக்கு ஒப்பானவர்‌ யாருளர்‌ ? 
என இராமன்‌ நினைத்தான்‌. 


கு:--உழை - இடம்‌. உழைய குறிப்புப்‌ பெயரெச்சம்‌. நாக 
ருலகம்‌ என்றது பாதலத்தை. பூமிக்குக்‌ கீழுள்ள பாதலத்தைக்‌ 
கூறி அதனின்‌ வேறாய்‌ மேலுள்ள விண்ணுலகத்தைக்‌ கூறவேண்டி 
யிருந்தமையால்‌, பீறிதுவானின்‌ என்றார்‌. பார்‌ - பூலோகம்‌, 
மூவுலகிலும்‌ இல்லாத பெண்ணுருவம்‌ /என்றவாறு. மென்மை 
இங்குப்‌ பெண்மையை யுணர்த்திற்று. பாரா செய்யாவென்னும்‌ 
வாய்பாட்டு வினையெச்சம்‌: பார்த்து என்பது பொருள்‌. அழகு 
முழுத்தன்மையுடன்‌ விளங்குவது சீதையிடத்திலேதான்‌ என்று 
எண்ணியிருந்த இராமன்‌, கண்முன்‌ வேறுமொரு எழிலுருவம்‌ 
காணப்பட்டமையின்‌ அவ்வெண்ணத்தை மாற்றிக்‌ கொள்வானாய்‌ 
ஆருழை யடங்கும்‌ அழகிற்கவதி யுண்டோ?'' என்று கூறினான்‌. 
இராமன்‌ சீதையைக்‌ கண்டு காதல்‌ நோயால்‌ வருந்தும்போது 
யாரினும்‌ வலியன்தான்‌ என்ற எண்ணத்தை மாற்றிக்கொள்வான்‌ 
போல்‌, :*கருப்புச்சிலையான்‌...... என்னையெய்து தொலைக்கும்‌ என்றா 
லினி வன்மை என்னுமி தாரிடை வைகுமே?' என இவ்வாறு 
வியந்து கூறியிருத்தல்‌ காணலாம்‌. அடங்கும்‌ - முழுமை பெறும்‌. 
* வயலடங்கக்‌ கரும்பு ! (8,9,4 ஈடு) என்புழியும்‌ அடங்க என்பது 
முழுவதும்‌ என்ற பொருளில்‌ வந்துள்ளமை காணலாம்‌. அழகு, 
இடைநிலை விளக்காய்‌ முன்னும்‌ இயையும்‌. அவதி - எல்லை. அழகு 
எல்லையில்லாததாய்‌ இருத்தலின்‌ யாரிடத்தும்‌ முழுமைபெறும்‌ 
இயல்பினதன்று என்று தான்‌ கண்ட முடிபை விளக்கியவாறு; 
என்னை? சீதையிடத்து மட்டுமன்றி அழகு வேறொரு பெண்ணி 
னிடத்தும்‌ நிரம்பியிருக்கக்‌ கண்டானாதலின்‌. சீதையின்‌ பேரெழிலைக்‌ 


280 ஆரணிய காண்டம்‌ 


கண்ட சூர்ப்பணகையும்‌, “படைக்கு நர்‌ சிறுமையல்லால்‌ எண்‌ பிறங்‌ 
கழருக்‌ கெல்லையில்லையாம்‌ '' (2888) என்று கூறி நின்றமை பின்னர்க்‌ 
காணலாம்‌, நாகருலகின்‌ வானின்‌ பாருழையின்‌ இல்லதொரு 
மெல்லுருவு என்றதும்‌, * நேரிழையர்‌ யாவரிவர்‌ நேர்‌ என்றதும்‌ ஒரு 
கருத்தையே வீளக்கினும்‌ முன்னது கவியின்‌ கருத்தும்‌ பின்னது 
இராமன்‌ கருத்தும்‌ ஆகலின்‌ அமையும்‌ என்க. யாவரிவர்‌ நேர்‌? 
என்றது, யாரும்‌ இன்மை யுணர்த்திற்று. (36) 


சூர்ப்பணகை இராமனை வணங்கி நிற்றல்‌ 

2865. அவ்வயினவ்‌ வாசைத னகத்துடைய வன்னாள்‌ 
செவ்விமுக முன்னியடி செங்கையி னிறைஞ்சா 
வெவ்விய நெடுங்கணயில்‌ வீசியயல்‌ பாரா 
நவ்வியி னொதுங்கியிறை நாணியய னின்றாள்‌ 


அவ்வயின்‌ அவ்‌ ஆசை தன்‌ அகத்து உடைய அன்னாள்‌, 
செவ்வி முகம்‌ முன்னி, அடி செங்கையின்‌ இறைஞ்சா, 
வெவ்விய நெடுங்கண்‌ அயில்‌ வீசி, அயல்‌ பாரா, 
நவ்வியின்‌ ஒதுங்கி, இறை நாணி, அயல்‌ நின்றாள்‌. 


பொ :--அப்பொழுது, (இராமன்‌ தன்னைப்‌ பாராட்டவேண்டும்‌ 
என்கின்ற) அவ்வாசையைத்‌ தன்‌ மனத்துக்‌ கொண்ட அச்‌ சூர்ப்ப 
ணகை, தான்‌ காணுதற்கேற்றவாறு இராமன்‌ இனிய முகத்தனாக 
இருத்தலைக்‌ கருத்துட்கொண்டு அவனடிகளைத்‌ தன்‌ சிவந்த 
கைகளால்‌ வணங்கி, கொடிய நீண்ட கண்ணாகிய வேலை அவன்மேல்‌ 
வீசிவீட்டுப்‌ பின்‌ அயலிடத்தைப்‌ பார்த்துக்கொண்டு மானைப்போல 
விலகிச்‌ சிறிது நாணி அவன்‌ பக்கத்தில்‌ நின்றாள்‌. 


கு:--வயின்‌ இங்குக்‌ காலமுணர்த்தியது. அவ்வாசை என்றது 
இராமன்‌ தன்னை வியந்து பாராட்டவேண்டும்‌ என்ற ஆசையை. 
இராமன்‌ அவ்வாறு பார்த்து வியந்தமை மேலே கூறப்பட்டதாகலின்‌ 
அவ்வாசை எனச்‌ சுட்டினார்‌. செவ்விமுகம்‌ என்றது தன்‌ குறை 
கூறுதற்கேற்ற இன்முகம்‌; இனம்பற்றி மனமும்‌ மொழியும்‌ இனிய 
னஞாதலும்‌ கொள்ளப்படும்‌. முன்னி - கருதி; உன்னி எனப்‌ பிரித்‌ 
தலுமாம்‌. இனி, செவ்விமுக முன்னி, என்பதற்குச்‌ சூர்ப்பணகை 
செவ்வியுடைய முகத்தோடு முற்பட்டு எனப்‌ பொருள்கூறலுமாம்‌. 
இதைப்‌ புகுமுகம்‌ புரிதல்‌ என்னும்‌ மெய்ப்பாடாகக்‌ கொள்ளலாம்‌. 
இராமன்‌ தன்னழகை நோக்குமாறு அவன்‌ கண்முன்‌ படுதல்‌ அவன்‌ 
கருத்தைக்‌ கவரும்‌ நிகழ்ச்சியாதல்‌ காணலாம்‌. நெடுங்கண்‌ அயில்‌ 


சூர்ப்பணகைப்‌ படலம்‌ 281 


என்றது உருவகம்‌. நவ்வி - மான்‌. மான்‌ அச்சத்தால்‌ விலகுதல்‌ 
போல்‌ சூர்ப்பணகையும்‌ ஒதுங்கினாள்‌. இறை - சிறிது. நாண 
முள்ளவள்போல்‌ நடித்ததையே இறை நாணி என்றார்‌. நெடுங்‌ 
கணயிலை வீசினவள்‌ பின்‌ அவனைப்‌ பாராமல்‌ அயலிடத்தைப்‌ பார்ப்‌ 
யவள்போல்‌ பார்வையைத்‌ திருப்பினாள்‌ என்க. (37) 


இராமன்‌ சூர்ப்பணகை உரையாடல்‌ 2866-2884 


2866. தீதில்வர வாகதிரு நின்வரவு சேயோய்‌ 
போதவுள தெம்முழையொர்‌ புண்ணியம தன்றோ 
வேதுபதி யேதுபெயர்‌ யாவருற வென்றான்‌ 
வேதமுதல்‌ பேதையவ டன்னிலை விரிப்பாள்‌. 


தீது இல்‌ வரவு ஆக திரு ! நின்‌ வரவு சேயோய்‌ ! 
போத உளது எம்‌ உழை ஓர்‌ புண்ணியமது அன்றோ 
ஏது பதி? ஏது பெயர்‌ ? யாவர்‌ உறவு என்றான்‌ 

வேதமுதல்‌; பேதை அவள்‌ தன்‌ நிலை விரிப்பாள்‌. 


பொ :-திருவே! நின்‌ வரவு தீது இல்லாத நல்வரவு ஆகுக; 
செம்மைக்‌ குணமுடையாய்‌ ! நீ இங்கு வருதற்கு யாம்‌ முன்‌ செய்த 
ஒரு புண்ணியம்‌ எம்மிடத்தில்‌ உளது; நின்‌ ஊர்‌ யாது? நின்‌ பேர்‌ 
யாது? நின்‌ உறவினர்‌ யாவர்‌ ? என்று சுருங்க வினவினான்‌ வேதங்‌ 
கட்கு முதல்வனாய இராமன்‌; அறியாமையுடைய சூர்ப்பணகை 
(அவ்வாறு சுருங்கச்‌ சொல்லாது) தன்னிலைமையை விரித்துக்‌ கூறத்‌ 
தொடங்கினாள்‌. 


கு:-வந்த விருந்தினரை வரவேற்குமுறை முன்னிரண்டடி 
களில்‌ விளக்கப்பட்டது. திருமகள்‌ போன்ற எழிலுடைமை நோக்கி 
அவளைத்‌ திரு என விளித்தான்‌. நல்வரவு ஆகுக என்பான்‌ 
எதிர்மறை முகத்தான்‌, “தீதில்‌ வரவாக” என்றான்‌. அவள்‌ வரவால்‌ 
தீங்கு நிகழ இருக்கின்றது என்ற குறிப்பும்‌ அமைந்திருத்தல்‌ 
காணலாம்‌. போத - வர. ஓர்‌ புண்ணியமது எம்முழை உளது என 
மாற்றுக. அன்று, ஓ அசைகள்‌. புண்ணியமது என்புழி அது 
பகுதிப்பொருள்‌ விகுதி. செம்மைக்‌ குணமுடையார்‌ வரப்பெறுதல்‌ 
ஒருவர்‌ செய்த புண்ணியத்தாலன்றி நிகழாது என்பதை விளக்கிய 
வாறு. சேய்மையிலுள்ளோர்‌ வருதற்குப்‌ புண்ணியம்‌ காரணமாதல்‌ 
வேண்டாமையின்‌ சேயோய்‌ என்பதற்குச்‌ செம்மைக்‌ குண 
முடையோய்‌ என்பதே பொருந்திய பொருள்‌ என்க; என்னை? 
சயனம்‌ குணமுடைய தல்லாரைக்‌ காண்பதுவும்‌ நன்றே 
ஆதலின்‌. இவ்வாறு கூறி வரவேற்றலை ஆர்வமொழியணி 


282 ஆரணிய காண்டம்‌ 


என்பர்‌. இனி, திரு சேயோய்‌ ! என்ற விளிகளைக்‌ குறிப்புச்‌ சொல்‌: 
லாக்கித்‌ திருவிலி! செம்மையிலி! என்று விளித்ததாகக்‌ கொண்டு, 
நீபோத எம்முழை உளது ஒர்‌ புண்ணியமது அன்று என்று இயைத்து 
'நீ வருதற்குக்‌ காரணமாக எம்மிடத்தில்‌ இருப்பது ஓர்‌ புண்ணிய 
மன்று பாவமே ஆம்‌” என்றும்‌ பின்வரும்‌ வரலாறு நோக்கிப்‌ பொருள்‌ 
கொள்ளக்‌ கிடக்கின்றமை காணலாம்‌. யாம்‌ செய்த பாவத்தால்‌ 
தான்‌ நீ வந்தாய்‌ என்பது கருத்து. செம்மைக்‌ குணமில்லாளா 
யினும்‌ திருந்துவள்‌ என்ற கருத்தால்‌ புதிதின்‌ வந்தடைந்த அவளைச்‌ 
சேயோய்‌ என விளித்தான்‌. * நுண்ணியம்‌ என்பார்‌ அளக்குங்கோல்‌ 
காணுங்காற்‌ கண்ணல்ல தில்லை பிற '' (குறள்‌-710) ஆதலின்‌ அவள்‌ 
கண்களைக்‌ கொண்டு அவள்‌ நல்லளல்லள்‌ என்பதை உய்த்துணர்ந்த 
இராமன்‌, அவள்‌ ஊர்‌ முதலியன வினவி அறிந்து துணிய எண்ணி 
முதற்கண்‌, ஏதுபதி? என்றான்‌; ஊரின்‌ இயல்பால்‌ அவ்வூரவர்‌ 
தன்மையையறிதலும்‌ உண்டு ஆகலான்‌. *: தாய்சாஅப்‌ பிறக்கும்‌ 
புள்ளிக்‌ கள்வனொடு பிள்ளை தின்னு முதலைத்‌ தவனூர்‌'' (ஐங்குறு-24). 
என்புழி ஊரின்‌ இயல்பு கூறித்‌ தலைவன்‌ கொடியவன்‌ என்பதை 
விளக்கியிருத்தல்‌ காணலாம்‌. இராமன்‌ வேதவித்தாகலின்‌ அவள்‌ 
நிலையறியச்‌ சுருங்கிய சொல்லால்‌ வினவினான்‌ என்றும்‌, சூர்ப்பணகை : 
பேதை ஆதலின்‌, அவன்‌ குறிப்பறியாது தன்னிலை விரிப்பாளாயினாள்‌ 
என்றும்‌ கொள்க. தன்னிலை என்பதற்குத்‌ தன்‌ வரலாறு என்றும்‌ 
தன்‌ பேதைநிலைமை என்றும்‌ பொருள்கொள்ளுமாறு அமைந்‌ 
துள்ளமை காணலாம்‌. பயனில்‌ சொல்‌ பாராட்டலே - மக்கட்பதடி - 
பேதை என்பதை உணர்த்தும்‌ என்பது கருத்து. இராமன்‌ வினாக்‌ 
களுக்குச்‌ சுருங்கிய விடையாகப்‌ பதி இலங்கை, பேர்‌ சூர்ப்பணகை, 
உறவு இராவணன்‌ என்று கூறியிருப்பின்‌, அவள்‌ அரக்கி என்ற. 
உண்மை உடனே புலப்பட்டிருக்கும்‌. அதை மறைக்கவே அவள்‌ 
தன்‌ விடையை விரித்துக்‌ கூறினாள்‌. ஆயினும்‌ உண்மை முடிவில்‌ 
புலப்படாமலில்லை. (38): 


2867. பூவிலோன்‌ புதல்வன்‌ மைந்தன்‌ 
ஸ்‌ புதல்விமுப்‌ புரங்கள்‌ செற்ற 

சேவலோன்‌ துணைவ னான 
செங்கையோன்‌ றங்கை திக்கின்‌ 

மாவெலாந்‌ தொலைத்து வெள்ளி 
மலையெடுத்‌ துலக மூன்றுங்‌ 

காவலோன்‌ பின்னை காம 
வல்லியாங்‌ கன்னி யென்றாள்‌. 


சூர்ப்பணகைப்‌ படலம்‌ 283 


* பூவிலோன்‌ புதல்வன்‌ மைந்தன்‌ 
புதல்வி ; முப்‌ புரங்கள்‌ செற்ற 
சே வலோன்‌ துணைவன்‌ ஆன 
செங்கையோன்‌ தங்கை ; திக்கின்‌ 
மா எலாம்‌ தொலைத்து, வெள்ளி 
மலை எடுத்து, உலகம்‌ மூன்றும்‌ 
காவலோன்‌ பின்னை ; காம 
வல்லியாம்‌ கன்னி ' என்றாள்‌. 


பொ :--தாமரைப்‌ பூவைத்‌ தங்குமிடமாகக்‌ கொண்ட பிரமன்‌ மகன 
புலத்தியனுக்கு மகனாகிய விச்சிரவசுவின்‌ மகள்‌; முப்புரங்களை எரித்த 
விடையேறும்‌ சிவனுக்குத்‌ தோழனான சிவந்தகையையுடைய குபே 
_ ரனுக்குத்‌ தங்கை; திசைக்களிறுகளையெல்லாம்‌ வலிதொலைத்து, 
வெள்ளிமலையை எடுத்து, உலகம்‌ மூன்றுக்கும்‌ அரசனாகிய இராவ 
ணனுக்குப்‌ பின்‌ பிறந்தவள்‌ ; காமவல்லி என்ற பெயருடைய கன்னி, 
யான்‌ என்றாள்‌. 

கு:--பூவை இல்லாகக்‌ கொண்டவன்‌ பிரமன்‌. சூர்ப்பணகை, 
தன்னை இராமன்‌ மணக்கவேண்டும்‌ என்ற பேரவாவுடையாள்‌ 
ஆதலின்‌, அவன்‌ விரும்பத்தக்க குலப்பெருமை தனக்குண்டு என்‌ 
பதைப்‌ புலப்படுத்தவேண்டிப்‌ பிரமன்‌ பெயரனாகிய விச்சிரவசுவின்‌ 
மகள்‌ என்றாள்‌. பிரமன்‌ தனக்குப்‌ படைப்புத்‌ தொழிலில்‌ துணைசெய்ய 
வேண்டிப்‌ படைத்த துணைப்பிரமர்கள்‌ ஒன்பதின்மரில்‌ ஒருவனாகிய 
புலத்தியமுனிவன்‌, திருணபிந்து என்னும்‌ முனிவன்‌ மகளை மணந்து 
கொண்டு விச்சிரவசுவைப்பெற்றான்‌. வச்சிரவசு பரத்துவாசன்‌ 
மகளை மணந்து குபேரனைப்‌ பெற்றான்‌. சுமாலி என்னும்‌ இராக்கதன்‌, 
தன்மகள்‌ கேகசிக்குக்‌ குபேரனைக்‌ காட்டி, விச்சிரவசுவை மணந்தால்‌ 
இத்தகைய புதல்வனைப்‌ பெறலாம்‌ என்றானாக, அக்கேகசியும்‌, அவன்‌ 
கருத்தின்படி மாலையில்‌ விச்சிரவசுவைக்கண்டு தன்‌ கருத்தைத்‌ தெரி 
விக்க, அம்முனிவன்‌ “ நீ அசுரர்க்குரிய காலத்தில்‌ வந்தமையால்‌ 
கொடிய பிள்ளைகள்‌ பிறக்கும்‌ ' என்றான்‌; பின்‌ அவள்‌ வேண்டு 
கோளுக்‌ கிரங்கி நல்லபிள்ளைகளாவார்கள்‌ என்று அருள்செய்ய, 
அக்கேகசியிடம்‌ ' இராவணன்‌, கும்பகர்ணன்‌, சூர்ப்பணகை, 
விபீடணன்‌ என்பார்‌ முறையே தோன்றினர்‌ என்பர்‌. சே- விடை. 
சேவலோன்‌ விடையேறவல்ல சிவன்‌. குபேரன்‌ சிவபிரானுக்கு த்‌ 
தோழன்‌ என்பதை “ அறிந்து செல்வமுடையானாம்‌ அளகைப்‌ பதி 
யைத்‌ தோழளனமை கொண்டு? (நால்வர்‌ நான்மணி மாலை) என்ற. 
தாலும்‌ அறியலாம்‌. செங்கையோன்‌ என்றது செல்வமுடைய கை 
என்பதைப்‌ புலப்படுத்தியவாறு. இராவணன்‌ ஆற்றலால்‌ நிகழ்ந்த 
செயலைமட்டும்‌ கூறிப்‌ பெயர்கூறா தொழிந்தாள்‌, அச்செயலால்‌ 


284 ஆரணிய காண்டம்‌ 


அது உய்த்துணரப்படுமாதலானும்‌, அரக்கியென்ற உண்மை புலப்‌ 
படாதிருத்தற்கும்‌. இராவணன்‌ என்பதற்கு அழச்செய்பவன்‌, 
அழுபவன்‌ என்ற இருபொருளுமுண்டு. மாவெலாந்தொலைத்து என்‌ 
றமையால்‌ முன்னைப்‌ பொருளும்‌, வெள்ளிமலையெடுத்து என்றமை 
யால்‌ பின்னைப்பொருளும்‌ விளங்கக்‌ காணலாம்‌. இராமன்‌ வினா 
மூன்றில்‌ இறுதிவினாவாகிய யாவருறவு என்பதற்கு முதற்கண்‌ விடை 
கூறுவாளாய்‌ மூன்று தலைமுறையும்‌ புலப்படப்‌ பிரமனின்‌ பேர 
னுக்கு மகள்‌ என்றாள்‌; சிவபிரானுக்குத்‌ தோழனின்‌ தங்கை என்றது 
செல்வப்பெருமையும்‌ தெய்வ நட்பும்‌ தன்‌ தமையனுக்கு உண்டு என்‌ 
பதைப்‌ புலப்படுத்தவேண்டி. பேராற்றலும்‌ பெருந்தலைமையுமுடை 
யவன்‌ தங்கையாகலின்‌ தன்னை மணப்பதால்‌ பெறும்பேறு பெரிது 
என்பதைப்‌ பின்‌ புலப்படுத்தினாள்‌. சூர்ப்பணகை யென்ற விகார 
மான பெயரை மறைத்துக்‌ “காமவல்லி ' என்றும்‌, விதவை என்‌ 
பதை மறைத்துக்‌ கன்னி என்றும்‌ கூறியது மணத்திற்கேற்றவள்‌ 
என்பதைத்‌ தெரிவிக்க வேண்டியேயாம்‌. ஊர்‌ கூறாதொழிந்தாள்‌ 
அது உறவுகூறவே பெறப்படுதலின்‌. (99) 


2868. அவ்வுரை கேட்ட வீர 
னையுறு மனத்தான்‌ செய்கை 
செவ்விதன்‌ றறித லாகுஞ்‌ 
சிறிதினென்‌ றுணரச்‌ செங்கண்‌ 
வெவ்வுரு வமைந்தோன்‌ றங்கை 
யென்றது மெய்ம்மை யாயி 
னிவ்வுரு வியைந்த தன்மை 
யியம்புதி யியல்பி னென்றான்‌. 


அவ்வுரை கேட்ட வீரன்‌. 
ஐயுறு மனத்தான்‌, * செய்கை 
செவ்விது அன்று ; அறிதல்‌ ஆகும்‌ 
சிறிதின்‌' என்று உணரச்‌ “செங்கண்‌ 
வெவ்வுரு அமைந்தோன்‌ தங்கை”' 
என்றது மெய்ம்மை ஆயின்‌, 
இவ்வுரு இயைந்த தன்மை 
இயம்புதி இயல்பின்‌ என்றான்‌. 
பொ:--அச்சொல்லைக்கேட்ட இராமன்‌, ஐயங்கொண்ட உள்ளத்‌ 
தனாய்‌, * இவள்‌ செய்கை நல்லதாக இல்லை; இன்னும்‌ சிறிது 


சூர்ப்பண கைப்‌ படலம்‌ 282 


நேரத்தில்‌ உண்மை அறியலாம்‌ ' என்று கருதி, அவள்‌ நிலை உணர 
வேண்டி, (அவளைப்பார்த்து), “சினத்தால்‌ சிவந்த கண்களையும்‌ 
கொடிய வடிவத்தையும்‌ உடைய இராவணனுக்குத்‌ தங்கை நீ 
என்றது உண்மையானால்‌ இந்த அழகிய வடிவம்‌ நினக்குப்‌ பொருந் 
தியது எப்படி என்பதை உள்ளவாறு சொல்லுக ' என்றான்‌. 


கு:--சூர்ப்பணகை கூறிய இராவணன்‌ ஆற்றலைக்‌ கேட்டு அஞ்‌ 
சாதவன்‌ இராமன்‌ என்பது புலப்பட “வீரன்‌ ' என அவனைக்‌ குறித்‌ 
தார்‌. அவள்‌ கூறும்‌ குலத்திற்கும்‌ அவள்‌ வடிவின்‌ நலத்திற்கும்‌ 
இயைபின்மையால்‌ ஐயுற்றான்‌ என்க. செய்கை - என்றது அவள்‌ 
கண்ணாலும்‌ முகத்தாலும்‌ உணர்த்திய காமக்குறிப்புகளை. இக்‌ 
குறிப்புகளைச்‌ செய்பவள்‌ வாக்காலும்‌ தன்கருத்தைப்‌ புலப்படுத்தத்‌ 
தவறமாட்டாள்‌ என்ற உறுதியால்‌, * அறிதலாகும்‌ சிறிதின்‌' என்று 
கருதினான்‌. உணர - அவள்‌ உண்மைநிலை உணரவேண்டி ; தண்‌ 
டகவனத்து முனிவர்களால்‌ இராவணன்‌ கொடுஞ்செயல்களையும்‌. 
அவன்‌ வெருவருதோற்றத்தையும்‌ பற்றி முன்னரே இராமன்‌ கேள்‌ 
விப்பட்டிருத்தலின்‌,'செங்கண்‌ வெவ்வுருவமைந்தோன்‌' என அவன்‌ 
வடிவ இயல்பைக்‌ கூறினான்‌. ஒருவயிற்றுப்‌ பிறந்தோர்‌ ஒத்த வடி 
வமைப்புடையராதலே இயல்பாகலின்‌, வெருவருதோற்றமுடைய 
இராவணனுக்குத்‌ தங்கை எழில்‌ மிக்க உருவினையுடையளாதல்‌ 
பொருந்தாது என்பான்‌, “வெவ்வுருவமைந்தோன்‌ தங்கை என்பது 
மெய்ம்மையாயின்‌ என்றான்‌. தங்கை என்றது மெய்யாயின்‌ 
இவ்வுருவம்‌ பொய்யா தல்வேண்டும்‌ ; இவ்வுருவம்‌ மெய்யாயின்‌ 
இராவணன்‌ தங்கை என்பது பொய்யாதல்வேண்டும்‌ என்றவாறு ; 
என்னை? அவ்விரண்டும்‌ பகலும்‌ இரவும்போல்‌ ஒன்று நின்றுழி 
ஒன்று நில்லாவாகலின்‌. இராவணன்‌ தங்கை, இராவணன்போல்‌ 
வெவ்வுருவுடைமையே இயல்பு என்பது கருத்து. இயல்பின்‌ - 
உண்மையாக, ' (40) 


2869. தூயவன்‌ பணியா முன்னஞ்‌ 

சொல்லுவாள்‌ சோர்வி லாளம்‌ 
மாயவல்‌ லரக்க ரோடு 

வாழ்வினை மதிக்க லாதே 
னாய்வுறு மனத்தே னாகி 

யறந்தலை நிற்ப தானேன்‌ 
நிவினை திய நோற்றுத்‌ 

தேவரிற்‌ பெற்ற தென்றாள்‌. 


286 ஆரணிய காண்டம்‌ 


தூயவன்‌ பணியாமுன்னம்‌ 

சொல்லுவாள்‌, சோர்வு இலாள்‌: “அம்‌ 
மாய வல்‌ அரக்கரோடு 

வாழ்வினை மதிக்கலாதேன்‌ 
ஆய்வுறு மனத்தேன்‌ ஆகி, 

அறம்‌ தலைநிற்பது ஆனேன்‌. 
தீவினை தீய நோற்றுத்‌ 

தேவரில்‌ பெற்றது” என்றாள்‌. 


பொ :--தூய்மையுடைய இராமன்‌ இவ்வாறு சொல்லுதற்கு 
முன்னமே சூர்ப்பணகை விடைசொல்லுதற்குச்‌ சோர்வு இல்லாதவ 
ளாய்ச்‌ சொல்லுகின்றாள்‌. “அந்த மாயச்‌ செயல்களில்வல்ல 
அரக்கர்களோடு சேர்ந்து வாழும்‌ வாழ்வினை மதிக்காது, நல்லது 
இது; தீயதுஇது; எனஆராயும்‌ மனத்தையுடையேனாய்‌ அறநெறியில்‌ 
நின்றொழுகுகின்ற யான்‌, தீவினைகள்‌ தவக்கனலால்‌ தீய்ந்து 
போமாறு பெருந்தவம்‌ செய்து இவ்வுருவம்‌ தேவர்பால்‌ பெற்றது” 


என்றாள்‌. 


கு:-உருவினால்‌ வேறுபடுதற்கு முன்னரே உள்ளத்தால்‌ வேறு 
பட்டு விட்டேன்‌ என்பாள்‌, * அறந்தலை நிற்பதானேன்‌ ' என்றாள்‌. 
இவ்வுரு தேவரில்‌ பெற்றது என ஒரு சொல்‌ வருவிக்க. பொய்ம்‌ 
மையை விரும்பாதவன்‌ இராமன்‌ என்பது தோன்ற அவனைத்‌ 
* தூயவன்‌ ' என்றார்‌. “ தரஉய்மையென்ப தவாவின்மை மற்றது 
வாஅய்மை வேண்ட வரும்‌”! (குறள்‌-864) என அவாவின்மையையே 
தூய்மையாகக்‌ கூறியிருத்தல்‌ காணலாம்‌. இராவணன்‌ என்று 
பெயர்‌ கூறாது மறைத்துக்‌. கூறியவழியும்‌ உய்த்துணர்தல்‌ கூடும்‌ 
என்பதை முன்னரே அறிந்தவள்‌ ஆதலின்‌, அவன்‌ வினா முடிதற்கு 
முன்னரே, தான்‌ கற்பனை செய்துவைத்திருந்த விடையைக்‌ கூறத்‌ 
தொடங்கிவிட்டாள்‌ என்பது புலப்படப்‌ * பணியாமுன்னம்‌ ' எனவும்‌, 
பொய்‌ சொல்லுகின்றாள்‌ என்பது புலனாகாவரறு விரைந்து சொல்ல 
லானாள்‌ என்பார்‌, * சோர்விலள்‌ சொல்லுவாள்‌ ” எனவும்‌ கூறினார்‌. 
மாயவல்லரக்கர்‌ எனத்‌ தன்‌ இனத்தை இழித்துக்கூறியது, தன்‌ 
சொல்லை மெய்ம்மையென நம்புதல்வேண்டி. அறம்‌ பாவங்களுள்‌ 
தள்ளத்தக்கது பாவம்‌ என்பதையும்‌ கொள்ளத்தக்கது அறம்‌ என்‌ 
பதையும்‌ தெளிய ஆராய்ச்சி பெரிதும்‌ வேண்டப்படுதலின்‌, 
* ஆய்வுறு மனத்தேனாகி ' என்றாள்‌. ஆய்ந்து மேற்கொண்ட அற 
மாதலின்‌ இனி எக்காலத்தும்‌ அது விடற்பாலது ஆகாது என்ற 
கருத்தையும்‌ இங்குப்‌ புலப்படுத்தியவாறு. தீய என்ற வினைக்கேற்ற 
தவக்கனல்‌ ஆகிய ஏது வருவிக்கப்பட்டது. (41) 


சூர்ப்பணகைப்‌ படலம்‌ 287 


2870. இமையவர்‌ தலைவ னேயு 
மெளிமையி னேவல்‌ செய்யு 
மமைதியி னுலக மூன்று 
மாள்பவன்‌ றங்கை யாயின்‌ 
சுமையுறு செல்வத்‌ தோடுந் 
தோன்றலை துணையு மின்றித்‌ 
தமியைநீ வருதற்‌ கொத்த 
தன்மையென்‌ றைய வென்றான்‌. 


* இமையவர்‌ தலைவனேயும்‌ எளிமையின்‌ ஏவல்‌ செய்யும்‌ 
அமைதியின்‌, உலகம்‌ மூன்றும்‌ ஆள்பவன்‌ தங்கை ஆயின்‌, 
சுமை உறு செல்வத்தோடும்‌ தோன்றலை ; துணையும்‌ இன்றித்‌ 
தமியை நீ வருதற்கு ஒத்த தன்மை. என்‌ ? தையல்‌ !” என்றான்‌. 


பொ :—*தையலே! தேவர்கட்குத்‌ தலைவனாகிய இந்திரன்‌ 
தானும்‌ எளிமையில்‌ வந்து ஏவிய பணி செய்யத்தக்க தன்மையோடு 
உலகம்‌ மூன்றையும்‌ ஆளுகின்ற இராவணன்‌ தங்கையானால்‌ மிகுதி 
யாகப்‌ பொருந்திய செல்வச்‌ சிறப்போடும்‌ வாராமல்‌ ஒரு துணை 
தானுமின்‌ நித்‌ தனியையாக நீ வருதற்குரிய காரணம்‌ என்னை?! என்று 
வினவினான்‌ . 


கு :--தையல்‌ - அழகுடையவள்‌ ; அண்மைவிளி. தலைவ 
னேயும்‌ என்புழி உம்மை உயர்வுசிறப்பு. விண்ணுலகத்‌ தலைவனும்‌ 
எளிமையின்‌ ஏவல்‌ செய்யத்தக்க பெருமை இராவணனுக்கு இருத்த 
லான்‌ அவன்‌ தங்கை, அப்பெருமைக்கேற்ற செல்வச்‌ சிறப்போடும்‌ 
பணிப்பெண்களோடுமன்றே வருதல்வேண்டும்‌ ? என்பது கருத்து. 
சுமையுறு செல்வம்‌ என்றது மிக்க செல்வத்தை. செல்வத்தோடு 
தோன்றாமைக்குமேலும்‌ துணையுமின்றி என இழிவு சிறப்பும்மை 
ஆக்குக. தோன்றலை, முற்றெச்சம்‌; தோன்றலையாய்‌ என்க, 
(42) 


2871. வீரனஃ துரைத்த லோடு 
மெய்யிலாள்‌ விமல யானச்‌ 
சீரிய ரல்லார்‌ மாட்டுச்‌ 
சேர்கிலென்‌ றேவர்‌ பாலு 


288 ஆரணிய காண்டம்‌ 


மாரிய முனிவர்‌ பாலு 


மடைந்தனெ னிறைவ வீண்டோர்‌ 
காரிய முண்மை நின்னைக்‌ 
காணிய வந்தே னென்றாள்‌. 


வீரன்‌ அஃது உரைத்தலோடும்‌ 

மெய்‌ இலாள்‌, “விமல ! யான்‌ அச்‌ 
சீரியர்‌ அல்லார்‌ மாட்டுச்‌ 

சேர்கிலென்‌ ; தேவர்பாலும்‌ 
ஆரிய முனிவர்பாலும்‌ 

அடைந்தனென்‌ ; இறைவ! ஈண்டு ஓர்‌ 
காரியம்‌ உண்மை நின்னைக்‌ 


காணிய வந்தேன்‌ ” என்றாள்‌. 


பொ:--வீரனாகிய இராமன்‌ அதைச்‌ சொன்னவுடன்‌, உண்மை 
யில்லாதவளாகிய சூர்ப்பணகை, “குற்றம்‌ அற்றவனே! யான்‌ 
அந்தச்‌ சிறப்பில்லாராகிய அரக்கரிடத்தில்‌ சேர்ந்திருக்கமாட்டே 
னாய்த்‌ தேவரிடத்திலும்‌ சிறந்த முனிவரிடத்திலும்‌ சேர்ந்துள்ளேன்‌ ; 
தலைவனே ! இங்கு எனக்‌ காகவேண்டிய ஓர்‌ காரியம்‌ இருத்த 
லால்‌ உன்னைக்‌ காண வந்தேன்‌” என்றாள்‌. 


கு:--இராவணன்‌ ஆற்றலையும்‌ பெருமையையும்‌ கேட்டுச்‌ 
சிறிதும்‌ அஞ்சுதற்குரியனல்லன்‌ என்பது தோன்ற இராமனை வீரன்‌” 
என்றார்‌. படைத்துக்கொண்டு கூறும்‌ திறமுடையள்‌ என்பது 
தோன்ற :'மெய்யிலாள்‌ ' என்றார்‌. அரக்கர்‌ என்ற பெயரையும்‌ 
அவர்‌ தீயொழுக்கமுடையவர்‌ என்பதையும்‌ வாயினால்‌ கூறுவதற்கும்‌ 
கூசுகின்றவள்‌ என்பது புலப்பட அச்சொற்களைச்‌ சொல்லாமல்‌, 
* சீரியர்‌ அல்லார்‌ என்று அவரைக்‌ குறிப்பிட்டாள்‌. தான்‌ குற்ற 
மற்றவள்‌ என்பதை விளக்கத்தொடங்குகின்றவளாதலின்‌ இராம 
னையும்‌ 'விமல' என அத்தன்மையுடையான்‌ என்பதுபட விளித்தாள்‌. 
இறைவ! எனத்‌ தான்‌ நினைத்த காரியத்திற்கு ஏற்ற பெயரால்‌ 
மீண்டும்‌ விளித்தவாறு. இறைவன்‌ - தலைவன்‌; கணவன்‌. ஆரிய 
முனிவர்‌ - சிறப்புடைய முனிவர்‌. அரக்கர்‌ சார்பை வெறுத்துத்‌ 
தேவர்‌ சார்பையும்‌ முனிவர்‌ சார்பையும்‌ பெற்றுவிட்டமையால்‌ 
அவ்வரக்கர்தம்‌ செல்வச்‌ சிறப்புடன்‌ வரவில்லை எனக்‌ காரணம்‌ 
புலப்படுத்தியவாறு. காரியம்‌ என்றது இராமனைக்‌ கணவனாகப்‌ 
பெறல்வேண்டும்‌ என்பதாகும்‌; இதனைப்‌ பின்‌ அவள்கூற்றானே 
அறியலாம்‌. (43) 


சூர்ப்பணகைப்‌ படலம்‌ 289 


2872. அன்னவ ளுரைத்த லோடு 
மையனு மறிதற்‌ கொவ்வா 
நன்னுதன்‌ மகளிர்‌ சிந்தை 
நன்னெறிப்‌ பால வல்ல 
பின்னிது தெரியு மென்னாப்‌ 
பெய்வளைத்‌ தோளி யென்பா 
லென்னகா ரியத்தை சொல்லஃ 
தியையுமே லிழைப்ப லென்றான்‌ .. 


அன்னவள்‌ உரைத்தலோடும்‌, 
ஐயனும்‌, “அறிதற்கு ஒவ்வா 
நல்‌ நுதல்‌ மகளிர்‌ சிந்தை 
நல்‌ நெறிப்‌ பால அல்ல ; 
பின்‌ இது தெரியும்‌ ' என்னாப்‌, 
*பெய்‌ வளைத்‌ தோளி! என்பால்‌ 
என்ன காரியத்தை? சொல்‌ ; அஃது 
இயையுமேல்‌ இழைப்பல்‌' என்றான்‌. 


பொ :--அந்தச்‌ சூர்ப்பணகை அவ்வாறு சொன்னவுடன்‌ இரா 
மனும்‌, * நல்ல நெற்றியையுடைய பெண்டிரின்‌ சிந்தை அறிய 
வியலாதவை ; அதுவேயுமன்‌ நி, நன்னெறிக்கண்‌ செல்வனவுமல்ல; 
இவ்வுண்மை பின்னர்த்‌ தெரியும்‌ ' என்று கருத்துட்கொண்டு, 
(அவளை நோக்கி) “வளையல்‌ அணிந்த தோள்களையுடையவளே ! 
என்னிடத்தில்‌ என்ன காரியமுடையாய்‌ ? சொல்லுக; அக்காரியம்‌ 
யான்‌ செய்தல்‌ கூடுமாயின்‌ செய்கின்றேன்‌ ' என்றான்‌. 


கு:--மகளிர்‌ சிந்தை நன்னெறிப்‌ பால வல்ல, அறநிதற்‌ 
கொவ்வா என்பன மகளிரின்‌ பொதுவகையான இயல்பு கூறுவது 
போலக்‌ காணப்படினும்‌ சூர்ப்பணகையை நினைந்து கூறியதேயாம்‌. 
* அத்திமலரும்‌ அருங்காக்கை வெண்ணிறமுங்‌ - கத்துபுனல்‌ மீன்‌ 
பதமுங்‌ கண்டாலும்‌-பித்தரே ! கானார்‌ தெரியல்‌ கடவுளருங்‌ காண்‌ 
பரோ, மானார்‌ விழியார்‌ மனம்‌ ' (நீதிவெண்பா) என்பதாலும்‌ மகளிர்‌ 
சிந்தை அறிதற்‌ கொவ்வா என்பது பெறப்படும்‌. 'பெண்ணெனப்‌ 
படுவ கேண்மோ பீடில பிறப்பு நோக்கா, உண்ணிறை யுடைய வல்ல 
ஓராயிர மனத்த வாகும்‌ (சீவக-1977) என்பதால்‌ அது நன்னெறிப்‌ 
பாலவல்ல என்பதை உணரலாகும்‌. “செய்கை செவ்விதன்றறிய 
லாகும்‌ சிறிதின்‌ * (2868) என முன்கூறியதுபோலவே இங்கும்‌; 
* பின்னிது தெரியும்‌ ! என்றான்‌. என்ன காரியத்தை - என்ன 
ப்பட கலவ ண்ணு முன்னிலைக்‌ குறிப்பு முற்று, *இயையுமேல்‌ 


290 ஆரணிய காண்டம்‌ 


இழைப்பல்‌ ' என்றது, இயையாதவழி இழையேன்‌ என்றதை 
உணர்த்தியது. தயரதன்‌ பின்னோக்காது வாக்களித்து வருந்தியதை 
உணர்ந்தவனாதலின்‌ இராமன்‌ இவ்வாறு திறமையாகக்‌ கூறினான்‌. 
'மகளிர்சிந்தை' என்பது முன்னும்‌ பின்னும்‌ இயைந்து இடைநிலை 
விளக்காய்நின்றது. (44) 


2873. . தாமுறு காமத்‌ தன்மை 
தாங்களே யுரைப்ப தென்ப 
தாமென லாவ தன்றா 
லருங்குல மகளிர்க்‌ கம்மா 
வேமுறு முயிர்க்கு நோவே 
னென்செய்கேன்‌ யாரு மில்லேன்‌ 
காமனென்‌ நொருவன்‌ செய்யும்‌ 
வன்மையைக்‌ காத்தி யென்றாள்‌. 


* தாம்‌ உறு காமத்‌ தன்மை 
தாங்களே உரைப்பது என்பது 
ஆம்‌ எனல்‌ ஆவது அன்றால்‌, 
அருங்குல மகளிர்க்கு அம்மா ! 
ஏம்‌ உறும்‌ உயிர்க்கு நோவேன்‌ ; 
என்‌ செய்கேன்‌ ? யாரும்‌ இல்லேன்‌ ; 
காமன்‌ என்று ஒருவன்‌ செய்யும்‌ 
வன்மையைக்‌ காத்தி” என்றாள்‌. 
பொ :—* தாம்‌ அடைந்துள்ள காமத்தின்‌ தன்மையைத்‌ தாங்‌ 
களே சொல்லுவது என்பது அரிய உயர்குலத்துப்‌ பிறந்த பெண்‌ 
டிர்க்குப்‌ பொருந்தும்‌ என்று சொல்லுதல்‌ தக்கதன்று; ஆயினும்‌, 
காமத்தால்‌ _கலங்குகின்ற உயிரின்பொருட்டு வருந்துகின்ற யான்‌, 
(தூதாக உரைப்பதற்கு வேறு) யாரையும்‌ இல்லாதவளாக இருக்‌ 
கின்றேன்‌ ; என்‌ செய்வேன்‌ ? (வேறு வழியில்லாமையால்‌ யானே 
சொல்ல வேண்டியவளானேன்‌) காமன்‌ என்று சொல்லப்படுகின்ற 
ஒருவன்‌ செய்கின்ற கொடுமையைத்‌ தடுத்தல்வேண்டும்‌ ” 
என்றாள்‌. 
கு:--குலமகளிர்‌, தம்‌ காமத்தன்மையைத்‌ தாங்களே சொல்ல 
மாட்டார்‌ என்றமையால்‌ பிறர்‌ சொல்லுவர்‌ என்பது பெறப்படும்‌ ; 
அவ்வாறுந்சொல்லத்தக்க தோழியர்‌ முதலோர்‌ யாரும்‌ இல்லாமை 
யால்‌ யானே சொல்லவேண்டி நேர்ந்தது, என்பது கருத்து. 


சூர்ப்பணகைப்‌ படலம்‌ 291 


* தாங்களே உரையார்‌ ' என்று சுருங்கச்‌ சொல்லவேண்டியதை, 
தாங்களே யுரைப்ப தென்பது ஆமெனலாவதன்றால்‌ அருங்குல 
மகளிர்க்கம்மா' என நீட்டிக்‌ கூறினாள்‌ தன்‌ மனத்தடுமாற்றத்தைப்‌ 
புலப்படுத்த வேண்டி. அம்மா, வியப்பிடைச்‌ சொல்‌. ஏமுறல்‌ - கலங்‌ 
குதல்‌. காமத்தால்‌ கலங்கும்‌ உயிர்‌ நீங்கிவிடுமோ என்று வருந்து 
.கின்றமையால்‌, * உயிர்கெட வருவழி ஒழுக்கங்‌ கொள்ளார்‌ ' (பெருங்‌ 
கதை - 1--94--88) என்ற முறைப்படி யான்‌ கூறுதலும்‌ தவறன்று 
என்ற கருத்தால்‌ இறுதியடியால்‌ தன்‌ காமத்தைத்‌ தானே கூறினாள்‌ 
என்க. இதனால்‌ சூர்ப்பணகை, தான்‌ அருங்குலமகள்‌ என்பதையும்‌ 
நாணம்‌ தடுக்கவும்‌ உயிர்‌ நீங்கிவிடுமோ என்ற அச்சத்தால்‌ மட்டுமே 
கூற நேர்ந்தது என்பதையும்‌ புலப்படுத்தியவாறு. அவ்வாறு 
புலப்படுத்துங்காலும்‌, “என்னை மணந்து கொள்க ' என்று கூறாது 
மறைத்துக்‌ கூறிய திறம்‌ காண்க. *உருவிலான்‌ ஒருவன்‌ செய்யும்‌ 
உறுபகை காத்தல்‌ வேண்டும்‌' (நைடதம்‌-நளன்‌ தூது. 77.) என்‌ 
பதும்‌ இங்கு ஒப்பு நோக்கத்தகும்‌. காத்தல்‌ - தடுத்தல்‌; வன்மை 
என்பால்‌ வந்து வருத்தாமல்‌ காக்க எனலுமாம்‌. காத்தலாவது, 
மணத்தல்‌. (45) 


2874. சேணுற நீண்டு மீண்டு 
செவ்வரி சிதறி வெவ்வே 
றேணுற மிளிர்ந்து நானா 
விதம்புரண்‌ டிருண்ட வாட்கட்‌ 
பூணியல்‌ கொங்கை யன்னா 
ளம்மொழி புகற லோடு 
நாணில ளைய னொய்ய 
ணல்லளு மல்ல ளென்றான்‌. 


சேண்‌ உற நீண்டு, மீண்டு, 
செவ்வரி சிதறி, வெவ்வேறு 

ஏண்‌ உற மிளிர்ந்து, நானா 
விதம்‌ புரண்டு, இருண்ட வாள்‌ கண்‌ 

பூண்‌ இயல்‌ கொங்கை அன்னாள்‌ 
அம்மொழி புகறலோடும்‌, 

* நாண்‌ இலள்‌; ஐயன்‌ , நொய்யள்‌ ; 
நல்லளும்‌ அல்லள்‌ ' என்றான்‌. 


292 ஆரணிய காண்டம்‌ 


பொ :-நெடுந்தொலைவிலே பொருந்துமாறு நீண்டு சென்றும்‌, 
உடனே மீண்டு வந்தும்‌, சிவந்த வரிகள்‌ சிதறப்பெற்றும்‌, வெஸ்‌ 
வேறு வகையான வலிமைகள்‌ தோன்ற விளங்கியும்‌ பலவிதமாகம்‌ 
புரண்டும்‌ இருண்டு காணப்படுகின்ற வாள்போன்ற கண்களையும்‌, 
அணிகள்‌ பொருந்தின கொங்கைகளையும்‌ உடைய அவள்‌, அந்தச்‌ 
சொல்லைச்‌ சொன்னவுடனே ஐயனாகிய இராமன்‌, 'இவள்‌ நாணமில்‌: 
லாதவள்‌ ; இழிகுணமுடையவள்‌ ; சிறிதும்‌ நற்குணமுடையவளும்‌. 
அல்லள்‌” என்று கருதினான்‌. 


கு :-ருர்ப்பணகை, இராமனோடு உரையாடுங்கால்‌ அவள்‌ 
கண்கள்‌ பட்டபாட்டையும்‌ நகில்கள்‌ நன்கு தோன்ற நின்ற நிலை 
யினையும்‌ விளக்க '£ இருண்ட வாட்கட்‌ பூணியல்‌ கொங்கையன்னாள்‌"”' 
என்றார்‌. கண்களாலும்‌ நகில்களாலும்‌ குறிப்பால்‌ காட்டிய காம: 
மிகுதியைச்‌ சொல்லாலும்‌ வெளிப்படுத்தினளே என்பார்‌, :* அம்‌: 
மொழி புகறலோடும்‌ ' என்றார்‌. யாரும்‌ புகலாத மொழி என்பது, 
கருத்து. புகறலோடும்‌ ஐயன்‌ என மாறிக்கூட்டுக. நொய்யள்‌ -- 
இழிகுணமுடையவள்‌ ; அற்பத்தன்மையுடையவள்‌. பின்னிது: 
தெரியும்‌ என்றவன்‌, இப்பொழுது அவள்‌ சொல்லால்‌ அவள்‌ நிலை 
மையை நன்குணர்ந்து கொண்டான்‌ என்க. ஆடவர்முன்‌ நிற்கவும்‌ 
நாணவேண்டிய பெண்‌; நின்றதோடன்றி உறுப்புக்களால்‌ காமக்‌. 
குறிப்பையும்‌ காட்டிச்‌ சொல்லாலும்‌ வெளிப்படையாகக்‌ கூறிய 
நிலையை நினைந்து 'நாணிலள்‌' என்றும்‌, தான்‌ விரும்பாதிருக்கவும்‌ 
வலிதின்‌ முற்பட்டுவந்து தன்‌ விருப்பத்தைத்‌ தெரிவித்த அவள்‌ 
அற்பத்தன்மையை நினைந்து *நொய்யள்‌ ' என்றும்‌, உரையாடத்‌. 
தொடங்கியது முதல்‌ இதுகாறும்‌ அவள்‌ காமம்‌ புலப்பட்டதன்‌ றிப்‌ 
பிறிதொரு நற்குணமும்‌ புலப்படாமையின்‌ “ நல்லளுமல்லள்‌ * 
என்றும்‌ கருதினான்‌. இருபாலாரும்‌ விரும்பாது ஒருபாலார்‌ விரும்பு 
வதை அற்ப உறவு என்ற பொருளில்‌ * கைக்கிளை ' என்று கூறுதல்‌: 
காண்க. (46) 


2875. பேசல னிருந்த வள்ள 
லுள்ளத்தின்‌ பெற்றி யோராள்‌ 
பூசல்வண்‌ டரற்றுங்‌ கூந்தற்‌ 
பொய்ம்மகள்‌ புகன்ற வென்க 
ணாசைகண்‌ டருளிற்‌ றுண்டோ 
வன்றென லுண்டோ வென்னு 
மூசலி னுலாவு கின்றாண்‌ 
மீட்டுமோ ருரையைச்‌ சொல்வாள்‌. 


சூர்ப்பணகைப்‌ படலம்‌ 293 


பேசலன்‌ இருந்த வள்ளல்‌ 
உள்ளத்தின்‌ பெற்றி ஓராள்‌, 
பூசல்‌ வண்டு அரற்றும்‌ கூந்தல்‌ 
பொய்ம்‌ மகள்‌, ** புகன்ற என்கண்‌ 
ஆசை கண்டு அருளிற்று உண்டோ? 
அன்று எனல்‌ உண்டோ?'' என்னும்‌ 
ஊசலின்‌ உலாவுகின்றாள்‌, 
மீட்டும்‌ ஓர்‌ உரையைச்‌ சொல்வாள்‌. 


பொ :--(இவ்வாறு எண்ணி) ஒன்றும்‌ பேசாமல்‌ இருந்த இரா 
மனது மனநிலையை அறியாதவளாய்‌, போர்செய்தலையுடைய 
வண்டுகள்‌ ஆரவாரிக்கும்‌ கூந்தலையுடைய பொய்ம்மகளாகிய சூர்ப்‌ 
வணகை, (குலமகளிர்‌ புகலக்‌ கூடாததைக்‌) கூறிய என்னிடத்துள்ள 
ஆசை மிகுதியைக்‌ கண்டு (என்‌ கருத்திற்கு) இசைந்தருளிய 
துண்டோ? அல்லது, (தக்கது) அன்று என்று மறுத்தல்தான்‌ 
உண்டோ ? என்று ஐயுறுதலாகிய ஊசலின்கண்‌ உலாவுகின்றவ 
ளாய்‌ மீண்டும்‌ ஒரு சொல்லைச்‌ சொன்னாள்‌. 


கு:--ஓராளாய்‌ என முற்றெச்சமாக்குக. * பூசல்வண்டரற்றுங்‌ 
கூந்தல்‌ ' என்பது இடையே பொய்ம்மகளுக்கு அடையாய்‌ வந்தது. 
பொய்ம்மகள்‌, உலாவுகின்றாளாய்ச்‌ சொல்வாள்‌ என இயையும்‌. 
சூர்ப்பணகையின்‌ இழிதகவை உணர்ந்தவுடன்‌ அகலப்போ என்று 
கடிந்துகூறாது மோனமாக இருந்த அருள்‌ உள்ளத்தைப்‌ புலப்‌ 
படுத்த இராமனை “வள்ளல்‌ ' என்றார்‌. ஐயத்தால்‌ அவள்‌ உள்‌ 
எத்தில்‌ போராட்டம்‌ நிகழ்வதைக்‌ கூறுகின்றவர்‌, * பூசல்வண்‌ 
உரற்றுங்கூந்தற்‌ பொய்ம்மகள்‌' என அவள்‌ கூந்தலிலும்‌ வண்டின்‌ 
போராட்டம்‌ உண்டு என்பதை முன்‌ உணர்த்தினார்‌. ஒரு வண்டு 
அருந்துதற்குரிய தேனில்‌ பிறிதொரு வண்டும்‌ ஆசைகொண்டு 
“போர்‌ செய்ய ஆரவாரிக்கும்‌ கூந்தலையுடையாள்‌ ஆதலின்‌ இவளும்‌ 
சீதைக்குரிய தேன்‌ போன்ற இராமனை விரும்பி வந்து சீதை 
“யோடு போராரவாரம்‌ செய்தற்குரியள்‌. என்ற கருத்தும்‌ அதில்‌ 
அமைந்துள்ளமை காணலாம்‌. தன்‌ கருத்து இன்னது எனச்‌ 
“சொல்லால்‌ இராமன்‌ புலப்படுத்தாமையின்‌ சூர்ப்பணகை, தன்‌ 
கருத்திற்கு இசைவானோ இசையானோ என்ற ஐயத்தால்‌ தடுமாறி 
னாள்‌ என்பார்‌, * ஆசைகண்டு அருளிற்றுண்டோ அன்றென 
லுண்டோ என்னும்‌ ஊசலின்‌ உலாவுகின்றாள்‌ ? என்றார்‌. ஐயம்‌ 
என்பது இருபாற்பட்ட எண்ணமே ஆதலின்‌ அதனை இருபுறமும்‌ 
செல்லும்‌ ஊசலாக உருவகஞ்‌ செய்தார்‌; இதனை மாட்டே றில்லா 
உருவகம்‌ என்பர்‌; உவமையாகுபெயர்‌ என்றலும்‌ ஒன்று ; என்னை ? 
ஊசல்போல்‌ இருபாற்செல்லும்‌ எண்ணத்தை ஊசல்‌ என்றமையான்‌ 


294 ஆரணிய காண்டம்‌ 


என்க. “யாதென்று, இருபாற்‌ கவருற்று இடையூச லாடி, 
ஒருபாற்‌ படாதென்‌ னுளம்‌ '' (தண்டி. ஐயவுவமை மேற்கோள்‌.) 
என்புழியும்‌ ஐயமுறுதலை ஊசலாடுவதாகக்‌ கூறியிருத்தல்‌ காண 
லாம்‌. இருபாற்பட்ட எண்ணத்தால்‌ தடுமாறுங்காலும்‌ தனக்கினி' 
தான கருத்தாகிய *அருளிற்றுண்டோ ” என்பதை முன்னும்‌: 
தனக்கின்னாகதான, * அன்றெனலுண்டோ ” என்பதைப்‌ பின்னும்‌: 
நினைத்த நயம்‌ காண்க. ஆயினும்‌ பிற்கூறியதே உறுதியாயிற்று. 
இராமன்‌ இயல்பாக ஆசை இலனாயினும்‌, குலமகளிர்‌ கூறக்கூடாத. 
தன்‌ காமத்தன்மையைத்‌ தானே புகன்ற காரணத்தால்‌ தன்‌ ஆசை 
மிகுதியைக்‌ கண்டேனும்‌ இசைந்தருளலாம்‌ என்பது சூர்ப்பணகை. 
யின்‌ கருத்து. ஊசலினுலாவுதல்‌ - ஐயத்தால்‌ தடுமாறுதல்‌, (87) 


2876. எழுதரு மேனி யாயீண்‌ 
டெய்திய தறிந்தி லாதேன்‌ 
முழுதுணர்‌ முனிவ ரேவல்‌ 
செய்தொழின்‌ முறையின்‌ முற்றிப்‌ 
பழுதறு பெண்மை யோடு 
மிளமையும்‌ பயனின்‌ றேகப்‌ 
பொழுதொடு நாளும்‌ வாளா 
கழிந்தன போலு மென்றாள்‌. 


“எழுதரு மேனியாய்‌! ஈண்டு எய்தியது அறிந்திலாதேன்‌, 
முழுது உணர்‌ முனிவர்‌ ஏவல்‌ செய்‌ தொழில்‌ முறையின்‌ முற்றிம்‌ 
பழுது அறு பெண்மையோடும்‌ இளமையும்‌ பயனின்று ஏகப்‌ 
பொழுதொடு நாளும்‌ வாளா கழிந்தன போலும்‌' என்றாள்‌. 


பொ :--** ஓவியம்‌ வல்லவராலும்‌ எழுதுதற்கு அரிய மேனி' 
யழகை யுடையவனே ! நீ இங்கு வந்திருப்பதை அறியாதேனாய்‌, 
முற்றுமுணர்ந்த முனிவர்க்கு ஏவல்செய்கின்ற என்‌ தொழிலை: 
முறையாக முற்றுப்பெறச்‌ செய்துகொண்டிருந்தமையால்‌, என்‌ 
னுடைய பழுதடையாத பெண்மையும்‌ இளமையும்‌ பயனின்‌ றிக்‌ 
கழியப்‌ பொழுதும்‌ நாளும்‌ வீணாகக்‌ கழிந்தன '? என்று கூறினாள்‌. 


கு :--இராமன்‌ பேரழகில்‌ ஈடுபட்டு அதன்‌ உயர்வை யுணர்த்த: 
“எழுதருமேனியாய்‌ £ என விளித்தாள்‌. இராமன்‌ அம்பால்‌ மரண 
வேதனையிலிருந்த வாலியும்‌ : ஓவியத்‌ தெழுதவொண்ணா வுருவத்‌: 
தாய்‌” (கிட்கிந்தா - வாலிவதை-78) என அவன்‌ வடிவழகில்‌ ஈடு 
பாடுகொண்டு கூறுகின்றமை காண்க. அறிந்திலாதேனாய்‌ முற்றூ 


சூர்ப்பணகைப்‌ படலம்‌ 295 


தலால்‌ பெண்மையோடு இளமையும்‌ பயனின்றேக, நாளும்‌ வாளா 
கழிந்தன என்று இயையும்‌. முனிவர்க்கு ஏவல்‌ செய்யும்‌ தொழில்‌ 
என நான்காவது விரிக்க. முற்றி என்னும்‌ செய்து என்‌ வாய்‌ 
பாட்டு வினையெச்சம்‌ காரணப்பொருளில்‌ வந்தது ; மழைபெய்து 
நெல்‌ விளைந்தது என்புழிப்போல. முற்றுப்பெறச்செய்து 
கொண்டிருந்தமையால்‌ என்க. நீ இங்கு எய்தியது அறிந்திருப்பின்‌ 
முனிவர்‌ ஏவலை முற்றுப்பெறச்‌ செய்யாமலும்‌ முன்னரே வந்து என்‌ 
பெண்மையும்‌ இளமையும்‌ பயன்பட உன்னைக்‌ கூடிப்‌ பொழுதையும்‌ 
நாளையும்‌ இன்பமாகக்‌ கழித்திருப்பேன்‌ என்பது கருத்து. தான்‌ 
ஏவல்‌ செய்தற்‌ கேற்ற தகுதியுடையர்‌ என்பது தோன்ற 'முழுதுணர்‌ 
முனிவர்‌” என்றாள்‌. முழுதுணர்‌ முனிவர்‌ ஏவலினும்‌ நின்னோடு 
உறைதலைச்‌ சிறப்பாக மதிக்கின்றேன்‌ என்ற கருத்தும்‌ இங்குப்‌ 
புலப்படுத்தியவாறு. பழுதறு பெண்மை என்றாள்‌, ஆடவர்‌ எவராலும்‌ 
தொடப்படாதவள்‌ என்பதைப்‌ புலப்படுத்தவேண்டி. அயோமுகியும்‌, 
முன்ன மொருத்தர்‌ தொடாமுலையோடும்‌, பொன்னின்‌ மணித்தட 
மார்பு புணர்ந்தென்‌ இன்னுயிரைக்‌ கடிதீகுதி' (அயோமுகி. 59) என 
இலக்குவனிடம்‌ தன்‌ பெண்மையின்‌ பழுதின்மையை விளக்குதல்‌ 
காணலாம்‌. பெண்‌ தன்மைக்குப்‌ பயன்‌, தக்க கணவனோடு வாழ்‌ 
தலே ஆதலின்‌, * பெண்மையோடு மிளமையும்‌ பயனின்றேக * 
என்றாள்‌. அற்றார்க்கு ஒன்றாற்றாதான்‌ செல்வம்‌ பயனற்றது ;என்‌ 
பதை விளக்கவந்த வள்ளுவர்‌, மிக நலம்‌ பெற்றாள்‌ ஒருத்தி கொழு 
நனை மணந்து வாழாமல்‌ தமியளயாய்‌ வாழ்தலையே உவமை கூறி 
யிருத்தல்‌ காணலாம்‌ (1007). இன்பநுகர்ச்சிக்குரிய பருவம்‌ அதுவே 
யாதலின்‌ இளமையும்‌ சேர்த்துக்‌ கூறினார்‌. பொழுது என்றது 
நாளின்‌ ஆறில்‌ ஒரு கூறாகிய சிறுபொழுதினை. அது காலை முதல்‌ 
வைகறை யீறாக அறுவகைப்படும்‌, பயனற்றுப்போன காலத்தி 
னருமை தோன்றப்‌ பொழுதையும்‌ சேர்த்துக்‌ கூறினள்‌. இராமனை 
அடையாது கழிந்த நாட்கள்‌ வீணாயினவே எனக்‌ கழிவிரக்கம்‌ 
காட்டுகின்றாள்‌; இறைநிலையில்‌ அவனை அடைந்து உய்திபெறாத 
நாட்களைப்‌ பற்றி நினைத்து, அடியார்களும்‌ “புள்ளிருக்கு வேளூரா 
னைப்‌ போற்றாதே ஆற்றநாள்‌ போக்கினேனே '' (அப்பர்‌-6-54-1) 
எனவும்‌, *கரும்பிருக்க இரும்பு கடித்து எய்த்தவாறே ' (அப்பர்‌ 
4-5-10) எனவும்‌ கழிவிரக்கம்கொள்ளுதல்‌ காணலாம்‌. (48) 


2877. நிந்தனை யரக்கி நீதி 
நிலையிலாள்‌ வினைமற்‌ றெண்ணி 
வந்தன ளாகு மென்றே 
வள்ளலு மனத்துட்‌ கொண்டான்‌ 


296 ஆரணிய காண்டம்‌ 


சுந்தரி மரபிற்‌ கொத்த 
தொன்மையின்‌ றுணிவிற்‌ றன்றா 
லந்தணர்‌ பாவை நீயா 
னரசரில்‌ வந்தே னென்றான்‌. 


“நிந்தனை அரக்கி நீதி நிலை இலாள்‌ : வினை மற்று எண்ணி 
வந்தனள்‌ ஆகும்‌” என்றே வள்ளலும்‌ மனத்துள்‌ கொண்டான்‌; 
சுந்தரி! மரபிற்கு ஒத்த தொன்மையின்‌ துணிவிற்று அன்றால்‌; 
அந்தணர்‌ பாவை நீ; யான்‌ அரசரில்‌ வந்தேன்‌ ' என்றான்‌. 


பொ :-(அவள்‌ கூறியதைக்‌ கேட்ட) வள்ளலாகிய இராமனும்‌, 
* பழிக்கத்‌ தக்க அரக்கியாகிய இவள்‌, நீதியும்‌ நிலையான கருத்தும்‌ இல்‌ 
லாதவளாவள்‌ ; வேறு வஞ்சகச்‌ செயல்‌ செய்ய எண்ணி இங்கு வந்தா 
ளாவள்‌ ' என்று மனத்துள்‌ எண்ணியவனாய்‌, (விளையாட்டாக) * அழ 
குடையவளே ! குலமுறைக்கேற்ற பழமையான ஓஒழுக்கத்துட்பட்ட 
தன்று (நின்கருத்து); நீ அந்தணர்குலத்துப்‌ பெண்‌, யானோ 
அரசர்‌ குடியில்‌ பிறந்தவன்‌ ' என்று கூறினான்‌. 


கு:--நிந்தனை - பழி. ( அறந்தலை நிற்பதானேன்‌ என 
முன்னர்க்‌ கூறியவள்‌, இப்பொழுது முனிவர்‌ ஏவலினும்‌ இன்பம்‌ 
நுகர்‌ தலைப்‌ பெரிதாகக்‌ கூறுகின்றாள்‌ ஆதலால்‌, நீதி மேற்கொண்‌ 
டவளும்‌ அல்லள்‌; நிலையான கொள்கையுடையவளும்‌ அல்லள்‌ 
என்பான்‌, ' நீதி நிலையிலள்‌ ' என்றான்‌; உம்மைத்தொகை. 
மணந்து இன்புற விரும்புவாள்போலக்‌ காட்டி அரக்கர்க்குப்‌ பகை 
யாக வந்துள்ள நம்மை வஞ்சித்து அழிக்க எண்ணி வந்தவளே 
என்பான்‌, வினைமற்றெண்ணி வந்தனளாகும்‌ என்று கருதினான்‌. 
கொண்டான்‌, முற்றெச்சம்‌. அரக்கி என்பதையும்‌ அவள்‌ வஞ்சிப்‌: 
பவள்‌ என்பதையும்‌ துணிந்த இராமன்‌, அவளை வருண வேறுபாடு 
காட்டி இனிதாகப்‌ பேசி அனுப்ப எண்ணிய அருள்‌ உள்ளம்‌ புலப்பட 
இராமனை “வள்ளல்‌ ' என்றார்‌. மரபு என்றது இங்குச்‌ சாதியை. 
அரக்கி என்பதை மறைத்து அவள்‌ கூறிய குல முறையே பற்றிப்‌ 
* பிரமனுக்குப்‌ பேரன்‌ மகளாகிய நீ அந்தணர்‌ பாவை; யானே 
அரசர்‌ குடியிற்‌ பிறந்தவன்‌ ; ஆதலின்‌ அரசர்‌, அந்தணர்‌ பெண்ணை 
மணத்தல்‌ பழமையான ஒழுக்கத்திற்கு மாறுபட்டது" என்று 
கூறினான்‌. (தொன்மையின்‌ துணிவு' என்றது பழைய ஒழுக்கத்தை. 
துணிவிற்றன்று என்ற பயனிலைக்கு ஏற்ப, £ நின்கருத்து' என்ற 
எழுவாய்‌ வருவிக்கப்பட்டது. மணந்துகொள்ளத்தக்க அழகுடை 
யவள்‌ என்பது புலப்படச்‌ * சுந்தரி" என விளித்தான்‌. ஒருவன்‌ 
தன்‌ குலத்துப்‌ பெண்ணையே மணத்தல்‌ சிறந்தது என்பதும்‌, தவ 
தினால்‌ தன்‌ குலத்திற்குக்‌ கீழ்ப்பட்ட குலத்துப்‌ பெண்ணை மணக்க 


சூர்ப்பணகைப்‌ படலம்‌ 297 


லாம்‌ என்பதும்‌, மேற்குலப்‌ பெண்ணை மணத்தல்‌ கூடாது என்பதும்‌ 
பழைய ஒழுக்க நெறியாகும்‌. அரசர்குலத்தில்‌ பிறந்த இராமன்‌, 
தனக்கு மேற்குலமாகிய அந்தணர்‌ குலத்துப்‌ பெண்ணை மணத்தல்‌ 
பழைய ஒழுக்கநெறிக்கு மாறுபட்டது என்பது கருத்து. இதைக்‌ 
கூறி அவளை அனுப்ப எண்ணினான்‌ இராமன்‌. ஆனால்‌ அவள்‌ 
மேலும்‌ தொடர்கின்றாள்‌. (49) 


2878. ஆரண மறையோ னெந்தை 
யருந்ததிக்‌ கற்பி னெம்மோய்‌ 
தாரணி புரந்த சால 
கடங்கடர்‌ மரபின்‌ றையல்‌ 
போரணி பொலங்கொள்‌ வேலாய்‌ 
பொருந்தலை யிகழ்தற்‌ கொத்த 
காரண மிதுவே யாயி 
னென்னுயிர்‌ காண்பெ னென்றாள்‌. 


* ஆரண மறையோன்‌ எந்தை) 
அருந்ததிக்‌ கற்பின்‌ எம்மோய்‌, 
தாரணி புரந்த சால 
கடங்கடர்‌ மரபின்‌ தையல்‌ ; 
போர்‌ அணி பொலம்‌ கொள்‌ வேலாய்‌ ! 
பொருந்தலை இகழ்தற்கு ஒத்த 
காரணம்‌ இதுவே ஆயின்‌, 
என்‌ உயிர்‌ காண்பென்‌ ” என்றாள்‌. 


பொ :--*எம்‌ தந்தை விச்சிரவசு, வேதம்‌ பயின்ற அந்தணனாவன்‌, 
அருந்ததிபோன்ற கற்பினையுடைய எம்‌ தாயோ, உலகைக்‌ காத்து 
அரசுபுரிந்த சாலகடங்கடர்‌ மரபில்‌ பிறந்த பெண்‌ ஆவள்‌ ; போர்‌ 
செய்தலையே அணியாகக்‌ கொண்டுள்ள அழகுபொருந்திய வேலை 
யுடையவனே! நீ என்‌ கருத்திற்கிசையாமல்‌ இகழ்தற்கேற்ற 
காரணம்‌ இதுவே ஆனால்‌ யான்‌ உய்ந்தேன்‌ ' என்றாள்‌. 


கு:--ஆரணம்‌ என முன்‌ வந்தமையால்‌ மறையோன்‌ என்றது 
சாதிப்பெயராய்‌ நின்றது. அந்தண வருணத்துப்‌ பெண்‌ என்ற 
காரணமே நம்‌ மணத்திற்குத்‌ தடையாயிருப்பின்‌ தாய்‌ அரச 
மரபினள்‌ என்பதால்‌ அக்காரணம்‌ பொய்யாயிற்று ; ஆகவே நீ 
மணந்துகொள்வாய்‌ என்பது உறுதியா தலின்‌ இனிப்‌ பிழைத்தேன்‌ 
என்றாள்‌. 'என்னுயிர்காண்பென்‌ ' என்றது உய்ந்தேன்‌ என்னும்‌ 


2989 ஆரணிய காண்டம்‌ 


பொருளது. இதனால்‌ இராமனை மணக்க இயலாதுபோயின்‌ இறந்து 
படுவேன்‌ என்ற கருத்தையும்‌ புலப்படுத்தியவாறு. தான்‌ கற்புடை 
யவள்‌ என்பதை நிறுவவேண்டித்‌ தன்தாயை 'அருந்ததிக்‌ கற்பின்‌ 
எம்மோய்‌ ' என்றாள்‌ ; என்னை? “ தாயைப்போலப்‌ பிள்ளை நூலைப்‌: 
போலக்‌ கயிறு ' என்பாராதலின்‌. கற்புடையாளுக்குப்‌ பிறந்த பெண்‌ 
ணும்‌ கற்புடையவளே என்பது கருத்து. சாலகடங்கடர்‌ என்பவர்‌ 
அரசுமேற்கொண்டு வாழ்ந்த அரக்கர்‌ மரபினர்‌. அம்மரபுப்‌ பெய 
ரினும்‌ அவர்‌ அரசு புரிந்தவர்கள்‌ என்பதே இங்குக்‌ காட்டவேண்டிய: 
சிறப்பினது ஆதலின்‌ * தாரணிபுரந்த' என்பதை முதற்கண்‌ 
கூறினாள்‌. சாலகடங்கடர்‌ மரபினள்‌ என்பதால்‌ கோர உருவின்‌ 
அரக்கியோ என்று எண்ண நேருமாதலின்‌ அதை விலக்க, “தையல்‌” 
என்றாள்‌. தையல்‌ - அழகுடையவள்‌. பொருந்தலை, முற்றெச்சம்‌ ; 
பொருந்தலையாய்‌ - பொருந்தாமல்‌ என்று பொருள்படும்‌. இனி, 
பொருந்தல்‌ என்ற தொழிற்பெயர்‌ ஐ உருபேற்றதாகக்‌ கொண்டு, 
பொருள்‌ கூறலுமாம்‌. 


அரக்கர்‌ குலத்துப்‌ பிறந்த ஏதி என்பவன்‌ மகனாகிய வித்தியுத்‌ 
கேசன்‌, சந்தியையின்‌ மகளான சாலகடங்கடை என்பவளை மண ந்து: 
சுகேசனைப்‌ பெற்றான்‌. அச்‌ சுகேசன்‌ மக்கள்‌ மாலியவான்‌, சுமாலி, 
மாலி என்பவர்கள்‌ ; அவருள்‌, சுமாலியின்‌ மகள்‌ கேகசி, விச்சிரவ௬- 
என்னும்‌ அந்தணனை மணந்து இராவணன்‌ முதலியோரை ஈன்றாள்‌ 
என்பது வரலாறு. (50), 


2879. அருத்திய ளனைய கூற 

வகத்துறு நகையின்‌ வெள்ளைக்‌ 
குருத்தெழு கின்ற நீலக்‌ 

கொண்டலுண்‌ டாட்டங்‌ கொண்டான்‌ 
வருந்தநீங்‌ கரக்கர்‌ தம்மின்‌ 

மானுடர்‌ மணத்த னங்கை 
பொருத்தமன்‌ றென்று சாலப்‌ 

புலமையோர்‌ புகல்வ ரென்றான்‌. 


அருத்தியள்‌ அனைய கூற, 
அகத்து உறு நகையின்‌ வெள்ளைக்‌ 
குருத்து எழுகின்ற நீலக்‌ 


கொண்டல்‌ உண்டாட்டம்‌ கொண்டான்‌, 


சூர்ப்பணகைப்‌ படலம்‌ 299 


* “வருத்தம்‌ நீங்கு அரக்கர்‌ தம்மில்‌ 

மானுடர்‌ மணத்தல்‌, நங்கை! 

பொருத்தம்‌ அன்று''என்று சாலப்‌ 
புலமையோர்‌ புகல்வர்‌' என்றான்‌. 


பொ :--சூர்பபணகை ஆசைமிக்கவளாய்‌ அச்சொற்களைச்‌ 
சொல்ல, வாயினுள்‌ பொருந்திய சிரிப்பின்‌ வெண்மையான இள 
வொளி வெளித்தோன்றுகின்ற நீலமேகம்‌ போன்றவனான இராமன்‌, 
ஒருவிளையாட்டை மேற்கொண்டவனாய்‌, 'நங்காய்‌! துன்பம்‌ அறியாத. 
அரக்கரோடு மனிதர்‌ மணம்‌ செய்துகொள்ளுதல்‌ பொருத்தம்‌ அன்று 
என்று சிறந்த புலமையுள்ள சான்றோர்‌ சொல்வார்கள்‌ ' என்றான்‌. 


கு:--அருத்தி- ஆசை. இராமன்‌, சூர்ப்பணகையை எப்படி 
யேனும்‌ அகற்றவேண்டும்‌ என்ற எண்ணத்தால்‌ கூறிய சொல்‌: 
லையே தன்‌ கருத்தை நிறைவேற்றிக்கொள்ளற்‌ கேற்றதாக நினைத்த. 
அவள்‌ ஆசையைக்‌ கண்டு சிரிக்கலானான்‌. இவ்வாறே இராமன்‌, 
அருத்தி வேதியர்க்‌ கான்குல மீந்தவர்‌, கருத்தினாசை கரையின்மை 
கண்டிறை, சிரித்த செய்கை (சுந்தர-955) பின்‌ கூறப்படுதல்‌ 
காணலாம்‌. குறுநகை கொண்டமை புலப்பட * அகத்துறு நகை” 
என்றார்‌. வாய்க்குள்‌ சிரித்துக்கொண்டான்‌ என்பது கருத்து. சிறிது: 
வாய்திறந்த அளவில்‌ பல்லொளி மெல்லிதாக வெளிப்பட்டமை: 
தோன்ற, வெள்ளைக்‌ குருத்து எழுகின்ற ' என்றார்‌. நீலக்‌ 
கொண்டல்‌ என்றது உவமை ஆகுபெயராய்‌ இராமனை யுணர்த்‌. 
தியது. உண்டாட்டம்‌ - சிறுவிளையாட்டு; மனம்‌ பற்றாது வாயால்‌ 
உரையாடி மகிழ்தல்‌. இவ்விளையாட்டே இராமனுக்குச்‌ சீதையைப்‌ 
பிரிந்து வருந்தும்‌ வினையாக முடிகின்றது. பிறர்வருத்தங்கண்டு 
வருந்தாது மேலும்‌ வருத்துபவர்‌ அரக்கராதலின்‌ அவரை வருத்த. 
நீங்கரக்கர்‌ ' என்றான்‌. * நெஞ்சத்தவலமிலர்‌ ' (குறள்‌-1072) என்று 
கயமைத்தன்மையை விளக்கியவாறாகவும்‌ கொள்ளலாம்‌. வருத்தம்‌. 
நீங்கு என்பதை ஏவலாகக்கொண்டு, என்மேல்‌ வருத்தம்கொள் 
ளாதே; புலமையோர்‌ புகல்வர்‌ ' என்று கூறியதாகவும்‌ கொள்ள இட 
முண்டு. தம்மின்‌, தம்மொடு என வேற்றுமை மயக்கம்‌ ஆக்குக. 
தம்மில்‌ எனப்‌ பிரித்து அரக்கர்வீட்டில்‌ மானுடர்‌ மணத்தல்‌ என்றும்‌. 
பொருள்‌ கொள்ளலாம்‌. மணத்தல்‌ - கலத்தல்‌. அரக்கர்தம்‌ மின்‌ 
எனப்‌ பிரித்து அரக்கர்தம்‌ பெண்‌ எனப்‌ பொருள்‌ கூறலுமாம்‌. மின்‌ 
உவமை ஆகுபெயராய்ப்‌ பெண்ணையுணர்த்தும்‌. நங்கை - பெண்‌ 
டிரில்‌ சிறந்தோள்‌; இவ்வாறு விளித்தது இகழ்ச்சிக்குறிப்புத்தோன்ற. 
அத்தணர்பாவை அல்லேன்‌ என்பதை நிறுவக்‌ காட்டிய காரணமே. 
அவள்‌ அரக்கர்‌ பாவை என்பதை நிறுவிற்று ஆ தலின்‌. தேளுக்குப்‌ 
பயந்து பாந்தள்வாயில்‌ வீழ்ந்தவள்போல்‌ ஆயினள்‌ என்க. 


900 ஆரணிய காண்டம்‌ 


என்னை ? சாலகடங்கடர்‌ மரபு அரக்கர்‌ மரபே ஆதலின்‌. அரக்கர்‌ 
கணமும்‌ மனித கணமும்‌ மணத்தல்‌ கூடாது என்பது சோதிடநூல்‌ 
கொள்கையுமாகும்‌. சாலப்புலமையோர்‌ புகல்வர்‌ என்றது அவர்‌ 
சொல்‌ ஏற்றுக்கொள்ளத்தக்கது என்பதை வற்புறுத்தி நின்றது. 

(51) 


2880. பராவருஞ்‌ சிரத்தை. யாரும்‌ 
பத்தியின்‌ பயத்தை யோரா 
திராவணன்‌ றங்கை யென்ற 
தேழைமைப்‌ பால தென்னா 
வராவணை யமல னன்னா 
யறிவித்தேன்‌ முன்னந்‌ தேவர்ப்‌ 
பராவினி னீங்கி னேனப்‌ 
பழிபடு பிறவி யென்றாள்‌. 


* பராவருஞ்‌ சிரத்தை ஆரும்‌ 
பத்தியின்‌ பயத்தை ஓராது 
* இராவணன்‌ தங்கை '' என்றது 
ஏழைமைப்பாலது' என்னா, 
*அராவணை அமலன்‌ அன்னாய்‌ ! 
அறிவித்தேன்‌ முன்னம்‌; தேவர்ப்‌ 
பராவினில்‌ நீங்கினேன்‌ அப்‌ 
பழிபடு பிறவி என்றாள்‌. 


பொ :--(அதுகேட்ட சூர்ப்பணகை) புகழ்தற்கரிய ஊக்கம்‌ 
நிறைந்த பத்தியின்‌ பயனே இப்பிறவி என்று மட்டும்‌ கூற அறி 
யாமல்‌, *இராவணனுக்குத்‌ தங்கை”யென்றுகூ றியது, அறியாமையின்‌ 
பாலதாகும்‌ என்று கருத்துட்கொண்டு, (இராமனை நோக்கி) பாம்‌ 
பணையில்‌ பள்ளிகொள்ளும்‌ நாராயணனை ஒத்தவனே ! இது பற்றி 
முன்னும்‌ அறிவித்தேன்‌; அந்தப்‌ பழிக்கத்‌ தக்க அரக்கப்‌ பிறவியைத்‌ 
தேவரைத்‌ துதித்தமையால்‌ நீக்கிவிட்டேன்‌ என்று கூறினாள்‌. 


கு:--பராவ அரும்‌ - புகழ்தற்கரிய; அகரம்‌ தொகுத்தல்‌. 
ஆரும்‌ - நிறையும்‌. இவை பத்திக்கு அடையாய்‌ வந்தன. பத்தியின்‌ 
பயத்தை ஓராது - இப்பிறவி பத்தியின்‌ பயனாகும்‌ என்பதை மட்டும்‌ 
கூற அறியாமல்‌ என வேண்டும்‌ சொல்‌ இசையெச்சமாக வருவித்து 
முடிக்க, பத்தியின்‌ பயனாகவந்த பிறவியைப்‌ பத்தியின்‌ பயன்‌ 
என்றாள்‌. அத்துச்‌ சாரியை. பத்தியின்‌ பயனாகப்‌ பிறவி மாறினேன்‌ 


சூர்ப்பணகைப்‌ படலம்‌ 301 


என்றுமட்டும்‌ கூறியிருந்தால்‌, அந்தணர்‌ பாவையை அரசர்‌ மணத்‌ 
தல்‌ அறமன்று என்றோ, அரக்கர்‌ பாவையை மானுடர்‌ மணத்தல்‌ 
பொருத்தமன்று என்றோ இராமன்‌ கூறும்‌ தடைகள்‌ நிகழாவே 
என்பது அவள்‌ கருத்து. எனவே அதனையே வற்புறுத்துவா 
ளாய்த்‌ * தேவர்ப்‌ பராவினில்‌ நீங்கினேன்‌ அப்பழிபடு பிறவி என்று 
முடிவாகக்‌ கூறினாள்‌. அறிவித்தேன்‌ முன்னும்‌ என்றது, ** மாயவல்‌ 
லரக்கரோடு வாழ்வினை மதிக்கலாதேன்‌......... தீவினை தீயநோற்றுத்‌ 
தேவரிற்‌ பெற்றது ” (2869) என்றதை. முன்கூறியதை உறக்கத்‌ 
தால்‌ மறந்தீர்போலும்‌ என அசதியாடிக்‌ கூறுவாளாய்‌, * அராவணை 
யமலனன்னாய்‌ ! அறிவித்தேன்‌ முன்னம்‌” என விளித்துக்கூ நினாள்‌. 
வடிவால்‌ மட்டுமின்றி உறக்கத்தாலும்‌ நாராயணனை ஒத்தாய்‌ 
போலும்‌ என்பது கருத்து. தந்தை மரபினை நோக்கி, அந்தணர்‌ 
பாவைநீ ஆதலின்‌ அரசமரபினனாகிய யான்‌ மணத்தல்‌ முறையன்று 
என்று இராமன்‌ மறுத்ததை விலக்கவேண்டித்‌ தாய்மரபு கூறித்‌ தான்‌ 
அரசமரபினளே ஆதலின்‌ தன்னை மணத்தல்‌ அறமாகும்‌ எனச்‌ 
சூர்ப்பணகை நிறுவ, அதுகேட்ட இராமன்‌, அப்படியாயின்‌ அரக்கப்‌ 
பெண்ணாகிய உன்னை மானிடர்‌ மணத்தல்‌ பொருத்தமன்று என்று 
மீண்டும்‌ தடை கூறினான்‌. அரக்கி என்பதை மறைக்கத்‌ தந்தைமரபு 
கூறி அந்தணர்‌ மரபினளாகக்காட்டிய அவளே, தாய்‌ மரபு கூறி 
அரக்கியென்பதை யுணர்த்துமாறு செய்த கவி நுட்பம்‌ காண்க. தாய்‌ 
மரபு கூறியதால்‌ அரக்கியாகும்‌ என்பதை உணர்ந்த இராமன்‌ தடை 
கூறவும்‌ அதனை உணராத சூர்ப்பணகை, முன்னர்‌ * உலக மூன்றுங்‌ 
காவலான்‌ தங்கை" என்று கூறியதேபற்றி அரக்கி என்கின்ற 
தாகக்‌ கருதி, * இராவணன்தங்கை யென்ற தேழமைப்‌ பாலது” 
என்று கருதினாள்‌. (52) 


2881. ஒருவனோ வுலக மூன்றிற்‌ 

கோங்கொரு தலைவ னூங்கி 

னொருவனே குபேர னின்னே 
டுடன்பிறந்‌ தவர்க ளன்னார்‌ 

தருவரேற்‌ கொள்வெ னன்றேற் 
றமியைவே நிடத்துச்‌ சார்தி 

வெருவுவ னங்கை யென்றான்‌ 

ள்‌ வேதத்தி னறிவை வென்றான்‌. 


302 ஆரணிய காண்டம்‌ 


ஒருவனோ உலகம்‌ மூன்றிற்கு 
ஓங்கு ஒரு தலைவன்‌ ; ஊங்கின்‌ 
ஒருவனோ குபேரன்‌ ; நின்னோடு 
உடன்‌ பிறந்தவர்கள்‌; அன்னார்‌ 
தருவரேல்‌, கொள்வென்‌; அன்றேல்‌, 
தமியை வேறு இடத்துச்‌ சார்தி ; 
வெருவுவன்‌; நங்கை !' என்றான்‌, 


வேதத்தின்‌ அறிவை வென்றான்‌. 


பொ:--*நின்னொடு உடன்பிறந்தவர்களில்‌ ஒருவனோ உலகம்‌ 
மூன்றுக்கும்‌ சிறந்த தலைவனான இராவணன்‌, அவனுக்கு முன்னோ 
னான ஒருவனோ செல்வத்திற்குத்‌ தலைவனான குபேரன்‌; அன்னார்‌ இரு 
வரும்‌ நின்னை எனக்குத்‌ தருவார்களாயின்‌ ஏற்றுக்கொள்வேன்‌ ; 
இல்லையானால்‌ தனியாக இருக்கின்றநீ வேறிடத்திற்குச்‌ செல்க; 
(நின்னோடு தனித்து உரையாடவும்‌) அஞ்சுகின்றேன்‌ ' என்றான்‌. 
யாரெனின்‌ ? வேதத்தின்‌ அறிவையும்‌ வென்று மேம்பட்டவனாகிய 
இராமன்‌. 


கு:--ஓங்கொருதலைவன்‌ என்றது இராவணனை. எங்கி 
னொருவன்‌ என்றது அவனுக்கு முன்னோனாகிய ஒருவன்‌ என்னும்‌ 
பொருளது; *'தூங்கெயிலெறிந்த நின்னூங்கனோர்‌ '' (புற நா-99-6) 
என்புழி ஊங்கணோர்‌ என்பது முன்னோரைக்‌ குறித்தல்‌ காணலாம்‌. 
* என்னையைக்‌ காணா வூங்கே' (புறநா-88-6) என்புழியும்‌ ஊங்கு 
* முன்‌ ' என்ற பொருளில்‌ வந்தமை காணலாம்‌. தலைமையில்‌ சிறந்‌ 
தோனாகிய இராவணனும்‌ செல்வத்தில்‌ சிறந்தோனாகிய குபேரனும்‌ 
இங்கு நேரில்‌ வந்து, அவளை மணஞ்செய்துகொடார்‌ என்ற துணி 
வினால்‌ * தருவரேல்‌ கொள்வென்‌ ' என்று இராமன்‌ கூறினான்‌. 
தனித்து நின்னோடு உரையாடுவதைக்‌ காண்பாராயினும்‌, நின்‌ தமை 
யன்மார்கள்‌ வெகுள்வர்‌ என்பான்‌, * வெருவுவன்‌ நங்கை ' என்றான்‌. 
இங்கு நில்லாமல்‌ செல்க என்பான்‌, “வேறிடத்துச்சார்தி ' என்றான்‌. 
வேதங்களாலும்‌ அளவிடப்படாத அறிவினனாகிய இராமன்‌, காதல்‌ 
மிக்கவன்போல * அன்னார்‌ தருவரேற்‌ கொள்வென்‌ ' என்றும்‌, 
அச்சமிக்கவன்போல * வெருவுவன்‌ ! என்றும்‌ கூறியது விளை 
யாட்டே என்பதுணர்த்த * வேதத்தினறிவை வென்றான்‌ ' என்றார்‌. 


(58) 


சூர்ப்பணகைப்‌ படலம்‌ 303 


2882. காந்தர்ப்ப மென்ப துண்டாற்‌ 

காதலிற்‌ கலந்த சிந்தை 

மாந்தர்க்கு மடந்தை மார்க்கு 
மறைகளே வகுத்த கூட்ட 

மேந்தற்பொற்‌ றோளி னாயிஃ 
தியைந்தபின்‌ னெனக்கு மூத்த 

வேந்தர்க்கும்‌ விருப்பிற்‌ றாகும்‌ 
வேறுமோ ருரையுண்‌ டென்றாள்‌. 


* காந்தர்ப்பம்‌ என்பது உண்டால்‌ : 
காதலின்‌ கலந்த சிந்தை 
மாந்தர்க்கும்‌ மடந்தைமார்க்கும்‌ 
மறைகளே வகுத்த கூட்டம்‌, 
ஏந்தல்‌ பொன்‌ தோளினாய்‌ ! இஃது 
இயைந்தபின்‌, எனக்கு மூத்த 
வேந்தர்க்கும்‌ விருப்பிற்றாகும்‌ ; 
வேறும்‌ ஓர்‌ உரை உண்டு ' என்றாள்‌. 


பொ :--*உயர்ந்த அழகிய தோள்களையுடையோய்‌ ! காதலால்‌ 
கலந்த மனத்தவராகிய மைந்தர்க்கும்‌ மடந்தைமார்க்கும்‌ உரியதாக 
வேதங்களே வகுத்து வைத்துள்ள மணம்‌, கந்தருவம்‌ என்பது 
ஒன்று உளது; இந்தக்‌ கந்தருவ மணம்‌ நமக்குள்‌ நிகழ்ந்த பின்னர்‌, 
எனக்கு மூத்தவராகிய அவ்விருவேந்தர்கட்கும்‌ அது விருப்பமுள்ள 
தாகும்‌; இஃதன்றி வேறு ஒரு சொல்லும்‌ உனக்குச்‌ சொல்ல 
'வேண்டியுளது ” என்றாள்‌. 


கு:--ஏந்தல்‌ - உயர்ச்சி. பொன்‌ - அழகு. பெண்டிருள்ளம்‌ 
ஆடவர்‌ தோளில்‌ ஈடுபாடு உடையதாகலின்‌ அத்தோளையே சிறப்‌ 
பித்து விளித்தாள்‌. “£ நோக்கிய நோக்கெனும்‌ நுதிகொள் 
“வேலிணை, ஆக்கிய மதுகையான்‌ தோளினாழ்ந்தன ?' (599) எனச்‌ 
சீதையின்‌ கண்கள்‌ இராமன்‌ தோளில்‌ ஆழ்ந்தமை கூறியுள்ளதும்‌ 
காணலாம்‌. “காந்தர்ப்பம்‌ - கந்தருவமணம்‌. அது கந்தருவ குமா 
ஏரும்‌ கன்னியரும்‌ தம்முள்‌ எதிர்ப்பட்டுக்‌ கண்டு இயைந்ததுபோலத்‌ 
தலைவனுந்‌ தலைவியும்‌ எதிர்ப்பட்டுப்‌ புணர்வது. 


: அதிர்ப்பில்பைம்‌ பூணாரு மாடவருந் தம்மு 
ளெதிர்ப்பட்டுக்‌ கண்டியைத லென்ப-கதிர்ப்பொன்யாழ்‌ 
முத்திருவர்‌ கண்ட முனிவறு தண்காட்சிக்‌ 
கந்திருவர்‌ கண்ட கலப்பு '' என இவற்றானுணர்க” 


304 ஆரணிய காண்டம்‌ 


என்ற நச்சினார்க்கினியர்‌ (தொல்‌ - களவியல்‌ - சூ-1) விளக்கமும்‌, 
“ காமக்கூட்டங்‌ காணுங்காலை, மறையோர்தே௭த்து மன்றலெட்டி 
னுள்‌, துறையமை நல்யாழ்த்‌ துணைமையோர்‌ இயல்பே”! 
(களவியல்‌-1) என்ற தொல்காப்பிய நூற்பாவும்‌ இங்கு நினைத்தற்‌ 
குரியன. (மாந்தர்‌ ' என்றது ஆடவர்‌ பன்மைமட்டும்‌ உணர்த்தும்‌ 
சொல்‌, மறாது ஏற்றுக்கோடற்குரியது என்பாள்‌, 4 மறைகளே 
வகுத்த கூட்டம்‌ ' என்றாள்‌. ௫ மறையோர்தேஎத்து மன்றல்‌ என்ற 
தும்‌ காண்க. கூட்டம்‌ - புணர்ச்சி; மணம்‌. இஃது, என்றது கந்தருவ 
மணத்தை. கந்தருவமணம்‌ நிகழ்ந்தபின்‌ அண்ணன்மாரும்‌ உடன்‌ 
படாதிருக்க இயலாது என்ற கருத்தால்‌, “எனக்கு மூத்த வேந்‌ 
தர்க்கும்‌ விருப்பிற்றாகும்‌' என்றாள்‌. அரக்கர்குலப்‌ பெண்ணை 
மானுடர்‌ மணத்தல்‌ பொருத்தமன்று என்று இராமன்‌ மறுத்த 
போது, * அப்பழிபடு பிறவியைத்‌ தேவர்ப்பராவினி னீங்கினேன்‌ !' 
என்றும்‌, அதற்குமுன்‌ *மாயவல்லரக்கரோடு வாழ்வினை மதிக்க 
லாதேதன்‌' என்றும்‌ கூறியவள்‌, 4 அன்னார்‌ தருவரேற்‌ கொள்வென்‌' 
என இராமன்‌ கூறிய அளவில்‌, முன்கூறியதையெல்லாம்‌ மறந்து 
* எனக்கு மூத்த வேந்தர்க்கும்‌ விருப்பிற்றாகும்‌ எனத்‌ தனக்கு அவ்‌ 
வரக்கர்‌ தொடர்புண்டு என்பதை ஒத்துக்கொண்டதன்மை இங்கு 
நோக்குக. திறமையான கற்பனையால்‌ மெய்யை மறைக்க முயல்‌ 
கின்ற சூர்ப்பணகையை இவ்வுரையாடல்‌ மூலம்‌ மெய்ம்மை கூறச்‌ 
செய்துவிட்டான்‌ இராமன்‌ என்பது உளங்கொளத்தகும்‌. (54) 


2883. முனிவரோ டுடையர்‌ முன்னே 
முதிர்பகை முறைமை நோக்கார்‌ 
தனியைநீ யாத லான்மற்‌ 
றவரொடுந்‌ தழுவற்‌ கொத்த 
வினையமீ தல்ல தில்லை 
விண்ணுநின்‌ னாட்சி யாக்கி 
யினியரா யன்னர்‌ வந்துன்‌ 
னேவலி னிற்ப ரென்றாள்‌. 


* முனிவரோடு உடையர்‌ முன்னே 
முதிர்பகை, முறைமை நோக்கார்‌, 

தனியை நீ; ஆதலால்‌, மற்று 
அவரொடும்‌ தழுவற்கு ஒத்த 


சூர்ப்பணகைப்‌ படலம்‌ 305 


வினையம்‌ ஈது அல்லது இல்லை; 
விண்ணும்‌ நின்‌ ஆட்சி ஆக்கி, 

இனியராய்‌ அன்னர்‌ வந்து உன்‌ 
ஏவலின்‌ நிற்பர்‌” என்றாள்‌. 


பொ :— (இராவணன்‌ முதலோர்‌) முன்னமே முனிவர்களோடு 
முதிர்ந்த பகைமையுடையவர்கள்‌ ; (முனிவர்களைக்‌ கொல்லலாகாது 
என்ற) முறைமையை நோக்கமாட்டார்கள்‌ ; முனிவர்‌ வேடம்‌ 
பூண்டுள்ள நீயோ தனியாக இருக்கின்றாய்‌; ஆதலால்‌ அவ்விரா 
வணன்‌ முதலியவரோடு நட்புக்கொள்ளுதற்கேற்ற உபாயம்‌ இக்‌ 
கந்தருவமணம்‌ அல்லது வேறு இல்லை; (நம்‌ கந்தருவமணம்‌ 
நிகழ்ந்துவிடுமாயின்‌) விண்ணுலகையும்‌ நின்னாட்சிக்குரியதாக்கி' 
வீட்டு உனக்கு இனிய நண்பர்களாய்‌ அவர்கள்‌ வந்து நின்‌ ஏவலை 
எதிர்நோக்கி நிற்பார்கள்‌ என்றாள்‌. 


கு:-முன்‌ இராமன்‌ *வெருவுவென்‌ நங்கை என்றதையோ 
பொருளாகக்கொண்டு, தன்னை மணவாவழிப்படும்‌ தீமையும்‌ 
மணந்தவழிப்படும்‌ நன்மையும்‌ சூர்ப்பணகை விளக்கியவாறு. 
இராமன்‌ முனிவர்வேடம்‌ பூண்டிருத்தலின்‌ ! முனிவரோடுடையர்‌ 
முன்னே முதிர்பகை' என்று முனிவர்பகையை எடுத்துக்‌. 
கூறினாள்‌. இதனால்‌ முனிவர்‌ வேடம்‌ பூண்ட நின்னையும்‌ கொல்லாது 
விடார்‌ என அச்சுறுத்தியவாறு. முனிவரைக்‌ கொலை செய்யலாகாது: 
என்ற முறைமையை அவர்கள்‌ நோக்கமாட்டார்கள்‌ என 
அவர்‌ கொடுமைமிகுதிகூறிக்‌ கொல்லுவர்‌ என்பதை வலியுறுத்திய 
வாறு. முதிர்ந்த பகைமையை முன்னமே கொண்டுள்ள அவர்களை 
நண்பராக்கிக்‌ கொண்டாலன்‌ றி இங்கு வாழ்தல்‌ இயலாது; அவரை 
நண்பராக்கிக்கொள்ள நம்‌ கந்தருவமணமே தக்க உபாயம்‌; இது 
வன்றி வேறு சிறந்த உபாயமே யில்லை. மேலும்‌ என்னை மணந்து. 
கொள்வதால்‌ இராவணன்‌ முதலியோர்க்கு மைத்துனக்‌ கேண்மைய 
னாகின்றாய்‌ ; மைத்துனர்க்கு விஞ்சிய உறவில்லையாதலின்‌ அவர்க. 
ளாட்சியிலுள்ள சிறந்த விண்ணுலகையும்‌ நின்னாட்சிக்குரியதாக்கி: 
விட்டு நின்‌ ஏவலராய்ப்‌ பணி செய்வார்கள்‌ : எனத்‌ தன்னை மணத்த 
லால்‌ இராமன்‌ உயிரிழவாமைமட்டுமேயன்‌ றி மூவுலகாட்சியும்‌ பெற. 
லாம்‌ என்பதை விளக்கியவாறு. மூவுலகில்‌ சிறப்புடையது விண்‌ 
ணுலகே ஆதலின்‌ விண்ணும்‌ எனச்‌ சிறப்பும்மை கொடுத்தார்‌... 
அவ்வும்மையை எதிரது தழுவிய எச்சவும்மையாக்கி, மண்ணுலகும்‌ 
பாதாள உலகமும்‌ நின்னாட்சியாக்குவர்‌ என்றதாகவும்‌ கொள்க. 
இராவணனை *உலகமூன்றும்‌ காவலோன்‌ ' என முன்னம்‌ குறிப்‌ 
பிட்டாளாதலின்‌, அம்மூன்றுலக ஆட்சியும்‌ இராமனுக்கு கொடுத்து 


விட்டு அவ்விராவணன்‌ ஏவல்‌ செய்வான்‌ என்பதே அவள்‌ கருத்து. 
20 


906 ஆரணிய காண்டம்‌ 


* இனியராய்‌ அன்னர்‌ வந்து" என்றதால்‌, இக்‌ கந்தருவமணம்‌ 
முடிந்தவுடன்‌ அவர்கள்‌ தாமே வருவார்கள்‌; அவர்களைத்‌ தேடி 
நாம்‌ போகவேண்டியதில்லை என அவர்களின்‌ உறவு எளிதில்‌ கிட்டும்‌ 
என்பதை யுணர்த்தியவாறு. ஒருவர்க்கு உயிரினும்‌ சிறந்த பொருள்‌ 
இல்லை ஆதலின்‌, தன்னை மணவாவழி அவ்வுயிரையே இழக்கநேரும்‌ 
என இழப்பின்‌ மிகுதியையும்‌, ஒருவர்க்கு மூவுலகாட்சியினும்‌ சிறந்த 
பேறில்லையாதலின்‌, தன்னை மணந்தால்‌ அவ்வாட்சியையும்‌ பெற 
லாம்‌ எனப்‌ பேற்றின்‌ பெருமையையும்‌ சூர்ப்பணகை விளக்கித்‌ 
தன்னை மணந்துகொள்ள வற்புறுத்தியவாறு. (55) 


இராமன்‌ இகழ்ச்சிக்‌ குறிப்பால்‌ சிரித்தல்‌ 


2884. நிருதர்த மருளும்‌ பெற்றே 

னின்னலம்‌ பெற்றே னின்னே 

டொருவருஞ்‌ செல்வத்‌ தியாண்டு 
முறையவும்‌ பெற்றே னொன்றோ 

திருநகர்‌ தீர்ந்த பின்னர்ச்‌ 
செய்தவம்‌ பயந்த தென்னா 

வரிசிலை வடித்த தோளான்‌ 
வாளெயி நிலங்க நக்கான்‌. 


* நிருதர்தம்‌ அருளும்‌ பெற்றேன்‌ ; 
நின்‌ நலம்‌ பெற்றேன்‌ ; நின்னோடு 
ஒருவருஞ்‌ செல்வத்து யாண்டும்‌ ்‌ 
உறையவும்‌ பெற்றேன்‌ ; ஒன்றோ ? 
திருநகர்‌ தீர்ந்த பின்னர்ச்‌ 
செய்‌ தவம்‌ பயந்தது” என்னா, 
வரி சிலை வடித்த தோளான்‌ 
வாள்‌ எயிறு இலங்க நக்கான்‌. 


பொ: நின்‌ நலத்தைப்பெற்றேன்‌; அது காரணமாக அரக்கர்க 
ளுடைய அருளையும்‌ பெற்றேன்‌; நீங்காத செல்வத்தையுடைய 
விண்ணுலகம்‌ முதலிய உலகங்களில்‌ எவ்விடத்தும்‌ நின்னோடு தங்க 
வம்‌ பெற்றேன்‌, அதுமட்டுமோ ? அழகிய எம்‌ நகரத்தைவிட்டு 
நீங்கிய பின்‌ யான்‌ பத்தாண்டுகளுக்கு மேலாகச்‌ செய்த தவமும்‌ 
பயன்‌ தந்துவிட்டது * என்று கூறிக்‌ கட்டமைந்த வில்லையேந்திய 
அழகிய தோள்களையுடைய இராமன்‌ ஒளிவாய்ந்த பற்கள்‌ தோன்று 
மாறு சிரித்தான்‌. 


சூர்ப்பணகைப்‌ படலம்‌ 307 


க :-—நின்னலம்‌ பெற்றேன்‌; நிருதர்கம்‌ அருளும்‌ பெற்றேன்‌ ; 
யாண்டும்‌ நின்னோடு உறையவும்‌ பெற்றேன்‌; ஒன்றோ? செய்‌ 
தவமும்‌ பயந்தது; என உம்மை விரித்து முடிக்க. சூர்ப்பணகை 
கூறிய மூன்றையும்‌ கூறிமுடித்துத்‌ தன்‌ கருத்தொன்றையும்‌ பின்‌ 
கூறப்‌ போகின்றானாதலின்‌ * ஒன்றோ ' என்ற இடைச்சொல்லை 
இடையிற்‌ பெய்தான்‌. “பிறன்‌ மனை நோக்காத பேராண்மை 
சான்றோர்க்கு அறனொன்றோ ஆன்ற ஒழுக்கு”! (குறள்‌-148) என்‌ 
யுழியும்‌ அச்சொல்‌ அவ்வாறு ஆளப்பட்டுள்ளமை காணலாம்‌. 
நலம்‌ - இன்பம்‌. நிருதர்தம்‌ அருள்‌ பெறுதற்கு மூலம்‌, சூர்ப்பண 
கையின்‌ நலம்‌ பெறுதலே ஆதலின்‌, அது முன்‌ கூட்டப்பட்டது. 
யாண்டும்‌ - எவ்விடத்தும்‌; விண்ணுலக முதலிய உலகங்களைக்‌ 
குறிக்க * யாண்டும்‌ ' என்றான்‌. மேல்‌, * விண்ணு நின்னாட்சியாக்கி 
இனியராய்‌ அன்னர்‌ வந்துன்‌ னேவலின்‌ நிற்பர்‌" என்று அவள்‌ 
கூறியவற்றையே இராமன்‌ கூறுகின்றானாகலின்‌ யாண்டும்‌ என்ப 
,தற்கும்‌ எக்காலத்தும்‌ என்று பொருள்‌ கூறுதல்‌ பொருந்தாமை | 
யறிக. ஒருவு அருஞ்செல்வத்து யாண்டும்‌ - நீங்காத செல்வத்தை 
யுடைய விண்ணுலக முதலிய உலகங்களின்‌ எவ்விடத்தும்‌. 
உறைதல்‌-தங்குதல்‌. அயோத்தியின்‌ அழகும்‌ செல்வமும்‌ தோன்றத்‌ 
திருநகர்‌ என்று அதனைக்‌ கூறினான்‌. தீர்ந்தபின்‌ - நீங்கியபின்‌. 
செய்தவம்‌ என்றது, அயோத்தியிலிருந்து நீங்கிய பின்‌ பத்தாண்டு 
களுக்கு மேலாகச்‌ செய்த தவத்தினை. தவ ஒழுக்கத்திற்குப்‌ பகை 
காமம்‌ ஆதலின்‌ இதுகாறுஞ்செய்த தவம்‌ யாவும்‌ இக்காமத்தால்‌ 
யயனற்றுப்‌ போகும்‌ என்பான்‌, இகழ்ச்சிக்குறிப்பால்‌, ** திருநகர்‌ 
தீர்ந்த பின்னர்ச்‌ செய்தவம்‌ பயந்தது" என்று கூறினான்‌. நின்‌ 
னலமும்‌ நிருதர்தம்‌ அருளும்‌ விண்ணுலக முதலிய உலகங்களின்‌ 
ஆட்சியும்‌, எனக்கு வேண்டாவே என்பான்‌, இகழ்ச்சிக்‌ குறிப்பால்‌ 
* பெற்றேன்‌, பெற்றேன்‌ ' என்றான்‌. வடித்த - அழகு செய்யப்பட்ட. 
இனிப்‌ பயின்ற என்று பொருள்கொண்டு வில்தொழில்‌ பயின்ற 
அன்றும்‌ பொருள்‌ கூறலாம்‌. முன்‌ செய்த அகத்துறு நகை போலாது 
பற்கள்‌ வெளித்தோன்றப்‌ பெருகச்‌ சிரித்தமை தோன்ற, *வாளெயி 
_நிலங்க நக்கான்‌” என்றார்‌. இது அவள்‌ பேதைமைகண்டு தோன்‌ றிய 
நகை. வில்வலியும்‌ தோள்வலியும்‌ உடையனாதலின்‌ அவள்‌ 
அண்ணன்மார்க்கு அஞ்சாது சிரித்தான்‌ என்பார்‌, * வரிசிலை வடித்த 
தோளான்‌ ' என்றார்‌: (56) 


908 


2885. 


பொ: 


பின்னர்ப்‌ 


ஆரணிய காண்டம்‌ 


.சீதை வருதல்‌ 

விண்ணிடை யிம்பர்‌ நாகர்‌ 

விரிஞ்சனே முதலோர்க்‌ கெல்லாங்‌ 
கண்ணிடை யொளியின்‌ பாங்கர்க்‌ 

கடிகமழ்‌ சாலை நின்றும்‌ 
பெண்ணிடை யரசி தேவர்‌ 

பெற்றநல்‌ வரத்தாற்‌ பின்னர்‌ 
மண்ணிடை மணியின்‌ வந்த 

வஞ்சியே போல்வாள்‌ வந்தாள்‌. 


விண்‌ இடை, இம்பர்‌, நாகர்‌, 

விரிஞ்சனே முதலோர்க்கு எல்லாம்‌ 
கண்ணிடை ஒளியின்‌ பாங்கர்க்‌ 

கடி கமழ்‌ சாலை நின்றும்‌ 
பெண்ணிடை அரசி, தேவர்‌ 

பெற்ற நல்‌ வரத்தால்‌, பின்னர்‌ 
மண்ணிடை மணியின்‌ வந்த 


வஞ்சியே போல்வாள்‌ வந்தாள்‌. 


_—விண்ணுலகத்தும்‌ இம்மண்ணுலகத்தும்‌ நாகர்‌ உல 
கத்தும்‌ உள்ள பிரமன்‌ முதலிய யாவர்க்கும்‌ கண்ணிடத்து ஒளியாய்‌: 
நின்று உதவும்‌ இராமன்‌ பக்கத்தில்‌ உள்ள மணம்‌ கமழ்கின்ற 
பன்னசாலையில்‌ நின்றும்‌, பெண்டிர்க்கெல்லாம்‌ அரசியாய்‌ (திரு 
மகளாய்‌) இருந்து, தேவர்கள்‌ திருமாலிடம்‌ பெற்ற நல்வரத்தினால்‌' 
பூமியில்‌ தோன்றும்‌ மாணிக்கம்‌ போல ஒளியுடன்‌ 
தோன்றிய வஞ்சிக்கொடி போன்றவளாகிய சீதை வந்தாள்‌. 


க :--விண்‌ என்றது, விண்ணில்‌ உள்ள பிரமனுலகம்‌ பொன்‌: 
னுலகம்‌ முதலிய உலகங்களை. இடை - இடம்‌; இம்பரிடை, நாகரிடை. 


எனப்‌ பின்னும்‌ கூட்டுக. 


நாகர்‌ என்றது பாதலமாகிய 


நாகருல: 


கத்தை. மூவுலகத்து உயிர்களையும்‌ படைத்தவன்‌ பிரமனே ஆ தலின்‌,. 
முதலாக வைத்து விரிஞ்_சனே முதலோர்க்கெல்லாம்‌ 
மூவுலகத்துள்ள எல்லா உயிர்க்கும்‌ கண்ணொளியாய்‌ 
நின்று உதவுகின்றவன்‌ திருமால்‌ என்பது புலப்பட அவன்‌ அவதார 


அவனை 


என்றார்‌. 


மாகிய 


இராமனைக்‌ * கண்ணிடையொளி ” என்றார்‌. 


ஒளியாம்‌: 


விளங்கும்‌ இராமனை ஆகுபெயரால்‌ ஒளியென்றார்‌. “£ கண்மணியைக்‌ 
கண்மணிக்குள்‌ ஒளியாய்‌ நின்ற பூரணனை'' (நல்லரப்பிள்ளை 
பாரதம்‌ - கடவுள்‌ வாழ்த்து) எனக்‌ கூறப்படுதல்‌ காணலாம்‌, திரு, 


சூர்ப்பணகைப்‌ படலம்‌ 909 


மகளாக இருந்தவள்‌ என்பார்‌, பெண்ணிடை அரசி என்றும்‌, 
அவளே பின்னர்த்‌ தேவர்‌ வேண்டுகோளின்படி மண்ணில்‌ பிறந்‌ 
தாள்‌ என்பார்‌, * பின்னர்‌ மண்ணிடை மணியின்‌ வந்த வஞ்சியே 
'போல்வாள்‌ என்றும்‌ கூறினார்‌. ஒளியுடைய வடிவத்தோடு 
மண்ணில்‌ தோன்றினாள்‌ ஆகலின்‌ மணியை உவமை கூறினார்‌. 
சூர்ப்பணகையோடு இராமன்‌ உரையாடிக்கொண்டிருந்தபோது 
அவன்‌ பக்கத்திலிருந்த பன்னசாலையில்‌ நின்று சீதை வெளியே 
வந்தாள்‌ என்க. இனி, விரிஞ்சனே முதலோர்க்கெல்லாம்‌ கண்‌ 
இடைதற்கு (கூசுதற்கு)க்‌ காரணமான ஒளியோடு வஞ்சியே போல்‌ 
வாள்‌ வந்தாள்‌ எனச்‌ சீதைக்கே அடையாக்கிக்‌ கூறலுமாம்‌. 
வஞ்சியே போல்வாள்‌, தேவர்‌ பெற்ற நல்வரத்தால்‌ வந்தாள்‌ என 
இயைத்துக்‌ கூறலுமாம்‌. சீதை சூர்ப்பணகையின்‌ கண்ணில்‌ பட்‌ 
உமை காரணமாகவே பின்னிகழ்ச்சிகள்‌ யாவும்‌ நிகழ்தலின்‌ 
சீதையின்‌ வருகை தேவர்‌ பெற்ற நல்வரத்தால்‌ நிகழ்ந்தது என்‌ 
அலும்‌ பொருந்துவதேயாம்‌. (57) 


சூர்ப்பணகை சீதையைக்‌ கண்டு வியத்தல்‌ 2886-2890 


2886. ஊன்சுட வுணங்கு பேழ்வா 

யுணர்விலி யுருவ நாறும்‌ 

வான்சுடர்ச்‌ சோதி வெள்ளம்‌ 
வந்திடை வயங்க னோக்கி 

மீன்சுடர்‌ விண்ணும்‌ மண்ணும்‌ 
விரிந்தபோ ரரக்க ரென்னுங்‌ 

கான்சுட முளைத்த கற்பின்‌ 
கனலியைக்‌ கண்ணிற்‌ கண்டாள்‌. 


ஊன்‌ சுட உணங்கு பேழ்‌ வாய்‌ 
' உணர்வு இலி, உருவம்‌ நாறும்‌ 
வான்‌ சுடர்ச்‌ சோதி வெள்ளம்‌ 
வந்து இடை வயங்கல்‌, நோக்கி, 
மீன்‌ சுடர்‌ விண்ணும்‌ மண்ணும்‌ 
விரிந்த போர்‌ அரக்கர்‌ என்னும்‌ 
கான்‌ சுட முளைத்த கற்பின்‌ 
கனலியைக்‌ கண்ணின்‌ கண்டாள்‌. 
பொ :--(நெருப்பில்‌ வைத்தெடுத்த) மாமிசம்‌ வாயைச்‌ சுடுத 
லால்‌ வருந்தித்‌ திறக்கும்‌ பிள ந்த வாயினையுடைய உணர்ச்சியில்லாத 


910 ஆரணிய காணடம்‌ 


சூர்ப்பணகை, சீதையின்‌ உருவிலிருந்து தோன்றுகின்ற, விண்மிசை 
விளங்கும்‌ ஞாயிற்றின்‌ பேரொளிபோன்ற ஒளிப்பரப்பு வந்து 
இடையே துடும்‌ என விளங்குதலை முன்னர்‌ நோக்கிப்‌ பின்னர்‌, விண்‌ 
மீன்கள்‌ ஒளிவீசும்‌ விண்ணிலும்‌ மண்ணிலும்‌ விரிந்து வாழ்கின்ற: 
போர்‌ செய்யும்‌ இயல்புடைய அரக்கர்களாகிய காட்டைச்‌ சுடுதற்‌: 
காகவே முளைத்த கற்பினையுடைய நெருப்பாகிய சீதையைக்‌, 
கண்ணில்‌ கண்டாள்‌. 


கு :-ஊனையுண்ணும்‌ வாயுணர்வன்‌ நிச்‌ செவியிற்சுவையுணராத. 
உணர்விலி சூர்ப்பணகை என்றவாறு. உணர்வு இலி என்று சூர்ப்‌ 
பண கையை இகழ்கின்றவர்‌, அவளுக்குள்ள உணர்வு வாயுணர்வே 
என்பதையும்‌ விளக்கி “ஊன்சுட வுணங்கு பேழ்வாய்‌ '' என்றார்‌. 
அவ்வாயுணர்வுதானும்‌ நல்லனவற்றை உண்டுணர்தலின்‌ நிச்‌ சுட்ட 
ஊனை விரைந்து உண்டு வருந்துகிற உணர்வே என்று அவ்‌ 
வாயுணர்வின்‌ இழிவை யுணர்த்தியவாறு. பேழ்வாய்‌ உணர்வின்றி 
வேறு உணர்வு இருந்திருப்பின்‌ இராமனை வலியவந்து மணக்கு 
மாறு வேண்டாள்‌ என்பது கருத்து. பின்‌ * ஊனுகர்‌ வாழ்க்கையாள்‌ * 
எனச்‌ சீதையைக்‌ குறிப்பிடுதற்குக்‌ காரணம்‌ இவள்‌ அவ்வியல்பினை த்‌: 
தானுடைமையே என்பதை உணரும்வண்ணம்‌ முன்‌ உரைத்த நயம்‌ 
நினைக்கத்தகும்‌. இனி இவள்‌ வாயில்‌ வைத்த சூட்டிறைச்சியால்‌ 
வாய்‌ வெந்தபோது வாயைத்திறப்பதுபோலச்‌ சீதையின்‌ ஒளிமிக்க 
உருவைக்கண்டு வியந்து வாயைப்‌ பிளந்தாள்‌ என்ற குறிப்பும்‌: 
கொள்க. நாறும்‌ - தோன்றும்‌. வான்சுடர்‌ என்றது சூரியனை. 
சூரியன்‌ ஒளிபோன்ற ஒளிப்பரப்பைச்‌ சோதி வெள்ளம்‌ என்றார்‌. 
சூரியன்‌ உதிக்கும்முன்‌ அருணோதயம்‌ ஆதல்போ லச்‌ சீதை வருமுன்‌ 
அவள்‌ ஒளிப்பிழம்பு முன்‌ வந்தது ஆதலின்‌, அதை முன்னோக்கி, 
அதன்‌ வாயிலாகச்‌ சீதையைப்‌ பின்‌ கண்ணிற்‌ கண்டாள்‌ என்பது 
கருத்து. கற்பின்‌ கனலி என்றது, சீதையை. அரக்கர்‌ என்கின்ற 
கானைச்சுட முளைத்த கனலி என்பது, எதிர்கால நிகழ்ச்சி நோக்‌ 
கிக்‌ கவி கூறிய புனைபெயர்‌. கனலி - நெருப்பு. சீதையின்‌ கற்பே 
இராவணன்‌ முதலிய அரக்கர்‌ அழிதற்குக்‌ காரணமா தலின்‌ * கற்பின்‌ 
கனலி ” என்றார்‌. இனி, இன்‌ தவிர்வழிச்சாரியையாகக்‌ கொண்டு; 
கற்பாகிய நெருப்பையுடைய சீதை என்றலு மொன்று. அரக்கரைக்‌. 
கானாகவும்‌, அவர்‌ அழிவீற்குக்‌ காரணமான சீதையைக்‌ கனலாகவும்‌: 
உருவகம்‌ செய்தவாறு. * வினையுடை யரக்கராம்‌ இருந்தை வெந்துகச்‌ 
சனகியென்‌ நொருதழல்‌ நடுவண்‌ தங்கலால்‌' (சுந்தர. 665) எனவும்‌, 
* தீய்ந்ததவ்வெரி அவள்‌ கற்பின்‌ தீயினால்‌ ' (யுத்த-மீட்சிப்‌-85) என 
வும்‌ சீதையையும்‌ அவள்‌ கற்பையும்‌ நெருப்பாகப்‌ பின்னரும்‌ ௨௫௬ 
வகஞ்‌ செய்தல்‌ காணலாம்‌. (58) - 


சூர்ப்பணகைப்‌ படலம்‌ 911 


2887. மருவொன்று கூந்த லாளை 
வனத்திவன்‌ கொண்டு வாரா 
னுருவிங்கி துடைய ராக 
மற்றையோர்‌ யாரு மில்லை 
யரவிந்த மலரு ணீங்கி 
யடியிணை படியிற்‌ றோயத்‌ 
திருவிங்கு வருவாள்‌ கொல்லோ 
வென்றகந்‌ திகைத்து நின்றாள்‌. 
*மரு ஒன்று கூந்தலாளை 
வனத்து இவன்‌ கொண்டு வாரான்‌ ; 
உரு இங்கு இது உடையர்‌ ஆக 
மற்றையோர்‌ யாரும்‌ இல்லை ; 
அரவிந்த மலருள்‌ நீங்கி, 
அடி இணை படியில்‌ தோயத்‌ 
திரு இங்கு வருவாள்‌ கொல்லோ ?” 
என்று அகம்‌ திகைத்து நின்றாள்‌. 


பொ :--நறுமணம்‌ பொருந்திய கூந்தலையுடைய (தன்‌) மனைவி 
யை இவன்‌ வனத்திற்கு அழைத்துக்கொண்டு வரமாட்டான்‌ ; இத்‌ 
தகைய அழகு உடையராக இங்கு வேறு எந்தப்‌ பெண்டிரும்‌ இல்லை ; 
திருமகள்‌, தாமரைமலரிலிருந்து நீங்கித்‌ திருவடிகள்‌ இரண்டும்‌ 
தரையில்‌ பதியுமாறு இவ்விடத்திற்கு வருவாளோ ? (வரமாட்‌ 
டாளே) என்று எண்ணி மனம்‌ திகைத்து நின்றாள்‌. 


கு:--மருவொன்று கூந்தலாள்‌ என்றது மனைவி என்னும்‌ பொரு 
ளதாய்‌ நின்றது. மனைவியை வனத்திற்கு அழைத்து வரமாட்டான்‌ 
என்க. மரு - இயற்கை மணம்‌. சூடிய மலராலாய செயற்கை 
மணம்‌ எனலுமாம்‌. மணம்‌ பொருந்திய கூந்தலுடையாளை 
வனத்தில்‌ பேய்‌ முதலியன தாக்கும்‌ என்ற அச்சத்தால்‌ கொண்டு 
வாரான்‌ என்ற குறிப்பும்‌ தோன்ற, *மருவொன்று கூந்தலாளை * 
என்றாள்‌. இவள்‌, மனைவியாகவும்‌ இருக்க இயலாது; இவ்வனத்‌ 
துள்ள வேறு பெண்ணாகவும்‌ இருத்தல்‌ இயலாது எனச்‌ 
தெளிந்தவள்‌, ஒருகால்‌ திருமகளே வந்திருப்பாளோ என 
ஐயுற்று, அவளும்‌ மென்மையான மலரில்‌ நீங்கி வன்மையான 
காட்டு நிலத்தில்‌ மெல்லடிகள்‌ படிய வருதற்குரியகாரணமில்லையே 
என மனம்‌ திகைத்து நின்றாள்‌ என்க. சீதை அழகால்‌ திருமகளே 
போல்வாள்‌ என்பது சூர்ப்பணகையின்‌ கருத்து. அவள்‌ கால்‌ 
நிலம்‌ தோய்தலால்‌ திருமகள்‌ அல்லள்‌ என்பதையும்‌ உணர்த்திய 


312 ஆரணிய காண்டம்‌ 


வாறு. மேலைப்‌ பாடலில்‌ கண்ணிற்கண்டாள்‌ என்று காட்சி கூறி இப்‌ 
பாடலில்‌ ஐயமும்‌ தெளிவும்‌ தெரிவித்தவாறு எனலாம்‌. திருவிங்கு 
வருவாள்‌ கொல்லோ என்பதால்‌ ஐயமும்‌, அடியிணை படியில்‌ தோய 
என்ற குறிப்பால்‌ திருமகள்‌ அல்லள்‌ என்ற துணிவும்‌ பெறப்படுதல்‌ 
காண்க. (59) 


2888. பண்புற நெடிது நோக்கிப்‌ 

படைக்குநர்‌ சிறுமை யல்லா 

லெண்பிறங்‌ கழகிற்‌ கெல்லை 
யில்லையா மென்று நின்றாள்‌ 

கண்பிற பொருளிற்‌ செல்லா 
கருத்தெனி னஃதே கண்ட 

பெண்பிறந்‌ தேனுக்‌ கென்று 
லென்படும்‌ பிறருக்‌ கென்றாள்‌. 


பண்பு உற நெடிது நோக்கிப்‌, 
** படைக்குநர்‌ சிறுமை அல்லால்‌, 
எண்‌ பிறங்கு அழகிற்கு எல்லை 
இல்லை ஆம்‌ '' என்று நின்றாள்‌ ; 
“்‌ கண்‌ பிற பொருளில்‌ செல்லா ; 
கருத்து எனின்‌, அஃதே: கண்ட 
பெண்‌ பிறந்தேனுக்கு என்றால்‌, 
என்படும்‌ பிறருக்கு ?'” என்றாள்‌. 


பொ :--(கண்ட சூர்ப்பணகை,) சீதையின்‌ அழகுப்‌ பண்பு தன்‌ 
கண்ணினும்‌ கருத்தினும்‌ பொருந்துமாறு நெடிது நேரம்‌ பார்த்து 
விட்டு, (அழகுருவங்களைப்‌) படைத்துத்‌ தருகின்றவரின்‌ திறமைக்‌ 
குறைவல்லாமல்‌ மதிப்புமிக்க அழகிற்கு ஒரு வரம்பு இல்லை ஆம்‌ 
என்று வியந்து நின்றாள்‌ ; பின்‌, இவளைக்‌ கண்ட பெண்ணாய்ப்‌ 
பிறந்த எனக்கே என்‌ கண்கள்‌ வேறு பொருள்களில்‌ செல்ல 
மாட்டா; என்‌ கருத்தோ என்றால்‌ அதுவும்‌ அத்தன்மையதே 
(பிறபொருளில்‌ செல்லா) ; என்றால்‌ இவளைக்‌ காணும்‌ ஆண்‌ 
பாலார்க்குக்‌ கண்ணும்‌ கருத்தும்‌ என்ன பாடுபடும்‌ ? என்று 
கருதினாள்‌. 


கு: பண்பு - சீதையின்‌ அழகுப்‌ பண்பு. நெடிது நோக்கிய 
தற்குக்‌ காரணம்‌ கண்‌ பிறபொருளில்‌ செல்லாமையே என்று 
பின்னர்‌ விளக்குகின்றாள்‌. இவ்வாறு நெடிது நோக்கினமையே 


சூர்ப்பணகைப்‌ படலம்‌ 3138 


பின்‌ இராவணன்பால்‌ சீதையின்‌ அழகை விவரிக்கக்‌ காரணமா 
யமைந்தது. அழகு என்ற பண்பிற்கு ஓரெல்லை யில்லை; படைப்‌ 
பவர்‌ திறமையால்‌ எத்தகைய பேரழகையும்‌ படைக்கலாம்‌ என்ற 
உண்மையைச்‌ சீதையைக்‌ கண்டு சூர்ப்பணகை உணர்ந்தாள்‌ 
என்க. இவ்வாறே இராமனும்‌ சூர்ப்பணகையின்‌ அழகைக்‌ கண்டு, 
*ஆருழையடங்கு மழகிற்‌ கவதி யுண்டோ ' என்று முன்‌ வியந்தமை 
காண்க. எண்‌ - மதிப்பு. “பெண்டிரின்‌ அழகு ஆடவரைக்‌ கவர்தல்‌ 
இயல்பு; இச்சீதையின்‌ பேரழகு பெண்ணாகிய என்னையே இப்பாடு 
படுத்தினால்‌ பிறருக்கு என்படும்‌ ” என உய்த்துணர்ந்து சீதையின்‌ 
அழகை வியந்தவாறு. பெண்‌ என முன்‌ கூறினமையின்‌ பிறர்‌ 
என்றது ஆடவரையே என்பது தெளியலாம்‌. பிறருக்குக்‌ கண்ணும்‌ 
கருத்தும்‌ என்படும்‌ ? என்க. பிறபொருளில்‌ செல்லா எனவே 
அவள்‌ கண்ணும்‌ கருத்தும்‌ சீதையின்‌ எழிலில்‌ தோய்ந்து நின்றமை 
புலப்படும்‌. “கஞ்சத்துக்களிக்கு மின்றேன்‌ கவர்‌ ந்துணும்‌ வண்டு 
போல, அஞ்சொற்கள்‌ கிள்ளைக்‌ கெல்லா மருளினாள்‌ அழகைமாந்தித்‌, 
தஞ்சொற்கள்‌ குழறித்‌ தத்தந்‌ தகைதடு மாறி நின்றார்‌, மஞ்சர்க்கு 
மாதரார்க்கு மனமென்ப தொன்றே யன்றோ?” (1220) எனச்‌ 
சீதையை அழகு செய்த பெண்டிரே அவள்‌ பேரழகில்‌ ஈடுபட்டமை 
யைக்‌ கம்பர்‌ நாகரிகமாக முன்னர்‌ அறிவித்துள்ளமையும்‌ காணலாம்‌. 
இதனால்‌ இதுகாறும்‌ அவள்கண்ட அழகுருவங்கள்‌ யாவற்றினும்‌ 
சீதையின்‌ அழகு மேல்வரம்பாக நின்றமை யுணர்த்தியவாறு. (60) 


2889. பொருதிறத்‌ தானை நோக்கிப்‌ 

பூவையை நோக்கி நின்றாள்‌ 

கருதமற்‌ நினிவே றில்லை 
கமலத்துக்‌ கடவு டானே 

யொருதிறத்‌ துணர நோக்கி 
யுருவினுக்‌ குலக மூன்றி 

னிருதிறத்‌ தார்க்குஞ்‌ செய்த 
வரம்பிவ ரிருவ ரென்றாள்‌. 

“பொரு திறத்தானை நோக்கிப்‌ பூவையை நோக்கி, நின்றாள்‌ ; 
கருத மற்று இனி வேறு இல்லை; கமலத்துக்‌ கடவுள்‌ தானே, 
ஒரு திறத்து உணர நோக்கி, உருவினுக்கு, உலகம்‌ மூன்றின்‌ 
இரு திறத்தார்க்கும்‌, செய்த வரம்பு இவர்‌ இருவர்‌” என்றாள்‌. 

பொ :--போர்செய்யும்‌ திறமுடைய இராமன்‌ அழகையும்‌ நாகண 
வாய்ப்புள்‌ போன்ற சீதையின்‌ அழகையும்‌ மாறிமாறி தோக்கிநின்றவ 


314 ஆரணிய காண்டம்‌ 


ளாகிய சூர்ப்பணகை, (ஒரு முடிவிற்கு வந்து) * இனி ஆராய்ந்து 
காணவேண்டி௰ முடிபு வேறு ஒன்றுமில்லை ; தாமரை மலரில்‌ தங்கி 
யுள்ள பிரமனே ஒப்பற்ற தன்‌ திறமையால்‌ தெளிய ஆராய்ந்து 
பார்த்து, உலக மூன்றிலும்‌ உள்ள ஆடவர்‌ மகளிர்‌ என்கின்ற இரு. 
வகையினர்தம்‌ உருவ அழகுக்கும்‌ செய்த மேல்‌ வரம்பாகிய உருவங்‌ 
களே இவர்கள்‌ இருவருமாவர்‌ ' என்றாள்‌. 


கு :--இராமனைக்‌ காமுற்று நின்ற சூர்ப்பணகை, சீதை வந்த. 
வுடன்‌ தன்‌ காதலையுமறந்து அவளை வியந்து நோக்கினவள்‌, பின்‌ 
அழகொற்றுமைகாண வேண்டி மீண்டும்‌ இராமனை நோக்கினாள்‌ 
என்க. நோக்கி, நோக்கி நின்றாள்‌ என்றமையால்‌ அவர்‌ இருவ 
ரையும்‌ நெடிதுநேரம்‌ மாறி மாறி நோக்கினமை புலனாம்‌. பூவை - 
நாகணவாய்ப்புள்‌; உவமையாகுபெயராய்‌ அச்சொல்‌ சீதையை 
யுணர்த்தியது. நோக்கி நின்றவள்‌, கமலத்துக்‌ கடவுள்‌ தானே இரு. 
திறத்தார்‌ உருவிற்கும்‌ மேல்வரம்பாகச்‌ செய்த உருவங்களே 
இவர்‌ இருவரும்‌ என்ற முடிபிற்கு வந்துவிட்டமையால்‌, *கருதமற்‌ 
றினிவேறில்லை * என்றாள்‌. கமலத்துக்கடவுள்‌ - பிரமன்‌. நோக்‌ 
குதல்‌ - மனத்தான்‌ ஆராய்தல்‌. இருதிறத்தார்‌, என்றது ஆட 
வரையும்‌ பெண்டிரையும்‌. இருதிறத்தார்க்கும்‌ மேல்‌ வரம்பான உரு 
வங்களை அமைக்க வேண்டிய அருஞ்செயலிலீடுபடுதலால்‌ பிரமனும்‌ 
ஒருதிறத்துணர நோக்க வேண்டியதாயிற்று. இருதிறத்தாருடைய 
உருவினுக்கும்‌ செய்த வரம்பு என்க. கு. ஆறன்‌ பொருளது. 
உம்மை பிரித்துக்‌ கூட்டப்படும்‌. வரம்பு - மேல்‌ எல்லை. பெண்களில்‌ 
சீதையின்‌ அழகே மேல்‌ எல்லையிலிருப்பது. ஆண்களில்‌ இராம 
னழகே மேல்வரம்பாகும்‌. இவ்விருவரை ஒப்பாரோ மிக்காரோ 
இலர்‌ என்பது கருத்து. “£ செங்கமலத்தோன்‌ முதல்‌ யாரும்‌ எப்‌ 
பெண்பாலுங்‌ கொண்டுவமிப்போ ருவமிக்கும்‌ அப்பெண்டானே 
ஆயினபோதிங்‌ கயல்வேறோர்‌ ஒப்பெங்கே கொண்டெவ்வகை நாடி 
யுரைசெய்வேம்‌ !' (587) என முன்‌ கூறியிருத்தலும்‌ நினைக்க. 
**ஓவியத்துறை கைபோய வொருவனை யுருவின்மிக்க, காவல 
னொருவன்‌ மற்றோர்‌ கன்னி நீ தீட்டுகென்னத்‌ தாவரு மெழிலிற்‌ 
கோட்டத்‌ தானு மந்நளனுமாக மேவர வினிது நோக்கி மெய்ம்மயிர்‌ 
பொடிக்குமன்றே ” (நைடதம்‌ - அன்னத்தைக்‌. 6) என்பது இங்கு 
ஒப்பு நோக்கத்தகும்‌. (61) 


2890. பொன்னைப்போற்‌ பொருவின்‌ மேனிப்‌ 
பூவைப்பூ வண்ணத்‌ தானிம்‌ 
மின்னைப்போ லிடையா ளோடு 
மேவுமெய்‌ யுடைய னல்லன்‌ 


சூர்ப்பணகைப்‌ படலம்‌ 315 


றன்னைப்போற்‌ றகையோ ரில்லாத்‌ 
தளிரைப்போ லடியி னாளு 

மென்னைப்போ லிடையே வந்தா 
ளிகழ்விப்பெ னிவளை யென்னா. 


* பொன்னைப்‌ போல்‌ பொரு இல்‌ மேனிப்‌ 
பூவைப்பூ வண்ணத்தான்‌, இம்‌ 
மின்னைப்‌ போல்‌ இடையாளோடும்‌ 
மேவும்‌ மெய்‌ உடையன்‌ அல்லன்‌ ; 
தன்னைப்‌ போல்‌ தகையோர்‌ இல்லாத்‌ 
தளிரைப்‌ போல்‌ அடியினாளும்‌, 
என்னைப்‌ போல்‌ இடையே வந்தாள்‌ ; 
இகழ்விப்பென்‌ இவளை ' என்னா. 


பொ :—* பொன்னைப்‌ போல்‌ ஒப்பற்றுவிளங்கும்‌ மேனி ஒளி 
யையும்‌ காயாம்பூப்போன்ற வண்ணத்தையும்‌ உடைய இவன்‌, இந்த. 
மின்னலைப்போன்ற இடையுடைய இவளோடு பொருந்துதற்கேற்ற. 
உடம்பின்‌ தோற்றத்தையுடையவன்‌ அல்லன்‌ ; ஆகலின்‌, தன்னைப்‌: 
போன்ற அழகுடையோர்‌ இல்லாத தளிரைப்‌ போன்று மெல்லிய 
அடியையுடைய இவளும்‌, என்னைப்போல நடுவே வந்தவளாகத்‌. 
தான்‌ இருக்க வேண்டும்‌; இவளை இவன்‌ இகழுமாறு செய்வேன்‌ ' 
என்று எண்ணி. 


கு :--இராமன்‌ மேனி ஒளிக்குப்‌ பொன்னும்‌, வண்ணத்திற்குப்‌- 
பூவைப்‌ பூவும்‌ உவமைகளாம்‌. இராமன்‌ தவக்கோலம்‌ பூண்டிருத்‌. 
தலின்‌ மனைவியோடு வாழ்தற்குரியன்‌ அல்லன்‌ என்பாள்‌, * இடை 
யாளோடு மேவு மெய்யுடையனல்லன்‌ ' என்றாள்‌. மெய்‌ என்றது: 
இங்கு வேடத்தையுணர்த்திநின்றது. தகை - அழகு. அழகில்‌: 
தனக்குவமையில்லாதாள்‌ என்பாள்‌, * தன்னைப்‌ போற்றகையோ 
ரில்லாத்‌ தளிரைப்போல்‌ அடியினாள்‌ * என்றாள்‌. அடியினாளும்‌ என்‌ 
புழி உம்மை, எதிரதுதழீ இய எச்சவும்மை. இகழ்விப்பென்‌ என்ற 
பிறவினைக்‌ கேற்ப, இவளை இவன்‌ இகழச்‌ செய்வேன்‌ என்று 
பொருள்கூறலாயிற்று. இத்தகைய பேரழகி இங்கு இருப்பின்‌ தன்‌ 
காதலுக்குத்‌ தடையுண்டாகும்‌ என்று கருதிய சூர்ப்பணகை, அவன்‌ 
வேடத்தைக்‌ கண்டு மணமாகாதவனாகக்‌ கொண்டு சீதையை 
இடையே வந்தவளாக எண்ணி, இராமனே அவளை இகழுமாறு செய்‌: 
வதே நல்ல உபாயம்‌ எனத்‌ தொடங்குகின்றாள்‌ என்க. (62). 


௮16 ஆரணிய காண்டம்‌ 


சீதையை அரக்கியெனல்‌ 

2891. வருமிவண்‌ மாயம்‌ வல்லள்‌ 
வஞ்சனை யரக்கி நெஞ்சந்‌ 

தெரிவிலந்‌ தேறுந்‌ தன்மை 
சீரியோய்‌ செயலி தன்று 

லுருவிது மெய்ய தன்று 

லூனுகர்‌ வாழ்க்கை யாளை 

வெருவினெ னெய்தி டாமல்‌ 
விலக்குதி வீர வென்றாள்‌. 


வரும்‌ இவள்‌, மாயம்‌ வல்லள்‌ $ வஞ்சனை அரக்கி ; நெஞ்சம்‌ 
தெரிவு இலம்‌; தேறும்‌ தன்மை, சீரியோய்‌! செயல்‌ இது அன்றால்‌; 
உரு இது மெய்யது அன்றால்‌ ; ஊன்‌ நுகர்‌ வாழ்க்கையாளை 
வெருவினென்‌ ; எய்திடாமல்‌ விலக்குதி, வீர! என்றாள்‌. 


பொ:--* சிறந்த பண்புடையவனே ! இதோ வருகின்ற இவள்‌, 
மாயச்‌ செயலில்‌ வல்லவள்‌; வஞ்சனை செய்யும்‌ இயல்புடைய 
அரக்கி, இவள்‌ மனக்‌ கருத்து இதுவென்று அறியோம்‌. இவளை 
தல்லவள்‌ என்று தெளியும்‌ தன்மையாகிய இது (செய்யத்தக்க) செய 
லின்று. இவள்‌ தாங்கியுள்ள இந்த உருவம்‌ மெய்ம்மையான தன்று ; 
ஊனையுண்டு வாழும்‌ வாழ்க்கையுடைய இவளைக்‌ கண்டு அஞ்சு 
கின்றேன்‌; வீர! இவள்‌ இங்கு அணுகாவாறு விலக்குவாயாக " 
என்றாள்‌. 


கு:-மேல்‌ இகழ்விப்பன்‌ என்றதைச்‌ செயல்படுத்தியவாறு. 
சூர்ப்பணகை, தன்‌ இயல்புகளை யே சீதையின்‌ இயல்புகளாகக்‌ கூறி, 
அவளை விலக்குமாறு இராமனை வேண்டுகின்றாள்‌. மாறுபடு புகழ்‌ 
நிலை அணிபோல இது மாறுபடு இகழ்நிலையாக அமைந்துள்ளது. 
* மின்னைப்போ லிடையாளோடு மேவுமெய்‌ யுடையனல்லன்‌ * 
என்றும்‌'என்னைப்போல்‌ இடையே வந்தாள்‌"என்றும்‌ முன்‌ துணிந்து 
வீட்டமையால்‌ இவ்வாறு கூறலானாள்‌. சீதையைச்‌ சீரியளல்ல 
ளாகக்‌ காட்டுகின்றவளாதலின்‌ அவளுக்கு ஏற்றாயல்லை என்பது 
தோன்றச்‌ ' சீரியோய்‌' என்றும்‌, அரக்கியாகிய இவளை விலக்குதற்‌ 
கேற்ற வீரமுடையை என்பது தோன்ற : வீர " என்றும்‌ இருமுறை 
விளித்துக்‌ கூறிய நயம்‌ காண்க. தூய்மைமிக்க சீதைக்கு ஏற்றிச்‌ 
சொன்ன இழிவுகள்‌ யாவும்‌ சூர்ப்பணகையின்பால்‌ உள்ளனவே 
என்பதை இராமன்‌ உணர்தல்‌ எளிதாமாறு அவள்‌ இகழ்ச்சி 
வுரைகள்‌ அமைந்துள்ளமை காண்க. (69) 


சூர்ப்பணகைப்‌ படலம்‌ 917 


சூர்ப்பனகையின்‌ பொய்யுரை கேட்டு இராமன்‌ சிரித்தல்‌ 
2892. ஒள்ளிதுன்‌ னுணர்வு மின்னே 
யுன்னையா ரொளிக்கு மீட்டார்‌ 
தெள்ளிய நலத்தி னாலுன்‌ 
சிந்தனை தெரிந்த தம்மா 
கள்ளவல்‌ லரக்கி போலா 
மிவளுநீ காண்டி யென்னா 
வெள்ளிய முறுவன்‌ முத்தம்‌ 
வெளிப்பட வீர னக்கான்‌. 


* ஒள்ளிது உன்‌ உணர்வும்‌ மின்னே ! 
உன்னை ஆர்‌ ஒளிக்கும்‌ மீட்டார்‌ ? 
தெள்ளிய நலத்தினால்‌ உன்‌ 
சிந்தனை தெரிந்தது? அம்மா! 
கள்ள வல்‌ அரக்கி போலாம்‌ 
இவளும்‌ நீ காண்டி” என்னா, 
வெள்ளிய முறுவல்‌ முத்தம்‌ 
வெளிப்பட வீரன்‌ நக்கான்‌. 


பொ:--மின்னல்‌ போன்றவளே! உன்‌ உணர்வும்‌ சிறப்‌: 
புடையது ; உனக்குத்‌ தெரியாமல்‌ தன்னை மறைக்கும்‌ வலிமையுடை 
யவர்‌ யாருளர்‌? தெளிவாகிய நலமுடைமையினால்‌ உன்‌ சிந்தனைக்குப்‌: 
புலனாயிற்று! இவளும்‌ கள்ளத்தன்மையுடைய வலிய அரக்கிதானோ? 
தீ நன்கு பார்ப்பாயாக என்று கூறிக்கொண்டு வெண்மையான பற்‌ 
களாகிய முத்துக்கள்‌ வெளித்தோன்‌ ற இராமன்‌ சிரித்தான்‌. 


கு —நிலைபேறிலாத உருவமுடையவள்‌ என்பது புலப்பட 
* மின்னே ' என்றான்‌. ஒள்ளிது - சிறந்தது. உருவமேயன்‌ நி: 
உணர்வும்‌ ஒள்ளிது என்னும்‌ பொருள்‌ தருதலின்‌ உம்மை, 
இறந்தது தழுவிய எச்சஉம்மை. இவள்‌, எத்தகைய மாறுவேடம்‌ 
. பூண்டுவரினும்‌ உண்மையுணரும்‌ ஆற்றல்‌ உனக்கு உள்ளமையால்‌ 
உன்னை மறைத்தல்‌ எளிதன்று என்பான்‌, * உன்னையாரொளிக்கு 
மீட்டார்‌! என்றான்‌. உரு இது மெய்யதன்று' என்று 
உண்மை கண்டு கூறும்‌ ஆற்றலுடையவளாகச்‌ சூர்ப்பணகை 
தன்னை நினைத்தமைக்கேற்ப, இராமன்‌ குறிப்பால்‌ கூறி இகழ்ச்சி 
புலப்படுத்தியவாறு. சிந்தனைக்கு என நான்காவது விரிக்க. தெளி 
வான நல முடைமையால்‌ நின்‌ சிந்தனைக்கு அவள்‌ உண்மை நிலை 
தெரிந்தது; தெளிவில்லாத என்‌ சிந்தனைக்கு அவ்வுண்மை தெரிய: 


318 ஆரணிய காண்டம்‌ 


வில்லை எனக்‌ குறிப்பால்‌ இகழ்ச்சி புலப்படுத்தியவாறு. * இவளும்‌ 
கள்ள வல்லரக்கிபோலாம்‌ நீ காண்டி' என்புழி உம்மையால்‌ நீ 
அரக்கி, தலேயன்‌ நி என்று பொருள்பட மொழிந்த திறம்‌ காண்க. 
முறுவல்‌ - பல்‌, *முத்தமுறுவல்‌' (குறள்‌ - 1113) என்புழியும்‌ இச்‌ 
சொல்‌ இப்பொருளதாதல்‌ காண்க. வெளிப்பட நக்கான்‌ என்றமை 
யால்‌ பெருகச்‌ சிரித்தமை புலனாம்‌. மூவுலகாளும்‌ இராவணன்‌ 
தங்கை என்பதறிந்தும்‌ எள்ளிநகையாடுதற்கு இராமன்‌ வீரமே 
காரணமாதலின்‌ அவனை வீரன்‌ என்று குறித்தார்‌. சூர்ப்பண 
கையின்‌ பேதைமை கண்டு நகைத்தவாறு, ஒள்ளிதுன்னுணர்வும்‌ 
என்றது முதலியன புகழ்வதுபோல இகழ்வதாகலின்‌ இறுதியில்‌ 
இராமன்‌ பெருகச்‌ சிரித்தான்‌. உன்‌ சிந்தனை தெள்ளிய நலத்தி 
னோடு தெரிந்தது என ஆலுருபை ஒடு உருபாக்கி இயைத்து, 
சொற்களால்‌ நின்‌ உருவ நலத்தோடு சிந்தனையும்‌ நன்கு விளங்‌ 
கிற்று என்று பொருள்‌ கூறலுமாம்‌. (64) 


சீதைமேல்‌ அரக்கி வெகுளல்‌ 
2893. ஆயிடை யமுதின்‌ வந்த 
வருந்ததிக்‌ கற்பி னஞ்சொல்‌ 
வேயிடை தோளி னாளும்‌ 
வீரனைச்‌ சேரும்‌ வேலை 
நீயிடை வந்த தென்னை 
நிருதர்தம்‌ பாவை யென்னாக்‌ 
காயெரி யனைய கள்ள 
வுள்ளத்தாள்‌ கதித்த லோடும்‌. 


ஆயிடை, அமுதின்‌ வந்த, அருந்ததிக்‌ கற்பின்‌ அம்‌ சொல்‌ 
வேய்‌ இடை தோளினாளும்‌, வீரனைச்‌ சேரும்‌ வேலை, 

* நீ இடை வந்தது என்னை ? நிருதர்தம்‌ பாவை ' என்னாக்‌ 
காய்‌ எரி அனைய கள்ள உள்ளத்தாள்‌ கதித்தலோடும்‌. 


பொ:--அந்தத்‌ தருணத்தில்‌, அமுதொடு பிறந்தவளும்‌, அருந்‌ 
ததிபோன்ற கற்பினையும்‌ அழகிய சொல்லையும்‌ மூங்கில்‌ ஒப்பாகாமல்‌ 
பின்னிடைதற்குக்‌ காரணமான அழகிய தோளையும்‌ உடையவளு 
மாகிய சீதை இராமனை அடையும்போது, “அரக்கப்‌ பெண்ணே ! நீ 
எங்கள்‌ பேச்சுக்கிடையில்‌ வந்தது எதற்காக” என்று கூறி, வெதும்பு 
கின்ற தீப்போன்ற கள்ள உள்ளமுடைய சூர்ப்பணகை உரப்பு 


தலும்‌. 


சூர்ப்பணகைப்‌ படலம்‌ ்‌ 319 


கு:--* அமுதின்‌ வந்த' என்பதற்குத்‌ “திருப்பாற்கடலில்‌ பிறந்த” 
என்று பொருள்கூறலுமாம்‌. அமுதினொடு என ஒடு விரிக்க. அமுதின்‌ 
வந்த தோளினாள்‌ என்று இயையும்‌. கற்பிற்கு அருந்ததியை 
உவமை கூறல்‌ மரபு. ‘தீதிலா வடமீனின்‌ திறமிவள்‌ திறமென்றும்‌” 
(சிலம்பு - மங்கலவாழ்த்து) என்பது காண்க. மேல்‌ இராமன்‌ 
கூறிய வஞ்சப்‌ புகழ்ச்சியை உண்மையெனக்‌ கொண்டாளா தலின்‌, 
இராமன்‌ குறிப்புத்‌ தனக்கு ஆக்கமானது என்ற எண்ணத்தால்‌ 
சீதையை ' நிருதர்தம்‌ பாவை என விளித்தாள்‌. சீதையின்‌ அழகு 
கண்டு பொருமைத்தீயால்‌ வெதும்புகின்ற உள்ளம்‌ என்பது 
தோன்றக்‌ * காயெரியனைய கள்ள உள்ளத்தாள்‌ ' என்றார்‌. அவள்‌ 
இருப்பின்‌ இராமன்‌ அவளை விரும்புவதன்றித்‌ தன்னை விரும்பான்‌ 
என்ற வஞ்சனையுள்ளத்தைக்‌ “கள்ள உள்ளம்‌” என்றார்‌. அவள்‌ 
இடையில்‌ வந்தது தன்‌ காதல்‌ விளையாட்டிற்குத்‌ தடையேற்பட்டது 
என்ற கோபத்தால்‌ கதித்தாள்‌. கதித்தல்‌ - ஒலித்தல்‌ ; உரப்புதல்‌ - 
அதட்டுதல்‌. இராமன்மேல்‌ கொண்ட காமவேகத்தினும்‌ சீதையின்‌ 
மேல்கொண்ட சினவேகம்‌ மிக்கது என்பதை இதனாலறியலாம்‌. 
இடையில்‌ என்பதற்கு முன்‌ தொடர்பு இன்றி நடுவே என்றும்‌ 
பொருள்‌ கூறலாம்‌. அமுதின்‌ வந்த தெய்வத்தையும்‌ நிருதர்தம்‌ 
யாவை என்கின்றாளே என்ற ஏக்கம்‌ தோன்ற,  அமுதின்வந்த ' 
என்றும்‌ இராமனுக்கு மனைவியாய்‌ அருந்ததி போன்ற கற்பினை 
யுடைய சீதையை இடைவந்தவளாகக்‌ கூறுகின்றாளே என்பது 
தோன்றக்‌ “கற்பின்‌ ' என்றும்‌ அஞ்சொலாளிடத்து வன்சொலா 
ளாய்க்‌ கதிக்கின்றாுளே என்பது தோன்ற “அஞ்சொல்‌ ' என்றும்‌ 
அடைபுணர்த்தவாறு காண்க. இடைதல்‌ - தோற்றுப்‌ பின்வாங்‌ 
குதல்‌. முதலில்‌ தனக்கு உரியவனாகிய இராமனிடத்தில்‌ வர 
இடையில்‌ வந்த இவளுக்கு உரிமையேது ? என்பது சூர்ப்பண 
கையின்‌ கருத்து. (65) 


சீதை, அஞ்சி இராமனைத்‌ தழுவுதல்‌ 
2894. அஞ்சின ளஞ்சி யன்ன 

மின்னிடை யலச வோடிப்‌ 
பஞ்சின்‌ மெல்‌ லடிக ணோவப்‌ 

பதைத்தனள்‌ பருவக்‌ கால 
மஞ்சிடை வயங்கித்‌ தோன்றும்‌ 

பவளத்தின்‌ வல்லி யென்ன்க்‌ 
குஞ்சர மனைய வீரன்‌ 

குவவுத்தோ டழுவிக்‌ கொண்டாள்‌. 


320 ஆரணிய காண்டம்‌ 

அஞ்சினள்‌ ; அஞ்சி அன்னம்‌, மின்‌ இடை அலச ஓடிப்‌ 
பஞ்சின்‌ மெல்‌ அடிகள்‌ நோவப்‌ பதைத்தனள்‌ ; பருவக்‌ கால 
மஞ்சு இடை வயங்கித்‌ தோன்றும்‌ பவளத்தின்‌ வல்லி என்னக்‌. 
குஞ்சரம்‌ அனைய வீரன்‌ குவவுத்‌ தோள்‌ தழுவிக்கொண்டாள்‌. 


பொ :-(சூர்ப்பணகை கதித்தலோடும்‌) அன்னம்‌ போன்ற சீதை. 
அஞ்சினாள்‌ ; அவ்வாறு அஞ்சினமையால்‌ மின்னைப்‌ போன்ற சிறிய 
இடை வருந்துமாறும்‌, பஞ்சினைப்‌ போன்ற மெல்லிய அடிகள்‌ 
தோவுமாறும்‌ ஓடி (உள்ளமும்‌ உடலும்‌) பதைத்தனளாய்‌, மழை 
பெய்யும்‌ பருவ மேகத்திடத்துத்‌ தோன்றும்‌ பவளத்தின்‌ கொடி 
யென்னுமாறு களிற்றுயானைபோன்ற வீரனாகிய 


இராமனுடைய 
திரட்சி பொருந்திய தோளைத்‌ தழுவிக்கொண்டாள்‌. 


கு அன்னநடை போன்ற நடையுடன்‌ வந்தமை புலப்படச்‌ 
சீதையை '* அன்னம்‌' என்றார்‌. 


அலச, நோவ, ஓடிப்‌ பதைத்தனள்‌ 
என்க. 


அலசுதற்கும்‌ நோதற்கும்‌ காரணம்‌ புலப்பட மின்னிடை 
எனவும்‌ பஞ்சின்மெல்லடி எனவும்‌ சிறப்பித்தார்‌. பருவக்காலம்‌ 
என்றது ஒருபொருட்‌ பன்மொழி. நீலவண்ணனாகிய இராமன்‌ 
தோளைப்பற்றி நிற்கும்‌ செந்நிறமுடைய சீதைக்கு உவமையாக 
வேண்டிப்‌ 'பருவக்கால மஞ்சிடை வயங்கித்‌ தோன்றும்‌ பவளத்தின்‌ 
வல்லி என்ன ' என்றார்‌. இது, இல்பொருள்‌ உவமை. மீண்டும்‌ 
இராமனுக்குக்‌ குஞ்சரத்தை உவமை கூறியது, அது பிடியைப்‌ பாது 
காப்பதுபோலத்‌ தன்‌ மனைவியைக்‌ காக்கும்‌ மாண்புடையன்‌ என்பது 
புலப்படவேண்டி. *எழுவுறழ்‌ தடக்கையின்‌ இனங்காக்கும்‌ எழில்‌ 
வேழம்‌ '' (கலி.-25-9) என்றது காண்க. குவவு - திரட்சி. சூர்ப்ப 
ணகையால்‌ உளதாம்‌ தீங்கைப்‌ போக்கிக்‌ காக்கவல்ல திறல்‌ 
தோளுக்கே உண்மையின்‌ அதனைச்‌ சீதை தழுவிக்கொண்டாள்‌ 
என்க. இராமனை அடைதற்கு முன்‌ இடையில்‌ அவ்வரக்கியால்‌ 
தீங்கு நிகழ்ந்துவிடுமோ என்ற அச்சத்தால்‌ ஓடிப்‌ பதைத்தாள்‌ 
என்க. (66) 


இராமன்‌ சூர்ப்பணகையைக்‌ கடிதல்‌ 
2895. வளையெயிற்‌ றவர்க ளோடு 
வரும்விளை யாட்டென்‌ ராலும்‌ 
விளைவன தீமை யேயா 
மென்பதை யுணர்ந்து வீர 


சூர்ப்பணகைப்‌ படலம்‌ 321 


னுளைவன வியற்ற லொல்லை 
யுன்னிலை யுணரு மாயி 

னிளையவன்‌ முனியு நங்கை 
யேகுதி விரைவி னென்றான்‌. 


* வளை எயிற்றவர்களோடு வரும்‌ விளையாட்டு என்றாலும்‌, 
விளைவன தீமையே ஆம்‌ ' என்பதை உணர்ந்து, வீரன்‌, 

* உளைவன இயற்றல்‌ ; ஒல்லை உன்‌ நிலை உணருமாயின்‌, 
இளையவன்‌ முனியும்‌ ; நங்கை! ஏகுதி விரைவின்‌ ” என்றான்‌. 


பொ:--வளைந்த கோரப்பல்லையுடைய அரக்கர்களோடு வருவது 
விளையாட்டே ஆயினும்‌, அதனால்‌ விளைவன (மகிழ்ச்சியன்று) 
தீமையே யாகும்‌ என்பதை இராமன்‌ அநுபவத்தால்‌ உணர்ந்து, 
* நங்காய்‌! வருந்தத்தக்க செயல்களைச்‌ செய்யாதே; உன்‌ நிலை 
மையை உணருவானாயின்‌ என்‌ தம்பி உடனே கோபித்து ஒறுத்தல்‌ 
செய்வான்‌; ஆதலின்‌ விரைவாகச்‌ சென்று விடு" என்று அச்‌ 
சுறுத்திக்‌ கூறினான்‌. 


கு:--எல்லா அரக்கர்களுக்கும்‌ வளைந்த கோரப்பல்‌ உண்டு 
ஆதலின்‌ அரக்கர்களோடு என்பான்‌, *வளையெயிற்றவர்களோடு £ 
என்றான்‌. பல்‌ வளைந்திருப்பதுபோல அவர்‌ உள்ளமும்‌ கோட்ட 
முடையதே என்பதும்‌ குறிப்பு. விளையாட்டு, மகிழ்ச்சியையன்றே 
விளைவிக்கவேண்டும்‌ ? அத்தகைய விளையாட்டும்‌ அரக்கர்களோடு 
நிகழ்ந்தால்‌ போராட்டத்தால்‌ விளைவது போன்ற தீமையே உள : 
தாம்‌ என்றவாறு. விளையாட்டால்‌ விளைவதே தீமையாயின்‌, 
போராட்டத்தால்‌ விளைவது தீமையென்பதுபற்றிக்‌ கூ றவேண்டுவ 
தில்லை. சூர்ப்பணகையோடு விளையாட்டாகப்‌ பேசிய காரணத்தால்‌ 
அவள்‌ சீதையைத்‌ துரத்தும்‌ நிலையுண்டாயிற்று என்பதை நேரில்‌ 
உணர்ந்துகொண்டமை தோன்ற, * விளைவன தீமையேயாம்‌ என்‌ 
பதை யுணர்ந்து வீரன்‌ " என்றார்‌. சூர்ப்பணகையோடு வந்த விளை 
யாட்டு அவள்‌ இப்பொழுது சீதையைத்‌ துரத்தியதாகிய தீங்கை 
மட்டும்‌ பயக்கவில்லை ; பின்‌ இராவணன்‌ கவர்ந்து செல்லுமள 
விற்குத்‌ தீங்கு பயக்கவும்‌ வல்லதாதலை மேலை நிகழ்ச்சிகளால்‌ அறிய 
லாம்‌. இராமன்‌ பேரருளுடையனாகலின்‌ தன்‌ மனைக்குத்‌ தீங்கு 
செய்ய முயன்ற சூர்ப்பண கையையும்‌ வெகுண்டுகடிந்து கூறுதலும்‌ 
செய்யாது, * இளையவன்‌ முனியும்‌ ' என்றே கூறினான்‌. இளை 
யவன்‌ முனியும்‌ என்றமையால்‌ இவனுக்கு முனிவின்மை பெறப்‌ 
படும்‌. இயற்றல்‌ - இயற்றேல்‌; எதிர்மறை ஏவல்‌. நீ உளைவன 
இயற்றவேண்டும்‌ என்பதில்லை; உன்னிலைமையை யுணர்ந்தால்‌ 

21 ்‌ 


322 ஆரணிய காண்டம்‌ 


போதும்‌ உடனே இளையவன்‌ கோபித்து நீ உளைவன செய்து விடு 
வான்‌; அவன்‌ உணர்தற்கு முன்‌ சென்றுவிடுக என அருள்‌ உள்‌ 
ளத்தால்‌ கூறினான்‌ இராமன்‌. “ இன்னா செய்தார்க்கும்‌ இனியவே 
செய்யாக்கால்‌ என்ன பயத்ததோ சால்பு” (குறள்‌-987) என்றவாறே 
இராமன்‌ தன்‌ சால்புடைமை தோன்ற இங்ஙனம்‌ கூறினானே 
அன்றி அவளை அழிக்கும்‌ வெகுளியும்‌ விறலும்‌ தனக்கு இல்லை என்‌ 
பதையோ, அவள்பால்‌ தனக்குக்‌ காதலுண்டு என்பதையோ, 
இவ்வாறு விளக்கினானல்லன்‌. ஆயின்‌ சூர்ப்பணகை தன்பால்‌ 
கொண்ட காதலால்‌ தான்‌ இவ்வாறு கூறுகின்றான்‌ எனக்கொண்டு 
மேல்‌ பேசுகின்றான்‌. ஒல்லை முனியும்‌ என இயையும்‌. முனிதல்‌ 
ஈண்டு, பயனை உணர்த்தியது. “முனிந்து ஒறுத்தல்‌ செய்வான்‌” 
என்பதே கருத்து. “ (6₹) 


சூர்ப்பணகையின்‌ தற்புகழ்ச்சி 
2896. பொற்புடை யரக்கி பூவிற்‌ 

புனலினிற்‌ பொருப்பில்‌ வாழு 
மற்புடை யுள்ளத்‌ தாரு 

மநங்கனு மமரர்‌ மற்று 
மெற்பெறத்‌ தவஞ்‌ செய்கின்றா 

ரென்னை நீ யிகழ்வ தென்னே 
நற்பொறை நெஞ்சி னில்லாக்‌ 

கள்வியை நச்சி யென்றாள்‌. 


பொற்பு உடை அரக்கி, *பூவில்‌, புனலினில்‌, பொருப்பில்‌, வாழும்‌ 
அற்பு உடை உள்ளத்தாரும்‌ அநங்கனும்‌, அமரர்‌ மற்றும்‌ 
எற்பெறத்‌ தவம்‌ செய்கின்றார்‌ ; என்னை நீ இகழ்வது என்னே ₹ 
நல்‌ பொறை நெஞ்சின்‌ இல்லாக்‌ கள்வியை நச்சி” என்றாள்‌. 


பொ :--அழகை மேற்கொண்டுள்ள சூர்ப்பணகையாகிய அரக்கி, 
“மலரிலும்‌, பாற்கடலிலும்‌, கயிலாய மலையிலும்‌ வாழ்கின்ற காதலு 
டைய உள்ளத்தோராகிய அயனும்‌, அரியும்‌ சிவனும்‌, அழகிற்‌ சிறந்த 
மன்மதனும்‌ மற்றுமுள்ள தேவர்களும்‌ என்னை மனைவியாகப்‌ பெறு 
தற்குத்‌ தவம்‌ செய்துகொண்டிருக்கின்றார்கள்‌ ; (அங்ஙனமாகவும்‌) 
பெண்களுக்கு இன்‌ நியமையாத நல்ல பொறுமைக்குணம்‌ நெஞ்சில்‌ 
இல்லாத கள்வியாகிய இவளை விரும்பி, (எல்லா நற்குணங்களும்‌ 
பேரழகும்‌ பொருந்தியுள்ள) என்னை நீ இகழ்வது ஏன்‌ ?' என்று 
வினவினாள்‌. 


சூர்ப்பணகைப்‌ படலம்‌ 923 


கு திருமகளின்‌ அருளால்‌ அழகை உடைமையாகப்‌ பெற்‌ 
றவள்‌ என்பது புலப்படப்‌ *பொற்புடையரக்கி ' என்றார்‌. தவஞ்‌ 
செய்வார்‌, மலரிலும்‌ நீரிலும்‌ மலையிலும்‌ நின்று தவம்‌ செய்தல்‌ 
இயல்பு ஆதலின்‌, அயனும்‌ அரியும்‌ அரனும்‌, தாமரை மலரிலும்‌ 
பாற்கடலிலும்‌ கயிலாய மலையிலும்‌ இருத்தலை கொண்டு அவ்விடங்‌ 
களில்‌ அவர்கள்‌ தன்னைப்பெறத்‌ தவம்‌ செய்துகொண்டிருப்பதாகக்‌ 
கற்பித்துக்கூறிய திறம்‌ காண்க. அற்புடையுள்ளத்தார்‌ என்றது 
அயன்‌ முதல்‌ மூவரை. * உலகிற்‌ சிறந்தோராகிய மும்மூர்த்திகளும்‌ 
மன்மதனும்‌ மற்றைத்‌ தேவர்களும்‌ என்னைப்‌ பெறவேண்டித்‌ தவஞ்‌ 
செய்துகொண்டிருக்கவும்‌, யான்‌ அவர்களை விரும்பாது நின்னை 
விரும்பி வலிய வரவும்‌, நீ என்னை விரும்பாது பொறுமை இல்லாத 
கள்வியை விரும்புவது தக்கதன்று' என்கின்றாள்‌. மும்மூர்த்தி 
களும்‌ விரும்பிப்‌ பெறத்‌ தவஞ்‌ செய்யத்தக்க அழகும்‌ பண்பும்‌ தனக்‌ 
குண்டு என்பதைக்‌ கூறுமுகத்தால்‌ மும்மூர்த்திகளினும்‌ உயர்ந்தவ 
னாக இராமனைக்‌ கருதுகின்றமையும்‌ புலப்படுத்தியவாறு. * என்னை 
விரும்பாவிடினும்‌ என்னைப்‌ போன்ற ஒருத்தியை விநம்பினும்‌ குற்ற 
மில்லை; பொறுமைப்‌ பண்பே இல்லாத இக்கள்வியை விரும்ப 
லாகாது என்பது அவள்‌ கருத்து, தான்‌ சிறிது கதித்ததற்கே ஏதோ 
தீங்கு நிகழ்ந்ததுபோலப்‌ பாவனை செய்து அலறி ஓடினாளே என்ற 
கருத்தால்‌ “நற்பொறை நெஞ்சினில்லாக்கள்வி' எனச்‌ சீதையை 
இகழ்கின்றாள்‌. (68) 


சீதையோடு இராமன்‌ பன்னசாலை புகுதல்‌ 
2897. தன்னொடுந்‌ தொடர்வி லாதே 
மென்னவுந்‌ தவிரா டானிக்‌ 
கன்னெடு மனத்தி சொல்லுங்‌ 
கள்ளவா சகங்க ளென்னா 
மின்னொடு தொடர்ந்து செல்லு 
மேகம்போன்‌ மிதிலை வேந்தன்‌ 
பொன்னொடும்‌ புனிதன்‌ போயப்‌ 
பூம்பொழிற்‌ சாலை புக்கான்‌. 


* தன்னொடும்‌ தொடர்வு இலாதேம்‌ 
என்னவும்‌ தவிராள்‌ ; தான்‌ இக்‌ 
கல்‌ நெடு மனத்தி சொல்லும்‌ 
கள்ள வாசகங்கள்‌ ” என்னா, 


924 ஆரணிய காண்டம்‌ 


மின்னொடு தொடர்ந்து செல்லும்‌ 
மேகம்‌ போல்‌, மிதிலை வேந்தன்‌ 

பொன்னெடும்‌ புனிதன்‌ போய்‌, அப்‌ 
பூம்‌ பொழிற்‌ சாலை புக்கான்‌. 


பொ:--* இந்தக்‌ கல்‌ போன்ற வன்மையான நீண்ட மனத்தை 
யுடைய அரக்கி, தன்னொடும்‌ தொடர்புகொள்ளும்‌ தகுதி இல்லாதேம்‌ 
என்று பன்முறை சொல்லவும்‌, தான்‌ சொல்லும்‌ கள்ளத்தனமான 
சொற்களை விடாதவளாகவே இருக்கின்றாள்‌ ? என்று கருதி, தூயவ 
னாகிய இராமன்‌, மின்னலோடு தொடர்ந்து செல்லும்‌ மேகத்தைப்‌ 
போல மிதிலைவேந்தன்‌ மகளாகிய சானகியோடும்‌ அவ்விடத்தை. 
விட்டுநீங்கி அந்த மலர்‌ வனத்திற்கிடையேயுள்ள பன்னசாலையுள்‌ 
புகுந்தான்‌. 


கு தொடர்வு இலாதேம்‌ - மணத்தொடர்பு கொள்ளுதற்குத்‌ 
தகுதியில்லாதேம்‌. அந்தணர்‌ பாவையை அரசர்‌ மணத்தல்‌ அற: 
னன்று எனவும்‌, அரக்கர்‌ பாவையை மானிடர்‌ மணத்தல்‌ பொருத்த: 
மன்று என்று புலமையோர்‌ புகல்வர்‌ எனவும்‌ சூர்ப்பண கையின்‌ 
கருத்தை மறுத்தமை தோன்றத்‌ * தன்னொடுந்‌ தொடர்விலாதேம்‌ 
என்னவும்‌ ' என்றான்‌. தன்‌ என்றது சூர்ப்பணகையை. *இக்‌. 
கன்னெடு மனத்தி தன்னொடும்‌ தொடர்விலாதேம்‌ என்னவும்‌ தான்‌ 
சொல்லும்‌ கள்ள வாசகங்கள்‌ தவிராள்‌ ” என்று இயையும்‌. தன்‌ 
கொள்கையை விடாத அவள்‌ மனவன்மையும்‌ அம்மனத்துள்‌ 
தோன்றிய ஆசையின்‌ நெடுமையும்‌ புலப்பட, * கன்னெடு மனத்தி " 
என்றான்‌. * இக்கன்னெடு மனத்தி, தவிராளாய்க்‌ கள்ள வாச 
கங்கள்‌ சொல்லும்‌ என்று இயைப்பினுமாம்‌. சீதை, அச்சத்தால்‌ 
குவவுத்‌ தோள்‌ தழுவிய நிலையில்‌ உடன்வர இராமன்‌ பன்ன 
சாலைக்குள்‌ புகுந்தமை தோன்ற : மின்னொடு தொடர்ந்து செல்லும்‌ 
மேகம்போல்‌ ' என உவமை கூறினார்‌. மின்‌ சீதைக்கும்‌, மேகம்‌ 
இராமனுக்கும்‌ உவமை. மிதிலைவேந்தன்‌ - சனகன்‌. பொன்‌ 
என்றது இங்கு மகள்‌ என்னும்‌ பொருளில்‌ வந்தது. சூர்ப்பணகை 
யிடம்‌ விளையாட்டாகப்‌ பேசினானே யன்றி உள்ளத்தில்‌ அவளிடம்‌ 
பற்றற்றவனாகவே இருந்தான்‌ என்பது தோன்ற, இராமனைப்‌ 
* புனிதன்‌ ' என்றார்‌. கள்ளவாசகங்கள்‌ என்றது அயன்‌ முதலோர்‌ 
தன்னைப்‌ பெறத்‌ தவஞ்செய்கின்றார்‌ என்பது போன்றன. (69). 


சூர்ப்பணகைப்‌ படலம்‌ 325 


சூர்ப்பணகையின்‌ காதல்நோய்‌ 2898-2912 


2898. புக்கபின்‌ போய தென்னு 
முணர்வினள்‌ பொறையு ணீங்கி 
யுக்கதா முயிர ளொன்று 
முயிர்த்தில ளொடுங்கி நின்றா 
டக்கிலன்‌ மனத்துள்‌ யாதுந் 
தழுவிலன்‌ சலமுங்‌ கொண்டான்‌ 
மைக்கருங்‌ குழலி னாண்மாட்‌ 
டன்பினில்‌ வலிய னென்பாள்‌. 


புக்க பின்‌ போயது என்னும்‌ 
உணர்வினள்‌ ; பொறையுள்‌ நீங்கி 

உக்கது ஆம்‌ உயிரள்‌ ; ஒன்றும்‌ 
உயிர்த்திலள்‌ ; ஒடுங்கி நின்றாள்‌ ; 

* தக்கிலன்‌ ; மனத்துள்‌ யாதும்‌ 
தழுவிலன்‌ ; சலமும்‌ கொண்டான்‌ ; 

மைக்‌ கருங்குழலினாள்‌ மாட்டு 
அன்பினில்‌ வலியன்‌ * என்பாள்‌. 


பொ :--(இராமன்‌ அவ்வாறு சாலையுள்‌) புகுந்தபின்பு, போய்‌ 
விட்டது என்று சொல்லத்தக்க உணர்வினளாய்‌ (உணர்விழந்தவ 
ளாய்‌) உடம்பாகிய பாரத்திலிருந்து நீங்கிச்‌ சிதறியது என்று சொல்‌ 
லத்தத்க உயிரையுடையவளாய்ச்‌ சிறிதும்‌ உயிர்த்தல்‌ செய்யாதவ 
ளாய்ப்‌ பொறி புலன்கள்‌ மேற்செல்லாது ஒடுங்கிநின்றவள்‌, (பின்பு 
சிறிது தெளிந்து) * இவன்‌ தகுதியற்றவன்‌ ; மனத்துள்‌ சிறிதும்‌ என்‌ 
யால்‌ பற்றுக்கொண்டிலன்‌ ; (அதற்கு மேலும்‌) என்மேல்‌ கோபமுங்‌ 
கொண்டான்‌ ; இதற்குக்‌ காரணம்‌, மைபோன்ற கரிய கூந்தலை 
யுடைய அவளிடத்தில்‌ கொண்ட அன்பினில்‌ உறுதியுள்ளவ 
னஞாதலே ' என்று சிந்திப்பாளாய்‌, 


கு:--* போனாள்‌ ' என மேல்‌ முடியும்‌. சூர்ப்பணகை இராமனைக்‌ 
காணவும்‌ இயலாமல்‌ அவன்‌ பன்னசாலையில்‌ புகுந்த அளவில்‌ 
உணர்விழந்தாள்‌ என்பார்‌, * போயதென்னும்‌ உணர்வினள்‌ ” 
என்றார்‌. முற்றும்‌ போகவில்லை என்பது கருத்து. உக்கதாம்‌ 
உயிரள்‌ என்றதும்‌ இக்கருத்தினதே. பொறை _. உடம்பு; உயிரைத்‌ 
தாங்கி நிற்கும்‌ காரணத்தால்‌ உடம்பிற்கு அது பெயராயிற்று ; 
பொறுத்தல்‌ - தாங்குதல்‌. தன்‌ கருத்து முற்றுப்பெறாத நிலையில்‌ 
தன்‌ உடம்பும்‌ பெரிய பாரமாய்த்‌ தோன்‌ நிற்று என்ற கருத்துப்‌ 


326 ஆரணிய காண்டம்‌ 


புலப்பட உடம்பைப்‌ பொறை" என்ற சொல்லால்‌ குறித்தார்‌ 
எனலும்‌ ஆம்‌. ஒன்றும்‌ - சிறிதும்‌. ஒடுங்குதலாவது கண்முதலிய 
பொறிகள்‌ தத்தம்‌ புலன்கள்மேல்‌ செல்லாது வலிகுன்றி ஒடுங்‌ 
குதல்‌. நின்றாள்‌, என்பாள்‌ என இயையும்‌. நின்றாள்‌ வினைப்‌ 
பெயர்‌, தக்கிலன்‌-தகுதியான பண்பு இல்லா தவன்‌; ஒரு பெண்ணின்‌ 
விருப்பத்தை நிறைவேற்றும்‌ தகுதியில்லா தவன்‌ எனலுமாம்‌. இனி, 
தகுதி நடுவுநிலைக்கும்‌ பெயராதலின்‌ நடுநிலையில்லாதவன்‌ எனலு 
மாம்‌. நடுவில்‌ வந்த பெண்டிர்‌ இருவரிடமும்‌ ஒரு தன்மையனாக 
இல்லாமல்‌ ஒருத்திபால்‌ சலங்கொள்ளுதலும்‌ ஒருத்திபால்‌ அன்‌ 
பினில்‌ வலியனாதலும்‌ உடையனாய்‌ உளங்கோடுதலின்‌ நடுநிலையற்‌ 
றவன்‌ என்று அவள்‌ இகழ்ந்ததாகக்‌ கொள்ளலாம்‌. இவ்வளவு 
நேர உரையாடலுக்குப்‌ பின்னும்‌ தன்பால்‌ ஒருசிறிதும்‌ பற்றின்‌ நிச்‌ 
சென்றுவிட்டானே என்பாள்‌, “மனத்துள்‌ யாதும்‌ தழுவிலன்‌ " 
என்றாள்‌. சலம்‌ - நெடிது நிற்கும்‌ கோபம்‌. பற்றுக்‌ கொள்ளா 
மைக்குமேலும்‌ சலமும்‌ கொண்டான்‌ என உம்மை இறந்தது தழு 
வியது. சீதையின்‌ குழலை இகழுங்‌ குறிப்பால்‌ * மைக்கருங்குழலி " 
என்கின்றாள்‌ ; தன்‌ கூந்தல்‌ செந்நிறத்ததே ஆதலின்‌ கூத்தலுங்‌ 
கூடச்‌ செம்மையில்லாதவளைக்‌ காதலிக்கின்றானே என்ற இரக்கக்‌ 
குறிப்பும்‌ உண்டு. இவ்வளவு பேரழகுடைய தன்னைத்‌ தழுவாமல்‌ 
அவளைத்‌ தழுவிச்‌ சென்றமையால்‌ அவன்‌ அன்பின்‌ வலிமை 
அவட்குப்‌ புலனாயிற்று. (10) 


2899. நின்றில ளவனைச்‌ சேரு 
நெறியினை நினைந்து போனா 
ளின்றிவ னாகம்‌ புல்லே 
னெனினுயி ரிழப்பெ னென்னாப்‌ 
பொன்றிணி சரளச்‌ சோலைப்‌ 
பளிக்கறைப்‌ பொதும்பர்‌ புக்காள்‌ 
சென்றது பரிதி மேல்பாற்‌ 
செக்கர்வந்‌ திறுத்த தன்றே. 
நின்றிலள்‌ ; அவனைச்‌ சேரும்‌ 
நெறியினை நினைந்து போனாள்‌ ; 
*இன்று இவன்‌ ஆகம்‌ புல்லேன்‌ 
எனின்‌, உயிர்‌ இழப்பென்‌” என்னாப்‌ 


சூர்ப்பணகைப்‌ படலம்‌ 927 


பொன்‌ திணி சரளச்‌ சோலைப்‌ 
பளிக்கறைப்‌ பொதும்பர்‌ புக்காள்‌ ; 
சென்றது, பரிதி மேல்பால்‌) 
செக்கர்‌ வந்து இறுத்தது அன்றே. 

பொ:--அவ்வாறு நினைந்த சூர்ப்பணகை அங்கு நில்லாதவ 
ளாய்‌, அவ்விராமனைத்‌ தழுவுதற்குரிய வழியினை ஆராய்ந்து 
கொண்டே போனாள்‌; அவ்வாறு போனவள்‌, * இன்றைக்கு இவன்‌ : 
மார்பசத்தைத்‌ தழுவவில்லை என்றால்‌ என்‌ உயிரை இழப்பேன்‌ * 
என்று கருதிக்கொண்டு, அழகு நிறைந்த ஒழுங்கான சோலைக்கு 
இடையேயுள்ள பளிங்கு அறையோடு கூடிய குறுங்காட்டில்‌ புகுந்‌ 
தாள்‌; ஞாயிறு மேலைத்திசைக்குச்‌ சென்றது; செவ்வானம்‌ வந்து 
தங்கியது. 

கு:--நின்றிலள்‌, முற்றெச்சம்‌; நின்றிலளாய்ப்‌ போனவள்‌, 
என்னாப்‌ பொதும்பர்‌ புக்காள்‌ என்று இயையும்‌. இராமன்‌ தன்னைப்‌ 
புறக்கணித்துவிட்டு மற்றொரு மங்கையுடன்‌ சென்றதை நினைக்க 
அவளுக்கு அங்கு நிற்கவும்‌ விருப்பமில்லை என்பது தோன்ற “ நின்‌ 
நிலள்‌ ? என்றும்‌, இராமன்மேல்‌ கொண்ட காதலை விடமுடியவில்லை 
என்பது தோன்ற, * அவனைச்‌ சேரும்‌ நெறியினை நினைந்து” 
என்றும்‌ கூறினார்‌, *இன்றிவன்‌ ஆகம்‌ புல்லேன்‌ எனின்‌ உயிரிழப்‌ 
பென்‌' என்றது, அவள்‌ ஒருதலைக்காமத்தின்‌ வலிமையையுணர்த்திய 
தாகும்‌. பொன்‌ - அழகு. திணிதல்‌ - நிறைதல்‌. சரளம்‌ - ஒழுங்கு; 
இங்கு மரங்களின்‌ ஒழுங்கை யுணர்த்திற்று. பொன்‌ என்பது ஆகு 
பெயராய்ப்‌ பூந்தாதுகளை உணர்த்தியதாகக்‌ கொண்டு சோலைக்கு 
அடையாக்கலும்‌ ஒன்று. பளிக்கறைப்‌ பொதும்பர்‌ - பளிங்கு அறை 
யினையுடைய குறுங்காடு. காமவெப்பத்தால்‌ வெதும்பியவளா தலின்‌ 
அவ்வெப்பந்தணிய அங்குச்‌ சென்றாள்‌. அது அவள்‌ இயல்பாகத்‌ 
தங்குமிடம்‌ எனலும்‌ ஆம்‌. செஞ்ஞாயிற்றின்‌ மறைவும்‌ செக்கரின்‌ 
வரவும்‌ ஒருங்கே நிகழ்ந்தது என்பார்‌ * சென்றது பரிதி, செக்கர்வந் 
திறுத்தது” என்றார்‌. மறையும்‌ சூரியனுடைய கிரணங்கள்‌ தோய்த 
லால்‌ மேகம்‌ செந்நிறமாகத்‌ தோன்றுதல்‌ இயல்பு; அதனையே 
* செக்கர்‌ * என்பர்‌. செக்கர்‌-செவ்வானம்‌. இறுத்தல்‌-தங்குதல்‌. விரக 
தாபம்‌ உற்றார்க்குச்‌ செக்கர்‌ வருத்தம்‌ செய்யும்‌ இயல்பு கருதி அது 
வந்ததைச்‌ சிறப்பாகக்‌ கூறினார்‌. (ரம) 


2900. அழிந்த சிந்தைய ளாயயர்‌ வாள்வயின்‌ 
* மொழிந்த காமக்‌ கடுங்கனன்‌ மூண்டதால்‌ 
வழிந்த நாகத்தின்‌ வன்றொளை வாளெயிற் 
நிழிந்த கார்விட மேறுவ தென்னவே. 


228 ஆரணிய காண்டம்‌ 


அழிந்த சிந்தையள்‌ ஆய்‌ அயர்வாள்‌ வயின்‌, 
மொழிந்த காமக்‌ கடுங்கனல்‌ மூண்டதால்‌, 
வழிந்த நாகத்தின்‌ வன்‌ தொளை வாள்‌ எயிற்று 
இழிந்த கார்‌ விடம்‌ ஏறுவது என்னவே. 


பொ :-தோலுரிந்த நல்லபாம்பின்‌ வலிய தொளையோடுகூடிய 
கூரிய பற்களிலிருந்து இறங்கிய கரிய விடம்‌ உடனே தலைக்கேறிப்‌ 
பெருகி வருத்துவதுபோல, நைந்துபோன மனமுடையவளாய்ச்‌ 
சோர்ந்திருக்கின்ற சூர்ப்பணகையினிடத்தில்‌ அவள்‌ முன்‌ கூறிய 
காமமாகிய கடிய நெருப்பு மூண்டு எரிந்தது. 


க :--இராமன்‌ தன்னை ஏற்றுக்கொள்ளாது பிறளொருத்தி 
யோடு போனது நினைந்து சூர்ப்பணகை அழிந்த சிந்தையள்‌ 
ஆயினள்‌ என்க. “காமன்‌ என்றொருவன்‌ செய்யும்‌ வன்மையைக்‌ 
காத்தி ' என (2878) முன்‌ அவளே கூறியதை நினைந்து, “மொழிந்த 
காமக்‌ கடுங்‌ கனல்‌" என்றார்‌. குறுகுங்கால்‌ வெதுப்பி, நீங்கில்‌ 
தண்ணென்னும்‌ நெருப்புப்‌ போலாது, நீங்கில்‌ தெறூஉம்‌ குறுகுங்‌ 
கால்‌ தண்ணென்னும்‌ முரணிய இயல்புடையது ஆதலின்‌ “காமக்‌ 
கடுங்கனல்‌ ' எனச்‌ சிறப்பித்தார்‌. மூளுதல்‌ - பெருகுதல்‌. வாள்‌ 
எயிற்று இழிந்த கார்விடம்‌ என்க. வாள்‌ - கூர்மை. இழிதல்‌, பாம்பு 
கடித்த புண்வழி இறங்குதல்‌. பல்லுக்கு மேலுள்ள: நச்சுப்பையி 
லிருந்து பல்வழியே கடித்த இடத்தில்‌ இறங்குதற்காகப்‌ பல்லில்‌ 
துளை உண்டு. வன்‌ வாள்‌ எயிறு என வன்மையை எயிற்றுக்கு 
ஏற்றுக. பாம்பின்‌ நச்சுப்பற்கள்‌ நான்கு; அவை :-காளி, காளாத்திரி, 
யமன்‌, யமதூதி என்ப. ஓரிடத்தில்‌ பட்ட விடம்‌ உடம்பெல்லாம்‌ 
பரவி வருத்துதல்போலச்‌ சூர்ப்பணகையின்‌ கண்வழி புகுந்த காம 
நோய்‌ மூண்டு உடம்பெல்லாம்‌ பரவி வருத்தியது என்க. காமக்‌ 
கடுங்கனலுக்குக்‌ கார்விடம்‌ உவமை. வெதுப்பிக்கொல்லும்‌ காமத்‌ 
திற்கும்‌ குளிர்ந்து கொல்லும்‌ நச்சுக்கும்‌ ஒப்புமை, சிறிதாய்ப்‌ 
பின்‌ பெருகிவருத்துதலால்‌ கொள்க. சீதையின்‌ காமதோய்‌ பரவின 
மைக்குப்‌ “ பாலுறு பிரையெனப்‌ பரந்த தெங்குமே” (604) என்று 
உவமை கூறியவர்‌, இங்குச்‌ சூர்ப்பப கையின்‌ காமநோய்க்கு 
தஞ்சைக்‌ கூறியது ஏனெனின்‌ ? அது இருவயினொத்த காமமும்‌, 
இஃது அன்னதன்றி ஒருதலைக்‌ காமமும்‌ ஆதல்‌ பற்றி என்க. அது 
இன்பந்தரும்‌, இது துன்பம்‌ தரும்‌ என்பது இவ்வுவமைகளால்‌ புலப்‌ 
படுத்தியவாறு. இனி, பாம்பு தோலுரிக்கும்போது அதன்‌ பற்களி 
லுள்ள விடம்‌ முழுவதும்‌ வழிந்து விடும்‌ என்பதும்‌ அவ்விடத்தினால்‌ 
பாம்பின்‌ உடம்பு வெதும்பும்‌ என்பதும்‌ கொண்டு தோக்கி, சூர்ப்‌ 
பணகை தன்‌ ஒருதலைக்‌ காமத்தால்‌ தானே வருத்தினமைக்கு 
ஏற்ற உவமையாக்கலும்‌ பொருந்தும்‌. (72) 


சூர்ப்பணகைப்‌ படலம்‌ 9209 


2901. தாட கைக்கொடி யாடட மார்பிடை 
யாட வர்க்கர சன்னயி லம்புபோல்‌ 
பாட வத்தொழின்‌ மன்மதன்‌ பாய்கணை 
யோட வுட்கி யுயிருளைந்‌ தாளரோ. 


தாடகைக்‌ கொடியாள்‌ தட மார்பிடை, 

ஆடவர்க்கு அரசன்‌ அயில்‌ அம்புபோல்‌, 
பாடவத்‌ தொழில்‌ மன்மதன்‌ பாய்‌ கணை 
ஓட, உட்கி, உயிர்‌ உளைந்தாள்‌ அரோ ! 


பொ :--தாடகை என்ற பெயருடைய கொடிய அரக்கியின்‌ 
'பெரிய மார்பின்‌ நடுவில்‌ பாய்ந்த, ஆண்மக்களுள்‌ உயர்ந்தவனாகிய 
இராமனுடைய கூரிய அம்பைப்‌ போலத்‌ திறமான தொழிலைச்‌ செய்‌ 
கின்ற மன்மதனால்‌ விடப்பட்டுப்‌ பாய்ந்த மலர்க்கணை தன்‌ மார்பில்‌ 
அடுருவியதால்‌ சூர்ப்பணகை அஞ்சி உயிர்‌ வருந்தினாள்‌. 


கு:--மன்மதன்‌ விட்ட கணையின்‌ கொடுமை விளக்கத்‌ தாடகை 
மார்பைத்‌ துளைத்த இராமபாணத்தை உவமை கூறினார்‌. தாட 
கையின்‌ மார்பு எத்துணை வலியதாயினும்‌ இராம பாணத்தின்‌ 
வலிமைக்கு ஆற்றாது துளைபட்டது போலச்‌ சூர்ப்பணகை எத்துணை 
வலிமை பெற்றிருந்தும்‌ மன்மதன்‌ கணைக்கு ஆற்றாது உயிர்வருந்தும்‌ 
திலையினள்‌ ஆனாள்‌ என்க. ** சொல்லொக்கும்‌ கடியவேகச்‌ சுடுசரம்‌ 
கரியசெம்மல்‌, அல்லொக்கும்‌ நிறத்தினாண்மேல்‌ விடுதலும்‌ வயிரக்‌ 
குன்றக்‌, கல்லொக்கும்‌ நெஞ்சில்‌ தங்காது அப்புறங்கழன்று '' (418) 
எனத்‌ தாடகையின்‌ மார்புவலிமையும்‌ அதைத்‌ துளைத்த இராம 
பாணத்தின்‌ வலிமையும்‌ விளக்கியிருத்தல்‌ காண்க. புருடோத்தமன்‌ 
என்ற பொருளில்‌ இராமனை இங்கு *ஆடவர்க்கரசன்‌ ' என்றார்‌. 
அயில்‌ - கூர்மை. பாடவம்‌ - திறமை. எளிதில்‌ ஒடியத்தக்க கருப்பு 
வில்லையும்‌, தொடர்ந்து வலிமை பெறாத சுருப்பு நாணையும்‌, கூர்மை 
யற்ற மெல்லிய மலர்க்கணையையும்கொண்டு யாவரையும்‌ புறங்‌ 
காணும்‌ திறல்‌ மன்மதனுக்கு உண்மையின்‌, அவனைப்‌ *பாடவத்‌ 
"தொழில்‌ மன்மதன்‌ ' என்றார்‌. மன்மதன்‌ என்னும்‌ பெயர்‌, மனத்‌ 
தைக்‌ கலக்குகின்றவன்‌ என்ற காரணத்தால்‌ வந்தது. அக்காரணம்‌ 
சூர்ப்பணகையின்‌ திறத்தும்‌ மெய்யாயிற்று என்பதை *மன்மதன்‌ 
பாய்கணை யோடவுட்கி யுயிருளைந்தாள்‌ ' என்பதனால்‌ விளங்க 
வைத்தவாறு. உட்குதல்‌ - அஞ்சுதல்‌. ஓட என்றது அவள்‌ மார்பை 
அடுருவிச்‌ செல்ல என்றவாறு. உயிர்போகும்‌ வருத்தத்தை அடைந்‌ 
தாள்‌ என்பார்‌, “ உயிருளைந்தாள்‌ ' என்றார்‌. அரோ, அசை, 
இராமனைப்‌ பகைத்து வந்த அரக்கிக்கு நேர்ந்த கதி அவனை தயந்து 
வந்த அரக்கிக்கும்‌ - அவனால்‌ நேரவில்லையாயினும்‌, அவனோடு 


330 ஆரணிய காண்டம்‌ 


ஒத்தவண்ணமும்‌ அழகுமுடைய மன்மதனால்‌-நேர்ந்தது என்பது 
புலப்படுத்தியவாறு. (73) 


2902. கலையு வாமதி யேகறி யாகவன்‌ 
சிலையின்‌ மாரனைத்‌ தின்னு நினைப்பினாண்‌ 
மலைய மாருத மாநெடுங்‌ காலவே 
லுலைய மார்பிடை யூன்றிட வோயுமால்‌. 


கலை உவாமதியே கறி ஆக, வன்‌ 

சிலையின்‌ மாரனைத்‌ தின்னும்‌ நினைப்பினாள்‌, 
மலைய மாருதம்‌ ஆம்‌ நெடுங்‌ கால வேல்‌ 
உலைய மார்பிடை ஊன்‌ நிட, ஓயுமால்‌, 


பொ:--கலைகள்‌ நிறைந்த முழுமதியையே கறியாகக்கொண்டு 
வலிய வில்லையுடைய மன்மதனைத்‌ தின்றுவிடவேண்டும்‌ என்ற நினைம்‌ 
பினையுடைய சூர்ப்பணகை, பொதியத்‌ தென்றலாகிய எமனைப்‌ 
போன்ற நீண்ட வேல்‌, வருந்துமாறு தன்‌ மார்பிடை வந்து ஊன்று 
தலால்‌ சோர்வு அடைவாள்‌. 


கு:-திங்கள்‌ பதினாறு கலைகள்‌ நிறையப்‌ பெற்றவழி உவா 
மதியாம்‌ தன்மை தோன்றக்‌ *கலையுவாமதி” என்றார்‌. உவாமதி - 
நிறைமதி; பூரணசந்திரன்‌. சூர்ப்பணகையின்‌ காமவேதனை 
மிகுதிப்பட நிறைமதியும்‌ அன்று வாய்த்தது. தேவர்‌ முதலியவர்களைக்‌ 
காரணமின்றியே வருத்துகின்றவள்‌, இன்று இராமன்‌ பிரிவை 
ஆற்றாது வருந்தும்‌ தன்னை வெண்ணிலவு வீசியும்‌ தண்மலர்‌ வாளி 
சொரிந்தும்‌ மேலும்‌ வருத்துகின்ற திங்களையும்‌ மாரனையும்‌ உண 
வாகக்கொள்ள நினைத்தது வியப்பன்று. அவ்வாறு உண்ணுங்கால்‌ 
சந்திரனைக்‌ கறியாகவும்‌ மாரனைச்‌ சோறாகவும்‌ கொண்டு உண்ண 
எண்ணினாள்‌ ; அவ்வெண்ணம்‌ நிறைவேருதபடி பொதியத்தென்றல்‌ 
புதிய மன்றலொடு வந்து அவளை மேலும்‌ வருத்திச்‌ சோர்வுறச்‌ 
செய்தது என்க. மதியும்‌ மாரனும்‌ செய்யும்‌ கொடுமை ஆற்றாமையால்‌ 
அவள்‌ தின்ன எண்ணினாள்‌. விண்ணிலியங்கும்‌ தண்மதியையும்‌ 
உருவு வெளிப்படாது எய்யும்‌ மன்மதனையும்‌ தின்ன இயலாது 
என்னும்‌ உண்மை, மயக்கத்தால்‌ அவளுக்குப்‌ புலப்படவில்லை... 
தன்னை நோக்கி வெளிப்படையாக வந்து தாக்கும்‌ மலைய மாருதத்‌ 
தைத்‌ தின்னவோ ! விழுங்கவோ இயலாது, அதன்‌ ஆற்றலுக்கு. 
ஆற்றாது சோர்வடைந்தாள்‌. கால நெடுவேல்‌ ' என மாற்றுக, 
மாருதமாகிய வேல்‌ என உருவகமும்‌ காலனைப்‌ போன்ற வேல்‌ என 
உவமையும்‌ இணைந்து வந்தன. இறுதிக்காலத்தை யுண்டாக்கும்‌ 


சூர்ப்பணகைப்‌ படலம்‌ 331 


வேல்‌ எனலும்‌ ஆம்‌. ஓய்தல்‌ - வலி குறைந்து மெலிதல்‌; உள்ளத 
னுணுக்கம்‌ என்பர்‌ தொல்காப்பியர்‌. உள்ளத்தில்‌ சினமும்‌ உடம்பில்‌ 
ஓய்வும்‌ அவளுக்கு மாறுபட உண்டாயின என்றவாறு. மன்மதன்‌ 
குடையாக மதியமும்‌ தேராகத்‌ தென்றலும்‌ கூறப்படும்‌. குடையை 
யும்‌ அரசனையும்‌ அழிக்க எண்ணிய அவளை அவன்‌ தேதர்வந்து 
அலைத்ததாகக்‌ கூறியது பொருத்தமாதல்‌ காணலாம்‌. (74) 


2903. அலைக்கு மாழி யடங்கிட வங்கையான்‌ 
மலைக்கு லங்களிற்‌ றூர்க்கு மனத்தினா 
ணிலைக்கு வானி னெடுமதி நீணிலா 
மலைக்க நீங்கு மிடுக்கினண்‌ மாந்துவாள்‌. 


அலைக்கும்‌ ஆழி அடங்கிட, அங்கையான்‌ 
மலைக்‌ குலங்களின்‌ தார்க்கும்‌ மனத்தினாள்‌, 
நிலைக்கும்‌ வானில்‌ நெடுமதி நீள்‌ நிலா 
மலைக்க, நீங்கும்‌ மிடுக்கினள்‌ மாந்துவாள்‌. 


பொ :--ஒலியால்‌ தன்னை வருத்துகின்ற கடல்‌ ஒலியடங்கி' 
ஒழியுமாறு தன்‌ உள்ளங்கையால்‌ எடுத்தெறியும்‌ மலைகளின்‌ கூட்டத்‌. 
தால்‌ அதனைத்‌ தூர்த்துவிட வேண்டும்‌ என்ற எண்ணமுடைய- 
சூர்ப்பணகை, விண்ணில்‌ நிலைபெற்ற முழுமதியின்‌ நெடிய நிலாக்‌: 
கதிர்கள்‌ தன்னோடு மாறுபட்டு வருத்துதலால்‌ வலிமை நீங்கப்‌. 
பெற்றவளாய்க்‌ கருதியதை முடிக்காமல்‌ வருந்துவாளானாள்‌. 


கு:--அலைக்கும்‌ ஆழி - வருத்துகின்ற கடல்‌; அலைவீசும்‌ கடல்‌ 
எனலுமாம்‌. கடல்‌ மன்மதனுக்கு முரசு என்பதற்கேற்ப அதன்‌ ஒலி 
காமுகரை வருத்தும்‌ இயல்புடையதாகும்‌. கடலில்‌ ஒலியடங்க 
வேண்டுமாயின்‌, அது வற்றவேண்டும்‌, அல்லது தூர்க்கப்பட 
வேண்டும்‌. சூர்ப்பணகை, தன்‌ வலிமைக்கேற்ப மலைகளைக்கொண்டு 
அக்கடலைத்‌ தூர்த்து அதனாலாய துன்பத்தைத்‌ தணிக்க எண்ணி 
னாள்‌. ஆயின்‌ அக்கட்லிடைத்‌ தோன்றிய சந்திரன்‌ அவள்‌ நினை வை 
அறிந்தவன்போல்‌, தன்‌ தோற்றத்திற்கு இடமாதலின்‌ தன்‌ தாம்‌: 
போன்ற கடலுக்கு இடையூறு செய்ய எண்ணிய அவளைத்‌ தண்கதிர்‌ 
கொண்டு வெதுப்பி வலியிலள்‌ ஆக்கினான்‌ ; ஆதலின்‌ வருந்துவா- 
ளாயினாள்‌ என்க. அகங்கை, அங்கையென வந்தது. அங்கையான்‌ 
மலைக்குலங்களின்‌ என்புழி இன்‌ஆன்‌ என ஏது இரண்டும்‌ வந்தமை 
காணலாம்‌. அங்கையால்‌ தூர்க்கும்‌, மலைக்‌ குலங்களின்‌ தூர்க்கும்‌' 
என்க. தூர்ப்பதற்கு மலைக்குலம்‌ கருவி; மலையெடுத்து எறிவதற்கு. 
அங்கை கருவி. அவள்‌ எண்ணியாங்குச்‌ செய்யவியலா தபடி அக்‌: 


332 ஆரணிய காண்டம்‌ 


கடலொடு தொடர்புடைய மதி செய்துவிட்டது. குலம்‌ - தொகுதி. 
மன்மதன்‌ முரசுக்கு இடுக்கண்‌ செய்ய நினைத்தவளை அவன்‌ குடை 
காப்பாற்றியதாகக்‌ கூறிய திறம்‌ காண்க. மனத்தினாள்‌, என்பது 
வினைப்பெயர்‌, வானின்‌ நிலைக்கும்‌ என மாறுக, மலைக்க -மாறுபட்டு 
வருத்த. மிடுக்கு - வலிமை, நீங்கு மிடுக்கினள்‌ என்பது, * அருங்‌ 
கேடன்‌ ' (குறள்‌-210.) என்பதுபோல வந்தது. மாந்துதல்‌ - வருந்து 
தல்‌. (75) 


2904. பூவெ லாம்பொடி யாகவிப்‌ பூமியுட்‌ 
காவெ லாமொடிப்‌ பென்னெனக்‌ காந்துவாள்‌ 
சேவ லோடுறை செந்தலை யன்‌ றிலின்‌ 
நாவி னால்வலி யெஞ்ச நடுங்குவாள்‌. 


*பூ எலாம்‌ பொடி ஆக, இப்‌ பூமியுள்‌ 

கா எலாம்‌ ஒடிப்பென்‌ ' எனக்‌ காந்துவாள்‌, 
சேவலோடு உறை செந்தலை அன்‌ நிலின்‌ 
நாவினால்‌ வலி எஞ்ச, நடுங்குவாள்‌. 


பொ:--* மலர்கள்‌ எல்லாம்‌ துகளாமாறு இந்தப்‌ பூமியில்‌ உள்ள 
மலர்ச்சோலைகள்‌ எல்லாவற்றையும்‌ ஒடிப்பேன்‌ * என்று கோபித்தவ 
னாகிய சூர்ப்பணகை, (அச்சோலையில்‌ ஒரு மரத்தில்‌) சேவலோடு 
தங்கியுள்ள சிவந்ததலையினையுடைய அன்நிற்‌ பறவையின்‌ நாவில்‌ 
எழுந்த ஒலியால்‌ தன்‌ வலிமை குறைதலால்‌ (தன்‌ கருத்தை முற்று 
விக்க முடியாமல்‌) நடுங்குவாளானாள்‌. 


கு :-மலர்கள்‌ மன்மதன்‌ கணையாய்‌ வந்து தன்னை வருத்துத 
லால்‌ அவற்றை அடியோடு அழித்தலான்றித்‌ தன்னை மீண்டும்‌ 
வருத்தாதிரா என்னும்‌ கருத்தினால்‌, காவெலாம்‌ ஒடிப்பேன்‌ என்று 
கருதி வெகுள்வாளாயினள்‌ ; ஆயின்‌, அச்சோலையிலுள்ள ஒரு பனை 
மரத்தில்‌ சேவலோடு தங்கி மகிழ்ச்சியால்‌ கூவுகின்ற அன்‌ றிலின்‌ 
குரல்‌ அவள்‌ காமநோயை மிகுதிப்‌ படுத்தினமையால்‌ வலியிழந்து 
முன்‌ நினைந்தாங்குச்‌ செய்யாது நடுங்குபவளானாள்‌. கூடியுள்ள 
மகிழ்ச்சியால்‌ கூவும்‌ அன்றிலின்‌ குரல்‌, கூடாது வருந்தும்‌ சூர்ப்ப 
.ணகையின்‌ உள்ளத்திற்கு வேதனை தந்தது என்க. மன்மதன்‌ கணை 
யாய்‌ வருத்துதல்பற்றி மலரை அழிப்பது மட்டும்‌ இன்றி, அது 
தோன்றும்‌ காவையும்‌ அழிக்க - பூமியுள்‌ இருக்கும்‌ காவெலாம்‌ 
அழிக்கத்‌ துணிந்தவள்‌ தன்னருகிலுள்ள பனைமரத்தில்‌ வாழும்‌ 
அன்‌ றிற்பறவையின்‌ குரலுக்கு ஆற்றும்‌ வலியில்லாது நடுங்குவா 
னாள்‌. செய்வதாகச்‌ சிந்தை [செல்லுமளவு, யாக்கையால்‌ தினைத்‌ 


சூர்ப்பணகைப்‌ படலம்‌ 333 


துணையும்‌ ஆவதில்லை என்ற உண்மையைச்‌ சூர்ப்பணகையின்‌ 
திறத்துக்‌ காணலாம்‌. *நெருப்பினன்ன செந்தலை அன்றில்‌ ' 
(குறுந்‌-160) என அன்றிலின்‌ தலை சிவப்பு என்பதை முன்னோரும்‌ 
மொழிந்திருத்தல்‌ காணலாம்‌. இப்பறவை இணைபிரியாது வாழும்‌ 
இயல்பினது; ஒன்றை ஒன்று பிரிந்தால்‌ மும்முறையழைத்துப்‌ 
பார்த்தும்‌ வாரா தொழியின்‌ உயிர்விடும்‌ இயல்பினது என்பர்‌. 
நாவில்‌ எழுப்பும்‌ ஒலியால்‌ என்பார்‌, ஆகுபெயரால்‌ நாவினால்‌ 
என்றார்‌. அன்றிலின்‌ மெல்லிய நாவிற்கே மெலியும்‌ தன்னியல்பை 
யறியாது, *பூமியுள்‌ காவெலாம்‌ ஒடிப்பென்‌ ' என்பன போன்ற: 
எண்பது கோடி எண்ணங்களை எண்ணினாள்‌ என அவள்‌ பேதை 
மையை விளக்கியவாறு, எஞ்சுதல்‌ - குறைதல்‌, நடுக்கம்‌ வலி 
குறைந்ததாலாயது. (76) 


2905. அணைவி றிங்களை நுங்க வராவினைக்‌ 
கொணர்வெ னோடி யெனக்கொதித்‌ துன்னுவாள்‌- 
பணையின்‌ மென்முலை மேற்பனி மாருதம்‌ 
புணர வாருயிர்‌ வெந்து புழுங்குமால்‌. 


* அணைவு இல்‌ திங்களை நுங்க அராவினைக்‌. 
கொணர்வென்‌, ஓடி' எனக்‌ கொதித்து உன்னுவாள்‌.. 
பணை இன்‌ மென்‌ முலை மேல்‌ பனி மாருதம்‌ 
புணர, ஆர்‌ உயிர்‌ வெந்து புழுங்குவாள்‌. 


பொ :--தன்னால்‌ பற்றப்படுமாறு . தானுள்ள * தரையில்‌ அணை த: 
லின்றி விண்ணில்‌ திரியும்‌, சந்திரனை விழுங்குதற்கு இராகு 
வென்னும்‌ பாம்பினை ஓடிப்போய்க்‌ கொணர்வேன்‌ " என்று மனம்‌ 
கொதித்து நினைக்கின்ற சூர்ப்பணகை, பின்னர்‌, பெருத்த இனிய 
மெல்லிய நகிலின்மேல்‌ குளிர்ந்த காற்று வந்து பொருந்துதலால்‌ 
அரிய உயிர்‌ வேக உடல்‌ புழுங்குவாளானாள்‌. 


கு :-அணைதலாவது, தான்‌ உள்ள இடத்தில்‌ அணுகுதல்‌. 
திங்கள்‌, தானுள்ள இடத்தில்‌ அணுகாமையால்‌ அதனைத்‌ தான்‌ 
விழுங்க இயலாமை கருதி, அதனை விழுங்கும்‌ இயல்புடைய பாம்பைக்‌ 
கொணர நினைத்தாள்‌ சூர்ப்பணகை. திங்கள்‌ கூடினார்பால்‌ நிழலாய்க்‌ 
கூடார்பால்‌ வெய்யதாய்‌ இருத்தல்‌ பற்றி அதன்‌ வெம்மைபொருது 
கொதிப்படைந்து இம்முடிவிற்கு வந்தாள்‌ என்பார்‌, * கொதித்‌ 
துன்னுவாள்‌ ” என்றார்‌. தனக்கு உதவி செய்யாது திங்களிலுள்ள 
முயலை வெகுண்ட தலைவி ஒருத்தி, “ திங்களுள்‌ தோன்றியிருந்த 
குறுமுயால்‌, எங்கே ளிதனகத்‌ துள்வழிக்‌ காட்டிமோ, காட்டீயா 


994 ஆரணிய காண்டம்‌ 


யாயின்‌ கதநாய்‌ கொளுவுவேன்‌, வேட்டுவ ருள்வழிச்‌ செப்புவேன்‌ 
ஆட்டி, மதியொடு பாம்பு மடுப்பேன்‌ மதிதிரிந்த, என்னல்லல்‌ 
தீரா யெனின்‌ " (கலி-144-18-23) என இவ்வாறே மதியொடு பாம்பு 
மடுத்தலைக்‌ கூறி அச்சுறுத்தியுள்ளமை இங்கு நினைதல்‌ தகும்‌. 
கிரகணகாலத்தில்‌ சந்திரனை இராகு என்னும்‌ பாம்பு விழுங்குவ 
தாகக்கொள்வது நம்நாட்டு மரபு. சேய்மையிலுள்ள சத்திரனுக்குத்‌ 
தான்‌ திங்கு செய்ய இயலாமை எண்ணி அதன்‌ பகையாகிய இராகு 
வென்னும்‌ பாம்பைக்‌ கொணர்ந்து விழுங்கச்‌. செய்யலாம்‌ எனச்‌ 
சூர்ப்பணகை தான்படும்‌ துன்பத்தால்‌ நினைத்தாளே அன்றி, 
அப்பாம்பைக்‌ கொணர்தலும்‌ எளிதன்று என்பதை மயக்கத்தால்‌ 
அவள்‌ உணர்ந்திலள்‌. திங்களின்‌ வெம்மையினும்‌ பனிமாருதத்தின்‌ 
வெம்மை மிக்கது என்பதுணர்த்த “ஆருயிர்‌ வெந்து புழுங்குதல்‌ ' 
கூறினார்‌. பணை - பெருமை; * பணையே பிழைத்தல்‌ பெருப்பு மாகும்‌ ' 
(தொல்‌-சொல்‌.-999) என்பது காண்க. டனிமாருதம்‌ - குளிர்ந்த 
காற்று; தென்றல்‌. மாருதம்‌ புணர்தலாவது, மெல்லியதாய்‌ வந்து 
வீசுதல்‌. வெந்து என்பதைச்‌ செயவெனெச்சமாக்குக. சினைவினை 
முதலொடுஞ்‌ செறிந்ததாகக்‌ கொள்ளினுமாம்‌. *அணைவு இல்‌ 
திங்கள்‌ *£ என்பதற்கு இராமன்‌ வந்து தன்னை அணைதற்குக்‌ 
காரணமாய்‌ அவனைக்‌ காய்தல்‌ இல்லாத திங்கள்‌ என இசையெச்ச 
மாய்‌ வேண்டும்‌ சொற்களை வருவித்துக்‌ கூறலுமாம்‌. உன்னு 
வாள்‌, பெயர்‌. (7) 


2906. கைக ளாற்றன்‌ கதிரிளங்‌ கொங்கைமே 
லைய தண்பனி யள்ளின ளப்பினண்‌ 
மொய்கொ டீயிடை வெந்து முருங்கிய 
வெய்ய பாறையில்‌ வெண்ணெய்‌ நிகர்க்குமால்‌. 


கைகளால்‌, தன்‌ கதிர்‌ இளங்‌ கொங்கை மேல்‌ 
ஐய தண்‌ பனி அள்ளினள்‌ அப்பினாள்‌ ; 

மொய்‌ கொள்‌ தீயிடை வெந்து முருங்கிய 
வெய்ய பாறையில்‌ வெண்ணெய்‌ நிகர்க்கும்‌ ஆல்‌. 


பொ :-—(பனிமாருதத்தால்‌ வெந்து புழுங்கிய) தன்‌ ஒளிவாய்ந்த 
'இள முலைமேல்‌, வியக்கத்தக்க குளிர்ந்த பனிக்கட்டிகளைக்‌ கைகளால்‌ 
அள்ளி அப்பினாள்‌ ; அப்பிய அப்பனிக்கட்டி, நெருங்கிய நெருப்புக்‌ 
கிடையில்‌ வெந்து தீய்ந்துபோன வெப்பமுள்ள பாறையில்‌ வைத்த 
வெண்ணெய்போல்‌ வெதும்பி உருகும்‌. 


சூர்ப்பணகைப்‌ படலம்‌ 335 


கு :—தலைக்கொதிப்பிற்குப்‌ பனிக்கட்டியை வைத்தல்‌ மருத்துவ 
முறையில்‌ இன்றுங்‌ காணலாம்‌. கொங்கையில்‌ பனிமாருதம்‌ பட்ட 
வுடன்‌ காமம்‌ மிகுதிப்பட்டுத்‌ தோன்றிய வெப்பத்திற்குப்‌ பனிக்‌ 
கட்டியை வைத்தால்‌ தணியும்‌ என்று சூர்ப்பணகை அதைச்‌ 
செய்தாள்‌; ஆயின்‌ அதற்கு மாறாக அக்கொங்கையின்‌ வெப்பம்‌ 
குளிர்ச்சி மிக்க பனிக்கட்டியையும்‌ வெதுப்பி உருக்கியது என அவள்‌ 
காம மிகுதியை உணர்த்தியவாறு. காமத்தீயால்‌ வெதும்புகின்ற 
கொங்கைக்கு, மொய்கொள்‌ தீயிடை வெந்து முருங்கிய வெய்ய 
பாறையும்‌, அதில்‌ அப்பிய பனிக்கட்டி வெதும்பி உருகியதற்கு 
வெய்யபாறையில்‌ வைத்த வெண்ணை உருகினமையும்‌ உவமைகளாம்‌, 
வெய்ய பாறையில்‌ வெண்ணெயை வைத்தால்‌ மீண்டும்‌ எடுக்க முடி 
யாதபடி உருகிவிடும்‌ என்பதை: “ஞாயிறு காயும்‌ வெவ்வறை 
மருங்கில்‌......... வெண்ணெய்‌ உணங்கல்‌ போலப்‌ பரந்தன்று'* 
(குறுந்‌-58) என வெள்ளிவீதியார்‌ கூறியுள்ளமையாலும்‌ அறிய 
லாம்‌. மொய்‌ - நெருக்கம்‌; வலிமையுமாம்‌. முருங்குதல்‌ - தீய்ந்து 
போதல்‌. ஐ.- வியப்பு. வியக்கத்தக்கவாறு மிகக்‌ குளிர்ந்த பனி 
என்க. பனிக்கட்டியும்‌ வெண்ணெயும்‌ குளிர்ச்சியானும்‌ நிறத்தி 
னானும்‌ வெப்பம்‌ தாக்கியவழி உருகுதலானும்‌ ஒப்புமையுடையன 
வாதல்‌ காணலாம்‌. பனிமாருதத்தால்‌ குளிர்ச்சியடைதற்கு மாறாகக்‌ 
கொதிப்படைந்த கொங்கைகள்‌ பனிக்கட்டியால்‌ குளிர்ச்சியடையும்‌ 
என அவள்‌ எண்ணியது அவள்‌ காமமயக்கத்தால்‌ நிகழ்ந்ததேயாம்‌. 
(78) 


2907. அளிக்கு மெய்யுயிர்‌ காந்தழ லஞ்சினள்‌ 
குளிக்கு நீருங்‌ கொதித்தெழக்‌ கூசுமால்‌ 
விளிக்கும்‌ வேலையை வெங்க ணநங்கனை 
யொளிக்க லாமிடம்‌ யாதென வுன்னுமால்‌ 


அளிக்கும்‌ மெய்‌, உயிர்‌, காந்து அழல்‌ அஞ்சினள்‌, 
குளிக்கும்‌ நீரும்‌ கொதித்து எழக்‌ கூசுமால்‌ ; 
விளிக்கும்‌ வேலையை, வெங்கண்‌ அநங்கனை, 
ஒளிக்ஃல்‌ ஆம்‌ இடம்‌ யாது ? என, உன்னுமால்‌. 


பொ :-—அன்போடு காப்பாற்றவேண்டிய தன்‌ உடம்பையும்‌ 
உயிரையும்‌ எரிக்கின்ற காமநெறப்புக்கு அஞ்சினவளாய்‌, அது 
தணியத்‌ தான்‌ குளிக்கின்ற கடல்‌ நீரும்‌ கொதித்துப்‌ பொங்கி எழ 
நாணுவாளாயினாள்‌ ; தன்னோப்‌ மிகுமாறு பேரொலியுடன்‌ 
இரைக்கும்‌ கடலுக்கும்‌ அம்பெய்யும்‌ கொடிய மன்மதனுக்கும்‌ இலக்‌ 
காகாமல்‌ ஒளித்துக்கொள்ளத்தக்க இடம்‌ இனி யாதுளது ? என்று 
சிந்திக்கலானான்‌. 


336 ஆரணிய காண்டம்‌ 


கு:--மெய்யுயிர்‌, உம்மைத்தொகை; உடம்பையும்‌ உயிரையும்‌: 
என்க. காந்துதல்‌ - கொளுத்துதல்‌. அழல்‌ என்றது காமமாகிய 
நெருப்பை. அழலுக்கு நீரில்‌ குளித்தது, * தீ முரணிய நீரும்‌ ” 
(புறநா-2) என்றாங்கு நெருப்புக்கு மாறுபட்ட குணத்ததாய்‌ அதனை 
அவிக்கும்‌ இயல்புடைமை கருதி. நெருப்பைத்‌ தணிக்கவேண்டிய 
நீரே தன்‌ காமத்தீயின்‌ வெப்பத்தால்‌ கொதித்து எழுதலால்‌ சூர்ப்‌' 
பணகை கூசியதோடு கடலின்‌ ஓசைக்கும்‌ மன்மதன்‌ அம்பிற்கும்‌ 
இலக்கு ஆகாமல்‌ ஒளிக்கத்தக்க இடந்தான்‌ இனி யாதுளது ? என்று: 
வருந்திச்‌ சிந்திக்கலாயினாள்‌ என்க. இதனால்‌ * காமம்‌ தீயினும்‌ 
அஞ்சப்படும்‌ ' என்பதைக்‌ காட்டியவாறு. “ஓஒ கடலே, ஊர்தலைக்‌. 
கொண்டு கனலுங்‌ கடுந்தீயுள்‌, நீர்‌ பெய்தக்‌ காலே சினந்தணியும்‌ 
மற்றிஃதோ, ஈரமில்‌ கேள்வனுநீஇய காமத்தீ, நீருட்புகினுஞ்‌ சுடும்‌!” 
(கலி. 144: 59-02) “ நீருட்குளிப்பினுங்‌ காமஞ்சுடுமே குன்றேறி 
ஒளிப்பினும்‌ காமஞ்சுடும்‌ ” (நாலடி. 90) என்பன இங்கு ஒப்பு: 
நோக்கத்தகும்‌. நீருட்குளித்தும்‌ உய்ய இயலாமை யறிந்த சூர்ப்ப 
ணகை, குன்றேறியேனும்‌ ஒளிக்கலாமா என்ற கருத்தோடு “ ஒளிக்க. 
லாமிடம்‌ யாதென வுன்னுவாள்‌ ' ஆயினள்‌ எனலும்‌ ஆம்‌. சூர்ப்ப: 
ணகை தான்‌ நீருட்குளித்துக்கண்ட அநுபவத்தைக்‌ கடலுக்குச்‌: 
சொல்லவேண்டும்‌ என்று கருதினவளாய்‌, *ஓஒ கடலே" என 
வேலையை விளித்தவள்‌, பின்‌ அதனோடு கூறிப்‌ பயன்‌ என்‌ என 
அதை விடுத்து அ நங்கனுக்கு ஒளிக்கும்‌ இடம்‌ யாதேனும்‌ உண்டோ 
எனச்‌ சிந்திக்கலாயினள்‌ எனக்‌ கூறலுமாம்‌. இதனால்‌ அவள்‌ மனத்‌: 
தடுமாற்றமும்‌ புலனாகும்‌. கூசுதல்‌ - நாணுதல்‌; தன்‌ காம மிகுதி 
யைப்‌ புலப்படுத்துதலின்‌ நாணுவாளாயினள்‌. அனங்கனுக்கு என 
வேற்றுமை மயக்கமாக்குக. ஆல்‌ இரண்டும்‌ அசை. (79) 


2908. வந்து கார்மழை தோன்றினு மாமணிக்‌ 
கந்து காணினுங்‌ கைத்தலங்‌ கூப்புமா 
லிந்து காந்தத்தி னீர நெடுங்கலும்‌ 
வெந்து காந்த வெதுப்புறு மேனியாள்‌. 


வந்து கார்‌ மழை தோன்நினும்‌, மா மணிக்‌ 
கந்து காணினும்‌, கைத்தலம்‌ கூப்புமால்‌ ; 
இந்துகாத்தத்தின்‌ ஈர நெடுங்கலும்‌ 
வெந்து காந்த, வெதுப்புறு மேனியாள்‌. 
பொ :--சந்திரகாந்தம்‌ என்கின்ற குளிர்ச்சியுடைய நெடிய 
கல்லும்‌ வெந்து காந்துமாறு வெதுப்புகின்ற மேனியையுடையவ 
ளாகிய சூர்ப்பணகை, தன்முன்‌ வந்து கரியமேகம்‌ தோன்‌ நினாலும்‌ 


சூர்ப்பணகைப்‌ படலம்‌ n 921 


நீலமணியால்‌ ஆய தூணை எதிரில்‌ கண்டாலும்‌ அவற்றை இராமன்‌ 
வடிவாகவே மதித்துத்‌ தன்‌ கைகளைக்‌ குவித்து வணங்குவாள்‌. 


கு:--கார்மழையும்‌ நீலமணித்தூணும்‌ இராமன்‌ நிறத்தோடு ஓப்‌ 
புமையுடையவாகலின்‌ அவற்றைக்‌ கண்டவழி இராமனே தனக்கு 
அருள்செய வந்ததாக எண்ணிக்‌ கைகுவிப்பாளாயினள்‌. * நன்று 
பெய்யும்‌ மழைகாணில்‌ நாரணன்‌ வந்தானென்று ஆலும்‌ '' (திருவாய்‌ 
மொழி-4; 4; 4.) “கரும்பெரு மேகங்கள்‌ காணில்‌ கண்ணனென்‌ 
றேறப்‌ பறக்கும்‌ ” (திருவாய்மொழி-4; 4; 9.) என்பன இங்கு ஒப்பு 
தோக்கத்தகும்‌. * ஒப்புவழி உவத்தல்‌ ? என்ற மெய்ப்பாடு (தொல்‌- 
மெய்ப்பாடு-22) இதில்‌ அமைந்துள்ளமை காணலாம்‌. மாமணிக்‌ 
கந்து - நீலமணியாலாகிய தூண்‌. இந்துகாந்தம்‌-சந்திரகாந்தக்கல்‌. 
சந்திரகாந்தமாகிய ஈர நெடுங்கல்‌ என்க. அத்தும்‌ இன்னும்‌ தவிர்‌ 
வழிச்சாரியை. சந்திரனைக்‌ கண்டு நீரைச்‌ சொரியும்‌ இயல்‌ 
புடையது சந்திரகாந்தக்கல்‌. நீரைச்‌ சொரியும்‌ கல்லும்‌ வெந்து 
காந்துமாறு வெதும்பும்‌ மேனி எனவே அவள்‌ காமவெப்பத்தின்‌ 
மிகுதி புலனாகும்‌. சூர்ப்பணகை தன்‌ உடம்பின்‌ வெம்மை நீங்கும்‌ 
என்ற எண்ணத்தால்‌ நீண்ட சந்திரகாந்தக்கல்லில்‌ படுத்தாளாக, 
அக்‌ கல்லும்‌ இவளுடம்பால்‌ வெதும்பியது என்பது கருத்து. (80) 


2909. வாம மாமதி யும்பனி வாடையுங்‌ 
காம னுந்தனைக்‌ கண்டுண ராவகை 
நாம வாளெயிற்‌ றோர்கத நாகம்வாழ்‌ 
சேம மால்வரை யின்முழை சேருமால்‌. 


வாம மா மதியும்‌ பனி வாடையும்‌ 
காமனும்‌ தனைக்‌ கண்டு உணராவகை 
நாம வாள்‌ எயிற்று ஓர்‌ கத நாகம்‌ வாழ்‌ 
சேம மால்‌ வரையின்‌ முழை சேருமால்‌. 


பொ :--அழகிய பெரிய நிறைமதியும்‌, குளிர்ச்சிமிக்க வாடைக்‌ 
காற்றும்‌, மன்மதனும்‌, தன்னைக்‌ கண்டு உணர்ந்துகொள்ளாதபடி, 
அச்சம்‌ தரத்தக்க கூரிய பற்களையுடைய ஒரு சினம்மிக்க நாகப்பாம்பு 
வாழ்கின்ற பாதுகாப்பான பெரிய மலைக்குகையை அடைவா 
ளாயினாள்‌. 

கு:--வாமம்‌ - அழகு. நிறைமதி என்பது புலப்பட “மாமதி” 
என்றார்‌. வாடை என்றது, காற்று என்னும்‌ பொதுப்‌ பொருளில்‌ 
வந்துளது. வாள்‌ - கூர்மை. சேமம்‌ - பாதுகாப்பு. நாகம்‌ வாழ்‌ 


338 } ஆரணிய காண்டம்‌ 


முழையில்‌ சூர்ப்பணகை நுழையக்‌ காரணம்‌ என்னை எனின்‌ ₹ 
கதநாகம்‌ தன்னை விழுங்கிவிடும்‌ என மாமதி அஞ்சி அங்கு வாராது ; 
நாகம்‌ தன்னை உணவாகக்கொள்ளும்‌ என்று அஞ்சி காற்றும்‌ அங்கு 
நுழையாது; பாம்பு சிவபிரானின்‌ அணிகலமாதலின்‌ அப்பாம்பு 
உள்ள இடத்தில்‌ சிவபிரானும்‌ இருக்கக்கூடும்‌ என்று அஞ்சி மன்‌ 
மதனும்‌ அங்கு நெருங்கமாட்டான்‌ என்ற கருத்தாலாகும்‌. இனி, 
மலைக்குகையில்‌ மதியின்‌ நிலவு வீசாது என்றும்‌ காற்று நுழையாது 
என்றும்‌ அவ்விருட்‌ குகையில்‌ தான்‌ இருப்பதை மன்மதன்‌ கரண 
இயலாது என்றும்‌ கருதி வரையின்‌ முழையில்‌ சேர்ந்தாள்‌ எனலும்‌ 
ஆம்‌. (81) 


2910. அன்ன காலை யழன்மிகுத்‌ தேறலு 
முன்னின்‌ மும்மடி யாய்முலை வெந்துக 
வின்ன வாசெய்வ தென்றறி யாதிளம்‌ 
பொன்னின்‌ வார்தளி ரிற்புரண்‌ டாளரோ. 


அன்ன காலை அழல்‌ மிகுத்து ஏறலும்‌ 
முன்னின்‌ மும்மடியாய்‌ முலை வெந்து உக, 
இன்னவா செய்வது என்று அறியாது இளம்‌ 
பொன்னின்‌ வார்‌ தளிரில்‌ புரண்டாள்‌ அரோ. 


பொ :--அவள்‌ அவ்வாறு மலைக்குகையுள்‌ புக்கு ஒளித்தபோது, 
காமவெப்பம்‌ மிக்கு வளர்ச்சியடைதலும்‌, அவள்‌ கொங்கை, முன்னை 
யினும்‌ மும்மடங்காக வெதும்பி அனலைச்‌ சொரியாநிற்க, அவ்வெப்‌ 
பந்தீர இன்னவாறு செய்வது என்று அறியாதவளாய்ப்‌ பொன்‌ 
போன்ற நிறமுடைய நீண்ட இளந்‌ தளிர்களைப்‌ பரப்பி அதில்‌ 
புரண்டாள்‌. 

கு :—அழல்‌ என்றது காம அனலை ; அது மிகுத்து ஏறியவழி 
உடம்பில்‌ மென்மைமிக்க உறுப்பாகிய நகில்கள்‌ வெதும்பி அனலைக்‌ 
கக்கின என்க. வெண்ணிலவில்‌ தண்ணிய தென்றலால்‌ வெளி 
யிடத்தில்‌ வெதும்பியதைக்‌ காட்டிலும்‌ மலைக்குகையில்‌ ஒளித்தபோது 
மூன்று மடங்கு அதிகமாக முலை வெந்துக்கது என்றது, “குன்றேறி, 
ஒளிப்பினுங்‌ காமஞ்சுடும்‌ ' (நாலடியார்‌-90) என்பதை நிறுவியவாறு. 
நிலவுக்கும்‌ தென்றலுக்கும்‌ மன்மதனுக்கும்‌ அஞ்சி மலைக்குகையில்‌ 
ஒளித்தபின்னும்‌ வெப்பம்‌ மிகுத்ததாகக்‌ கூறியது அவ்வெப்பம்‌ புறத்‌ 
திலிருந்து வரவில்லை ; அகத்திலிருந்தே அழற்றுகின்றது என்‌ 
பதைப்‌ புலப்படுத்தியவாறு. தளிர்‌, நிறத்தால்‌ பொன்னை 
யொத்தது. தளிரின்‌ மென்மையாலும்‌ தண்மையாலும்‌ தன்வெம்மை 
நீங்குமென்று அத்தளிரைப்‌ பரப்பிப்‌ புரண்டாள்‌ என்க. (82) 


சூர்ப்பணகைப்‌ படலம்‌ 939 


2911. வீரன்‌ மேனி வெளிப்பட வெய்யவள்‌ 
கார்கொண் மேனியைக்‌ கண்டன ளாமெனச்‌ 
சோரும்‌ வெள்குந்‌ துணுக்கெனு மவ்வுருப்‌ 
பேருங்‌ கால்வெம்‌ பிணியிடைப்‌ பேருமால்‌. 


வீரன்‌ மேனி வெளிப்பட, வெய்யவள்‌, 

கார்‌ கொள்‌ மேனியைக்‌ கண்டனளாம்‌ எனச்‌ 
சோரும்‌ ; வெள்கும்‌ ; துணுக்கெனும்‌; அவ்வுருப்‌ 
பேருங்கால்‌, வெம்‌ பிணியிடைப்‌ பேரும்‌ ஆல்‌, 


பொ :--இராமன்‌ மேனி (உருவெளித்தோற்றமாய்‌) வெளிப்‌ 
யட்டுக்‌ கண்ணுக்குத்தோன்ற அதில்‌ விருப்பமுடைய சூர்ப்பணகை, 
கருமுகிலின்‌ தன்மையைக்கொண்ட அவன்‌ உண்மையான மேனியை 
நேரில்கண்டவளைப்போலத்‌ தளர்வாள்‌ ; பின்னர்‌ நாணி நிற்பாள்‌ ; 
யின்‌ திடுக்கிடுவாள்‌; அந்த உருவம்‌ மறையும்பொழுது மீண்டும்‌ 
காமதோயின்வாய்‌ வீழ்வாள்‌. 


கு :--வெய்யவள்‌ - காமவிருப்பமுள்ளவள்‌. விருப்பத்தால்‌ நீடு 
நினைக்கும்‌ உருவம்‌ கண்ணெதிரே தோன்றுவது இயல்பு; இதை 
உருவெளித்தோற்றம்‌ என்பர்‌. கண்டனளாமென என்றது; 
உண்மையாகக்‌ கண்டவள்போல என்றவாறு. நீலமேக வண்ண 
னைக்கண்டும்‌ தழுவப்பெறாமையால்‌ சோர்வும்‌, வெறுத்துச்‌ சென்ற 
வன்பால்‌ விரும்பி நிற்கின்றோமே என்பதால்‌ நாணமும்‌, கொழுத 
னாகத்தக்க அவனுக்குரிய மரியாதை செய்யத்‌ தவறிவீட்டோமே என்‌ 
பதால்‌ துணுக்கமும்‌ சூர்ப்பணகையின்பால்‌ தோன்றின. அவ்வுருப்‌ 
பேர்தலாவது, மறைதல்‌. பிணியிடைப்‌ பேர்தலாவது, மீண்டும்‌ 
முன்போலவே காமநோயால்‌ வருந்துதல்‌. இதனால்‌ உருவெளித்‌ 
தோற்றத்தைக்‌ கண்ட அச்சிறிது போழ்து அப்பிணியை நீங்கி 
யிருறதாள்‌ என்பது பெறப்படும்‌. இனி, துணுக்கெனு மவ்வுரு 
என்று இயைத்துத்‌ துடும்‌ எனத்‌ தோன்றிய அந்த உரு எனப்‌ 
பொருள்கொள்ளினுமாம்‌. (89) 


2912. ஆகக்‌ கொங்கையி னையனென்‌ நஞ்சன 
மேகத்‌ தைத்தழு வும்மவை வெந்தன 
போகக்‌ கண்டு புலம்புமப்‌ புன்மையாண்‌ 
மோகத்‌ துக்கொர்‌ முடிவுமுண்‌ டாங்கொலேர, 


340 ஆரணிய காண்டம்‌ 


ஆகக்‌ கொங்கையின்‌, ஐயன்‌ என்று, அஞ்சன 
மேகத்தைத்‌ தழுவும்‌; அவை வெந்தன 
போகக்‌ கண்டு புலம்பும்‌; அப்புன்மையாள்‌ 
மோகத்துக்கு ஒர்‌ முடிவும்‌ உண்டாங்கொலோ ? 


பொ:--கரியமேகத்தைக்‌ கண்டு இராமபிரான்‌ என்று கருதித்‌ 
தன்‌ மார்பில்‌ அமைந்த நகில்களில்‌ பொருந்துமாறு அதைத்‌ தழுவு 
வாள்‌; அவளால்‌ தழுவப்‌ பெற்ற மேகங்கள்‌, அவள்‌ நகில்களின்‌ 
வெப்பத்தால்‌ வெந்து அழியக்‌ கண்டு,(இராமனுக்குத்‌ தீங்குநேர்ந்து 
விட்டதே யென்று கருதிப்‌) புலம்புவாள்‌ ; அந்த இழிகுணமுடைய: 
சூர்ப்பணகையின்‌ மோகத்திற்கு ஒரு முடிவும்‌ உண்டாகுமோ ? 


கு:நிற ஒப்புமையால்‌ அஞ்சனமேகத்தை இராமன்‌ என 
எண்ணித்‌ தழுவினாள்‌. அஞ்சனம்‌ -மை; கருமை. கொங்கையின்‌ 
ஆகத்தழுவும்‌ என இயைத்துக்‌ கொங்கையின்‌ கண்‌ படும்படி 
தழுவும்‌ எனப்‌ பொருள்‌ கூறலுமாம்‌. மேகம்‌ அவள்‌ 
வெப்பத்தால்‌ வெந்தழியக்‌ கண்டவள்‌ இராமனுக்குத்‌ தீங்கு நேர்ந்த. 
தாக எண்ணினாளாதலின்‌ புலம்பலானாள்‌. புன்மையாள்‌ - இழி 
குணமுடையவள்‌. இந்நிகழ்ச்சிகள்‌ யாவும்‌ உயர்ந்தோர்பால்‌: 
தோன்றாது, இழிகுணமுடையவர்பால்‌ தோன்றும்‌ பொருந்தாக்‌ 
காம நிகழ்ச்சிகளே என்பார்‌, * அப்புன்மையாள்‌ மோகத்துக்கொர்‌ 
முடிவு முண்டாங்கொலோ ?' என்றார்‌. மோகம்‌ என்றது மிக்க: 
காமத்து மிடலை. நீர்கொண்ட மேகமும்‌ வெந்து போகத்தக்க காம: 
வெப்பம்‌ சூர்ப்பண கையின்‌ உடம்பிலிருந்தது என்பது இதனால்‌ புலப்‌ 
படுத்தியவாறு. மோகத்தால்‌ அவள்‌ செய்யும்‌ செயலுக்கு முடி 
வில்லை என்றது, அச்செயல்கள்‌ பல; அவற்றை முழுதும்‌ ஒழியாமற்‌: 
கூறஇயலாது என்பதைத்‌ தெரிவித்தவாறு. மோகத்தால்‌ நிகழுஞ்‌ 
செயலை மோகம்‌ என்றார்‌. சூர்ப்பணகையின்‌ மோகத்தால்‌ நிகழ்ந்த 
செயலைச்‌ சொல்லி முடித்து, அவள்‌ காமமிக்க கழிபடர்‌ கிளவிகளைச்‌ 
சொல்லத்‌ தொடங்குகின்றாராதலின்‌ இங்ஙனம்‌ கூறினார்‌. (84). 


கவிக்கூற்று 
2913. ஊழி வெங்கன லுற்றன ளொத்துமவ்‌ 
வேழை யாவி யிறந்தில ளென்பரா 
லாழி யானை யடைந்தனள்‌ பின்னையும்‌ 
வாழ லாமெனு மாசை மருந்தினே. 


சூர்ப்பணகைப்‌ படலம்‌ 341 


* ஊழி வெம்‌ கனல்‌ உற்றனள்‌ ஒத்தும்‌, அவ்‌ 
ஏழை ஆவி இறந்திலள்‌ * என்பர்‌ ஆல்‌; 

* ஆழியானை அடைந்தனள்‌ பின்னையும்‌ 
வாழலாம்‌ எனும்‌ ஆசை மருந்தினே.” 


பொ :--ஊழி இறுதியில்‌ உலகையழிக்கத்‌ தோன்றும்‌ கொடிய 
பெரிய தீயில்‌ அகப்பட்டவளைப்‌ போன்று, காமநோயால்‌ வருந்தின 
யினும்‌, கடல்போன்ற நிறமுடைய இராமனைக்‌ கொழுநனாக 
அடைந்து பின்னும்‌ வாழலாம்‌ என்கின்ற ஆசையாகிய மருந்தினால்‌, 
அறிவற்ற அச்சூர்ப்பபணகை உயிர்‌ நீங்காதிருந்தாள்‌. 


கு :-இறப்பதற்குரிய நோயுற்றும்‌ இறவாதிருந்தமைக்குக்‌ 
காரணம்‌ கூறியவாறு. ஒழுக்கத்திற்‌ சிறந்த இராமன்‌, தன்னை 
மணத்தலும்‌ கூடும்‌ என்று எண்ணுகின்ற அறியாமையுடைய 
ளாதலின்‌, சூர்ப்பணகையை “ஏழை? என்ற சொல்லால்‌ 
குறித்தார்‌. ஏழை - அறிவில்லாதவள்‌. ஆல்‌ அசைநிலை. ஆழி - 
கடல்‌. இராமன்‌ கடல்‌ போன்ற நிறமுடையவனாதலின்‌ ஆழியான்‌ 
எனப்பட்டான்‌ ! அருளாகிய கடலையுடையவன்‌ அல்லது அறமாகிய 
கடலையுடையவன்‌ எனலுமாம்‌. இனி முன்னைய நிலையை நினைந்து 
சக்கரப்படையுடையவன்‌ என்றலும்‌ ஒன்று. அடைந்தனளாய்‌ 
வாழலாம்‌ என முற்றெச்சமாக்கி முடிக்க. ஆசையாகிய மருந்து என 
உருவகமாக்குக. * வாழலாம்‌ எனும்‌ ஆசை மருந்தின்‌ அவ்வேழை 
ஆவி இறந்திலள்‌ * என இயையும்‌. (85) 


சூர்ப்பணகையின்‌ காமமிக்க கழிபடர்கிளவி 2914-2916 


2914. வஞ்ச னைக்கொடு மாயை வளர்க்குமெ 
னெஞ்சு புக்கென தாவத்தை நீக்கெனு 
மஞ்ச னக்கிரி யேயரு ளாயெனு 
நஞ்சு நக்கினள்‌ போல நடுங்குவாள்‌. 


* வஞ்சனைக்‌ கொடு மாயை வளர்க்கும்‌ என்‌ 
நெஞ்சு புக்கென தாவத்தை நீக்கு எனும்‌ ; 
* அஞ்சனக்‌ கிரியே! அருளாய்‌” எனும்‌; 
நஞ்சு நக்கினள்‌ போல நடுங்குவாள்‌. 


பொ :-நஞ்சினை யுண்டவளைப்போல விரகதாபத்தால்‌ நடுங்கு 
கின்‌ றவளாகிய சூர்ப்பணகை, * வஞ்சனைக்கு இடமான கொடிய 
மாயைகளை வளர்க்கவல்ல எனது நெஞ்சில்‌ புகுந்ததுபோலவே 


942 ஆரணிய காண்டம்‌ 


என்‌ விரகதாபத்தையும்‌ நீக்குவாயாக என்பாள்‌, மைம்மலை போன்‌ 
றவனே ! அருள்‌ செய்வாயாக என வேண்டுவாள்‌. 


கு:--விரகதாபத்தால்‌ சூர்ப்பணகை நடுங்கியது நஞ்சுண்ட 
வழித்தோன்றும்‌ நடுக்கம்‌ போன்றது என்பது கருத்து. இது தற்‌: 
குறிப்பேற்றம்‌, * நஞ்சினை நுகரென நடுங்குவாரினும்‌ அஞ்சினன்‌ * 
(23843) என்றார்‌ முன்னும்‌. வஞ்சனைமிக்க கொடிய மாயை 
யைச்‌ செய்பவள்‌ என்று எனக்கு இரங்காமல்‌ இருக்கின்றான்‌ 
போலும்‌ என்ற எண்ணத்தால்‌, (மாயை வளர்க்கும்‌ என்‌ நெஞ்சு 
புக்கென தாவத்தை நீக்கு என்றாள்‌. கொடிய மாயை வளர்ப்‌: 
பவள்‌ என்று புறக்கணியாது என்னெஞ்சில்‌ புகுந்தாயன்றே? என்‌ 
நெஞ்சில்‌ புக உரிமைகொண்ட நீ என்‌ நெஞ்சில்‌ புகுந்தது: 
போலவே என்‌ விரகதாபத்தையும்‌ நீக்குதல்‌ நெறியாகும்‌ என்பது! 
அவள்‌ கருத்து. வஞ்சனை நிறைந்த கொடியவள்‌ ; மாயைவல்லவள்‌ 
என்று என்னை இகழ்வது உண்மையாயின்‌ என்னெஞ்சில்‌ புகா 
திருத்தல்‌ வேண்டும்‌; என்‌ வஞ்சனையை யெண்ணாது நெஞ்சில்‌ 
புகுந்தபோது என்‌ ஆகத்துப்‌ புல்லி விரகதாவத்தை நீக்குதலில்‌. 
என்ன தவறு? என்றவாறு. தாவம்‌ - விரகதாபம்‌. அது வட 
சொல்லாதலின்‌ இயல்பாயிற்று. இராமன்‌, சூர்ப்பணகையின்‌ 
தெஞ்சில்‌ முன்னமே இருத்தலானும்‌, நெஞ்சில்‌ புகுந்த வழி அவள்‌ 
விரகதாபத்தைப்‌ போக்கமுடியாது ஆகலானும்‌, * என்னெஞ்சில்‌ 
புக்கு எனது ஆவத்தை நீக்கு" என்று பிரித்துப்‌ பொருள்கூறல்‌ 
பொருந்தாமை காண்க. உருவெளித்‌ தோற்றமாய்‌ இராமனைக்‌. 
கண்டவள்‌;--பின்‌ அஞ்சனமேகத்தை ஐயன்‌ எனத்‌ தழுவீனவள்‌ 
பின்‌ உண்மை உணர்ந்தவழித்‌ தன்‌ நெஞ்சில்‌ மட்டும்‌ அவன்‌ 
நிலைத்திருப்பதை உணர்ந்து இவ்வாறு கூறலானாள்‌ என்க. (86) 


2915. காவி யோகய லோவெனுங்‌ கண்ணிணை த்‌ 
தேவி யோதிரு மங்கையிற்‌ செவ்வியாள்‌ 
பாவி யேனையும்‌ பார்க்குங்கொ லோவெனு 
மாவி யோயினு மாசையி னோய்விலாள்‌. 


* காவியோ, கயலோ, எனும்‌ கண்‌ இணைத்‌ 
தேவியோ திருமங்கையின்‌ செவ்வியாள்‌ ; 
பாவியேனையும்‌ பார்க்குங்கொலோ ?” எனும்‌, 
ஆவி ஓயினும்‌, ஆசையின்‌ ஓய்வு இலாள்‌. 
பொ :--தன்‌ உயிர்‌ தேயினும்‌ இராமன்மேல்‌ கொண்ட ஆசையில்‌ 
குறையாத சூர்ப்பணகை, (கருமையும்‌ மலர்ச்சியும்‌ உடைமையால்‌) 


சூர்ப்பணகைப்‌ படலம்‌ 343 


கருங்குவளை மலரோ ? (பிறழ்ச்சியாலும்‌ வடிவாலும்‌) கயல்மீனோ 
என்று ஐயுறத்தக்க இருகண்களையுடைய மனைவியோ, திருமகளைக்‌ 
காட்டிலும்‌ அழகுடையவள்‌ ; ஆதலின்‌, பாவியாகிய என்னையும்‌ கண்‌ 
ணெடுத்துப்‌ பார்ப்பானோ ? என்பாள்‌. 


கு :-இராமன்‌ அழகில்‌ ஈடுபாடுடைய சூர்ப்பணகை, சீதையின்‌ 
அழகிலும்‌ ஈடுபாடுடையவள்போல அவள்‌ கண்களையும்‌ மேனி எழி 
லையும்‌ புகழ்கின்றாள்‌ ; இராமன்‌ தன்னை விரும்புதற்குத்‌ தடையா 
யிருக்கின்றாளே என்ற பொறாமை எண்ணத்தால்‌. பகைமையுடை 
யவள்‌, சீதை அழகைப்‌ புகழ்தல்‌ கூடுமோ எனின்‌ ? பகைவரும்‌ தம்‌ 
பகைமையை மறந்து புகழலாம்படி சீதையின்‌ அழகு சிறப்புற்‌ 
திருந்தது என்பது புலப்படுத்தியவாறு, இராவணனும்‌ தனக்குப்‌ 
பகைவனாகவந்துள்ள இராமனழகில்‌ ஈடுபாடுடையனாய்‌, அவ்‌ 
இராமனைக்‌ கண்ட சீதையின்‌ கண்ணுக்குத்‌ தன்னுடைய தோற்றம்‌ 
எத்தகைய எண்ணத்தை எழுப்பும்‌ என்பதை விளக்குவானாய்‌, 
“ பொறையினா லுலகம்‌ போலும்‌, வேயெனத்‌ தகைய தோளி இராக, 
வன்‌ மேனி நோக்கித்‌ தீயெனக்‌ கொடிய வீரச்‌ சேவகச்‌ செய்கை 
கண்டால்‌, நாயெனத்‌ தகுது மன்றே காமனும்‌ நாமு மெல்லாம்‌ " 
(யுத்த-கும்பகருணன்‌ வதைப்‌ : 30) எனத்‌ தன்னை இழிவு படுத்தியும்‌ 
இராமனழகை உயர்த்தியும்‌ கூறுதலைப்‌ பின்னர்க்‌ காணலாம்‌. 
சீதையின்‌ அழகைக்‌ கண்டு மகிழ்கின்ற இராமன்‌ கண்ணுக்குத்‌ 
தன்‌ அழகு மகிழ்வூட்டாது என்ற கருத்தால்‌, * பாவியேனையும்‌ 
பார்க்குங்‌ கொலோ ' என்கின்றாள்‌. சீதையைத்‌ தேவி என்றும்‌ 
தன்னைப்‌ பாவி என்றும்‌ கூறியுள்ள பொருத்தம்‌ நோக்கத்தகும்‌. 
சீதையோடு இராமன்‌ பன்னசாலைக்குச்‌ சென்ற செயலே அவள்‌ 
இராமன்‌ மனைவி என்பதை யுணர்த்திற்று ஆகலின்‌, சூர்ப்பணகை 
இங்குத்‌ *தேவி' எனத்‌ தெளிந்து கூறினாள்‌. *பார்க்குங்‌ கொலோ” 
என்புழிப்‌ பார்த்தலாவது, தன்னை விரும்பிப்‌ பார்த்தல்‌. ஓகாரம்‌ 
எதிர்மறை. இறுதியில்‌ கூறிய அவள்‌ எண்ணமே உண்மையாதல்‌ 
பின்னிகழ்ச்சியால்‌ காணலாம்‌. ஓய்தல்‌, உள்ளதனுணுக்கம்‌ ; 
தேய்தல்‌. உயிரினும்‌ நாணம்‌ சிறந்திருத்தற்கு மாறாக இவட்கு 
உயிரினும்‌ காமம்‌ சிறந்திருந்தது என அவள்‌ இழிவைப்‌ புலப்‌ 
படுத்தியவாறு. (87) 


2916. மாண்ட கற்புடை யாண்மலர்‌ மார்பக 
மாண்டி ருக்குநல்‌ லாண்மக ளென்னுமால்‌ 
வேண்ட கிற்பி னல்லாலவர்‌ மெய்யிடைத்‌ 
தீண்ட கிற்பதன்‌ ரோதெறுங்‌ காமமே. 


344 ஆரணிய காண்டம்‌ 


“மாண்ட கற்பு உடையாள்‌ மலர்‌ மார்பகம்‌ 

ஆண்டு இருக்கும்‌ நல்லாள்‌ மகள்‌ * என்னுமால்‌ ; 
வேண்டகிற்பின்‌ அல்லால்‌ அவர்‌ மெய்யிடைத்‌ 
தீண்டகிற்பது அன்றோ ? தெறும்‌ காமமே. 


பொ :-மாட்சிமை வாய்ந்த கற்புடையவளாய்‌ இராமனுடைய 
மலர்‌ ந்த மார்பகத்தைத்‌ தனக்கே யுரித்தாக ஆண்டுகொண்டிருக்கும்‌ 
பேறுபெற்ற அற்நல்லவளே பெண்களுள்‌ சிறந்த பெண்ணாவாள்‌ ; 
என்னை வெதுப்புங்‌ காமம்‌, மனத்தில்‌ விருப்பங்கொண்டாலன்றி 
விருப்பங்கொள்ளா தாரின்‌ உடம்பினிடத்துத்‌ தீண்டுந்தன்மைய 
தன்றோ ? என்பாள்‌. 


கு :--மாண்ட - மாட்சிமையுடைய. மலர்‌ மார்பகம்‌ என்றது 
இராமனுடைய பரந்த மார்பகத்தை. தன்‌ கண்முன்‌ சீதை இராம 
னுடைய தோளைப்‌ பற்றிக்கொண்டு பன்னசாலைக்குள்‌ சென்ற 
காட்சியைக்‌ கண்டாளாகலின்‌, * மலர்மார்பகம்‌ ஆண்டிருக்கும்‌ 
நல்லாள்‌ ' என்றாள்‌ சூர்ப்பணகை. மார்பகத்தை ஆளுதலாவது, 
பிறர்‌ யார்க்கும்‌ பொதுவுடைமையாகாது சீதை தனக்கே தனி 
யுரிமையாகக்கொள்ளுதல்‌. இதனால்‌, தான்‌ கற்புடையளாதல்‌ 
போலவே சீதை தன்‌ கொழு நனையும்‌ கற்புடையவனாகச்‌ செய்துளாள்‌ 
என்பது பெறப்படும்‌. அழகிற்‌ சிறந்தானைத்‌ தன்‌ கொழுநனாகப்‌ பெற்‌ 
றவளாதலின்‌ சீதையை *நல்லாள்‌" என்றும்‌, அப்பேறு எப்பெண்‌ 
டிர்க்கும்‌ இல்லையாதலின்‌ அவளையே ₹*மகள்‌ " என்றும்‌ சிறப்பித்‌ 
தாள்‌. * நல்லாளே மகள்‌ ' என்பதில்‌ ஏகாரம்‌ தொகுத்தல்‌. மாயை 
யால்‌ மாறுவேடம்‌ பூண்டும்‌ தான்‌ பெற வியலாத பேற்றை, அவள்‌ 
இயல்பாகவே பெற்றுள்ளாள்‌ ஆதலின்‌, தான்‌ மகளல்லள்‌ என்‌ 
பதும்‌ அவளே மகள்‌ என்பதும்‌ விளக்கியவாறு. இங்ஙனம்‌ தன்‌ 
பேறின்மையையும்‌ சீதையின்‌ பேறுண்மையையும்‌ எண்ணியிருந்த 
அவள்‌ உள்ளத்தில்‌ துடும்‌ என வேறுமோர்‌ ஐயம்‌ தோன்றிற்று; 
அஃதென்னையெனின்‌? தன்னை வெதுப்புகின்ற காமம்‌ இராமனை ஏன்‌ 
வெதுப்பவில்லை என்பது அது. அவ்வையத்தின்‌ தெளிவாகவே பின்‌ 
னிரண்டடிகள்‌ அமைந்துள்ளன. மனத்தில்‌ விருப்பங்கொண்டாரை 
யன்றிக்‌ காமம்‌ வருத்தாது போலும்‌. அதனாலன்றே என்னைத்‌ 
தெறும்‌ காமம்‌ இராமனைத்‌ தீண்டாதிருக்கின்றது ? என்பது அவள்‌ 
முடிபு. இதனால்‌ காமத்தின்‌ உண்மைத்‌ தன்மையைச்‌ சூர்ப்பணகை 
நன்கு விளக்கியுள்ளாள்‌ என்பதறியலாம்‌. காமுகர்‌, சிந்தனைத்‌ 
தொடர்பின்றி ஒன்று தொடங்கி ஒன்று பேசுவர்‌ என்பதை இப்‌ 
பாடலில்‌ அமைத்துக்‌ காட்டியவாறு. முன்னிரண்டடியில்‌ சீதையைப்‌ 
பற்றிப்‌ பேசியவள்‌, பின்னிரண்டடியில்‌ காமத்தின்‌ இயல்பு பற்றிப்‌ 
பேசியவாறு காணலாம்‌. (88) 


சூர்ப்பணகைப்‌ படலம்‌ 245 


சூரியன்‌ உதித்தல்‌ 


2917. ஆன்ற காத லஃதுற வெய்துழி 
மூன்று லோகமு மூடு மரக்கரா 
மேன்ற காரிரு ணீக்க விராகவன்‌ 
நேன்றி னானென வெய்யவன்‌ நோன்‌ நினான்‌. 


ஆன்ற காதல்‌ அஃது உற எய்துழி, 

மூன்று உலோகமும்‌ மூடும்‌ அரக்கராம்‌ 

ஏன்ற கார்‌ இருள்‌ நீக்க இராகவன்‌ 

தோன்‌ நினான்‌ என, வெய்யவன்‌ தோன்‌ நினான்‌. 


பொ :--(சூர்ப்பணகை, அவ்வாறு) நிறைந்த காமநோயை 
மிகுதியாக எய்தியபோது, மூன்று உலகங்களிலும்‌ நிறைந்துள்ள 
அரக்கர்களாகிய எதிர்ந்த கரிய இருளை நீக்க, இராமன்‌ தோன்‌ 
நறியதுபோல, (மூன்று உலகங்களையும்‌ மூடிக்கொண்டுள்ள கரிய 
இருளை நீக்க) சூரியன்‌ உதித்தான்‌. 


கு:--காதலஃது என்புழி அஃது பகுதிப்பொருள்விகுதி. ஆன்ற- 
நிறைந்த. ஏன்ற - எதிர்ந்த, அரக்கர்‌ மூன்றுலோகமுமூடுத 
லாவது மூன்று உலகங்களிலும்‌ நிறைந்திருத்தல்‌. இருளுக்கு 
இயைக்கும்போது மூடுதல்‌, மறைத்தலாகக்‌ கொள்க. அரக்கராம்‌ 
இருள்‌ என்பது உருவகம்‌. காரிருள்‌ என்றது வெண்ணிலவு 
என்றாற்போல இனமில்‌ அடைபெற்று வந்தது. இராமன்‌ அரக்‌ 
கரை அழிக்கக்‌ கால்கொள்ளும்‌ நாளும்‌ அதுவேயாதலின்‌, இருளை 
ஒழிக்கும்‌ சூரியனுக்கு ஏற்ற உவமம்‌ ஆயினன்‌. சூர்ப்பணகை காம 
நோயினால்‌ மிக்க துன்பம்‌ எய்தும்‌ நிலையில்‌ சூரியன்‌ உதித்தான்‌ 
என்க. எங்கும்‌ நிறைந்த கரிய அரக்கரை அழிக்கத்‌ தோன்றிய 
இராமன்‌ போல, எங்கும்‌ நிறைந்த காரிருளை ஒழிக்கச்‌ சூரியன்‌ 
தோன்‌ நினான்‌ என்ற உவமை, கதைத்தொடர்புடையதாய்ச்‌ சிறந்து 
விளங்கல்‌ காணலாம்‌. வெய்யவன்‌ - வெப்பமுடைய சூரியன்‌. (89) 


சூர்ப்பணகையின்‌ எண்ணம்‌ 2918-2920 
2918. விடியல்‌ காண்டலி னீண்டுதன்‌ 
x னுயிர்கண்ட வெய்யாள்‌ 
படியி லாண்மருங்‌ குள்ளள 
வெனையவன்‌ பாரான்‌ 


346 ஆரணிய காண்டம்‌ 


கடிதி னோடினெ னெடுத்தொல்லைக்‌ 
கரந்தவள்‌ காதல்‌ 

வடிவி னானுடன்‌ வாழ்வதே 
மதியென மதியா. 


விடியல்‌ காண்டலின்‌, ஈண்டு தன்‌ உயிர்‌ கண்ட வெய்யாள்‌.. 
* படி. இலாள்‌ மருங்கு உள்ளளவு, எனை அவன்‌ பாரான்‌ ; 
கடிதின்‌ ஓடினென்‌ எடுத்து, ஒல்லைக்‌ கரந்து, அவள்‌ காதல்‌ 
வடிவில்‌ நான்‌ உடன்‌ வாழ்வதே மதி' என மதியா. 


பொ:--பொழுது விடிந்ததைக்‌ கண்டதால்‌ உடம்பில்‌ 
பொருந்திய தன்‌ உயிர்‌ தங்கப்பெற்றவளாய்‌, விருப்பமிக்கவளாகிய 
சூர்ப்பணகை, ஒப்பில்லாத அந்த அழகி தன்‌ பக்கத்தில்‌ இருக்கும்‌ 
வரையில்‌ என்னை அவன்‌ கண்ணெடுத்தும்‌ பார்க்கமாட்டான்‌ ; ஆத 
லால்‌, விரைந்து ஓடிச்சென்று அவளை எடுத்து விரைவில்‌ மறைத்து 
வைத்துவிட்டு, அவளுடைய விரும்பத்தக்க வடிவத்தில்‌ நான்‌ இரா 
மனிடம்‌ சென்று அவனுடன்‌ வாழ்வதே அறிவுடைமையாகும்‌ என: 
எண்ணி. 


கு:--அடுத்த செய்யுளில்‌ முடியும்‌; குளகம்‌. காமநோய்‌ மிகு. 
தற்குக்‌ காரணமான இரவு கழிந்து விடியல்‌ வந்ததைக்‌ கண்டவுடன்‌ 
சூர்ப்பணகை காம நோய்‌ குறையப்பெற்றாள்‌ என்பார்‌ * உயிர்‌ 
கண்ட ' என்றார்‌. இன்னும்‌ சிறிதுபோழ்து விடியாதிருப்பின்‌ அவள்‌ 
உயிர்‌ தேய்ந்து ஓய்ந்திருக்கும்‌ என்பது கருத்து. ஈண்டுதல்‌-பொருற் 
துதல்‌. சேய்மையில்‌ கிழக்கு வெளுத்ததைக்‌ கண்டவுடன்‌ இங்குத்‌: 
தன்‌ உயிர்‌ பிழைத்திருக்கக்‌ கண்டவள்‌ எனச்‌ சுட்டாக்கி உரைத்தலு: 
மாம்‌. வெய்யாள்‌ - காமவிருப்பமுடையவள்‌ * வெம்மை வேண்டல்‌ " 
(தொல்‌ -சொல்‌. 994) என்பது காண்க. கொடியவள்‌ எனலும்‌ ஆம்‌- 
யடி- உவமை. படியிலாள்‌ என்றது சீதையை; தனக்குவமையில்லா 
தவள்‌ என்றவாறு. “*செப்புங்‌ காலைச்‌ செங்கம லத்தோன்‌ முதல்‌ 
யாரும்‌, எப்பெண்‌ பாலும்‌ கொண்டுவ மிப்போருவமிக்கும்‌, அப்பெண்‌ 
தானே யாயின போதிங்‌ கயல்வேறோர்‌, ஒப்பெங்‌ கேகொண் டெவ்‌: 
வகை நாடி யுரைசெய்வேம்‌ '' (587) என்று மிதிலைக்‌ காட்சியில்‌ 
கூறியுள்ளதும்‌ காண்க. சூர்ப்பணகை மிக முயன்று திருமகள்‌ அரு. 
ளால்‌ பெற்ற மாறுவேடமும்‌ சீதையின்‌ அழகிற்குச்‌ சிறிதும்‌ ஈடா 
காமையை நேரிற்‌ கண்டு உணர்ந்தவளாதலின்‌ * படியிலாள்‌ மருங்‌ 
குள்ள(அ)ளவு எனை அவன்‌ பாரான்‌ * எனத்‌ தெளிந்து கூறினாள்‌. 
மிகப்‌ பேரழகுடையவள்‌ பக்கத்தில்‌ இருக்கும்போது அவளினும்‌ 
குறைந்த அழகுடைய என்னை விரும்பிப்பார்க்கமாட்டான்‌ என்று 
வாறு. பாரான்‌ என்றது, விரும்பான்‌ என்னுங்‌ கருத்தினது- 


சூர்ப்பணகைப்‌ படலம்‌ 947 


விரும்பிய வேடத்தையெடுத்துக்கொள்ள வல்லவள்‌ ஆதலின்‌, 
சீதையை மறைத்துவிட்டு, அவள்‌ வடிவத்தைத்‌ தான்‌ மேற்‌ 
கொண்டு சூர்ப்பணகை, இராமனோடு சீதையாகவே மறைந்து 
வாழலாம்‌ என்று முடிவு செய்தாள்‌. சீதையை எடுத்தலும்‌ அவளை 
மறைத்தலும்‌ பிறர்‌ அறியாவாறுமிக விரைந்து நடைபெறவேண்டும்‌ 
என்பது தோன்ற”: * கடிதினோடினென்‌ ? எனவும்‌, :* ஒல்லைக்கரந்து £' 
எனவும்‌ ஈரிடத்தில்‌ விரைவுணர்த்தும்‌ சொல்லைப்‌ பெய்தாள்‌. 
அவள்‌ வடிவில்‌, காதல்‌ வடிவில்‌ என்று இயைக்க. இராமன்‌ காத 
லிக்கும்‌ வடிவு என்பாள்‌ * காதல்‌ வடிவில்‌ ' என்றாள்‌. நீளநினைந்து 
அமிதிற்‌ கண்ட முடிவாதலின்‌, *வாழ்வதே மதி” என்று எண்‌ 
ணினாள்‌. மதி - அறிவு. சூழ்ச்சி எனலுமாம்‌. மதித்தல்‌ - கருதுதல்‌. 

(90). 


2919. வந்து நோக்கினள்‌ வள்ளல்போ 

யொருமணித்‌ தடத்திற்‌ 

சந்தி நோக்கின னிருந்தது 
கண்டன டம்பி 

யிந்து நோக்கிய நுதலியைக்‌ 
காத்தய லிருண்ட 

கந்த நோக்கிய சோலையி 
லிருந்தது காணாள்‌. 


வந்து நோக்கினள்‌ ; வள்ளல்‌ போய்‌ ஒரு மணித்‌ தடத்தில்‌ 
சந்தி நோக்கினன்‌ இருந்தது கண்டனள்‌ ; தம்பி 

இந்து நோக்கிய நுதலியைக்‌ காத்து, அயல்‌ இருண்ட 
கந்தம்‌ நோக்கிய சோலையில்‌ இருந்தது காணாள்‌. 


பொ :—(சூர்ப்பணகை) வந்து அவர்கள்‌ தங்கியுள்ள பன்ன 
சாலையைப்‌ பார்த்தாள்‌; அப்பொழுது இராமன்‌ அங்கு நின்றும்‌ 
போய்க்‌ கோதாவரி நதியின்‌ ஒரு தெளிந்த நீர்த்துறையில்‌ (காலை 
யில்‌ செய்யத்தக்க) சந்தியா வந்தனத்தில்‌ கருத்தைச்‌ செலுத்தின 
வனாய்‌ இருந்ததைக்‌ கண்டாள்‌; ஆயின்‌, அவன்‌ தம்பியாகிய இலக்‌ 
குவன்‌, பிறைச்சந்திரனைப்‌ போன்ற நெற்றியை யுடைய சீதையைக்‌. 
காத்துக்கொண்டு அருகே இருண்ட மணம்‌ வீசுகின்ற சோலையில்‌ 
இருந்ததைக்‌ கண்டிலள்‌. 


கு:-இராமனுக்குத்‌ தம்பி ஒருவன்‌ இங்கு உளன்‌ என்பதை. 
அறியாதவளாதலின்‌ சூர்ப்பணகை அவனைப்‌ பற்றி நினைக்கவே: 


‘348 ஆரணிய காண்டம்‌ 


வழியில்லை என்க. பன்னசாலைக்கு வந்து பார்த்த சூர்ப்பணகை, 
அங்கு இராமனைக்காணாமையால்‌ சுற்றும்‌ முற்றும்‌ பார்த்தாளரக, 
அவன்‌ சேய்மையில்‌ ஆற்றங்கரையில்‌ அமர்ந்து வழிபாடுசெய்து 
கொண்டிருந்ததைக்‌ கண்டாள்‌ என்பது கருத்து. மணித்தடம்‌ 
என்றது, கோதாவரிநதித்துறையை. மணி - தெளிவு ; அழகுமாம்‌. 
தடம்‌ - துறை. சந்தி என்ற காலப்பெயர்‌, அக்காலத்துச்‌ செய்யும்‌ 
வழிபாட்டையுணர்த்தியது. இரவும்‌ பகலும்‌ சந்திக்கின்ற காலையும்‌ 
மாலையும்‌ சந்தியெனப்படும்‌; இங்குக்‌ காலைநேரத்து வழிபாட்டை 
யுணர்த்தியது. நோக்கினன்‌ என்றது கருத்தால்‌ கடவுளை நோக்‌ 
கினான்‌ என்பதை உணர்த்திற்று. இது நோக்கல்‌ நோக்கம்‌. 
இராமன்‌ பன்னசாலையிலின்றி மணித்தடத்தில்‌ இருந்ததும்‌, அங்கும்‌ 
அவன்‌ சந்தி நோக்கியிருந்ததும்‌ சூர்ப்பணகையின்‌ கருத்திற்குத்‌ 
துணையாய்‌ ஊக்கம்‌ தந்தன என்க. அவள்‌ நெருநல்‌ கண்டது இரா 
மனையும்‌ சீதையுமே யாதலின்‌ வேறும்‌ ஒருவன்‌ இருப்பான்‌ என்ற 
எண்ண இடமில்லாமையாலும்‌, இலக்குவன்‌ இருந்த சோலை 
இருண்டிருந்தமையால்‌ தற்செயலாக அவனைக்‌ காணவும்‌ இயலாமை 
யாலும்‌ அவனிருந்ததைச்‌ சூர்ப்பணகை காணாளாயினள்‌ என்க, 
இந்து - சந்திரன்‌ ; இங்குப்‌ பிறைமதியை யுணர்த்திற்று; நுதலுக்கு 
உவமையாதற்கேற்றது அதுவே யாகலின்‌. இந்து நோக்கிய 
என்புழி * நோக்கிய ' உவமையுருபு. தனக்கு அந்நெறியின்‌ அழகு 
இல்லாமையால்‌ சந்திரனும்‌ விரும்பி நோக்குதற்குக்‌ காரணமான 
நுதல்‌ எனலும்‌ ஆம்‌. இருண்டசோலை ; கந்தம்‌ நோக்கிய சேரலை 
என்க. (91) 


2920. தனியி ருந்தனள்‌ சமைந்ததென்‌ 

சிந்தனை தாழ்வுற்‌ 

றினியி ர௬ுந்தெனக்‌ கெண்ணுவ 
தில்லென வெண்ணாத்‌ 

துனியி ருந்தவன்‌ மனத்தின 
டோகையைத்‌ தொடர்ந்தாள்‌ 

கனியி ரும்பொழில்‌ காத்தய 
லிருந்தவன்‌ கண்டான்‌. 


- தனி இருந்தனள்‌ ; சமைந்தது என்‌ சிந்தனை ; தாழ்வுற்று 
இனி இருந்து எனக்கு எண்ணுவதுஇல்‌ £ என, எண்ணாத்‌ 
துனி இருந்த வல்‌ மனத்தினள்‌ தோகையைத்‌ தொடர்ந்தாள்‌; 
கனி இரும்‌ பொழில்‌, காத்து அயல்‌ இருந்தவன்‌ கண்டான்‌. 


சூர்ப்பணகைப்‌ படலம்‌ 949! 


பொ :--(ஆதலின்‌) “சீதை தனியாக இருந்தாள்‌ ; என்‌ சிந்தனை 
நிறைவேறிற்று; இனிக்‌ காலம்‌ தாழ்த்தி இருந்து ஆலோசிக்க 
வேண்டுவது எனக்கு இல்லை ' என்று எண்ணி, வெறுப்புக்கொண்ட 
வலிய மனத்தினையுடைய சூர்ப்பணகை மயில்போன்ற சீதையைப்‌ 
' பற்ற நெருங்கினாள்‌; (அவள்‌ செயலை) பழங்கள்‌ நிறைந்த பெரிய: 
சோலையில்‌ காவல்‌ செய்துகொண்டு அருகில்‌ இருந்த இலக்குவன்‌ 
கண்டான்‌. 

கு இலக்குவன்‌ இருந்ததைக்‌ காணாதவளா தலின்‌ “ தனியிரு ந்‌ 
தனள்‌ ” என்றாள்‌. சமைந்தது என இறந்த காலத்தால்‌ கூறினாள்‌, 
துணிவு பற்றி. சிந்தனையாவது சீதையை யெடுத்துச்சென்று 
மறைத்துவைத்தல்வேண்டுமென்பது. இதனைக்‌ “கடிதின்‌ ஓடினெ 
னெடுத்தொல்லைக்‌ கரந்து” (2918) என முன்‌ கூறியதால்‌ அறியலாம்‌. 
தாழ்வுற்று-காலம்‌ தாழ்த்து. “இனித்‌ தாழ்வுற்றிருந்து எண்ணுவது 
எனக்கு இல்‌" எனக்‌ கூட்டுக. துனி - வெறுப்பு ; தன்னைக்‌ காட்‌ 
டிலும்‌ அழகுடையளாயிரு ந்து இராமன்‌ காதலுக்குத்‌ தடையாயிருக்‌. 
கின்றவள்‌ என்றமையால்‌ உண்டாயது. ““படியிலாள்‌ மருங்குள்ளள 
வெனையவன்‌ பாரான்‌” (2918) என முன்‌ கூறியதும்‌ நினைக்க. 
தோகை - மயில்‌. துனியிருந்த வன்மனத்தவள்‌ தொடர்ந்தால்‌ 
ஆற்றாது அஞ்சத்தக்கமென்மையள்‌ சீதை என்பது தோன்றத்‌. 
*தோகை” என ஆகுபெயரால்‌ கூறினார்‌. தன்னை அவள்‌ காணா. 
ளாயினும்‌ அவளைத்‌ தான்‌ கண்டான்‌ ; பொழிலின்‌ அமைப்பு, 
அத்தகையதாதலின்‌ என்க. (92): 


இலக்குவன்‌ சூர்ப்பணகையின்‌ உறுப்புக்களை அறுத்தல்‌ 2921-2922 
2921. நில்ல டீ இயெனக்‌ கடுகினன்‌ 
பெண்ணென நினைந்தான்‌ 
வில்லெ டாதவள்‌ வயங்கெரி 
யாமென விரிந்த 
சில்வ லோதியைச்‌ செங்கையிற்‌ 
றிருகுறப்‌ பற்றி 
யொல்லை யீர்த்துதைத்‌ தொளிகிளர்‌ 
சுற்றுவா ளுருவி. 
* நில்‌ ௮டீ இ” எனக்‌ கடுகினன்‌, பெண்‌ என நினைந்தான்‌ ; 
வில்‌ எடாது, அவள்‌ வயங்கு எரி ஆம்‌ என விரிந்த 
சில்‌ வல்‌ ஓதியைச்‌ செங்கையில்‌ திருகுறப்‌ பற்றி, 
ஒல்லை ஈர்த்து, உதைத்து, ஒளி கிளர்‌ சுற்று வாள்‌ உருவி... 


350 ஆரணிய காண்டம்‌ 


பொ:--(அவள்‌ கொடுஞ்‌ செயலைக்‌ கண்ட இலக்குவன்‌,) அடீ! 
நில்‌ என்று உரப்பிக்கொண்டு விரைந்து வந்து (அத்தீச்செயல்‌ 
செய்பவள்‌) பெண்ணென்று அருள்‌ உள்ளத்தால்‌ நினைந்தவனாய்‌, 
(அவளைக்‌ கொல்லாது திருத்துங்‌ கருத்தினனாதலின்‌) வில்லை எடுக்‌ 
காமல்‌, விளக்கமுடைய நெருப்பு என்னுமாறு சிவந்து விரிந்த சில 
வாகிய வலிய கூந்தலைத்‌ தன்‌ சிவந்த கையில்‌ முறுக்கிப்‌ பிடித்து 
விரைய இழுத்து, உதைத்துப்‌ பின்‌ ஒளிவிளங்கும்‌ உடைவாளை 
உருவி. 

கு :--அடுத்த செய்யுளில்‌ முடியும்‌ ; குளகம்‌. கொல்லவேண்டு 
மென்று கடுகினவன்‌ பெண்ணென நினைந்தமையால்‌ அது செய்ய, 
வில்லை எடுக்காமல்‌ உடைவாளை யெடுத்தான்‌ என்க: பெண்கொலை 
பெரும்பாவமாதலின்‌ அது செய்திலன்‌. இராமனும்‌ தாடகையைக்‌ 
கண்டவுடன்‌ , “பெண்ணென மனத்திடை பெருந்தகை நினைத்‌ 
தான்‌ (995) என முன்னர்க்‌ கூறப்பட்டிருத்தல்‌ காண்க. இன்று 
சூர்ப்பணகை தன்‌ இயல்பான அரக்கி வடிவில்‌ வந்தாள்‌ ஆதலின்‌ 
அவள்‌ செம்மயிர்க்‌ குழலுக்கு உவமையாக *வயங்கெரி” கூறப்‌ 
பட்டது. வயங்கெரி-விளக்கமமைந்த நெருப்பு. சேர்த்து முடிக்காத 
கூந்தல்‌ என்பார்‌, * விரிந்த? என்றும்‌, சிலவாய்‌ வலியவாய்‌ இருந்த 
ஓதி என்பார்‌ * சில்வலோதி' என்றும்‌ கூறினார்‌. அவள்‌ வலிமை 
அவள்‌ கூந்தலிலும்‌ காணப்பட்டது என்றவாறு. திருகுறப்பற்றுத 
லாவது, தழுவி விடாதபடி கூந்தலை முறுக்கிப்‌ பிடித்தல்‌. சுற்று 
என்பது உடையை யுணர்த்துஞ்சொல்லாதலு முண்டரதவின்‌, 
உடைவாளைச்‌ * சுற்றுவாள்‌ ' என்றார்‌. உருவுதல்‌ - உறையிலிருந்து 
எடுத்தல்‌. (99) 


2922. ஊக்கித்‌ தாங்கிவிண்‌ படர்வெனென்‌ 

றுருத்தெழு வாளை 

நூக்கி நொய்தினின்‌ வெய்திழை 
யேலென நுவலா 

மூக்குங்‌ காதும்வெம்‌ முரண்முலைக்‌ 
கண்களு முறையாற்‌ 

போக்கிப்‌ போக்கிய சினத்தொடும்‌ 
புரிகுழல்‌ விட்டான்‌. 


ஊக்கித்‌ தாங்கி, * விண்‌ படர்வென்‌ என்று உருத்து எழுவானை 
தூக்கி, நொய்தினின்‌, * வெய்து இழையேல்‌ ? என நுவலா, 
மூக்கும்‌, காதும்‌, வெம்‌ முரண்‌ முலைக்‌ கண்களும்‌ முறையால்‌ 
போக்கிப்‌ போக்கிய சினத்தொடும்‌, புரி குழல்‌ விட்டான்‌. 


சூர்ப்பணகைப்‌ படலம்‌ 351 


பொ :--* முயன்று இவனை யேந்திக்‌ கொண்டு விண்வழிச்‌ செல்‌ 
வேன்‌ ' என்று கோபித்து எழுகின்ற சூர்ப்பணகையை எளிதாகக்‌ 
கீழே தள்ளிவிட்டுக்‌ “கொடுமை செய்யாதே' என அவளுக்குப்‌ புத்தி 
கூறிக்கொண்டே, அவள்‌ மூக்கையும்‌ காதையும்‌ கொடிய வலிய 
முலைக்காம்புகளையும்‌ ஒன்றன்பின்‌ ஒன்றாக அறுத்துப்‌ பின்‌ தணிந்த 
கோபமுடையவனாய்‌ முறுக்கிப்‌ பிடித்த அவள்‌ கூந்தலை விட்டான்‌. 


க:-ஊக்குதல்‌ - முயலுதல்‌. அரக்கியாகிய கூர்ப்பணகையே 
“ ஊக்கித்‌ தாங்கி' என்று எண்ணுதற்கேற்றவாறு இலக்குவன்‌ 
பேராற்றலும்‌ திண்மையும்‌ உடையனாக இருந்தான்‌ என்பது இதனால்‌ 
புலனாம்‌. இலக்குவனும்‌ இராமனைப்‌ போன்று பேரழகுடையனாக 
இருத்தலின்‌ அவனுக்கு ஊறு செய்ய நினையாது தாங்கி விண்படர 
எண்ணினாள்‌ காதலுள்ளத்தால்‌. நொய்தினின்‌ நூக்கி என்க. 
நொய்து - எளிமை; கனமின்மை. இலக்குவன்‌ வலிமைக்குச்‌ 
சூர்ப்பணகையைத்‌ தள்ளுதல்‌ எளிதாக இருந்தது என அவன்‌ 
ஆற்றலைப்‌ புலப்படுத்தியவாறு. * வெய்திழையேல்‌ ' என்பது தண்‌ 
டிக்குங்கால்‌ கூறிய புத்திமதி. முறையால்‌ என்றது ஒன்றன்பின்‌ 
ஒன்றாக என்னும்‌ கருத்தினது. சீதையை எடுத்துச்‌ செல்ல முயன்ற 
சூர்ப்பணகையின்‌ குற்றத்திற்குத்‌ தண்டனை கொலையேயாயினும்‌, 
பெண்‌ என்ற காரணத்தால்‌ அதைச்‌ செய்யாது, அவள்‌ உறுப்புக்‌ 
களைக்‌ குறைத்தது அவள்‌ வாழ்நாள்வரையும்‌ அவ்வுறுப்புக்‌ குறை 
வால்‌ நாணமுற்றுத்‌ தன்‌ பிழைக்கு வருந்தித்‌ திருந்துவாள்‌ என்ற 
கருத்தால்‌ ஆகும்‌. போக்கிய சினத்தொடும்‌ என்றது சினம்‌ 
தணிந்து என்றவாறு. ££ சென்று சேக்கல்லாப்‌ புள்ள ” (அகநா-482) 
என்பதுபோல வந்தது. புரிகுழல்‌ இலக்குவன்‌ கையில்‌ முறுக்கிப்‌ 
பிடித்த கூந்தல்‌. (94) 


உறுப்பறுப்புண்ட சூர்ப்பணகையின்‌ நிலை 2923-2925 


2923. அக்க ணத்தவள்‌ வாய்திறந்‌ தரற்றிய வமலை 
திக்க னைத்தினுஞ்‌ சென்றது தேவர்தஞ்‌ செவியும்‌ 
புக்க துற்றது புகல்வதென்‌ மூக்கெனும்‌ புழையூ 
டுக்க சோரியி னீரமுற்‌ றுருகிய துலகம்‌. 


அக்‌ கணத்து அவள்‌ வாய்‌ திறந்து அரற்றிய அமலை 
திக்கு அனைத்தினும்‌ சென்றது ; தேவர்தம்‌ செவியும்‌ 
புக்கது ; உற்றது புகல்வது என்‌ ? மூக்கு எனும்‌ புழையூடு 
உக்க சோரியின்‌ ஈரம்‌ உற்று, உருகியது உலகம்‌. 


352 ஆரணிய காண்டம்‌ 


பொ :-அந்தக்கணத்தில்‌ துன்பத்தால்‌ அவள்‌ வாயைத்‌ திறந்து 
கொண்டு கதறிய ஓசை, எல்லாத்‌ திக்குகளினும்‌ சென்று பரவிற்று; 
அதற்குமேலும்‌ விண்ணுலகத்துள்ள தேவர்களின்‌ செவியிலும்‌ 
சென்று புகுந்தது; என்றால்‌, அவளுக்கு நேர்ந்த துன்பத்தைப்‌ 
பற்றிச்‌ சொல்லவேண்டுவது யாதுளது? அவள்‌ மூக்கு என்கின்ற: 
துளையின்‌ வழியாகப்‌ பெருகின இரத்தத்தால்‌ நிலவுலகமே ஈரம்‌ 
உற்றுக்‌ கரைந்தது. 

கு :—அமலை - ஒசை, திக்கனைத்தினும்‌ என்றதால்‌ எட்டுத்‌. 
திசையும்‌, தேவர்தம்‌ செவியும்‌ புக்கது என்றதால்‌ விண்ணும்‌, ஆக. 
ஒன்பது திசைகளில்‌ அவள்‌ அரற்றிய ஓசை பரவியது என்பதும்‌, 
எஞ்சியுள்ள கீழ்ப்பகுதியாகிய தரை அவள்‌ மூக்குச்‌ சொரிந்த இரத்‌ 
தத்தால்‌ உருகியது என்பதும்‌ கூறிப்‌ பத்துத்‌ திசையும்‌ அவள்‌ துன்‌ 
பத்தை அறிந்தமை புலப்படுத்தியவாறு. தேவர்தம்‌ செவியும்‌: 
என்புழி உம்மை, இறந்தது தழீஇயதோடு உயர்வு சிறப்பாகவும்‌ 
நின்றது. உற்றது என்றது, சூர்ப்பணகையுற்ற துன்பத்தை... 
திக்கெட்டினையும்‌ விண்ணையும்‌ எட்டும்‌ அவள்‌ அரற்று ஒலியால்‌ 
அவள்‌ துன்பமிகுதியுணரப்படுதலின்‌ “உற்றது புகல்வதென்‌ "' 
என்றார்‌. உய்த்துணர்ச்சியால்‌ பெறப்படுவதொன்றை வெளிப்படை 
யாகச்‌ சொல்லால்‌ சொல்வது மிகையாம்‌ என்பது கருத்து. புழை - 
துளை. மூக்கு அறுபட்டுவிட்டதாகலின்‌ உள்துளையே முக்காம்‌: 
நின்றது என்பது தோன்ற, : மூக்கெனும்‌ புழை ' என்றார்‌. சோரி- 
இரத்தம்‌. மண்‌, நீரால்‌ கரைவது இயல்பாகலின்‌ நீர்ப்பொருளாகிய 
இரத்தத்தின்‌ ஈரத்தால்‌ உலகம்‌ உருகியது என்றார்‌. உருகுதல்‌ 
ஈண்டுக்‌ கரைந்துபோதல்‌. (95) 


2924. கொலைது மித்துயர்‌ கொடுங்கதிர்‌ 
வாளினக்‌ கொடியாண்‌ 
முலைது மித்துயர்‌ மூக்கினை 
நீக்கிய முறைமை 
மலைது மித்தென விராவணன்‌ 
மணியுடை மகுடத்‌ 
தலைது மித்தற்கு நாட்கொண்ட 
தொத்ததோர்‌ தன்மை. 
கொலை துமித்து உயர்‌ கொடுங்‌ கதிர்‌ வாளின்‌ அக்‌ கொடியாள்‌ 
முலை துமித்து, உயர்‌ மூக்கினை நீக்கிய முறைமை, 
மலை துமித்தென, இராவணன்‌ மணி உடை மகுடத்‌ 
தலை துமித்தற்கு நாள்‌ கொண்டது, ஒத்தது ஓர்‌ தன்மை. 


சூர்ப்பணகைப்‌ படலம்‌ 253 


பொ கொலை நிகழும்படி பகைவரை வெட்டி வெற்றியால்‌ 
உயர்ந்த கொடிய ஒளிவாய்ந்த வாளினால்‌, அந்தக்‌ கொடிய சூர்ப்ப 
ணகையின்‌ நகில்களை அறுத்து, உயர்ந்த மூக்கினையும்‌ அறுத்த 
தன்மை, மலைச்‌ சிகரங்களைத்‌ துணித்தாற்போல்‌, இராவணனுடைய 
மணிகள்‌ பதித்த மகுடமணிந்த தலைகளைத்‌ துணிப்பதற்கு நாட்‌ 
கொண்டதோர்‌ தன்மையை யொத்தது. 


கு:--துமித்தல்‌ - துணித்தல்‌; அறுத்தல்‌. வாளுக்கு அடை. 
இனி துமித்து என்பதற்கு ஒழித்து என்று பொருள்‌ கொண்டு 
சூர்ப்பணகையைக்‌ கொலை செய்யாமல்‌ ஒழித்து எனக்‌ கூறலுமாம்‌. 
நாட்கொள்ளுதல்‌ என்பது குறித்த நல்ல நாளில்‌ ஒரு செயலை 
முழுதும்‌ செய்ய இயலாத நிலை ஏற்பட்டபோது அச்‌ செயலினைத்‌ 
தொடங்கிமட்டும்‌ விடுவது. வாணாட்கோள்‌ என்று புறத்திணையில்‌ 
வருவதும்‌ காண்க. இராம இலக்குவர்‌ குறிக்கோள்‌ இராவணனைக்‌ 
கொல்லுதலேஆம்‌. அச்செயல்‌ உடனே முடியாத நிலையில்‌ அவன்‌ 
தங்கையின்‌ மூக்கு முதலிய உறுப்புகளை அறுத்து நாட்கொண்டது 
போன்றிருந்தது என்க. தற்குறிப்பேற்ற வணி. மேலும்‌, சூர்ப்ப 
ணகையின்‌ மூக்கறுகையே இராவணன்‌ தலை துணிதற்குக்‌ காரண 
மாயினமையும்‌ காண்க. மலை என்றது, ஆகுபெயரால்‌ மலைச்‌ 
சிகரங்களை யுணர்த்தியது. இராவணன்‌ தலைகளின்‌ பெருமை 
தோன்ற உவமையமைந்துள்ளது. முறைமை, நாட்கொண்ட தோர்‌ 
தன்மை ஒத்தது என்க. (96) 


2925. அதிர மாநிலத்‌ தடிபதைத்‌ 

தரற்றிய வரக்கி 

கதிர்கொள்‌ காலவேற்‌ கரன்முத 
னிருதர்வெங்‌ கதப்போ 

ரெதிரி லாதவ ரிறுதியி 
னிமித்தமா வெழுந்தாண்‌ 

டுதிர மாரிபெய்‌ கார்‌ நிற 
மேகமொத்‌ துயர்ந்தாள்‌. 


அதிர, மா நிலத்து, அடி பதைத்து அரற்றிய அரக்கி, 
கதிர்‌ கொள்‌ கால வேல்‌ கரன்‌ முதல்‌ நிருதர்‌, வெம்‌ கதப்‌ போர்‌ 
எதிர்‌ இலாதவர்‌ இறுதியின்‌ நிமித்தமா எழுந்து, ஆண்டு, 
உதிர மாரி பெய்‌ கார்‌ நிற மேகம்‌ ஒத்து உயர்ந்தாள்‌. 

23 


354 ஆரணிய காண்டம்‌ 


பொ:--அதிர்ச்சியுண்டாகுமாறு பெரிய நிலத்தில்‌ கிடந்து 
(நோய்‌ பொறுக்காமல்‌) கால்களை உதறிக்கொண்டு வாய்திறந்து 
அழுத அரக்கியாகிய சூர்ப்பணகை, ஒளியுடையதும்‌ பகைவர்க்கு 
இறுதி விளைப்பதில்‌ காலனே போன்றதுமாகிய வேலினைத்தாங்கிய 
கரன்‌ முதலாகிய, கொடிய கோபத்தோடு செய்யும்‌ போரில்‌ நிக 
ரற்றவர்களாகிய அரக்கரின்‌ அழிவிற்குத்‌ துன்னிமித்தமாக எழுந்து 
அங்கு இரத்தமாரி பெய்கின்ற கருநிறமேகத்தைப்போன்று எழுந்து 
உயர்ந்து தோன்றினாள்‌. 


கு:--இலக்குவனால்‌ தள்ளப்பட்டு உறுப்பு அறுப்புண்ட நிலையில்‌ 
கால்களை உதைத்துக்கொண்டு சூர்ப்பணகை அரற்றுங்கால்‌ அவள்‌ 
அடியின்‌ துடிப்பால்‌ மாநிலமும்‌ அதிர்ந்தது என்க. கரிய மேகம்‌ 
உதிரமாரி பெய்வது துன்னிமித்தமாகும்‌.  சூர்ப்பணகையின்‌ கரிய 
உடம்பு மேகத்திற்கும்‌, உறுப்பு அறுப்புண்டு சொரியும்‌ குருதி, உதிர 
மாரிக்கும்‌ உவமை. இது தற்குறிப்பேற்றவுவமை. எதிரிலாதவ 
ராகிய நிருதர்‌ என்க. எதிரிலாதவராகிய கரன்‌ முதல்‌ 
நிருதர்‌ என்று இயைப்பினுமாம்‌. கதப்போர்‌-கோபத்தோடு செய்யும்‌ 
போர்‌. சூர்ப்பணகை புறப்பட்டுச்‌ சென்று கரன்‌ முதலான 
அரக்கரை அழைத்துவந்து இராமனோடு போர்‌ புரிவித்து அழி 
வெய்தச்‌ செய்யப்‌ போகின்றாளாதலின்‌, எதிரிலாதவரிறுதியின்‌ 
திமித்தமாய்‌ எழுந்ததாகக்கூறினார்‌. தாடகை இறந்து வீழ்ந்‌ ததைக்‌ 
குறிக்கும்போது, “ தாடகை, தலைகடோறும்‌, முடியுடையரக்கற்‌ 
கந்நாள்‌ முந்தியுற்பாத மாகப்‌, படியிடையற்று வீழ்ந்த வெற்றியம்‌ 
பதாகையொத்தாள்‌ "' (415) எனக்‌ கூறியுள்ளதும்‌ காண்க, (97) 


சூர்ப்பணகையின்‌ துன்பநிலை 2926-2928 
2926. உயரும்‌ விண்ணிடை மண்ணிடை 

விழுங்கிடந்‌ துழைக்கு 

மயருங்‌ கைகுலைத்‌ தலமரு 
மாருயிர்‌ சோரும்‌ 

பெயரும்‌ பெண்பிறந்‌ தேன்பட்ட 
பிழையெனப்‌ பிதற்றுந்‌ 

துயரு மஞ்சிமுன்‌ றொடர்ந்திலாத்‌ 
தொல்குடிப்‌ பிறந்தாள்‌. 


சூர்ப்பணகைப்‌ படலம்‌ 355 


உயரும்‌ விண்ணிடை ; மண்ணிடை 
விழும்‌; கிடந்து உழைக்கும்‌; 

அயரும்‌; கை குலைத்து அலமரும்‌ ; 
ஆர்‌ உயிர்‌ சோரும்‌ ; 

பெயரும்‌; * பெண்‌ பிறந்தேன்‌ பட்ட 
பிழை ' எனப்‌ பிதற்றும்‌; 

துயரும்‌ அஞ்சி முன்‌ தொடர்ந்திலாத்‌ 
தொல்‌ குடிப்‌ பிறந்தாள்‌. 


பொ :--துயரந்தானும்‌ பயந்து இதற்குமுன்‌ ஒருபோதும்‌ சேர்த்‌ 
தறியாத பழைய அரக்கர்‌ குடியில்‌ பிறந்தவளாகிய சூர்ப்பணகை, 
வானமளாவ எழுந்து உயர்ந்து நிற்பாள்‌ ; பின்‌ சோர்ந்து தரையில்‌ 
.விழுவாள்‌ ; விழுந்து கிடந்தவாறே வருந்துவாள்‌ ; பின்‌ தளர்ச்சி 
யடைவாள்‌ ; (இத்துயரம்‌ பொறுக்க முடியாது என்று) கைகளை 
அசைத்துக்காட்டி மனஞ்சுழலுவாள்‌; பின்‌ அருமையான உயிர்‌ 
சோர்ந்து மூச்சற்றுக்கிடப்பாள்‌ ; பிறகு தெளிந்து கிடக்கைவிட்டுப்‌ 
பெயர்ந்து எழுவாள்‌ ; பெண்ணாகப்‌ பிறந்த யான்‌ பட்ட துன்பம்‌ 
என்னே ! என்னே ! எனப்‌ பன்முறை கூறுவாள்‌. 


கு:--அரக்கர்‌ குடியினர்‌ துயரமே அறியார்‌ என்பதை விளக்க, 
“துயரும்‌ அஞ்சி முன்‌ தொடர்ந்திலாத்‌ தொல்குடி” எனச்‌ சிறப்‌ 
யித்தார்‌. முன்‌ என்றது காலமுன்‌; இதற்குமுன்‌ ஒருபோதும்‌ 
தொடர்ந்திலது என்றவாறு. இடமுன்‌ ஆக்கி, துயரமும்‌ அஞ்சித்‌ 
தமக்கு முன்‌ தொடர்ந்தறியாத தொல்குடி எனக்‌ கூறலுமாம்‌. 
'தொடர்ந்திலா என்னும்‌ ஈறுகெட்ட எதிர்மறைப்‌ பெயரெச்சம்‌ குடி 
என்ற செய்பொருட்பெயர்‌ கொண்டு முடிந்தது. *களிக்கின்றா 
ரலால்‌ கவல்கின்றா ரொருவரைக்‌ காணேன்‌ ' (சுந்தர--125) என 
அனுமன்‌ நேரில்கண்டு கூறியவற்றால்‌ அரக்கர்பால்‌ துயரம்‌ 
தொடராமை அறியலாம்‌. கைகுலைத்தல்‌, ஆற்றேன்‌ என்பதைக்‌ 
*கை அசைத்தலால்‌ " காட்டியது. பீழை என்பது குறுகிப்‌ * பிழை” 
என நின்றது. பீழை - துன்பம்‌. துயரம்‌ தொடராத தொல்குடியில்‌ 
பிறந்தவளாதலின்‌, பெண்‌ பிறந்தேன்‌ பட்ட பீழை என்னே எனப்‌ 
யிதற்றலானாள்‌ என்க. துயருமஞ்சித்தொடராத குடியில்‌ பிறந்‌ 
தவளை, அச்சம்‌ நீங்கி அத்துயரம்‌ பெரிதாய்த்‌ தொடரப்‌ பெரிதும்‌ 
வருந்தினளே என இரக்கம்‌ தோன்றக்‌ கூறியவாறு. (98 


356 ஆரணிய காண்டம்‌ 


2927. ஒற்று மூக்கினை யுலையுறு 

தீயென வுயிர்க்கு 

மெற்றுங்‌ கையினை நிலத்தினி 
லிணைத்தடங்‌ கொங்கை 

பற்றும்‌ பார்க்குமெய்‌ வெயர்க்கு ந்தன்‌ 
பருவலிக்‌ காலாற்‌ 

சுற்று மோடும்போய்ச்‌ சோரிநீர்‌ 
சொரிதரச்‌ சோரும்‌. 


ஒற்றும்‌ மூக்கினை ; உலை உறு தீ என உயிர்க்கும்‌ ; 

எற்றும்‌ கையினை நிலத்தினில்‌ ; இணைத்‌ தடங்‌ கொங்கை 
பற்றும்‌ ; பார்க்கும்‌; மெய்‌ வெயர்க்கும்‌ ; தன்‌ பரு வலிக்‌ காலால்‌: 
சுற்றும்‌ ஓடும்‌; போய்ச்‌ சோரி நீர்‌ சொரிதரச்‌ சோரும்‌. 


பொ:--அறுபட்ட மூக்கினை ஆடையால்‌ ஒற்றுவாள்‌; ஒற்றியும்‌ 
குருதி நில்லாமை கண்டவுடன்‌ உலைக்‌ களத்து நெருப்புப்போல 
வெம்மையாகப்‌ பெருமூச்சு விடுவாள்‌; கோபத்தால்‌ தரையைக்‌: 
கைகளால்‌ அறைவாள்‌ ; இருபெரு நகில்களையும்‌ கைகளால்‌ பற்று 
வாள்‌ ; அவை அறுப்புண்ட நிலையைக்‌ கண்களால்‌ பார்ப்பாள்‌ ;. 
அந்த அவல நிலையை நினைந்து உடம்பு வியர்ப்பாள்‌ ; பருத்த வலிய 
கால்களால்‌ சுற்றிலும்‌ ஓடுவாள்‌ ; ஓரிடத்தில்போய்‌ இரத்தநீர்‌ 
பெருகா நிற்கச்‌ சோர்ந்திருப்பாள்‌. 


கு:--ஒற்றுதல்‌, பெருகும்‌ குருதியை நிறுத்தற்‌ பொருட்டாம்‌. 
வெம்மை மிகுதி புலப்படுத்த உலையுறு தீயைக்‌ கூறினார்‌, அதி 
லுள்ள நெருப்பு வெப்ப மிக்கதாகலின்‌. கையினை நிலத்தினி 
லறைதல்‌ உண்டு என்பது, '*நிலத்தறைந்தான்‌ கைபிழையா 
தற்று” (குறள்‌-307) என்ற உவமையாலும்‌ உணரலாம்‌. மூக்கினை 
யொற்றியும்‌ குருதி பெருகுதல்‌ குறையாமை கண்டு, தீயென 
உயிர்த்தாள்‌ என்றும்‌, கொங்கை குறைந்ததைப்‌ பற்றிப்‌ பார்த்த: 
போது மெய்‌ வெயர்த்தாள்‌ என்றும்‌ கொள்க. அறுப்புண்ட புண்ணா. 
லாய துயரினும்‌ உறுப்பறையெனப்படும்‌ நாணத்தாலாயதுயர்‌ 
பெரிது என்பது விளக்கியவாறு. ஒடுதற்குரிய உறுப்பால்‌ குறை: 
யில்லை என்பது தோன்றப்‌ ' பருவலிக்‌ காலால்‌ * என்றார்‌. வலிய 
காலிருந்தும்‌ சோரிநீர்‌ சொரிதலால்‌ வலிமை குன்றினாள்‌ என்பார்‌; 
* சோரும்‌? என்றார்‌. ‘போய்ச்‌ சோரும்‌" என்க. சோர்தல்‌ - தளர்ந்‌ 
திருத்தல்‌; ஓடவியலாது ஓரிடத்துச்‌ சோர்ந்திருந்தாள்‌ என்றவாறு. 
(99) 


சூர்ப்பணகைப்‌ படலம்‌ 957 


2928. ஊற்று மிக்கநீ ரருவியி 

னொழுகிய குருதிச்‌ 

சேற்று வெள்ளத்துட்‌ டிரிபவ 
டேவரு மிரியக்‌ 

கூற்று முட்குந்தன்‌ குலத்தினோர்‌ 
பெயரெலாங்‌ கூறி 

யாற்று கிற்கிலள்‌ பற்பல 
பன்னிநின்‌ றழைத்தாள்‌. 


ஊற்று மிக்க நீர்‌ அருவியின்‌ ஒழுகிய குருதிச்‌ 

'சேற்று வெள்ளத்துள்‌ திரிபவள்‌, தேவரும்‌ இரியக்‌ 
கூற்றும்‌ உட்கும்‌ தன்‌ குலத்தினோர்‌ பெயர்‌ எலாம்‌ கூறி, 
ஆற்றுகிற்கிலள்‌, பற்பல பன்னி நின்று, அழைத்தாள்‌. 


பொ :-—(மலையில்‌) ஊற்றுகள்‌ மிக்கதாலாய நீர்‌ அருவியைப்‌ 
போலத்‌ தன்‌ உடம்பில்‌ ஒழுகிய, குருதியாலாய சேற்றுடன்‌ கூடிய 
வெள்ளத்துள்‌ திரிகின்றவளாகிய சூர்ப்பணகை, விண்ணில்‌ உள்ள 
தேவரும்‌ அஞ்சி ஓடுமாறு, கூற்றுவனும்‌ அஞ்சுகின்ற ஆற்றலை 
யுடைய தன்‌ குலத்துப்‌ பிறந்தோர்களின்‌ பெயரை யெல்லாம்‌ 
சொல்லித்‌ துன்பத்திற்கு ஆற்றாதவளாய்ப்‌ பலப்பல சொல்லி 
கின்று (அவர்களை) அழைத்தாள்‌. 


கு :--சூர்ப்பணகையின்‌ உடம்பிலிருந்து ஒழுகும்‌ குருதிப்பெருக்‌ 
கிற்கு உவமையாக வேண்டி, மலைமிசைப்‌ பெய்த மழையாலாய 
அருவியைக்கூறாது, ஊற்று மிக்க நீரருவியையே கூறினார்‌. மலை, 
மாரிக்கண்‌ உண்டநீரைக்‌ கோடைக்கண்‌ உமிழ்தலுண்டு; அந்‌ 
நீரருவியே ஊற்றுமிக்க நீரருவி எனப்பட்டது. உறுப்பற்ற வழி 
ஒழுகும்‌ குருதிப்‌ பெருக்கிற்கு ஊற்றுநீரருவி பொருந்திய 
உவமையாதல்‌ காண்க. விண்ணுலகத்தில்‌ சேய்மையிலுள்ள 
தேவர்களும்‌ இரிய என்ற கருத்தை விளக்குதலின்‌ தேவரும்‌ 
என்புழி உம்மை உயர்வு சிறப்பு. கூற்றும்‌ என்புழியும்‌ உம்மை 
அப்பொருளதே; என்னை ? பிற உயிரை உட்கச்செய்து தான்‌ அஞ்‌ 
சாது அவற்றைக்‌ கவர்பவனாகிய கூற்றுவனும்‌ என அவன்‌ 
சிறப்பை விளக்குதலின்‌ என்க. திரிபவள்‌, ஆற்றுகிற்கிலளாய்க்‌ 
குலத்தினோர்‌ பெயரெலாங்கூறி, அழைத்தாள்‌ என்று இயையும்‌. 
வன்னுதல்‌ - விரித்துக்கூறுதல்‌. (100) 


358 ஆரணிய காண்டம்‌ 


சூர்ப்பணகை தன்‌ உறவினரை அழைத்தல்‌ 2929-294₹ 
2929. நிலையெடுத்து நெடுநிலத்து 
ஸ்‌ நீயிருக்கத்‌ தாபதர்கள்‌ 
சிலையெடுத்துத்‌ திரியுமிது 
சிறிதன்ரோ தேவரெதிர்‌ 
தலையெடுத்து விழியாமைச்‌ 
சமைப்பதே தழலெடுத்தான்‌ 
மலையெடுத்த தனிமலையே 


யிவைகாண வாராயோ. 


நிலை எடுத்து, நெடு நிலத்து நீ இருக்கத்‌ தாபதர்கள்‌ 

சிலை எடுத்துத்‌ திரியும்‌ இது சிறிது அன்றோ? தேவர்‌ எதிர்‌ 
தலை எடுத்து விழியாமைச்‌ சமைப்பதே? தழல்‌ எடுத்தான்‌ 
மலை எடுத்த தனி மலையே! இவை காண வாராயோ ? 


பொ :--அனலைக்‌ கையிலேந்திய சிவன்‌ தங்கியுள்ள கயிலாய 
மலையைப்‌ பெயர்த்தெடுத்த ஒப்பற்ற மலைபோன்றவனே ! நெடிய 
உலகில்‌ உயர்ந்த தலைமைநிலையை மேற்கொண்டு நீ இருக்கவும்‌, 
தவவேடம்‌ பூண்டவர்கள்‌ வில்லையேந்திக்கொண்டு வீரராய்த்‌ திரி 
வதே, நின்பெருமைக்குச்‌ சிறுமை தருவதன்றோ? அதனோடு நில்‌: 
லாமல்‌ நமக்கு அஞ்சி வாழும்‌ தேவர்க்கு எதிரில்‌ தலைநிமிர்த்துப்‌ 
பார்க்காதபடியும்‌ அத்தாபதர்கள்‌ என்னைப்‌ பங்கப்படுத்துவதோ ₹ 
இந்த என்‌ இழிநிலையைக்காண வரமாட்டாயோ ? 


கு:--நிலை என்றது எவரினும்‌ உயர்ந்த தலைமை நிலையை. 
எடுத்தல்‌--மேற்கொள்ளல்‌. இராவணன்‌ தலைமை தாங்கும்‌ நாட்டில்‌ 
வில்லேந்தி வீரராய்க்‌ களித்துத்‌ திரிபவர்‌ உளராயின்‌ அதுவே: 
அவன்‌ தலைமைக்குத்‌ தகாததாய்‌ இழிவு தலைத்தரும்‌ என்பது; 
கருத்து. தாபதர்கள்‌ தனக்குச்‌ செய்த தீமையைக்‌ கூறுதற்குமுன்‌,. 
அவர்கள்‌ வேடத்தால்‌ தாபதர்களாய்ச்‌ செயலால்‌ வீரராய்த்‌. 
திரிதலே இராவணனுக்கு இழிவைத்‌ தரும்‌ எனக்‌ குற்றம்‌ காட்டி. 
அது காரணமாகவே அவ்‌ வில்வீரரைத்‌ திரியாமல்‌ செய்யலாம்‌ என்‌ 
பதுபடக்‌ கூறினாள்‌ ; இராவணனுக்குச்‌ சினத்தை வளர்க்கவேண்டி... 
தழலெடுத்தான்‌ - சிவபிரான்‌. *தாருகவனத்து முனிவர்கள்‌ சிவபிரா 
னோடு மாறுபட்டு அவரை அழிக்க என மந்திரசத்தியால்‌ தழற்‌: 
பிழம்பை அனுப்ப, அதனைச்‌ சிவபிரான்‌ இடக்கையில்‌ தாங்கினார்‌ " 
என்ற புராண வரலாற்றைக்கொண்டு கூறியது. தேவர்கள்‌ அரக்‌ 
கர்களுக்கு அஞ்சிவாழும்‌ பகைவர்‌ ஆதலின்‌, அவர்கள்‌ எதிரில்‌ மூக்‌ 
கற்ற தலையை நிமிர்த்து விழிப்பின்‌ அவர்கள்‌ எள்ளி நகைசெய்‌ 


சூர்ப்பணகைப்‌ படலம்‌ 359 


வார்கள்‌ என்ற கருத்தால்‌, *தேவரெதிர்‌ தலையெடுத்து விழியாமைச்‌ 
சமைப்பதே" என்றாள்‌. சமைத்தல்‌ - செய்தல்‌; மூக்கு முதலிய 
வற்றை அறுத்தல்‌. மலையெடுத்தற்கு மலையினும்‌ பெரிய வலிமை 
வேண்டுதலின்‌ இராவணனை * மலையெடுத்த தனிமலையே ' என்று 
மலையாகக்‌ கூறினாள்‌. (101) 


2930. புலிதானே புறத்தாகக்‌ 

குட்டிகோட்‌ படாதென்ன 

வொலியாழி யுலகுரைக்கு 
முரைபொய்யோ வூழியினுஞ்‌ 

சலியாத மூவர்க்கும்‌ 
வானவர்க்குந்‌ தானவர்க்கும்‌ 

வலியானே யான்பட்ட 
வலிகாண வாராயோ. 


** புலிதானே புறத்து ஆகக்‌ குட்டி கோட்படாது '' என்ன 
ஒலி ஆழி உலகு உரைக்கும்‌ உரை பொய்யோ ? ஊழியினும்‌ 
சலியாத மூவர்க்கும்‌, வானவர்க்கும்‌, தானவர்க்கும்‌, 
வலியானே ! யான்‌ பட்ட வலி காண வாராயோ ? 


பொ :--(நீயிருக்கவும்‌ யான்‌ உறுப்பு அறுப்புண்டேன்‌ ஆதலின்‌) 
*தாய்ப்புலி அண்மையிலின்‌ நிப்‌ புறத்தில்‌ சென்‌ நிருக்கவும்‌ (அதன்‌ 
வலிமை கருதி) அதன்‌ குட்டி பிறவுயிர்களால்‌ கொள்ளப்பட 
மாட்டாது' என்று ஒலிமிக்க கடல்‌ சூழ்ந்த உலகத்தார்‌ சொல்லும்‌ 
பழமொழி பொய்யானதோ? ஊழிக்காலத்தும்‌ நிலைகுலையாத 
வலிமையுடைய மும்மூர்‌ த்திகட்கும்‌, அவரைத்‌ தொழும்‌ தேவர்கட்கும்‌, 
அவர்க்குப்‌ பகையான அசுரர்கட்கும்‌, மேம்பட்ட வலிமையுடைய 
வனே ! யான்பட்ட வலியை (நோயை)க்‌ காண வரமாட்டாயோ ? 


கு: முதலடியில்‌ கூறியது பழமொழி ஆதலின்‌, * உலகுரைக்கும்‌ 
உரை ' என்றார்‌. புலி அண்மையிலுள்ளபோது அதன்‌ குட்டி கோட்‌ 
படாமை ஒரு சிறப்பன்று; உவமேயமாக வருவிக்கப்படுங்‌ கருத்‌ 
திலும்‌, இராவணன்‌ சூர்ப்பணகையின்‌ அருகிலில்லாது சேய்மையி 
லுள்ளபோது, அவள்‌ துன்புறுத்தப்பட்டமையே புலப்படுத்த வேண்‌ 
டியிருத்தல்‌ காண்க. “புலி அண்மையில்‌ இல்லாத வழியும்‌ அதன்‌ 
வலிமையும்‌ சினமும்‌ கருதி அதன்‌ குட்டியைப்‌ பிறவுயிர்கள்கொள்ள 
மாட்டா” என்பது: கருத்து. “* உறங்கு மாயினும்‌ மன்னவன்‌ தன்‌ 
னெளி, கறங்கு தெண்டிரை வையகங்‌ காக்குமால்‌ ” (சீவக - 248) 


360 ஆரணிய காண்டம்‌ 


என்பதும்‌ இக்கருத்தினதே. இராவணன்‌ மும்மூர்த்திகட்கும்‌ மேம்‌ 
பட்ட வலிமையுடையவனாதலின்‌, அவன்‌ அண்மையிலின்றிச்‌ சேய்‌ 
மையில்‌ இருந்துழியும்‌, அவன்‌ தங்கை அவனாணையின்‌ சிறப்பால்‌ 
காக்கப்படவேண்டும்‌ ; அங்ஙனமின்றி, எளிய மனிதரால்‌ இப்‌ 
பொழுது உறுப்பு அறுப்புண்டாளாதலின்‌, உரைபொய்யோ? என்று 
வினவினாள்‌. £ இராவணன்‌ அண்மையிலின்றிப்‌ புறத்தனாகவும்‌ 
அவன்‌ தங்கை சூர்ப்பணகை பிறரால்‌ துன்புறுத்தப்படலாகாது " 
என்ற கருத்துப்‌ பிறிது மொழிதல்‌ அணிபற்றி வருவிக்கப்படும்‌. 
*குட்டியைத்‌ தின்னலாமோ கோட்புலி புறத்ததாக' (சீவக- 
1134), “ புலிபுறங்காக்கும்‌ குருளை போல?” (புறநா-42:10) என்பன 
இங்கு ஒப்பு நோக்கத்தகும்‌. (இப்புறப்பாட்டில்‌, திரு. உ. வே. சாமி 
நாதைய்யர்‌ குறிப்பில்‌, * புலிதானே புறங்காக்க ' என்ற பாடம்‌, இக்‌ 
கம்பராமாயணச்‌ செய்யுளிலிருப்பதாகக்‌ குறிப்பிட்டுளது. அப்பாடம்‌ 
கிடைத்த அச்சுப்புத்தகங்களிலும்‌, ஏடுகளிலும்‌ காணப்படவில்லை.) 
வலி இரண்டில்‌ முன்னது வலிமை; பின்னது நோய்‌. வலியான்‌ வலி 
காணவருதல்‌ பொருத்தமே என்றவாறு. (102) 


2931. ஆர்த்தானைக்‌ கரசுந்தி 

யமரர்கணத்‌ தொடுமடர்ந்த 
போர்த்தானை யிந்திரனைப்‌ 

பொரு தவனைப்‌ போர்தொலைத்து 
வேர்த்தானை யுயிர்கொண்டு 

மீண்டானை வெரிந்பண்டு 
பார்த்தானே யான்பட்ட 

பழிவந்து பாராயோ. 


ஆர்த்து, ஆனைக்கு அரசு உந்தி, 

அமரர்‌ கணத்தொடும்‌ அடர்ந்த 
போர்த்‌ தானை இந்திரனைப்‌ 

பொருது, அவனைப்‌ போர்‌ தொலைத்து, 
வேர்த்தானை, உயிர்‌ கொண்டு 

மீண்டானை, வெரிந்‌ பண்டு 
பார்த்தானே ! யான்‌ பட்ட 

பழி வந்து பாராயோ ? 


பொ :--ஆரவாரித்துக்கொண்டு, யானைகட்கெல்லாம்‌ அரசாகிய 
ஐராவதம்‌ என்னும்‌ யானையை ஏறி நடத்திக்கொண்டு, தேவர்கள்‌ 


சூர்ப்பணகைப்‌ படலம்‌ 961 


கூட்டத்துடனே சேர்ந்து வந்து நெருங்கிய, போர்‌ செய்யவல்ல 
சேனையையுடைய இந்திரனை எதிர்த்துப்‌ போர்செய்து, அவனைப்‌ 
போரில்‌ தோல்வியுறச்செய்து, அச்சத்தால்‌ உடம்புவியர்த்து, 
உயிரைக்காத்துக்கொண்டு திரும்பிச்‌ சென்ற அவ்விந்திரனை, முன்பு 
முதுகு கண்டவனே! யான்‌ பட்ட பழியை வந்து பார்க்க 
மாட்டாயோ? 

கு:--ஆர்த்து, உந்தி, அடர்ந்த, இந்திரனைப்‌ பொருது அவனைப்‌ 
போர்‌ தெரலைத்து, வெரிந்‌ பார்த்தானே ! என்க. இந்திரன்‌ பட்ட 
பழியைப்‌ பார்த்து மகிழ்ந்த நீ, யான்பட்ட பழியைப்‌ பார்க்க வேண்‌ 
டாவோ ? என்றவாறு. ஐராவதம்‌, திருப்பாற்‌ கடலில்‌ பிறந்த, 
நான்கு கொம்புகளையுடைய வெண்ணிற யானை. அத்தகைய யானை 
யிருந்தும்‌ அமரர்கணமிருந்தும்‌, போரில்‌ வல்ல சேனையிருந்தும்‌ 
இந்திரன்‌ நின்னாற்றலுக்கு எதிர்‌ நிற்க ஆற்றாதவனாய்த்‌ தோற்றோடச்‌ 
செய்த நீ, எனக்குப்‌ பங்கம்‌ விளைத்த மனிதர்‌ இருவரை வெல்லல்‌ 
அரிதோ ? என்றவாறு. உயிர்கொண்டு மீண்டான்‌ என்றமையால்‌ 
மானத்தைக்கொள்ளாது விடுத்தமை பெறப்படும்‌; மானத்தை 
நோக்கியிருப்பின்‌ உயிரைக்‌ கொண்டு செல்ல இயலாது. *உயிர்‌ 
தீப்பர்‌ மானம்வரின்‌ " (குறள்‌-969) என்றது நினைக்க. புறங்காட்டி 


யோடினவன்பால்‌ மானம்‌ யாங்ஙனம்‌ அமையும்‌ ? வெரிற்‌ - முதுகு. 
(109) 


2932. காற்றினையும்‌ புனலினையுங்‌ 
கனலினையும்‌ கடுங்காலக்‌ 
கூற்றினையும்‌ விண்ணினையுங்‌ 
கோளினையும்‌ பணிகோடற் 
காற்றினை நீ யீண்டிருவர்‌ 
மானுடவர்க்‌ காற்றாது 
மாற்றினையோ வுன்வலத்தைச்‌ 
சிவன்றடக்கை வாள்கொண்டாய்‌. 
காற்றினையும்‌, புனலினையும்‌, 
கனலினையும்‌, கடுங்‌ காலக்‌ 
கூற்றினையும்‌, விண்ணினையும்‌, 
கோளினையும்‌, பணி கோடற்கு 
ஆற்றினை நீ, ஈண்டு இருவர்‌, 
மானுடவர்க்கு ஆற்றாது 
மாற்றினையோ ? உன்‌ வலத்தைச்‌ 
சிவன்‌ தடக்கை வாள்‌ கொண்டாய்‌! 


902 ஆரணிய காண்டம்‌ 


பொ :--சிவனுடைய பெரிய கையில்‌ வாளைப்பெற்ற அண்ணா! 
காற்றையும்‌, நீரையும்‌, நெருப்பையும்‌, கடுமையான காலத்தைப்‌ 
பார்த்துக்‌ கொல்லும்‌ எமனையும்‌, விண்ணுலகத்தையும்‌, சூரியன்‌ 
முதலிய நவ கோள்களையும்‌, ஏவிப்‌ பணிகொள்ளுதற்குரிய வலிய 
ஞய நீ, இங்கு வந்துள்ள மனிதர்‌ இருவர்க்கும்‌ ஆற்றாமல்‌ உன்‌ 
வலிமையை மாற்றிக்கொண்டாயோ ? 


க :-காற்று, புனல்‌, கனல்‌ என்பன அவற்றின்‌ அதிதெய்வங்க. 
ளாய வாயு, வருணன்‌, அக்கினி என்பாரை யுணர்த்தி நின்றன. 
கூற்று, உடம்பையும்‌ உயிரையும்‌ பிரிக்கும்‌ எமன்‌. கடுங்கூற்று காலக்‌. 
கூற்று என்க. உயிரின்‌ ஆயுட்காலத்தை ஆராய்ந்து பார்த்துப்‌ பிரிக்‌ 
கும்‌ இயல்பு பற்றிக்‌ * காலக்கூற்று ”£ என்றார்‌. விண்‌ என்பது ஆகு. 
பெயராய்‌ விண்ணிலுள்ள தேவரை யுணர்த்திற்று. காற்று முதலிய 
பெரும்பூதங்களையும்‌ தேவரையும்‌ உயிர்கட்கு இன்ப துன்பங்களை 
விளைவிக்கும்‌ நவகோள்களையும்‌ கூற்றுவனையும்‌ வென்று பணி 
கொண்ட நீ, எளிய மனிதர்‌ இருவர்க்கு ஆற்றாது, வலியடங்கிநிற்றல்‌ 
வியப்பு என்றவாறு. சிவன்‌ தடக்கை வாள்பெற்ற, உனக்கு. 
வலத்தை மாற்றுதல்‌ பொருந்தாது என்றவாறு. இராவணன்‌ 
கயிலையெடுக்க முயன்றபோது இறைவன்‌ காற்‌ பெருவிரலால்‌ 
அழுத்த அவன்‌ மலையிடையகப்பட்டு அழுதபோது முனிவர்‌ ஒருவர்‌ 
வந்து அறிவுறுத்தியவாறே அவன்‌ தன்‌ கையை யாழாக்கி இசை 
பாடச்‌ சிவபிரான்‌ சினம்‌ நீங்கி அவ்விராவணனுக்கு வாளும்‌ நாளும்‌ 
கொடுத்தான்‌ என்பது வரலாறு. (104): 


2933. உருப்படிவ மன்மதனை 

யொத்துளரே யாயினுமுன்‌ 

செருப்படியிற்‌ பொடியொவ்வா 
மானிடரைச்‌ சீறுதியோ 

நெருப்படியிற்‌ பொடிசிதற 
நிறைந்தமதத்‌ திசையானை 

மருப்பொடியப்‌ பொருப்பிடியத்‌ 
தோணிமிர்த்த வலியோனே. 


உருப்‌ படிவம்‌ மன்மதனை 
ஒத்துளரே ஆயினும்‌, உன்‌ 

செருப்பு அடியில்‌ பொடி ஒவ்வா 
மானிடரைச்‌ சீறுதியோ ? 


சூர்ப்பணகைப்‌ படலம்‌ 363 


நெருப்பு அடியில்‌ பொடி சிதற 
நிறைந்த மதத்‌ திசை யானை 

மருப்பு ஒடியப்‌ பொருப்பு இடியத்‌ 
தோள்‌ நிமிர்த்த வலியோனே ! 


பொ:--அடிக்கீழ்‌ அகப்பட்ட மண்பொடி நெருப்புப்‌ பொறியாகச்‌ 
சிதறுமாறு நடக்கும்‌ நிறைந்தமதச்‌ செருக்கினையுடைய திசையானை 
களின்‌ கொம்பு ஒடியவும்‌, மலை இடிந்து விழவும்‌, இருபது தோள்‌ 
களையும்‌ நிமிர்த்திய வலிமையுடையவனே ! தோற்றம்‌ மிக்க வடி 
வழகால்‌ மன்மதனை ஒத்துளாராயினும்‌, உன்‌ செருப்பின்‌ அடியில்‌ 
உள்ள மண்துகளையும்‌ ஒவ்வாத சிறுமையுடைய மனிதரை நீ வெகுள்‌ 
வாயோ? வெகுளாய்‌. 


6 :—௨ரு - தோற்றம்‌. படிவம்‌ - வடிவழகு. தான்கண்ட 
இராம இலக்குவர்‌ பேரழகை மறக்கமுடியாமையால்‌ அவள்‌ செய்த. 
தீமையைக்‌ கூறும்போதும்‌ அவ்வழகை உடன்‌ கூறுகின்றாள்‌. 
அழகு இருக்கின்றதே யொழிய ஆற்றலில்‌ நினக்கு நிகராகார்‌ 
என்றவாறு. இராவணன்‌ பெருமையை நோக்கின்‌ இராம இலக்‌ 
குவர்‌ மிக இழிவாகக்‌ கருதப்படுவர்‌ என்பாள்‌,  செருப்படியில்‌ பொடி. 
ஒவ்வா மானிடர்‌” என்றாள்‌. இனிச்‌  செருப்படி' என்பதற்குப்‌ போர்க்‌ 
களம்‌ என்று பொருள்கொண்டு போர்க்களத்தில்‌ எதிர்த்தாராயின்‌” 
இரரவணன்‌ அவர்களைச்‌ சிறு துகளாக மதிப்பதன்றிப்‌ பொருளாக. 
மதியான்‌ என்பது தோன்றக்‌ கூறலுமாம்‌. ஒத்தார்மாட்டன்‌ றித்‌. 
தன்னின்‌ இழிந்தார்மாட்டுப்‌ போர்செய்தல்‌ முறையன்றாகலின்‌ 
* மானிடரைச்‌ சீறுதியோ? என்றாள்‌. யானையின்‌ வலிய காலடி 
மண்ணில்‌ வைத்து நடக்கும்போது, மண்பொடி யெல்லாம்‌ நெருப்‌ 
புப்பொடியாய்ப்‌ பறக்கும்‌ என்றவாறு. கயிலைமலையை எடுக்க. 
முயன்ற செய்தியையே பொருப்பிடியத்‌ தோள்‌ நிமிர்த்ததாகக்‌ கூறி” 
னாள்‌; உயர்வு நவிற்சி. முன்‌ இராம இலக்குவரொடு போர்‌ 
செய்யவேண்டும்‌ என்ற கருத்தில்‌ இராவணனை அழைத்த சூர்ப்ப: 
ணகை, இங்கு அவன்‌ வந்து சீறிப்‌ போர்‌ செய்யாதிருப்பதற்கு. 
அமைதி கூறியவாறு. (105). 


2934. தேனுடைய நறுந்தெரியற் 
றேவரையுந்‌ தெறுமாற்ற 
ருனுடைய விராவணற்குந் 
தம்பியர்க்குந்‌ தவிர்ந்ததோ 


௮064 ஆரணிய காண்டம்‌ 


வூனுடைய வுடம்பினரா 
யெங்குலத்தோர்க்‌ குணவாய 

மானுடவர்‌ மருங்கேபுக்‌ 
கொடுங்கினதோ வலியம்மா. 


தேன்‌ உடைய நறுந்தெரியல்‌ தேவரையும்‌ தெறும்‌ ஆற்றல்‌ 
தான்‌ உடைய இராவணற்கும்‌, தம்பியர்க்கும்‌, தவிர்ந்ததோ ? 
ஊன்‌ உடைய உடம்பினராய்‌, எம்‌ குலத்தோர்க்கு உணவு ஆய 
மானுடவர்‌ மருங்கே புக்கு ஒடுங்கினதோ வலி? அம்மா! 


பொ :--வலிமை யென்பது, தேனையுடைய நறுமணமிக்க கற்பக 
மலர்மாலையணிந்த தேவர்களையும்‌ அழிக்கும்‌ ஆற்றலையுடைய இரா 
வணணனுக்கும்‌, அவன்‌ தம்பியர்க்கும்‌ இன்றி நீங்கிவிட்டதோ ? தசை 
மிகுதியாகக்‌ கொண்ட உடம்பையுடையவராய்‌, எம்‌ அரக்கர்‌ குலத்‌ 
தோர்க்கு உணவுப்‌ பொருளாகவே படைக்கப்பெற்ற மனிதரிடத்தே 
சென்று (அவ்வலிமை) தங்கிவிட்டதோ ? 


கு:--வலி, இராவணற்கும்‌ தம்பியர்க்கும்‌ தவிர்ந்ததோ ? மானு 
டவர்‌ மருங்கேபுக்கு ஒடுங்கினதோ ? என எண்ணி வியந்தாள்‌ 
என்பது தோன்ற, ' அம்மா” என்பதை இறுதியில்‌ பெய்தார்‌. அரக்‌ 
கர்க்கு உணவாதற்குத்‌ தகுதியுடைமை தோன்ற * ஊனுடைய உடம்‌ 
பினராய்‌ ' என்றாள்‌. ஊன்‌ சுமைக்கேற்ற ஆற்றல்‌ இல்லை என்றபடி. 
மானிடர்‌ ஊனை உண்ணும்‌ அரக்கர்க்கு .வலிமிகுதலும்‌, உணவுப்‌ 
'பொருளாயுள்ள மானிடர்க்கு வலிமை குறைதலுமே இயல்பாகவும்‌, 
அதற்கு மாறாக மானிடவர்க்கு வலிமிகுதலும்‌, அரக்கர்க்குக்‌ குறை 
ஆலும்‌ நிகழ்தலின்‌ இங்ஙனம்‌ வியந்து தானே வினவிக்கொள்கின்றாள்‌. 
ஒடுங்குதல்‌ - தங்குதல்‌. தேவரையும்‌ என்புழி உம்மை உயர்வு 
சிறப்பு. . (106) 


2935 மரனேயு நெடுங்கானின்‌ 
மறைந்துறையுந்‌ தாபதர்க 
ளுரனேயோ வடலரக்க 
ரோய்வேயோ வுற்றெதிர்ந்தா 
ரரனேயோ வயனேயோ 
வரியேயோ வெனுமாற்றற் 
கரனேயோ யான்பட்ட 
கையறவு காணாயோ. 


சூர்ப்பணகைப்‌ படலம்‌ 965 


மரன்‌ ஏயும்‌ நெடுங்கானின்‌ 

மறைந்து உறையும்‌ தாபதர்கள்‌ 
உரனேயோ ? அடல்‌ அரக்கர்‌ 

ஓய்வேயோ ? உற்று எதிர்ந்தார்‌ 

அரனேயோ ? அயனேயோ ? 

அரியேயோ ? எனும்‌ ஆற்றல்‌ 
கரனேயோ ! யான்‌ பட்ட 

கையறவு காணாயோ ? 


பொ :--பகைகொண்டு எதிர்த்தவர்கள்‌, உருத்திரனோ ? பிர 
மனோ? திருமாலோ? என்று ஐயுறும்‌ (சூலமும்‌ வேதபுத்தகமும்‌ சக்க. 
ரமும்‌ தாங்கிய) ஆற்றல்‌ வாய்ந்த கரங்களையுடைய அண்ணாவோ ! 
மரங்கள்‌ அடர்ந்த நீண்ட கானகத்தில்‌ (பலரறியாவாறு) ஓரிடத்தில்‌ 
மறைந்து வாழ்கின்ற தவவேடத்தரின்‌ வலிமை மிகுதியாலோ? 
அல்லது, வெற்றிமிக்க அரக்கர்‌ போர்மேற்‌ செல்லாது ஓய்ந்திருக்‌ 
கையாலோ? நின்‌ தங்கையாகிய யான்‌ பட்ட துன்பத்தை நீ வந்து: 
பார்க்கமாட்டாயோ ? 


கு சூர்ப்பணகை, ஐயவாய்பாட்டாற்கூறிய இரண்டினுள்‌ 
அரக்கர்‌ ஓய்வு காரணமாகவே தனக்கு இந்நிலை நேர்ந்தது என்பது: 
அவள்‌ கருத்து. மனிதர்களின்‌ உரங்காரணமன்று என்பாள்‌, அவ 
ரைக்‌ கூறுங்கால்‌, * மறைந்துறையும்‌ தாபதர்கள்‌ ' என்று இழித்துக்‌. 
கூறியுள்ளதும்‌ அரக்கரை, *அடலரக்கர்‌ £ எனச்‌ சிறப்பித்துக்‌ கூறி 
யுள்ளதும்‌ காண்க. பகைகொண்டு எதிர்ந்தவர்கள்‌, இராவணன்‌ 
கைகளிலும்‌ மும்மூர்த்திகட்குரிய சூலப்படையும்‌, வேதநூலும்‌, சக்க 
ரப்படையும்‌ இருத்தல்‌ கண்டு, இவன்‌, அரனேயோ ? அயனேயோ?' 
அரியேயோ? என்று ஐயுறத்தக்க ஆற்றல்‌ வாய்ந்த கரங்களை 
யுடையவன்‌ என்றவாறு. அங்ஙனமின்‌ நி அவன்‌ கரங்களின்‌ ஆற்‌: 
றலைக்கண்டே அங்ஙனம்‌ ஐயுற்றனர்‌ எனலுமாம்‌. அவ்வாறு 
அவர்கள்‌ ஐயுறுதல்‌ அவன்‌ கரங்களைக்‌ கண்டே யாகலின்‌ ஆற்றற்‌: 
கரனேயோ! என்றாள்‌. கரன்‌ - கரங்களையுடைய இராவணன்‌. 
கரன்‌ என்ற அரக்கனை விளித்ததாகக்‌ கூறலாகாதோ எனின்‌, இச்‌ 
செய்யுளுக்கு முன்னும்‌ பின்னும்‌ இராவணனையே விளித்துக்‌ கூறுத 
லால்‌ இடைநின்ற இச்செய்யுளும்‌ இராவணனை விளித்ததாகக்‌ கூறு: 
தலே பொருத்தமாதலானும்‌, கரன்‌ என்ற அரக்கனைத்‌ துடும்‌ என 
இடையில்‌ விளித்தல்‌ பொருந்தாமையானும்‌, பின்‌ 113 ஆம்‌ செய்‌ . 
யுளில்‌ “கல்லீரும்‌ படைத்தடக்கை யடற்கரதூ டணர்முதலா " 
எனத்‌ தூடணனேோடு சேர்த்துக்‌ கரன்‌ விளிக்கப்படுதலாலும்‌ இங்கும்‌ 
அவனை விளித்ததாகக்‌ கூறுவது பொருந்தாமையானும்‌, இங்குக்‌. 
கரன்‌ என்றது, ஆற்றல்‌ மிக்க கரங்களையுடைய இராவணனையே: 


‘366 ஆரணிய காண்டம்‌ 


என்பது தெளிவாதல்‌ காண்க. வலியானே ! யான்பட்ட 
வலிகாண வாராயோ ? என்றது போலக்‌ :'கரனேயோ யான்பட்ட 
கையறவு காணாயோ?"' எனச்‌ சொல்‌ முரண்‌ தோன்றக்‌ கூறியதாகக்‌ 
கொள்ளுதலே சிறப்புடைத்தாதலும்‌ காண்க. (107) 


2936. இந்திரனு மலரயனு 

மிமையவரும்‌ பணிகேட்பச்‌ 

சுந்தரிபல்‌ லாண்டிசைப்ப 
வுலகேழுந்‌ தொழுதேத்தச 

சந்திரன்போ றனிக்குடைக்கீழ்‌ 
நீயிருக்குஞ்‌ சவைநடுவே 

வந்தடியே னாணாது 
முகங்காட்ட வல்லேனே. 


இத்திரனும்‌, மலர்‌ அயனும்‌, இமையவரும்‌, பணி கேட்பச்‌ 
சுந்தரி பல்லாண்டு இசைப்ப, உலகு ஏழும்‌ தொழுது ஏத்தச்‌ 
சந்திரன்‌ போல்‌ தனிக்‌ குடைக்‌ கீழ்‌ நீ இருக்கும்‌ சவை நடுவே 
வந்து, அடியேன்‌ நாணாது முகம்‌ காட்ட வல்லேனோ ? 


பொ :--தேவேந்திரனும்‌, தாமரை மலரில்‌ இருக்கும்‌ பிரமனும்‌, 
தேவர்களும்‌, நின்‌ கட்டளையைக்‌ கேட்டுப்‌ பணி செய்யவும்‌, அழகிய 
தேவமாதர்‌ பல்லாண்டு பாடவும்‌, ஏழுலகத்திலும்‌ உள்ளவர்கள்‌ 
வணங்கித்‌ துதிக்கவும்‌, கலை நிறைந்த சந்திரனைப்போன் ற, ஒப்பற்ற 
வெண்குடைக்குக்கீழ்‌ நீ வீற்றிருக்கும்‌ சபைக்கு நடுவே வந்து, அடி 
யேன்‌ நாணாமல்‌ என்‌ முகத்தைக்‌ காட்டும்‌ தகுதியுடையேனோ ? 


கு:--இராவணனுடைய திருவோலக்கச்‌ சிறப்பை விளக்கிய 
வாறு. பிரமன்‌ முதலிய தேவர்களும்‌ குற்றேவல்‌ செய்யும்‌ 
அவையில்‌ மூக்குமுதலிய உறுப்பு அறுப்புண்ட யான்‌, முகங்காட்டத்‌ 
தகுதியற்றவள்‌ என்றபடி. யான்‌ முகங்காட்டினால்‌ பணிசெய்யும்‌ 
தேவர்கள்‌ என்னைக்‌ கண்டு நகை செய்வர்‌ என்பது குறிப்பு. வட்‌ 
டமும்‌ வெண்மையும்‌ கருதிச்‌ சந்திரனைக்‌ குடைக்கு உவமை கூறிய 
வாறு. சுந்தரி என்றது தேவமாதரை; சாதியொருமை. பல்லாண்டு 
இசைத்தல்‌ என்பது, அரசன்‌ பல்லாண்டு வாழ்க என எத்தகு 

(40 


சூர்ப்பணகைப்‌ படலம்‌ 367 


2937 உரனெரிந்து விழவென்னை 

யுதைத்துருட்டி மூக்கரிந்த 

தரனிருந்து தோள்பார்க்க 
நானிருந்து புலம்புவதோ 

கரனிருந்த வனமன்றோ 
விவைபடவுங்‌ கடவேனோ 

வரனிருந்த மலையெடுத்த 
வண்ணாவோ வண்ணாவோ. 


ு 


உரன்‌ நெரிந்து விழ என்னை 
உதைத்து உருட்டி, மூக்கு அரித்த 
நரன்‌ இருந்து தோள்‌ பார்க்க, 
நான்‌ இருந்து புலம்புவதோ ? 
கரன்‌ இருந்த வனம்‌ அன்றோ ? 
இவை படவும்‌ கடவேனோ ? 
அரன்‌ இருந்த மலை எடுத்த 
அண்ணாவோ ! அண்ணாவோ ! 


பொ :--சிவபிரான்‌ இருந்த வெள்ளிமலையைப்‌ பெயர்த்தெடுத்த 
ஆற்றலுடைய அண்ணா ஓ! அண்ணா ஓ! மார்பு தெரிந்து விழுமாறு 
என்னைக்‌ கீழே தள்ளி உதைத்துத்‌ தரையில்‌ புரட்டி என்‌ மூக்கினை 
அரிந்த மனிதன்‌, மகிழ்ச்சியாக இருந்துகொண்டு தன்‌ தோளைச்‌ 
செருக்கோடு பார்க்க, நான்‌ உறுப்பு அறுப்புண்ட துன்பத்தோடு 
இருந்து புலம்புவதோ முறை ? கரன்‌ என்ற நம்‌ உறவினன்‌ காவல்‌ 
காத்திருக்கும்‌ வனமல்லவோ? இவ்விழிவையும்‌ யான்‌ இங்குப்‌ 
பெறத்தக்கவள் தானோ? 

கு:--நரன்‌ என்றது, இலக்குவனை. * தோள்பார்க்க' என்றது, 
எதிர்ப்பவர்‌ இல்லையெனச்‌ செருக்கால்‌, தன்‌ தோளின்‌ வன்மையைப்‌ 
பார்த்து மகிழ்தலை உணர்த்திற்று. வலிமையற்ற மனிதன்‌ என்னைத்‌ 
துன்புறுத்தி மகிழ, வலிமைமிக்க அரக்கர்‌ குடியில்பிறந்த யான்‌, 
இருந்து புலம்புவதோ? என்று வினவியவாறு. கரன்‌ இருந்தவன 
மாயிருந்தும்‌ இக்கொடுமை இங்கு நிகழலாமா ? என்ற வீனா, 
விரைந்து வந்து நரர்களைத்‌ துன்புறுத்தவேண்டும்‌ என்பதை வற்‌ 
புதுத்த வந்தது. (109) 


368 ஆரணிய காண்டம்‌ 


2938. நசையாலே மூக்கிழந்து 
நாணமிலா நான்பட்ட 
வசையாலே நினதுபுகழ்‌ 
மாசுண்ட தாகாதோ 
திசையானை விசைகலங்கச்‌ 
செருச்செய்து மருப்பொசித்த 
விசையாலே நிறைந்தபுயத்‌ 
திராவணவோ விராவணவோ. 


* நசையாலே மூக்கு இழந்து, 
நாணம்‌ இலா நான்‌ பட்ட 
வசையாலே நினது புகழ்‌ 
மாசுண்டது ஆகாதோ ? 
திசையானை விசை கலங்கச்‌ 
செருச்‌ செய்து, மருப்பு ஒசித்த 
இசையாலே நிறைந்த புயத்து 
இராவணவோ ! இராவணவோ ! 


பொ:--எட்டுத்திசையிலும்‌ உள்ள திக்கு யானைகள்‌, தம்‌ மத 
வேகம்‌ குறைந்து கலங்குமாறு, அவற்றோடு போர்செய்து அவற்றின்‌ 
கொம்புகளை ஒடித்த புகழாலே நிறைவுபெற்ற தோள்களையுடைய 
இராவணவோ ! இராவணவோ ! ஆசைகாரணமாக என்‌ மூக்கை: 
இழந்து நாணமில்லாமல்‌ நான்பட்ட பழியாலே, நின்னுடைய புகழ்‌ 
மாசுபட்டது ஆகாதோ ? 


கு விசை - மதத்தினாலுள தாயவேகம்‌. திசையானைகளின்‌ 
மருப்புக்களை ஒடித்தமையால்‌ உளதாகிய புகழால்‌ நிறைவுபெற்ற: 
புயம்‌ என்க. தோள்வலியால்‌ உளதாய புகழாதலின்‌, அங்ஙனம்‌: 
கூறப்பட்டது. புகழ்‌ நிறைந்த புயத்தையுடைய நீ நான்பட்ட 
பழியைத்‌ துடைக்கவில்லையாயின்‌, என்‌ பழியால்‌ நின்புகழும்‌ மாசு 
பட்டதாகுமே ; அது கருதியேனும்‌ வருக என்றவாறு. * நசையாலே 
மூக்கிழந்து' என்றது, இருபொருள்படக்‌ கூறியதாகும்‌ ; இராமனைத்‌. 
தழுவவேண்டும்‌ என்ற காம இச்சையாலே சீதையை யெடுக்க- 
முயன்று மூக்கிழந்து என்பது ஒன்று; சீதையை இராவணனுக்கு. 
மனை வியாக்கவேண்டும்‌ என்ற விருப்பத்தால்‌ அவளை எடுக்கப்போய்‌' 
மூக்கிழந்து என்பது மற்றொன்று. பின்னது சூர்ப்பணகை இரா 
வணன்பால்‌ கற்பித்துக்‌ கூறப்போகும்‌ கருத்து ; முன்னது நிகழ்ந்தது: 
கூறியது. வசை-பழி. இசை-புகழ்‌. நசை - விருப்பம்‌. (110) 


சூர்ப்பணகைப்‌ படலம்‌ 369 


2939. கானமதி னிடையிருவர்‌ 

காதொடுமூக்‌ குடனரிய 

வீனமதாற்‌ பாவியே 
னிவண்மடியக்‌ கடவேனோ 

தானவரைக்‌ கருவறுத்துச்‌ 
சதமகனைத்‌ தளையிட்டு 

வானவரைப்‌ பணிகொண்ட 
மருகாவோ மருகாவோ. 


“கானம்‌ அதின்‌ இடை இருவர்‌, காதொடு மூக்கு உடன்‌ அரிய, 
ஈனமதால்‌ பாவியேன்‌, இவண்‌ மடியக்‌ கடவேனோ ? 
தானவரைக்‌ ௧௬ அறுத்துச்‌ சதமகனைத்‌ தளையிட்டு 
வானவரைப்‌ பணி கொண்ட மருகாவோ ! மருகாவோ !!* 


பொ :--அசுரரைக்‌ குலத்தோடு அழித்து, இந்திரனை விலங்‌ 
கிட்டுச்‌ சிறைப்படுத்தித்‌ தேவர்களைப்‌ பணியாளராகக்‌ கொண்ட 
மருமகனே ! மருமகனே !! காட்டில்‌ வாழ்கின்ற மனிதர்‌ இருவர்‌, 
என்காதோடு மூக்கையும்‌ அரிய, அத்தாழ்வு பொறாமையால்‌ பாவி 
யாகிய யான்‌ இவ்விடத்தில்‌ தனியே மடியவேண்டிய வள்‌ தானோ? 


கு தானவர்‌ - அசுரர்‌; அசுரர்களும்‌ அரக்கர்கட்கு மாறாய்‌ 
தின்றவராதலின்‌ இந்திரசித்து அவர்களைக்‌ கருவறுத்தான்‌. சதமகன்‌ 
என்பது, நூறு பரிவேள்விகளைச்‌ செய்தவன்‌ என்ற காரணம்பற்றி 
இந்திரனுக்குப்‌ பெயராயிற்று, தளையிட்டு என்பதால்‌ சிறைப்‌ 
படுத்தினமை பெறப்பட்டது. பணிகொள்ளுதல்‌, ஏவிய பணி 
செய்யும்‌ பணியாளராகக்‌ கொள்ளுதல்‌. இந்திரசித்தின்‌ 
ஆற்றலைக்கூறியவாறு. இத்தகைய பேராற்றல்‌ உடைய நீ, 
காட்டில்‌ வாழும்‌ மனிதர்‌ இருவர்க்கு அஞ்சவேண்டுவதில்லை என்‌ 
பதைப்‌ புலப்படுத்தியவாறு. அண்ணன்‌ மகனாகலின்‌ இந்திரசித்தை 
மருகா! என விளித்தாள்‌. இந்திரசித்து என்ற பெயர்‌ இந்‌ 
திரனை வென்றவன்‌ என்னும்‌ பொருளது. அப்பெயர்ப்‌ பொருள்‌ 
தோன்றவே, * இந்திரனைத்‌ தளையிட்டு' என்பதைக்‌ கூறினாள்‌. 
தங்குமிடத்தானும்‌ இழிந்த தகுதியினர்‌ என்பாள்‌, * கானமதினிடை” 
என்றும்‌, எண்ணிக்கையாலும்‌ குறைந்தவரே என்பாள்‌, * இருவர்‌ * 
என்றும்‌ கூறினாள்‌. இராமன்‌ செய்திலனாயினும்‌ இலக்குவன்‌ செய 
லுக்கு உடன்பட்டவனே ஆதலின்‌ அவனையும்‌ சேர்த்து * இருவர்‌ * 
என்றாள்‌. முகத்துறுப்பாய்‌ எல்லோரும்‌ காண்டற்குரிய காதும்‌ 
மூக்கும்‌ ஒருங்கேயறுத்தமையால்‌ பிறரிடை முகங்காட்ட முடியாத 

24 


370 ஆரணிய காண்டம்‌ 


இழிவு பொறாது இக்காட்டில்‌ தனியே மடியவேண்டியவள்‌ தானோ ? 
என்பது, நின்னை மருகனாப்பெற்ற யான்‌, தனியே மடியக்‌ கடவே 
னல்லேன்‌ என்னும்‌ கருத்தினது. “பாவியேன்‌ ' என்றது, இந்த 
ஈனத்தை ஏற்கவேண்டிய பாவம்‌ செய்தேன்போலும்‌ எனத்‌ தன்னை 
இழித்துக்‌ கூறிக்கொண்டது. ஈனம்‌ - இழிவு; மானத்திற்கு எதிர்‌ 
மொழி. இராவணனை வீளித்தும்‌ வாராமையால்‌ அவன்‌ மகனை யேனும்‌ 
விளித்துக்கூறலாம்‌ என இந்திரசித்தை விளித்துக்‌ கூறியவாறு. 
இவர்கள்‌ யாண்டும்‌ எளிதில்‌ போக்குவரவு புரியும்‌ ஆற்றலைத்‌ 
தவத்தால்‌ பெற்றவர்கள்‌ ஆதலின்‌ அண்மையில்‌ ஒருகால்‌ இருந்‌ 
தால்‌, கேட்டு வரக்கூடும்‌ என்ற நம்பிக்கையால்‌ இங்ஙனம்‌ 
கூறினாள்‌ எனலாம்‌. அங்ஙனமின்‌ றித்‌ தன்‌ புலம்புமொழியால்‌ தன்‌ 
உறவினரின்‌ ஆற்றலைப்‌ புலப்படுத்தினால்‌ அம்மனிதர்கள்‌ அஞ்சித்‌ 
தன்‌ கருத்தை முடிக்கலாம்‌ என்ற எண்ணத்தால்‌ கூறியதாகவும்‌ 
கொள்ளலாம்‌. (111) 


2940. ஒருகாலத்‌ துலகேழு . 
முருத்தெதிரத்‌ தனுவொன்றாற் 
றிருகாத சினந்திருகித்‌ 
திசையனைத்துஞ்‌ செலநூறி 
யிருகாலிற்‌ புரந்தரனை 
யிருஞ்சிறையி னிடுவித்த 
மருகாவோ மானிடவர்‌ 
வலிகாண வாராயோ. 


*ஒரு காலத்து, உலகு ஏழும்‌ உருத்து எதிரத்‌ தனு ஒன்றால்‌, 
திருகாத சினம்‌ திருகித்‌ திசை அனைத்தும்‌ செல நூறி, 
இரு காலில்‌, புரந்தரனை இருஞ்‌ சிறையின்‌ இடுவித்த 


மருகா வோ! மானிடவர்‌ வலி காண வாராயோ?” 


பொ:--முன்‌ ஒருகாலத்தே உலகம்‌ ஏழும்‌ ஒன்றுகூடிக்‌ கோபித்து 
எதிர்த்துவரவும்‌ அஞ்சாது தணியாத கோபம்‌ முதிர்ந்து, அவ்வே 
முலகத்தவரும்‌ பத்துத்திசையினும்‌ சிதர்ந்து ஓடுமாறு வில்‌ ஒன்றி 
னால்‌ அவர்களை அழித்து, இந்திரனை இரண்டு காலிலும்‌ விலங்கிட்டுப்‌ 
பெரிய சிறையில்‌ இடுமாறு செய்த (ஆற்றல்மிக்க) மருகனே! மானிட 
ரின்‌ வலிமையைக்‌ காண வரமாட்டாயோ? 


கு:--தனு - வில்‌. திருகுதல்‌ - தணிதல்‌ ; முறுகுதல்‌. எட்டுத்‌ 
திசையும்‌ விண்ணும்‌ பாதலமும்‌ அடங்கத்‌ * திசையனைத்தும்‌ * 


சூர்ப்பணகைப்‌ படலம்‌ 971 


என்றார்‌. செல்லுதற்கு எழுவாய்‌ ஏழுலகமும்‌ ஆம்‌. நூறுதல்‌ - 
அழித்தல்‌. இருகாலில்‌ * விலங்கிட்டு ' இருஞ்‌ சிறையின்‌ இடுவித்த 
என வேண்டுஞ்சொல்‌ இசையெச்சமாக வருவிக்கப்படும்‌. இருகால்‌ 
என்பதற்கு, * இருமுறை ' எனப்‌ பொருள்‌ கொள்ளின்‌, :* இகல்‌ 
இந்திரன்‌ ஈரிருகால்‌ எனக்கே தோற்றான்‌ '' என்ற யுத்த 
காண்ட நாகபாசப்படலம்‌-10ஆம்‌ செய்யுளோடு மாறுபடுவதாகும்‌ 
என்க. ஏவுதற்கருத்தா இந்திரசித்து என்பது புலப்பட * இடு 
வித்த' என்றாள்‌. இயற்றுதற்கருத்தாவாயின்‌ இட்ட என வரும்‌. 
தேவர்தலைவனை வென்ற நீ, மனிதரின்‌ வலிமையை அடக்குதல்‌ 
எளிதன்றோ? என்றவாறு. *வலிகாண ' என்புழிக்‌ காண்டல்‌, 
அடக்கல்‌ என்னும்‌ பொருளது. உலகேழையும்‌ தனுவொன்றால்‌ 
நூறினான்‌ என்றது உறுப்புக்குறைவிசேடம்‌ என்னும்‌ அணியாம்‌. 

(112) 


2941. கல்லீரும்‌ படைத்தடக்கை 

யடற்கரதூ டணர்முதலா 

வல்லீருஞ்‌ சுடர்மணிப்பூ 
ணரக்கர்குலத்‌ தவதரித்தீர்‌ 

கொல்லீரும்‌ படைக்கும்ப 
கருணனைப்போற்‌ குவலயத்து 

ளெல்லீரு முறங்குதிரோ 
யானழைத்தல்‌ கேளீரோ. 


“கல்‌ ஈரும்‌ படைத்‌ தடக்கை அடல்‌, கர தூடணர்‌ முதலா, 
அல்‌ ஈரும்‌ சுடர்‌ மணிப்‌ பூண்‌, அரக்கர்‌ குலத்து அவதரித்தீர்‌! 
கொல்‌ ஈரும்‌ படைக்‌ கும்பகருணனைப்போல்‌, குவலயத்துள்‌ 
எல்லீரும்‌ உறங்குதிரோ ? யான்‌ அழைத்தல்‌ கேளீரோ ?* 


பொ :--கல்லையும்‌ பிளக்கத்தக்க” வலிய படைக்கலம்‌ தாங்கிய 
பெரிய கையையுடைய வலிமை வாய்ந்த கரதூடணர்‌ முதலாக, 
இருளைப்‌ பிளந்து ஓட்டுகின்ற ஒளிவாய்ந்த மணிகள்‌ பதித்த அணி 
கலன்களையுடைய அரக்கர்‌ குலத்தில்‌ பிறந்தவர்களே! நீங்கள்‌ 
எல்லோரும்‌, கொல்லனால்‌ அராவப்பட்ட படைகளையுடைய கும்ப 
கருணனைப்போல இவ்வுலகத்தில்‌ உறங்கிக்கொண்டிருக்கின்‌ நீர்‌ 
களோ? அல்லது, யான்‌ அழைத்தலைக்‌ கேளாமையால்‌ வாளா 
இருக்கின்றீரோ ? 


372 ஆரணிய காண்டம்‌ 


கு :—படையின்‌ பெருமை தோன்றக்‌ “ கல்லீரும்‌ படை ' என்றாள்‌. 
கரன்‌ என்ற பெயரே, படைத்தடக்கை யுடைமையால்‌ பெற்றது 
என்பது புலப்படுத்துவார்போலக்‌ கரனுக்கு அதனை அடையாகம்‌ 
புணர்த்தமை காண்க. கல்லையும்‌ ஈரும்‌ என்புழி உயர்வுசிறப்பும்மை 
விகாரத்தால்‌ தொக்கது. அல்‌ - இருள்‌. மணியின்‌ ஒளியால்‌ இரு. 
ளகலும்‌ என அவர்கள்‌ அணிகலச்‌ சிறப்பும்‌, அதனால்‌ அவ்வரக்‌ 
கரின்‌ செல்வச்‌ சிறப்பும்‌ புலப்படுத்தியவாறு. கொல்‌--தொழில்‌; 
ஆகுபெயராய்க்‌ கொல்லனை யுணர்த்தியது ; படைக்கு அடை. 
கும்பகருணன்‌ என்ற பெயர்‌ குடம்போன்ற காதுடையவன்‌ என்னும்‌ 
பொருளது. கும்பகருணன்‌ தவஞ்‌ செய்து பிரமனிடம்‌ நித்தியத்துவம்‌ 
வேண்ட எண்ணியவன்‌, கலைமகளின்‌ சூழ்ச்சியால்‌ *நித்திரை த்துவம்‌ ' 
வேண்டும்‌ என்றானாக, அவன்‌ கேட்டவண்ணம்‌ என்றும்‌ உறங்கும்‌ 
வரம்பெற்றவனாகலின்‌, உறங்குவோர்க்கு உவமையானான்‌. உறங்‌ 
குதிரோ என்றது வெறுப்புணர்ச்சியால்‌ கூறியது. ஒருவர்‌, உறங்‌ 
காது என்‌ முறையீட்டைக்‌ கேட்டிருப்பினும்‌, அவர்‌ மூலம்‌ எல்லோரு 
மறிந்து வந்திருக்கலாம்‌. அங்ஙனம்வாராமையின்‌, * எல்லீருமுறங்‌ 
குதிரோ " என்றாள்‌. உம்மை, முற்றும்மை. தன்‌ முறையீட்டைக்‌ 
கேட்டு வாராமைக்குக்‌ காரணம்‌ உறக்கமா ? அல்லது சேய்மையி 
லிருப்பதால்‌ கேளாமையோ? என வினவியவாறு. அண்மையி 
லிருந்தும்‌ உறக்கத்தால்‌ கேளாமையும்‌ விழித்திரு ந்தும்‌ சேய்மையால்‌ 
கேளாமையும்‌ இயல்பாதல்‌ காணலாம்‌. ஓகாரம்‌ இரண்டும்‌ ஐய 
வினாவின்கண்‌ வந்தன. உறங்குதிரோ? அதனால்‌ யான்‌ அழைத்தல்‌ 
கேளிரோ ? எனக்‌ கேளாமைக்கு உறக்கத்தைக்‌ காரணமாக்கிப்‌ 
பொருள்‌ கூறுவாருமுளர்‌. குரலால்‌ நம்மவள்‌ என்பதை யுணர்தல்‌ 
எளிதாகவும்‌, உணராதிருத்தல்‌ நோக்கி, யான்‌” என்றும்‌, பேரொலி 
யோடு விளித்தும்‌ கேட்டிலிரே என்பாள்‌ * அழைத்தல்‌ ' என்றும்‌ 
கூறினாள்‌. அழைத்தல்‌ - பெருங்குரலோடு கூப்பிடுதல்‌. (113) 


அப்பொழுது இராமன்‌ வருதல்‌ 
2942. என்றின்ன பலபன்னி 

யிகலரக்கி யழுதிரங்கிப்‌ 
பொன்றுன்னும்‌ படியகத்துப்‌ 

புரள்கின்ற பொழுதகத்து 
நின்றந்த நதியகத்து 

நிறைதவத்தின்‌ குறைமுடித்து 
வன்நிண்கைச்‌ சிலைநெடுந்தோண்‌ 

மரகதத்தின்‌ மலைவந்தான்‌. 


சூர்ப்பணகைப்‌ படலம்‌ 919 


என்று, இன்ன பல பன்னி, இகல்‌ அரக்கி அழுது இரங்கிப்‌ 
'பொன்‌ துன்னும்‌ படியகத்துப்‌ புரள்கின்ற பொழுதகத்து, 
நின்று, அந்த நதியகத்து, நிறை தவத்தின்‌ குறை முடித்து, 
வன்‌ திண்‌ கைச்‌ சிலை நெடுந்தோள்‌ மரகதத்தின்‌ மலை வந்தான்‌. 


பொ :--என்று, இதுபோன்ற பல பல சொல்லிப்‌ பகைமை 
யுடைய சூர்ப்பணகையாகிய அரக்கி, அழுது புலம்பிப்‌ பொன்துகள்‌ 
பொருந்திய தரையில்‌ புரள்கின்றபோது, அந்தக்‌ கோதாவரி 
நீதித்துறையில்‌ நின்று, நிறைவுறச்‌ செய்யவேண்டிய சந்தியாவந்‌ 
,தனமாகிய தவத்தின்‌ குறையையும்‌ முடித்துக்கொண்டு, வலிய 
திண்ணிய கையினையும்‌ வில்லைத்‌ தாங்கிய நீண்ட தோளினையும்‌ 
உடைய மரகதமலை போன்ற இராமன்‌ வந்தான்‌. 


கு:--பன்னுதல்‌- பலகால்‌ சொல்லுதல்‌. இகல்‌ - பகைமை 
தன்‌ கருத்திற்கிணங்காமையால்‌ கொண்ட பகைமையுடையவள்‌ 
ஆதலின்‌ சூர்ப்பணகையை ' இகலரக்கி' என்றார்‌. வலிமையுடைய 
அரக்கி எனலுமாம்‌. பொன்னணுக்கள்‌ நிறைந்த இடம்‌ என்பார்‌, 
“ பொன்துன்னும்படி” என்றார்‌. பொன்‌ என்பதற்கு இலக்குமி 
எனக்கொண்டு அவள்‌ அமிசமாகிய சீதை நடப்பதற்குரிய நல்ல 
இடத்தில்‌ அரக்கிபுரண்டாள்‌ என்பதைப்‌ புலப்படுத்தியதாகவும்‌ 
கொள்ளலாம்‌. இனி இராமனும்‌ சீதையும்‌ உவகையுடன்‌ உலா 
வதற்காக இலக்குவனால்‌ அழகாகச்‌ செப்பஞ்செய்திருந்த நல்ல 
இடத்தில்‌ அரக்கி புரள்கின்றபோது எனலும்‌ ஆம்‌. அந்தநதி 
யகத்துநின்று வந்தான்‌ என்க. காலையில்‌ குறைவறச்‌ செய்ய 
"வேண்டிய சந்தியா வந்தனத்தையே * நிறைதவம்‌ ' என்றார்‌. அரக்கி 
புலம்பல்‌, சந்தியாவந்தனம்‌ செய்கின்ற இராமன்‌ காதுகளுக்குக்‌ 
கேட்டதாயினும்‌, வழிபாடு முடியாமல்‌ இருந்தமையால்‌ உடனே 
வாராமல்‌ அக்குறையை முடித்துக்கொண்டு வரக்‌ காலம்‌ தாழ்த்தது 
அன்பார்‌, * குறைமுடித்து...... வந்தான்‌ ' என்றார்‌. எந்த நேரத்‌ 
.திலும்‌ அரக்கரின்‌ வன்செயல்‌ நிகழலாம்‌ என எதிர்பார்ப்பவனாகலின்‌ 
சந்தியாவந்தனம்செய்து வருங்காலத்தும்‌ வில்லேந்திய தோளின 
னாகவே இராமன்‌ இருந்தான்‌ என்க. எத்தகைய பகையையும்‌ 
வெல்லும்‌ மெய்வலியும்‌ படைவலியும்‌ உடைமை தோன்ற, £ வன்திண்‌ 
கைச்சிலை நெடுந்தோள்‌ மரகதத்தின்மலை' என்றார்‌. திண்மை 
யானும்‌ நிறத்தானும்‌ இராமனுக்கு மரகதமலை உவமையாம்‌. மரகதத்‌ 
தாலாகிய மலை என்க. உவமையாகுபெயராய்‌ மலை இராமனை 
யணர்த்திற்று. (114) 


374 ஆரணிய காண்டம்‌ 


சூர்ப்பணகை தான்‌ பட்டதை இராமனுக்குணர்த்தல்‌ 
2943. வந்தானை முகநோக்கி 
வயிறலைத்து மழைக்கண்ணீர்‌ 
செந்தாரைக்‌ குருதிகொடு 
செழுநிலத்தைச்‌ சேருக்கி 
யந்தோவுன்‌ நிருமேனிக்‌ 
கன்பிழைத்த வன்பிழையா 
லெந்தாயான்‌ பட்டபடி 
யிதுகாணென்‌ றெதிர்விழுந்தாள்‌. 


வந்தானை முகம்‌ நோக்கி, 

வயிறு அலைத்து, மழைக்‌ கண்ணீர்‌, 
செந்தாரைக்‌ குருதி கொடு 

செழுநிலத்தைச்‌ சேறு ஆக்கி, 
“அந்தோ! உன்‌ திருமேனிக்கு 

அன்பு இழைத்த வன்‌ பிழையால்‌ 
எந்தாய்‌ ! யான்‌ பட்டபடி 

இதுகாண்‌ £ என்று எதிர்‌ விழுந்தாள்‌. 


பொ :—(சூர்ப்பணகை) வந்த இராமனது முகத்தைப்‌ பார்த்துக்‌ 
கைகளால்‌ வயிற்றில்‌ அடித்துக்கொண்டு, மழைபோன்று பொழியும்‌ 
தன்‌ கண்ணீராலும்‌ செந்நிறத்தையுடைய தாரையாகப்‌ புண்‌ சொரி 
கின்ற இரத்தத்தாலும்‌ செழுமையான தரையைச்‌ சேருக்கிக்‌ 
கொண்டு, “ஐயோ ! எம்‌ தலைவனே ! உன்‌ அழகிய மேனிக்கு ஆசை 
வைத்ததாகிய வலிய குற்றத்தால்‌ யான்‌ பட்ட தன்மை இதுவாகும்‌; 
பார்ப்பாயாக ' என்று அவன்‌ எதிரில்‌ விழுந்தாள்‌. 


கு சூர்ப்பணகை, இராவணன்‌ முதலிய தன்‌ உறவினரையே 
தினைந்து நோக்கிப்‌ புலம்பிக்கொண்டிருந்தவள்‌ ஆகலின்‌ அவள்‌ 
துடும்‌ என இராமனைப்‌ பார்த்த நிலையை யுணர்த்த * வந்தானை 
முகம்‌ நோக்கி! என்றார்‌. உருபு மயக்கம்‌. வயிறலைத்தல்‌ என்பது வயிற்‌ 
றில்‌ அடித்துக்கொள்ளுதல்‌. இது, மகளிர்‌ துன்புற்றபோது இயல்பாக: 
நிகழ்வது. கண்ணீராலும்‌ புண்ணீராலும்‌ செழுநிலத்தைச்‌ சேறாக 
கினாள்‌ என்க. உறுப்பு அறுப்புண்ட இடத்திலிருந்து, தாரை தாரை 
யாகக்‌ குருதி ஒழுகுவதாலும்‌, அத்துன்பம்‌ பொறாது அரக்கி அழுவ 
தாலும்‌, செழுநிலம்‌ சேறாயிற்று; என்றது, கண்ணீர்‌ மிகுதியும்‌ 
புண்ணீர்‌ மிகுதியும்‌ புலப்படுத்தியவாறு. இலக்குவனால்‌ அழகாகச்‌ 
செப்பஞ்‌ செய்யப்பட்ட செழுமையான இடம்‌ அழகிழந்து சேராயிற்று: 


சூர்ப்பணகைப்‌ படலம்‌ 875 


என்க. உன்‌ திருமேனியழகுகண்டு அன்பு செய்தது தவிர வேறோர்‌ 
வன்பு செய்திலேன்‌ என்பாள்‌, * உன்‌ திருமேனிக்கு அன்பிழைத்த 
வன்பிழையால்‌ ' என்றாள்‌.  வன்பிழை' என்றது குறிப்புச்சொல்‌; 
பிழையே யன்று என்றவாறு. “அன்பு செய்தமைக்குக்‌ கிடைத்த 
பயன்‌ இது” என அறுப்புண்ட உறுப்புக்களைக்‌ காட்டி * இதுகாண்‌ ” 
என்று கூறிக்கொண்டு எதிர்வீழ்ந்தாள்‌ என்க. சீதையை யெடுக்கச்‌ 
சென்றதும்‌ இராமன்‌ மேனியில்‌ வைத்த அன்பினால்‌ நிகழ்ந்ததே 
என்பது அரக்கியின்‌ கருத்து. தீங்கு செய்தார்‌ படவேண்டிய துன்‌ 
பத்தை, அன்புசெய்த யான்பட்டேன்‌; இது தகுமோ ! என்றவாறு. 
யான்‌ என்றது, £ பெண்ணாய்ப்‌ பிறந்த யான்‌ ' என்றவாறு. உரை 
யால்‌ நம்பவேண்டாம்‌ ; காட்சியால்‌ காண்‌ என்பாள்‌, * இதுகாண்‌ £ 
என்றாள்‌. இதைக்‌ கண்டு குற்றஞ்‌ செய்தானைத்‌ தண்டித்தற்‌ 
கேற்றவன்‌ நீயே என்பது தோன்ற எதிர்விழுந்தாள்‌ என்க. 
இதனால்‌, தான்‌ குற்றமற்றவள்‌, அபலை என்பன புலப்படுத்தியவாறு. 

(115) 


இராமன்‌ வினா 
2944. விரிந்தாய கூந்தலாள்‌ 
வெய்யவினை யாதானும்‌ 
புரிந்தாளென்‌ பதுதனது 
பொருவரிய திருமனத்தாற் 
றெரிந்தானின்‌ நிளையானே 
யிவளை நெடுஞ்‌ செவியொடுமூக்‌ 
கரிந்தானென்‌ பதுமுணர்ந்தா 
னம்மனை நீ யாரென்றான்‌. 


விரிந்தாய கூந்தலாள்‌, 
வெய்ய வினை யாதானும்‌ 
புரிந்தாள்‌ என்பது, தனது 
பொரு அரிய திரு மனத்தால்‌ . 
தெரிந்தான்‌ ; இன்று, இளையானே 
இவளை நெடுஞ்‌ செவியொடு மூக்கு 
அரிந்தான்‌ என்பதும்‌ உணர்ந்தான்‌ ; 
* அம்மனை! நீ யார்‌ ?' என்றான்‌, 


பொ :--விரிந்ததாய கூந்தலையுடைய இவள்‌, கொடிய செயல்‌ 
ஏதேனும்‌ புரிந்தவளாவள்‌ என்பதைத்‌ தனது ஒப்பற்ற சிறந்த 


376 ஆரணிய காண்டம்‌ 


மனத்தினால்‌ தெரிந்துகொண்டான்‌ ; அதுவேயன்றி, இன்று, 
இளையவனாகிய இலக்குவனே இவ்வரக்கியை நீண்ட காதோடு மூக்‌ 
கினையும்‌ அரிந்தானாவன்‌ என்பதையும்‌ உணர்‌ ந்துகொண்டான்‌; பின்‌ 
(அவளைப்பார்த்து) அம்மா! நீயார்‌?' என்று வினவினான்‌. 


கு :-இலக்குவனால்‌ பற்றியிழுக்கப்பட்டதாகலின்‌ அவள்‌ 
கூந்தல்‌ விரிந்ததாய்‌ இருந்தது என்க. தலைவிரிகோலம்‌ துன்பத்தை 
யுணர்த்துவது. வெய்யவினை - கொடுஞ்செயல்‌. உய்த்துணர்ச்சி 
யால்‌ நிகழ்ந்ததை யறிந்த மனமாதலின்‌ இராமன்‌ : மனம்‌ * பொரு 
வரிய திருமனம்‌ ' எனச்‌ சிறப்பிக்கப்பெற்றது. நேரில்‌ காண்பது 
சூர்ப்பணகையின்‌ குருதிசோரும்‌ புண்களே யாயினும்‌, இத்தண்‌ 
டனையை இவள்‌ பெறுதற்கு வெய்யவினையேதேனும்‌ இவள்‌ செய்‌ 
திருக்கவேண்டும்‌ என்று தெளிந்தது, காரியத்தைக்‌ கண்டு கார 
ணத்தையறியும்‌ வழியளவையானாகும்‌ ; புகையைக்‌ கண்டு நெருப்‌ 
புண்மை துணிதல்போல. மேலும்‌, இலக்குவன்‌ குற்றஞ்‌ செய்யாத 
வரைத்‌ தண்டிக்கமாட்டான்‌ என்ற நம்பிக்கையும்‌ இக்கருத்துக்குத்‌ 
துணைசெய்தது. தாம்‌ வாழும்‌ பன்னசாலைக்கு அருகில்‌ அவள்‌ புரண்டு 
அழுகின்றாள்‌ ஆதலானும்‌, பிறர்யாரும்‌ அங்கு இன்மையானும்‌, 
அத்தண்டனையைச்‌ செய்தவன்‌ இலக்குவனாகவே இருக்கவேண்டும்‌ 
என்பது துணிந்தான்‌; சூர்ப்பணகை நெருநல்‌ வந்ததுபோல 
மாறுவேடத்தோடு காணப்படாமல்‌ இயல்பான அரக்கியாகவே 
காணப்படுதலின்‌, நீயார்‌? என்று இராமன்‌ வினவவேண்டியவ 
னானான்‌. சீதையையெடுக்க வருகின்றபோது அரக்கியாகவே 
வந்தாள்‌ என்பது முன்‌ கூறப்பட்டது. அழுகின்றவள்‌ முகத்தை 
மட்டுமே இராமன்‌ நோக்கினானாகலின்‌, நகில்‌ அமிந்ததுபற்றிக்‌ 
கூறவில்லை; இதனால்‌ இராமனுடைய தூய ஒழுக்கம்‌ பெற 
வைத்தவாறு. (116) 


சூர்ப்பணகையின்‌ விடை 
2945. அவ்வுரைகேட்‌ டடலரக்கி 
யறியாயோ நீயென்னைத்‌ 
தெவ்வுரையென்‌ ரறோருலகு 
மில்லாத சீற்றத்தான்‌ 
வெவ்விலைவே லிராவணனாம்‌ 
விண்ணுலக முதலாக 
வெவ்வுலகு முடையானுக்‌ 
குடன்பிறந்தேன்‌ யானென்றாள்‌. 


சூர்ப்பணகைப்‌ படலம்‌ 977 


அவ்‌ உரை கேட்டு, அடல்‌ அரக்கி 
* அறியாயோ நீ, என்னை ? 
தெவ்‌ உரை என்றோர்‌ உலகும்‌ 
இல்லாத சீற்றத்தான்‌ ; 
வெவ்‌ இலை வேல்‌ இராவணனாம்‌, 
விண்‌ உலகம்‌ முதலாக 
எவ்‌ உலகும்‌ உடையானுக்கு 
உடன்‌ பிறந்தேன்‌ யான்‌ ' என்றாள்‌. 


பொ :--அச்சொல்லைக்‌ கேட்டு வலிய அரக்கி, 'நீ என்னை அறிந்‌ 
திலையோ ? யான்‌, (தனக்குப்‌) பகை என்ற சொல்‌ ஓருலகத்திலும்‌ 
இல்லாதவாறு செய்த கோபத்தையுடையவனான, கொடிய, இலை 
போன்ற வேலைத்தாங்கிய இராவணனாகிய, விண்ணுலகம்‌ முதலாக 
எல்லா உலகங்களையும்‌ உடையவனுக்கு உடன்‌ பிறந்தவள்‌ ' 
என்றாள்‌. 


கு:--சீற்றத்தானாகிய இராவணனாம்‌ உடையானுக்கு என்க. 
இராமன்‌ தன்னை அடையாளங்கண்டுகொண்டிருப்பான்‌ என்ற கருத்‌ 
தினளாகலின்‌ சூர்ப்பணகை * அறியாயோ நீ என்னை ?' என வின 
வினாள்‌. * தெவ்‌ என்ற ஓருரை ' என மாற்றுக. * என்ற ' என்பதில்‌ 
அகரம்‌ தொகுத்தல்‌. பகை என்ற சொல்லே இல்லையானபோது 
பகைவர்‌ எங்கும்‌ இலர்‌ என்பது தானே போதரும்‌. பகை இல்‌ 
லாதபடி செய்தது, அவன்‌ சீற்றமே என்பது தோன்ற, * இல்லாத 
சீற்றத்தான்‌' என்றாள்‌. இலைவடிவாகச்‌ செய்யப்பட்டதாகலின்‌ 
.இலைவேல்‌ எனப்பட்டது. எவ்வுலகும்‌ என்றது விண்‌, மண்‌, 
யாதலம்‌ என்ற மூவுலகங்களையும்‌. எவ்வுலகுமுடையான்‌ என்ப 
தால்‌ அவன்‌ செல்வப்‌ பெருமை புலப்படுத்தியவாறு. சீற்றமும்‌ 
யடையும்‌ செல்வமும்‌ உடையானுக்குத்‌ தங்கை என்பதால்‌ தன்‌ 
பெருமையையும்‌ புலப்படுத்தினாள்‌ என்க. தெவ்‌ என்ற உரையே 
ஒருலகத்திலும்‌ இல்லாத சீற்றத்தான்‌ என்றமையால்‌ மூவுலகத்‌ 
தோரும்‌ அவனுக்கு அடங்கினவராதல்‌ பெறப்படுதலின்‌ அவனைப்‌ 
யகைக்க நுமக்குத்‌ துணையாவார்‌ எவரும்‌ இலர்‌ என்பதும்‌, கோசல 
தாட்டுரிமையும்‌ இழந்து காட்டில்‌ தங்கிய நீவிர்‌, மூவுலகும்‌ தனக்கு 
உரிமையாகப்‌ பெற்றவனை வெல்ல இயலாது என்பதும்‌, வெவ்விலை 
வேல்‌ இராவணன்‌ என்றமையால்‌, நும்முயிரை வாங்குதற்குரிய 
இகாடிய படையாற்‌ குறைவிலன்‌ என்பதும்‌ புலப்படுத்தினாள்‌ என்க, 
(1117) 


378 ஆரணிய காண்டம்‌ 


இராமன்‌ வினாவும்‌ சூர்ப்பணகையின்‌ விடையும்‌ 2946-2947 
2946. தாமிருந்த தகையரக்கர்‌ 
புகலொழியத்‌ தவமியற்ற 
யாமிருந்த நெடுஞ்சூழற் 
கென்செயவந்‌ தீரெனலும்‌ 
வேமிருந்தி லெனக்கனலும்‌ 
வெங்காம வெம்பிணிக்கு 
மாமருந்தே நெருநலினும்‌ 
வந்திலனோ யானென்றாள்‌. 


* தாம்‌ இருந்த தகை அரக்கர்‌ புகல்‌ ஒழியத்‌ தவம்‌ இயற்ற 
யாம்‌ இருந்த நெடுஞ்‌ சூழற்கு என்‌ செய வந்தீர்‌ ?' எனலும்‌, 
*வேம்‌ இருந்தில்‌ எனக்‌ கனலும்‌ வெம்‌ காம வெம்‌ பிணிக்கு 
மா மருந்தே! நெருநலினும்‌ வந்திலனோ யான்‌ ?' என்றாள்‌... 


பொ :-—* நீ கூறிய பெருமையெல்லாம்‌ பொருந்திய அரக்கர்‌ 
தாம்‌ இருந்த இடத்தை விடுத்துத்‌ தவம்‌ செய்ய, யாம்‌ இருந்த 
இந்தச்‌ சேய்மையிலுள்ள இடத்திற்கு என்னசெய்வதற்காக வந்தீர்‌?” 
* என இராமன்‌ கேட்டலும்‌, (சூர்ப்பணகை,) * வேகின்ற கரிபோலக்‌. 
கனலுகின்ற விரும்பத்தக்க காமமாகிய கொடிய நோய்க்குச்‌ சிறந்த 
மருந்துபோல்பவனே ! யான்‌ நேற்றும்‌ இங்கு வந்தேனில்லையோ ?” 
என்று கூறினாள்‌. 


க :-தகையரக்கர்தாமிருந்த புகல்‌ என்க. புகல்‌ - இடம்‌, 
உங்களுக்குத்‌ தீங்கு செய்ய அன்று என்பான்‌, * தவமியற்ற ” 
என்றும்‌, நும்‌ ஊர்க்கு அருகிலும்‌ வரவில்லை என்பான்‌, ' நெடுஞ்‌” 
சூழற்கு' என்றும்‌ கூறினான்‌. நெடுமை இங்குச்‌ சேய்மையை 
யுணர்த்தியது. சூழல்‌ - இடம்‌. உங்கள்‌ இருப்பிடத்திற்குச்‌ சேய்‌: 
மையில்‌ தவமியற்றும்‌ எம்பால்‌ நீ வருதற்குக்‌ காரணமே இல்லை 
என்பதைப்‌ புலப்படுத்தியவாறு. “ பெரிதும்‌ நன்றப்‌ பெருந்துறை: 
வைகிநீர்‌, புரிதிர்மாதவம்‌ ” (2826) எனச்‌ சடாயு கூறியதாலும்‌ 
தவமியற்றும்‌ நோக்கமுடையர்‌ இராம இலக்குவர்‌ என்பதை. 
யுணரலாம்‌. * என்செய வந்தீர்‌" என்றமையால்‌ தீங்கு செய்‌ 
யவே வந்தீர்‌ என்பதும்‌ புலப்படும்‌. இருந்தில்‌ - கரி. “எழுந்த. 
மலர்க்‌ கருநீலம்‌ இருந்தில்‌ காட்ட * (2-10-8) என்பது பெரிய 
திருமொழி. தன்‌ காமத்தீயைத்‌ தணிப்பதற்கு இராமனையே விரும்‌ 
பினவள்‌ ஆதலின்‌, “வெங்காம வெம்பிணிக்கு மாமருந்தே '” 
என  விளித்தாள்‌. இவ்விளியால்‌ தான்‌ வந்தமைக்கும்‌: 


சூர்ப்பணகைப்‌ படலம்‌ 379 


காரணம்‌ புலப்படுத்தினாள்‌. என்செய வந்தீர்‌ என்பதற்கு. 
இது செய்யவத்தேன்‌ என நேர்விடைகூறாது, “ நெருநலி 
னும்‌ வந்திலனோ " என்றது, நெருநல்‌ எதைச்‌ செய்ய வந்தேனோ 
அதைச்‌ செய்யவே இன்றும்‌ வந்தேன்‌ என்பதையும்‌, நெருநல்‌ 
பழகிய இடத்திற்கு வருதல்‌ குற்றமன்றே என்பதையும்‌ புலப்‌: 
படுத்தியவாறு. (118) 


2947. செங்கயல்போற்‌ கருநெடுங்கட்‌ 

டேமருதா மரையுறையு 

நங்கையிவ ரெனநெருந 
னடந்தவரோ நாமென்னக்‌ 

கொங்கைகளுங்‌ குழைக்காதுங்‌ 
கொடிமூக்குங்‌ குறைத்தழித்தா 

லங்கணர சேயொருவர்க்‌ 
கழியாதோ வழகென்றாள்‌. 


* “ செங்கயல்‌ போல்‌ கருநெடுங்கண்‌, 
தேம்மரு தாமரை உறையும்‌ 
நங்கை இவர்‌ ?' என நெருநல்‌ 
நடந்தவரோ நாம்‌ ?' என்னக்‌ 
கொ குழைக்‌ காதும்‌ 
கொடி மூக்கும்‌ குறைத்து அழித்தால்‌, 
அங்கண்‌ அரசே ! ஒருவர்க்கு 
அழியாதோ அழகு ? என்றாள்‌. 


பொ :சிவந்த கயல்மீன்‌ போன்று பிறழ்கின்ற கரிய நீண்ட 
கண்களையுடைய தேன்பொருந்திய தாமரையில்‌ வீற்றிருக்கின்ற 
திருமகளே இவர்‌ ! எனக்‌ கண்டோர்‌ நினைக்குமாறு நேற்றுவந்தவ 
ரோ நீர்‌? என்று இராமன்‌ வினவ, (சூர்ப்பணகை, நகில்களையும்‌: 
குழையணிந்த காதையும்‌ கொடிபோன்ற மூக்கினையும்‌ அறுத்து 
அழித்துவிட்டால்‌ அழகிய கண்களையுடைய அரசே! ஒருவர்க்கு. 
அழகு அழியா திருக்குமோ ? என்றாள்‌. 

கு:--நெருநல்கண்ட அழகுருவத்திற்கும்‌ இன்றுகாணும்‌ கோர 
உருவத்திற்கும்‌ எவ்வகையானும்‌ ஒற்றுமையின்மையால்‌ இராமன்‌,. 
“நெருநல்‌ நடந்தவரோ நாம்‌" என்று வினவ நேர்ந்தது, நெடுங்‌: 
கண்‌ நங்கை தாமரையுறையும்‌ நங்கை என்க. நாம்‌ என்றது, 
தீர்‌ என்னும்‌ பொருளது. “ நாமரையாமத்‌ தென்னோ வந்து வைகி: 


380 ஆரணிய காண்டம்‌ 


நயந்ததுவே " (திருக்கோவையார்‌-164) என்ற அடியையும்‌ அதற்குப்‌ 
பேராசிரியர்‌, * நாம்‌ என்னும்‌ முன்னிலை யுளப்பாட்டுத்‌ தன்மை, 
உயர்வு தோன்ற முன்னிலைக்கண்‌ வந்தது” என்று எழுதிய 
உரையையும்‌ இங்கு நினைக்க. நெருநலிருந்த அழகு இன்று இல்‌ 
லாமைக்கு, அழகிய உறுப்புக்களை இலக்குவன்‌ அறுத்து ஒழித்‌ 
தமையே காரணம்‌ ஆதலின்‌, யான்‌ காரணமன்று என்பதைப்‌ புலப்‌ 
படுத்தியவாறு. *அங்கணரசே” என்றது, இராமனுடைய கண்‌ 
ணழகில்‌ ஈடுபாடுகொண்டு கூறியது. கண்ணோட்டம்‌ உள்ள கண்‌ 
ணுடையவன்‌ என்ற கருத்தால்‌ விளித்ததாகக்கொண்டு, கண்ணோட்‌ 
டத்தால்‌ என்னை ஏற்றுக்கொண்டு என்னை இத்துயர்‌ செய்தானையும்‌ 
ஒறுத்தல்வேண்டும்‌ என்று குறிப்பித்தவாறாகவும்‌ கொள்ளலாம்‌. 
அழகுள்ள உறுப்புக்களை அறுத்தொழித்தால்‌ எனக்குமட்டுமன்றி 
யார்க்கும்‌ அழகு அழியும்‌ என்பாள்‌, * ஒருவர்க்கு அழியாதோ 
அழகு?' எனப்‌ படர்க்கையில்‌ வைத்துக்‌ கூறினாள்‌. (119) 


இராமன்‌ இலக்குவனை வினவுதல்‌ 
2948. மூரன்முறு வலனிளைய 
மொய்ம்பினோன்‌ முகநோக்கி 
வீரவிரைந்‌ தனையிவடன்‌ 
விடுகாதுங்‌ கொடிமூக்கு 
மீரநினைந்‌ திவளிழைத்த 
பிழையென்னென்‌ நிறைவினவச்‌ 
சூரநெடுந் தகையவனை 
யடிவணங்கிச்‌ சொல்லுவான்‌. 
மூரல்‌ முறுவலன்‌, இளைய 
மொய்ம்பினோன்‌ முகம்‌ நோக்கி, 
*வீர! விரைந்தனை, இவள்தன்‌ 
விடு காதும்‌, கொடி மூக்கும்‌, 
ஈர, நினைந்து இவள்‌ இழைத்த 
பிழை என்‌ ?' என்று இறை வினவச்‌ 
சூர நெடுந்தகை அவனை 
அடி வணங்கிச்‌ சொல்லுவான்‌: 
பொ :--எல்லா உயிர்க்குந்‌ தலைவனாகிய இராமன்‌, புன்சிரிப்பு 
உடையவனாய்‌, இளைய வீரனான இலக்குவன்‌ முகத்தைப்‌ பார்த்து, 
“வீர இவளுடைய தொங்கும்‌ காதையும்‌, கொடிபோன்ற மூக்கையும்‌ 


சூர்ப்பணகைப்‌ படலம்‌ 983 


நீ விரைந்து அறுப்பதற்கு இவள்‌ நினைந்து செய்த பிழை யாது ?' 
என்று வினவச்‌ சூரனாகிய பெருமைக்‌ குணமுடைய இலக்குவன்‌, 
அவ்விராமனுடைய திருவடிகளை வணங்கிச்‌ சொல்லுவானானான்‌. 


கு:--மூரல்‌ முறுவல்‌ என்பது மீமிசைச்‌ சொல்‌. மொய்ம்பு - 
வலிமை, வீரத்தை யுணர்த்தியது. விரைந்து ஈர என இயையும்‌. 
பெண்களைத்‌ துன்புறுத்தல்‌ வீரமன்றாகவும்‌, வீரனாகிய நீ அந்த. 
அறத்தையும்‌ நோக்காது பெண்பாலாகிய இவளுடைய காதும்‌ 
மூக்கும்‌ விரை ந்தறுக்கலாமோ ? என்பது புலப்பட, “வீர விரைநற்‌ 
தனை இவள்‌ தன்‌ விடுகாதும்‌ கொடிமூக்கும்‌ ஈர” என்றான்‌. விரைந்து 
அவள்‌ உறுப்பை அறுக்குமாறு இவள்‌ செய்த பிழை யாது? என்றான்‌... 
தினைவின்‌ நிச்‌ செய்யும்‌ பிழை மன்னிக்கத்தக்கது ஆதலின்‌, * இவள்‌ 
தினைந்திழைத்த பிழை என்‌ ?' என்றான்‌. தன்‌ இளவலேயாயினும்‌,. 
அவன்‌ செய்த தண்டனை, காரணத்தோடு செய்யப்பட்டதா ? என்று 
உண்மைகாணுதற்கேற்ற தகுதியுடையவன்‌ என்பது புலப்பட, 
* இராமன்‌ வினவ ' என்னாது, * இறை வினவ” என்றார்‌. (120) 


இலக்குவன்‌ விடை 


2949. தேட்டந்தான்‌ வாளெயிற்றிற்‌ 
றின்னவோ தீவினையோர்‌ 
கூட்டந்தான்‌ புறத்துளதோ 
குறித்தபொரு ளுணர்‌ ந்திலனா 
னாட்டந்தா னெரியுமிழ 
நல்லாண்மேற்‌ பொல்லாதா 
ளோட்டந்தா ளரிதினிவ 
ளுடன்றெழுந்தா ளெனவுரை த்தான்‌... 


* தேட்டம்‌ தான்‌ வாள்‌ எயிற்றில்‌ 

தின்னவோ ? தீவினையோர்‌ 
கூட்டம்‌ தான்‌ புறத்து உளதோ? 

குறித்த பொருள்‌ உணர்ந்திலனால்‌ 
நாட்டம்‌ தான்‌ எரி உமிழ, 

நல்லாள்‌ மேல்‌ பொல்லாதாள்‌ 
ஓட்டந்தாள்‌ ; அரிதின்‌ இவள்‌ 

உடன்று எழுந்தாள்‌” என உரைத்தான்‌... 


382 ஆரணிய காண்டம்‌ 


பொ :—(இவள்‌ பிராட்டியைத்‌) தேடிவந்ததுதான்‌ தன்‌ கூரிய 
பற்களால்‌ தின்னுதற்கோ? அல்லது தீவினையை விரும்பிச்செய்யும்‌ 
அரக்கர்‌ கூட்டந்தான்‌ (பிராட்டியைக்‌ கவரப்‌) புறத்தேயொளிந்‌ 
துளதோ ? இவள்‌ குறித்து வந்த நோக்கத்தை அறிந்திலேன்‌ ; 
பொல்லா தவளரகிய இவள்‌, பிறர்க்கரிதாம்‌ வகையில்‌ கோபித்து 
எழுற்தாளாய்க்‌ கண்கள்‌ நெருப்பைக்கக்க நல்லாளாகிய சீதைமேல்‌ 
ஓடிவந்தாள்‌. 


கு :--தேட்டம்‌ - தேடுதல்‌; தொழிற்பண்பு. அரக்கர்‌ மனிதர்‌ 
தசையைத்‌ தின்னும்‌ இயல்பினர்‌ ஆதலின்‌ * வாளெயிற்றிற்றின்ன 
வோ?! என்றான்‌. இவள்‌ மூலம்‌ சீதையைக்‌ கவர எண்ணிய 
அரக்கர்‌ கூட்டம்‌ புறத்தே இருக்கலாமோ ? என்ற ஐயமுண்டா 
தற்குக்‌ காரணம்‌, சூர்ப்பணகை, இராவணன்‌ இந்திரசித்து கர 
தூடணர்‌ முதலிய அரக்கரை விளித்துக்‌ கூறியதேயாகும்‌. அரக்‌ 
கரின்‌ இயல்பு புலப்படவேண்டித்‌ “தீவினையோர்‌ ' என அவர்க்குப்‌ 
பெயர்‌ கொடுத்தான்‌. நாட்டம்‌ - கண்‌. ஓட்டம்‌ தந்தாள்‌ என்பது 
* ஓட்டந்தாள்‌ ' என விகாரப்பட்டது. “ ஓட்டந்தெதிரா நீயாரென” 
(1775) என முன்னும்‌ இத்தொடர்‌ வந்திருத்தல்‌ காணலாம்‌. 
பொல்லாதவளாகிய இவள்‌, அரிதினுடன்றெழுந்து நாட்டந்தான்‌ 
எரியுமிழ, நல்லாண்மேல்‌ ஓட்டந்தாள்‌ என மாற்றிக்‌ கூட்டுக. 
உடன்றெழுந்தாள்‌, முற்றெச்சம்‌. ஆல்‌ அசை. ஓகாரம்‌ இரண்டும்‌ 
.ஐயத்தின்கண்‌ வந்தன. (121) 


சூர்ப்பணகை இடைமறித்துக்‌ கூறுதல்‌ 
2950. ஏற்றவளை வரிசிலையோ 
னியம்பாமு னிகலரக்கி 
சேற்றவளை தன்கணவ 
னருகிருப்பச்‌ சினந்திருகிச்‌ 
சூற்றவளை நீருழக்குந் 
துறைகெழுநீர்‌ வளநாடா 
மாற்றவளைக்‌ கண்டக்கா 
லழலாதோ மனமென்றாள்‌. 


ஏற்ற வளை வரி சிலையோன்‌ இயம்பாமுன்‌, இகல்‌ அரக்கி, 
“ சேற்ற வளை தன்‌ கணவன்‌ அருகு இருப்பச்‌ சினம்‌ திருகிச்‌ 
சூல்‌ தவளை, நீர்‌ உழக்கும்‌ துறை கெழு நீர்‌ வள நாடா! 
மாற்றவளைக்‌ கண்டக்கால்‌ அழலாதோ மனம்‌ ?' என்றாள்‌. 


சூர்ப்பணகைப்‌ படலம்‌ 983 


பொ: கையில்‌ ஏந்திய வளைந்த கட்டமைந்த வில்லையுடையவ 
னாகிய இலக்குவன்‌ சொல்லி முடிப்பதற்குள்‌, மாறுபட்ட தன்மை 
யுடைய அரக்கி, சேற்றில்‌ உள்ள சங்கு, தன்‌ கணவனாகிய தவளையின்‌ 
அருகில்‌ இருப்பக்‌ கண்டு, (தன்‌ கணவன்‌ சங்கினை விரும்புவதாக 
எண்ணிக்கொண்டு) கோபமுதிர்ந்து, கருக்கொண்டுள்ள தவளை, 
நீரைக்‌ கலக்குகின்ற துறைகள்‌ பொருந்திய நீர்நிறைந்த வள 
நாட்டையுடையவனே ! சக்களத்தியைக்‌ கண்டால்‌ ஒரு பெண்ணின்‌ 
மனம்‌ கொதிக்காதோ ? என்று வினவினாள்‌. 


கு:--பகைவரை எதிர்நோக்கி வளைத்த வில்லையுடையவனாகவே 
இலக்குவன்‌ இருந்தான்‌ என்பார்‌, “ஏற்ற வளை வரிசிலையோன்‌ * 
என்றார்‌. இயம்பாமுன்‌ என்றது, விரைவு குறித்து வந்தது. 
அவன்‌ சொல்லி முடிப்பதற்குள்‌ தான்‌ சொல்லத்‌ தொடங்கி 
விட்டாள்‌ என்றபடி. *சேற்ற' என்னும்‌ குறிப்புப்‌ பெயரெச்சம்‌ 
இடப்பொருளில்‌ வந்தது; சேற்றின்‌ கண்ணுள்ள வளை என்க. ஒரு 
சூல்கொண்டுள்ள தவளை, தன்‌ கணவனாகிய தவளையின்‌ அருகில்‌ 
ஒரு சங்கு இருக்கக்‌ கண்டது; தான்‌ சூல்கொண்டிருத்தலால்‌ 
புணர்ச்சிக்குத்‌ தகுதியில்லை என்று கருதித்‌ தன்‌ கணவன்‌, அச்‌ 
சங்கை விரும்பியதாக எண்ணிக்கொண்டு, தன்‌ கோபம்‌ புலப்படத்‌ 
தண்ணீரைக்‌ கலக்கியதாம்‌. இந்நிகழ்ச்சி இராமனுடைய வள 
நாட்டில்‌ நிகழ்வதாகக்கூறிப்‌ பெண்டிர்‌ இயல்பை அவன்‌ அறிதற்கு 
உரியவன்‌ என்பதுபடக்‌ கூறினாள்‌ சூர்ப்பணகை. மாற்றவளைக்‌ 
கண்டால்‌ மகளிர்க்கு மனம்‌ பொறாதன்றோ ? என்ற பொதுப்பொரு 
ளைக்காட்டுதற்கு இராமன்‌ நாட்டில்‌ நிகழும்‌ நிகழ்ச்சியையே காட்டிய 
வாறு. பொறியறிவிற்குறைந்த தவளையே அங்ஙனம்‌ பொறாத 
போது, அறிவு நிறைந்த எனக்குச்‌ சொல்லவேண்டுமோ ? என்ற 
வாறு. சூர்ப்பணகை, இராமனை விரும்பிய அளவில்‌ அவன்‌ தன்‌ 
கணவனானான்‌ என்பதும்‌, இடையில்‌ தன்போல்‌ அவனை விரும்பி 
வந்த சீதை தனக்கு மாற்றவள்‌ ஆவாள்‌ என்பதும்‌, இடையில்‌ 
வந்த அவளைக்‌ காணும்போது, முதலில்‌ வந்து உரிமைபெற்ற 
தனக்கு மனம்‌ அழன்று அவளைத்‌ துரத்த முயலுதல்‌ இயல்பே என்‌ 
பதும்‌ அவள்‌ கருத்து. “ கதிர்க்கோட்டு நந்தின்‌ சுரிமுக வேற்றை 
நாகிளந்‌ தவளையொடு பகன்மணம்‌ புகூஉம்‌, நீர்திகழ்கழனி” (புற நா- 
266) என்பது இங்கு ஒப்புநோக்கத்தகும்‌. உண்மையை ஒத்துக்‌ 
கொண்டாளாயினும்‌ தான்‌ செய்தது குற்றமன்று என்பதை நிறுவிய 
வாறு. (122) 


384 ஆரணிய காண்டம்‌ 


“ஓடிப்போ' என இராமன்‌ சினந்துரைத்தல்‌ 
2951. பேடிப்போர்‌ வல்லரக்கர்‌ 
பெருங்குலத்தை யொருங்கவிப்பான்‌ 
றேடிப்போந்‌ தனமின்று 
தீமாற்றஞ்‌ சிலவிளம்பி 
வீடிப்போ காதேயிம்‌ 
மெய்வனத்தை விட்டகல 
வோடிப்போ வென்றுரைத்த 
வுரைகடந்தாற்‌ கவளுரைப்பாள்‌. 


* பேடிப்‌ போர்‌ வல்‌ அரக்கர்‌ 

பெருங்குலத்தை ஒருங்கு அவிப்பான்‌ 
தேடிப்‌ போந்தனம்‌ ; இன்று, 

தீ மாற்றம்‌ சில விளம்பி, 
வீடிப்போகாதே ; இம்‌ 

மெய்‌ வனத்தை விட்டு அகல 

ஓடிப்போ” என்று உரைத்த 

உரை கடந்தாற்கு, அவள்‌ உரைப்பாள்‌. 


பொ :--* பேடித்தன்மையுடைய போரில்‌ வல்லவராகிய அரக்கர்‌ 
களின்‌ பெரிய குலத்தையே ஒருசேர ஒழிக்கும்பொருட்டு அவர்‌ 
களைத்‌ தேடி இங்கு வந்துளோம்‌; இன்றைக்குத்‌ தீயசொற்கள்‌ சில 
வற்றைச்‌ சொல்லி அதனால்‌ நீ அழிந்துபோகாமல்‌ இந்த உண்‌ 
மைக்கு இடமான வனத்தை விடுத்துச்‌ சேய்மையில்‌ ஓடிப்போய்விடு "' 
என்று அருளால்கூறிய சொற்களுக்கு எட்டாத கடவுளின்‌ அமிச 
மான இராமனுக்கு, அச்சூர்ப்பகை சொல்லுவாளானாள்‌. 


கு:--ஒத்த வலிமையுடையோர்பால்‌ போர்‌ செய்வதே முறை: 
யாகவும்‌, தம்மின்‌ மெலிந்த முனிவர்‌ முதலியோரை வருத்துதலும்‌, 
நேர்‌ நின்று போர்‌ செய்யாமல்‌ மாயையால்‌ மறைந்து போர்‌ செய்‌ 
தலும்‌ உடையர்‌ அரக்கர்‌ ஆதலின்‌, அவரைப்‌ * பேடிப்போர்‌ வல்‌ 
லரக்கர்‌ £ என்றான்‌. அரக்கர்‌ குலம்‌ பெரிதாயினும்‌, அக்குலமுழு 
மையும்‌ ஒரு காலத்து அழிக்கும்‌ ஆற்றல்‌ தனக்கு உண்டு என்பதை. 
இராமன்‌ உணர்த்தியவாறு. தம்மேம்பாட்டைக்‌ கூறுதல்‌ வீரர்க்கு. 
உரித்தே ஆம்‌; இதை *நெடுமொழி” என்பர்‌. “செருக்கடை 
யரக்கர்புரி தீமை சிதைவெய்தித்‌, தருக்கழிதரக்‌ கடிது கொல்வது: 
சமைந்தேன்‌, வருக்கமறையோ யவர்‌ வருந்திசையின்‌ முந்துற்று, 
இருக்கை நலம்‌ " (2775) என முன்‌ அகத்தியற்கு இராமன்‌ கூறிய 


சூர்ப்பணகைப்‌ படலம்‌ 385 


வாறே, அவ்வனத்தில்‌ தங்கியுள்ளமை புலப்படுத்தித்‌ ‘தேடிப்போற் 
தனம்‌' என்றான்‌ தீமாற்றம்‌ என்றது, இராமனுக்குத்‌ தான்‌ 
உரிமையுள்ளவள் போலக்‌ கூறியதும்‌, சீதை உரிமையற்றவள்‌ 
என்பதுபடக்‌ கூறியதும்‌ ஆகிய சொற்கள்‌. அவளை அழித்தற்கு 
அவள்‌ கூறிய மாற்றங்களே அமையும்‌ என்பான்‌, “தீமாற்றஞ்சில 
விளம்பி வீடிப்போகாதே " என்றான்‌. வீடுதல்‌ - அழிதல்‌; மேலும்‌ 
அத்தகைய மாற்றம்‌ கூறின்‌ அழிந்துபடுவாய்‌ என்றவாறு. மெய்ப்‌ 
பொருளை நாடித்‌ தவஞ்செய்யத்தக்க வனமாதலானும்‌ மெய்ம்மை 
யல்லது பேசாத வனமாதலானும்‌ அவ்வனத்தை * மெய்வனம்‌ ” 
என்றான்‌. நின்பொய்கள்‌ இவ்வனத்துப்‌ பயன்படா என்பதும்‌ 
உணர்த்தியவாறு. அகல ஓடுதல்‌ - சேய்மையில்‌ ஓடிப்போதல்‌. 
கடவுளின்‌ தன்மை சொல்லால்‌ முற்றுப்பெறக்‌ கூறமுடியாத 
நிலைமையதாதல்‌ தோன்ற, * சொற்பதங்‌ கடந்தோன்‌ ' என்பர்‌; 
இராமன்‌ கடவுளின்‌ அமிசமானவன்‌ என்பது தோன்ற; அவ்‌ 
வியல்பையேற்றி *உரைகடந்தாற்கு ' என்றார்‌. மாற்றம்‌ மனங்‌ 
கழிய நின்றவனிடத்தில்‌ நம்‌ வஞ்சகம்‌ நிறைவேறாது என்பதை 
யுணராது சூர்ப்பணகை மேலுங்‌ கூறித்‌ தன்‌ அறியாமையைப்‌ புலப்‌ 
படுத்தப்போகின்றாள்‌ என்பதைக்‌ குறிப்பிட, *உரைகடந்தாற்‌ 
(123) 


கவளுரைப்பாள்‌ ” என்றார்‌. 


சூர்ப்பணகையின்‌ சொல்‌ 2952-2962 
2952. நரைதிரையென்‌ நில்லாத 
நான்முகனே முதலமரர்‌ 
கரையிறந்தோ ரிராவணற்குக்‌ 
கரமிறுக்குங்‌ குடியென்றால்‌ 
விரையுமிது நன்றன்று 
வேறாக யானுரைக்கு 
முரையுளது நுமக்குறுதி 
யுணர்வுளதே லென்றுரைப்பாள்‌. 


* நரை திரை என்று இல்லாத 
நான்முகனே முதல்‌ அமரர்‌ 
கரை இறந்தோர்‌, இராவணற்குக்‌ 
கரம்‌ இறுக்கும்‌ குடி என்றால்‌, 
25 


386 ஆரணிய காண்டம்‌ 


விரையும்‌ இது நன்று அன்று ; 
வேறு ஆக யான்‌ உரைக்கும்‌ 
உரை உளது, நுமக்கு உறுதி 
உணர்வு உளதேல்‌' என்று உரைப்பாள்‌. 


பொ :--'நரையும்‌ திரையும்‌ ஆகிய மூப்பின்‌ இயல்புகளே 
தோன்றப்பெறாத பிரமன்‌ முதலிய அளவு இல்லாத தேவர்கள்‌, 
இராவணனுக்குக்‌ கப்பம்‌ செலுத்தும்‌ குடிமக்கள்‌ என்றால்‌ (அவன்‌ 
பெருமையறியாது) இவ்வாறு நீர்‌ விரைவது நல்லதல்ல; நுமக்கு 
தன்மையுறவேண்டும்‌ என்ற உணர்வு இருக்குமாயின்‌, வேறாக யான்‌ 
சொல்லும்‌ சொல்‌ உண்டு' என்று சொல்லத்‌ தொடங்கினாள்‌. 


கு:--நரை - மயிர்வெளுத்தல்‌. திரை - உடம்பின்‌ தோல்‌ சுருங்‌ 
குதல்‌. இவை இரண்டும்‌ மூப்பின்‌ இயல்புகள்‌. * என்று ' என்னும்‌ 
எண்ணிடைச்சொல்‌ பிரிந்து வந்தது. கரை- அளவு. கரம்‌ - 
இறைப்பொருள்‌. * அவன்‌ பெருமையறியாது விரையுமது ' என, 
வேண்டும்‌ சொல்‌ இசையெச்சமாக வருவிக்க. விரைதலாவது, 
வீடிப்போகாதே ஓடிப்போ என்றலும்‌, பேடிப்போர்‌ வல்லரக்கர்‌: 
பெருங்குலத்தை ஒருங்கவிப்பான்‌ தேடிப்‌ போந்தனம்‌ என்றலும்‌ 
ஆம்‌. நுமக்கு உறுதியுணர்வுளதேல்‌, யான்‌ வேறாக உரைக்கும்‌ 
உரையுளது என்று இயையும்‌. வேறாக என்றது, பிறர்க்குக்‌ 
கூறாத சிறப்புடையதாக என்றவாறு. உங்களைப்‌ படைத்த பிரமன்‌ 
முதலான தேவர்களே அவனுக்குக்‌ கீழ்ப்படிந்து நடக்கும்‌ குடிமக்கள்‌ 
ஆனபோது, பிணி மூப்புக்களால்‌ துன்புறும்‌ மனிதராகிய நீவிர்‌, 
இராவணனை வெல்லுதல்‌ எளிதாமோ ? என்றவாறு. *விரையுமிது 
நன்றன்று என்றது, சாமோபாயம்‌ ஆகும்‌. (124) 


2953. ஆக்கரிய மூக்குங்கை 
யரியுண்டா ளென்றாரை 
நாக்கரியுந்‌ தயமுகனார்‌ 
நாகரிக ரல்லாமை 
மூக்கரிந்து நுங்குலத்தை 
முதலரிந்தீ ரினியுமக்குப்‌ 
போக்கரிதிவ்‌ வழகையெல்லாம்‌ 
புல்லிடையே யுகுத்தீரே. 
*“ஆக்கரிய மூக்கு, உங்கை அரியுண்டாள்‌ ”” என்றாரை 
நாக்கு அரியும்‌ தயமுகனார்‌; நாகரிகர்‌ அல்லாமை, 


சூர்ப்பணகைப்‌ படலம்‌ 987 
மூக்கு அரிந்து நும்‌ குலத்தை முதல்‌ அரிந்தீர்‌; இனி, உமக்குப்‌ 
போக்கு அரிது; இவ்‌ அழகை எல்லாம்‌ புல்லிடையே உகுத்தீரே! 


பொ:--*உம்‌ தங்கை, பிறரால்‌ உண்டாக்க முடியாத மூக்கு அறு 
யட்டாள்‌” என்று நிகழ்ந்தது கூறியவரது நாக்கையும்‌ அரியும்‌ இயல்‌ 
யுடைய தசமுகனாராகிய இராவணனார்‌, கண்ணோட்டமில்லா தவர்‌ ; 
ஆதலால்‌, (அத்தகைய கொடியவருடைய தங்கையாகிய என்‌) 
மூக்கை அரிந்தமையால்‌ நுமது குலத்தை வேரொடும்‌ அரிந்தீ 
ரானீர்‌; இனி அவ்விராவணனார்‌ கோபத்திற்கு ஆளாகாமல்‌ தப்பிப்‌ 
போதல்‌ அரிதாகும்‌; எனவே இந்த நும்‌ அழகாகிய அமிழ்தத்தை 
எல்லாம்‌, தூய்மையில்லாத இடத்தில்‌ சிந்திவிட்டீரே ! 


கு :--இழந்த மூக்கை எவ்வகையாலும்‌ உண்டாக்க முடியாது 
என அவ்வுறுப்பின்‌ அருமை புலப்படுத்தியவாறு. தன்‌ தங்கையை 
மூக்கறுக்கும்‌ துணிவுடையோர்‌ இலர்‌ என்னும்‌ துணிவு பற்றி, அவர்‌ 
கற்பனையால்‌ கூறினார்‌ என்ற கருத்தால்‌, கூறிய நாக்கையே 
அறுக்கும்‌ கோபமுடையவர்‌, உண்மையாகவே என்‌ மூக்கையறுத்த 
உங்களைக்‌ கண்டால்‌ விடுவரோ? என்றவாறு. கண்ணோட்ட 
முடையவராயின்‌ காரணத்தை ஆராய்ந்து பின்‌ தண்டிப்பர்‌. இராவ 
ணஞார்க்கு அக்கண்ணோட்டமில்லாமையால்‌, உங்கள்‌ செயல்‌ அறிந்த 
வுடன்‌ உங்களைக்‌ கொன்றுவிடுவார்‌; நீர்‌ தப்பமுடியாது; இவ்வளவு 
பேரழகும்‌ வீணாகப்‌ போகப்‌ போகின்றது என அச்சமுறுத்தியும்‌ 
இரங்கியும்‌ கூறினாள்‌. மூக்கரியுண்டும்‌ அவர்கள்‌ அழகைப்‌ பாராட்‌ 
டுதல்‌ காதலால்‌ ஆயதென்க. நாகரிகம்‌ - கண்ணோட்டம்‌. “முந்‌ 
தையிருந்து நட்டோர்‌ கொடுப்பின்‌ நஞ்சுமுண்பர்‌ நனி நாகரிகர்‌ ” 
(நற்றிணை - 355) என்பதும்‌ காண்க. மூக்கரிந்து என்ற வினை 
யெச்சம்‌ காரணப்‌ பொருளது; (மழைபெய்து நெல்‌ விளைந்தது” என்‌ 
புழிப்போல. புல்லிடை - புல்லிதாகிய (தூய்மையில்லாத) இடம்‌. 
“உகுத்தீர்‌' என்ற வினைக்கேற்ப *அழகாகிய அமிழ்தம்‌ * எனக்‌ குறிப்‌ 
புருவகமாக்குக. மூக்கரிந்து நுங்குலத்தை முதலரிந்தீர்‌ என்றது 
பேதோபாயம்‌ ஆகும்‌. (125) 


2954. வான்காப்போர்‌ மண்காப்போர்‌ 
மாநாகர்‌ வாழுலகந் 
தான்காப்போ ரினித்தங்க 
டலைகாத்து நின்றுங்க 


288 ஆரணிய காண்டம்‌ 


ளூன்காக்க வுரியார்யா 
ரென்னையுயிர்‌ நீர்காக்கின்‌ 

யான்காப்பெ னல்லாலவ்‌ 
விராவணனா ருளரென்றால்‌. 


“வான்‌ காப்போர்‌, மண்‌ காப்போர்‌, 
மா நாகர்‌ வாழ்‌ உலகம்‌ 

தான்‌ காப்போர்‌, இனித்‌ தங்கள்‌ 
தலை காத்து நின்று, உங்கள்‌ 

ஊன்‌ காக்க உரியார்‌ யார்‌ ? 
என்னை, உயிர்‌ நீர்‌ காக்கின்‌, 

யான்‌ காப்பென்‌; அல்லால்‌, அவ்‌ 
இராவணனார்‌ உளர்‌! என்றால்‌. 


பொ:--நீர்‌, (என்‌ விருப்பத்தை நிறைவேற்றி) என்‌ உயிரைக்‌ 
காப்பாற்றினால்‌, யான்‌ உங்களைக்‌ காப்பாற்றல்‌ கூடுமேயன்றி, 
உங்களைக்‌ கொல்ல இராவணனார்‌ இருக்கின்றார்‌ என்றால்‌, அவர்க்கு 
எதிராக விண்ணுலகத்தைக்‌ காக்கும்‌ தேவருள்ளும்‌, மண்ணுல 
கத்தைக்‌ காக்கும்‌ அரசருள்ளும்‌, பெருமைவாய்ந்த நாகர்‌ வாழ்கின்ற 
பாதலத்தைக்‌ காக்கும்‌ தலைவருள்ளும்‌ தங்கள்‌ தலைகளை முன்னர்த்‌ 
தாம்‌ காப்பாற்றிக்கொண்டு நின்று, பின்‌ உங்கள்‌ உடம்பைக்‌ காப்‌ 
பாற்ற உரியவர்கள்‌ யாருளர்‌ ? யாரும்‌ இல்லை. 


கு:--இராவணன்‌ உமக்குப்‌ பகையாக இருக்கின்றான்‌ என்றால்‌ 
இந்த மூவுலகத்திலும்‌ உமக்குத்‌ துணைசெய்யக்கூடிய துணிவுடை 
யவர்‌ எவருமிலர்‌ என்றவாறு. அப்படி யாரேனும்‌ துணை புரியத்‌ 
துணிவாராயின்‌ அவர்கள்‌ தலைதுணிவர்‌ என்பது திண்ணம்‌ என்பாள்‌, 
* தங்கள்‌ தலைகாத்து நின்று” என்றாள்‌. தங்கள்‌ தலைக்கு வரும்‌ 
தீங்கையும்‌ பொருட்படுத்தாது இராவணனுக்கு எதிராக நுமக்குத்‌ 
துணைபுரிய எவரும்‌ துணியார்‌ என்றவாறு. . இராவணனைப்‌ பாரா 
விடினும்‌ அவர்‌ உளர்‌ என்ற சொல்லைக்‌ கேட்டாலே மூவுலகத்‌ 
தோரும்‌ அஞ்சுவர்‌ என்றலும்‌ ஒன்று. ஊன்‌ என்பது உடம்பை. இரா 
வணனிடத்திலிருந்து உங்களை யான்‌ காப்பது, என்னை நீர்‌ கருத்‌ 
தறிந்து காப்பாற்றிய பின்னரே என ஒருவரையறையும்‌ செய்து 
கொண்டாள்‌. நீங்கள்‌ உயிர்வாழ வேண்டுமாயின்‌ என்னைக்‌ காப்‌ 
பாற்ற வேண்டும்‌ என்றவாறு. இது தானோபாயம்‌ ஆகும்‌. (126) 


சூர்ப்பணகைப்‌ படலம்‌ 389 


2955. காவற்றிண்‌ கற்பமைந்தார்‌ 

தம்பெருமை தாங்கழரு 

ராவற்பே ரன்பினா 
லறைகின்றே னாமன்றோ 

தேவர்க்கும்‌ வலியான்றன்‌ 
றிருத்தங்கை யாளிவளீண்‌ 

டேவர்க்கும்‌ வலியாளென்‌ 
நிளையானுக்‌ கியம்பீரோ. 


“காவல்‌ திண்‌ கற்பு அமைந்தார்‌ 
தம்‌ பெருமை தாம்‌ கழருர்‌; 
ஆவல்‌ பேர்‌ அன்பினால்‌, 
அறைகின்றேன்‌ ஆம்‌ அன்றோ ? 
“ தேவர்க்கும்‌ வலியான்‌ தன்‌ 
திருத்‌ தங்கையாள்‌ இவள்‌; ஈண்டு 
ஏவர்க்கும்‌ வலியாள்‌ ”” என்று, 


இளையானுக்கு இயம்பீரோ ? 


பொ :--தமக்குக்‌ காவலாகிய திண்மையான கற்பையுடைய 
பெண்டிர்‌, தமது பெருமையைத்‌ தாமே கூறமாட்டார்கள்‌; (அவர்‌ 
களுள்‌ யானும்‌ ஒருத்தியே யாயினும்‌ தங்கள்மேல்‌ வைத்த) ஆவ 
லாகிய பெரிய அன்பினால்‌ சொல்லுகின்றேன்‌ ; * இவள்‌, தேவர்க்கும்‌ 
சிறந்த வலிமையுடையவனாகிய இராவணனின்‌ திருத்தங்கை ஆவாள்‌; 
இவ்வுலகத்தில்‌ எவர்க்கும்‌ மேம்பட்ட வலிமையுடையவள்‌ ' என்று 
நும்‌ இளையவனுக்குச்‌ சொல்லமாட்டீரோ ? 


கு தம்‌ பெருமையைத்‌ தாமே சொல்லுவது கற்புடைப்‌ பெண்‌ 
டிர்க்கு இயல்பன்று ; ஆயினும்‌, கற்புடைய யான்‌ என்‌ பெருமையைக்‌ 
கூறிக்கொள்வது நின்மேல்‌ வைத்த ஆவலாலாகும்‌ என்றவாறு. ஆம்‌, 
அன்று, ஓ என்பன அசைநிலை. இங்குச்‌ சூர்ப்பணகை தன்‌ பெருமை 
யாகக்‌ கூறியது, தேவர்க்கும்‌ மேம்பட்ட வலியுடைய இராவணன்‌ 
தங்கை என்பதும்‌, இவள்‌ எவர்க்கும்‌ வலியாள்‌ என்பதுமேயாம்‌. 
இதை இராமன்‌ முன்னரே உணர்வனாதலின்‌ தன்னுறுப்புக்களை 
யறுத்த துணிவுடைய இளையவன்‌ அறிதல்வேண்டும்‌ என்பாள்‌, 
* இளையானுக்கு இயம்பீரோ * என்றாள்‌. தன்‌ முன்னிலையிலுள்ள 
இலக்குவனுக்குத்‌ தானே கூறுதல்‌ தன்‌ பெண்மைக்குத்‌ தக்கதன்று 
என்ற கருத்தால்‌, இராமனை இயம்பச்‌ சொல்கின்றாள்‌ ; இலக்குவன்‌ 
பாலுள்ள அச்சத்தால்‌ அங்ஙனம்‌ கூறினாளுமாம்‌. திருத்தங்கை 
எனத்‌ தனக்குத்தானே திரு அமைத்துக்‌ கூறும்‌ தற்பெருமையும்‌ 


390 ஆரணிய காண்டம்‌ 


இங்குக்‌ காட்டியவாறு. உறுப்பு அறுப்புண்டு தன்‌ வலியின்மை 
கண்ட சூர்ப்பணகை, பெருவலியால்‌ உறுப்புக்களையறுத்த இலக்கு 
வனிடம்‌, *ஏவர்க்கும்‌ வலியாள்‌' என்று தன்னை இயம்புமாறு வேண்டு 
வது நகைச்சுவைக்குரியதாதல்‌ காணலாம்‌. கற்புடையளாகத்‌ 
தன்னைக்‌ கூறிக்கொள்வதும்‌ அத்தகையதே. (127) 


2956. மாப்போரிற்‌ புறங்காப்பேன்‌ 

வான்சுமந்து செலவல்லேன்‌ 

றூப்போல்வ கனிபலவுஞ்‌ 
சுவையுடைய தரவல்லேன்‌ 

காப்போரைக்‌ கைத்தென்னீர்‌ 
கருதியது தருவேனிப்‌ 

பூப்போலு மெல்லியலாற் 
பொருளென்னோ புகல்வீரே. 


*மாப்‌ போரில்‌ புறம்‌ காப்பேன்‌; 
வான்‌ சுமந்து செல வல்லேன்‌; 

தூப்‌ போல்வ கனி பலவும்‌ 
சுவை உடைய தர வல்லேன்‌ ; 

காப்போரைக்‌ கைத்து என்‌ ? நீர்‌ 
கருதியது தருவேன்‌; இப்‌ 

பூப்‌ போலும்‌ மெல்லியலால்‌ 
பொருள்‌ என்னோ ? புகல்வீரே. 


பொ :--பெரிய போர்‌ நேருமாயின்‌ அப்போரில்‌ உங்களைப்‌ பச்‌ 
கத்தில்‌ இருந்து காப்பாற்றுவேன்‌ ; அங்ஙனம்‌ காப்பாற்ற இயலாத 
நிலை வந்தால்‌ உங்களைச்‌ சுமந்துகொண்டு விண்ணில்‌ புகுவேன்‌; 
மாமிசம்‌ போன்ற சுவையுடைய கனிகள்‌ பலவற்றையும்‌ கொணர்ந்து 
(நும்பசி தீரத்‌) தரவல்லேன்‌ ; கனிகளே யன்றி நீர்‌ கருதியது யாதா 
யினும்‌, அதைக்‌ கொணர்ந்து தருவேன்‌ ; இவ்வாறெல்லாம்‌ காம்‌ 
பாற்றுவோரை வெறுத்துப்‌ பெறுவது என்‌ ? பூப்போன்ற மென்மை 
யுடைய இவளால்‌ உங்களுக்குப்‌ பயன்‌ என்ன ? சொல்வீர்களாக, 


கு:--சுவைமிக்கதாகத்‌ தான்‌ கண்டது மாமிசமே யாதலின்‌ 
சுவைமிக்க கனியைக்‌ கூறவந்தவள்‌, *(தூப்போல்வ” என்று உவமை 
கூறினாள்‌. தூப்போல்வ சுவையுடைய கனி என்க. கருதியபொருள்‌ 
யாதாயினும்‌ தருதல்‌ அரிதாயினும்‌, அதைச்‌ செய்வேன்‌ என்றாள்‌ ; 
தன்‌ காதல்‌ நிறைவேற. கைத்தல்‌ - வெறுத்தல்‌. தன்னை வெறுக்‌ 


சூர்ப்பணகைப்‌ படலம்‌ 391 


கின்றார்கள்‌ என்பதை யுணர்ந்த சூர்ப்பணகை, தனக்கு அவர்களைக்‌ 
காக்கும்‌ ஆற்றல்‌ உண்டென்பதுகூறி, அங்ஙனம்‌ காக்கும்‌ தன்னை 
வெறுத்துப்‌ பெறுவது யாது ? என்பாள்‌, காப்போரைக்கைத்து என்‌? 
எனத்‌ தன்னைப்‌ பிறர்போல்‌ கூறியவாறு. மென்மை பெண்டிர்க்குச்‌ 
சிறப்பாகக்‌ கருதப்படினும்‌ வன்மைமிக்க சூர்ப்பணகையின்‌ நோக்கத்‌ 
திற்கு அதுவே இழிவாகக்‌ காணப்படுகின்றது ; என்னை? போரில்‌ 
புறங்காத்தலும்‌, வான்சுமந்து செல்லுதலும்‌, கனி பலவும்‌ கொணர்த 
லும்‌, கருதியது தருதலும்‌ மென்மையுடைய சீதைக்கு இயலா தன்றே ? 
இங்ஙனம்‌ ஒருபயனும்‌ இல்லாத சீதையால்‌ நீவிர்‌ பெறுவது யாது? 
எனவே அவளை விடுத்து என்னைச்‌ சேர்த்துக்கொள்ளுங்கள்‌ என்பது 
அவள்‌ கருத்து. இதுவும்‌ தானோபாயத்தால்‌ கூறியதே. (128) 


2957. குலத்தாலு நலத்தாலுங்‌ 

குறித்தனவே கொணர் தக்க 

வலத்தாலு மதியாலும்‌ 
வடிவாலு மடத்தாலு 

நிலத்தாரும்‌ விசும்பாரு 
நேரிழையா ரென்னைப்போற்‌ 

சொலத்தானிங்‌ குரியாரைச்‌ 
சொல்லீரோ வல்லீரேல்‌. 


* குலத்தாலும்‌, நலத்தாலும்‌, குறித்தனவே கொணர்தக்க ' 
வலத்தாலும்‌, மதியாலும்‌, வடிவாலும்‌, மடத்தாலும்‌, 
நிலத்தாரும்‌, விசும்பாரும்‌, நேரிழையார்‌, என்னைப்போல்‌ 
சொலத்தான்‌ இங்கு உரியாரைச்‌ சொல்லீரோ, வல்லீரேல்‌ ? 


பொ :—குலப்பிறப்பாலும்‌, குணநலத்தாலும்‌, நினைத்ததைக்‌ 
கெசணரத்தக்க வன்மையாலும்‌, அறிவாலும்‌, வடிவழகாலும்‌, 
இளமையாலும்‌, நிலத்தில்‌ வாழ்பவரும்‌ விண்ணுலகில்‌ வாழ்பவரு 
மாகிய பெண்டிருள்‌, என்னைப்‌ போல்பவர்‌ என்று சொல்லுதற்குரிய 
வரை இங்கு வல்லீரேல்‌ சொல்லமாட்டீரோ ? 


கு:--மண்ணுலகிலும்‌, விண்ணுலகிலும்‌, தன்னைப்போன்ற சிறப்‌ 
புடைய பெண்டிர்‌ இலர்‌ எனத்‌ தன்‌ பெருமையைக்‌ கூறியவாறு. 
தன்‌ கருத்தை இராமஇலக்குவரும்‌ உடன்பட்டவரே என்பாள்‌, 
* என்னைப்போல்‌ சொலத்தானிங்கு உரியாரைச்‌ சொல்வீரோ வல்லீ 
ரேல்‌ ? என்றாள்‌. என்னைப்‌ போன்றவர்‌ விண்ணினும்‌ மண்ணினும்‌ 
உளராக யாரையும்‌ நீர்‌ கூறாமையால்‌ அத்தகையோர்‌ இலர்‌ 


392 ஆரணிய காண்டம்‌ 


ப தேற்றம்‌ என்றவாறு. நேரிழையாருள்‌ என்னைப்‌ போல்ப 
வர்‌ எனச்‌ சொலற்குரியரரை என்க. இங்குச்‌ சொல்லீரோ ? என்று 
இயையும்‌, ஒரு பெண்‌, தன்‌ அழகைப்‌ பாராட்டிக்‌ கூறும்‌ இவ்‌ 
விடத்து என்னைப்‌ போன்றவர்‌ இருந்தால்‌ சொல்லியிருப்பீர்கள்‌ 
என்பது கருத்து. எல்லா வகையாலும்‌ தன்னேரில்லாத்‌ தலைவி 
தானே என்பதைச்‌ சூர்ப்பணகை நிறுவியவாறு. (129) 


2958. போக்கினீ ரென்னாசி 

போய்த்தென்னீர்‌ பொறுக்கிலிரே 

லாக்குவெனோர்‌ நொடிவரையி 
னழகமைவெ னருள்கூரும்‌ 

பாக்கியமுண்‌ டெனின தனாற் 
பெண்மைக்கோர்‌ பழுதுண்டோ 

மேக்குயரு நெடுமூக்கு 
மடந்தையர்க்கு மிகையன்றோ. 


* போக்கினீர்‌ என்‌ நாசி; 

போய்த்து என்‌ ? நீர்‌ பொறுக்கிலிரேல்‌, 
ஆக்குவென்‌ ஒர்‌ நொடி வரையின்‌; 

அழகு அமைவென்‌ ; அருள்கூரும்‌ 
பாக்கியம்‌ உண்டு எனின்‌, அதனால்‌, 

பெண்மைக்கு ஓர்‌ பழுது உண்டோ ? 
மேக்கு உயரும்‌ நெடு மூக்கு 

மடந்தையர்க்கு மிகை அன்றோ ? 


பொ :--என்‌ மூக்கை அறுத்துப்‌ போக்கிவிட்டீர்கள்‌ ; அதனால்‌ 
கெட்டுப்போனது என்ன ? ஒன்றுமில்லை ; என்‌ அறுப்புண்ட முகத்‌ 
தைப்‌ பார்க்கச்‌ சகிக்கவில்லை யென்றால்‌, ஒரு நொடிப்‌ பொழுதில்‌ 
மூக்கை ஆக்குவேன்‌ ; அழகும்‌ அமையப்‌ பெறுவேன்‌ ; என்பால்‌ 
அருள்கூர்ந்து நீர்‌ நோக்குகின்ற பாக்கியம்‌ எனக்கு உண்டு 
என்றால்‌, மூக்கறுப்புண்டதனால்‌' என்‌ பெண்மைக்கு ஏதேனும்‌ பழு 
துண்டாகுமோ? முகத்தின்மேல்‌ உயர்ந்து தோன்றும்‌ நீண்ட 
மூக்குப்‌ பெண்டிர்க்கு வேண்டாதது ஒன்றே அன்றோ? ்‌ 


கு:--மூக்குப்‌பபோனதனால்‌ எனக்குக்‌ கவலையில்லை ; உங்களுக்கு 
மூக்கிழந்த முகத்தைப்‌ பார்க்கச்‌ சகிக்கவில்லையென்றால்‌, ஒரு 
நொடியில்‌ அம்மூக்கை யுண்டாக்கிக்‌ கொள்வேன்‌ ; அழகும்‌ 
அமையப்பெறுவேன்‌ என்றாள்‌; தன்‌ மந்திர செபத்தால்‌_உண்டாக்க 


சூர்ப்பணகைப்‌ படலம்‌ 998 
லாம்‌ என்ற துணிவால்‌. “செங்கயல்‌ போல்‌ கருநெடுங்கண்‌, தேமரு 
தாமரையுறையும்‌, நங்கையிவர்‌ எனநெருநல்‌ நடந்தவரோ? நாம்‌?” 
(2947) என மூன்‌ எள்ளுங்குறிப்பால்‌ இராமன்‌ கூறியது கொண்டு, 
தன்‌ வடிவை வெறுக்கின்றார்கள்‌ என்று உணர்ந்தவளாதலின்‌, 
* பொறுக்கிலிரேல்‌ ” என்றாள்‌. அருள்கூரும்‌ பாக்கியம்‌ உண்டாயின்‌ 
அதுபோதும்‌, மூக்கிழந்தமையினால்‌ பெண்மைக்குப்‌ பழுதில்லை; 
என்றது, மூக்கறுத்ததற்காக யான்‌ வருந்தவில்லை; நின்னருளைப்‌ 
பெருமையால்தான்‌ வருந்துகின்றேன்‌ என்பதைப்‌ புலப்படுத்திய 
வாறு. மேக்குயரும்‌ நெடுமூக்கு மடந்தையர்க்கு மிகையன்றோ ? 
என்றதும்‌ தன்‌ வருத்தமின்மையைப்‌ புலப்படுத்தவேயாம்‌. மூக்கறுத்‌ 
ததும்‌ நல்லதே ஆயிற்று என அவர்‌ செயலைப்‌ பாராட்டுவரளாய்‌, 
* மேக்குயரும்‌ நெடுமூக்கு” எனவும்‌ * மடந்தையர்க்கு மிகையன்றோ” 
எனவும்‌ மூக்கை இழித்துக்‌ கூறினாள்‌. (180) 


2959. விண்டாரே யல்லாரோ 
வேண்டா தார்‌ நான்வேண்டி 
னுண்டாய காதலினென்‌ 
னுயிரென்ப துமதன்றோ 
கண்டாரே காதலிக்குங்‌ 
கட்டழகும்‌ விடமன்றோ 
கொண்டாரே கொண்டாடு 
முருப்பெற்றாற்‌ கொள்ளீரோ. 


* விண்டாரே அல்லாரோ 

வேண்டாதார்‌ நான்‌ வேண்டின்‌ ? 
உண்டாய காதலின்‌, என்‌ 

உயிர்‌ என்பது உமது அன்றோ? 
கண்டாரே காதலிக்கும்‌ 

கட்டழகும்‌ விடம்‌ அன்றோ ? 
கொண்டாரே கொண்டாடும்‌ 

உருப்பெற்றால்‌, கொள்ளீரோ ? 


பொ :--பேரழகியாகிய யான்‌ விரும்பின்‌ என்னை விரும்பா தரர்‌ 
உளராயின்‌ அவர்‌ ஆண்மை நீங்கினவரே அல்லரோ ? உம்மைக்‌ 
கண்டு என்னுள்ளத்தில்‌ உண்டான காதலினால்‌ என்‌ உயிரையும்‌ 
உமதாக்கிவிட்டேன்‌ அன்றோ ? கண்டவர்‌ யாவராலும்‌ காதலிக்கப்‌ 
படுகின்ற வடிவழகும்‌ நஞ்சுபோன்றதல்லவோ ? கொண்ட கணவர்‌ 


994 ஆரணிய காண்டம்‌ 


மட்டும்‌ பாராட்டுகின்ற உருவைப்‌ பெற்றால்‌ ஏற்றுக்கொள்ள 
மாட்டீர்களோ ? 


கு:--மூன்றாமடியால்‌ சீதையைக்‌ குறிப்பால்‌ இகழ்ந்து, இரண்‌ 
டாமடியாலும்‌ நான்காமடியாலும்‌ சூர்ப்பணகை, தானே மணந்து 
கொள்ளுதற்குரிய காதலும்‌ வடிவும்‌ உடையவள்‌ என்பதை வற்‌. 
புறுத்துகின்றாள்‌. “பேடியரன்றோ பெற்றியினின்‌ நிடின்‌' (மணிமே- 
9-29) என்பதை அடியொற்றி முதலடி அமைந்துளது. தான்‌ விரும்‌ 
பினால்‌ விரும்பாதார்‌ உலகத்து இலர்‌ என்பது கருத்து. “உம்மைக்‌ 
கண்டு உண்டாய காதலால்‌ என்‌ உயிரையும்‌ உமக்கே உரிமை 
செய்துவிட்ட என்னை விரும்புதல்‌ முறையே ”” என்று சூர்ப்பணகை 
வற்புறுத்தியவாறு. “அழகுமிக்க சீதை, கண்டாரால்‌ கா தலிக்கப்‌ 
பட்டு நஞ்சுபோல்‌ உம்மைத்‌ துன்புறுத்தற்குரியவள்‌; அழகின்மையா 
லும்‌, உறுப்புக்குறைந்ததாலும்‌, கண்டாரால்‌ காதலிக்கப்படாது, 
* காக்கைக்கும்‌ தன்‌ குஞ்சு பொன்குஞ்சு என்றவாறு கொண்ட 
கணவரால்‌ மட்டும்‌ கொண்டாடக்கூடிய உருவமுடைய யானே 
உம்மை இன்புறுத்தற்குரியவள்‌ * என்பது பின்னிரண்டடிகளின்‌ 
கருத்து. மூன்றாமடியில்‌ கூறிய நெறியின்படி, பேரழகுடைய சீதை, 
தன்னைக்‌ கண்ட இராவணனால்‌ காதலிக்கப்பட்டுக்‌ கவரப்படுவதும்‌, 
அது காரணமாக இராமன்‌ அளவிடலாகா அல்லலுறுவதும்‌, 
பின்னர்க்‌ காணலாம்‌. இதனால்‌ கட்டழகு விடமாயதையுணரலாம்‌. 
கட்டழகு - பேரழகு; இதற்குமேல்‌ அழகு இல்லை யென வரம்பு 
கட்டிய அழகு என்றவாறு. கட்டழகும்‌ என்புழி உம்மை உயர்வு 
சிறப்பு. காண்பதற்கினிதாய அழகும்‌, பயனால்‌ நஞ்சுபோல்‌ 
வருத்தும்‌ இயல்பினது என்க. (181) 


2960. சிவனுமலர்த்‌ திசைமுகனுந் 
திருமாலுந்‌ தெறுகுலிசத்‌ 
தவனுமடுத்‌ தொன்றாகி 
நின்றன்ன வுருவோனே 
புவனமனைத்‌ தையுமொரு தன்‌ 
பூங்கணையா லுயிர்வாங்கு 
மவனுமுனக்‌ கிளையானோ 
விவனேபோ லருளிலனால்‌. 
* சிவனும்‌, மலர்த்‌ திசைமுகனும்‌, 
திருமாலும்‌, தெறு குலிசத்து 
அவனும்‌, அடுத்து ஒன்றாகி 
நின்றன்ன உருவோனே ! 


சூர்ப்பணகைப்‌ படலம்‌ 995 


புவனம்‌ அனைத்தையும்‌, ஒரு தன்‌ 
பூங்கணையால்‌ உயிர்‌ வாங்கும்‌ 

அவனும்‌, உனக்கு: இளையானோ ? 
இவனே போல்‌ அருள்‌ இலனால்‌. 


பொ :--சிவனும்‌ தாமரை மலரில்‌ வீற்றிருக்கும்‌ பிரமனும்‌, திரு. 
மாலும்‌, பகைவரை அழிக்கும்‌ வச்சிரப்படையையுடைய இந்திரனும்‌ 
சேர்ந்து ஒருருவாய்‌ நின்றாற்போன்ற உருவத்தையுடையவனே ! 
உலகனைத்திலும்‌ உள்ள உயிர்களையெல்லாம்‌ ஒப்பற்ற தன்‌ மலர்‌ 
அம்பினால்‌ உயிர்‌ நீக்கினற்போன்ற வருத்தத்தைச்‌ செய்யும்‌ அம்‌ 
மன்மதனும்‌ உனக்கு இளையவன்தானோ? கருணையற்று என்‌ உறும்‌ 
புக்களை அறுத்த இவ்விளையானைப்‌ போலவே அருளில்லாமல்‌ 
என்னை வருத்துகின்றானே. 


கு மன்மதன்‌ அருளற்றவனாக இருக்கின்றான்‌ ; அவன்‌ 
கொடுமையினின்றும்‌ என்னைக்‌ காப்பாற்றுக என்றவாறு. மும்‌: 
மூர்த்திகளும்‌ இந்திரனும்‌ சேர்ந்து ஒருவடிவு கொண்டாற்போன்ற: 
ஆற்றலும்‌ அறிவும்‌ அருளும்‌ ஆட்சியுமுடையவன்‌ இராமன்‌ என்று 
புகழ்கின்றாள்‌. இதனைப்‌ பூவைநிலை என்பர்‌. “ வாசவன்‌ மாயன்‌ 
மற்றை மலருளோன்‌ மழுவாளங்கை, ஈசனென்‌ நினையதன்மை 
யிளிவரு மிவராலன்றி, நாசம்வந்‌ துற்றபோது நல்லதோர்‌ பகை: 
யைப்‌ பெற்றேன்‌.” (கும்பகருணன்‌ வதைப்‌-94) என இராமன்‌ 
ஆற்றலைக்கண்ட இராவணன்‌ இந்‌ நாற்பெருத்‌ தெய்வத்திற்கும்‌ 
இராமன்‌ மேம்பட்டவன்‌ என்று கூறுவதைப்‌ பின்னர்க்‌ காணலாம்‌... 
மன்மதன்‌ என்று பெயர்‌ சொல்லவும்‌ அஞ்சினாளாய்‌, * பூங்கணையால்‌ 
உயிர்‌ வாங்கும்‌ அவன்‌ ' என்றாள்‌. உயிர்வாங்குதல்‌ என்றது, உயிர்‌ 
நீக்குதல்‌ போன்ற துன்பஞ்‌ செய்தலை. “முழுநீலம்‌ கொல்லும்‌ மதன்‌ 
அம்பின்‌ குணம்‌ ” என்பதற்கேற்ப, நீலமலராகிய ஒரு பூங்கணையால்‌ 
உயிர்‌ வாங்கும்‌ எனலும்‌ ஆம்‌. அவனும்‌ இவனேபோல்‌ அருளிலனால்‌'' 
என்றமையால்‌, மன்மதனும்‌ இலக்குவனும்‌ அருளிலர்‌ என்பது பெற 
வைத்தவாறு. ஒரு தம்பி கொடியனாய்‌ அருளிலாதிருப்பதைக்‌. 
கண்டவள்‌, மன்மதன்‌ அருளின்‌ நித்‌ தன்னை வருத்துதல்‌ கண்டு, 
அவனும்‌ நினக்குத்‌ தம்பியோ என அவ்விருவரின்‌ கொடுமையையும்‌ 
உடனுணர்த்தியவாறு. இளையான்‌ அருளிலன்‌ என்றதால்‌ இராமன்‌ 
அருளுடையன்‌ என்பதும்‌ அருளுடைமை தோன்றத்‌ தன்னைக்‌ காக்க. 
வேண்டும்‌ என்பதும்‌ குறிப்பு. இச்செய்யுள்‌ இராமனை மட்டும்‌: 
விளித்துக்கூ றியது. (132). 


396 ஆரணிய காண்டம்‌ 


2961. பொன்னுருவப்‌ பொருகழலீர்‌ புழைகாண 
Wr மூக்கரிவான்‌ பொருள்வே றுண்டோ 
வின்னுருவ மிதுகொண்டிங்‌ கிருந்தொழியு ' 
நம்மருங்கே யேகா எளப்பாற்‌ 
பின்னிவளை யயலொருவர்‌ பாராரென்‌ 
றேயரிந்தீர்‌ பிழைசெய்‌ தீரோ 
வன்னதனை யறிந்தன்றோ வன்பிரட்டி 
பூண்டதுநா னறிவி லேனே. 


* பொன்‌ உருவப்‌ பொரு கழலீர்‌! புழை காண, 
மூக்கு அரிவான்‌ பொருள்‌ வேறு உண்டோ: 2 
“ இன்‌ உருவம்‌ இது கொண்டு, இங்கு இருந்தொழியும்‌ 
நம்‌ மருங்கே; ஏகாள்‌ அப்பால்‌ ; 
பின்‌, இவளை அயல்‌ ஒருவர்‌ பாரார்‌!” என்‌ 
றே அரிந்தீர்‌; பிழை செய்தீரோ ? 
அன்னதனை அறிந்து அன்றோ, அன்பு இரட்டி 
பூண்டது ? ' நான்‌ அறிவிலேனோ ? 


பொ:'பொன்னால்‌ ஆகிய அழகிய” போர்செய்தற்கு அடையாள 
மாகிய வீரக்கழலை அணிந்தவர்களே ! துளை வெளித்தோன்றுமாறு 
என்‌ மூக்கை அரிதற்குக்‌ காரணம்‌ வேறுண்டோ ? “காண்டற்கினிய 
உருவமாகிய இதனைக்கொண்டு இங்கு நம்மிடத்தே இருந்து 
விடுவாள்‌; அப்பால்‌ செல்லமாட்டாள்‌ ; பிறகு இவளை அயலவர்‌ 
ஒருவரும்‌ பார்க்கமாட்டார்கள்‌ ” என்ற நல்ல எண்ணத்தினாலாயே 
அரிந்தீர்கள்‌ ; எனக்குப்‌ பிழை செய்தீராவீர்களோ ? உங்களுடைய 
அக்குறிப்பை அறிந்தன்றோ உங்களிடத்தில்‌ அன்பு இருமடங்காகப்‌ 
பெருக்கிக்கொண்டது? தீங்கு செய்தாரிடத்து அன்பு செய்தற்கு 
நான்‌ அறிவு இல்லாதவளோ ? 


கு:-மேல்‌ (2958) மூக்கரிந்தது நல்லதாயிற்று என்றவள்‌, 
இங்குக்‌ காதலால்‌ செய்ததேயாம்‌ என்பதை திறுவுகின்றாள்‌. 
பொருள்‌ - காரணம்‌. இவள்‌ மிக்க பேரழகு உடையவள்‌ ; இவளழ 
கைக்‌ கண்டால்‌ எவரும்‌ விரும்பி யேற்றுக்கொள்வர்‌; இவளைச்‌ 
சிறிது குறைபடுத்திவிட்டால்‌, பின்‌ அறுபட்ட உறுப்போடு 
வெளியில்‌ பிறர்காணச்‌ செல்லமாட்டாள்‌; நம்மிடத்திலேயே தங்கி 
விடுவாள்‌ ; அதுவேயன்‌ நி இவளை அயலார்‌ ஒருவரும்‌ பார்க்கவும்‌ 
மாட்டார்கள்‌ என்ற நல்ல எண்ணந்தான்‌ என்‌ மூக்கையரிதற்குக்‌ 
காரணம்‌. இத்தகைய நல்ல எண்ணத்தால்‌ செய்தது தீங்கு செய்த 
தாகுமோ ? உம்‌ கருத்தை யநிந்துதான்‌ உம்மிடத்து முன்னை 


சூர்ப்பணகைப்‌ படலம்‌ 011 [தீ 


யினும்‌ இருமடங்கு அன்புகொண்டேன்‌ ; இது என்‌ அறிவுடைமை 
யால்‌ செய்தது என்பது சூர்ப்பணகையின்‌ கருத்து. மூக்கரிந்ததால்‌ 
இரண்டு பயன்‌ விளைந்தன என்கின்றாள்‌; ஒன்று, பேரழகுடைய 
இவள்‌ அப்பால்‌ செல்லாமல்‌ நம்மிடத்திலேயே தங்கி யிருப்பாள்‌ 
என்பது. மற்றொன்று, நம்‌ மனைவியாகிய இவளை அயலவர்‌ யாரும்‌ 
பார்க்கமாட்டார்கள்‌ என்பது, இவ்விரண்டுமே எத்தகைய கீழ்மை 
யான நினைவுகள்‌ என்பது கூறவேண்டா. அரக்கியின்‌ இயல்புக்‌: 
கேற்ப இவ்வெண்ணங்களைச்‌ சிறப்பாக எண்ணிக்‌ கூறுகின்றாள்‌. 
* நான்‌ அறிவிலேனோ ' என்றதும்‌ அத்தகையதே, (133) 


2962. வெப்பழியா நெடுவெகுளி வேலரக்க 

ரீதறிந்து வெகுண்டு நோக்கி 

னப்பழியா லுலகனை த்து நும்பொருட்டா 
லழிந்தனவா மறத்தை நோக்கி 

யொப்பழியச்‌ செய்கிலா ருயர்குலத்துத்‌ 
தோன்றினோ ருணர்ந்து நோக்கி 

யிப்பழியைத்‌ துடைத்துதவி யினிதிருத்தி 
ரென்னொடுமென்‌ நிறைஞ்சி நின்றாள்‌. 


* வெப்பு அழியா நெடு வெகுளி வேல்‌ அரக்கர்‌ 
்‌ ஈது அறிந்து வெகுண்டு நோக்கின்‌, 
அப்பழியால்‌, உலகு அனைத்தும்‌, நும்‌ பொருட்டால்‌ 
அழிந்தனவாம்‌; அறத்தை நோக்கி, 
ஒப்பு அழியச்‌ செய்கிலார்‌ உயர்‌ குலத்துத்‌ 
தோன்‌ நினோர்‌; உணர்ந்து நோக்கி, 
இப்பழியைத்‌ துடைத்து உதவி, இனிது இருத்திர்‌, 
என்னொடும்‌ * என்று, இறைஞ்சி நின்றாள்‌. 


பொ :—“ வெம்மை மாறாத பெரிய கோபத்தையுடைய, வேல்‌: 
தாங்கிய அரக்கர்கள்‌ (என்‌ உறுப்பரிந்த) இந்நிகழ்ச்சியை அறிந்து 
வெகுண்டு பார்ப்பாராயின்‌, அந்தப்‌ பழியைச்‌ செய்தமையால்‌ நும்‌ 
்‌ காரணமாக உலகம்‌ அனைத்தும்‌ அவர்கள்‌ கோபத்தால்‌ அழிந்தன 
வாகும்‌; உயர்குலத்துப்‌ பிறந்தவர்கள்‌, தருமம்‌ நோக்கி உலகமெல்‌ 
லாம்‌ ஒருங்கே அழியச்செய்ய மாட்டார்கள்‌ ; உயர்குலத்துப்‌ பிறந்த 
தீவிரும்‌, (இதை ஆராய்ந்து பார்த்து, நுமக்கு வரும்‌ இப்பழியையும்‌ 
துடைத்து, உலகத்திற்கும்‌ உதவி, என்னோடும்‌ இனிதாக 
இருங்கள்‌ !'” என்றுகூறி வணங்கி நின்றாள்‌. 


398 ஆரணிய காண்டம்‌ 


கு :-சினங்கொண்டவர்‌ உடம்பு வெம்மைமிகும்‌ இயல்பு 
தோன்ற, *வெப்பழியா நெடுவெகுளி ' என்றாள்‌. பகையழித்தற் 
குரிய வெகுளியாலும்‌ படையாலும்‌ குறைவிலர்‌ என்பதுணர்த்த, 
* நெடுவெகுளிவேலரக்கர்‌ * எனச்‌ சிறப்பித்தாள்‌. இயல்பாகவே 
நெடுவெகுளியுடையவர்‌, நீங்கள்‌ செய்த பழியை யறிந்து மேலும்‌ 
வெகுண்டு பார்ப்பார்களாயின்‌, நும்மோடு இவ்வுலகமே அழிந்து 
விடும்‌; அவர்கள்‌ வெகுளி அத்தகையது! என அச்சுறுத்தியவாறு. 
குற்றம்‌ செய்த உம்மை அழிக்கத்‌ தொடங்கிய அரக்கரின்‌ கோப 
மிகுதியால்‌ உலகனைத்துமே அழியும்‌ என்றபடி. உயர்குலத்துத்‌ 
தோன்றினோர்க்கு அருள்‌ இயல்பாதலின்‌ அவர்‌ உலக அழிவைச்‌ 
செய்யார்‌ என மேலோர்‌ ஒழுக்கம்‌ கூறி, நீங்களும்‌ உயர்குலத்தோர்‌ 
ஆதலின்‌, நம்பொருட்டால்‌ உலகமும்‌ அழியுமே என்பதை 
ஆராய்ந்து பார்த்து, என்னை மணந்துகொள்க என்றது, தண்டோ 
பாயத்தால்‌ கூறியது. என்னை ஏற்றுக்கொள்வதால்‌ உங்களுக்கு 
வரும்‌ பழியையும்‌ துடைத்துக்கொள்கின்‌ நீர்கள்‌ ; . உலகத்திற்கும்‌ 
உதவி செய்தவருமாகின்‌ றீர்கள்‌; நீங்களும்‌ இன்பமுறுகின்றீர்கள்‌ 
என்பாள்‌, “ இப்பழியைத்‌ துடைத்து, உதவி, இனிதிருத்திர்‌ என்‌ 
னெடும்‌ " என்றாள்‌. (194) 


இராமன்‌ வெகுண்டு அச்சுறுத்தியது 2963-2965 
2963. நாடறியாத்‌ துயரிழைத்த நவையரக்கி 
நின்னன்னை தன்னை நல்குந் 
தாடகையை யுயிர்கவர்ந்த சரமிருந்த 
தன்றியு நான்‌ றவமேற்‌ கொண்டு 
தோடகைய துறுமலர்த்தா ரிகலரக்கர்‌ 
குலந்தொலைப்பான்‌ றோன்றி நின்றேன்‌ 
போடகலப்‌ புல்லொழுக்கை வல்லரக்கி 
யென்றிறைவன்‌ புகலும்‌ பின்னும்‌. 
* நாடு அறியாத்‌ துயர்‌ இழைத்த நவை அரக்கி, 
தின்‌ அன்னை தன்னை நல்கும்‌ 
தாடகையை, உயிர்‌ கவர்ந்த சரம்‌ இருந்தது ; 
அன்றியும்‌, நான்‌ தவம்‌ மேற்கொண்டு, 
தோள்‌ தகைய துறு மலர்த்‌ தார்‌ இகல்‌ அரக்கர்‌ 
குலம்‌ தொலைப்பான்‌, தோன்‌ நி நின்றேன்‌; 
போடு, அகலப்‌ புல்‌ ஒழுக்கை ; வல்‌ அரக்கி !” 
என்று இறைவன்‌ புகலும்‌ பின்னும்‌. 


% 


சூர்ப்பணகைப்‌ படலம்‌ 399 


பொ :-—*“ வலிய அரக்கியே! உலகத்து உயிர்கள்‌ இதுகாறும்‌ 
அறிந்திராத பெருந்துயர்‌ செய்த குற்றமுள்ள அரக்கியாகிய, நின்‌ 
தாயைப்பெற்ற தாடகையை உயிர்வாங்கிய அம்பு, என்கையில்‌ 
இருக்கின்றது ; அதுவன்றியும்‌, நான்‌ தவத்தை மேற்கொண்டு, 
தோளில்‌ அழகுடைய நெருங்கிய மலர்களாலாய மாலை அணிந்த 
மாறுபாட்டையுடைய அரக்கர்‌ குலத்தை அடியோடு தொலைப்பதற் 
காகவே இவ்‌ வனத்தில்‌ வந்து தங்கியுள்ளேன்‌ ; உன்‌ புல்லிய ஒழுக்‌ 
கத்தைத்‌ தொலைவில்‌ எறிந்துவீடு'' என்று இராமன்‌ மேலும்‌ 
சொல்லுவானானான்‌. 

கு :-—நவையரக்கியாகிய தாடகை என்க. தாடகை செய்த 
துயரின்‌ கடுமை தோன்ற, * நாடறியாத்துயர்‌ ' என்றான்‌. இரா 
வணன்‌ தாயாகிய கேகசியைத்‌ தாடகை பெறாளாயினும்‌ இரா 
வணன்‌, தனக்குப்‌ பாட்டி முறையில்‌ வைத்திருந்தமை தோன்ற உப 
சாரமாக, * நின்னன்னைதன்னை நல்கும்‌ தாடகை? என்றான்‌. நீ 
பெண்‌ என்ற காரணத்தால்‌ கொல்லேன்‌ என்று எண்ணாதே 
என்பான்‌, உன்னைவிடக்‌ கொடியவளாய தாடகையை உயிர்கவர்ந்த 
சரமிருந்தது என்றான்‌. தகை - அழகு. தகைய தார்‌ என்க. தோன்றி 
நின்றேன்‌ என்றது, * இவ்வனத்தில்‌ வந்து தங்கினேன்‌ ' என்ற 
பொதுப்‌ பொருளோடு, **மசரதமனையவர்‌ வரமும்‌ வாழ்வுமோர்‌ 
நிசரத கணைகளால்‌ நீறுசெய்ய யாம்‌...... தசரதன்‌ மதலையாய்‌ வருதுந்‌ 
தாரணி'' என்றுகூறி அவதரித்த இரகசியத்தையும்‌ குறிப்பான்‌ 
உணர்த்தியது. தன்னைக்‌ காதலித்ததாகக்‌ கூறியதையே “புல்‌ 
லொழுக்கு ' என்றான்‌. அகலப்போடு என்றது, அவ்வொழுக்‌ 
கத்தைத்‌ தூரத்தில்‌ விட்டு ஒழி என்றவாறு. தன்‌ அவதாரத்தின்‌ 
உண்மையும்‌ சிறிது புலப்படுத்திய இயல்பு பற்றிப்‌ பழைய நிலையை 
இனைந்து, £ இறைவன்‌ ' என்றுகவி கூறினார்‌ போலும்‌. (135) 


2964. 'தரையளித்த தனிநேமித்‌ தயரதன்றன்‌ 

புதல்வரியாந்‌ தாய்சொற்‌ ராங்கி 

விரையளித்த கான்புகுந்தேம்‌ வேதியரு 
மாதவரும்‌ வேண்ட நீண்டு 

கரையளித்தற்‌ கரியபடைக்‌ கடலரக்கர்‌ 
குலந்தொலைத்துக்‌ கண்டாய்‌ பண்டை 

வரையளித்த குலமாட நகர்புகுவே 
மிவைதெரிய மனக்கொ ளென்றான்‌. 


400 ஆரணிய காண்டம்‌ 


* தரை அளித்த தனி நேமித்‌ தயரதன்‌ தன்‌ 
புதல்வர்‌ யாம்‌; தாய்சொல்‌ தாங்கி, 

விரை அளித்த-கான்‌ புகுந்தேம்‌; வேதியரும்‌ 
மாதவரும்‌ வேண்ட, நீண்டு 

கரை அளித்தற்கு அரிய படைக்‌ கடல்‌ அரக்கர்‌ 
குலம்‌ தொலைத்துக்‌ கண்டாய்‌, பண்டை 

வரை அளித்த குல மாட நகர்‌ புகுவேம்‌; 
இவை தெரிய மனக்கொள்‌ ' என்றான்‌. 


பொ:--* இவ்வுலக முழுதையும்‌ அரசாண்ட ஏகச்சக்கராதிபதி' 
யாகிய தசரதனுடைய புதல்வர்கள்‌ நாங்கள்‌ ; எம்‌ தாயின்‌ கட்டளை 
யைத்‌ தலைமேற்கொண்டு மணம்‌ வீசுகின்ற காட்டிற்கு வந்தோம்‌; 
இங்குள்ள வேதம்வல்ல அந்தணர்களும்‌, பெருந்தவ முனிவர்களும்‌ 
வேண்டிக்கொண்டதால்‌, மிகப்பரந்த அளவிடற்கரிய படையாகிய: 
கடலையுடைய அரக்கரின்‌ குலத்தை அடியோடு தொலைத்துவிட்டுத்‌ 
தான்‌, பழையதாகிய மலைபோன்ற சிறந்த மாடங்களையுடைய 
அயோத்தி. நகரத்திற்குச்‌ செல்வோம்‌; இவற்றைத்‌ தெளிவாக: 
மனத்தில்‌ கொள்வாயாக * என்று கூறினான்‌. 


கு வேதியர்‌ என்பார்‌, வேதம்‌ வல்லவராய பிராமணர்‌ 
ஆவார்‌. வேதியரும்‌ மாதவரும்‌ அரக்கர்‌ செய்யும்‌ அல்லலை இராம: 
னுக்குக்கூறி, அவர்களை அழித்துத்‌ தம்மை அளிக்குமாறு வேண்டிக்‌ 
கொண்டதையும்‌, இராமன்‌, “ ஆரறத்தினொடு அன்றி நின்றாரவர்‌,. 
வேரறுப்பென்‌ வெருவன்மின்‌ நீர்‌” (2743) என அபயமளித்ததையும்‌, 
அகத்தியப்‌ படலத்தில்‌ காணலாம்‌. மேற்பாடலில்‌, அரக்கர்குலம்‌. 
தொலைப்பதாகக்‌ கூறியதற்கு இங்குக்‌ காரணம்‌ கூறியவாறு, படைக்‌. 
கடல்‌ என்றது உருவகம்‌. கரை அளித்தலாவது, அளவிடல்‌. குலம்‌ 
தொலைத்தலாவது, அரக்கரை வேரறுத்தல்‌. “கண்டாய்‌” என்பது, 
முன்னிலையசை. அரக்கர்குலம்‌ தொலைத்தன்றி நகர்‌ புகமாட்டேம்‌ 
என்றவாறு. அயோத்தியின்‌ பழமையுணர்த்தப்‌ “ பண்டைநகர்‌ * 
என்றார்‌. அளித்த என்பது உவமஉருபு. குலம்‌ - சிறப்பு. மாடங்‌ 
களுக்கு மலையை உவமையாகக்‌ கூறுதல்‌ உயர்வும்‌ அகலமும்‌ திட்‌ 
பமும்‌ தோன்றுதற்கென்க. *மலைபுரை மாடத்துக்‌ கொழுநிழல்‌ ” 
(மதுரைக்‌ - 406) என்றதும்‌ காண்க. இவை தெரிய மனக்கொள்‌ 
என்றது, சூர்ப்பணகையின்‌ அச்சுறுத்தலுக்குச்‌ சிறிதும்‌ அஞ்சா தவர்‌ 
என்பதை யுணர்த்தியவாறு. (136) 


சூர்ப்பணகைப்‌ படலம்‌ 401 


2965. நெறித்தாரை செல்லாத நிருதரெதிர்‌ 
நில்லாதே நெடிய தேவர்‌ 
மறித்தாரீண்‌ டிவரிருவர்‌ மானிடவ 
ரென்னாது வல்லை யாகின்‌ 
வெறித்தாரை வேலரக்கர்‌ விறலியக்கர்‌ 
முதலினர்நீ மிடலோ ரென்று 
குறித்தாரை யாவரையுங்‌ கொணருதியே 
னின்னெதிரே கோறு மென்றான்‌. 


**நெறித்‌ தாரை செல்லாத நிருதர்‌ எதிர்‌ 

நில்லாதே, நெடிய தேவர்‌ 

மறித்தார்‌; ஈண்டு இவர்‌ இருவர்‌ ; மானிடவர்‌ ”" 
என்னாது, வல்லை ஆகின்‌, 

வெறித்‌ தாரை வேல்‌ அரக்கர்‌, விறல்‌ இயக்கர்‌ 
முதலினர்‌, நீ மிடலோர்‌ என்று 

குறித்தாரை யாவரையும்‌, கொணருதியேல்‌, 
நின்‌ எதிரே கோறும்‌ ' என்றான்‌. 


பொ :--ஒழுக்க நெறியின்‌. ஒழுங்கில்‌ ஒழுகாத அரக்கர்களின்‌ 
எதிரில்‌ எதிர்த்து நிற்கமுடியாமல்‌ பெரிய தேவர்களும்‌ தோற்றுப்‌ 
புறங்காட்டி ஓடினார்கள்‌ ; இங்குள்ள இவர்‌ இருவரும்‌ மானிடர்‌ 
தாமே! (என்ன செய்ய இயலும்‌?) என்று நினையாமல்‌ 
நீ வல்லவள்‌ ஆயின்‌, புலால்‌ நாற்றம்‌ வீசுகின்ற கூரிய வேலைத்‌. 
தாங்கிய அரக்கர்‌, வெற்றிவாய்ந்த இயக்கர்‌ முதலானவர்களாய்‌ நீ 
வலிமை மிக்கவர்‌ என்று குறிப்பிட்டவர்கள்‌ எல்லோரையும்‌ கொணர்‌ 
வாயாயின்‌ நின்‌ கண்ணெதிரில்‌ அவரைக்‌ கொன்று குவிப்போம்‌: 
என்று கூறினான்‌. 

கு:--நெறி என்றது, நல்லொழுக்க நெறியினை. தாரை - 
ஒழுங்கு ; வழி. செல்லாத - ஒழுகாத. அரக்கரைக்கொல்வேம்‌ 
என விரதமேற்கொண்டமைக்குக்‌ காரணம்‌, அவர்கள்‌ ஒழுக்க 
நெறியில்‌ ஒழுகாமையே என்பது புலப்பட, * நெறித்தாரை செல்‌ 
லாத நிருதர்‌? என அடை கொடுத்தார்‌. நெடிய தேவர்‌ என்றது, 
பிரமன்‌ முதலாய பெரிய தேவரை. நெடிய தேவரே எதிர்‌ நில்லாது 
மறித்தபோது சிறிய மனிதர்‌ என்செய இயலும்‌ என்ற எண்ணம்‌ 
அவளுக்குண்டு என்பது, அவள்‌ புலம்பி முறையிட்ட கூற்றால்‌ 
உணர்ந்தானாகலின்‌, மானிடவர்‌ என்னாது என்றான்‌. வெறி - 
புலால்‌ நாற்றம்‌; தாரை - கூர்மை; இரண்டும்‌ வேலுக்கு அடை. 
பகைவெல்லுதற்குரிய படையும்‌ வலியும்‌ உடையராயினும்‌, எம்மால்‌ 

6 


402 ஆரணிய காண்டம்‌ 


கொல்லப்படுதல்‌ உறுதி என்பது தோன்ற, *வேலரக்கர்‌ விற 
லியக்கர்‌' என்று சிறப்பித்தார்‌. மிடலோர்‌ - வலிமை மிக்கவர்‌. 
இயக்கரையும்‌ உடன்‌ கூறியதற்குக்‌ காரணம்‌, சூர்ப்பணகை, இயக்க 
னாகிய குபேரனுக்கும்‌ தங்கையென்று முன்கூறிய உறவை நினைந்‌ 
ததேயாம்‌. * யாவரையும்‌ கோறும்‌ ' எனப்‌ பின்னும்‌ இயையும்‌. 
கோறும்‌ - கொல்லுதும்‌. எங்கள்‌ ஆற்றலைப்பற்றி ஐயுறுகின்ற நீ 
கண்ணாற்காணக்‌ கொல்லுகின்றோம்‌ என்றவாறு. அரக்கர்‌ அல்லல்‌ 
ஆற்றாத முனிவர்களிடமும்‌, இங்ஙனமே, : நிவந்த வேதியர்‌ நீவிருந்‌ 
தீயவர்‌, கவந்தபந்தக்‌ களிநடங்‌ கண்டிட ' (2741) எனக்‌ காணுதலை 
வற்புறுத்தியுள்ளமை காண்க. (137) 


சூர்ப்பணகை மீண்டும்‌ வற்புறுத்தல்‌ 2966-2969 
2966. கொல்லலா மாயங்கள்‌ குறித்தனவே 
கொள்ளலாங்‌ கொற்ற முற்ற 
வெல்லலா மவரியற்றும்‌ வினையெல்லாங்‌ 
கடக்கலா மேல்வாய்‌ நீங்கிப்‌ 
பல்லெலா முறத்தோன்றும்‌ பகுவாய 
ளென்னாது பார்த்தி யாயி 
னெல்லெலாஞ்‌ சுரந்தளிக்கு நீர்நாட 
கேளென்று நிருதி கூறும்‌. 


கொல்லலாம்‌; மாயங்கள்‌ குறித்தனவே 
கொள்ளலாம்‌ ; கொற்றம்‌ முற்ற 

வெல்லலாம்‌; அவர்‌ இயற்றும்‌ வினை எல்லாம்‌ 
கடக்கலாம்‌; “மேல்வாய்‌ நீங்கிப்‌ 

பல்‌ எலாம்‌ உறத்‌ தோன்றும்‌ பகுவாயள்‌ ” 
என்னாது, பார்த்தி ஆயின்‌, 

நெல்‌ எலாம்‌ சுரந்து அளிக்கும்‌ நீர்‌ நாட! 
கேள்‌” என்று, நிருதி கூறும்‌. 


பொ :--* இவ்வுலகத்திற்கு வேண்டிய நெல்‌ எல்லாவற்றையும்‌ 
விளைவித்துக்கொடுக்கும்‌ நீர்வளமிக்க கோசல நாட்டையுடைய 
வனே ! யான்‌ சொல்வதைக்கேள்‌ ; மூக்கோடு மேல்வாய்‌ நீங்கப்‌ 
பெற்றமையால்‌ பற்கள்‌ எல்லாம்‌ நன்கு வெளித்தோன்றுகின்ற 
அளவுக்குமேல்‌ திறந்த பெரிய வாயையுடையவள்தானே ! என 
இகழாமல்‌, அன்போடு என்னைப்‌ பார்ப்பாயானால்‌, நீ கூறியவாறு 
அரக்கர்‌ எல்லோரையும்‌ கொல்லலாம்‌; அவர்கள்‌ குறித்துச்‌ செய்வன 


சூர்ப்பணகைப்‌ படலம்‌ 403 


வாகிய மாயங்களை முன்னரே அறிற்துகொள்ளலாம்‌ ; அவர்கள்‌ 
“வெற்றியெல்லாம்‌ முடிவு பெறுமாறு அவர்களை வெல்லலாம்‌; 
நம்மை வெல்ல அவர்கள்‌ செய்கின்ற சூழ்ச்சிகளையெல்லாம்‌ கடந்து 
விடலாம்‌ ' என்று அரக்கி மேலும்‌ கூறத்‌ தொடங்குவாளாயினள்‌. 

கு:--மூக்கறுபட்டபோது மேல்வாயும்‌ உடன்‌ அறுப்புண்டது 
என்பதும்‌, அதனால்‌ பல்லெல்லாம்‌ வெளித்தோன்றக்‌ கோரரூப 
மாகக்‌ காணப்பட்டாள்‌ என்பதும்‌ இதனால்‌ அறியலாம்‌. அழகை 
நோக்காது திறமையை நோக்கி மணந்துகொள்க என்பாள்‌, 
* பகுவாயள்‌ என்னாது பார்த்தியாயின்‌ ' என்றாள்‌. பார்த்தல்‌ 
இங்கு காதல்‌ நோக்கோடு பார்த்து மணத்தலைக்‌ குறிப்பால்‌ 
உணர்த்தி நின்றது. என்‌ உறவினரேயாயினும்‌, நின்னை மணந்த 
பின்‌ நின்பகைவர்‌ என்‌ பகைவரே ஆதலின்‌, உங்கட்குத்‌ துணையாய்‌ 
நின்று அவ்வரக்கரைக்‌ கொல்லுவேன்‌ என்பாள்‌, கொல்லலாம்‌ 
என்றாள்‌. அரக்கர்‌ செய்யும்‌ மாயங்களை முன்கூட்டியுணர யானே 
தகுதியுடையவள்‌ என்பது புலப்பட, மாயங்கள்‌ குறித்தனவே 
“கொள்ளலாம்‌ என்றாள்‌. செய்வதற்குமுன்‌ அவர்கள்‌ நினைக்கும்‌ 
மாயங்களையும்‌ உணர்ந்து கொள்ளுதல்‌ அரக்கியாகிய அவளுக்கே 
இயல்வதாகும்‌. இதைப்‌ பின்னும்‌ கூறுதல்‌ காணலாம்‌. மற்று, பிறிது 
என்னும்‌ பொருளில்‌ வந்தது. நீர்‌ இயற்றும்‌ இடையூற்றிற்குப்‌ 
பிறிதாய்‌ அரக்கர்‌ இயற்றும்‌ சூழ்ச்சி என்று பொருள்படுதல்‌ காண்க. 
-வினை - சூழ்ச்சி. பிறநாட்டு மக்களுக்கும்‌ நெல்லை விளைத்துக்‌ 
"கொடுத்து உயிரை அளிக்கும்‌ நாட்டை யுடையவனாதலின்‌, * எனக்கு 
நின்‌ அன்பைக்‌ கொடுத்து என்‌ உயிர்‌ அளித்தற்கு த உரியவனே ' 
அன்பதைக்‌ குறிப்பிட்டவாறு. (138) 


-2967. காம்பறியுந்‌ தோளாளைக்‌ கைவிடீ 

ரெனினும்யான்‌ மிகையோ கள்வ 

ராம்பொறியி லடலரக்க ரவரோடே 
செருச்செய்வா னமைந்தீ ராயிற்‌ 

ரும்பொறியிற்‌ பலமாயந்‌ தரும்பொறிக 
ளறிந்தவற்றைத்‌ தடுப்பெ னன்றே 

பாம்பறியும்‌ பாம்பின்கா லெனமொழியும்‌ 
பழமொழியும்‌ பார்க்கி லீரோ. 


“காம்பு அறியும்‌ தோளாளைக்‌ கைவிடீர்‌ 
எனினும்‌, யான்‌ மிகையோ ? கள்வர்‌ 
ஆம்‌, பொறி இல்‌ அடல்‌ அரக்கர்‌ அவரோடே 
செருச்‌ செய்வான்‌ அமைந்தீராயின்‌, 


404 ஆரணிய காண்டம்‌ 


தாம்‌ பொறியின்‌ பல மாயம்‌ தரும்‌ பொறிகள்‌ 
அறிந்து, அவற்றைத்‌ தடுப்பென்‌ அன்றே ? 
“பாம்பு அறியும்‌ பாம்பின்கால்‌'” என மொழியும்‌ 
பழமொழியும்‌ பார்க்கிலீரோ ? 


பொ:--மூங்கிலப்‌ போன்ற தோளையுடையவளைக்‌ கைவிட 
மாட்டீர்களாயினும்‌, யான்‌ உங்களுக்கு அதிகமாவேனோ? கள்வ 
ராகிய, அறிவு இல்லாத அரக்கர்களாகிய அவரோடு நீர்‌, போர்‌ 
செய்ய ஆயத்தம்‌ ஆனால்‌, அவர்கள்‌ தாம்‌, அறிவினால்‌ இயற்றிய பல 
மாயங்களை உண்டாக்கும்‌ எந்திரங்களை அறிந்து, அவற்றைச்‌ 
செயல்படுத்தாவாறு தடுத்து, உங்களுக்கு உதவுவேன்‌ அன்றோ ? 
பாம்பு தங்குமிடத்தைப்‌ பாம்புதான்‌ அறியும்‌, (பிறரறியார்‌) என 
உலகம்‌ சொல்லும்‌ பழமொழியையும்‌ அறிந்திலிரோ ? 


க :-காம்பு - மூங்கில்‌. அறியும்‌ உவம உருபு. மகளிர்‌ 
தோளுக்கு மூங்கில்‌ உவமை கூறுதல்‌ மரபு; வடிவாலும்‌ அள 
வாலும்‌ பளபளப்பாலும்‌ அவை தம்முள்‌ ஒப்பனவாம்‌. மூங்கில்‌ 
போன்ற மெல்லிய தோளையுடையவள்‌ நுமக்குப்‌ பயன்படமாட்டாள்‌ 
என்ற குறிப்புப்‌ புலப்படக்‌ '! காம்பறியுந்‌ தோளாளைக்‌ கைவிடீர்‌ 
எனினும்‌” என்றாள்‌. பயனற்ற அவளைக்‌ கைவிட மனமில்லையா 
யினும்‌ என்றது, அவளைக்‌ கைவிடவேண்டும்‌ என்ற தன்‌ கருத்தை 
நன்கு புலப்படுத்தியதாகும்‌. அவளை ஏற்றுக்கொண்டதுபோல 
என்னையும்‌ ஏற்றுக்கொள்ளுங்கள்‌ என்பாள்‌, “யான்‌ மிகையோ * 
என்றாள்‌. மிகையோ என்றது, பலமனைவியரை மணக்கும்‌ உரிமை 
ஆடவர்க்கு இருத்தலின்‌, இரண்டாவது ஒருத்தியை மணத்தல்‌ 
அதிகமன்று என்றவாறு. அரக்கர்களை இகழ்ந்து கூறினும்‌, தன்னை 
ஏற்றுக்கொள்ளமாட்டானா ? என்ற கருத்தினளா தலின்‌, * கள்வராம்‌ 
பொறியில்‌, அடல்‌ அரக்கர்‌ ? என்றாள்‌. அரக்கர்க்கு அடையாகக்‌ 
கூறிய கள்ளத்தன்மையும்‌ அறிவுகெட்ட தன்மையும்‌ தனக்கும்‌ 
சாருமே என்பதையும்‌ மறந்தவளாய்க்‌ காதல்மிக்கு இராமன்‌ 
சார்பில்‌ பேசுகின்றாள்‌. பொறி- அறிவு; எந்திரம்‌. அரக்கர்‌ 
செய்யும்‌ மாய எந்திரங்களை அரக்கியே அறிய இயலும்‌: என்பதை, 
நான்காமடி பிறிது மொழிதலாய்‌ விளக்குதல்‌ காணலாம்‌. “பாம்‌ 
பறியும்‌ பாம்பினகால்‌ ? (பழமொழி -7) என வருதல்‌ காண்க. 
அறிந்திலிரோ ? என்றது, அறிவீரன்றே என்றவாறு. நீங்கள்‌ அறி 
யாத எந்திரங்களைக்கண்டு உங்களுக்கு இடையூறுவாராது தடுத்து 
திறுத்தும்‌ ஆற்றலுடைய என்னை மணப்பது மிகையன்று என்றபடி. 
பாம்பின்கால்‌ - பாம்பு தங்கும்‌ இடம்‌. பார்த்தல்‌ இங்கு அறிதல்‌ 
என்னும்‌ பொருளது. மெல்லியலாளைக்‌ கைவிடாமல்‌, வலியளாகிய 
என்னையும்‌ மணத்தல்‌ குற்றமாகாது; மணந்தால்‌ இன்ன உதவி 


சூர்ப்பண கைப்‌ படலம்‌ 405 


செய்வேன்‌ என வற்புறுத்தியவாறு. இதுவும்‌ தானோபாயத்தால்‌ 
கூறியது. (139) 


2968. உளங்கோட லுனையிழைத்தா ளுளளொருத்தி 

யென்னுதியே னிருத ரோடுங்‌ 

களங்கோடற் குரியசெருக்‌ கண்ணியக்கா 
லொருமூவேங்‌ கலந்த காலைக்‌ 

குளங்கோடு மென்றிதுவு முறுகோளே 
யென்றுணருங்‌ குறிக்கோ ளில்லா 

விளங்கோவோ டெனையிருத்தி னிருகோளுஞ்‌ 
சிறைவைத்தாற்‌ கிளையே னென்றாள்‌. 


“ உளம்‌ கோடல்‌ உனை இழைத்தாள்‌ உளள்‌ ஒருத்தி 

என்னுதியேல்‌, நிருதரோடும்‌ 

களம்‌ கோடற்கு உரிய செருக்‌ கண்ணியக்கால்‌ 
ஒரு மூவேம்‌ கலந்த காலைக்‌ 

குளம்‌ கோடும்‌ என்றிதுவும்‌ உறுகோளே ? 
என்று உணரும்‌ குறிக்கோள்‌ இல்லா 

இளங்கோவோடு எனை இருத்தின்‌ இருகோளும்‌ 
சிறைவைத்தாற்கு இளையேன்‌' என்றாள்‌. 


பொ :--உள்ளத்தில்‌ வைத்துக்கொள்ளும்படி உன்னை விரும்பச்‌ 
செய்தவள்‌ ஒருத்தி இருக்கின்றாள்‌ என்று கூறி என்னை மறுப்பா 
யானால்‌, அரக்கரோடும்‌ - போர்க்களத்தை இடமாகக்‌ கொள்ளுதற்‌ 
குரிய போரைச்‌ செய்ய நினைத்தால்‌, அப்பொழுது, நாம்‌ மூவரும்‌ 
ஒருங்கு சேர்ந்தால்‌, அப்பகைவரைக்‌ குழிபறித்துவிடுவோம்‌ 
(ஒழித்துவிடுவேம்‌) என்று யான்‌ கூறுகின்ற இதுவும்‌ துன்பஞ்செய்த , 
தாகுமோ? (ஆகாதே) என்று உண்மை உணரும்‌ குறிக்கோள்‌ 
இல்லாத இளங்கோவோடு என்னை இருக்கச்‌ செய்வாயாக ; 
அவ்வாறு செய்யின்‌, இருகோள்களையும்‌ சிறையில்‌ வைத்தவனாகிய 
.இராவணனுக்கு (போரில்‌) இளைக்கமாட்டேன்‌ ' என்று சொன்னாள்‌. 


கு:--சீதை, தன்னழகால்‌ இராமன்‌ உள்ளத்தில்‌ வைத்துக்‌ 
“கொள்ளுமாறு செய்தவள்‌ என்பது கருத்து. * இருவருமா றிப்புக்‌ 
கிதயமெய்தினார்‌ ' (600) என்றதும்‌ நினைக்க. ஒருத்திக்குரிய 
உள்ளத்தால்‌ பிறளொருத்தியை விரும்பேன்‌ என ஏகதார விரதம்‌ 
மேற்கொண்டாயாயின்‌ உன்‌ இளவலோடு என்னை இருக்கச்‌ செய்‌ 
வாயாக ; அங்ஙனம்‌ செய்யின்‌, இராவணனைப்‌ போரில்‌ வெல்லு 


406 ஆரணிய காண்டம்‌ 


தற்கு இளைக்கமாட்டேன்‌ ; வெல்லுவேன்‌. என்னை இளையவனாவது 
மணந்துகொண்டால்‌ நீங்கள்‌ நினைத்த இராவணவதத்தை யானே 
செய்வேன்‌ என்று அவர்‌ குறிப்பறிந்து ஆசைவார்த்தை கூறிய 
வாறு. தான்‌ சொல்வதைக்‌ கேட்டு இலக்குவன்‌ கோபத்தால்‌ 
துடித்துக்கொண்டிருப்பதைக்‌ கண்டாளாகலின்‌, அவனை விளையாட்‌ 
டால்‌ இகழ்ந்து கூறுவாளாய்‌, * நிருதரோடும்‌...... செருக்கண்ணியக்‌ 
கால்‌, - ஒரு மூவேங்கலந்த காலைக்‌ குளங்கோடும்‌ என்ற இதுவும்‌ 
உறுகோளே? என்று உணருங்‌ குறிக்கோளில்லா இளங்கோ *' 
என்று அடைகொடுத்துக்‌ கூறினாள்‌. என்ற இதுவும்‌ என்பது: 
அகரம்‌ தொக்கு என்றிதுவும்‌ என்றாயிற்று. சீதையை யான்‌ 
தூக்கச்‌ சென்றதுதான்‌ உறுகோளாகுமேயன்றிப்‌ பகைவரை 
அழிக்க உதவி செய்வதாகக்‌ கூறுகின்‌ ற இதுவும்‌ உறுகோளாகுமோ? 
ஆகாது என்று பொருள்படுதலின்‌, உம்மை இறந்தது தழிஇய 
எச்சப்பொருளிலும்‌ எதிர்மறைப்‌ பொருளிலும்‌ வந்தது. * ஒரு. 
மூவேம்‌ கலந்தகாலை ' என்றது, போர்செய்தற்கு, இராம இலக்கு. 
வரும்‌ சூர்ப்பணகையும்‌ ஆகிய மூவரும்‌ சேர்ந்தால்‌ என்னும்‌ 
பொருளது. குளங்கோடல்‌ என்றது குழிபறித்தல்‌; அதாவது 
ஒழித்தல்‌ என்னும்‌ பொருளது. உறுகோள்‌ - துன்பம்‌. இருகோள்‌ - 
சூரிய சந்திரர்‌. தேவரைச்‌ சிறைசெய்தபோது இவ்விருவரும்‌ அடங்‌: 
கலின்‌, என்றும்‌ இயங்குமியல்பினராய இருகோளையும்‌ சிறைவைத்‌ 
ததைச்‌ சிறப்பாகக்‌ கூறியவாறு. “ கோளினையும்‌ பணிகோடற்காற்‌ 
நினை நீ ” (2932) என்றதும்‌ நினைக்க. இளையேன்‌ என்றது, இராவ' 
ணனுக்கு இளையவள்‌ என்னும்‌ பொருள்‌ தந்து ஏமாற்றுந்‌ தொட 
சாகவும்‌ அமைந்தது. (140) 


2969. பெருங்குலா வுறுநகர்க்கே யேகுநாள்‌ 
வேண்டுமுருப்‌ பிடிப்பே னன்றே 
யருங்கலா முற்றரிந்தா னென்னினுமீங்‌ 

கிளையவன்றா னரிந்த நாசி 
யொருங்கிலா விவளோடு முறைவேனே 
வென்பானே லிறைவ வொன்றும்‌ 
மருங்கிலா தவளோடு மன்றோ நீ 
நெடுங்காலம்‌ வாழ்ந்த தென்பாய்‌, 
* பெருங்குலா உறு நகர்க்கே ஏகும்‌ நாள்‌ 
வேண்டும்‌ உருப்‌ பிடிப்பேன்‌ நன்றே ; 
அருங்கலாம்‌ உற்று அரிந்தான்‌ என்னினும்‌ ஈங்கு, 
இளையவன்தான்‌ அரிந்த நாசி 


சூர்ப்பணகைப்‌ படலம்‌ 407 


ஒருங்கு இலா இவளோடும்‌ உறைவேனோ ? 
என்பானேல்‌ இறைவ ! ஒன்றும்‌ 

மருங்கு இலாதவளோடும்‌ அன்றோ நீ 
நெடுங்காலம்‌ வாழ்ந்தது? என்பாய்‌. 


பொ :-பெரிய மகிழ்ச்சிமிக்க அயோத்திநகரத்திற்குச்‌ செல்லும்‌ 
நாளில்‌, (நீங்கள்‌) வேண்டும்‌ உருவத்தை நன்கு மேற்கொள்வேன்‌ ; 
தணித்தற்கரிய கோபமுற்று முன்‌ தானே அரிந்தான்‌ ஆயினும்‌, இப்‌ 
பொழுது அவ்விளையவனே, * அரியப்பட்ட மூக்கு முழுவதும்‌ இல்லா 
தவளாகிய இவளோடும்‌ யான்‌ வாழ்வேனோ ?' என்று மறுத்துக்‌ 
கூறுவானாயின்‌, அரசனே! நீ சிறிதும்‌ இடையில்லாதவளோடு 
அன்றோ நெடுங்காலம்‌ வாழ்ந்தது? என்பதை எடுத்துக்காட்டி. 
அமைதி கூறுவாயாக. 


கு :-குலாவு - மகிழ்ச்சி; கொண்டாட்டம்‌. வேண்டும்‌ ௨ரு 
நன்றே பிடிப்பேன்‌ என்க. கலாம்‌ - கோபம்‌. முன்‌ கோபமுற்று 
அரிந்த அவனே, அரிந்த நாசி ஒருங்கிலா இவளோடும்‌ உறை 
வேனா? என்று மறுத்தல்‌ ஆகாது என்பாள்‌, * அரிந்தான்‌ என்‌ 
னினும்‌...என்பானேல்‌' என்றாள்‌. ஒருறுப்பு இல்லாமையினால்‌ குறை 
யில்லை ; நெடுங்காலமாக யான்‌ இடையென்னும்‌ உறுப்பே இல்‌ 
லாதவளோடு வாழவில்லையா ? நீ மூக்கில்லாதவளோடு வாழ்ந்தால்‌ 
தவறாகாது என்று இராமனையே அமைதிகூறச்‌ சொல்லுகின்றாள்‌. 
இறைவ ! என்றது இராமனைச்‌ சூர்ப்பணகை விளித்தது. நீ என்‌ 
றதும்‌ இராமனையே. நீ வாழ்ந்த நிகழ்ச்சியையே நின்‌ இளவலுக்கு 
எடுத்துக்காட்டுக என்கிறாள்‌. மருங்கிலாதவள்‌ எனச்‌ சீதையைக்‌ 
கூறியது இடையின்‌ சிறுமை நோக்கி, மருங்கிலா நங்கையும்‌ (601) 
என்றதும்‌ காண்க. இடையின்மை அழகை மிகுதிப்படுத்த, மூக்‌ 
கின்மை அழகின்மையை மிகுதிப்படுத்தல்‌ இங்கு உளங்கொளற் 
குரியது. முன்னது இயற்கை; பின்னது செயற்கை. இராமனை” 
விரும்பிய சூர்ப்பணகை, அவன்‌ விரும்பவில்லை என்பதை யறிந்த 
வுடன்‌ அவனை விடுத்து, இலக்குவனை விரும்புவதும்‌, தன்‌ உறுப்பை 
அறுத்தவன்‌ தன்னையேற்றுக்‌ கொள்ளான்‌ என்பதறியாமல்‌ 
இராமன்‌ மூலம்‌ வற்புறுத்தச்‌ செய்வதும்‌, அவள்‌ காதலின்‌ இழிவை 
எடுத்துக்காட்டுவன - இலக்குவன்‌ இவளை எல்லாவற்றானும்‌ விரும்பி, 
மூக்கற்ற ஒன்றால்தான்‌ விரும்பலன்‌ என்பது நகைச்சுவை பயக்கு. 
மொழியாகும்‌. மூக்கில்லாமை, அரிந்தவன்‌ குற்றமே யன்‌ நி அரியப்‌ 
பட்ட தன்‌ குற்றமன்று என்பாள்போல, * அருங்கலாமுற்றரிந்தான்‌ 
என்னினும்‌” என்றாள்‌. * நகர்க்கே யேகுநாள்‌ வேண்டுமுருப்‌ பிடிப்‌ 
பேன்‌ நன்றே” என்றது, வெறும்‌ ஏமாற்றமே யன்றி உண்மை 


408 ஆரணிய காண்டம்‌ 


யன்று; உறுப்பறுப்புண்ட நிலையை மாற்றி வேண்டு முருப்பிடிக்க 
இயலுமாயின்‌ அதை இப்பொழுதே செய்திருக்கலாம்‌ அன்றோ? 
(141) 


இலக்குவன்‌ அவளைக்‌ கொல்ல எண்ணுதல்‌ 
2970. என்றவண்மே லிளையவன்றா னிலங்கிலைவேல்‌ 

கடைக்கணியா விவளை யீண்டுக்‌ 

கொன்றுகளை யேமென்றா னெடிதலைக்கு 
மருளென்கொல்‌ கோவே யென்ன 

நன்றதுவே யாமன்றோே போகாளே 
லாகவென நாதன்‌ கூற 

வொன்றுமிவ ரெனக்கிரங்கா ருயிரிழப்பெ 
னிற்கினென வரக்கி யுன்னா. 


என்றவள்மேல்‌, இளை யவன் தான்‌ இலங்கு இலைவேல்‌ 
கடைக்கணியா, “இவளை ஈண்டுக்‌ 

கொன்று களையேம்‌ என்றால்‌, நெடிது அலைக்கும்‌; 
அருள்‌ என்‌ கொல்‌ ? கோவே!” என்ன, 

* நன்று, அதுவே ஆம்‌ அன்றோ ? போகாளேல்‌ 
ஆக!' என நாதன்‌ கூற, 

* ஒன்றும்‌ இவர்‌ எனக்கு இரங்கார்‌; உயிர்‌ இழப்பென்‌, 
நிற்கின்‌” என, அரக்கி உன்னா. 2 


பொ :--என்று கூறிய சூர்ப்பணகைமேல்‌, ஏவுவதாக இலக்‌ 
குவன்‌ விளக்கமுடைய இலைவடிவாகிய வேலினைக்‌ கடைக்கண்ணால்‌ 
நோக்கி, (இவளை இப்பொழுது கொன்று ஒழித்திடோமானால்‌, நெடுங்‌ 
காலம்‌ வரையில்‌ நம்மை வருத்திக்கொண்டே இருப்பாள்‌ ; எம்மரசே! 
நின்‌ கட்டளை என்னையோ ?" என்று கேட்ப, தலைவனாகிய இராமன்‌, 
* நீ கூறியதுவே நல்லதாகும்‌ ; இப்பொழுது இவள்‌ போகவில்லை 
யானால்‌ அது செய்க ' என்று சொல்ல, * இவர்‌ எனக்குச்‌ சிறிதும்‌ 
இரங்கமாட்டார்கள்‌ ; இங்கு நின்றால்‌ உயிரை இழப்பேன்‌ ' என்று 
சூர்ப்பணகை நினைத்து. 


கு:--குளகம்‌ : போனாள்‌ என்று அடுத்த செய்யுளில்‌ முடியும்‌. 
அவள்‌ சேய்மையில்‌ இன்றி அண்மையிலிருத்தலின்‌ வில்லைக்‌ 
கடைக்கணியாது வேலைக்‌ கடைக்கணித்தான்‌. அண்மையிலுள்ள 
அவளைக்‌ கொல்லுதற்கு அதுவே போதுமாதலின்‌. ஈண்டு- 


சூர்ப்பணகைப்‌ படலம்‌ 409 


'இப்பொழுது. நெடிது என்றது கால நெடுமையை. கட்டளை என்‌ 
கொல்‌ என்பான்‌ * அருளென்‌ கொல்‌ ' என்றான்‌. அன்று, ஓ அசை 
நிலை. * இம்முறை போகவில்லையாயின்‌ கொன்றுகளைக ' என்பான்‌, 
*போகாளேலாக ' என்றான்‌. ஒன்றும்‌ - சிறிதும்‌; ஒன்றுமிவர்‌ 
என்று இயைத்து ஒற்றுமையுள்ள இவர்‌ எனலும்‌ ஆம்‌. அவர்கள்‌ 
உரையாடலைக்‌ கேட்டாளாகலின்‌, £ உயிரிழப்பேன்‌ நிற்கின்‌ ' என்ற 
முடிவிற்கு வந்தாள்‌. கொடியளாயினும்‌ இராமன்‌ கட்டளையின்‌ நிக்‌ 
கொல்லலாகாது என்ற பெருங்‌ கொள்கையால்‌, * அருளென்கொல்‌ ? 
என்றான்‌ இலக்குவன்‌. (142) 


சூர்ப்பணகை அவர்களை அச்சுறுத்திச்‌ செல்லுதல்‌ 
2971. ஏற்றநெடுங்‌ கொடிமூக்கு மிருகாது 

முலையிரண்டு மிழந்தும்‌ வாழ 

வாற்றுவனே வஞ்சனையா லுமையுள்ள 
பரிசறிவா னமைந்த தன்றோ 

காற்றினிலுங்‌ கனலினிலுங்‌ கடியானைக்‌ 
கொடியானைக்‌ கரனை யுங்கள்‌ 

கூற்றுவனை யிப்பொழுதே கொணர்கின்றே 
னென்றுசலங்‌ கொண்டு போனாள்‌. 


ஏற்ற நெடுங்‌ கொடி மூக்கும்‌, இரு காதும்‌ 
முலை இரண்டும்‌, இழந்தும்‌ வாழ 

ஆற்றுவனே ? வஞ்சனையால்‌, உமை உள்ள 
பரிசு அறிவான்‌ அமைந்தது அன்றோ ? 

காற்றினிலும்‌ கனலினிலும்‌ கடியானைக்‌ 
கொடியானைக்‌ கரனை, உங்கள்‌ 

கூற்றுவனை, இப்பொழுதே கொணர்கின்றேன்‌ ” 
என்று சலம்‌ கொண்டு போனாள்‌. 


பொ :--என்‌ முகத்திற்கு ஏற்ற அழகுடன்‌ அமைந்திருந்த 
நீண்ட கொடிபோன்ற மூக்கையும்‌, இருகாதுகளையும்‌, முலை இரண்‌ 
டையும்‌, உங்களால்‌ இழந்த பின்னரும்‌, உங்களுடன்‌ வாழச்‌ சகிப்‌ 
பேனோ ? இதுகாறும்‌ கூறியனயாவும்‌ உங்கள்‌ நிலையை உள்ளவாறு 
அறிவதற்காக வஞ்சனையால்‌ பேசியதேயன்றோ ? காற்றைக்‌ காட்‌ 
லும்‌ கடியவனை, - கனலைக்‌ காட்டிலும்‌ கொடியவனை - கரனை - உங்க 
ளுக்கு எமன்‌ போன்றவனை இப்பொழுதே கொணர்கின்றேன்‌ ” 
என்று சொல்லி வயிரங்கொண்டு போனாள்‌. 


410 ஆரணிய காண்டம்‌ 


கு:--। மேக்குயரும்‌ நெடுமூக்கு மடந்தையர்க்கு மிகையன்றோ '' 
என்று அவரை வயப்படுத்த இகழ்ந்து கூறிய அவளே, இங்கு 
அவரைப்‌ பயப்படுத்தவேண்டி “ஏற்ற நெடுங்‌ கொடிமூக்கு * என்று: 
புகழ்ந்து கூறும்‌ திறம்‌ காணத்தக்கது. தன்‌ சொற்கள்‌ வஞ்சனை 
யாகப்‌ பேசப்பெற்றவையே என்பதைத்‌ தானே கூறுகின்றவள்‌, 
அது வஞ்சனைச்‌ சொல்லே என்பதற்குச்‌ சான்றாக மூக்கும்‌, இரு. 
காதும்‌, முலைஇரண்டும்‌ இழந்தும்‌ வாழ ஆற்றுவனோ ? என்றாள்‌. 
உறுப்புக்களை இழந்து வாழ்தலே இயலாது, அதனோடு உறுப்புக்களை 
வெறுப்புடன்‌ அறுத்த பகைவரோடு கூடிவாழ்தல்‌ எங்ஙனம்‌ 
இயலும்‌? எனவே கூடிவாழ விரும்புவதாகக்‌ கூறியன யாவும்‌, 
வஞ்சனைச்‌ சொற்களே என்றவாறு. இராம இலக்குவரின்‌ நிலையை 
யுள்ளவாறநிதற்கு வஞ்சனையால்‌ ஆசைமொழி பல கூறியும்‌ 
அவர்கள்‌ சிறிதும்‌ விரும்பாமையோடு, அரக்கர்குலம்‌ தொலைப்பான்‌. 
தோன்றி நின்றதையும்‌ உரைத்தார்கள்‌ ; ஆதலின்‌, அவர்கள்‌ 
நிலையை உள்ளவாறு உணர்ந்துகொண்டே சென்றாள்‌ சூர்ப்ப 
ணகை என்க. தான்‌ சென்று கூறியவுடன்‌ வருதற்குரியவன்‌ என்‌ 
பதுணர்த்த, 'காற்றினிலும்‌ கடியானை' என்றும்‌, உங்களை அழித்தற்‌ 
கேற்ற ஆற்றலுடையவன்‌ என்பதுணர்த்த, * கனலினிலும்‌ கொடி 
யானை ' * உங்கள்‌ கூற்றுவனை ' என்றும்‌, அவன்‌ பெயர்‌ இன்னது , 
என்பது தோன்ற, * கரனை ' என்றும்‌ கூறினாள்‌. சலம்‌, நெடிது: 
நிற்கும்‌ சினம்‌; வயிரம்‌. காற்றினிலும்‌ கடியானை, கனலினிலும்‌: 
கொடியானை என முறை நிரனிறையாக்குக. காதல்கொண்டு 
வந்தவள்‌, அது முற்றுப்‌ பெறாமையால்‌ சலங்கொண்டு போனாள்‌ 
என்க. இவள்‌ கொண்ட சலமே, இராவணன்‌ முதலிய இனத்தையும்‌ 
சுட்டது என்பது பின்னர்‌ அறியலாம்‌. (143) 


இச்செய்யுளின் பின்‌ ஒரு சுவடியில்‌ அடியிற்கண்ட பாடல்‌ 
காணப்படுகின்றது. 


2971 (0) மண்கிடந்து சிதலரிப்ப மறைபுக்க 

வள்ளுகிரால்‌ கதுவி நீய 

வெண்கிடந்தா ரும்மையன்‌ தலைதெறிக்க 
வெய்கின்றே னிமையோர்‌ காணக்‌ 

கண்குடைந்த பனைநதொங்கின்‌ மூக்கிழந்த 
பகுவாயாற்‌ கதறி மற்றுப்‌ 

புண்கிடந்த புலால்முகத்துப்‌ புலைச்சீபோய்ப்‌ 
புலம்பாதே புகல்வா யென்றான்‌. 


சூர்ப்பணகைப்படலம்‌ முற்றிற்று. 


6. - கரன் வதைப்‌ படலம்‌ 


கரனைக்கொன்ற செய்தி பேசுதலின்‌ கரன்வதைப்‌ படலம்‌ என்று 
பெயராயிற்று. இப்படலத்துள்ள செய்யுள்‌ 192. பயின்ற சந்தம்‌ 11. 
புகுந்தமிகைச்‌ செய்யுள்‌ 5. 192 செய்யுட்களும்‌ கரன்வதைப்‌ படலம்‌: 
என்ற தலைப்பிலேயே பெரும்பான்மையான சுவடிகளில்‌ வரையப்‌ 
பட்டுள்ளன. பழைய பதிப்புக்களிலும்‌ அவ்வாறே உளது. கரதூட 
ணாதியர்‌ வதைப்படலம்‌ எனவும்‌, கரதூடணாதிவதைப்படலம்‌ எனவும்‌, 
கரன்‌ தூடணன்‌ திரிசிரன்‌ வதைப்‌ படலம்‌ எனவும்‌ சிற்சில சுவடி 
களில்‌ தலைப்பு வரையப்பட்டுளது. 3 


மற்றும்‌ சில சுவடிகளில்‌ முதல்‌ 111 செய்யுட்கள்‌, கரன்‌ படைத்‌ 
தலைவர்‌ வதைப்படலம்‌ என்ற தலைப்பின்‌ கீழும்‌, 112 முதல்‌ 140-ஆம்‌ 
செய்யுள்‌ முடியத்‌ திரிசிரா வதைப்‌ படலம்‌ என்ற தலைப்பின்‌ கீழும்‌, 
141-முதல்‌ 161-ஆம்‌ செய்யுள்‌ முடியத்‌ தூடணன்‌ வதைப்படலம்‌ 
என்ற தலைப்பின்‌ கீழும்‌, 162 முதல்‌ 192-ஆம்‌ செய்யுள்‌ முடியக்‌ 
கரன்‌ வதைப்படலம்‌ என்ற தலைப்பின்‌ கீழும்‌ நான்கு படலமாகப்‌ 
_ பிரித்து எழுதப்பட்டுள்ளன. வேறு சில சுவடிகளில்‌ முதல்‌ 141 செய்‌ 
யுட்களும்‌ திரிசிராவதைப்‌ படலமாக, அதற்குமேல்‌ தூடணன்‌ வதைப்‌ 
படலமும்‌ கரன்‌ வதைப்படலமும்‌ மேற்கூறியவாறு அமைய மூன்று 
படலமாகப்‌ பிரித்து வரையப்பட்டுள்ளன. எனினும்‌, தலைவனான 
கரன்‌ அழிவு கூறவே, மற்றவர்‌ அழிவும்‌ பெறப்படும்‌ ஆதலின்‌ 
192 செய்யுளும்‌ கரன்வதைப்படலம்‌ என்ற ஒரே தலைப்பின்கீழ்ப்‌ 
பதிக்கலாயிற்று. , 


வான்மீகத்துள்‌, கரன்வதம்‌ ஆரணியகாண்டத்து 19-ஆம்‌ 
சருக்கம்‌ முதல்‌ 30-ஆம்‌ சருக்கம்‌ முடியப்‌ பன்னிரண்டு சருக்கங்களில்‌ 
பேசப்பட்டுள்ளது. முன்னே தூடணனும்‌ அடுத்துத்‌ திரிசிராவும்‌. 
இறுதியில்‌ கரனும்‌ இராமனுடன்‌ போர்செய்து மாண்டதாக வான்‌ 
மீகம்‌ கூறும்‌. முன்னே திரிசிராவும்‌ அடுத்துத்‌ தூடணனும்‌ முடிவில்‌ 
கரனும்‌ இராமனுடன்‌ போர்செய்து மாண்டதாக இராமாவதார நூல்‌ 
கூறுகிறது. 


கரன்‌ இராவணனுக்குத்‌ தம்பி முறையினன்‌. பிரமன்‌ புதல்வன்‌ 
புலத்தியன்‌ ; புலத்தியன்‌ புதல்வன்‌ விச்சிரவசு; விச்சிரவசுவுக்கு 
இரண்டு மனைவியர்‌; இருவரும்‌ உடன்‌ பிறந்தோர்‌; ஒருத்தி 
கேகசி; மற்றொருத்தி கும்பீனசி ; இராவணன்‌ கும்பகருணன்‌ சூர்ப்‌ 
பணகை விபீடணன்‌ என்போர்‌ விர்சிரவசுவுக்குக்‌ கேகசிபாற்‌ பிறந்த 


412 ஆரணிய காண்டம்‌ 


மக்கள்‌; கரனும்‌ தூடணனும்‌ விச்சிரவசுவுக்குக்‌ கும்பீனசிபாற்‌ 
பிறந்த மக்கள்‌; ஆகவே, கரனும்‌ தூடணனும்‌, தாய்வழியா 
லும்‌ தந்தைவழியாலும்‌ இராவணனுக்குத்‌ தம்பியராதல்‌ புலனாகும்‌. 
திரிசிரா, கரனுடைய படைக்கு ஒரு தனித்‌ தலைவன்‌. காலகேய 
ரொடு இராவணன்‌ செய்த போரில்‌ சூர்ப்பண கையின்‌ கணவன்‌ 
இராவணனால்‌ கொல்லப்பட்டான்‌. கணவனை இழந்த சூர்ப்பணகை 
விரும்பியவாறு மகிழ்ந்துவாழும்படி இராவணன்‌ தண்டகாரணியத்‌ 


தில்‌ ஜனஸ்தானம்‌ என்ற நாட்டை உண்டாக்கி, அங்கே 
அவளை இருத்தினான்‌. அவளுக்கு உதவியாகக்‌ கரதூடணர்களும்‌ 
பெரும்படையுடன்‌ இராவணனால்‌ அனுப்பப்பட்டனர்‌. கரன்‌ 


தடுப்பரிய பேராற்றல்‌ வாய்ந்தவன்‌ ; அவனுடைய பெரும்படையுள்‌ 
வீரர்‌ தொகைமட்டும்‌ அறுபது லட்சம்‌; (3009) அவனுடன்‌ சென்று 
இராமனை எதிர்த்த தேர்வீரர்‌ தொகை பதினான்காயிரம்‌; (சுந்தர 951) 
அவர்‌ ஊர்ந்த தேர்கள்‌ வெண்கலத்தாலாயவை என்றும்‌ கூறுவர்‌. 
இவன்‌ படை இயக்கரையும்‌ அவுணரையும்‌ தேவரையும்‌ புறங்கண்ட 
வீறுடையது. 


சூர்ப்பணகை, இராமலக்குமணரால்‌ தான்‌ மூக்கறுப்புண்டது 
கூறி முறையிடலும்‌, கரன்‌ வெகுண்டு போர்க்கு எழுகிறான்‌ அது 
கண்ட அவன்‌ படைவீரருள்‌ பதினால்வர்‌ தாமே சென்று இராம 
இலக்குவரைக்‌ கொன்றுவருவதாகக்‌ கூறிச்‌ சூர்ப்பணகை வழி 
காட்டச்‌ சென்று இராமனொடுபொருது மாளுகின்றனர்‌. அவர்‌ 
மாண்டதனைச்‌ சூர்ப்பணகையால்‌ அறிந்த கரன்‌, இராமனுடன்‌ 
பொருதற்குத்‌ தன்தம்பி தூடணனும்‌ தன்‌ படைப்பெருந் தலைவரும்‌ 
படைகளும்‌ சூழப்‌ புறப்படுகிறான்‌. தீயநிமித்தங்கள்‌ தோன்று 
கின்றன. நிமித்திகனான அகம்பன்‌ தீய நிமித்தங்களின்‌ விளைவை 
விளக்கிக்‌ கூறித்‌ தடுக்கவும்‌, அவனுரைகொள்ளாமல்‌ போர்க்குச்‌ 
செல்லுகிறான்‌. 


முன்னே படைத்தலைவர்‌ பதினால்வரும்‌ இராமனொடு பொருது 
மடிகின்றனர்‌. அதன்பின்‌ திரிசிராவும்‌ இராமன்‌ கணைகளுக்கு இரை 
யாகிறான்‌. அப்பால்‌ தூடணன்‌ அஞ்சியோடிய படைகளைத்‌ தடுத்து 
நிறுத்தி இராமனொடு பொருது தலையறுபட்டு இறக்கின்றான்‌. தம்பி 
யாகிய தூடணன்‌ இறந்தது அறிந்து கரன்‌ சினந்தெழுந்து எஞ்சிய 
படையுடன்‌ சென்று போர்‌ செய்வானாயினன்‌. இராமன்‌, ' இப்‌ 
பொழுதே இவனைக்‌ கொல்வேன்‌ * என்று வாளியை வில்லில்‌ 
ஏறிட்டு இழுத்தெய்ய முற்பட்ட அளவில்‌, இராமன்‌ வில்‌ ஒடிந்தது. 
* தேவரும்‌ என்ன நேருமோ ” என்று அஞ்சினர்‌. வில்லற்ற நிலையில்‌ 
இராமன்‌ தன்‌ கையைப்‌ பின்னே நீட்டினான்‌. இராமன்‌, முன்பு பரசு 
ராமனை வென்று பெற்று வருணன்பால்‌ வைத்த வில்லை அவன்‌ 


கரன்‌ வதைப்‌ படலம்‌ 413 


அப்பொழுது இராமன்‌ கையில்‌ கொடுத்தனன்‌. அதை வளைத்து 
இராமன்‌ நூறுபாணங்களால்‌ கரன்‌ தேரைச்‌ சிதைவித்தான்‌. 
தேரழிதலும்‌ கரன்‌ வானிடை நின்று இராமன்‌ தோள்மலைகளில்‌ 
அம்பு மழை பொழிந்தனன்‌. இராமன்‌ கரன்‌ ஏவிய அம்புகளைத்‌. 
தன்‌ அம்புகளால்‌ சிதைவித்ததன்றி அவன்‌ வலக்கரத்தையும்‌ 
தோளுடன்‌ துண்டித்து வீழ்த்தினான்‌. வலக்கை அறுபடவே, கரன்‌ 
இடக்கையால்‌ ஓர்‌ உலக்கையினை இராமன்மேல்‌ எறிந்தான்‌. 
இராமன்‌ அதனை ஓர்‌ அம்பால்‌ ஒழிவித்தான்‌. உலக்கை ஊறு 
பட்டது கண்ட கரன்‌ சினந்து ஒரு மராமரங்கொண்டு இராமனைத்‌ 
தாக்க முற்பட்டான்‌. இராமன்‌ ஒரு கணையை ஏவினான்‌. இராவ 
ணன்‌ தன்‌ வரபலத்தாலும்‌ மாயப்‌ போராற்றலாலும்‌ செருக்குற்று 
உலகம்‌ எல்லாவற்றுள்ளும்‌ வாழ்வாரைப்‌ பெரிதும்‌ வருத்திய பாவத்‌ 
தால்‌ அவன்‌ வலக்கரம்‌ அற்றாற்போலக்‌ கரன்‌ அற்றான்‌ என்பது: 
இப்படலத்தின்‌ கதைச்‌ சுருக்கம்‌. 

இக்காண்டத்துப்‌ பேசப்படும்‌ போர்‌ இரண்டு; ஒன்று இராமன்‌ 
விராதனொடு நிகழ்த்தியது; மற்றொன்று கரனோடு நிகழ்த்தியது. 
இரண்டும்‌ பிராட்டிகாண நிகழ்ந்தவை; பிராட்டியால்‌ பாராட்டப்‌ 
பட்டவை (சுந்தர. 358. 951). கரனை இராமன்‌, அவன்‌ பெரும்படை 
யோடும்‌ துணைவரோடும்‌ மூன்று நாழிகையளவிற்‌ கொன்றனன்‌ ;. 
(சுந்தர. 851) கரனழிவு இராவணன்‌ மரபின்‌ அழிவின்‌ தொடக்க 
மாகும்‌. இப்படலத்துப்‌ போர்‌ வருணனையும்‌ போர்க்கள வருண 
னையும்‌ படித்தின்புறத்தக்கவை. தோற்று அஞ்சியோடும்‌ அரக்கரை 
நோக்கித்‌ தூடணன்‌ கூறுவனவாக அமைந்த செய்யுட்கள்‌ வீரா 
வேசத்தை மிருவிப்பனவாக உள்ளன. ' 


6. கரன்வதைப்‌ படலம்‌ 


சூர்ப்பணகை கரன்‌ முன்‌ விழுந்து புரளுதல்‌ 2972-2973 
2972. இருந்த மாக்கரன்‌ ரளிணை யின்மிசைச்‌ 
ஸ்‌ சொரிந்த சோரியள்‌ கூந்தல டூம்பெனத்‌ 
தெரிந்த மூக்கினள்‌ வாயினள்‌ செக்கர்மேல்‌ 
விரிந்த மேக மெனவிழுந்‌ தாளரோ. 


இருந்த மாக்‌ கரன்‌ தாள்‌ இணையின்‌ மிசைச்‌ 
சொரிந்த சோரியள்‌, கூந்தலள்‌, தூம்பு எனத்‌ 
தெரிந்த மூக்கினள்‌, வாயினள்‌, செக்கர்‌ மேல்‌ 
விரிந்த மேகம்‌ என விழுந்தாள்‌ ; அரோ. 


பொ :--(போன சூர்ப்பணகை,) பெருக்கெடுத்துச்‌ சிந்தும்‌ 
குருதியையுடையவளும்‌ அவிழ்ந்து தொங்கும்‌ கூந்தலையுடைய 
வளும்‌ மதகின்துளைபோன்று காணப்படுகின்ற மூக்கையும்‌ வாயையும்‌ 
உடையவளும்‌ ஆகி, தன்‌ நகரில்‌ இருந்த கரனுடைய அடியிணையின்‌ 
மிசை, செவ்வானம்‌ மேலே பரவிய (கரிய) மேகம்‌ (விழுந்தது பேது 
விழுந்தாள்‌. 


க -போன ரன என்பது முன்படலத்திறுதிச்‌ செய்யுளி 
னின்று கொள்ளப்பட்டது. சோரியள்‌, கூந்தலள்‌, மூக்கினள்‌, 
வாயினள்‌, கரன்‌ தாளிணையின்‌ மிசை, செக்கர்‌ மேல்‌ விரிந்த மேகம்‌ 
என விழுந்தாள்‌ என இயைக்க. சோரி- குருதி. தூம்பு- மதகின்‌ 
துளை. செக்கர்‌ - செவ்வானம்‌. குருதி பரவிப்படிந்த சூர்ப்பண 
கையின்‌ கரிய பெரிய வுருவுக்கு, மேலே செவ்வானம்‌ பரவநின்ற 
மேகம்‌ உவமை. ய 


2973. அழுங்கு நாளிதென்‌ றந்தக னாணையாற்‌ 
றழங்கு பேரி யெனத்தனித்‌ தேங்குவாண்‌ 
முழங்கு மேக மிடித்தவெந்‌ தீயினாற்‌ 
புழுங்கு நாக மெனப்புரண்‌ டாளரோ. 

* அழுங்கும்‌ நாள்‌ இது” என்று அந்தகன்‌ ஆணையால்‌ 
தழங்கு பேரி எனத்‌ தனித்து ஏங்குவாள்‌, 


கரன்‌ வதைப்‌ படலம்‌ 415 


முழங்கும்‌ மேகம்‌ இடித்த வெம்‌ தீயினால்‌ 
புழுங்கும்‌ நாகம்‌ எனப்‌ புரண்டாள்‌ அரோ ! 


பொ :_—* இது, (அரக்கர்‌) அழியும்‌ நாள்‌ ' என்று இயமன்‌ கட்‌ 
டளயால்‌ முழங்குகின்ற பேரிகையின்‌ ஒலிபோலத்‌ தனித்து நின்று 
அழுபவளான சூர்ப்பணகை, ஒலிக்கின்ற மேகத்தினின்றும்‌ வெளிப்‌ 
பட்ட இடியின்கண்‌ உளதாகிய கொடிய நெருப்பினால்‌ வெதும்பிய 
பாம்புபோலப்‌ புரண்டாள்‌. 


கு :-அமுங்குதல்‌ - அழிதல்‌. அந்தகன்‌ - இயமன்‌, தழங்‌ 
குதல்‌ - முழங்குதல்‌. ஏங்குதல்‌ - அழுதல்‌, புழுங்குதல்‌ - வெதும்‌ 
புதல்‌. சூர்ப்பய கையின்‌ அழுகுரலுக்குப்‌ பேரிகையின்‌ ஒலி 
உவமை. சூர்ப்பணகையின்‌ அழுகுரல்‌, பின்‌ நிகழ இருக்கும்‌ அரக்க 
ஏழிவை முன்‌ அறிவிக்கும்‌ தீய நிமித்தமாயிற்று என்றவாறு. அரோ 
அசை, (2) 


கரன்‌ வினவுதல்‌ 


2974. வாக்கிற்‌ கோபப்‌ புகைமுந்து வாயினா 
னோக்கிக்‌ கூசலர்‌ நுன்னையித்‌ தன்மையை 
யாக்கிப்‌ போனவ ரார்கொலென்‌ ர௫னவண்‌ 
மூக்கிற்‌ சோரி முழீஇக்கொண்ட கண்ணினான்‌ 


வாக்கின்‌ கோபப்‌ புகை முந்து வாயினான்‌, 
நோக்கிக்‌ * கூசலர்‌, நுன்னை இத்தன்மையை 
ஆக்கிப்‌ போனவர்‌, ஆர்கொல்‌ ?' என்றான்‌ ; அவள்‌ 
மூக்கின்‌ சோரி முழீஇக்கொண்ட கண்ணினான்‌. 


பொ :—அச்சூர்ப்பணகையின்‌ மூக்கினின்று பெருகிய இரத்‌ 
_தத்திற்‌ பதிந்த கண்களையுடையவனும்‌ சுடுசொல்லினும்‌ சினத்‌ 
_ தீயினால்‌ மூண்ட புகை முந்தியெழுகின்ற வாயினையுடையவனுமான 
கரன்‌, அவளை நோக்கிச்‌ “சிறிதும்‌ அஞ்சாமல்‌ உன்னை இவ்வாறு 
மானமழியும்படி செய்து போனவர்‌ யார்‌ ?' என்று வினவினான்‌. 


க :—கண்ணினான்‌ வாயினான்‌ நோக்கி, நுன்னை இத்தன்மையை 
ஆக்கிப்போனவர்‌ ஆர்‌? என்றான்‌ என இயையும்‌. சோரி - 
இரத்தம்‌. முழீஇக்‌ கொள்ளுதல்‌ - முழுகிப்பதிதல்‌. வாக்கின்‌ - 
-வாக்கினும்‌. வாக்கு - சொல்‌, நுன்னை - உன்னை. கொல்‌, அசை. 
வாக்கிற்‌ கோபப்‌ புகைமுந்து வாயினான்‌ என்றது கரன்‌ வெகுண்டு 
நின்ற நிலையினைப்‌ புலப்படுத்தியவாறு. (3) 


416 ஆரணிய காண்டம்‌ 


சூர்ப்பணகை கூறுதல்‌ 2975-2978 
2973. இருவர்‌ மானிடர்‌ தாபத ரேந்திய 
வரிவில்‌ வாட்கையர்‌ மன்மதன்‌ மேனியர்‌ 
தரும நீரர்‌ தயரதன்‌ காதலர்‌ 
செருவி னேரு நிருதரைத்‌ தேடுவார்‌. 


இருவர்‌, மானிடர்‌, தாபதர்‌, ஏந்திய 

வரி வில்‌ வாள்‌ கையர்‌, மன்மதன்‌ மேனியர்‌, 
தரும நீரர்‌, தயரதன்‌ காதலர்‌, 

செருவில்‌ நேரும்‌ நிருதரைத்‌ தேடுவார்‌. 


பொ:--இரண்டு மனிதர்‌, தவநிலை மேற்கொண்டவர்‌, கட்ட 
மைந்த வில்லும்‌ கத்தியும்‌ தாங்கிய கைத்தலமுடையோர்‌, மன்‌ 
மதனையொத்த (அழகிய) உடலுடையார்‌, அறத்தின்‌ தன்மை. 
உடையார்‌, தசரத சக்கரவர்த்தியின்‌ மக்கள்‌, போரில்‌ எதிர்ப்படும்‌ 
அரக்கரைத்‌ தேடுவோர்‌. 

கு:-கரன்‌ வினாவுக்குச்‌ சூர்ப்பணகை கூறும்‌ மறுமொழி, இச்‌ 
செய்யுள்‌ முதல்‌ நான்கு செய்யுள்‌ வரை குளகமாய்த்‌ தொடர்ந்து 
சென்று * சொல்லினாள்‌ * என்று முற்றுப்பெறும்‌. செரு - போர்‌. 
நேர்தல்‌ - எதிர்ப்படுதல்‌. நிருதர்‌ - அரக்கர்‌. நிருதரைத்‌ தேடுவது 
அவரை அழித்தற்கென்பது சூர்ப்பணகைப்படலம்‌ 185-197 பாடல்‌ 
களால்‌ புலனாகும்‌. (4) 


2976. ஒன்று நோக்கல ருன்வலி யோங்கற 
நின்று நோக்கி நிறுத்து நினைப்பினார்‌ 
வென்றி வேற்கை நிருதரை வேரறக்‌ 
கொன்று நீக்குது மென்றுணர்‌ கொள்கையார்‌. 


ஒன்றும்‌ நோக்கலர்‌ உன்‌ வலி, ஓங்கு அறம்‌ 
நின்று நோக்கி நிறுத்தும்‌ நினைப்பினார்‌, 

*வென்றி வேல்‌ கை நிருதரை வேர்‌ அறக்‌ 
கொன்று நீக்குதும்‌* என்று உணர்‌ கொள்கையார்‌.. 


பொ :-சிறந்த அறத்தைச்‌ சிறிதும்‌ நழுவாது நின்று 
பாதுகாத்து (உலகெங்கும்‌) நிலை நிற்கச்‌ செய்யும்‌ நினைவுடையார்‌ ; 
உன்‌ ஆற்றலைச்‌ சற்றும்‌ எண்ணாமல்‌, வெற்றிபெற்ற வேலைக்‌ கைக்‌ 
கொண்ட அரக்கரை (யெல்லாம்‌) கால்வழியின்றி அழியும்படி 
கொன்றொழிப்போமென்று உறுதிபூண்ட கொள்கையுடையார்‌. 


கரன்‌ வதைப்‌ படலம்‌ 417 
க :-திற்றல்‌ - நிலைபிறழாது தங்குதல்‌. நோக்குதல்‌ - பாது 
காத்தல்‌. நிறுத்தல்‌ - நிலைநாட்டுதல்‌. இவ்விரண்டு செய்யுளாலும்‌ 
தன்னை இத்தன்மை ஆக்கினார்‌ இவர்‌ என்பதும்‌, அவருடைய 
ஆற்றலும்‌ தோற்றமும்‌ நோக்கமும்‌ இவை என்பதும்‌ கூறியவாறு. 
(5) 


2977. மண்ணி னோக்கரு வானினின்‌ மற்றினி 
னெண்ணி னோக்குறின்‌ யாவரு நேர்கிலாப்‌ 
பெண்ணி னோக்குடை யாளொரு பேதையென்‌ 
கண்ணி னோக்கி யுரைப்பருங்‌ காட்சியாள்‌. 


மண்ணில்‌ நோக்கரு வானினில்‌ மற்றினின்‌ 
எண்ணில்‌ நோக்கு உறின்‌ யாவரும்‌ நேர்கிலாப்‌ 
பெண்ணின்‌ நோக்கு உடையாள்‌ ஒரு பேதை, எண்‌ 
கண்ணின்‌ நோக்கி உரைப்பருங்‌ காட்சியாள்‌. 


பொ :--நிலவுலகத்திலும்‌ காண்டற்கரிய விண்ணுலகத்திலும்‌ 
மற்றும்‌ உள்ள உலகங்களிலும்‌ ஆராய்ந்துபார்க்குங்கால்‌ ஒருவரும்‌ 
ஒப்பாகாத பெண்களுக்குரிய அழகெல்லாம்‌ ஒருங்குடையாளாகிய 
ஒரு பெண்‌, என்‌ கண்ணால்‌ காண்டற்கும்‌ உரைத்தற்கும்‌ இயலாத - 
தோற்றப்பொலிவுடையாள்‌ (அவர்பால்‌ உளள்‌.) 

கு:--நேர்தல்‌ - ஒத்தல்‌. நோக்கு - அழகு. காட்சி-தோற்றப்‌ 
பொலிவு. * ஒரு பேதையேன்‌ கண்ணில்‌ நோக்கி' என்று பாடங்‌ 
கொண்டு “ சிறிதும்‌ அறிவற்றவளாகிய என்‌ கண்ணால்‌ நோக்கி” 
என்று பொருளுரைத்தலும்‌ ஆம்‌. (யாவரும்‌ நேர்கிலாப்‌ பெண்ணின்‌ 
நோக்குடையாள்‌ ', *உரைப்பருங்‌ காட்சியாள்‌ என்பவற்றோடு 
* ஒலிகடல்‌ உலகினில்‌ உம்பர்‌ நாகரில்‌ பொலிவது மற்றிவள்‌ 
பொற்பு” (1926), * அயல்வேறு ஓர்‌ ஒப்பு எங்கே கொண்டு எவ்வகை 
நாடி உரைசெய்வேம்‌ ' (587), * கமையாள்‌ மேனிகண்டவர்‌ காட்சிக்‌ 
கரைகாணார்‌ * (588) என ஆசிரியர்‌ முன்னே கூறினமையும்‌ நோக்‌ 
கத்தகும்‌. அவர்பால்‌ உளள்‌ என வேண்டும்‌ சொற்கள்‌ வருவித்‌ 


துரைக்கப்பட்டன. (6) 


2978. கண்டு நோக்கருங்‌ காரிகை யாடனைக்‌ 
கொண்டு போவ னிலங்கையர்‌ கோக்கெனா 
விண்டு மேல்விழுந் தேனை வெகுண்டவர்‌ 
துண்ட மாக்கினர்‌ மூக்கெனச்‌ சொல்லினாள்‌. 

27 


418 ஆரணிய காண்டம்‌ 


“ கண்டு, நோக்கரும்‌ காரிகையாள்‌ தனைக்‌ 
கொண்டு போவன்‌ இலங்கையர்‌ கோக்கு எனா 
விண்டு மேல்‌ விழுந்தேனை, வெகுண்டு, அவர்‌, 
துண்டம்‌ ஆக்கினர்‌ மூக்கு ' எனச்‌ சொல்லினாள்‌. 
பொ:--அவளைப்‌ பார்த்துக்‌ காண்டற்கரிய அழகுடையா 
ளாகிய இவளை இலங்கையரசனாகிய இராவணனுக்காக எடுத்துச்‌ 
செல்வேனென்று கருதி, அவள்மேற்‌ பாய்ந்த என்னைச்‌ சினந்து 
மூக்கைத்‌ துண்டித்தனர்‌ ' என்று (சூர்ப்பணகை) கூறினாள்‌. 
கு காரிகை - அழகு. கோக்கு - கோவுக்கு. விண்டு-சொல்லி, 
துண்டம்‌ - துண்டு. மூக்கிழந்தமை கூறவே, தனமும்‌ காதும்‌ ஆகிய 
பிறவுறுப்புக்களையிழந்தமையும்‌ பெறப்படும்‌. (7) 


இங்கு 2, 4, 45, 52 என்னும்‌ ப ஆடவ பின்வரு 
மாறு ஒரு மிகைப்பாடல்‌ காணப்படுகிறது 


௮18 (0 ஆற்றே னாற்றே னதுகெட்டே 
னறுத்தா னறுத்தா னென்மூக்கைக்‌ 
கூற்றே கூற்றே யென்னுடலைக்‌ 
குலையுங்‌ குலையு மதுகண்டீர்‌ 
காற்றே தீயே யெனத்திரியுங்‌ 
கரனே கரனுக்‌ கிளையோரே 
தோற்றேன்‌ றோற்றேன்‌ வல்லபங்க 
ளெல்லா வகையுந்‌ தோற்றேனே. 


கரன்‌ வெகுண்டெழுதல்‌ 2979-2980 
2979. கேட்ட னன்னுரை கண்டனன்‌ கண்ணினாற்‌ 
நோட்ட நுங்கிற்‌ றொளையுறு மூக்கினைக்‌ 
காட்டெ னாவெழுந்‌ தானெதிர்‌ கண்டவர்‌ 
நாட்டந்‌ தீய வுலகை நடுக்குவான்‌. 


கேட்டனன்‌ உரை ; கண்டனன்‌, கண்ணினால்‌ 
தோட்ட நுங்கில்‌ தொளை உறும்‌ மூக்கினை ; 

“காட்டு” எனா எழுந்தான்‌ ; எதிர்‌ கண்டவர்‌ 

நாட்டம்‌ தீய உலகை நடுக்குவான்‌. 


பொ :--உலகமெல்லாம்‌ நடுக்கம்‌ அடையும்படி செய்பவனான 
கரன்‌, அவள்‌ கூறிய சொற்களைக்‌ கேட்டு, நுங்கு தோண்டி யெடுக்கப்‌ 


கரன்வதைப்‌ படலம்‌ 419 


யட்ட பனங்காய்போலத்‌ தொளையுற்ற சூர்ப்பணகையின்‌ மூக்கைத்‌ 
கன்‌ கண்ணால்‌ கண்டான்‌ ; (உன்னை இத்தன்மை செய்தாரைக்‌) 
* காட்டுக ' என்று எதிர்‌ கண்டாருடைய கண்கள்‌ தீயும்படி (சினந்து) 
எழுந்தான்‌. 


கு:--உலகை நடுக்குவான்‌, உரை கேட்டனன்‌ ; மூக்கினைக்‌ 
கண்ணினால்‌ கண்டனன்‌ ; “காட்டு எனா எதிர்கண்டவர்‌ நாட்டம்‌ 
.தீய எழுந்தான்‌ என இயைக்க. தோட்ட - தோண்டியெடுக்கப்‌ 
பட்ட. நுங்கு என்றது, பனங்காயினை.. நாட்டம்‌ - கண்‌. தீதல்‌ - 
அழிதல்‌. தன்‌ தங்கையை மானிடர்‌ மூக்கறுக்கக்‌ கண்டிருந்தது குற்ற 
மாதலின்‌ எதிர்கண்டவர்‌ கண்களைப்‌ பறிக்கும்‌ சினத்தோடெழுந் 
தான்‌ என்க. (8) 


2980. எழுந்து நின்றுல கேழு மெரிந்துகப்‌ 
பொழிந்த கோபக்‌ கனலுகப்‌ பொங்குவான்‌ 
கழிந்து போயினர்‌ மானிட ரென்னுங்கா ல 
லழிந்த தோவிவ்‌ வரும்பழி யென்னுமால்‌. 


எழுந்து நின்று, உலகு ஏழும்‌ எரிந்து உகப்‌ 

பொழிந்த கோபக்‌ கனல்‌ உகப்‌ பொங்குவான்‌, 
* * கழிந்துபோயினர்‌ மானிடர்‌ ”” என்னுங்கால்‌, 

அழிந்ததோ? இவ்‌ அரும்பழி ' என்னுமால்‌. 


பொ :—(கரன்‌) எழுந்துநின்று ஏழுலோகமும்‌ எரிந்து கெடும்படி 
நிறைந்த சினத்தீச்‌ சிந்தக்‌ கொதிப்பவனாய்‌, (நின்னை இத்தன்மை 
செய்த) மானிடர்‌ இறந்தொழிந்தனர்‌ என்னும்‌ சொல்‌ எழுந்த 
காலத்தும்‌ இந்நீங்காத பழி அழிந்ததாகுமோ ? (ஆகாதே) என்று 


கு:--உகுதல்‌ - கெடுதல்‌; அழிதல்‌. பொழிதல்‌ - நிறைதல்‌ ; 
“ பொழிந்த மணித்தண்டு' (உஞ்சைக்‌. 47. 110) என்பது பெருங்‌ 
கதை. அழிந்ததோ என்பதனுள்‌ ஓகாரம்‌ எதிர்மறை. பின்னிரண்‌ 
அடிகளால்‌, இக்குறை செய்த மானிடர்‌ ஒழிந்தாலும்‌ இராவணன்‌ 
தங்கை மூக்கறை என்னும்‌ பழிச்சொல்‌ ஒழியாதே என்று கரன்‌ 
.இரங்கியவாறு. (9) 


420 ஆரணிய காண்டம்‌ 


கரன்‌ போர்க்கு எழ, அடுத்திருந்த வீரர்‌ பதினால்வர்‌ 

போர்ப்பணி தமக்குத்‌ தருமாறு வேண்டல்‌ 2981-2983: 
2981. வருக தேரெனு மாத்திரை மாடுளோ 
ரிருகை மால்வரை யேழினொ டேழனா 


ரொருகை யாலுல கேந்து முரத்தினார்‌ 
தருக விப்பணி யெம்வயிற்‌ ரனென்றுர்‌. 


“வருக தேர்‌” எனும்‌ மாத்திரை மாடு உளோர்‌, 
இரு கை மால்‌ வரை ஏழினொடு ஏழ்‌ அனார்‌, 
ஒரு கையால்‌ உலகு ஏந்தும்‌ உரத்தினார்‌, 

* தருக இப்பணி எம்‌ வயின்‌ ' தான்‌ என்றார்‌. 


பொ:--* (என்‌) தேர்‌ வருக" என்று கரன்‌ கூறிய அளவில்‌, 
அவன்‌ பக்கத்தே இருந்தவரும்‌ ஒருகையால்‌ உலகத்தைத்‌ தாங்கும்‌. 
ஆற்றலுடையவரும்‌ இரண்‌ டுகையினையுடைய பெரிய மலைகளைப்‌: 
போன்‌ றவருமாகிய பதினான்கு வீரர்கள்‌, * இப்பணியை எங்களிடம்‌: 
தருக ' என்று கூறினர்‌. 


க :--மாடுளோர்‌, உரத்தினார்‌, ' வரை ஏழினொடேழனார்‌ 
* இப்பணி எம்வயிற்றருக * என்றார்‌ என இயையும்‌. மாடு -: 
பக்கம்‌. மாத்திரை - அளவு. இருகை மால்வரை ஏழினொடேழனார்‌ 
என்பது இல்பொருளுவமை. (10): 


2982. சூலம்‌ வாண்மழுத்‌ தோமரஞ்‌ சக்கரங்‌ 
கால பாசங்‌ கதைபொரு கையினார்‌ 
வேலை ஞாலம்‌ வெருவுறு மார்ப்பினா 
ரால காலந்‌ திரண்டன்ன வாக்கையார்‌. 


சூலம்‌ வாள்‌ மழுத்‌ தோமரம்‌ சக்கரம்‌ 
காலபாசம்‌ கதை பொரு கையினார்‌ ; 
வேலை ஞாலம்‌ வெரு உறும்‌ ஆர்ப்பினார்‌ ; 


ஆலகாலம்‌ திரண்டன்ன ஆக்கையார்‌. 


பொ:--சூலம்‌ வாள்‌ கோடாலி உலக்கை சக்கரம்‌ காலபாசம்‌. 
தண்டம்‌ என்னும்‌ படைகள்‌ பொருந்திய கைகளையுடையவரும்‌, கடல்‌: 
சூழ்ந்த உலகம்‌ அஞ்சும்‌ ஆர வாரத்தையுடையவரும்‌, ஆலகாலவிடம்‌. 
திரண்டு உருவுகொண்டாலன்ன உடலுடையவரும்‌, 


கரன்‌ வதைப்‌ படலம்‌ 421 


கு:--தோமரம்‌ - உலக்கை. காலபாசம்‌ என்பது ஒருவகைக்‌ 
கயிறு. இயமனுடைய பாசம்போல உயிர்களைக்‌ கவர்தலின்‌ கால 
பாசம்‌ என்றார்‌. கதை - தண்டாயுதம்‌. பொருதல்‌ - பொருந்துதல்‌ ; 
“ பொய்பொருமுடங்குகை ' (15.50) என்பது சிலப்பதிகாரம்‌. திரண்‌ 
டஉாலன்ன என்பது திரண்டன்ன என விகாரப்பட்டு' நின்றது, 
இதுவும்‌ பின்வருஞ்‌ செய்யுளும்‌ ஒருதொடர்‌. கையினார்‌ ஆக்கை 
யார்‌, ஆர்ப்பினார்‌, கனலர்‌ விலக்கினார்‌ என முடியும்‌. (11) 


2283. வெம்பு கோபக்‌ கனலர்‌ விலக்கினார்‌ 
நம்பி யெம்மடி மைத்தொழி னன்றெனா 
வும்பர்‌ மேலின்‌ றுருத்தனை போதியோ 
விம்பர்‌ மேலினி யாமுளெ மோவென்றார்‌. 


வெம்பு கோபக்‌ கனலர்‌ விலக்கினார்‌ ; 

“நம்பி! எம்‌ அடிமைத்தொழில்‌ நன்று!' எனா 
* உம்பர்மேல்‌ இன்று உருத்தனை போதியோ ? 
இம்பர்மேல்‌ இனி யாம்‌ உளெமோ ?' என்றார்‌. 


பொ :--கொதிக்கின்ற சினக்கனலையுடையவரும்‌ ஆகிய அப்பதி 
னால்வரும்‌, (கரனைநோக்கி) * நம்பி! எங்கள்‌ அடிமைப்பணி நன்று!' 
அன்று கூறி, * நீ இன்று தேவர்‌ மேலோ சினந்து (போர்‌ செயச்‌) 
'செல்லுகின்றாய்‌? அன்றே, (மனிதர்‌ மேலாயின்‌) இத்தரை மேல்‌ 
இனி யாங்கள்‌ உள்ளேமாவேமோ? ஆகோம்‌ ' என்று கூறினவ 
ராய்‌, அவன்‌ செலவைத்‌ தடுப்பாராயினர்‌. 


கு:—'நம்பி அண்மைவிளி. “எம்‌ அடிமைத்‌ தொழில்‌ நன்று” 
என்றது, அவர்கள்‌, தம்‌ அடிமைப்‌ பணியை இகழ்ந்து கூறியவாறு. 
அவர்கள்‌ இருக்கவும்‌, அவர்களை ஏவாது, தான்‌ போர்க்குச்‌ செல்ல 
முற்பட்டமையால்‌, அவர்களடிமைப்பணி பயனற்றதாயிற்று என்று 
கருதி அவ்வாறு கூறுவாராயினர்‌. போதியோ ? உளெமோ ? என்ப 
வற்றுள்‌ ஓகாரம்‌ எதிர்மறைப்பொருளிற்‌ ப்யின்றது. நீ தேவர்‌ மேற்‌ 
போர்க்குச்‌ சென்றால்‌ அது தகும்‌; அவர்மேற்‌ செல்லவில்லை ; 
மானிடர்‌ மேற்செல்ல முற்பட்டனை; யாம்‌ இருக்கவும்‌ எங்களை 
ஏவாது நீ செல்லுதலால்‌ யாங்கள்‌ இருந்தும்‌ இறந்தோமானோம்‌. 
என்றவாறு. உம்பர்‌ - வானுலகு; இங்கு ஆகுபெயராய்த்‌ தேவரை 
உணர்த்திற்று. உருத்தல்‌ - வெகுளுதல்‌. இம்பர்‌ - இவ்வுலகம்‌. 
“மேல்‌ - ஏழனுருபு. என்றார்‌ என்பது முற்றெச்சம்‌. இனி “உம்பர்‌ 
மேலும்‌ உருத்தனை போதியோ " என்ற பாடம்‌ கொண்டு, தேவர்‌ 
மாட்டும்‌ எங்களை ஏவாது நீ சினந்து செல்வாயோ ? செல்லாய்‌. 


492 ஆரணிய காண்டம்‌ 


இன்று மானிடர்‌ மாட்டும்‌ எங்களை ஏவாது நீ செல்லுதலால்‌' 
யாங்கள்‌ இருந்தும்‌ இறந்தோம்‌ ஆனோம்‌ என்று பொருளுரைத்‌ 
தலும்‌ அமையும்‌. (12), 


கரன்‌, வீரர்‌ வேண்டுகோட்கு இசைதல்‌ 


2984. நன்று சொல்லினிர்‌ நானிச்‌ சிறார்கண்மேற்‌ 
சென்று போர்செயிற்‌ றேவர்‌ சிரிப்பராற்‌ 
கொன்று சோரி குடித்தவர்‌ கொள்கையை 
வென்று மீளுதிர்‌ மெல்லிய லோடென்றான்‌. 


* நன்று சொல்லினிர்‌ ! நான்‌ இச்‌ சிறார்கள்‌ மேல்‌ 
சென்று போர்‌ செயின்‌, தேவர்‌ சிரிப்பரால்‌ ; 
கொன்று, சோரி குடித்து, அவர்‌ கோள்கையை 
வென்று, மீளுதிர்‌ மெல்லியலோடு ' என்றான்‌. 


பொ :-கரன்‌, (வீரர்‌ பதினால்வரையும்‌ நோக்கி) * நல்லது 
சொன்னீர்‌; யான்‌ இந்தச்‌ சிறியவர்மேற்சென்று போர்செய்தால்‌ 
தேவர்கள்‌ சிரிப்பர்‌; (நீங்களே சென்று அச்சிறியோரைக்‌)கொன்று: 
அவர்களுடைய குருதியைக்‌ குடித்து அவர்களுடைய கோட்பாட்டை 
ஒழித்து. மென்மைத்தன்மையுடையாளொடு திரும்புவீராக ' என்று: 
கூறினான்‌. 


கு :--வலியார்‌ மெலியார்மேற்‌ செல்வது, தகாது; பகைவர்‌ 
பரிகசித்தற்கு இடமாகும்‌; ஆதலால்‌ தேவர்‌ சிரிப்பர்‌ என்று கூறுவா 
னாயினன்‌. அவர்‌ கொள்கை என்றது, * வென்றி வேற்கை: நிருதரை 
வேரறக்கொன்று நீக்குதும்‌ என்றுணர்‌ கொள்கையார்‌ ' என்று: 
2976ஆம்‌ பாட்டிற்‌ கூறியதனை. வெல்லுதல்‌ - அழித்தல்‌. ' மெல்‌ 
லியலோடு மீளுதிர்‌ ' என்றது, சீதாபிராட்டியையும்‌ சிறைப்பிடித்து: 
வருக என்றவாறு. மெல்லியல்‌ என்றது சீதாபிராட்டியை ; சூர்ப்ப: 
ணகையை என்பாரும்‌ உண்டு. (13) 


கரன்‌ வீரர்‌ பகினால்வரும்‌ இராமனிருக்குமிடம்‌ அடைதல்‌ 
2385. என்ன லோடும்‌ விரும்பி யிறைஞ்சினார்‌ 
சொன்ன நாணிலி யந்தகன்‌ றூதென 
வன்னள்‌ பிற்படர்‌ வாரென வாயினார்‌ 
மன்னன்‌ காதலர்‌ வைகிட நண்ணினார்‌. 


கரன்‌ வதைப்‌ படலம்‌ 428 


என்னலோடும்‌ விரும்பி இறைஞ்சினார்‌, 
சொன்ன நாண்‌ இலி அந்தகன்‌ தூது என, 
அன்னள்‌ பின்‌ படர்வார்‌ என ஆயினார்‌, 
மன்னன்‌ காதலர்‌ வைகு இடம்‌ நண்ணினார்‌. 


பொ :— என்று கரன்‌ கூறுதலும்‌, விரும்பி (அவனை) வணங்கியவ 
ரான வீரர்‌, (அவன்பால்‌ வந்து தன்‌ துயர்‌ நிலை) கூறிய நாணற்றவ 
ளான சூர்ப்பணகை இயமன்‌ ஏவிய தூதாக, அவள்‌ பின்‌ செல்பவர்‌ 
களாய்த்‌ தசரத மன்னனுடைய காதற்புதல்வராகிய இராம 
இலக்குவர்‌ தங்கியிருந்த வனத்தை அடைந்தார்கள்‌. 

கு :--நாண்‌ இலி - வெட்கம்‌ அற்றவள்‌ ; கணவனை யிழந்தமை 
யால்‌ மங்கலநாண்‌ அற்றவளான சூர்ப்பணகை என்று கொள்ளலும்‌ 
ஆம்‌. அந்தகன்‌ - இயமன்‌. படர்தல்‌ - செல்லுதல்‌. ஆயினார்‌ 
முற்றெச்சம்‌. நாணிலி அந்தகன்‌ தூதென அன்னள்‌ பிற்படர்வா 
ரென ஆயினார்‌ என்றது, அவர்‌ வென்று மீளார்‌, மாண்டொழிவர்‌ 
என்பது உணர நின்றது. மன்னன்‌ என்றது தசரத சக்கரவர்த்தியை. 
காதல்‌ - அன்பு. (14) 


சூர்ப்பணகை வீரர்க்கு இராமனைக்‌ காட்டுதல்‌ 
2986. துமிலப்‌ போர்வல்‌ லரக்கர்க்குச்‌ சுட்டினா 

ளமலத்‌ தொல்பெய ராயிரத்‌ தாழியா 

னிமலப்‌ பாத நினைவி னிருந்தவக்‌ 

கமலக்‌ கண்ணனைக்‌ கையினிற்‌ காட்டினாள்‌. 


துமிலப்‌ போர்‌ வல்‌ அரக்கர்க்குச்‌ சுட்டினாள்‌, 
அமலத்‌ தொல்‌ பெயர்‌ ஆயிரத்து ஆழியான்‌ 
நிமலப்‌ பாதம்‌ நினைவின்‌ இருந்த அக்‌ 

கமலக்‌ கண்ணனைக்‌ கையினில்‌ காட்டினாள்‌. 


பொ:--குற்றம்‌ அற்ற பழமையான ஆயிரம்‌ பெயர்களையும்‌ 
சக்கரப்‌ படையினையும்‌ உடைய திருமாஃபின்‌ குறையில்லாத திருவடி. 
களை நினைவிற்கொண்டு இருந்த, தாமரை மலர்போலும்‌ கண்களை 
யுடைய அவ்விராமனைப்‌ பேராரவாரத்தோடு போர்‌ புரிதலில்‌ வல்லவ 
ரான கரன்வீரர்க்கு(ச்‌ சூர்ப்பணகை தன்‌) கையாற்‌ சுட்டிக்காட்‌. 
டினாள்‌. 

கு :-—கமலக்கண்ணனை அரக்கர்க்குச்‌ சுட்டினாள்‌ காட்டினாள்‌ 
என இயையும்‌. துமிலம்‌ - பேராரவாரம்‌. கமலக்கண்ணன்‌ என்றது: 


424 ஆரணிய காண்டம்‌ 


இங்கே இராமனைக்‌ குறித்தது. சுட்டினாள்‌ என்பது முற்றெச்சம்‌. 
அமலத்தொல்‌ பெயராயிரத்தாழியான்‌ என்றது இராமனுடைய குல 
தெய்வமான அரங்க நகரப்பனை ; * கோதறு தவத்துத்‌ தன்‌ குலத்‌ 
துளோர்‌ தொழும்‌ ஆதியஞ்சோதியை அடிவணங்கினான்‌ ' (1294) 
என்றதும்‌ நோக்கத்தகும்‌. இக்கவியமைப்பு * அமலனாதிபிரான்‌ * 
என்னும்‌ பெரியார்‌ அருளிச்‌ செயலை நினைவூட்டுகிறது. (15) 


கரன்வீரர்‌ இராமனை வளைதல்‌ 
2987. எற்று வாம்பிடித்‌ தேந்தின மென்குநர்‌ 
பற்று வாநெடும்‌ பாசத்தி னென்குநர்‌ 
முற்று வாமிறை சொன்முறை யாலெனாச்‌ 
சுற்றி னார்வரை சூழ்ந்தன்ன தோற்றத்தார்‌. 


* எற்றுவாம்‌ பிடித்து ஏந்தினம்‌ ' என்குநர்‌, 

* பற்றுவாம்‌ நெடும்‌ பாசத்தின்‌ ' என்குநர்‌, 
*முற்றுவாம்‌ இறை சொல்‌ முறையால்‌ ' எனாச்‌ 
சுற்றினார்‌ வரை சூழ்ந்தன்ன தோற்றத்தார்‌. 


பொ :--(சூர்ப்பணகை சுட்டிக்காட்ட இராமனைக்‌ கண்ட கரன்‌ 
வீரர்‌, * இவனைப்‌) பிடித்து ஒங்கி எற்றுவோம்‌ ' என்பாரும்‌, * பெரிய 
பாசம்‌ என்னும்‌ படையால்‌ கட்டிக்‌ கைக்கொள்வோம்‌ ' என்பாரும்‌ 
ஆகி, *நம்‌ தலைவ(னான கர)ன்‌ சொற்படி நிறைவேற்றுவோம்‌ ' 
என்று மலைகள்‌ வளைந்தாற்போன்ற தோற்றத்தை யுடையராய்‌ 
இராமனை வளைந்தார்கள்‌. 

கு:--எற்றுதல்‌ - மோதுதல்‌. ஏந்துதல்‌ - ஒங்குதல்‌. ஏந்தினம்‌ 
முற்றெச்சம்‌. பாசம்‌ - ஒருவகைப்படை ; பகைவரைப்‌ பிணித்தற்கு 
உதவுவது. இறை யென்றது கரனை. இறை சொல்‌ முறை 
என்றது, * கொன்று சோரி குடித்தவர்‌ கொள்கையை, வென்று 
மீளுதிர்‌ மெல்லியலோடு ' என்று 18-ஆம்‌ பாட்டிற்‌ கூறிய தனை. (16) 


இராமன்‌ போர்க்கு எழுதல்‌ 
2988. ஏத்து வாய்மை யிராம னிளவலைக்‌ 
காத்தி தையலை யென்றுதன்‌ கற்பகம்‌ 
பூத்த தன்ன பொருவி றடக்கையா 
லாத்த நாணி னருவரை வாங்கினான்‌. 


கரன்‌ வதைப்‌ படலம்‌ 425 


ஏத்து வாய்மை இராமன்‌, இளவலைக்‌ 
“காத்தி தையலை ' என்று, தன்‌ கற்பகம்‌ 
பூத்தது அன்ன பொரு இல்‌ தடக்கையால்‌ 
ஆத்த நாணின்‌ அருவரை வாங்கினான்‌. 


பொ:--போற்றத்தக்க வாய்மையாளனான இராமன்‌, தம்பியை 
நோக்கி, : சீதையைக்‌ காத்தி என்று கூறி, ஒப்பற்ற கற்பகம்‌ விளங்‌ 
கியது போன்ற தடுத்தல்‌ அரிய பெரிய தன்‌ கையினால்‌, கட்டப்பட்ட 
நாணினையுடைய சிறந்த மலைபோலும்‌ வில்லைக்கொண்டான்‌. 


கு:--இளவல்‌ - தம்பி; இலக்குவன்‌. தையலைக்‌ காத்தி என 
இயையும்‌. தையல்‌ என்றது சீதாபிராட்டியை. பூத்தல்‌ - விளங்‌ 
குதல்‌. ' தன்கை, கற்பகம்‌ பூத்ததன்ன கை, பொரு இல்‌ கை, 
தடக்கை என்க. இராமன்‌ கைக்குக்‌ கற்பகம்‌ உவமை. “கற்பகக்‌ 
காவு பற்பல வன்ன...... தோளாயிரம்‌ தழைத்த நெடியோய்‌' (திவ்‌. 
திருவாசிரியம்‌, 5.), * கற்பகக்காவன நற்பல தோளற்கு ' (திருவாய்‌ 
மொழி, 6. 6. 6.) என்றார்‌ பெரியாரும்‌. பொரு- தடை, * உருவாகிய 
ஆறு சமயங்கட்கெல்லாம்‌ பொருவாகி நின்றான்‌.” (9.4. 8) என்னும்‌ 
திருவாய்மொழியுள்‌, பொரு தடை என்னும்‌ பொருளிற்‌ பயின்றது. 
ஆத்தல்‌ - பிணித்தல்‌, கட்டுதல்‌; இஃது இப்பொருள்‌ தருதல்‌, 
*ஆத்தமனையாள்‌ ' (திருமந்திரம்‌. 244), * ஆத்த பொறிய', “ஆத்த 
அறிவின்‌ ' (நாலடி. 290, 351) *தண்டாரணியத்துளங்காத்திருந் 
தாளை? (சீவகசிந்தாமணி. 1882) என்பவற்றால்‌ அறியலாம்‌. 
இராமன்‌ வில்லுக்கு மலை உவமை. (17) 


இராமன்‌ கரன்‌ வீரரொடு பொருதல்‌ 2989-2990 


2989. வாங்கி வாளொடு வாளிபெய்‌ புட்டிலுந் 
தாங்கித்‌ தாமரைக்‌ கண்ணனச்‌ சாலையை 
நீங்கி யிவ்வழி நேர்மின டாவெனா 
வீங்கு தோளன்‌ மலைதலை மேயினான்‌. 


வாங்கி, வாளொடு வாளி பெய்‌ புட்டிலும்‌ 
தாங்கித்‌ தாமரைக்‌ கண்ணன்‌, அச்‌ சாலையை 
நீங்கி, “இவ்வழி நேர்மின்‌ அடா” எனா, 
வீங்கு தோளன்‌, , மலைதலை மேயினான்‌. 
பொ :--தாமரை மலர்போலுங்‌ கண்களையுடைய இராமன்‌, (போர்‌ 
சேர்‌ ந்தமையால்‌) பூரித்த தோள்களையுடையவனாகி, (தான்கொண்ட 
வில்லை) வளைத்து, உடைவாளையும்‌ அம்புகள்‌ வைத்துள்ள தூணி 


426 ஆரணிய காண்டம்‌ 


யையும்‌ தரித்து, (தான்‌ தங்கியிருந்த) அந்தச்‌ சாலையை விட்டு 
நீங்கிப்‌ புறப்பட்டு, * அடா ! இவ்விடம்‌ போர்க்கு வாருங்கள்‌ ' என்று 
போர்‌ செய்யத்‌ தொடங்கினான்‌. 


கு:--வாங்குதல்‌ - வளைத்தல்‌. வாளி- அம்பு. பெய்தல்‌ - செருகி 
வைத்தல்‌. புட்டில்‌ - தரணி ; அம்புகளை வைக்கும்‌ கருவி. பெய்தல்‌- 
பொழிதல்‌ என்றுகொண்டு வாளி பெய்‌ புட்டில்‌ என்பதற்கு 
அம்புகளை அளவிறந்துதரூம்‌ அம்பு அராத்தூணி என்று பொருள்‌ 
கொள்ளுதலும்‌ ஆம்‌. இவ்வழி - இவ்விடம்‌. நேர்தல்‌ - எதிர்தல்‌. 
நேர்மின்‌ அடா என்பது, செறலின்கட்‌ பால்‌ மயங்கி வழுவமைதி 
யாயிற்று. தாமரைக்‌ கண்ணன்‌, வீங்குதோளன்‌ (ஆகி), வாங்கி, 
தாங்கி, நீங்கி, மலை தலைமேயினான்‌ என முடியும்‌. (18) 


2990. மழுவும்‌ வாளும்‌ வயங்கொளி முச்சிகைக்‌ 
கழுவுங்‌ காலவெந்‌ தீயன்ன காட்சியா 
ரெழுவி னீடடக்‌ கையெழு நான்கையுந் 
தழுவும்‌ வாளிக ளாற்றலஞ்‌ சார்த்தினான்‌. 


மழுவும்‌, வாளும்‌, வயங்கு ஒளி முச்சிகைக்‌ 
கழுவும்‌, கால வெம்‌ தீ அன்ன காட்சியார்‌ 
எழுவின்‌ நீள்‌ தடக்‌ கை எழு நான்கையும்‌, 
தழுவும்‌ வாளிகளால்‌ தலம்‌ சார்த்தினான்‌. 


பொ :--(போர்‌ செய்யத்‌ தொடங்கிய இராமன்‌), ஊழிக்‌ 
கால(த்தில்‌ உலகை அழித்தற்கு எழும்‌) கொடிய நெருப்பினை 
யொத்த தோற்றம்‌ பொருந்திய அவ்வீரருடைய கோடாலியையும்‌ 
கத்தியையும்‌ மிக்க ஒளிவாய்ந்த முத்தலைச்‌ சூலத்தையும்‌ (அவற்றைத்‌ 
தாங்கிய) தூணைப்போலத்‌ திரண்டு நீண்ட பெரிய இருபத்தெட்டுக்‌ 
கைகளையும்‌, பொருந்திய அம்புகளால்‌ (துணித்து) நிலத்தில்‌ வீழ்த்‌ 
தினான்‌. 


கு:--மழு - கோடாலி. முச்சிகைக்‌ கழு - முத்தலைச்‌ சூலம்‌. மழு 
வையும்‌ வாளையும்‌ கழுவையும்‌ என ஐயுருபு விரிக்க. காலம்‌ இங்கு. 
ஊழி என்னும்‌ பொருள்பட நின்றது. காட்சி- தோற்றம்‌. எழு- 
தூண்‌. இன்‌ உவமவுருபு. எழுநான்கு - இருபத்தெட்டு ; இராமன்‌ 
மேல்‌ போர்க்குவந்த வீரர்‌ பதினால்வராதலின்‌ அவருடைய கைகள்‌ 
இருபத்தெட்டாயின. தலம்‌ - நிலம்‌. சார்த்தல்‌ - அர்த்‌ 


கரன்‌ வதைப்‌ படலம்‌ 427 


வீரர்‌ இறந்துபடச்‌ சூர்ப்பணகை கரனிடம்‌ செல்லுதல்‌ 
2991. மரங்கள்‌ போனெடு வாளொடு தோள்விழ 
வுரங்க ளானடர்ந்‌ தாருர வோன்விடு 
சரங்க ளோடின தைக்க வரக்கர்தஞ்‌ 
சிரங்க ளோடின தீயவ ளோடினாள்‌. 


மரங்கள்போல்‌ நெடு வாளொடு தோள்‌ விழ, 
உரங்களான்‌ அடர்ந்தார்‌; உரவோன்‌ விடு 
சரங்கள்‌ ஓடின தைக்க, அரக்கர்தம்‌ 
சிரங்கள்‌ ஓடின; தீயவள்‌ ஓடினாள்‌. 


பொ :--அவ்வரக்கர்கள்‌ தம்முடைய நீண்ட வாட்படைகளோடு: 
தோள்களும்‌ மரங்கள்போல அற்று விழுந்துவிட்டமையால்‌, மார்‌ 
பினால்‌ (தாக்க) நெருங்கினர்‌; பேராற்றலனான இராமன்‌ ஏவிய: 
அம்புகள்‌ விரைந்து சென்று பாய்ந்தமையால்‌, அவர்களுடைய தலை: . 
களும்‌ (உடலினின்று) நீங்கி (நெடுந்தூரத்தே விழுந்தன ; (அது 
கண்ட) கொடியவளான சூர்ப்பணகையும்‌ (கரன்பால்‌) ஓடுவாளா 
யினாள்‌. 

கு :—உரம்‌ - மார்பு. அடர்தல்‌ - நெருங்குதல்‌. உரவோன்‌ 
என்றது இராமனை. சரம்‌ - அம்பு. ஓடின முற்றெச்சம்‌. சிரம்‌ - தலை. 
தீயவள்‌ என்றது சூர்ப்பணகையை. (20). 


வீரர்‌ இறந்தமை சூர்ப்பணகை கரன்பாற்‌ கூறல்‌ 

2992. ஒளிறு வேற்கரற்‌ குற்ற துணர்த்தினாள்‌ 
குளிறு கோபவெங்‌ கோளரி மாவடக்‌ 
களிறெ லாம்படக்‌ கைதலை மேலுறப்‌ 

பிளிறி யோடும்‌ பிடியன்ன பெற்றியாள்‌. 


ஒளிறு வேல்‌ கரற்கு உற்றது உணர்த்தினாள்‌ ; 

குளிறு கோப வெம்‌ கோள்‌ அரிமா அடக்‌ 

களிறு எலாம்‌ படக்‌ கை தலைமேல்‌ உறப்‌ 

பிளிறி ஓடும்‌ பிடி அன்ன பெற்றியாள்‌. 4 
பொ :--முழங்குகின்ற சினத்தையுடைய கொடிய வலிமிக்க. 


சிங்கம்‌ கொல்லக்‌ களிறுகளெல்லாம்‌ இறந்தொழியத்‌ துதிக்கை தலை 
மேல்‌ பொருந்தப்‌ பேரொலி செய்துகொண்டு ஓடுகின்ற பெட்டை 


428 ஆரணிய காண்டம்‌ 


யானை போன்ற தன்மையுடையளான சூர்ப்பணகை, விளங்குகின்ற 
வேற்படையினையுடைய கரனிடம்‌ நிகழ்ந்ததைத்‌ தெரிவித்தாள்‌. 


கு:கோளரிமா இராமனுக்கும்‌ களிறுகள்‌ சூர்ப்பணகை 
யொடு வந்த கரன்படை வீரர்க்கும்‌ பிடி சூர்ப்பணகைக்கும்‌ 
உவமை, பெற்றியாள்‌ உணர்த்தினாள்‌ என முடியும்‌. ஒளிறுதல்‌ - 
விளங்குதல்‌. உற்றது - கரன்படை வீரர்‌ பதினால்வரும்‌ இராமனால்‌ 
கொல்லப்பட்டமை. குளிறுதல்‌ பிளிறுதல்‌ என்பவை முழங்குதல்‌ 
என்னும்‌ பொருளன. கோள்‌ - வலிமை. அரிமா - சிங்கம்‌. அடுதல்‌ - 
கொல்லல்‌, படுதல்‌ - சாதல்‌. (21) 


கரன்‌ வெகுளுதல்‌ 
2993. அங்க ரக்க ரவிந்தொழிந்‌ தாரெனப்‌ 
பொங்க ரத்தம்‌ விழிவழி போந்துக 
வெங்க ரப்பெய ரோன்வெகுண்‌ டான்விடைச்‌ 
சங்க ரற்குந்‌ தடுப்பருந்‌ தன்மையான்‌. 
* அங்கு அரக்கர்‌ அவிந்து ஒழிந்தார்‌ ” எனப்‌ 
பொங்கு அரத்தம்‌ விழி வழி போந்து உக 
வெம்‌ கரப்‌ பெயரோன்‌ வெகுண்டான்‌; விடைச்‌ 
சங்கரற்கும்‌ தடுப்பருந்‌ தன்மையான்‌. 


பொ :--* அங்கே அரக்கர்‌ மாண்டொழிந்தனர்‌ ' என்று (சூர்ப்‌ 
பணகை) கூற, காளையை வாகனமாக உடைய உருத்திரனாலும்‌ 
தடுத்தற்கரிய தன்மையினையுடைய கொடிய கரன்‌ என்னும்‌ பெய 
ருடைய அரக்கன்‌, கண்ணினின்று குருதி பொங்கி வந்து சிந்தச்‌ 
சினந்தான்‌. 


கு:--* அரக்கர்‌ அவிந்தொழிந்தார்‌' என, தடுப்பருந்‌ தன்மை 
யான்‌, கரப்பெயரோன்‌ அரத்தம்‌ விழிவழி உகச்‌ சினந்தான்‌ என 
இயைக்க. அங்கு என்பது இராமன்‌ உள்ள இடத்தைச்‌ சுட்டியது. 
அங்கு அரக்கர்‌ அவிந்தொழிந்தார்‌ ” என்பது சூர்ப்பணகை கூற்று. 
அவிதல்‌ - சாதல்‌. விடை - காளை. சங்கரற்கும்‌ என்பதனுள்‌ கு 
உருபுமயக்கம்‌. சங்கரற்குந்‌ தடுப்பருந்தன்மையான்‌ என்றது, 
அழித்தற்‌ கடவுளான உருத்திரமூர்த்தியாலும்‌ தடுத்தற்கரியதன்ளை 
யுடையான்‌ என்று கரனுடைய பேராற்றல்‌ கூறியவாறு. உம்மை 
உயர்வுசிறப்பு. அரத்தம்‌ - குருதி. போத்து - வந்து. உகுதல்‌ - 
சிந்துதல்‌. ஜு 


429: 


கரன் வதைப்‌ படலம்‌ 


கரன்‌ கட்டளை . 


2994. அழையென்‌ றேரெனக்‌ காக்குவன்‌ போர்ப்படை 
யுழைய ரோடி யொருநொடி யோங்கன் மேன்‌ 
மழையின்‌ மாமுர செற்றுதிர்‌ வல்லென்றான்‌ 
முழையின்‌ வாளரி யஞ்ச முழங்குவான்‌. 

* அழை என்‌ தேர்‌ '; “எனக்கு ஆக்கு வன்‌ போர்ப்‌ படை';: 
* உழையர்‌ ஓடி, ஒரு நொடி ஓங்கல்‌ மேல்‌ 
மழையின்‌ மா முரசு எற்றுதிர்‌ வல்‌;' என்றான்‌. 
முழையின்‌ வாள்‌ அரி அஞ்ச முழங்குவான்‌. 
பொ :--குகையிலுள்ள கொடிய சிங்கமும்‌ அஞ்சும்படி (சினந்து): 
முழங்குகின்ற கரன்‌, * என்தேரை அழை ', * எனக்கு வலிய போர்க்‌. 
குரிய படைக்கலங்களை ஆக்கு ', ‘அடுத்திருக்கும்‌ பணியாளர்‌ நொடிப்‌ 
பொழுதுள்‌ ஓடி, யானைமேல்‌ மேகம்போன்ற முழக்கத்தையுடைய: 
போர்ப்பறையினை விரைந்தேற்றி அறைமின்‌ ': என்றான்‌. 
கு:-முழங்குவான்‌ என்றான்‌, என இயையும்‌. முழை- 
குகை, அரி - சிங்கம்‌. * அழை என்தேர்‌ ', * எனக்கு ஆக்கு வன்‌ 
போர்ப்படை ”, * முரசு எற்றுதிர்‌ ' என்பவை உழையரை நோக்கிக்‌. 
போர்ப்படை - போர்க்குரிய படைக்கலம்‌. 
பணி செய்வோர்‌. ஓங்கல்‌ - யானை. 
வல்‌ - விரைவு. (23): 


கரன்‌ கூறியவை. 
உழையர்‌ - அடுத்திருந்து ' பன 
எற்றுதல்‌ - அறைதல்‌; அடித்தல்‌. 


தேர்ப்படை திரளுதல்‌ 

2995. பேரி யோசை பிறத்தலும்‌ பெட்புறு 

மாரி மேகம்‌ வரம்பில வந்தெனத்‌ 

தேரின்‌ சேனை திரண்டது தேவர்த 

மூரு நாக ருலகு முலைந்தவே. 

பேரி ஓசை பிறத்தலும்‌, பெட்பு உறும்‌ 

மாரி மேகம்‌ வரம்பு இல வந்தெனத்‌ 

தேரின்‌ சேனை திரண்டது ; தேவர்தம்‌ 

ஊரும்‌ நாகர்‌ உலகும்‌ உலைந்தவே. 

பொ :--பறை முழக்கம்‌ எழுந்த அளவில்‌, பெருமை பொருந்திய: 

மழைபொழியும்‌ மேகங்கள்‌ எல்லையற்றனவாய்வந்தாற்போலத்‌ தேர்ம்‌. 
யடை திரண்டது; (அவ்வாறு திரண்டமையால்‌) தேவர்‌ (வாழும்‌). 


480 ஆரணிய காண்டம்‌ 


இடமாகிய மேலுலகும்‌, நாகர்‌ (வாழும்‌) இடமாகிய கீழுலகும்‌, நிலை 
குலைந்தன. 


கு:--பேரி - போர்ப்பறை. பெட்பு - பெருமை. மாரி - மழை. 
வரம்பு - எல்லை. தேரின்‌ சேனை -தேர்ப்படை. நாகர்‌ உலகு எனப்‌ 
பின்‌ வந்தமைக்கேற்பத்‌ தேவர்தம்‌ ஊரும்‌ என்பதற்குத்‌ தேவ 
ருலகும்‌ என்று பொருள்‌ கொள்ளலாயிற்று. உலைதல்‌ - நிலை 
குலைதல்‌. இப்படை திரளுதலால்‌ தங்களுக்கு என்ன தீங்கு 
நேருமோ என்று தேவரும்‌ நாகரும்‌ கலங்கினர்‌ என்றவாறு, மேலு 
லகும்‌ கீழுலகும்‌ நிலை குலைந்தமை கூறவே, இடையிலுள்ள மண்ணு 
லகும்‌ நிலை குலைந்தமை பெறப்படும்‌. (24) 


காலாட்படை திரளுதல்‌. 2996-3000 
2996. போர்ப்பெ ரும்படை பொம்மென்‌ முழக்கமா 
நீர்த்த ரங்க நெடுந்தடந்‌ தோள்களா 
வார்த்தெ ழுந்த திறுதியி னார்கலிக்‌ 
கார்க்க ருங்கடல்‌ கால்கிளர்ந்‌ தென்னவே. 


போர்ப்‌ பெரும்‌ படை, பொம்மென்‌ முழக்கமா 
நீர்த்‌ தரங்கம்‌ நெடுந்தடம்‌ தோள்களா 
ஆர்த்து எழுந்தது ; இறுதியின்‌ ஆர்கலிக்‌ 
கார்க்‌ கருங்கடல்‌ கால்‌ கிளர்ந்தென்ன வே. 

பொ :--போர்க்குரிய பெரிய காலாட்படை, பொம்‌ என்று (சங்க) 
முழக்கம்‌ எழ, நீண்ட பெரிய தோள்கள்‌ கடலலைகளாக, உலகம்‌ 
அழியும்‌ ஊழியில்‌ மிக்க ஒலியினையுடைய மேகத்தொடுகூடிய பெரிய 
கடலானது காற்றால்‌ பொங்கியெழுதல்போல ஆரவாரித்து 
எழுந்தது. 

க :—பொம்‌ எனல்‌ ஒலிக்குறிப்பு. பொம்மென்‌ முழக்கம்‌ - சங்க 
முழக்கம்‌. முழக்கம்‌ ஆக என்பது முழக்கமா என நின்றது விகாரம்‌. 
நீர்‌ என்பது கடல்‌ என்னும்‌ பொருள்பட நின்றது. தரங்கம்‌ - அலை. 
இறுதி - உலகம்‌ அழியும்‌ ஊழிக்காலம்‌. ஆர்கலி - மிக்க ஒலி. 
கால்‌ - காற்று, கிளர்தல்‌-பொங்கியெழுதல்‌. காலாட்படைக்குக்‌ 
கடலும்‌, பறையொலியால்‌ காலாட்படை பொங்கியெழுதற்குக்‌ 
காற்றால்‌ கடல்‌ பொங்கியெழலும்‌ உவமை. இச்செய்யுளும்‌ இதன்‌ 
பின்வரும்‌ நான்கு செய்யுளும்‌ ஒரு தொடர்‌; காலாட்படை திரண்ட 
செய்தி பேசுவன. : நீர்த்தரங்கம்‌ நெடுந்தடந்‌ தோள்களா ' என்பத 
னுடன்‌ *மால்கடல்‌ அலைகளை நகுநெடுந்‌ தோளர்‌ " (சுந்தர. 885) 
எனப்‌ பின்‌ கூறுவதும்‌ நோக்கத்தகும்‌. (8) 


கரன் வதைப்‌ படலம்‌ 491 


2997. காடு துன்றி விசும்பு கரந்தென 
நீடி யெங்கு நிரந்த நெடுங்கொடி 
யோடு மெங்கள்‌ பசியென்‌ றுவந்தெழுந் 
காடு கின்ற வலகையி னாடவே. 


காடு துன்றி விசும்பு கரந்தென 

நீடி, எங்கும்‌ நிரந்த நெடுங்கொடி, 

“ஓடும்‌ எங்கள்‌ பசி' என்று உவந்து, எழுந்து, 
ஆடுகின்ற அலகையின்‌ ஆடவே. 


பொ :—வனத்தில்‌ நெருங்கி, வானம்‌ மறைய நீண்டு எங்கும்‌ 
பரவிய பெரிய கொடிகள்‌, “எங்கள்‌ பசி நீங்கிவிடும்‌ ' என்று மகிழ்ந்து 
எழுந்து ஆடுகின்ற பேய்கள்போல அசைய. 


கு:--துன்றுதல்‌ - நெருங்குதல்‌. விசும்பு - வானம்‌. கரந்தென - 
கரக்க ; மறைய. நீடி - நீண்டு. நிரத்தல்‌ - பரவுதல்‌. ' ஓடும்‌ 
எங்கள்‌ பசி' என்பது அலகைகளின்‌ கூற்று. அலகை - பேய்‌. 
கொடிகள்‌ காற்றால்‌ ஆடுதற்குப்‌ பேய்கள்‌ களிப்பால்‌ ஆடுதல்‌ 
உவமை. படை திரளுதலால்‌ போர்‌ மூளுதலும்‌, போரில்‌ பிணங்கள்‌ 
வீழ்தலும்‌, அவற்றை யுண்ணுதலால்‌ தங்கள்‌ பசி தீர்தலும்‌, நிகழு 
மென்று பேய்கள்‌ மகிழ்ந்து ஆடுவனவாயின. கொடி ஆடப்‌ பெரும்‌ 
படை எழுந்தது என முன்கவியொடு இயையும்‌. (26) 


2998. தறியி னீங்கிய தாழ்தடக்‌ கைத்துணைக்‌ 
குறிகொ ளாமத வேழக்‌ குழுவனார்‌ 
செறிவின்‌ வாளொடு வாளிடை தேய்ந்துகும்‌ 
பொறியிற்‌ கானெங்கும்‌ வெங்கனல்‌ பொங்கவே. 


தறியின்‌ நீங்கிய தாழ்‌ தடக்‌ கைத்‌ துணைக்‌ 

குறி கொளா மத வேழக்‌ குழு அனார்‌ 

செறிவின்‌ வாளொடு வாள்‌ இடை தேய்ந்து உகும்‌ 
பொறியின்‌ கான்‌ எங்கும்‌ வெம்‌ கனல்‌ பொங்கவே. 


பொ :--கட்டுத்தறியினின்று நீங்கிய, தாழ்ந்த பெரிய இரண்டு 
கைகளையுடைய, பாகர்‌ கூறும்‌ குறிப்புமொழிகளைக்‌ கொள்ளாத, 
மதம்பிடித்த, யானைக்கூட்டத்தை ஒத்த வீரர்‌ நெருங்கினமையால்‌ 
அவர்கள்‌ பிடித்த வாள்கள்‌ ஒன்றுடன்‌ ஒன்று உராய்ந்து சிந்திய 
பொ றியினால்‌ காடுமுழுதும்‌ கொடிய நெருப்பு மூள. 


492 ஆரணிய காண்டம்‌ 


கு :--தறி- யானைகட்டும்‌ தூண்‌. தாழ்தடக்கைத்துணை வேழம்‌: 
அனார்‌ என்றது இல்பொருளுவமை. * இருகையில்‌ கரிநிகர்‌ எண்‌ 
ணிறந்தவர்‌' (1868) என்றார்‌ முன்னும்‌. துணைக்கை - இரண்டுகை.. 
கான்‌ எங்கும்‌ வெங்கனல்‌ பொங்கப்‌ போர்ப்பெரும்படை ஆர்த்‌ 
தெழுத்தது என 25-ஆம்‌ பாடலோடியைந்து முடிவுகொள்ளும்‌. (27) 


2999. முருடி ரண்டு முழங்குறத்‌ தாக்கொலி 
யுருடி ரண்டெழுந்‌ தேரொலி யுட்புக 
வருடி ரண்ட வருக்கன்றன்‌ மேலழன்‌ 
றிருடி ரண்டுவந்‌ தீண்டிய தென்னவே. 


முருடு இரண்டும்‌ முழங்குறத்‌ தாக்கு ஒலி, 
உருள்‌ திரண்டு எழும்‌ தேர்‌ ஒலியுள்‌ புக, 
அருள்‌ திரண்ட அருக்கன்றன்‌ மேல்‌ அழன்று 
இருள்‌ திரண்டு வந்து ஈண்டியது என்னவே. 


பொ :-முருடு என்னும்‌ பறையின்‌ இரு கண்ணினும்‌ முழங்கும்‌ 
படி தாக்குதலால்‌ எழுந்த ஒலியானது, திரண்டெழுந்த தேருரு 
னையின்‌ ஒலியுள்‌ மறையும்படி, கருணையே திரண்டு உருப்பெற்ற 
சூரியனாகிய இராமன்மேல்‌ இருள்‌ சினந்து திரண்டு வந்து நெருங்‌ 
கியதுபோல. 


க: -முருடு - ஒருவகைப்பறை. இரண்டு என்றது அப்‌ 
பறையின்‌ இரண்டு கண்களையும்‌. உருள்‌ - தேர்ச்சக்கரம்‌. திரண்‌ 
டெழும்‌ தேருருளொலி என இயைக்க. முருடு தாக்கொலி, 
கேருருளொலியுட்புக என்றமையால்‌ தேரின்‌ மிகுதி பெறப்படும்‌. 
அருக்கன்‌ - சூரியன்‌. அருள்திரண்ட அருக்கன்‌ என்றது இராமனை ;. 
* இராமதிவாகரன்‌ ' என்று பெரியோர்‌ கூறுவதும்‌* இங்கு நோக்கத்‌ 
தகும்‌. சுடுங்கிணமுடைமையால்‌ வெய்யவன்‌ என்று பெயர்‌ பெற்ற 
அருக்கனை விலக்குதற்கு அருள்திரண்டவருக்கன்‌ என்றார்‌. வெறும்‌ 
யின்றி எங்கும்‌ ஒருதன்மைத்தாகிய வெயிலின்‌ முன்‌ என்பில்லது 
தன்னியல்பாற்‌ சென்று கெடுமாறு போலத்‌ தண்ணளியே உருவான 
இராமன்‌ முன்செல்லும்‌ அரக்கரழிவும்‌ அவரியல்பால்‌ நிகழும்‌: 
என்பது குறிப்பு. ஈண்டியதென்ன ஆர்த்தெழுந்தது என 25-ஆம்‌: 
பாடலுடன்‌ இணைந்து முடியும்‌. (28) 

* ஆசார்யஹிருதயம்‌, முதல்‌ ப்ரகரணம்‌, 83-ஆம்‌ சூர்ணிகை. 


கரன்வதைப்‌ படலம்‌ 488 


3000. தலையின்‌ மாசுணந்‌ தாங்கிய தாரணி 
நிலைநி லாது முதுகை நெளிப்புற 
வுலைவி லேழுல கத்தினு மோங்கிய 
மலையெ லாமொரு மாடுதொக்‌ கென்னவே. 


தலையில்‌ மாசுணம்‌ தாங்கிய தாரணி 
நிலை நிலாது முதுகை தெளிப்பு உற, 
உலைவு இல்‌ ஏழ்‌ உலகத்தினும்‌ ஓங்கிய 
மலை எலாம்‌ ஒரு மாடு தொக்கென்னவே. 


பொ:--ஆதிசேடன்‌ தலையினால்‌ தாங்கிய பூமி, ஒரு நிலையில்‌ 
நில்லாமல்‌ முதுகை நெளிக்கும்படி, கெடாத ஏழுலோகத்தினும்‌ 
ஓங்கியவையாய்‌ உள்ள மலைகளெல்லாம்‌ ஒரு பக்கத்தே குழுமினாற் 
போல. 

கு மாசுணம்‌ தலையில்‌ தாங்கிய தாரணி என இயையும்‌. 
மாசுணம்‌ - பாம்பு; ஆதிசேடன்‌. அரக்கர்‌ ஓரிடத்தே குழுமுதலால்‌ 
உண்டான பாரத்தைத்‌ தாங்க முடியாமல்‌ பூமி முதுகை நெளித்தது 
என்றவாறு. தாரணி தலையில்‌ தாங்கிய மாசுணம்‌ நிலைநிலாது 
முதுகை நெளிப்புற என்று கொண்டு நிலப்பொறையைத்‌ தலையால்‌ 
சுமந்து நின்ற ஆதிசேடன்‌, ஒருபக்கத்தே அரக்கர்‌ திரண்டமை 
யாலுள தாகிய மிக்க பாரத்தால்‌ முதுகை தெளிக்க என்று கோடலும்‌ 
அமையும்‌. மாடு- பக்கம்‌. அரக்கருடைய பேருருவுகளுக்கு மலைகள்‌ 
உவமை. தொக்கென ஆர்த்தெழுந்தது என 25-ஆம்‌ பாடலுடன்‌ 
முடியும்‌. (29) 


வீரர்‌ தோற்றமும்‌ தொகையும்‌ 
3001. வல்லியக்‌ குழாங்களோ மழையி னீட்டமோ 
ஸ்‌ வொல்லிபத்‌ தொகுதியோ வோங்கு மோங்கலோ 
வல்லமற்‌ றரிகளி னனிக மேயெனப்‌ 
பல்பதி னாயிரம்‌ படைக்கை வீரரே. 


வல்லியக்‌ குழாங்களோ ? மழையின்‌ ஈட்டமோ ? 
ஒல்‌ இபத்‌ தொகுதியோ ? ஓங்கும்‌ ஓங்கலோ ? 
அல்ல, மற்று அரிகளின்‌ அனிகமே எனப்‌ 
பல்‌ பதினாயிரம்‌ படைக்‌ கை வீரரே. 


பொ :--புலிக்கூட்டமோ ? மேகக்‌ கூட்டமோ? பொருந்திய 
யானைக்கூட்டமோ ? உயர்ந்த மலைகளோ? (இவையெல்லாம்‌) 
28 


494 ஆரணிய காண்டம்‌ 


அல்ல ; சிங்கங்களின்‌ கூட்டமே என்று (கண்டோர்‌) நுணியும்படி, 
படைக்கலங்களைத்‌ தாங்கிய கையினையுடை பல்பதினாயிரம்‌ வீரர்‌ 
(திரண்டனர்‌). 


ர:--அரக்க வீரரைக்‌ கண்டோர்‌, அவர்பாலமைந்த பாய்ந்து 
தாக்குந்தன்மையால்‌ புலிக்கூட்டமோ ? என்றும்‌, கரிய பெரிய 
வடிவமும்‌ பெரு முழக்கமும்‌ அம்புபொழிந்தழிக்கும்‌ ஆற்றலும்‌ 
உடைமையால்‌ மேகக்கூட்டமோ ? என்றும்‌, பேருருவும்‌ பெருமுழக்‌ 
கமும்‌ தறுகண்மையும்‌ உடைமையால்‌ யானைக்கூட்டமோ ? என்றும்‌, 
பேருருவொடு பிறரால்‌ அசைத்தற்கரிய திண்மையும்‌ உடைமையால்‌ 
மலைகளோ ? என்றும்‌ ஐயுற்று, அவற்றின்பால்‌ அமைந்த சிறப்‌ 
பியல்புகளோடு அவற்றுக்கெல்லாம்‌ இல்லாமல்‌ அரிகளின்பால்‌ 
அமைந்த பீடுநடையும்‌ அவ்வீரர்பால்‌ அமைந்தமைகொண்டு 
அவரை அரிகளின்‌ அனிகமே எனத்‌ துணிவாராயினர்‌ என்க, 
திரண்டனர்‌ என ஒரு சொல்‌ வருவித்து, பல்பதினாயிரம்‌ படைக்கை 
வீரர்‌ திரண்டனர்‌ என முற்றுவிக்க. வல்லியம்‌ - புலி. குழாம்‌, ஈட்டம்‌, 
தொகுதி, அனிகம்‌ என்பவை கூட்டம்‌ என்னும்‌ ஒரு பொரு 
ளுடையன. மழை-மேகம்‌. ஒல்லுதல்‌ - பொருந்துதல்‌. இபம்‌- 
யானை. ஓங்கல்‌ - மலை. அரி - சிங்கம்‌, (30) 


தேர்களின்‌ அமைதி 3002-3003 


3002. ஆளிகள்‌ பூண்டன வரிகள்‌ பூண்டன 
மீளிகள்‌ பூண்டன வேங்கை பூண்டன 
ஞாளிகள்‌ பூண்டன நரிகள்‌ பூண்டன 
கூளிகள்‌ பூண்டன குதிரை பூண்டன. 


ஆளிகள்‌ பூண்டன, அரிகள்‌ பூண்டன, 
மீளிகள்‌ பூண்டன, வேங்கை பூண்டன, 
ஞாளிகள்‌ பூண்டன, நரிகள்‌ பூண்டன, 
கூளிகள்‌ பூண்டன, குதிரை பூண்டன. 


பொ :-யாளிகள்‌ கட்டப்பட்டனவும்‌, சிங்கங்கள்‌ கட்டப்பட்டன 
வும்‌, பேய்கள்‌ பூட்டப்பட்டனவும்‌, புலிகள்‌ பூட்டப்பட்டனவும்‌, 
நாய்கள்‌ பூட்டப்பட்டனவும்‌, நரிகள்‌ பூட்டப்பட்டனவும்‌, பூதங்கள்‌ 
பூட்டப்பட்டனவும்‌, குதிரைகள்‌ பூட்டப்பட்டனவும்‌, 

கு:--இச்செய்யுளும்‌ பின்‌ வரும்‌ இரண்டு செய்யுளும்‌ ஒருதொடர்‌. 
பூண்டனதேதர்‌ என 99--ஆம்‌ பாடலுடன்‌ இணைந்து முற்றுப்பெறும்‌. 
பூணுதல்‌ - பூட்டுதல்‌, கட்டுதல்‌. ஆளி - யாளி. வேங்கை - புலி 


கரன்‌ வதைப்‌ படலம்‌ ச 495 


யினத்துள்‌ ஒன்று. ஞாளி - நாய்‌. கூளி - பூதம்‌. மீளிகள்‌ பூண்டன 
என்பதற்கு வன்மையுடைய வீரரை மேற்கொண்டன என்று 
பொருளுரைத்தலும்‌ ஆம்‌. (91) 


௮003. ஏற்றின மார்த்தன வேன மார்த்தன 
காற்றின மார்த்தன கழுதை யார்த்தன 
தோற்றின மாத்திரத்‌ துலகு சூழ்வரும்‌ 
பாற்றின மார்த்தன பணில மார்த்தன. 


ஏற்றினம்‌ ஆர்த்தன, ஏனம்‌ ஆர்த்தன, 
காற்று இனம்‌ ஆர்த்தன கழுதை ஆர்த்தன, 
தோற்றின மாத்திரத்து உலகு சூழ்வரும்‌ 
பாற்றினம்‌ ஆர்த்தன, பணிலம்‌ ஆர்த்தன. 


பொ:--காளைகள்‌ பூட்டப்பட்டனவும்‌, பன்றிகள்‌ கட்டப்பட்ட 
ஸனவும்‌, காற்றின்‌ கூட்டத்தைக்‌ கட்டினாற்போன்ற கழுதைகள்‌ கட்டப்‌ 
வட்டனவும்‌, பிறந்த அளவில்‌ உலகைச்‌ சுற்றிவரும்‌ பறவைகள்‌ 
கட்டப்பட்டனவும்‌, சங்குகள்‌ முழங்கப்பெற்றனவும்‌. 


கு:--ஆர்த்தல்‌ - கட்டுதல்‌. பூண்டனவும்‌ - ஆர்த்தனவும்‌ ஆன 
தேர்‌ என முன்‌ செய்யுளும்‌ இச்செய்யுளும்‌ பின்வரும்‌ பாடலுடன்‌ 
இயைந்து முடிவுகொள்ளும்‌. ஏற்றினம்‌ - காளைக்கூட்டம்‌. ஏறு - 
காளை. இனம்‌ - கூட்டம்‌. ஏனம்‌ - பன்றி. காற்றினம்‌ - காற்றின்‌ 
கூட்டம்‌. விரைவு பற்றிக்‌ * காற்றினம்‌ ஆர்த்த(ன்‌)ன கழுதை * 
என்றார்‌. இங்கு, * வான்வழங்கியற்கை வளி .பூட்டினேயோ ? 
மானுருவாக -நின்‌ மனம்‌ பூட்டினையோ?' (அகநானூறு. 384) என்‌ 
பதும்‌ நோக்கத்தகும்‌. பாற்றினம்‌ - பருந்தின்‌ கூட்டம்‌ ; பாறு - 
வருந்து. பணிலம்‌ - சங்கு. ஆர்த்தல்‌ - முழங்குதல்‌. தேரிலுள்ள 
வீரர்‌ சங்கங்களைத்‌ தாங்கி முழக்குதலின்‌ பணிலமார்த்தன (தேர்‌) 
அன்றார்‌. (32) 


நால்வகைப்‌ படையும்‌ பெயர்தல்‌ 
3004. தேரினந்‌ துவன்றின சிறுகட்‌ செம்முகக்‌ 
காரின நெருங்கின காலிற்‌ கால்வரு 
தாரினங்‌ குழுமின தடையில்‌ கூற்றன்ன 
பேரினங்‌ கடலெனப்‌ பெயருங்‌ காலையே. 


436 ஆரணிய காண்டம்‌ 


தேரினம்‌ துவன்றின,— சிறுகண்‌ செம்முகக்‌ 
காரினம்‌ நெருங்கின, காலின்‌ கால்‌ வரு 
தாரினம்‌ குழுமின, தடை இல்‌ கூற்று அன்ன 
பேர்‌ இனம்‌ கடல்‌ எனப்‌ பெயருங்காலையே. 


பொ:--தேர்த்தொகுதிகள்‌ நெருங்கின; சிறிய கண்களையும்‌: 
செம்மைவாய்ந்த முகத்தினையும்‌ உடைய மேகங்கள்‌ போன்ற. 
யானைக்‌ கூட்டங்கள்‌ நெருங்கின; காற்றைப்போலக்‌ காலால்‌ 
விரைந்து வரும்‌ குதிரைப்‌ படைத்‌ தொகுதியும்‌ நெருங்கின; தடுத்த. 
லரிய காலனையொத்த பெரிய காலாள்களின்‌ தொகுதி கடல்‌ 
போலப்‌ புறப்பட்டபொழுது. 

கு:--துவன்றின குழுமின என்பவை நெருங்கின என்னும்‌ ஒரு. 
பொருளுடையன ; நெருங்கினவாக என எச்சப்‌ பொருள்பட 
நின்றன. தேரினமும்‌ காரின மும்‌ தாரினமும்‌ நெருங்கின (ஆக), 
கூற்றன்ன பேரினம்‌ பெயருங்காலை, மழுக்களும்‌...... பாசமும்‌ ஆதிய,. 
சோதிய, துன்னிய, வேய்ந்தன ஏதிகள்‌ மிடைந்தன என 36-ஆம்‌ 
பாடல்‌ வரை தொடர்ந்து முடிபுகொள்ளும்‌. சிறுகட்‌ செம்முகக்கார்‌ 
எனவே யானை என்பது பெறப்படும்‌. கால்‌ - காற்று. இன்‌ உவம. 
வுருபு. காலிற்கால்வருதார்‌ என்றது குதிரைப்‌ படையினை. தடை- 
தடுத்தல்‌. தடையில்‌ கூற்றன்ன பேரினம்‌ - காலாட்படை. கூற்று- 
இயமன்‌. பெயர்தல்‌ - புறப்படுதல்‌. (33): 


படைக்கலங்கள்‌ செறிதல்‌ 3005-3007 
3005. மழுக்களு மயில்களும்‌ வயிர வாள்களு 
மெழுக்களுந்‌ தோமரத்‌ தொயையு மீட்டியு 
முழுக்கலு முசுண்டியுந்‌ தண்டு முத்தலைக்‌ 
கழுக்களு முலக்கையுங்‌ கால பாசமும்‌. 
மழுக்களும்‌ அயில்களும்‌ வயிர வாள்களும்‌ 
எழுக்களும்‌ தோமரத்‌ தொகையும்‌ ஈட்டியும்‌ 
முழுக்‌ கலும்‌ முசுண்டியும்‌ தண்டும்‌ முத்தலைக்‌ 
கழுக்களும்‌ உலக்கையும்‌ காலபாசமும்‌. 
பொ:--கோடாலிகளும்‌, வேல்களும்‌, வன்மைமிக்க வாள்களும்‌, 
குத்துக்கோல்களும்‌, வளைதடிகளும்‌, ஈட்டிகளும்‌, சிதைவுபடாத- 
(உருண்டையான) கற்களும்‌, முசுண்டிகளும்‌, தண்டாயுதங்களும்‌,. 
முத்தலைச்‌ சூலங்களும்‌, உலக்கைகளும்‌, காலனையொத்த பாசங்‌: 
களும்‌. 


கரன் வதைப்‌ படலம்‌ 437 


கு :-இச்செய்யுளும்‌ இதன்‌ பின்வரும்‌ இரண்டு செய்யுளும்‌ 

ஒரு தொடர்‌. மழுக்களும்‌...... காலபாசமும்‌, குந்தமும்‌......... பாசமும்‌, 
ஆதிய ஏதிகள்‌ மிடைந்தன என 96-ஆம்‌ பாடலில்‌ முடிவுறும்‌. 
மழு - கோடாலி. அயில்‌ - வேல்‌. வயிரம்‌ - வன்மை. எழு- குத்துக்‌ 
கோல்‌. தோமரம்‌ - இருப்புலக்கை. கல்‌, கவணில்‌ வைத்துப்‌ பகைவர்‌ 
மேல்‌ எறியப்படுவது. முசுண்டி - ஆயுதவகையுள்‌ ஒன்று. தண்டு- 
தண்டாயுதம்‌. முத்தலைக்கழு - முத்தலைச்சூலம்‌. காலபாசம்‌ - கால 
னைப்போன்று பிணித்துக்கொல்லும்‌ கயிற்று வடிவானதொரு படை. 
(3 


3006. குந்தமுங்‌ குலிசமுங்‌ கோலும்‌ பாலமு 
மந்தமில்‌ சாபமுஞ்‌ சரமு மாழியும்‌ 
'வெந்தொழில்‌ வலயமும்‌ விளங்கு சங்கமும்‌ 
பந்தமுங்‌ கப்பணப்‌ படையும்‌ பாசமும்‌. 


குந்தமும்‌ குலிசமும்‌ கோலும்‌ பாலமும்‌ 
அந்தம்‌ இல்‌ சாபமும்‌ சரமும்‌ ஆழியும்‌ 
வெம்‌ தொழில்‌ வலயமும்‌ விளங்கு சங்கமும்‌ 
பந்தமும்‌ கப்பணப்‌ படையும்‌ பாசமும்‌. 
பொ :-—எறிகோலும்‌, வச்சிரமும்‌, கம்பும்‌, பிண்டிபாலம்‌ என்னும்‌ 
“எறிபடையும்‌, அழிவற்ற வில்லும்‌, அம்பும்‌, சக்கரமும்‌, கொடுந்‌ 
தொழில்‌ செய்யவல்ல வளையும்‌; ஒளிவாய்ந்த சங்கமும்‌, தீப்பந்தமும்‌, 
கப்பணமும்‌, பாசமும்‌. 
கு:--குந்தம்‌- எறிகோல்‌. குலிசம்‌- ஆயுதவகையில்‌ ஒன்று. 
கோல்‌ - கம்பு. பாலம்‌ - பிண்டிபாலம்‌ என்னும்‌ ஒருவகை எறிபடை. 
அந்தம்‌ - அழிவு. சாபம்‌ - வில்‌. சரம்‌ - அம்பு. ஆழி - சக்கரப்‌ 
படை. வலயம்‌ - வளை; ஒருவகை எறிபடை. பந்தம்‌ - தீப்பந்தம்‌. 
கப்பணம்‌ - ஆனைநெருஞ்சி முள்‌ வடிவாக இரும்பாற்செய்ததொரு 
கருவி. பாசம்‌ - கயிற்றேணி. முன்பாட்டில்‌, காலபாசம்‌ என்ப 
தற்குக்‌ காலனைப்‌ போன்று பிணித்துக்கொல்லும்‌ கயிற்று வடிவான 
தொரு படையென்று பொருள்கொண்டமையால்‌ இங்கே பாசம்‌ 
அன்பதற்குக்‌ கயிற்றேணி என்று பொருள்‌ கொள்ளலாயிற்று. (35) 
45, 52 என்னும்‌ குறியீடுள்ள சுவடிகளில்‌ இதன்பின்‌, 
3006 (௨) பத்துட னாலெனப்‌ பகுத்த வாயிரம்‌ 
வித்தக வரக்கர்கள்‌ வீர வேள்வியில்‌ 
முத்தலைக்‌ குரிசிலுக்‌ கன்று முக்கணான்‌ 
அத்துணை படைத்தவ னருள வுற்றுளார்‌ 
என்று ஒரு மிகைப்பாடல்‌ காணப்படுகிறது. 


498 ஆரணிய காண்டம்‌ 


3007 ஆதிய வருக்கனு மனலு மஞ்சுறுஞ்‌ 
சோதிய சோரியுந்‌ தூவுந்‌ துன்னிய 
வேதிகண்‌ மிடைந்தன விமைய வர்க்கெலாம்‌ 
வேதனை கொடுத்தன வாகை வேய்ந்தன. 


ஆதிய, அருக்கனும்‌ அனலும்‌ அஞ்சுறும்‌ 
சோதிய, சோரியும்‌ தூவும்‌ துன்னிய, 

ஏதிகள்‌ மிடைந்தன; இமையவர்க்கெலாம்‌ 
வேதனை கொடுத்தன வாகை வேய்ந்தன. 


பொ :--முதலியனவும்‌, சூரியனும்‌ எரிக்கடவுளும்‌ - அஞ்சும்‌ 
விளக்கமுடையனவும்‌, குருதியும்‌ நிணமும்‌ செறிந்தனவும்‌, தேவர்‌ 
களுக்கெல்லாம்‌ துன்பந்தந்தனவும்‌, வெற்றி மாலை சூட்டப்பட்ட 
னவும்‌ ஆன படைக்கலங்கள்‌ செறிந்தன. 

கு :--அருக்கன்‌ - சூரியன்‌. அனல்‌ - எரிக்கடவுள்‌. சோரி- 
குருதி. தூ - நிணம்‌. போரில்‌ பகைவருடலில்‌ பாய்ந்து பாய்ந்து, 
படைக்கலங்கள்‌, சோரியும்‌ தூவும்‌ துன்னினவாயின. ஏதிகள்‌ - 
ஆயுதங்கள்‌. வேதனை - துன்பம்‌. (36) 


சேனைத்தலைவர்‌ திறலும்‌ தொகையும்‌ 
3008. ஆயிர மாயிரங்‌ களிற்றி னாற்றலர்‌ 
மாயிரு ஞாலத்தை விழுங்கும்‌ வாயினர்‌ 
தீயெரி விழியினர்‌ நிருதர்‌ சேனையி 
னாயகர்‌ பதின்மரோ டடுத்த நால்வரே. 
ஆயிரம்‌ ஆயிரம்‌ களிற்றின்‌ ஆற்றலர்‌, 
மாயிரு ஞாலத்தை விழுங்கும்‌ வாயினர்‌, 
தீ எரி விழியினர்‌, நிருதர்‌ சேனையின்‌ 
நாயகர்‌, பதின்மரோடு அடுத்த நால்வரே. 
பொ :--பல்லாயிரம்‌ களிற்றியானைகளின்‌ ஆற்றலையுடைம 
வரும்‌, மிகப்‌ பெரிய மண்ணுலகை உட்கொள்ளும்‌ வாயையுடைய 
வரும்‌, சினக்கனல்‌ மிக்கு எரியும்‌ கண்களையுடையவரும்‌ ஆகிய 
பதினான்கு அரக்கர்‌, அந்தப்‌ படைக்குத்‌ தலைவர்‌. 
கு:--மாயிருஞாலம்‌ - மிகப்‌ பெரிய நிலவுலகு. நிருதர்‌-அரக்கர்‌.. 


ஆற்றலர்‌, வாயினர்‌, விழியினர்‌, பதின்மரோடு அடுத்த நால்வர்‌ 
நிருதர்‌ சேனையின்‌ நாயகர்‌ என இயைக்க. (612) 


கரன்வதைப்‌ படலம்‌ 439 


திரண்ட சேனையின்‌ அளவு 


3009. ஆறினோ டாயிர மமைந்த வாயிரங்‌ 
கூறின வொருபடை குறித்த வப்படை 
யேறின தேழின திரட்டி யென்பரா 
லூறின சேனையின்‌ றொகுதி யுன்னுவார்‌. 


*ஆறினோடு ஆயிரம்‌ அமைந்த ஆயிரம்‌ 
கூறின ஒரு படை; குறித்த அப்படை 
ஏறினது ஏழினது இரட்டி ' என்பரால்‌, 
ஊறின சேனையின்‌ தொகுதி உன்னுவார்‌. 


பொ :--(அளவிீட.) நினைவார்‌, ' சொல்லிய ஒருபடை அறுபது 
லட்சம்‌; சொல்லப்பட்ட அப்படையிற்‌ பதினான்கு மடங்கு கூடியது, 
அங்கே மிக்குத்‌ திரண்ட. (கரன்‌) படையின்‌ மொத்த எண்‌ ' என்பர்‌. 


கு :--உன்னுவார்‌, கூறின ஒருபடை ஆறினோடாயிரம்‌ அமைந்த 
ஆயிரம்‌; குறித்த அப்படை ஏழினதிரட்டி ஏறினது, ஊறின 
சேனையின்‌ தொகுதி என்பர்‌: என இயைக்க. ஆல்‌ அசை. ஆறி 
னோடு ஆயிரம்‌ அமைந்த ஆயிரம்‌ - அறுபது லட்சம்‌. குறித்த அப்‌ 
படை ஏழினதிரட்டி ஏறினது என்றது, அறுபது லட்சமென்று 
கணக்கிட்ட அப்படையிற்‌ பதினான்கு மடங்கு கூடியது என்றவாறு. 
எனவே அங்கே திரண்ட படையின்‌ மொத்தஎண்‌ 840 லக்ஷம்‌ என்பது 
பெறப்படும்‌. குறித்தல்‌- சொல்லுதல்‌. ஏழினது இரட்டி - பதினான்கு. 
படைகள்‌ பதினான்கு தலைவர்களின்‌ கீழ்ப்‌ பகுத்துவைக்கப்பட்டமை 
யால்‌ ஏழின திரட்டி என்றார்‌. ஊறுதல்‌ - மிகுதல்‌. தொகுதி- 
மொத்த எண்‌. (98) 


45, 52 என்னும்‌ குறியீடுள்ளவற்றில்‌, இச்செய்யுளின்பின்‌, 
9009 (4) ஆறுநூ றாயிரங்‌ கோடி யாழித்தேர்‌ 
கூறிய வவற்றினுக்‌ கிரட்டி குஞ்சரம்‌ 


ஏறிய பரியவற்‌ நிரட்டி வெள்ள.நூ 
நீறிலாள்‌ கரன்படைத்‌ தொகுதி யென்பரால்‌. 


என ஒரு மிகைச்‌ செய்யுள்‌ காணப்படுகிறது. 


சேனை வீரர்‌ திறம்‌ 3010-3017 


3010. உரத்தின ருருமென வுரறும்‌ வாயினர்‌ 
கரத்தெறி படையினர்‌ கமலத்‌ தோன்றரும்‌ 


440 ஆரணிய காண்டம்‌ 


வரத்தினர்‌ மலையென மழைது யின்றெழு 
சிரத்தினர்‌ தருக்கினர்‌ செருக்குஞ்‌ சிந்தையார்‌. 


உரத்தினர்‌, உருமென உரறும்‌ வாயினர்‌, 
கரத்து எறி படையினர்‌, கமலத்தோன்‌ தரும்‌ 
வரத்தினர்‌, மலை என மழை துயின்று எழு 
சிரத்தினர்‌, தருக்கினர்‌, செருக்கும்‌ சிந்தையார்‌. 


பொ :--(அப்படை வீரர்‌) வலிமையுடையார்‌, இடியைப்‌ போல 
முழங்கும்‌ வாயினையுடையார்‌, தாக்கும்‌ படைக்கலங்களை த்‌ தாங்கிய 
கையினையுடையார்‌, பிரமன்‌ தந்த வரத்தினையுடையார்‌, மலையென்று 
மேகம்‌ உறங்கியெழும்‌ தலையினையுடையார்‌, அகந்தை மிக்கவர்‌, 
களிக்கும்‌ மனம்‌ உடையார்‌. 


கு :--உரம்‌ - வலிமை. உருமு - இடி. உரறுதல்‌ - முழங்குதல்‌. 
கரம்‌-கை. படை - ஆயுதம்‌. கமலத்தோன்‌ - பிரமன்‌. மழை - மேகம்‌. 
சிரம்‌-தலை. தருக்கு - அகந்தை. செருக்கு - களிப்பு. சிந்தை - மனம்‌. 
(89) 


3011. விண்ணள விடநிமிர்ந்‌ துயர்ந்த மேனியர்‌ 
கண்ணள விடலரு மார்பர்‌ காலினான்‌ 
மண்ணள விடுநெடு வலத்தர்‌ வானிடை 
யெண்ணள விடலருஞ்‌ செருவென்‌ நேறினார்‌. 


விண்‌ அளவிட நிமிர்ந்து உயர்ந்த மேனியர்‌, 
கண்‌ அளவிடல்‌ அரு மார்பர்‌, காலினால்‌ 

மண்‌ அளவிடும்‌ நெடுவலத்தர்‌, வானிடை 

எண்‌ அளவிடல்‌ அரும்‌ செரு வென்று ஏறினார்‌. 


பொ:--வானளாவ ஓங்கியுயர்ந்த உடலுடையார்‌, கண்களால்‌ 
அளவிட்டநிதற்கரிப பெரிய மார்புடையார்‌, அடியால்‌ நிலவுல 
கத்தை அளக்கும்‌ பெருவலியுடையார்‌, விண்ணுலகத்தில்‌ நிகழ்ந்த 
அளவிடற்கரிய போர்களில்‌ வென்று மேம்பட்டவர்‌. 


க:அ௮ளவிட-அனாவ; தொட. அளவிடல்‌-அளத்தல்‌. செரு- 
போர்‌. ஏறுதல்‌ - மேம்படுதல்‌. (40) 


கரன் வதைப்‌ படலம்‌ 441 


3012. இந்திரன்‌ முதலினோ ரெறிந்த மாப்படை 
சிந்தின தெறித்துகச்‌ செறிந்த தோளினா 
ரந்தக னடிதொழு தடங்கு மாணையார்‌ 
வெந்தழ லுருவுகொண் டனைய மேனியார்‌. 


இந்திரன்‌ முதலினோர்‌ எறிந்த மாப்‌ படை, 
சிந்தின தெறித்து உகச்‌ செறிந்த தோளினார்‌ ; 
அந்தகன்‌ அடி தொழுது அடங்கும்‌ ஆணையார்‌ ; 
வெம்‌ தழல்‌ உருவுகொண்டனைய மேனியார்‌. 


பொ:--இந்திரன்‌ முதலிய தேவர்‌ எறிந்த சிறந்த படைக்‌ 
கலங்கள்‌ தெறித்துச்‌ சிந்தி வலிகெடும்படி திண்ணியவான தோள்‌ 
களையுடையார்‌ ; இயமனும்‌ அடியில்‌ விழுந்து வணங்கி அடங்கும்‌ 
ஆணையினையுடையார்‌ ; கொடிய வடவைத்தீயே உருவெடுத்து 
வந்தாற்போன்ற உடம்பு உடையார்‌. 

கு:--தெறித்துச்‌ சிந்தின உக என இயையும்‌. சிந்தின - சிந்தின 
வாகி; முற்றெச்சம்‌. செறிதல்‌ - திண்ணியவா தல்‌. அந்தகனும்‌ என 
உம்மை விரிக்க. ஆணை - கட்டளை. வெம்‌ தழல்‌ என்றமையால்‌ 
வடவையென்று கொள்ளலாயிற்று. மேனி - உடம்பு. (41) 


3013. சூலமும்‌ பாசமுந்‌ தொடர்ந்த செம்மயிர்ச்‌ 
சாலமுந்‌ தறுகணு மெயிறுந்‌ தாங்கினா 
ராலமும்‌ வெளிதெனு நிறத்த ராற்றலாற்‌ 
காலனுங்‌ காலனென்‌ றயிர்க்குங்‌ காட்சியார்‌. 


சூலமும்‌ பாசமும்‌ தொடர்ந்த செம்‌ மயிர்ச்‌ 
சாலமும்‌ தறுகணும்‌ எயிறும்‌ தாங்கினார்‌, 
ஆலமும்‌ வெளிது எனும்‌ நிறத்தர்‌, ஆற்றலால்‌ 
காலனும்‌ காலன்‌ என்று அயிர்க்கும்‌ காட்சியார்‌. 


பொ :--சூலத்தையும்‌, பாசத்தையும்‌, மிக்க செந்நிறம்‌ வாய்ந்த 
உரோமத்‌ தொகுதியையும்‌, தறுகண்மையினையும்‌, கோரப்பற்களையும்‌ 
உடையார்‌; விடமும்‌ வெண்ணிறமுடையதென்று சொல்லும்படி 
யமைந்த கருநிறமுடையார்‌; வலிமையால்‌ இயமனும்‌ இயமனோ 
என்று ஐயுறுந்‌ தோற்றம்‌ உடையார்‌. 


கு:--சாலம்‌ - திரள்‌. தறுகண்மை - அஞ்சாமை. எயிறு என்றது 
கோரப்பல்லினை. ஆலம்‌ - விடம்‌, ஆலகாலவிடமும்‌ ஆம்‌. ஆலமும்‌ 


442 ஆரணிய காண்டம்‌ 


வெளிதெனும்‌ நிறத்தர்‌ என்றது அரக்கருடலின்‌ கருமை: மிகுதீ 
கூறியவாறு. படைவீரரான அரக்கருடலின்‌ கருமை விடத்தின்‌ 
கருமையும்‌ வெண்மையென்று சொல்லும்படி யிருந்தது என்க. (42) 


3014. கழலினர்‌ தாரினர்‌ கவச மார்பினர்‌ 
நிழலுறு பூணினர்‌ நெறித்த நெற்றிய 
ரழலுறு குஞ்சிய ரமரை வேட்டுவறந் 
தெழலுறு மனத்தின ரொருமை யெய்தினார்‌. 
கழலினர்‌, தாரினர்‌, கவச மார்பினர்‌, 
நிழல்‌ உறு பூணினர்‌, நெறித்த நெற்றியர்‌, 
அழல்‌ உறு குஞ்சியர்‌, அமரை வேட்டு உவந்து 


எழல்‌ உறும்‌ மனத்தினர்‌, ஒருமை எய்தினார்‌. 


பொ :--வீரக்கழல்‌ பூண்டவர்‌, மாலையணிந்தவர்‌, கவசம்‌ தரித்த 
மார்பினையுடையார்‌, ஒளிபொருந்திய அணிகலன்களைப்‌ பூண்டவர்‌, 
வளைத்த புருவத்தையுடையார்‌, நெருப்பை ஒத்த தலையுரோமம்‌ 
உடைமவர்‌, போரை விரும்பி மகிழ்ந்து கிளர்கின்ற மனம்‌ உடை 
யவர்‌, ஒருதன்மையுடையார்‌. 

கு :-கழல்‌ - வீரர்‌ காலில்‌ அணியும்‌ தண்டை. தார்‌ - மாலை. 
கவசம்‌ - பகைவர்‌ படைக்கலங்களால்‌ வீரர்‌ மார்பில்‌ ஊறு ஏற்படாத 
வாறு காக்குங்‌ கருவி. நிழல்‌ - ஒளி. நெறித்தல்‌ - வளைத்தல்‌ ; நெற்றி 
என்பது புருவம்‌ என்ற பொருளிற்‌ பயின்றது. சினம்‌ மிக்கவர்‌ 
என்பது தோன்ற தெறித்த நெற்றியர்‌ என்றார்‌. அழல்‌ - நெருப்பு- 
அமர்‌-போர்‌. வேட்டல்‌ - விரும்புதல்‌. உவத்தல்‌ - மகிழ்தல்‌. எழல்‌ - 
எழுதல்‌ ; கிளர்தல்‌. ஒருமை - ஒருதன்மை; ஒற்றுமையுமாம்‌. (48) 


3015. மருப்பிரா மதக்களிற்‌ றமரர்‌ மன்னனும்‌ 
விருப்புறா முகத்தெதிர்‌ விழிக்கின்‌ வெந்நிடு 
முருப்பொறா துலைவுறு முலக மூன்‌ றினுஞ்‌ 
செருப்பெறாத்‌ தினவுறு சிகரத்‌ தோளினார்‌. 


மருப்பு இறா மதக்‌ களிற்று அமரர்‌ மன்னனும்‌, 
விருப்பு உறா முகத்து எதிர்‌ விழிக்கின்‌, வெந்நிடும்‌ ; 
உருப்‌ பொறாது உலைவுறும்‌ உலகம்‌ ; ஊன்‌ தினும்‌ 
செருப்‌ பெறாத்‌ தினவு உறு சிகரத்‌ தோளினார்‌.. 


கரன் வதைப்‌ படலம்‌ ்‌ 448 


பொ:--௨டம்பை அழிக்கும்‌ போரைப்‌ பெறாமையால்‌ தினவு 
கொண்ட மலைபோலும்‌ தோள்களையுடைய அவ்வீரர்‌, வெறுப்புற்ற 
முகத்தோடு எதிர்த்து நோக்கினால்‌ (அவ்வளவிலே), ஒடியாத 
கொம்புகளையுடைய (அயிராவதம்‌ என்னும்‌) மதயானையை ஊர்ப 
வனான இந்திரனும்‌, முதுகுகாட்டி ஓடுவான்‌ ; அவருடைய உடம்‌ 
பைத்‌ தாங்கும்‌ ஆற்றலின்‌ றி உலகம்‌ நிலைகுலையும்‌. 


கு:--ஊன்‌ தினும்‌ செருப்‌ பெறாத்‌ தினவுறும்‌ சிகரத்தோளிஞர்‌ 
விருப்புறா முகத்து எதிர்‌ விழிக்கின்‌, அமரர்மன்னனும்‌ வெற் நிடும்‌ ; 
உலகம்‌ உருப்பொரு வுலைவு உறும்‌ என இயைக்க, ஊன்‌ - உடம்பு. 
தின்னும்‌ என்பது தினும்‌ என நின்றது விகாரம்‌. தின்னுதல்‌ - அழித்‌ 
தல்‌. செரு-போர்‌. பெராத்தினவு - பெறாமையால்‌ உண்டான தினவு.. 
தினவு - அரிப்பு. சிகரம்‌ - மலை, திண்மையாலும்‌ பெருமையாலும்‌ 
மலை தோளுக்கு உவமையாயிற்று. சிகரம்‌ - மலையின்‌ முடியுமாம்‌. 
விருப்புறுமுகமென்‌ றது (விருப்பின்‌ மறுதலையான ) வெறுப்புற்ற முகம்‌ 
என்றவாறு. இருமருப்பு என மாற்றிக்கூட்டுக. இராத என்னும்‌ 
பெயரெச்சத்திறுதியெழுத்துக்கெட்டது. மருப்பு - கொம்பு. இறுதல்‌- 
ஒடிதல்‌. இராமருப்பு என்றதனால்‌ பகையழித்தற்கேற்ற ஊர்தியின்‌ 
உறுப்புவலி கூறியவாறு. களிறு என்றது அயிராவதத்தை. அமரர்‌ 
மன்னன்‌ - தேவர்க்கு அரசன்‌; இந்திரன்‌. உம்மை உயர்வு சிறப்‌ 
புணர நின்றது. அமரர்‌ மன்னனும்‌ வெத்நிடும்‌ எனவே, மற்றை 
யோர்நிலை கூறவேண்டா தாயிற்று. வெந்‌ -முதுகு. வெந்நிடல்‌ - 
முதுகிடல்‌ ; தோற்றல்‌. மருப்பு இறா மதக்களிற்‌ றமரர்‌ மன்னனும்‌. 
வெந்நிடும்‌ என்பதற்கு ஊர்தியான மதக்களிற்றின்‌ மருப்பும்‌ இற்று, 
ஊர்பவனான இந்திரனும்‌ முதுகிடுவான்‌ என்று பொருள்‌ கூறலும்‌: 
ஆம்‌. இப்பொருள்‌ கொள்ளுங்கால்‌ இறா என்பது செய்யா என்னும்‌ 
வாய்பாட்டு விளையெச்சமாய்‌ வெந்நிடும்‌ என்னும்‌ முதல்‌ வினை 
கொண்டு முடியும்‌. இனி உலகம்‌ மூன்றினும்‌ செருப்பெறாத்‌ தின 
வுறும்‌ சிகரத்‌ தோளினார்‌ என்றுகொண்டு, விண்ணும்‌ மண்ணும்‌ 
பாதாளமும்‌ ஆகிய மூன்றுலகத்திலும்‌ தம்மொடு எதிர்த்துப்‌ போர்‌ 
செய்வாரைப்‌ பெறாமையால்‌ தினவுகொண்ட தோளையுடையார்‌ 
என்றும்‌, விருப்புறா முகத்தெதிர்‌ விழிக்கின்‌ அமரர்‌ மன்னனும்‌ வெற்‌ 
நிடும்‌ ; உருப்பொறா வுலைவுறும்‌ என்றுகொண்டு, அவ்வீரர்‌ வெறுத்த. 
முகத்தோடு எதிர்நின்று நோக்கினால்‌ இந்திரனும்‌ தோல்வி 
யுறுவான்‌ ; அவர்‌ சினத்தைத்‌ தாங்கும்‌ ஆற்றலின்றி நிலைகுலைவான்‌ 
என்று பொருள்கூறலும்‌ ஆம்‌. இப்பொருளில்‌ உரு, முதனிலை 
யளவாய்‌ நின்றது. உருத்தல்‌ - சினத்தல்‌; * ஒள்வாட்டானை உருத்‌. 
தெழுந்தன்று ' என்பது புறப்பொருள்‌ வெண்பாமாலை (9.2). (44). 


444 ஆரணிய காண்டம்‌ 


3016. குஞ்சரங்‌ குதிரைபேய்‌ குரங்கு கோளரி 
வெஞ்சினக்‌ கரடிநாய்‌ வேங்கை யாளியென்‌ 
றஞ்சுறக்‌ கனல்புரை முகத்த ரார்கலி 
நஞ்சுதொக்‌ கெனப்புரை நயனத்‌ தார்களும்‌. 


குஞ்சரம்‌ குதிரை பேய்‌ குரங்கு கோள்‌ அரி 
வெம்‌ சினக்‌ கரடி நாய்‌ வேங்கை யாளி என்று 
அஞ்சுறக்‌ கனல்‌ புரை முகத்தர்‌, ஆர்கலி 
நஞ்சு தொக்கெனப்‌ புரை நயனத்தார்களும்‌. 


பொ :--யானையும்‌ குதிரையும்‌ குரங்கும்‌ வலிய சிங்கமும்‌ கொடுஞ்‌ 
சினமுடைய கரடியும்‌ நாயும்‌ புலியும்‌ யாளியும்‌ அஞ்சும்படி சினக்‌ 
கின்ற பெரிய முகத்தையுடையவர்களும்‌ கடலில்‌ தோன்றிய விடம்‌ 
திரண்டாற்போலப்‌ பொருந்திய கண்களையுடையவர்களும்‌. 


கு:-குஞ்சரம்‌ - யானை. என்று எண்ணுப்பொருளில்‌ வந்த 
இடைச்சொல்‌. கனலுதல்‌ - சினத்தல்‌. புரை - பருமை. ஆர்கலி 
என்றது பாற்கடலை. தொகுதல்‌ - திரளுதல்‌. புரைதல்‌ - பொருந்‌ 
துதல்‌. நயனம்‌ - கண்‌. குஞ்சரம்‌...... யாளியென்று அஞ்சுறக்‌ 
கனல்புரை முகத்தர்‌ என்பதற்கு யானை...... யாளி என்று, கண்டோர்‌ 
அஞ்சும்படி கனல்கின்ற பெரிய முகத்தையுடையார்‌, எனப்‌ பொருள்‌ 
கொள்ளலுமாம்‌ ; அவ்வரக்கர்‌ கண்டோர்‌ அஞ்சும்படி சினந்த பெரிய 
யானை முகமும்‌ குதிரை முகமும்‌...... யாளி முகமும்‌ உடையவர்‌ என்ற 
வாறு. நயனத்தார்களும்‌ உலப்பிலார்களும்‌, அவர்‌ தாங்கிய கொடி 
முதலியனவும்‌ மிடைதலின்‌ எனப்‌ பின்வரும்‌ 49-ஆம்‌ பாடலோடு 
இயையும்‌. (45) 


3017. எண்கைய ரெழுகைய ரேழு மெட்டுமாய்க்‌ 
கண்கனல்‌ சொரிதரு முகத்தர்‌ காலினர்‌ 
வண்கையின்‌ வளைத்துயிர்‌ வாரி வாயினிட்‌ 
டுண்கையி னுவகைய ருலப்பி லார்களும்‌. 


எண்‌ கையர்‌, எழு கையர்‌, ஏழும்‌ எட்டும்‌ ஆய்க்‌ 
கண்‌ கனல்‌ சொரிதரும்‌ முகத்தர்‌, காலினர்‌, 

வண்‌ கையின்‌ வளைத்து, உயிர்‌ வாரி, வாயின்‌ இட்டு 
உண்‌ கையின்‌ உவகையர்‌, உலப்பு இலார்களும்‌. 


பொ :--எட்டுக்கையுடையாரும்‌, ஏழுகையுடையாரும்‌, நெருய்‌ 
பைச்‌ சொரிகின்ற கண்களையுடைய ஏழும்‌ எட்டுமான முகங்களை 


கரன்வதைப்‌ படலம்‌ 445 


யுடையவர்களும்‌, ஏழும்‌ எட்டுமான கால்களையுடையவர்களும்‌,. 
வலிய கைகளால்‌ வளைத்து, உயிருடையவற்றையெல்லாம்‌ அள்ளி 
வாயிற்‌ பெய்துண்ணுதலால்‌ செருக்குற்றவர்களும்‌, அழிவற்றவர்‌ 
களும்‌. 

கு:--ஏழும்‌ எட்டும்‌ என்பது காலினோடும்‌ கூட்டப்பட்டது. 
வண்மை - வலிமை (பிங்‌). உவகை - செருக்கு. உலப்பு - அழிவு. 
இதனாலும்‌ முன்‌ செய்யுளாலும்‌ அவ்வரக்கர்களின்‌ அஞ்சுதரு தோற்‌ 
றத்த உருவநிலை கூறியவாறு. (46).- 


கொடி முதலியவை செறிந்தமை 3018-3019 
3018. இயக்கரிற்‌ பறித்தன வவுண ரிட்டன 
மயக்குறுத்‌ தமரரை வலியின்‌ வாங்கின 
துயக்கில்கந்‌ தர்ப்பரைத்‌ துரந்து வாரின 
நயப்புறு சித்தரை நலிந்து வவ்வின. 


இயக்கரில்‌ பறித்தன, அவுணர்‌ இட்டன, 
மயக்கு உறுத்து அமரரை வலியின்‌ வாங்கின, 
துயக்கு இல்‌ கந்தர்ப்பரைத்‌ துரந்து வாரின, 
நயப்பு உறு சித்தரை நலிந்து வவ்வின. 


பொ :--இயக்கரை வென்று அவரிடமிருந்து பறித்துக்‌ கொண்‌ 
உனவும்‌, (தோற்ற) அசுரர்‌ (களத்திலே) இட்டோடப்‌ பெற்று 
னவும்‌, ஆற்றலால்‌ தேவர்களை மயங்கச்செய்து கொண்டனவும்‌.. 
குற்றமற்ற கந்தருவரைத்‌ தோற்றோட விரட்டிக்‌ கொண்டனவும்‌, 
அன்புடைய சித்தர்களை வருத்திக்‌ கவர்‌ ந்தனவும்‌. 

கு:--இயக்கர்‌, அமரர்‌, கந்தர்ப்பர்‌, சித்தர்‌ என்போர்‌ தேவருள்‌ 
ஓரொரு பிரிவினர்‌. அவுணர்‌ - அசுரர்‌. துயக்கு - குற்றம்‌. துரத்தல்‌ - 
ஓட்டுதல்‌. நயப்பு - அன்பு; * நல்லாளோடு நயப்புற வெய்தியும்‌ ”' 
(2. 12.) என்பது திருவாசகம்‌. நலிதல்‌ - வருத்துதல்‌. பறித்தன, 
வாங்கின, வாரின, வவ்வின என்பவை வலிந்துகொள்ளப்பட்டன 
என்னும்‌ ஒரு பொருளிற்‌ பயின்றன, பறித்தனவும்‌, இட்டனவும்‌,. 
வாங்கினவும்‌, வாரினவும்‌, வவ்வினவும்‌ (ஆன) கொடி தழை 
கவிகை...... விதானம்‌ எனப்‌ பின்வரும்‌ பாடலுடன்‌ இயையும்‌. (47) 


3019. கொடிதழை கவிகைவான்‌ நெொங்கல்‌ குஞ்சரம்‌ 
படியுறு பதாகைமீ விதானம்‌ பல்வகை 


446 ஆரணிய காண்டம்‌ 


யிடையிலா தெங்கணு மிசைய மீமிசை 
மிடைதலி னுலகெலாம்‌ வெயிலி ழக்கவே. 


கொடி, தழை, கவிகை, வான்‌ தொங்கல்‌, குஞ்சரம்‌ 
படியுறு பதாகை, மீ விதானம்‌, பல்வகை 

இடை இலாது எங்கணும்‌ இசைய, மீமிசை 
பண்னி உலகு எலாம்‌ வெயில்‌ இழக்கவே. 


பொ;:--கொடிகளும்‌, மயிற்பீலிக்குடைகளும்‌, குடைகளும்‌, சிறந்த 
குஞ்சங்களும்‌, யானைகளின்‌ மேலே பொருந்த எடுத்த பெருங்கொடி 
களும்‌, மேற்கட்டிகளும்‌, பல வகைப்பட்டனவாக வானப்‌ பரப்‌ 
பெங்கும்‌ இடைவெளியில்லாதவாறு பொருந்த நெருங்கினமையால்‌ 
கிலப்பரப்பு முழுதும்‌ ஒளியிழக்க. 


கு பல்வகை என்பது கொடி முதலிய எல்லாவற்றோடும்‌ 
இயையும்‌. மீமிசையெங்கணும்‌ இடையிலாது இசைய மிடை தலின்‌ 
எனக்‌ கூட்டுக, வீரர்‌ தத்தம்‌ ஆற்றல்‌ முதலியவை பிறர்க்குத்‌ 
தெரியும்படி. எடுத்தவை கொடி எனவும்‌, பல நிறத்துகிலில்‌ அழகுற 
எடுத்த பெருங்கொடிகள்‌ பதாகை எனவும்‌ கொள்ளலாம்‌. * நன்பல, 
பல்வேறு குழுஉக்கொடி பதாகை நிலைஇப்‌, பெருவரை மருங்கின்‌ 
அருவியின்‌ நுடங்க! (மதுரைக்‌ காஞ்சி. 974, 375), * நறவுநொடைக்‌ 
கொடியோடு, பிறபிறவு நனிவிரைஇப்‌, பல்வேறுருவிற்‌ பதாகை 
நீழற்‌, செல்கதிர்‌ நுழையாச்‌ செழுநகர்‌ ' (பட்டினப்பாலை. 180-183) 
என்பனவும்‌ இங்கு நோக்கத்தகும்‌. தழை - மயிற்பீலிக்குடை. 
கவிகை - குடை. தொங்கல்‌ - குஞ்சம்‌. படிதல்‌ - பொருந்துதல்‌. 
விதானம்‌ - மேற்கட்டி. (48 


சேனைத்‌ தலைவர்‌ திறம்‌ 3020-3021 


3020. எழுவரொ டெழுவரா முலக மேழொடேழ்‌ 
தழுவிய வென்றியர்‌ தலைவர்‌ தானையர்‌ 
மழுவினர்‌ வாளினர்‌ வயங்கு சூலத்த 
ருழுவையொ டரியென வுடற்றுஞ்‌ சீற்றத்தார்‌. 


எழுவரொடு எழுவர்‌, ஆம்‌ உலகம்‌ ஏழொடு ஏழ்‌ 
தழுவிய வென்றியர்‌, தலைவர்‌ தானையர்‌, 
மழுவினர்‌, வாளினர்‌, வயங்கு சூலத்தர்‌, 
உழுவையொடு அரியென உடற்றும்‌ சீற்றத்தார்‌. 


கரன்‌ வதைப்‌ படலம்‌ 447 


பொ :-—பதினால்வர்‌, பதினான்கு உலகங்களிலும்‌ பரவிய வெற்‌ 
றியை உடையார்‌, படையாளர்க்குத்‌ தலைவர்‌, மழுவினை ஏந்தியவர்‌, 
வாளைத்‌ தாங்கியவர்‌, விளக்கம்‌ மிக்க சூலப்படையைத்‌ தரித்தவர்‌, 
புலியும்‌ சிங்கமும்‌ போலப்‌ பகைவலியழிக்கும்‌ சினம்‌ மிக்கவர்‌. 

கு:--எழுவராம்‌ என்பதனுள்‌ ஆம்‌ அசை. தானையர்‌ தலைவர்‌ 
என இயையும்‌. தானையர்‌ - படையாள்வோர்‌. உடற்றுதல்‌ - 
கெடுத்தல்‌. எழுவரொடெழுயவர்‌...... சீற்றத்தார்‌, வில்லினார்‌,...... 
நெஞ்சினார்‌ திசைதொறும்‌ புல்லினார்‌ எனப்‌ பின்வரும்‌ செய்யுளோடு . 
இயையும்‌. (49) 


3921. வில்லினர்‌ வாளின ரிதழின்‌ மீதிடு 
பல்லினர்‌ மேருவைப்‌ பறிக்கு மாற்றலர்‌ 
புல்லினர்‌ திசைதொறும்‌ புரவித்‌ தேரினர்‌ 
சொல்லின முடிக்குறுந்‌ துணிவி னெஞ்சினார்‌. 


வில்லினர்‌, வாளினர்‌, இதழின்மீது இடு 
பல்லினர்‌, மேருவைப்‌ பறிக்கும்‌ ஆற்றலர்‌, 
புல்லினர்‌, திசைதொறும்‌ ; புரவித்‌ தேரினர்‌ 
சொல்லின முடிக்குறும்‌ துணிவின்‌ நெஞ்சினார்‌. 


பொ :--விற்பிடித்தவர்‌, வாளைத்தரித்தவர்‌, சினத்தால்‌ உதட்டின்‌ 
மேற்‌. பதிந்த பற்களையுடையவர்‌, மகாமேருவையும்‌ பெயர்க்கும்‌ 
ஆற்றலுடையார்‌, குதிரைகளைப்‌ பூட்டிப்‌ போர்க்கு ஆயத்தமாக்கிய 
தேரினையுடையார்‌, சொல்லியவற்றைச்‌ சொல்லியபடியே செய்து 
முடிக்கும்‌ உறுதி வாய்ந்த மனமுடையவர்‌, (ஆகிய தானைத்தலைவர்‌ 
எல்லாத்‌ திசையினும்‌) கரனைச்‌ சூழ வந்தடைந்தனர்‌. 

கு :-இதழ்‌ - உதடு. இதழின்மேற்‌ பல்பதிதல்‌ வெகுளி எழுங்‌ 
கால்‌ நிகழும்‌ மெய்ப்பாடு, சொல்லின என்பது, தலைவன்‌ சொன்ன 
வற்றை என்றும்‌, அவ்வீரர்‌ தாமே சொல்லியவற்றை என்றும்‌ 
பொருள்கொள்ள நின்றது. துணிவு - திட்பம்‌. இன்‌ சாரியை, (50) 


கரனைத்‌ தூடணன்‌ முதலியோர்‌ சூழ்தல்‌ 
3022. தூடணன்‌ நிரிசிராத்‌ தோன்ற லாதியர்‌ 
கோடணை முரசினங்‌ குளிறு சேனைய 
ராடவ ருயிர்கவ ரலங்கல்‌ வேலினர்‌ 
பாடவ நிலையினர்‌ பலருஞ்‌ சுற்றினர்‌. 


448 ஆரணிய காண்டம்‌ 


தூடணன்‌ திரிசிராத்‌ தோன்றல்‌ ஆதியர்‌, 
கோடு அணை முரசினம்‌ குளிறு சேனையர்‌, 
ஆடவர்‌ உயிர்‌ கவர்‌ அலங்கல்‌ வேலினர்‌, 
பாடவ நிலையினர்‌, பலரும்‌ சுற்றினர்‌. 


பொ :-எதிர்ந்த வீரருயிரைக்‌ கொள்ளைகொள்ளும்‌ மாலை 
சூட்டிய வேற்படையினையுடையவரும்‌, களிப்புமிக்க நிலையினரும்‌, 
சங்கங்களும்‌ பொருந்திய முரசினங்களும்‌ முழங்கும்‌ சேனையையுடைய 
வர்களும்‌ ஆகிய தூடணன்‌ திரிசிரா என்னும்‌ வீரன்‌ முதலியோர்‌ 
பலரும்‌ கரனைச்‌ சூழ்ந்தார்கள்‌. 

கு :--வேலினர்‌, நிலையினர்‌, சேனையர்‌, ஆதியர்‌ பலரும்‌ சுற்றினர்‌ 
என இயையும்‌. தூடணனும்‌ திரிசிராவும்‌ கரனுக்குத்‌ தம்பியர்‌. 
கோடு - சங்கு. அணைதல்‌ - பொருந்துதல்‌. குளிறுதல்‌ - முழங்‌ 
குதல்‌. அலங்கல்‌ - மாலை. பாடவம்‌ - களிப்பு. (51) 


படை சூழநின்ற கரனுடைய தோற்றம்‌ 
3023. ஆன்றமை யெறிபடை யழுவத்‌ தார்கலி 
வான்றொடர்‌ மேருவை வளைத்த தாமென 
வூன்றின தேரின ஸுயர்ந்த தோளினன்‌ 
நோன்‌ றினன்‌ யாவருந்‌ துணுக்க மெய்தவே. 


ஆன்று அமை எறி படை அழுவத்து, ஆர்கலி 
வான்‌ தொடர்‌ மேருவை வளைத்ததாம்‌ என, 
ஊன்றநின தேரினன்‌, உயர்ந்த தோளினன்‌, 
தோன்றினன்‌ ; யாவரும்‌ துணுக்கம்‌ எய்தவே. 


பொ :--கடல்‌, வானளாவ வளர்ந்த மேருமலையை வளைத்தாற்‌ 
போல, நிறைந்து விளங்குகின்ற மாற்றாரை யழிக்கவல்ல படைப்‌ 
பரப்பினிடையே நிறுத்தப்பட்ட தேரையுடையவனும்‌ உயர்ந்த 
தோள்களையுடையவனும்‌ ஆன கரன்‌, கண்டோர்‌ எல்லோரும்‌ 
அஞ்சும்படி தோன்‌ நினான்‌. 

கு :-கரன்‌ என்னும்‌ எழுவாய்‌ வருவித்துரைக்கலாயிற்று. 
ஆன்றல்‌ - நிறைதல்‌. அமைதல்‌ - எல்லாவகையாலும்‌ செவ்வி 
தாதல்‌. எறிதல்‌ - அழித்தல்‌. அழுவம்‌ - பரப்பு; நடுவும்‌ ஆம்‌. 
ஆர்கலி - கடல்‌. துணுக்கம்‌ - அச்சம்‌. தேரினன்‌ தோளினன்‌ 
(ஆன :கரன்‌) யாவரும்‌ துணுக்கம்‌ எய்தத்‌ தோன்றினன்‌ என 


கரன்வதைப்‌ படலம்‌ 449 
இயையும்‌. கரன்‌ தேர்க்கு மேருவும்‌, அத்தேரைப்‌ படைகள்‌ சூழ்ந்து 


நின்ற நிலைக்கு மேருவைக்‌ கடல்‌ சூழ்ந்து நின்ற நிலையும்‌ உவமை. 
(52) 


கரன்படை இராமனிருக்கும்‌ இடம்‌ நோக்கிச்‌ செல்லுதல்‌. 
3024-3028 


3024. அசும்புறு மதகரி புரவி யாடகத்‌ 
தசும்புறு சயந்தன மரக்கர்‌ தாடர 
விசும்புறு தூளியான்‌ வெண்மை மேயின 
பசும்பரி பகலவன்‌ பைம்பொற்‌ றேரரோ. 


அசும்பு உறு மத கரி, புரவி, ஆடகத்‌ 

தசும்பு உறு சயந்தனம்‌, அரக்கர்‌, தாள்‌ தர 
விசும்பு உறு தூளியான்‌ வெண்மை மேயின 
பசும்‌ பரி பகலவன்‌ பைம்பொன்‌ தேர்‌ அரோ. 


பொ:--மதநீர்‌ கசிகின்ற யானைகளும்‌ குதிரைகளும்‌ பொற்‌ 
கலசம்‌ அமைந்த தேர்களும்‌ காலாட்களாகிய அரக்கர்களும்‌ ஆகிய 
நால்வகைப்‌ படைகளின்‌ கால்கள்‌ தருதலால்‌ வானிடை அடைந்த 
தூசியால்‌ சூரியனுடைய பச்சைக்‌ குதிரைகளும்‌ பசும்பொன்னால்‌ 
இயன்ற தேரும்‌ வெண்மை நிறம்‌ உடையவாயின. 

கு:--அசும்பு - கசிவு. ஆடகம்‌ - பொன்‌. தசும்பு - கலசம்‌. 
சயந்தனம்‌ - தேர்‌. அரக்கர்‌ என்றது காலாட்களை. தாள்‌ - கால்‌, 
தேர்க்குக்‌ கால்‌ சக்கரம்‌. தாள்‌ தருதலாவது நடத்தலால்‌ உண்டாக்‌ 
குதல்‌. பகலவன்‌ - சூரியன்‌. சூரியன்‌ குதிரைகள்‌ பச்சை நிறம்‌ 
உடையவை. * பாழிமா முகட்டுச்சிப்‌ பச்சைமா ஏழும்‌' (340) என்றார்‌ 
முன்னும்‌. பகலவன்‌ பசும்பரியும்‌, பைம்பொன்‌ தேரும்‌ என உம்மை 
விரிக்க. (59) 


3025. வனந்துகள்‌ பட்டன மலையின்‌ வானுயர்‌ 
கனந்துகள்‌ பட்டன கடல்க டூர்ந்தன 
வினந்தொகு தூளியா லிசைப்ப தென்னினிச்‌ 
சினந்தொகு நெடுங்கடற்‌ சேனை செல்லவே. 
வனம்‌ துகள்‌ பட்டன ; மலையின்‌ வான்‌ உயர்‌ 
கனம்‌ துகள்‌ பட்டன ; கடல்கள்‌ தூர்ந்தன ; 

29 


450 ஆரணிய காண்டம்‌ 


இனம்‌ தொகு தூளியால்‌, இசைப்பது என்‌ ? இனிச்‌ 
சினம்‌ தொகு நெடுங்‌ கடல்‌ சேனை செல்லவே. 
பொ :- சினம்‌ மிக்க பெரிய கடல்போன்ற படை செல்ல, மிகுதி 
யாகத்‌ திரண்டெழுந்த புழுதியால்‌, அந்தக்‌ காடுகள்‌ தூசி 
படிற்தன ; மலையின்‌ மேலும்‌ வானின்‌ மீதும்‌ எழுந்த மேகங்களும்‌ 
தூசிபடிந்தன ; கடல்களும்‌ மேடிட்டன ; (எனின்‌) தூளியின்‌ மிகுதி 
பற்றி இனியென்ன சொல்லுவது ? 


கு :--கனம்‌ - மேகம்‌. தொகுதல்‌ - திரளுதல்‌, (54) 


3026. நிலைமிசை விசும்பிடை நெருக்க லானெடு 
மலைமிசை மலையினம்‌ வருவ போன்மலைத்‌ 
தலைமிசைத்‌ தலைமிசைத்‌ தாவிச்‌ சென்றனர்‌ 
கொலைமிசை நஞ்செனக்‌ கொதிக்கு நெஞ்சினார்‌. 


நிலை மிசை விசும்பிடை நெருக்கலால்‌, நெடு 
மலைமிசை, மலையினம்‌ வருவ போல்‌, மலைத்‌ 
தலைமிசைத்‌ தலைமிசைத்‌ தாவிச்‌ சென்றனர்‌ ; 
கொலை மிசை நஞ்சு எனக்‌ கொதிக்கும்‌ நெஞ்சினார்‌. 


பொ :-கொலைத்‌ தொழி(லைப்புரித)லில்‌ விடத்தைப்போலக்‌ 
கொதிக்கும்‌ மனமுடைய கரன்படை வீரர்‌, மண்ணிலும்‌ விண்ணிலும்‌ 
(வெற்றிடமின்றிப்‌ படை திரண்டு) நெருக்குதலால்‌, பெரிய மலை 
களின்மேல்‌ மலைகள்‌ வருதல்போல, மலைச்சிகரங்கள்‌ தோறும்‌ அடி 
வைத்துத்‌ தாவிச்‌ செல்வாராயினர்‌. 

கு:--நிலை - பூமி (பிங்‌). கொலைமிசை - கொலைத்தொழிலில்‌. 
படைகள்‌ விண்மிசையும்‌ மண்மிசையும்‌ நெருங்கி நெருக்கினமை 
யால்‌ வழிபெறாமல்‌ அரக்கர்கள்‌ மலைகளின்மீது தாவித்‌ தாவீச்‌ 
செல்வாராயினர்‌. பேருருவுடைய அரக்கர்‌ மலைகளின்‌ மீது தாவிச்‌ 
செல்லுதல்‌ மலைகளின்மேல்‌ மலைகள்‌ தாவிச்‌ செல்வது போன்‌ 
திருந்தது என்றவாறு. (55) 


3027. வந்தது சேனை வெள்ளம்‌ 
ர வள்ளியோன்‌ மருங்கு மாயா 
பந்தமா வினையம்‌ மாளப்‌ 
பற்றறு பெற்றி யோர்க்கு 


கரன் வதைப்‌ படலம்‌ 451 


முந்தரு நிலைய தாகி 
யுடனுறைந்‌ துயிர்க டம்மை 

யந்தகற்‌ களிக்கு நோய்போ 
லரக்கிமுன்‌ னாக வம்மா. 


வந்தது சேனை வெள்ளம்‌ 
வள்ளியோன்‌ மருங்கு ; மாயா 
பத்த மா வினையம்‌ மாளப்‌ 
பற்று அறு பெற்றியோர்க்கும்‌ 
உத்தரு நிலையது ஆகி, 
உடன்‌ உறைந்து, உயிர்கள்‌ தம்மை 
அந்தகற்கு அளிக்கும்‌ நோய்‌ போல்‌ 
அரக்கி முன்‌ ஆக, அம்மா ! 
பொ :-—மாயையின்‌ விளைவாகிய பிணிக்கின்ற பெரிய வினைகள்‌ 
ஒழியும்படி பற்றுக்களையொழித்த தகுதிவாய்ந்த துறவியராலும்‌ நீக்‌ 
குதற்கரிய நிலையினதாய்‌, உயிர்களோடு தோன்றி அவற்றோடு 
தங்கி அவ்வுயிர்களை இயமனுக்குக்‌ கொடுக்கின்ற நோயைப்‌ போன்‌ 
றவளாகிய சூர்ப்பணகை முன்னாகக்‌ கரனுடைய படைத்திரள்‌ 
இராமனிடம்‌ வந்தது. 
கு :—சேனை வெள்ளம்‌, அரக்கி முன்னாக வள்ளியோன்‌ மருங்கு 
வந்தது என இயையும்‌. அரக்கி என்றது சூர்ப்பணகையினை ; 
வள்ளியோன்‌ என்றது இராமபிரானை ; “வள்ளல்‌ போய்‌ 
ஒரு மணித்தடத்திற்‌ சந்திநோக்கினன்‌ ' (3009) என்றார்‌ முன்‌. 
“கோசலநாடுடைவள்ளல்‌' (யுத்த. முதற்போர்‌. 256) என்பர்‌ 
பின்பும்‌. கரன்‌ முதலியோரொடு தோன்றி, அவர்களோடு உறைந்து, 
அவர்‌ அழிவுக்கும்‌ காரணமான சூர்ப்பணகைக்கு, உயிர்கள்‌ 
தோன்றுங்கால்‌ உடன்றோன்றி அவற்றொடு தங்கி அவ்வுயிர்களை 
அழிக்கும்‌ நோயை உவமை கூறினார்‌. உயிர்கள்‌ என்றது இங்கே 
உடலொடு கூடியவற்றை. உயிர்களை அந்தகற்கு அளித்தலாவது 
உயிர்களை உடலினின்று நீக்குதல்‌. *பற்றறு பெற்றியோர்க்கும்‌ 
உந்தரு நிலையதாகி' என்றது பற்றிய வுயிரை அழித்தல்லது 
நீங்காத நோயின்‌ வலிமிகுதி கூறியவாறு. ஆகாமியமும்‌ சஞ்சிதமும்‌ 
போலன்றிப்‌ பிராரத்தவினைப்‌ பயனான நோய்‌ துய்த்தே கழிக்கத்‌ 
தக்கதாதலின்‌ வினையமாளப்‌ பற்றறு பெற்றியோர்க்கும்‌ உந்தரு 
திலையதாகி என்றார்‌. வினையம்‌ என்றது நன்றும்‌ தீதுமான பழவினை 
களை. பற்று என்றது யான்‌ எனது என்னும்‌ உணர்வினை. வினைகள்‌ 
மாயையின்‌ விளைவாதலின்‌ மாயா பந்த மாவினையம்‌ என்றார்‌. பற்‌ 
பெற்றியேரர்‌ என்றது துறவியரை. உந்துதல்‌ - நீக்‌ i ட்‌ 
குதல்‌. (56) 


452 ஆரணிய காண்டம்‌ 


3028. தூரியக்‌ குரலின்‌ வானின்‌ 
முகிற்குலந்‌ துணுக்கங்‌ கொள்ள 
வார்சிலை யொலியி னஞ்சி 
யுருமெலா மறுக்கங்‌ கொள்ள 
வார்கலி யார்ப்பி னுட்கி 
யசைவுற வரக்கர்‌ சேனை 
போர்வனத்‌ திருந்த வீர 
ருறைவிடம்‌ புக்க தன்றே. 


தூரியக்‌ குரலின்‌ வானின்‌ 
முகில்‌ குலம்‌ துணுக்கம்‌ கொள்ள, 
வார்‌ சிலை ஒலியின்‌ அஞ்சி, 
உருமெலாம்‌ மறுக்கம்‌ கொள்ள 
ஆர்கலி ஆர்ப்பின்‌ உட்கி, 
அசைவு உற, அரக்கர்‌ சேனை, 
போர்‌ வனத்து இருந்த வீரர்‌ 
உறைவிடம்‌ புக்கது அன்றே. 


பொ :--பேரிகைகளின்‌ ஒலியால்‌ வானிலுள்ள மேகக்கூட்டம்‌: 
நடுங்குமாறும்‌, பெரிய வில்லின்‌ நாணொலியால்‌ இடியெல்லாம்‌: 
அஞ்சி நடுக்கமடையுமாறும்‌, படைகளின்‌ ஆரவாரத்தால்‌ கடலும்‌: 
அஞ்சித்‌ தளர்வுறுமாறும்‌, இராக்கதர்‌ சேனை, செறிந்த மரங்களை 
யுடைய அத்தண்டகவனத்தில்‌ தங்கியிருந்த வீரராகிய இராமஇலக்கு. 
வர்‌ உறையுமிடத்தை அடைந்தது. 


கு:--அரக்கர்‌ சேனை, முகிற்கணம்‌ துணுக்கங்கொள்ள; உரு 
மெலாம்‌ மறுக்கங்கொள்ள, ஆர்கலி அசைவுற, வீரர்‌ உறைவிடம்‌. 
புக்கது என இயையும்‌. தூரியம்‌ - பேரிகை.'குரல்‌ - ஓசை. கனம்‌- 
கூட்டம்‌. துணுக்கம்‌ - நடுக்கம்‌. வார்‌ - நீட்சி. சிலையொலி - 
வில்லின்‌ நாணோசை. உருமு - இடி. மறுக்கம்‌ - கலக்கம்‌. ஆர்ப்பு - 
ஆரவாரம்‌. உட்கு - அச்சம்‌. அசைவு - தளர்வு. போர்‌ - செறிவு. 
படைகள்‌ செல்லுங்கால்‌, பேரிகை முழக்கம்‌ மேக முழக்கத்தினும்‌,. 
வில்லின்‌ நாணொலி இடி முழக்கத்தினும்‌, படையினர்‌ ஆரவாரம்‌. 
கடல்‌ முழக்கத்தினும்‌ மிக்கெழுந்தன என்றவாறு. - (54), 


கரன்‌ வதைப்‌ படலம்‌ 458 
கரன்‌ படைவரவுகண்ட புள்‌ விலங்கு முதலியவற்றின்‌ தோற்றம்‌ 


3029. வாய்புலர்ந்‌ தழிந்த மெய்யின்‌ 

வருத்தத்த வழியின்‌ யாண்டு 

மோய்வில நிமிர்ந்து வீங்கு 
முயிர்ப்பின வுலைந்த கண்ண 

தீயவர்‌ சேனை வந்து 
சேர்ந்தமை தெரியச்‌ சென்று 

வேய்தெரிந்‌ துரைப்ப போன்ற 
புள்ளொடு விலங்கு மம்மா. 


வாய்‌ புலர்ந்து அழிந்த, மெய்யின்‌ 
வருத்தத்த, வழியின்‌ யாண்டும்‌ 
ஓய்வு இல, நிமிர்ந்து வீங்கும்‌ 
உயிர்ப்பின, உலைந்த கண்ண, 
தீயவர்‌ சேனை வந்து 
சேர்ந்தமை, தெரியச்‌ சென்று, 
வேய்‌ தெரிந்து உரைப்ப போன்ற 
புள்ளொடு விலங்கும்‌ அம்மா! 


பொ :--(அத்‌ தண்டகவனத்துள்ள) பறவைகளும்‌ விலங்கு , 
களும்‌, நாவுலர்ந்து சோர்ந்தனவாகியும்‌ உடல்‌ வருந்தினவாகியும்‌ 
வழியில்‌ எங்கும்‌ ஓய்வு பெறாதனவாகியும்‌ மிக்க நெட்டுயிர்ப்புடையன 
வாகியும்‌ ஒளி மழுங்கிய கண்களையுடையனவாகியும்‌ சென்று, 
கொடிய அரக்கர்‌ படை வந்து சேர்ந்த செய்தியை இராமஇலக்குவர்‌ 
அறியும்படி தெரிந்துரைக்கும்‌ ஒற்றரை ஒத்தன. 


கு :-புள்ளொடு விலங்கும்‌, அழிந்த, வருத்தத்த, ஓய்வில, 
:உயிர்ப்பின, கண்ண, சென்று, தீயவர்‌ சேனைவந்து சேர்ந்தமை 
தெரியத்‌ தெரிந்துரைப்ப((ன வான) வேய்‌ போன்றன என இயையும்‌. 
வாய்புலர்தலும்‌ மெய்வருத்தமும்‌ ஓய்வின்மையும்‌ நெடிதுயிர்த்தலும்‌ 
கண்‌ உலைதலும்‌ புட்களோடு விலங்குகளுக்கும்‌ வேய்க்கும்‌ பொது 
வான தன்மைகள்‌. வேய்‌ - ஒற்று. அம்மா, வியப்பிடைச்சொல்‌. (58) 


454 ஆரணிய காண்டம்‌ 


கரன்‌ சேனையின்‌ வரவறிந்து இலக்குவன்‌ போர்க்கு எழ இராமன்‌ 
அவனைத்‌ தடுத்துத்‌ தானே போர்க்கு எழுதல்‌ 3030-9096 
3030. தூளியின்‌ படலை வந்து 
தொடர்வுற மரமுந்‌ தூறுந்‌ 
தாளிடை யொடியு மோசை 
சடசட வொலிப்பக்‌ கானத்‌ 
காளியு மரியு மஞ்சி 
யிரிதரு மமலை நோக்கி 
மீளிமொய்ம்‌ பினருஞ்‌ சேனை 
மேல்வந்த துளதென்‌ றுன்னா. 
தூளியின்‌ படலை வந்து 
தொடர்வுற, மரமும்‌ தூறும்‌ 
தாளிடை ஒடியும்‌ ஓசை, 
சடசட ஒலிப்பக்‌ கானத்து 
ஆளியும்‌ அரியும்‌ அஞ்சி, 
இரிதரும்‌ அமலை நோக்கி, 
மீளி மொய்ம்பின்‌ அருஞ்சேனை 
மேல்வந்தது உளது என்று உன்னா. 
பொ:--தூசியின்‌ திரள்‌ வந்து படிய, மரங்களும்‌ தூறுகளும்‌ 
(படைகளின்‌) கால்களால்‌ ஒடிகின்ற ஓசை சடசட என்று ஒலிப்ப, 
அதனால்‌ வனத்திலுள்ள யாளிகளும்‌ சிங்கங்களும்‌ அஞ்சி ஓடுதலால்‌ 
எழுந்த ஒலியைக்கேட்டு, தடுத்தற்கரிய மிக்க வலியினையுடைய 
படை தம்மேல்‌ வந்ததுண்டு என்று நினைந்து, 
கு:--தூளி - தூசி. படலை - திரள்‌. தாளிடை - கால்களால்‌... 
சடசட, ஒலிக்குறிப்பு. இரிதரல்‌ - ஓடுதல்‌. அமலை - ஆரவாரம்‌. 
மீளி மொய்ம்பு என்பவை வலிமை யென்னும்‌ பொருளை உணர்த்தும்‌: 
மீமிசைச்‌ சொல்லாய்‌ மிக்க வலிமையென்பதுபட நின்றன உன்னா 
முன்னின்ற பின்‌ வந்தோனை நோக்கினன்‌ மொழியலுற்றான்‌ : எனம்‌ 
பின்வருஞ்‌ செய்யுளுடன்‌ இயைந்து முடிவுகொள்ளும்‌. (69 


3031. மின்னின்ற சிலையன்‌ வீரக்‌ 
கவசத்தன்‌ விசித்த வாளன்‌ 
பொன்னின்ற வடிம்பின்‌ வாளிப்‌ 
புட்டிலன்‌ புகையு நெஞ்ச 


கரன்‌ வதைப்‌ படலம்‌ 455 


னின்னின்று காண்டி யான்செய்‌ 
நிலையென விரும்பி நேரா 

முன்னின்ற பின்வந்‌ தோனை 
நேோக்கினன்‌ மொழிய லுற்றான்‌. 


மின்‌ நின்ற சிலையன்‌ வீரக்‌ 
கவசத்தன்‌ விசித்த வாளன்‌ 

பொன்‌ நின்ற வடிம்பின்‌ வாளிப்‌ 
புட்டிலன்‌ புகையும்‌ நெஞ்சன்‌, 

* நில்‌; நின்று காண்டி; யான்‌ செய்‌ 
நிலை ;' என விரும்பி நேரா 

முன்‌ நின்ற பின்‌ வந்தோனை 
நோக்கினன்‌, மொழியலுற்றான்‌. 


'பொ:-—ஒளிதங்கிய வில்லைத்தாங்கி, உறுதிவாய்ந்த கவசத்தை 
அணிந்து, வாளை இடையில்‌ கட்டிக்கொண்டு, பொன்னால்‌ வரிக்‌. 
கோலம்‌ இழைத்த விளிம்பினையுடைய அம்புகள்‌ நிறைந்த தூணி 
யைப்‌ பூண்டு, சினந்த மனம்‌ உடையனாய்‌, (இராமனை நோக்கி), 
* நீ போர்க்குச்‌ செல்லற்க ; இங்கு நின்றே யான்‌ செய்கின்ற 
போரின்‌ நிலைமையைக்‌ காண்பாயாக ' என்று கூறிப்‌ போரை 
வீரும்பி மேற்கொண்டு, முன்னே நின்ற இளையவனை நோக்கி 
(இராமன்‌) சொல்லுவானாயினன்‌. 


க:-மின்‌ - ஒளி. சிலை - வில்‌. கவசத்துக்கு வீரமாவது, 
பகைவர்‌ படைக்கலங்களாற்‌ சிதைவு படாமை, விசித்தல்‌ - கட்டுதல்‌. 
பொன்‌ நின்ற வடிம்பின்‌ வாளி - பொன்னால்‌ வரிக்கோலம்‌ இழைக்‌ 
கப்பட்ட விளிம்பினையுடைய வாளி. “பொன்‌ வடிம்‌ பிழைத்த வான்‌ 
பகழி? (2501) என்றதும்‌ காணலாம்‌. புகைதல்‌ - சினத்தல்‌. “நில்‌; 
நின்று காண்டி; யான்‌ செய்நிலை' என்றது இராமனை நோக்கி 
இலக்குவன்‌ கூறியது. (60) 


3032. நெறிக்கொண்மா தவர்க்கு முன்னே 
நேர்ந்தனெ னிருத ராவி 
பறிக்குவென்‌ யானே யென்ற 
பழமொழி பழுது ரமே 


456 ஆரணிய காண்டம்‌ 


வெறிக்கொள்பூங்‌ குழலி னாளை 
வீரநீ வேண்டி னேன்யான்‌ 
குறிக்கொடு காத்தி யின்னே 
கொல்வெனிக்‌ குழுவை யென்னா. 


“நெறிக்‌ கொள்‌ மாதவர்க்கு முன்னே 
நேர்ந்தனென்‌ : நிருதர்‌ ஆவி 
பறிக்குவென்‌ யானே ” என்ற 
பழமொழி பழுது உறும, 
வெறிக்‌ கொள்‌ பூங்குழலினாளை, 
வீர!நீ வேண்டினேன்‌ யான்‌ ; 
குறிக்கொடு காத்தி; இன்னே 
கொல்வென்‌ இக்குழுவை ” என்னா. 


பொ:--*வீரனே! வீட்டு நெறியையே குறிக்கோளாகக்‌ 
கொண்ட சிறந்த தவத்தினர்பால்‌, (யானே அரக்கரைக்‌ கொல்‌ 
வேன்‌ ' என்று முன்னே யான்‌ இசைந்துசொன்ன சொல்‌ தவறு 
படாமல்‌ இந்த அரக்கர்‌ கூட்டத்தை இப்பொழுதே கொல்வேன்‌ ; 
நீ நறுமணம்‌ வாய்ந்த பூவை யணிந்த கூந்தலையுடைய சீதையைக்‌ 
கருத்தூன்றி நின்று காப்பாயாக (இதனையே) யான்‌ விரும்பி 
னேன்‌ ' என்று கூறி. 


கு:--நெறி என்றது வீட்டு நெறியினை, முன்‌, ஏழன்‌ உருபு. 
நேர்தல்‌ - இசைதல்‌. நிருதர்‌ - அரக்கர்‌. பழமொழி - முன்னே 
கூறிய சொல்‌. வெறி - நறுமணம்‌. வேண்டுதல்‌ - விரும்புதல்‌. 
குறிக்கொளல்‌ - கருத்திற்கொள்ளல்‌. இன்னே - இப்பொழுதே. 
'வீர! மாதவர்க்குமுன்‌ யானே நிருதர்‌ ஆவி பறிக்குவென்‌ ' என்ற 
பழமொழி பழுதுருமே இன்னே இக்குழுவைக்‌ கொல்வேன்‌ ; 
நீ குழலினாளைக்‌ குறிக்கொடுகாத்தி, யான்‌ வேண்டினேன்‌ ; என்னா 
என இயையும்‌. இதுவும்‌ பின்வருஞ்‌ செய்யுளும்‌ ஒரு தொடர்‌. 
என்னா, எண்ணி கட்டி, தரித்தான்‌, ஆர்த்தான்‌ என முடிவு 
கொள்ளும்‌. (61) 


3033. மரம்படர்‌ கான மெங்கு 
மதர்பட வந்த சேனை 
கரன்படை யென்ப தெண்ணிக்‌ 
கருநிறக்‌ கமலக்‌ கண்ணன்‌ 


கரன் வதைப்‌ படலம்‌ 457 


சரம்படர்‌ புட்டில்‌ கட்டிச்‌ 
சாபமுந்‌ தரித்தான்‌ றள்ளா 
வுரம்படர்‌ தோளின்‌ மீளாக்‌ 
கவசமிட்‌ டுடைவா ளார்த்தான்‌. 


மரம்‌ படர்‌ கானம்‌ எங்கும்‌ 
அதர்‌ பட வந்த சேனை 
கரன்‌ படை என்பது எண்ணிக்‌ 
கரு நிறக்‌ கமலக்‌ கண்ணன்‌, 
சரம்‌ படர்‌ புட்டில்‌ கட்டிச்‌ 
சாபமும்‌ தரித்தான்‌, தள்ளா 
உரம்‌ படர்‌ தோளின்‌ மீளாக்‌ 
கவசம்‌ இட்டு, உடைவாள்‌ ஆர்த்தான்‌. 


பொ :--கரிய நிறமும்‌ தாமரை மலர்போன்ற கண்களும்‌ உடைய 
இராமன்‌, மரங்கள்‌ பரவிய காடுமுழுதும்‌ வழியாகும்யடி வந்த சேனை 
கரனுடைய படை என்பதை நினைந்து, (மார்பில்‌) நிலைபெயராத 
கவசத்தை அணிந்து, நீங்காத வலிமிக்க தோளில்‌ அம்புகள்‌ மிக்க 
தூணியைக்கட்டி, கையில்‌ வில்லையும்‌ தாங்கி, (அரையில்‌) உடை 
வாளைக்‌ கட்டிக்கொண்டான்‌. 

கு:--படர்தல்‌ - பரவுதல்‌; மிகுதல்‌. அதர்‌ - வழி. கமலம்‌ ஆகு 
பெயராய்ப்‌ பூவை உணர்த்திற்று. புட்டில்‌ - அம்பறாத்‌ தூணி. 
சாபம்‌ - வில்‌. தரித்தல்‌ - தாங்குதல்‌. தள்ளா - நீங்காத, உரம்‌ - 
வலிமை. மீளுதல்‌ - நிலைபெயர்தல்‌. கவசம்‌ - மெய்யுறை. ஆர்த்தல்‌ - 
கட்டுதல்‌. தோளில்‌ புட்டில்கட்டி எனக்கூட்டுக. கண்ணன்‌ எண்ணி, 
இட்டு, கட்டி, தரித்து, ஆர்த்தான்‌ என இயையும்‌, ஆர்த்தான்‌ 
முற்றெச்சம்‌. என்றான்‌, எனப்‌ பின்வரும்‌ பாடலுடன்‌ முடியும்‌. (62) 


3034. மீளருஞ்‌ செருவில்‌ விண்ணு 
மண்ணுமென்‌ மேல்வந்‌ தாலு 
நாளுலந்‌ தழியு மன்றே 
நானுனக்‌ குரைப்ப தென்னே 
_யாளியின்‌ றுப்பி னாயிவ்‌ 
வமரெனக்‌ கருளி நின்றென்‌ 
நோளினைத்‌ தின்னு கின்ற 
சோம்பினைத்‌ துடைத்தி யென்றான்‌. 


458 ஆரணிய காண்டம்‌ 


*மீளருஞ்‌ செருவில்‌ விண்ணும்‌ 

மண்ணும்‌ என்மேல்‌ வந்தாலும்‌, 
நாள்‌ உலந்து அழியுமன்றே ! 

நான்‌ உனக்கு உரைப்பது என்னே ? 
ஆளியின்‌ துப்பினாய்‌ ! இவ்‌ 

அமர்‌ எனக்கு அருளிநின்று, என்‌ 
தோளினைத்‌ தின்னுகின்ற 

சோம்பினைத்‌ துடைத்தி” என்றான்‌. 


பொ :—'ஆளிபோலும்‌ வலிமையுடையாய்‌ ! விண்ணுலகும்‌ மண்‌ 
ணுலகும்‌ (இணைந்து) என்மேல்‌ (போர்‌ கருதி) வந்தாலும்‌, மீஞ்தற்‌ 
கரிய போரில்‌ வாழ்நாள்‌ கெட்டு அழியும்‌; (இதனை) யான்‌ உனக்கு 
உரைக்கவேண்டா ; இப்போரை எனக்குக்‌ கொடுத்துநின்று என்‌ 
தோளை வருத்துகின்ற சோம்பலைப்‌ போக்குவாயாக' என்று 
கூறினான்‌. 


கு :--மீளருஞ்செரு - உயிர்கொடு திரும்புதற்கரிய போர்‌. விண்‌ 
மண்‌ என்பன ஆகுபெயராய்‌ அவற்றுள்‌ வாழ்வோரை யுணர்த்தின. 
அஃறிணைவாய்பாடுபட விண்‌ மண்‌ என்றமைக்கேற்ப ஒழியும்‌ 
என்றார்‌. அன்று ஏ என்பன அசைநிலைகள்‌. கரன்படை மட்டு 
மன்றி, விண்ணுலகத்தாரும்‌ மண்ணுலகத்தாரும்‌ கூடி என்மேல்‌ 
போர்க்குவந்தாலும்‌ அவர்கள்‌ இறந்தொழிவர்‌ என்றவாறு: நாள்‌ - 
வாழும்‌ நாள்‌; ஆயுள்‌. உலத்தல்‌ - கெடுதல்‌. நான்‌ உனக்கு 
உரைப்பது என்‌ என்றது, நான்‌ சொல்லாமலே நீ அறிவாய்‌ என்ற 
வாறு. ஆளியின்‌ துப்பினாய்‌ என்றது இலக்குவனை இராமன்‌ 
விளித்தது. அருளி- கொடுத்து, * ஏற்றவர்க்கு மாற்றாதருள்‌ 
செங்கை வாணன்‌ * (தஞ்சைவாணன்‌ கோவை. 126.) என்பதனுள்‌ 
அருளுதல்‌-கொடுத்தல்‌ என்னும்‌ பொருளிற்‌ பயின்‌ றமை காணலாம்‌. 
இச்செய்யுள்‌ இராமனை நோக்கி இலக்குவன்‌ கூறியதாகக்கொண்டு 
பொருள்‌ வரைந்தாரும்‌ உண்டு. இராமனை இலக்குவன்‌ *ஆளியின்‌ 
றுப்பினாய்‌ !! என்று விளிப்பதும்‌, £ விண்ணும்‌ மண்ணும்‌ என்மேல்‌ 
வந்தாலும்‌ நாளுலந்து அழியும்‌ நான்‌ உனக்கு உரைப்பதென்‌ * 
என்று கூறுவதும்‌ அமைவுடையவாகா. பின்வந்தோனை நோக்கி 
னன்‌ மொழியலுற்றவன்‌, (60) * வீர! நிருதர்‌ ஆவி யானே பநிக்கு 
வென்‌ என்ற பழமொழி பழுதுறாமே இக்குழுவை யான்‌ கொல்வேன்‌; 
நீ குழலினாளைக்‌ குறிக்கொடு காத்தி (இதனையே) விரும்பினேன்‌ ' 
என்னா, (61) எண்ணி, கவசமிட்டு, உடைவாள்‌ ஆர்த்து, புட்டில்‌ 
கட்டி, சாபமும்‌ தரித்து, (62) துப்பினாய்‌! இவ்வமர்‌ எனக்கு ௮௫ 
நின்று, என்‌ சோம்பினைத்‌ துடைத்தி' என்றான்‌ என இராமன்‌ 


கரன் வதைப்‌ படலம்‌ 452 


கூற்றாக்குதலே தொடர்பும்‌ அமைவும்‌ உடையதாகும்‌. * உன்னை மீ 
என்பொருட்டுதவுவாயென்றான்‌ ' (1845) என  இலக்குவனிடம்‌. 
இராமன்‌ முன்னே கூறியதும்‌ நோக்கத்தகும்‌. (63). 


3035. என்றலு மிளைய வீர 
னிசைந்தன னிராம னேந்துங்‌ 
குன்றன தோளி னாற்ற 
லுள்ள'த்தி னுணரக்‌ கொண்டா 
னன்றியு மண்ண லாணை 
மறுக்கில னங்கை கூப்பி 
நின்றன னிருந்து கண்ணீர்‌ 
நிலனுறப்‌ புலர்கின்‌ ரறாள்பால்‌, 
என்றலும்‌, இளைய வீரன்‌ 
இசைந்தனன்‌ ; இராமன்‌ ஏந்தும்‌ 
குன்று அன தோளின்‌ ஆற்றல்‌ 
உள்ளத்தின்‌ உணரக்‌ கொண்டான்‌, 
அன்றியும்‌, அண்ணல்‌ ஆணை 
மறுக்கிலன்‌, அம்‌ கை கூப்பி 
நின்றனன்‌; இருந்து கண்ணீர்‌ 
நிலன்‌ உறப்‌ புலர்கின்றாள்பால்‌, 
பொ :--என்று இராமன்‌ கூறிய அளவில்‌, இலக்குவன்‌, இராம 
னுடைய ஓங்கிய மலைபோன்ற தோள்களின்‌ வலிமையை மனத்துத்‌. 
தெரிய நினைந்து, : மேலும்‌, பெரியோனான இராமன்‌ கட்டளையை 
மறுக்காமல்‌ உடன்பட்டுத்‌ தன்‌ அழகிய கைத்தலங்களைக்‌ குவித்து - 
இராமனை வணங்கி, (பன்னசாலையுள்‌) இருந்து (இராமனுக்கு என்ன 
தீங்கு நேருமோ என்று அஞ்சிக்‌) கண்ணினின்று பெருகுகின்ற நீர்‌ 
நிலத்தையடையும்படி வருந்துகின்ற சீதாபிராட்டி பக்கலில்‌ (காத்து). 
நின்றான்‌. 
கு :—இளையவீரன்‌ என்றது இலக்குவனை. இராமன்‌ தோள்‌,. 
ஏந்தும்‌ தோள்‌, குன்றன்னதோள்‌ எனத்‌ தோளுக்கு அடையாக்குக. 
ஏந்துதல்‌ - ஓங்குதல்‌ ; * நிலனேந்திய விசும்பும்‌ ' (2. 2) என்பது புற 
நானூறு. அண்ணல்‌ என்றது இராமனை. புலர்தல்‌ - வருந்துதல்‌... 
என்றலும்‌ இளையவீரன்‌ இராமன்‌ தோளினாற்றல்‌ உள்ளத்தின்‌ 
உணரக்கொண்டான்‌, அன்றியும்‌, அண்ணல்‌ ஆணை மறுக்கிலன்‌.. 
இசைந்தனன்‌; அங்கை கூப்பி, இருந்து கண்ணீர்‌ நிலன்‌ உறப்‌. 


460 ஆரணிய காண்டம்‌ 


புலர்கின்றாள்பால்‌ நின்றனன்‌ என இயையும்‌. இசைந்தனன்‌, 
கொண்டான்‌ மறுக்கிலன்‌ என்பவை முற்றெச்சங்கள்‌. (64) 


3036. குழையுறு மதியம்‌ பூத்த 
கொம்பனாள்‌ குழைந்து சோரத்‌ 
தழையுறு சாலை நின்றுந்‌ 
தனிச்சிலை தரித்த மேரு 
மழையென முழங்கு கின்ற 
வாளெயிற்‌ றரக்கர்‌ காண 
முழையினின்‌ றெழுந்து செல்லு 
மடங்கலின்‌ முனிந்து சென்றான்‌. 


குழை உறு மதியம்‌ பூத்த 
கொம்பு அனாள்‌ குழைந்து சோரத்‌ 
தழை உறு சாலை நின்றும்‌ 
தனிச்‌ சிலை தரித்த மேரு 
மழை என முழங்குகின்ற 
வாளெயிற்‌ றரக்கர்‌ காண 
முழையில்‌ நின்று எழுந்து செல்லும்‌ 
மடங்கலின்‌ முனிந்து சென்றான்‌. 


பொ:--ஒப்பற்ற வில்லைத்‌ தாங்கிய மேருமலை போல்பவனான 
இராமன்‌, குண்டலம்‌ பூண்ட மதியினைப்பூத்த கொம்புபோல்‌ 
வாளான சீதாபிராட்டி மனங்கரைந்து தளருமாறும்‌, மேகம்போல்‌ 
ஆரவாரிக்கின்ற, கொடிய பற்களையுடைய அரக்கர்‌ காணுமாறும்‌ 
குகையினின்று எழுந்து செல்லும்‌ சிங்கம்போல இலைகளால்‌ வேயப்‌ 
பட்ட சாலையினின்று முனிந்து சென்றான்‌. 


கு குழை - குண்டலம்‌, தழை என்னும்‌ இருபொருளும்‌ தந்து 
நின்றது. குழையுறு மதியம்‌ எனவும்‌ குழையுறு கொம்பு எனவும்‌ 
இயையும்‌. குழையுறுமதியம்‌ பூத்த கொம்பு தனிச்‌ சிலை தரித்த மேரு 
என்பவை இல்பொருள்‌ உவமை. பிராட்டியின்‌ திருமேனிக்குக்‌ 
கொம்பும்‌ குண்டலம்‌ பூண்ட முகத்துக்குக்‌ குழையுறு மதியும்‌ உவமை 
யாகும்‌. முழை - மலைக்குகை. மடங்கல்‌ - சிங்கம்‌. பன்னசாலையி 
னின்று எழுந்து சினந்து செல்லும்‌ இராமனுக்கு மலைக்குகையி 
னின்று எழுந்து சினந்து செல்லும்‌ சிங்கம்‌ உவமை. * முழைமி 
னின்றெழுந்து செல்லும்‌ மடங்கலின்‌ " என்பது “ மாரிமலை முழைஞ்‌ 
சில்‌ மன்னிக்‌ கிடந்துறங்கும்‌, சீரிய சிங்கம்‌ அறிவுற்றுத்‌ தீவிழித்து, 


கரன்வதைப்‌ படலம்‌ 461 


வேரிமயிர்‌ பொங்க வெப்பாடும்‌ பேர்ந்துதறி, மூரிநிமிர்ந்து “முழங்‌ 
கிப்‌ புறப்பட்டுப்‌, போதருமாபோலே " (திருப்பாவை. 28) என்னும்‌ 
அருளிச்செயலை அடியொற்றியெழுந்தது. (65) 


சூர்ப்பணகை கரனுக்கு இராமனைக்‌ காட்டுதல்‌ 
3037. தோன்றிய தோன்ற றன்னைச்‌ 
சுட்டினள்‌ காட்டிச்‌ சொன்னாள்‌ 
வான்றொடர்‌ மூங்கி றந்த 
வயங்குவெந்‌ தீயி தென்னத்‌ 
தான்றொடர்‌ குவத்தை யெல்லாந்‌ 
தொலைக்குமா சமைந்து நின்றா 
ளேன்றுவந்‌ தெதிர்ந்த வீர 
னிவனிக லிராம னென்றே. 


தோன்றிய தோன்றல்‌ தன்னைச்‌ 
சுட்டினள்‌ காட்டிச்‌ சொன்னாள்‌ ; 
வான்தொடர்‌ மூங்கில்‌ தந்த 
வயங்கு வெம்‌ தீ இது என்னத்‌ 
தான்‌ தொடர்‌ குலத்தையெல்லாம்‌ 
தொலைக்குமா சமைந்துநின்றாள்‌, 
“ ஏன்று வந்து எதிர்ந்த வீரன்‌ 
இவன்‌ இகல்‌ இராமன்‌ ” என்றே. 


பொ :--ஆகாயம்‌ அளாவ வளர்ந்த மூங்கில்‌ (ஒன்றோடொன்று 
உராய்தலால்‌) தோற்றுவித்த விளக்கம்மிக்க கொடிய நெருப்பு (அம்‌: 
மூங்கிற்காடு முழுவதையும்‌ அழித்தலை)ப்‌ போலத்‌ தான்‌ தொடர்ட்‌ 
கொண்ட (அரக்கர்‌) குலம்‌ முழுவதையும்‌ அழிக்குமாறு அமைந்து 
நின்ற சூர்ப்பணகை, (பன்னசாலையினின்று) வெளிப்பட்ட இரா 
மனை(க்‌ கரனுக்கு)ச்‌ சுட்டிக்காட்டிப்‌ (போரை மேற்கொண்டு வந்து 
எதிர்ப்பட்ட வீரனாகிய இவன்‌ வலிமைவாய்ந்த இராமன்‌ ' என்று: 
சொன்னாள்‌. 

கு:--தோன்றல்‌ என்றது இராமனை. சுட்டினள்‌ முற்றெச்சம்‌... 
சமைதல்‌ - அமைதல்‌, ஏன்று - மேற்கொண்டு. இகல்‌ - வலிமை. 
தின்றாள்‌, தோன்றல்‌ தன்னைச்‌ சுட்டிக்காட்டி, இவன்‌ இராமன்‌ 
என்றாள்‌ : என இயையும்‌. (66) 


162 ஆரணிய காண்டம்‌ 


படையினரை நோக்கிக்‌ கரன்‌ கூறல்‌ 3038-3039 
3038. கண்டனன்‌ கனகத்‌ தேர்மேற்‌ 
கதிரவன்‌ கலங்கி நீங்க 
விண்டனி னின்ற வென்றிக்‌ 
கரனெனும்‌ விலங்கற்‌ ந>ோளான்‌ 
மண்டமர்‌ யானே செய்திம்‌ 
மானிடன்‌ வலியை நீக்கிக்‌ 
கொண்டனன்‌ வாகை யென்று 
படைஞரைக்‌ குறித்துச்‌ சொன்னான்‌. 


கண்டனன்‌ கனகத்‌ தேர்மேல்‌, 
கதிரவன்‌ கலங்கி நீங்க, 
விண்தனில்‌ நின்ற வென்றிக்‌ 
கரனெனும்‌ விலங்கல்‌ தோளான்‌, 
* மண்டு அமர்‌ யானே செய்து, இம்‌ 
மானிடன்‌ வலியை நீக்கிக்‌ 
கொண்டனன்‌ வாகை” என்று 
படைஞரைக்‌ குறித்துச்‌ சொன்னான்‌. 
பொ :-சூரியனும்‌ கலங்கி விலகும்படி ஆகாயத்தே பொற்றேர்‌ 
மீது ஓங்கிநின்ற வெற்றியையுடைய கரன்‌ என்று சொல்லப்படும்‌ 
மலைபோன்ற தோள்களையுடையான்‌, இராமனைக்‌ கண்டு தன்‌ படை 
வீரரை நோக்கி, (யானே நெருங்கிய போரைச்செய்து இந்த மனிதன்‌ 
வலிமையைப்‌ போக்கி வெற்றிகொள்வேன்‌ * என்று கூறினான்‌. 
கு கண்டனன்‌ - கண்டு; முற்றெச்சம்‌. கனகம்‌ - பொன்‌. 
கதிரவன்‌ - சூரியன்‌. கதிரவனும்‌ என உம்மை விரிக்க. விண்‌ - 
ஆகாயம்‌. விலங்கல்‌ - மலை. மண்டுதல்‌ - நெருங்குதல்‌, அமர்‌ - 
போர்‌. மானிடன்‌ - மனிதன்‌. வாகை -வெற்றி. குறித்தல்‌ - நோக்‌ 
குதல்‌. கண்டனன்‌, படைஞரைக்‌ குறித்து, யானே மண்டமர்‌ 
செய்து இம்‌ மானிடன்‌ வலியை நீக்கி வாகைகொண்டனன்‌ என்று 
சொன்னான்‌ என இயையும்‌. கொள்வேன்‌ என்னாது கொண்டனன்‌ 
என்றது, தெளிவு பற்றி வந்த காலைவழுவமைதி. (67) 


3039. மானிட னொருவன்‌ வந்த 
வலிகெழு சேனைக்‌ கம்மா 
கானிட மில்லை யென்னுங்‌ 
கட்டுரை கலந்த காலை 


கரன் வதைப்‌ படலம்‌ 408 


யானுடை வென்றி யென்னாம்‌ 
யாவருங்‌ கண்டு நிற்றி 

ரூனுடை யிவனை யானே 
யுண்குவெ னுயிரை யென்றான்‌. 


* “மானிடன்‌ ; ஒருவன்‌ ; வந்த 

வலி கெழு சேனைக்கு, அம்மா ! 

கான்‌ இடம்‌ இல்லை ” என்னும்‌ 
கட்டுரை கலந்த காலை 

யான்‌ உடை வென்றி என்னாம்‌ ? 
யாவரும்‌ கண்டு நிற்றிர்‌ ; 

ஊன்‌ உடை இவனை யானே, 
உண்குவென்‌ உயிரை” என்றான்‌. 


பொ:- “(பகைத்து நிற்பவனோ) மனிதன்‌ ; ஒருவன்‌ ; (அவன்‌ 
மேல்‌ போர்கருதி) வந்த ஆற்றல்‌ மிக்க (அரக்கர்‌) படைக்கு (நிற்‌ 
றற்கும்‌) தண்டகம்‌ என்னும்‌ (பெரிய) வனத்திலும்‌ இடமில்லை " 
என்று உலகத்தார்‌ பேச்சு நிகழ்ந்தால்‌, என்னுடைய வெற்றி 
என்னாகும்‌ ? எல்லோரும்‌ பார்த்து நிற்பீராக ; தசையுடல்‌ உடைய 
'இவன்‌ உயிரை யானே உண்பேன்‌ ' என்று கூறினான்‌. 


கு :--வலிகெழு சேனை - ஆற்றல்‌ நிறைந்த படை, அம்மா வியப்‌ 
பிடைச்சொல்‌. கான்‌ என்றது தண்டகவனத்தை. கட்டுரை - 
உறுதிப்‌ பேச்சு. கலத்தல்‌ - பரவுதல்‌. யானுடை வென்றி என்னாம்‌ 
என்றது என்‌ வெற்றி பழிக்கப்படும்‌ என்றவாறு. (68) 


தீயகுறிகளைக்‌ கண்ட அகம்பன்‌ அறிவுரை கூறுதல்‌ 3040-3044 


3040. அவ்வுரை கேட்டு வந்தா 

னகம்பனென்‌ றமைந்த கல்விச்‌ 

செவ்வியோ னொருவ னைய 
செப்புவென்‌ செருவிற்‌ சால 

வெவ்விய ராத னன்றே 
வீரரு ளாண்மை கீர 

விவ்வயி னுளவாந்‌ தீய 
நிமித்தமென்‌ நியம்ப லுற்றான்‌. 


464. ஆரணிய காண்டம்‌ 


அவ்‌ உரை கேட்டு வந்தான்‌, 
அகம்பன்‌, என்று அமைந்த கல்விச்‌ 
செவ்வியோன்‌ ஒருவன்‌, *ஐய! 
செப்புவென்‌ ; செருவில்‌ சால 
வெவ்வியராதல்‌ நன்றே ! 
வீரருள்‌ ஆண்மை வீர! 
இவ்வயின்‌ உளவாம்‌ தீய 
நிமித்தம்‌ என்று இயம்பலுற்றான்‌. 
பொ:--கரன்‌ கூறியவுரைகளைக்‌ கேட்டு (அவன்‌ பக்கல்‌) 
வந்தவனாகிய அகம்பன்‌ என்று பெயர்‌ பொருந்திய சிறந்த கல்வி 
யுடையானொரு நிமித்திகன்‌, “ஐய! வீரர்க்குள்‌ ஆண்மையால்‌ மேம்‌ 
பட்ட வீரனே! யான்‌ (ஒன்று) சொல்லுவேன்‌ ; (கேட்டருள்‌) 
போரில்‌ வீரர்‌ மிகவும்‌ விரைவுடையராதல்‌ நல்லதே; (ஆயினும்‌) 
இப்பொழுது தீயகுறிகள்‌ உளவாகின்றன என்று கூறுவானாயினன்‌. 
கு:—* அவ்வுரை கேட்டு வந்தான்‌ அகம்பன்‌ என்று அமைந்த 
கல்விச்‌ செவ்வியோன்‌ ஒருவன்‌, ஐய! வீரரில்‌ ஆண்மைவீர! செப்பு 
வென்‌; செருவில்‌ சாலவெவ்வியராதல்‌ நன்றே; (ஆயினும்‌): 
இவ்வயின்‌ தீயநிமித்தம்‌ உளவாம்‌ ' என்று இயம்பலுற்றான்‌ என 
இயையும்‌. வந்தான்‌ - வினையாலணையும்‌ பெயர்‌. வெவ்வியராதல்‌ - 
விரைவுடையராதல்‌. வெம்மை - கடுமை; விரைவு. செருவிற்சால 
வெவ்வியராதல்‌ நன்று என்றது, வீரர்‌ போரில்‌ விரைவுடையராய்‌: 
முற்படுதல்‌ நன்று என்று வீரர்க்குரிய அமைதி கூறுவார்போல்‌ 
தீயும்‌ அவ்வாறு விரைவுடையையாய்‌ முற்பட்டனை; அது, நன்று; 
ஆயினும்‌ என்றவாறு. (69) 


3041. குருதி மாமழை சொரிந்தன 
x மேகங்கள்‌ குமுறிப்‌ 
பருதி வானவ னூர்வளைப்‌ 
புண்டது பாராய்‌ 
கருது வீரநின்‌ கொடிமிசைக்‌ 
காக்கையின்‌ கணங்கள்‌ 
பொருது வீழ்வன புலம்புவ 
நிலம்டிடப்‌ புரள்வ. 
குருதி மா மழை சொரிந்தன மேகங்கள்‌ குமுறிட்‌ 
பருதி வானவன்‌ ஊர்‌ வளைப்புண்டது பாராய்‌! 


கரன்‌ வதைப்‌ படலம்‌ 465 


கருது வீர! நின்‌ கொடி மிசைக்காக்கையின்‌ கணங்கள்‌ 
பொருது வீழ்வன புலம்புவ நிலம்படப்‌ புரள்வ. 


பொ:--நினையத்தக்க வீரனே! மேகங்கள்‌ முழங்கி இரத்த 
மழை பொழிந்ததனைப்பார்‌ ; சூரியன்‌ பரிவேடத்தாற்‌ சூழப்பட்ட 
தனைப்‌ பார்‌; உன்‌ கொடியின்மீது, காக்கைக்‌ கூட்டம்‌ சண்டையிட்டு 
வீழ்கின்றன ; கத்துகின்றன ; நிலத்தில்‌ விழுந்து புரள்கின்றன ; 
பார்‌. 

கு:--மேகங்கள்‌ குமுறிக்‌ குருதிமாமழை சொரிந்தன பாராய்‌ 
என இயையும்‌. பாராய்‌ என்பது முன்னும்‌ பின்னும்‌ கூட்டப்பட்டது. 
பருதியாகிய வானவன்‌ என்க. பருதி - சூரியன்‌. வானவன்‌ - 
தேவன்‌. ஊர்‌ - பரிவேடம்‌ ; சந்திர சூரியர்களைச்‌ சுற்றித்தோன்றும்‌ 
வட்டம்‌. (70) 


3042. வாளின்‌ வாய்களை யீவளைக்‌ 

கின்றன வயவர்‌ 

தோளு நாட்டமு மிடந்துடிக்‌ 
கின்றன தூங்கி 

மீளி மொய்ம்புடை யிவுளிவீழ்‌ 
கின்றன விரவி 

ஞாளி யோடுநின்‌ றுளைக்கின்ற 
நரிக்குலம்‌ பலவால்‌. 


வாளின்‌ வாய்களை ஈ வளைக்கின்றன ; வயவர்‌ 

தோளும்‌ நாட்டமும்‌ இடம்‌ துடிக்கின்றன ; தூங்கி 

மீளி மொய்ம்பு உடை இவுளி வீழ்கின்றன ; விரவி 
ஞாளியோடு நின்று உளைக்கின்ற நரிக்‌ குலம்‌ பல, ஆல்‌. 


பொ :--வாள்களின்‌ வாய்களில்‌ ஈக்கள்‌ சூழ்‌ ந்து மொய்க்கின்றன; 
வீரருடைய இடத்தோளும்‌ இடக்கண்ணும்‌ துடிக்கின்றன. மிக்க 
வலியுடைய குதிரைகள்‌ தூங்கி விழுகின்றன ; பல நரிக்கூட்டங்கள்‌, 
நாய்களோடு கலந்து நின்று ஊளையிடுகின்‌ றன. 


கு:--இவுளி தூங்கி விழுகின்றன எனவும்‌ ஞாளியோடு விரவி 

நின்று எனவும்‌ இயையும்‌. வயவர்‌ - வீரர்‌. நாட்டம்‌ - கண்‌. 

இவுளி - குதிரை. விரவுதல்‌ - கலத்தல்‌. ஞாளி - நாய்‌, உளைத்தல்‌ - 

ஊளையிடுதல்‌, நரிக்குலம்‌ - நரிக்கூட்டம்‌. முன்‌ பாட்டிலுள்ள 
30 


406 ஆரணிய காண்டம்‌ 


பாராய்‌ என்பது இச்செய்யுளிலும்‌ பின்வரும்‌ செய்யுளிலும்‌ கூட்டிக்‌ 
கொள்ள நின்றது. (71) 


3043. பிடியெ லாமதம்‌ பெய்திடப்‌ 

பெருங்கவுள்‌ வேழ 

மொடியு மான்மருப்‌ புலகமுங்‌ 
கம்பிக்கு முயர்வா 

னிடியும்‌ வீழ்ந்திடு மெரிந்திடும்‌ 
பெருந்திசை யெவர்க்கு 

முடியின்‌ மாலைகள்‌ புலாலொடு 
முழுமுடை நாறும்‌. 


பிடியெலாம்‌ மதம்‌ பெய்திடப்‌ பெருங்கவுள்‌ வேழம்‌ 
ஒடியுமால்‌ மருப்பு ; உலகமும்‌ கம்பிக்கும்‌; உயர்‌ வான்‌ 
இடியும்‌ வீழ்ந்திடும்‌ ; எரிந்திடும்‌ பெருந்திசை ; எவர்க்கும்‌ 
முடியின்‌ மாலைகள்‌ புலாலொடு முழுமுடை நாறும்‌. 


பொ :-பெண்‌ யானைகளெல்லாம்‌ மதநீரைப்‌ பெருகவிட, பெரிய 
கன்னங்களையுடைய களிற்றியானைகள்‌ கொம்பு ஒடிபடும்‌ ; உலகம்‌ 
நடுங்கும்‌ ; பெரிய திசைகளில்‌ தீ எரியும்‌ ; வீரர்‌ யாவருக்கும்‌ அவர்‌ 
தலையிலணிந்த மாலைகள்‌ புலால்‌ நாற்றமும்‌ முடை நாற்றமும்‌ 
உடையவாகும்‌. 


கு :-கவுள்‌ - கன்னம்‌. வேழம்‌ மருப்பு ஒடியும்‌ என இயையும்‌ ; 
சினைவினை முதலொடும்‌ செறிந்து முடிந்தது. ஆல்‌ அசை. கம்பித்தல்‌- 
நடுங்குதல்‌. புலால்‌ என்றது இறைச்சியினின்று எழும்‌ நாற்றத்தை. 
முடை - முடை நாற்றம்‌; நீண்ட நாள்‌ உடல்‌ கழுவாத நிலையிலும்‌, 
தயிர்‌, மோர்‌, வெண்ணெய்‌ முதலியவை பதனழிந்த நிலையிலும்‌ 
எழும்‌ தீயநாற்றம்‌. (72) 


3044. இனைய வாகலின்‌ மானிட 
னொருவனென்‌ நிவனை 
நினைய லாவதொன்‌ றன்றது 
நிதியா நின்ற 


கரன்‌ வதைப்‌ படலம்‌ 467 


வினையெ லாஞ்செய்தும்‌ வெல்லலாந்‌ 
தன்மைய னல்லன்‌ 

புனையும்‌ வாகையாய்‌ பொறுத்தியென்‌ 
னுரையெனப்‌ புகன்றான்‌. 


** இனைய ஆகலின்‌, மானிடன்‌ 

ஒருவன்‌ என்று இவனை 

நினையல்‌ ; ஆவதொன்று அன்று அது; 
நீதியாநின்ற 

வினை எலாம்‌ செய்தும்‌ வெல்லலாம்‌ 
தன்மையன்‌ அல்லன்‌ ; 

புனையும்‌ வாகையாய்‌ ! பொறுத்தி 
என்‌ உரை ” எனப்‌ புகன்றான்‌. 


பொ:--* விளைந்த போர்தொறும்‌ வெற்றிமாலை யணிந்தவனே ! 
இத்தன்மையினவான தீய குறிகள்‌ தோன்றுதலால்‌, இவ்விராமனை 
மனிதன்‌, ஒருவன்‌ என்று எண்ணற்க ; அவ்வாறு நினைதல்‌ பொருத்‌ 
துவதொன்றன்று; மெய்யான போர்கள்‌ எல்லாவற்றையும்‌ செய்தும்‌ 
இவன்‌ வெல்லத்தக்கவனல்லன்‌, இவ்வாறு கூறும்‌ என்‌ உரையைப்‌ 
பொறுத்துக்கொள்ளுக ' என்று கூறினான்‌. 

கு:--இனைய - இத்தன்மையவான தீயகுறிகள்‌ ; என்றது முன்‌ 
செய்யுட்களிற்‌ கூறிய தீக்குறிகளை. இவன்‌ மானிடன்‌, ஒருவன்‌ 
என்று நினையல்‌! அது ஆவது ஒன்று அன்று என இயைக்க. 
தினையல்‌ என்பது அல்லீற்று எதிர்மறை வியங்கோள்‌. அது - அவ்‌ 
வாறு நினைதல்‌ ; மானிடன்‌ என்றும்‌ ஒருவன்‌ என்றும்‌ எண்ணு தல்‌. 
மானிடன்‌ ஒருவன்‌ என்றது 68-ஆம்‌ பாட்டில்‌ கரன்‌ கூறியதனை 
எடுத்து மொழிந்தவாறு. நீதி- மெய்‌ (பிங்‌). வினை - போர்‌. வெல்ல 
லாந்தன்மையனல்லன்‌ ; புனையும்‌ வாகை; ஆய்‌ ! என்றுகொண்டு 
இவன்‌ நம்மால்‌ வெல்லத்தக்கவனல்லன்‌ ; நம்மை வென்று வெற்றி 
மாலை சூடூவான்‌ ; நீ இதனை ஆய்க என்று பொருளுரைக்கும்படியும்‌ 
அமைந்தமை நோக்கத்தகும்‌. (73) 


நிமித்திகன்‌ கூறியதுகேட்ட கரன்‌ கூறுதல்‌ 
3045. உரைத்த வாசகங்‌ கேட்டலு 
முலகெலா முலையச்‌ 
சிரித்து நன்றுநஞ்‌ சேவக்‌ 
தெவ்வரைத்‌ தேய 


408 ஆரணிய காண்டம்‌ 


வரைத்த வம்மியா மலங்கெழிற் 
நோளமர்‌ வேண்டி 

யிரைத்து வீங்குவ மானிடற்‌ 
கெளியவோ வென்றான்‌. 


உரைத்த வாசகம்‌ கேட்டலும்‌, உலகு எலாம்‌ உலையச்‌ 
சிரித்து, (நன்று நம்‌ சேவகம்‌, தெவ்வரைத்‌ தேய 
அரைத்த அம்மியாம்‌ அலங்கு எழில்‌ தோள்‌, அமர்வேண்டி 
இரைத்து வீங்குவ, மானிடற்கு எளியவோ?' என்றான்‌. 


பொ :-(நிமித்திகன்‌) கூறிய சொற்களைக்‌ கேட்ட அளவில்‌ 
கரன்‌, உலகமெல்லாம்‌ நிலை குலையும்படி சிரித்து, * நம்‌ வீரம்‌ நன்று” 
பகைவர்‌ அழியும்படி அரைத்த அம்மியாகிய விளங்குகின்ற 
அழகிய என்‌ தோள்கள்‌ போரை விரும்பி (அதுகிட்டாமையால்‌) 
சீறிப்‌ பூரித்துள்ளவை, மனிதர்க்கு எளிய ஆவனவோ ? (ஆகா) 
என்றான்‌. 

கு:--வாசகம்‌ - சொல்‌, உலைதல்‌ - நிலைகுலைதல்‌. சேவகம்‌ - 
வீரம்‌. அலங்குதல்‌ - விளங்குதல்‌. நன்று என்பது இகழ்ச்சிக்‌ 
குறிப்பு. இரைத்தல்‌ - சீறுதல்‌; * இரைக்கின்ற பாம்பு ' (பதினோராந்‌ 
திருமுறை. திருவிரட்டை. 7.) என்பது காரைக்காலம்மையார்‌ 
பாசுரம்‌. (74) 


கரன்‌ கூறியது கேட்ட படையினர்‌ இராமனை வளைதல்‌ 
3046. என்னு மாத்திரத்‌ தேயெறி 
பிடியென விடியா 
மன்னர்‌ மன்னவன்‌ மதலையை 
வளைந்தன வனத்து 
மின்னும்‌ வாலுளை மடங்கலை 
முனிந்தன வேழந்‌ 
துன்னி னாலெனச்‌ சுடுசினத்‌ 
தரக்கர்தந்‌ தொகுதி. 
என்னும்‌ மாத்திரத்தே * எறி பிடி” என இடியா, 
மன்னர்‌ மன்னவன்‌ மதலையை வளை ந்தன ; வனத்து; 
மின்னும்‌ வால்‌ உளை மடங்கலை முனிந்தன வேழம்‌ 
துன்னினால்‌ எனச்‌ சுடு சினத்து அரக்கர்தம்‌ தொகுதி. 


கரன்வதைப்‌ படலம்‌ 469 


பொ:--என்று கரன்‌ கூறிய அளவில்‌, கொதிக்கும்‌ சின முடைய 
அரக்கர்திரள்‌, “எறி, பிடி ' என்று முழங்கிக்கொண்டு, காட்டின்கண்‌ 
விளங்கும்‌ வெள்ளிய பிடரிமயிரையுடைய சிங்கம்‌ ஒன்றை யானைகள்‌ 
வெகுண்டு நெருங்கினற்போல, அரசர்க்கரச(னன தசரதன்‌ 
யுதல்வனை வளை ந்தன. 

கு:--* எறி, பிடி' என்பவை கரன்‌ படை வீரர்‌ கூற்று; “பிடி 
யெறி பட'வென்று (2408) குகன்‌ கூறியதும்‌ நோக்கத்தகும்‌. 
இடித்தல்‌ - முழங்குதல்‌. வளைந்து மின்னும்‌ வாலுளை மடங்கல்‌ 
என்னும்‌ பாடத்திற்கு வளைந்து விளங்கும்‌ வாலினையும்‌ பிடரி மயிரை 
யும்‌ உடைய சிங்கம்‌ என்று பொருள்‌ கொள்ளலாம்‌. .வால்‌ என்பது, 
வெண்மை, வால்‌ என்னும்‌ உறுப்பு என இருபொருளும்பட நின்றது. 
உளை - பிடரிமயிர்‌. மடங்கல்‌ - சிங்கம்‌. முனிந்தன - வெகுண்டன 
வாகி; முற்றெச்சம்‌. துன்னுதல்‌ - நெருங்குதல்‌, தொகுதி - 
கூட்டம்‌. என்னும்‌ மாத்திரத்து, அரக்கர்தம்‌ தொகுதி, * எறி”, 
“பிடி என இடியா, மடங்கலை வேழம்‌ முனிந்தன துன்னினாலென. 
மன்னர்‌ மன்னவன்‌ மதலையை வளைந்தன என இயையும்‌, மன்னர்‌ 
மன்னவன்‌ என்றது தசரதனை. மன்னர்‌ மன்னவன்‌ மதலை என்றது 


இராமனை. (75) 


இராமன்‌ பொருதமையால்‌ கரன்படை அழிதல்‌ 3047-3066 


3047. வளைந்த காலையில்‌ வளைந்ததவ்‌ 

விராமன்கை வரிவில்‌ 

விளைந்த போரையு மாவதும்‌ 
விளம்புதும்‌ விசையால்‌ 

புளைந்த பாய்பரி புரண்டன 
புகர்முகப்‌ பூட்கை 

யுளைந்த மால்வரை யுருமிடி 
படவொடிந்‌ தென்ன. 


வளை ந்தகாலையில்‌ வளைந்தது அவ்‌ இராமன்‌ கை வரிவில்‌ ; 
விளைந்த போரையும்‌ ஆவதும்‌ விளம்புதும்‌ ; விசையால்‌ 
புளைந்த பாய்‌ பரி புரண்டன ; புகர்முகப்‌ பூட்கை 
உளைந்த மால்‌ வரை உரும்‌ இடி பட ஓடிந்தென்ன. 
பொ:--கரன்படை வளைந்தபொழுது, அவ்விராமனுடைய கட்ட 
மைந்த வில்லும்‌ வளைந்தது; நிகழ்ந்த போரையும்‌ அதன்‌ விளை 
வையும்‌ சொல்லுவோம்‌; தாவிச்‌ செல்லுங்‌ குதிரைகள்‌, விரைந்து 


470 ஆரணிய காண்டம்‌ 


பாயும்‌ இராமனம்புகளால்‌ துளையுண்‌ டனவாய்‌ விழுந்து புரண்டன ; 
புள்ளிகள்‌ பொருந்திய முகத்தையுடைய யானைகள்‌, முழங்குகின்ற 
இடி விழுதலால்‌ பெரிய மலைகள்‌ சிதைந்தாற்போல(ச்‌ சிதைந்து) 
வருந்தின. 


கு:--வரிவில்‌ - கட்டமைந்த வில்‌. ஆவது-போரால்‌ விளைவது. 
விசை என்பது ஆகுபெயராய்‌ விசையுடைய அம்பினை உணர்த்‌ 
திற்று. புளைதல்‌ - துளைபடல்‌. புகர்‌ - புள்ளி. பூட்கை - யானை. 
உளைதல்‌ - வருந்துதல்‌. உருமுதல்‌ - முழங்கு தல்‌, படுதல்‌ - விழுதல்‌. 
யானைகளுக்கு மலைகளும்‌ இராமபாணங்களுக்கு இடியும்‌ உவமை. 
(16) 


3048. சூல மற்றன வற்றன சுடர்மழுத்‌ தொகைவாண்‌ 
மூல மற்றன வற்றன முரட்டண்டு பிண்டி 
பால மற்றன வற்றன பகழிவெம்‌ பகுவாய்‌ 
வேலு மற்றன வற்றன வில்லொடு பல்லம்‌. 


சூலம்‌ அற்றன ; அற்றன சுடர்‌ மழுத்‌ தொகை; வாள்‌ 
மூலம்‌ அற்றன ; அற்றன முரண்‌ தண்டு ; பிண்டி 
பாலம்‌ அற்றன ; அற்றன பகழி, வெம்‌ பகுவாய்‌ 
வேலும்‌ அற்றன ; அற்றன வில்லொடு பல்லம்‌. 


பொ :--இராமனம்புகளால்‌ சூலங்கள்‌ ஒடிந்தன ; ஒளிர்கின்ற 
மழுப்படைகளின்‌ திரள்‌ ஒடிந்தன; வாள்கள்‌ அடியறுபட்டன ; 
வலியுள்ள தண்டுகளும்‌ பிண்டி பாலம்‌ என்னும்‌ படைக்கலங்களும்‌ 
ஒடிந்தன ; அம்புகள்‌ ஒடிந்தன ; கொடிய (பகைவருடலைப்‌) பிளக்கும்‌ 
வாயினையுடைய வேலாயுதங்களும்‌ அற்றன; வில்லும்‌ பல்லம்‌ 
என்னும்‌ படையும்‌ ஒடிந்தன. 


கு :-இராமனம்புகளால்‌ என ஏது வருவித்துரைக்கப்பட்டது. 
மழு - கோடரி வடிவினையுடையதொரு படைக்கலம்‌. தொகை- 
திரள்‌. வாளுக்கு மூலமாவது கைப்பிடி. முரண்‌ - வலிமை. தண்டு - 
தண்டம்‌ ; கழி. பிண்டிபாலம்‌ - ஒருவகை யெறிபடை. பகழி - அம்பு. 
பல்லம்‌ - கணைவகையினொன்று. அடிதோறும்‌ அற்றன என்னும்‌ 
சொல்லே பயின்றமையால்‌ இது சொற்பொருட்‌ பின்வருநிலையணி 
தழுவியமைந்ததாகும்‌. (TT 


கரன் வதைப்‌ படலம்‌ 471 


3049. தொடி துணிந்தன தோளொடு 

தோமரந்‌ துணிந்த 

வடி துணிந்தன கடகளி 
றச்சொடு நெடுந்தேர்‌ 

கொடி துணிந்தன குரகதந் 
துணிந்தன குலமா 

முடி துணிந்தன முளையொடு 
துணிந்தன முசலம்‌. 


தொடி துணிந்தன தோளொடு; தோமரம்‌ துணிந்த ; 
அடி துணிந்தன கட களிறு ; அச்சொடு நெடுந்தேர்‌, 
கொடி துணிந்தன ; குரகதம்‌ துணிந்தன ; குல மா 
முடி துணிந்தன ; முளையொடு துணிந்தன முசலம்‌. 


பொ:--தோள்வளைகள்‌ தோளொடு துணிந்தன ; தோமரங்கள்‌ 
துணிந்தன ; மதயானைகள்‌ கால்கள்‌ அறுபட்டன ; பெரிய தேர்கள்‌ 
அச்சும்‌ கொடியும்‌ அறுபட்டன ; குதிரைகள்‌ துணிந்தன. (வீர 
ருடைய) கூட்டமான பெரிய தலைகள்‌ அறுபட்டன ; தண்டாயுதத்‌ 
தொடு உலக்கைகளும்‌ அறுபட்டன. 

கு:--தொடி- தோள்வளை. துணிந்தன - அறுபட்டன. தோமரம்‌- 
கைவேல்‌. (பிங்கலம்‌). கடம்‌- மதம்‌. குரகதம்‌ - குதிரை. குலம்‌ - 
கூட்டம்‌. முளை - தண்டாயுதம்‌. முசலம்‌ - உலக்கை. இதுவும்‌ 
சொற்பொருட்‌ பின்வருநிலையணி தழுவியது. (78) 


3050. கருவி மாவொடு கார்மதக்‌ 
கைம்மலைக்‌ கணத்தூ 
டுருவி மாதிரத்‌ தோடின 
சுடுசர முதிர 
மருவி மாலையிற்‌ பிறங்கின 
தவனியி லரக்கர்‌ 
திருவின்‌ மார்பகந்‌ திறந்தன 
துறந்தன சிரங்கள்‌. 
கருவி மாவொடு கார்‌ மதக்‌ கைம்மலைக்‌ கணத்தூடு 
உருவி மாதிரத்து ஓடின சுடு சரம்‌; உதிரம்‌ 


472 ஆரணிய காண்டம்‌ 


அருவி மாலையில்‌ பிறங்கினது அவனியில்‌ ; அரக்கர்‌ 
திரு இல்‌ மார்பகம்‌ திறந்தன துறந்தன சிரங்கள்‌. 


பொ:--(இராமன்‌ ஏவிய) வெய்ய கணைகள்‌, சேணம்‌ பூண்ட 
குதிரைகளையும்‌, கரிய மதநீரையும்‌ கையையும்‌ உடைய மலைபோன்ற 
யானைக்‌ கூட்டங்களையும்‌ ஊடுருவித்‌ திசைகளில்‌ ஓடின; அவ்‌ 
வம்புகள்‌ உருவித்‌ துளைத்தமையால்‌ அவற்றினின்று சிந்தும்‌ குருதி 
யானது, அருவி யொழுங்குபோல நிலத்தில்‌ பெருகியது. இராக்கத 
ருடைய திருஅற்ற மார்புகள்‌ பிளந்தன; அவருடைய தலைகள்‌ 
உடலைவிட்டு நீங்கின. 


கு: -கருவி- சேணம்‌. கார்‌ - கருமை. கைம்மலை - யானை. 
கணம்‌ - கூட்டம்‌; திரள்‌. மாதிரம்‌ - திசை. சுடுசரம்‌, மாவொடு 
கைம்மலைக்‌ கணத்தூடு உருவி, மாதிரத்து ஓடின என இயையும்‌. 
மாலை - ஒழுங்கு. பிறங்குதல்‌ - பெருகுதல்‌. அவனி - பூமி. திருவில்‌ 
மார்பகம்‌ என்று கொண்டு, அழகிய ஒளிபொருந்திய மார்பு என்று 
பொருள்‌ கூறலும்‌ ஆம்‌. துறத்தல்‌ - நீங்குதல்‌. சிரம்‌- தலை. (79) 


3051. ஒன்று பத்துநூ ராயிரங்‌ 
கோடியென்‌ றுணராத்‌ 
துன்று பத்திய விராகவன்‌ 
சுடுசரந்‌ துரப்பச்‌ 
சென்று பத்திரத்‌ தலையென 
மலைதிரண்‌ டென்னக்‌ 
கொன்று பத்தியிற்‌ குவித்தன 
பிணப்பெருங்‌ குன்றம்‌. 
ஒன்று பத்து நூறாயிரம்‌ கோடி என்று உணராத்‌ 
துன்று பத்திய, இராகவன்‌ சுடுசரம்‌ துரப்பச்‌ 
சென்று பத்திரத்‌ தலை என மலை திரண்டென்னக்‌ 
கொன்று பத்தியில்‌ குவித்தன பிணப்‌ பெருங்குன் றம்‌. 


பொ :--ஒன்று பத்து நூறு ஆயிரம்‌ லட்சம்‌ கோடி என்று வரை 
யறுத்தறிய இயலாத நெருங்கிய வரிசையான கொடிய அம்புகள்‌ 
இராமன்‌ செலுத்தச்‌ சென்று, கரன்‌ படையைக்‌ கொன்று மலைச்‌ 
சிகரம்‌ போலவும்‌ மலைகள்‌ பல திரண்டாற்போலவும்‌ பெரிய பிண 
மலைகளை வரிசையாகக்‌ குவித்தன. 


கரன்‌ வதைப்‌ படலம்‌ 473 


கு :--நூறாயிரம்‌ என்பது, நூறு ஆயிரம்‌ எனப்‌ பிரித்து இரண்‌ 
டெண்களாகவும்‌, நூறாயிரம்‌ என ஓர்‌ எண்ணாகவும்‌ கொள்ள நின்றது. 
துன்றுதல்‌ - நெருங்குதல்‌. பத்தி - வரிசை. துரப்ப - செலுத்த. 
பத்திரம்‌ - மலை. இராகவன்‌ - இரகுவின்‌ வழிவந்தோன்‌ ; இராமன்‌. 
இராகவன்‌ துரப்பச்‌ சரம்‌ சென்று, பிணப்‌ பெருங்குன்றம்‌ குவித்தன 
என இயையும்‌. (80) 


3052. காடு கொண்டகா ருலவைகள்‌ 

கதழெரி கதுவச்‌ 

சூடு கொண்டன வெனத்தொடர்‌ 
குருதிமீத்‌ தோன்ற 

வாடு கின்றன வறுகுறை 
யயிலம்பு விண்மே 

லோடு கின்றன வுயிரையுந் 
தொடர்வன வொத்த. 


காடு கொண்ட கார்‌ உலவைகள்‌ கதழ்‌ எரி கதுவச்‌ 
சூடு கொண்டன எனத்‌ தொடர்‌ குருதி மீத்‌ தோன்ற, 
ஆடுகின்றன, அறுகுறை ; அயில்‌ அம்பு விண்‌ மேல்‌ 
ஓடுகின்றன, உயிரையும்‌ தொடர்வன ஒத்த. 


பொ:--காட்டில்‌ உள்ள கரிய பட்டமரங்கள்‌, கிளர்ந்தெரி 
கின்ற நெருப்புப்‌ பற்ற எரிவனபோல, தலையற்ற உடல்கள்‌, இடை 
யறாது பெருகும்‌ குருதி மேலே தோன்ற ஆடுகின்றன ; கூரிய 
அம்புகள்‌ விண்மீது ஓடுகின்றவை, (அரக்கர்‌ தலைகளை அறுத்ததோடு 
அமையாமல்‌) அவருயிரையும்‌ பற்றத்‌ தொடர்வன போன்றன. 


கு:--இராமன்‌ அம்புகள்‌, அரக்கர்‌ தலைகளை அறுத்துத்‌ தள்ளி 
யதன்மேலும்‌ வேகம்‌ குறையாமல்‌ விண்மீது செல்லுகின்றன. அத்‌ 
நிலையில்‌, தலையற்ற குறையுடல்கள்‌, மேலே குருதி பீறிட்டெழ 
நின்று ஆடுதல்‌, காட்டில்‌ மேற்கிளையற்ற பட்ட நிலைமரங்கள்‌ நெருப்‌ 
புப்பற்றி யெரிவனபோல்‌ தோன்ற, விண்மீது செல்லுகின்ற 
அம்புகள்‌, அரக்கர்‌ தலைகளை யறுத்ததோடமையாமல்‌, அவருயிரையும்‌ 
(தொடர்ந்து? பற்றச்செல்வன ஒத்தன என்றவாறு. அரக்கருடைய 
தலையற்ற கரிய பெரிய உடலுக்குக்‌ காட்டிலுள்ள மேற்கிளையற்ற 
பட்ட மரங்களும்‌, அரக்கருடல்களினின்று பீறிட்டு மேலெழுகின்ற 
குருதிக்குக்‌ காட்டிலுள்ள மேற்கிளையற்ற பட்ட மரங்களிற்‌ பற்றி 
யெரியும்‌ நெருப்பும்‌ உவமை. போரில்‌ இறந்தோர்‌ உயிர்‌ மேலுலகம்‌ 


474 ஆரணிய காண்டம்‌ 


அடையும்‌ என்னும்‌ வழக்குப்பற்றி, * அயிலம்பு விண்மேல்‌ ஓடு 
கின்றன உயிரையும்‌ தொடர்வன வொத்த ' என்றார்‌. இது தற்குறிம்‌ 
பேற்றவுவமை. உலவை - பட்டமரம்‌. கதழ்தல்‌-மூளுதல்‌ ; கிளர்தல்‌. 
கதுவுதல்‌ -பற்றுதல்‌. சூடுகொள்ளல்‌ - எரிதல்‌. தொடர்தல்‌ - இடை 
யறாது வருதல்‌; மிகுதலும்‌ ஆம்‌. மீ-மேல்‌. அறுகுறை - தலையற்ற 
குறையுடல்‌; கவந்தம்‌. அயில்‌ - கூர்மை. (81) 


3053. கைகள்‌ வாளொடு களம்படக்‌ 

கழுத்தறக்‌ கவச 

மெய்கள்‌ போழ்படத்‌ தாள்விழ 
மிகநெடு நிருதர்‌ 

செய்ய மாத்தலை சிந்திடத்‌ 
திசையுறச்‌ சென்ற 

தைய லார்நெடு விழியெனக்‌ 
கொடியன சரங்கள்‌. 


கைகள்‌ வாளொடு களம்‌ படக்‌ கழுத்து அறக்‌ கவச 
மெய்கள்‌ போழ்படத்‌ தாள்‌ விழ மிக நெடு நிருதர்‌ 
செய்ய மாத்‌ தலை சிந்திடத்‌ திசை உறச்‌ சென்ற 
தையலார்‌ நெடு விழி எனக்‌ கொடியன சரங்கள்‌. 


பொ :--மகளிருடைய நீண்ட கண்களைப்‌ போலக்‌ கொடியன்‌ 
வாகிய (இராமன்‌) அம்புகள்‌, மிகவும்‌ நெடியவரான அரக்கருடைய 
கைகள்‌ வாள்களோடு போர்க்களத்தில்‌ (அற்று) விழ, கழுத்துக்கள்‌ 
அறுபட, கவசமும்‌ மார்பும்‌ பிளவுபட, கால்கள்‌ அறுபட, செந்நிற 
முடைய பெரிய தலைகள்‌ அறுபட்டுச்‌ சிந்தத்‌ திசைகளின்‌ முடிவை 
அடையச்‌ சென்‌ றன. 


கு:—சரங்கள்‌, பட, அற, பட, விழ, சிந்திடச்‌ சென்ற என 
இயைந்து முடிவுகொள்ளும்‌. கூர்மையும்‌, இலக்கில்‌ தைத்தழுந்தி 
வருத்துதலும்‌ மகளிர்‌ விழிக்கும்‌ அம்புக்கும்‌ பொதுத்தன்மை. எதிர்‌ 
நிலை என்னும்‌ அணிபற்றி உவமானமான அம்பினை உவமேயமாக்கிக்‌ 
கூறினார்‌. போழ்படல்‌ -பிளத்தல்‌. தாள்‌ - கால்‌. செம்பங்கியுடை 
மையால்‌ அரக்கர்‌ தலையினைச்‌ செய்ய மாத்தலை என்றார்‌. (82) 


கரன்‌ வதைப்‌ படலம்‌ 47% 


3054. மாரி யாக்கிய வடிக்கணை 

வரைபுரை நிருதர்‌ 

பேரி யாக்கையின்‌ பெருங்கரை 
வயின்றொறும்‌ பிறங்க 

வேரி யாக்கின வாறுக 
ளியற்றின நிறையச்‌ 

சோரி யாக்கின போக்கின 
வனமெனுந்‌ தொன்மை. 


மாரி ஆக்கிய வடிக்‌ கணை, வரை புரை நிருதர்‌ 

பேர்‌ இயாக்கையின்‌ பெருங்கரை வயின்‌ தொறும்‌ பிறங்க, 
ஏரி ஆக்கின ; ஆறுகள்‌ இயற்றின ; நிறையச்‌ 

சோரி ஆக்கின ; போக்கின வனம்‌ எனும்‌ தொன்மை. 


பொ :--மழையின்‌ தன்மையைச்செய்த கூரிய அம்புகள்‌, .மலை 
போன்ற அரக்கருடைய பெரிய உடல்களால்‌ பெரிய கரைகள்‌ இடந்‌. 
தோறும்‌ உயர்ந்துதோன்ற, குளங்களை உண்டாக்கின ; ஆறுகளை 
உண்டாக்கின; அவை நிறையும்படி இரத்தப்பெருக்கையும்‌ உண்‌ 
டாக்கின ; வனம்‌ என்னும்‌ பழைய நிலையைப்‌ போக்கிவிட்டன. 


கு :-இராமனம்புகளால்‌ தடிந்திடப்பெற்ற அரக்கருடல்கள்‌, 
அங்கங்கே ஒதுங்கிக்‌ கரைபோல்‌ உயர்ந்துதோன்ற இடையே: 
தேங்கிய செந்நீர்‌ ஏரிகளாகவும்‌, பெருக்கெடுத்துச்‌ செல்லும்‌ குருதி 
ஆறுகளாகவும்‌ காணப்பட்டன என்றவாறு, இடைவிடாது சொரி: 
தலால்‌ மழையின்றன்மையை அம்பின்‌ மேலேற்றி மாரியாக்கிய 
வடிக்கணை என்றமைக்‌ கேற்ப ஏரிகளையும்‌ ஆறுகளையும்‌ நிரப்புத: 
லாகிய மழையின்‌ செயலையும்‌ அம்புகள்‌ செய்ததாகக்‌ கூறினார்‌. 
மாரி - மழை. ஆக்குதல்‌ - செய்தல்‌. வடி - கூர்மை, புரை- 
உவமவுருபு. பேரியாக்கை - பெரியவுடல்‌. பிறங்குதல்‌ - உயர்தல்‌ ;. 
விளங்குதலும்‌ ஆம்‌. ஏரி - குளம்‌. சோரி - இரத்தம்‌. தொன்மை - 
பழைய நிலை. (89)- 


3055. அலைமி தந்தன குருதியின்‌ பெருங்கட லரக்கர்‌ 
தலைமி தந்தன நெடுந்தடி மிதந்தன தடக்கை. 
மலைமி தந்தன வாம்பரி மிதந்தன வயப்போர்ச்‌ 
சிலைமி தந்தன மிதந்தன கொடிநெடுந்‌ தேர்கள்‌.. 


476 ஆரணிய காண்டம்‌ 


அலை மிதந்தன குருதியின்‌ பெருங்கடல்‌, அரக்கர்‌ 
தலை மிதந்தன ; நெடுந்தடி மிதந்தன ; தடக்கை 
மலை மிதந்தன ; வாம்‌ பரி மிதந்தன ; வயப்‌ போர்ச்‌ 
சிலை மிதந்தன ; மிதந்தன கொடி நெடுந்தேர்கள்‌. 


பொ:--அலைகள்‌ மிக்க இரத்தப்‌ பெருங்கடலில்‌ அரக்கருடைய 
தலைகள்‌ மிதந்தன; நெடிய தண்டாயுதங்கள்‌ மிதந்தன ; பெரிய 
கைகளாகிய மலைகள்‌ மிதந்தன; தாவிச்‌ செல்லும்‌ குதிரைகள்‌ 
மிதந்தன ; வலிய போர்‌ புரிதற்குரிய விற்கள்‌ மிதந்தன ; கொடி 
கட்டிய தேர்கள்‌ மிதந்தன. 

கு :-இராமன்‌ ஏவிய அம்புகளால்‌ அரக்கர்படை ஊறுபட்டுச்‌ 
சிந்திய குருதி கடல்‌ போலப்‌ பெருகியது. அதில்‌ அரக்கருடைய 
தலைகளும்‌ தோள்களும்‌ தண்டாயுதங்களும்‌ விற்களும்‌ குதிரைகளும்‌ 
தேர்களும்‌ மிதந்தன என்றவாறு. மிதத்தல்‌ - மிகுதல்‌, நீர்‌ முதலிய 
வற்றின்‌ மேற்பரப்பில்‌ தங்குதல்‌ என்னும்‌ இருபொருளும்‌ பட 
நின்றது. தடி - தண்டாயுதம்‌ ; தசையும்‌ ஆம்‌. வாவும்‌ பரி என்பது 
வாம்பரி என்றானது, விகாரம்‌. வாவுதல்‌ - தாவுதல்‌. பரி - குதிரை. 
வயம்‌ - வலிமை, சிலை - வில்‌. (84) 


3056. ஆய காலையி னனல்விழித்‌ 
தார்த்திக லரக்கர்‌ 
தீய வார்கணை முதலிய 
தெறுசினப்‌ படைகண்‌ 
மேய மால்வரை யொன்‌ நினை 
வளைத்தன மேகந் 
தூய தாரைகள்‌ சொரிவன 
வாமெனச்‌ சொரிந்தார்‌. 


ஆய காலையின்‌ அனல்‌ விழித்து, ஆர்த்து இகல்‌ அரக்கர்‌ 
தீய வார்‌ கணை முதலிய தெறு சினப்‌ படைகள்‌, 

மேய மால்‌ வரை ஒன்நினை வளைத்தன, மேகம்‌ 

தூய தாரைகள்‌ சொரிவனவாம்‌ எனச்‌ சொரிந்தார்‌. 


பொ:--அவ்வாறு ஆனபொழுது வலிய அரக்கர்கள்‌, நெருப்பு 
(எழ) விழித்து, ஆரவாரித்து, பொருந்திய பெரிய மலையொன்‌ நினை 
மேகங்கள்‌ சூழ்ந்து, நல்ல மழைத்தாரைகளைச்‌ சொரிந்தாற்போலக்‌ 
கொடிய நீண்ட அம்பு முதலிய கொல்லும்‌ சினப்படைக்கலங்களைச்‌ 
சொரிந்தார்கள்‌. 


கரன் வதைப்‌ படலம்‌ 477 


கு:--ஆயகாலையென்றது முன்பாடல்களிற்‌ சொல்லியவாறு 
படையழிவு நேர்ந்தபொழுது என்றவாறு. இராமனுக்கு மலையும்‌ 
இராமனை வளைத்து நின்ற அரக்கர்க்கு மலையை வளைத்து 
நின்ற மேகக்கூட்டமும்‌, அரக்கர்‌ முழக்கத்துக்கு மேக முழக்கமும்‌, 
அரக்கர்‌ எய்த சரதாரைகளுக்கு மேகங்கள்‌ பொழிந்த நீர்த்தாரை 
களும்‌ உவமை. மேகங்கள்‌ வளைத்து நின்று பெய்த நீர்த்தாரை 
களால்‌ மலை ஊறுபடாததுபோல அரக்கர்‌ ஏவிய சரதாரைகளால்‌ 
இராமன்‌ ஊறுபட்டிலன்‌ என்பதும்‌ இவ்வுவமையுள்‌ அடங்கி நின்‌ 
றமை காணலாம்‌. கொலைக்‌ கருவியாதலின்‌ தீயவார்கணை என்றார்‌. 
உடையானது சினத்தை உடைமையின்மேல்‌ ஏற்றித்‌ தெறு சினப்‌ 
படையென்றார்‌. (85) 


3057. சொரிந்த பல்படை துணிபடத்‌ 

துணிபடச்‌ சரத்தா 

லரிந்து போந்தன சிந்திடத்‌ 
திசைதிசை யகற்றி 

நெரிந்து பார்மகண்‌ நெளிவுற 
வனமுற்று நிறைய 

விரிந்த செம்மயிர்க்‌ கருந்தலை 
மலையென வீழ்த்தான்‌. 


சொரிந்த பல்‌ படை துணி படத்‌ துணி படச்‌ சரத்தால்‌ 
அரிந்து, போந்தன சிந்திடத்‌ திசைதிசை அகற்றி, 
நெரிந்து பார்மகள்‌ நெளிவுற, வனம்‌ முற்றும்‌ நிறைய, 
விரிந்த செம்‌ மயிர்க்‌ கருந்தலை மலை என வீழ்த்தான்‌. 


பொ :--இராமன்‌, அரக்கர்‌ பொழிந்த பலவகைப்‌ படைக்கலங்‌ 
களையும்‌ அம்பினால்‌ முறிபடும்படி முறிபடும்படி அறுத்து, மேலும்‌ தன்‌ 
மேல்‌ வந்தவற்றைத்‌ திசைதொறும்‌ திசைதொறும்‌ சிதறும்படி 
போக்கி, நிலமடந்தை (முதுகு நெரிந்து) நெளியுமாறும்‌ அந்த. 
வனம்‌ முழுதும்‌ நிறையுமாறும்‌, பரவிய செம்பங்கியினையுடைய பெரிய 
அரக்கர்‌ தலைகளை மலைபோல (அறுத்து) வீழ்த்தினான்‌. 


கு படை - படைக்கலங்கள்‌. இடைவிடாமல்‌ ஏவியமையால்‌ 
சொரிந்த பல்‌ படை என்றார்‌. துணிபடல்‌ - துண்டு படுதல்‌; முறிதல்‌. 
அரிதல்‌ - அறுத்தல்‌. பார்மகள்‌ (முதுகு) நெரிந்து தெளிவுற என 
இயைக்க. (86) 


18 ஆரணிய காண்டம்‌ 


3058. கவந்த பந்தங்கள்‌ களித்தன 

குளித்தகைம்‌ மலைகள்‌ 

சிவந்து பாய்ந்தவெங்‌ குருதியிற்‌ 
றிருகிய சினத்தா 

னிவந்த வெந்தொழி னிருதர்த 
நெடுநிண ந்‌ தெவிட்டி 

யுவந்த வன்கழு துயிர்சுமந்‌ 
துளுக்கிய தும்பர்‌. 


கவந்த பந்தங்கள்‌ களித்தன, குளித்த கைம்‌ மலைகள்‌ 
சிவந்து பாய்ந்த வெம்‌ குருதியில்‌ ; திருகிய சினத்தால்‌ 
நிவந்த வெம்‌ தொழில்‌ நிருதர்தம்‌ நெடு நிணம்‌ தெவிட்டி, 
உவந்த, வன்‌ கழுது; உயிர்‌ சுமந்து உளுக்கியது உம்பர்‌. 


பொ :--செந்நிறத்தொடு விரைந்து ஓடிய வெவ்விய இரத்தப்‌ 
பெருக்கில்‌, தலையற்றவுடல்கள்‌ மகிழ்ந்து கூத்தாடின; கையை 
யுடைய மலைபோன்ற யானைகள்‌ முழுகின ; மாறுபட்ட வெகுளியால்‌ 
ஓங்கிய கொடிய போர்‌ (த்தொழில்‌ புரிந்து இறந்த அரக்க) வீர 
ருடைய நெடிய வுடற்றசையை யுண்டு வெறுத்து வலிய பேய்கள்‌ 
மகிழ்ந்தன ; விண்ணுலகு போர்க்களத்திற்‌ செத்தாருயிரைச்‌ சுமந்து 
முதுகு நெரிந்தது. 

கு:--கவந்தம்‌ - தலையற்றவுடல்‌. பந்தம்‌ - திரள்‌. திருகுதல்‌ - 
மாறுபடுதல்‌. நிவத்தல்‌ - ஓங்குதல்‌. தொழில்‌ என்றது போரினை. 


நிணம்‌ - தசை. தெவிட்டுதல்‌ - அளவின்‌ மிகவுண்டு வெறுப்புறல்‌. 
கழுது - பேய. உம்பர்‌ - விண்ணுலகு. (87) 


3059. மருட ருங்களி வஞ்சனை 
வளையெயிற்‌ றரக்கர்‌ 
கருட னஞ்சுறு கண்மணி 
காகமுங்‌ கவர்ந்த 
விருட ரும்புரத்‌ திழுதையர்‌ 
பழுதுரைக்‌ கெளிதோ 
வருட ருந்திறத்‌ தறனன்றி 
வலியதுண்‌ டாமோ. 


கரன் வதைப்‌ படலம்‌ 479 


மருள்‌ தரும்‌ களி வஞ்சனை வளை எயிற்று அரக்கர்‌, 

கருடன்‌ அஞ்சுறு கண்மணி காகமும்‌ கவர்ந்த ; 

இருள்‌ தரும்‌ புரத்து இழுதையர்‌ பழுது உரைக்கு எளிதோ, 
அருள்‌ தரும்‌ திறத்து அறன்‌ அன்றி, வலியது உண்டாமோ ? 


பொ :--மயக்கத்தைத்‌ தரும்‌ களிப்பும்‌ வஞ்சமும்‌ வளைந்த பற்‌ 
களும்‌ பொருந்திய அரக்கருடைய, கருடனும்‌ அஞ்சும்‌ கண்ணின்‌ 
மணிகளைக்‌ காக்கைகளும்‌ கவர்ந்துண்டன ; இருள்போலும்‌ கரிய 
உடலுள்ள அறிவிலிகளான அரக்கர்‌ உறும்‌ தீங்கு சொல்லற்கு 
எளியதோ ? அருள்விளைக்கும்‌ இயல்பினதாகிய அறத்தை ஒழிய 
வலியது வேறொன்று உண்டாகுமோ? (உண்டாகாது) 


கு:--மருள்‌ - மயக்கம்‌. களி - களிப்பு; செருக்கு. எயிறு - பல்‌, 
கருடனும்‌ என உயர்வுசிறப்பும்மை விரிக்க. காகமும்‌ என்பதனுள்‌, 
உம்மை இழிவு சிறிப்புணர நின்றது. உயிரோடிருந்த .நிலையில்‌, 
பெருவலியனாய்ப்‌ பறவையரசனுமான கருடனும்‌ அஞ்சும்படி 
விளங்கிய அரக்கர்‌ கண்கள்‌, அவர்கள்‌ போர்க்களத்துள்‌ இறந்து 
வீழ்ந்த நிலையில்‌, ஒரு கண்ணே யுடையதும்‌, பறவைகளுள்‌ இழிந்‌ 
தீதும்‌ ஆன காக்கையும்‌ கவர்ந்துண்ணும்படி எளியவாயின என்ற 
வாறு. இருள்‌ கருமை என்று பொருள்பட நின்றது. புரம்‌ - உடல்‌. 
இழுதையர்‌ - (செய்வன தவிர்வனவற்றை அறியும்‌) அறிவில்‌ 
லாதவர்‌ ; அரக்கர்‌, பழுது - தீங்கு. திறம்‌ - தன்மை. அறநெறி 
தின்ற இராமன்‌ வலிமைவாய்ந்தவனாயினான்‌ ; அந்நெறி நில்லாது 
மறநெறி நின்ற அரக்கர்‌ வலியற்றவராய்‌ அழிவுற்றனர்‌ என்னும்‌ 
சிறப்புப்‌ பொருள்‌ நிறுவ நின்றமையின்‌ இறுதியடி வேற்றுப்‌ 
பொருள்‌ வைப்பு என்னும்‌ அணி தழுவியமைந்ததாகும்‌. (88) 


3060. பல்லாயிர மிருள்கீறிய 
ஸ்‌. பகலோனென வொளிரும்‌ 
வில்லாளனை முனியாவெயி 
லயிலாமென விழியாக்‌ 
கல்லார்மழை கணமாமுகில்‌ 
கடைநாள்விழு வனபோ 
லெல்லாமொரு தொடையாவுட 
னெய்தார்வினை செய்தார்‌. 


பல்லாயிரம்‌ இருள்‌ கீறிய பகலோன்‌ என ஒளிரும்‌ 
வில்லாளனை முனியா, வெயில்‌ அயில்‌ ஆம்‌ என விழியாக்‌ 


480 ஆரணிய காண்டம்‌ 


கல்‌ ஆர்‌ மழை, கண மா முகில்‌ கடைநாள்‌, விழுவன போல்‌ 
எல்லாம்‌ ஒரு தொடையா உடன்‌ எய்தார்‌ ; வினை செய்தார்‌. 


பொ:--(போர்க்களத்தில்‌ இறவாது நின்ற அரக்கர்‌,) பல ஆயிர 
மாகத்‌ தொக்க இருட்டொகுதிகளைப்‌ பிளந்தொழித்த சூரியனைப்‌ 
போல விளங்குகின்ற வில்லாளியான இராமனை முனிந்து, விளக்கம்‌ 
அமைந்த வேலைப்போல விழித்து, ஊழிக்காலத்துத்‌ திரண்ட மேகக்‌. 
கூட்டம்‌ கல்மாரி பொழிவதுபோலத்‌ தம்‌ படைக்கலங்கள்‌ எல்லா 
வற்றையும்‌ ஒரே சமயத்தில்‌ ஒரு சேர இராமன்மேல்‌ எய்து போர்‌ 
செய்வாராயினர்‌. 


கு:--இருட்டொகுதி அரக்கர்திரளுக்கும்‌, இருட்டொகுதியை 
ஒழிக்கும்‌ சூரியன்‌, அரக்கர்‌ திரளையழித்த இராமனுக்கும்‌, ௨௧ 
பவல்‌ ஒருங்கு திரண்டுநின்று கன்மாரி பொழிகின்ற மேகங்கள்‌, 
ஒருங்கு திரண்டுநின்று இராமன்மேல்‌ படைமாரி பொழிகின்ற 
அரக்கர்க்கும்‌ உவமை. பகலோன்‌ - சூரியன்‌. ஒளிர்தல்‌ - விளங்‌. 
குதல்‌. வெயில்‌ - ஒளி. அயில்‌ - வேல்‌. கல்‌ ஆர்‌ மழை - கல்மழை. 
கணம்‌ - கூட்டம்‌. கடைநாள்‌ - உகமுடிவு (ஊழிக்‌) காலம்‌. விடுதல்‌ - 
சொரிதல்‌. வினை - போர்‌. (89) 


3061. எறிந்தாரென வெய்தாரென 
நினை ந்தாரென வெறிய 
வறிந்தாரென வறியாவகை 
யயில்வாளியி னறுத்தான்‌ 
செறிந்தாரையும்‌ பிறிந்தாரையுஞ்‌ 
செறுத்தாரையுஞ்‌ சினத்தான்‌ 
மறிந்தாரையும்‌ வலித்தாரையு 
மடித்தான்சிலை பிடித்தான்‌. 


எறிந்தார்‌ என, எய்தார்‌ என, நினைந்தார்‌ என, எறிய 
அறிந்தார்‌ என அறியாவகை அயில்‌ வாளியின்‌ அறுத்தான்‌ ; 
செறிந்தாரையும்‌, பிறிந்தாரையும்‌, செறுத்தாரையும்‌, சினத்தால்‌ 
மறிந்தாரையும்‌, வலித்தாரையும்‌, மடித்தான்‌ சிலை பிடித்தான்‌. 


பொ :—வில்லைக்‌ கைக்கொண்டவனான இராமன்‌, கூட்டமாகத்‌ 
தன்னை நெருங்கினவர்களையும்‌, கூட்டத்தினின்று பிரிந்து (தன்னைத்‌ 
தாக்க) வந்தவர்களையும்‌, தன்னைச்‌ சினந்தவரையும்‌, சினந்து தன்னை 
மேற்செல்லவீடாது தடுத்தவர்களையும்‌, தன்னை வளைத்துக்கொண் 
டவர்களையும்‌, இவர்‌ படையினை எறிந்தார்‌ எனவும்‌, இவர்‌ அம்பு 


கரன்‌ வதைப்‌ படலம்‌ 481 


எய்தார்‌ எனவும்‌, இவர்‌ அம்பெய்ய நினைந்தார்‌ எனவும்‌ இவர்‌ 
படைக்கலம்‌ எறிய எண்ணினார்‌ எனவும்‌ பிறர்‌ அறியாதவாறு கூரிய 
அம்புகளால்‌ அறுத்துக்‌ கொன்றான்‌. 


கு :-சிலை பிடித்தான்‌, அறுத்தான்‌ மடித்தான்‌ என இயைந்து 
முடியும்‌. அயில்‌ - கூர்மை. வாளி- அம்பு. செறிதல்‌ - நெருங்‌ 
குதல்‌. செறுத்தல்‌ - சினத்தல்‌. மறித்தல்‌ - தடுத்தல்‌. மறித்தார்‌ 
என்பது எதுகை நோக்கி மறிந்தார்‌ என்றானது, விகாரம்‌, வலித்தல்‌- 
வளைத்தல்‌ (சூடாமணி). (90) 


3062. வானத்தன கடலின்புற 

வலயத்தன மதிசூழ்‌ 

மீனத்தன மிளிர்குண்டல 
மிதுனத்தன மிடல்வெங்‌ 

கானத்தன மலையத்தன 
திசைசுற்றிய கரியின்‌ 

ருனத்தன காகுத்தன 
சரமுந்திய சிரமே. 


வானத்தன, கடலின்‌ புற வலயத்தன, மதி சூழ்‌ 
மீனத்தன, மிளிர்‌ குண்டல மிதுனத்தன, மிடல்‌ வெம்‌ 
கானத்தன, மலையத்தன, திசை சுற்றிய கரியின்‌ 
'தானத்தன, காகுத்தன சரம்‌ உந்திய சிரமே. 


பொ :--இராமனம்பினால்‌ (அறுத்துத்‌) தள்ளப்பட்ட அரக்கர்‌ 
தலைகள்‌, மேகமண்டலத்தை உற்றன; (உலகைச்‌ சூழ்ந்துகிடக்கும்‌) 
கடற்கப்பாலுள்ள சக்கரவாளகிரியை உற்றன; சந்திரனைச்‌ சூழ்ந்‌ 
துள்ள (உரோகிணி முதலிய) நட்சத்திரமண்டலத்தையுற்றன ; 
விளக்கம்‌ மிக்க ஆகாயத்தின்கண்‌ உள்ள மிதுன(ம்‌ என்னும்‌ ராசி 
மண்டல)த்தை உற்றன ; வலிய கொடிய காட்டையுற்றன ; மலைகளை 
உற்றன ; உலகை வளைந்த திசைகளிலுள்ள யானைகளின்‌ இடத்தை 
அடைந்தன. 

கு:--காகுத்தன சரம்‌ உந்திய சிரம்‌, வானத்தன, வலயத்தன, 
மீனத்தன, மிதுனத்தன, கானத்தன, மலையத்தன, கரியின்‌ 
தானத்தன என இயைந்து முடிவுகொள்ளும்‌. கடலின்புறவலயம்‌ 
என்றது உலகைச்‌ சூழ்ந்துள்ள சக்கரவாளகிரியை. மதிசூழ்மீன்‌ - 
உரோகிணி முதலியன. வியாழமும்‌ வெள்ளியும்‌ ஆம்‌. இங்கே, 
* சேண்மதிகவைஇ அகலாமீன்‌ ” (திருமுருகாற்றுப்படை 87, 88) 

31 


482 ஆரணிய காண்டம்‌ 


என்பதற்கு நச்சினார்க்கினியரெழுதியவுரையும்‌ நோக்கத்தகும்‌. 
மிளிர்‌ தல்‌ - விளங்குதல்‌. குண்டலம்‌ - ஆகாயம்‌ (பிங்கலம்‌). மிதுனம்‌- 
மிதுனராசி. மிடல்‌ - வலிமை. சுற்றிய திசைக்கரியின்‌ தானம்‌ என 
இயைக்க. காகுத்தன்‌ - ககுத்தன்‌ என்னும்‌ அரசன்‌ வழிவந்தோன்‌; 
இராமன்‌, சரம்‌ - அம்பு. உந்துதல்‌ - செலுத்துதல்‌. சிரம்‌ - தலை. 
மிதுன த்தன என்றாரேனும்‌ பிற ராசி மண்டலங்களிலும்‌ சென்‌ 
றடைநற்தன என்பது உபலக்கணத்தால்‌ பெறலாம்‌. (91) 


3063. மண்மேலன மலைமேலன 
மழைமேலன மதிதோய்‌ 
விண்மேலன நெடுவேலையின்‌ 
மேல்கீழன மிடலோர்‌ 
புண்மேலன குருதிப்பொரு 
திரையாறுகள்‌ பொங்கத்‌ 
திண்மேருவை நகுமார்பினை 
யுருவித்திரி சரமே. 


மண்‌ மேலன, மலை மேலன, மழை மேலன, மதி தோய்‌ 
விண்‌ மேலன, நெடு வேலையின்‌ மேல்‌ கீழன, மிடலோர்‌ 
புண்‌: மேலன, குருதிப்‌ பொரு திரை யாறுகள்‌ பொங்கத்‌ 
திண்‌ மேருவை நகும்‌ மார்பினை உருவித்‌ திரி சரமே. 


பொ :--மோதுகின்ற அலைகளையுடைய இரத்த ஆறுகள்‌ பெருகும்‌ 
படி, வலிய மேருமலையினையும்‌ வன்மையற்றதென்று பரிகசிக்கும்‌ 
அரக்கருடைய மார்பை உருவித்‌ திரிகின்ற (இராமனுடைய) 
அம்புகள்‌, நிலத்திற்‌ பதிந்தனவும்‌, மலைகளிற்‌ பாய்ந்தனவும்‌, மேக 
மண்டலத்தே புக்கனவும்‌, சந்திரன்‌ பொருந்திய ஆகாயத்தே சென்‌ 
றனவும்‌, பெரிய கடலின்‌ மேற்பரப்பிலும்‌ அடியிலும்‌ உற்றனவும்‌, 
வலிய வீரருடலிற்‌ புண்மேல்‌ நின்றனவும்‌ ஆயின. 


கு:--வேலை - கடல்‌. மிடல்‌ - வலிமை. நகுதல்‌ - பரிகசித்தல்‌. 


மேருவை நகுதலாவது மேருவினும்‌ இடப்பரப்பும்‌ வன்மையும்‌ 
உடையதாதல்‌. (92) 


3064. பொலந்தாரின ரனலின்சிகை 
பொதிகண்ணின ரெவரும்‌ 
வலந்தாங்கிய வடிவெம்படை 
விடுவார்சர மழையா 


கரன்‌ வதைப்‌ படலம்‌ 499 


லுலந்தாருடல்‌ கடலோடுற 
வுலவாவுட லுற்றா 

ரலந்தார்‌ நிசி சரராமென 
விமையோரொடு மார்த்தார்‌. 


பொலம்‌ தாரினர்‌ அனலின்‌ சிகை 
பொதி கண்ணினர்‌ எவரும்‌, 
வலம்‌ தாங்கிய வடி வெம்‌ .படை 
விடுவார்‌, சர மழையால்‌ 
உலந்தார்‌ ; உடல்‌ கடலோடு உற 
உலவா உடல்‌ உற்றார்‌ ; 
அலந்தார்‌ நிசிசரர்‌ ஆம்‌ என 
இமையோரொடும்‌ ஆர்த்தார்‌. 


பொ :--பொன்மாலை அணிந்தவரும்‌ , தீக்கொழுந்துகள்‌ 
பொதிந்த கண்களை உடையவரும்‌, வெற்றியைக்கொண்ட கூரிய 
கொடிய படைக்கலங்களை ஏவுகின்றவருமான அரக்கரெல்லாம்‌, 
இராமன்‌ ஏவிய அம்புமழையால்‌ இறந்து, (தம்‌) உடல்‌ (இரத்த 
வெள்ளத்தோடு சென்று) கடலிற்புக(த்‌ தாம்‌ வீரசொர்க்கம்‌ 
அடைந்து) அழியாத உடலுற்றவராகித்‌ தேவரொடுகூடி, * அரக்கர்‌ 
வலிகெட்டு வருந்தினார்‌ ' என்று ஆரவாரிப்பாராயினர்‌ 


கு பொலம்‌ - பொன்‌. தார்‌ - மாலை, அனலின்‌ சிகை - தீக்‌ 
கொழுந்து. அனலின்‌ சிகை பொதிகண்‌ - தீக்கொழுந்துகளை உள்‌ 
ளடக்கிக்கொண்ட கண்கள்‌. ' வலம்‌ - வெற்றி. வடி- கூர்மை. 
உலத்தல்‌ - அழிதல்‌. அலத்தல்‌ - வருந்துதல்‌, நிசிசரர்‌ - இரவில்‌ 
திரிவோர்‌ ; அரக்கர்‌. ஆம்‌ அசை நிலை. தாரினர்‌ கண்ணினர்‌ 
படைவிடுவார்‌ எவரும்‌, உலவாவுடலுற்றாராய்‌ இமையொரொடும்‌ 
ஆர்த்தார்‌ என்க. இராமனொடு பகைத்துப்‌ போர்க்களத்தில்‌ எதிரம்பு 
கோத்து நின்ற அரக்கரே, இராமனம்பால்‌ இறந்து வீரசொர்க்கம்‌ 
புக்குத்‌ தேவரான நிலையில்‌ தம்‌ பண்டைநிலை மறந்து, * அலந்தார்‌ 
நிசிசரர்‌* என இமையோரொடு மார்த்தார்‌ என்று நகைச்சுவை 
தோன்றப்‌ புணர்த்தமை நோக்கத்தகும்‌. (99) 


3065. ஈரற்செறி கமலத்தன 
விரதத்திரள்‌ புளினம்‌ 
வீரக்கரி முதலைக்குல 
மிதக்கின்றன வுதிக்கும்‌ 


484 ஆரணிய காண்டம்‌ 


பாரக்குடர்‌ மிடைபாசடை 
படர்கின்றன பலவான்‌ 

மூரித்திரை யுதிரக்கடன்‌ 
முழுகிக்கழு தெழுமே. 


ஈரல்‌ செறி கமலத்தன, இரதத்‌ திரள்‌ புளினம்‌, 
வீரக்‌ கரி முதலைக்‌ குலம்‌ மிதக்கின்றன, உதிக்கும்‌ 
பாரக்‌ குடர்‌ மிடை பாசடை படர்கின்றன, பல வால்‌ 
மூரித்‌ திரை உதிரக்‌ கடல்‌ முழுகிக்‌ கழுது எழுமே. 


பொ:--ஈரலாகிய நெருங்கிய தாமரை மலர்களையுடையனவும்‌, 
தேர்த்திரளாகிய மணற்குன்றுகளையுடையனவும்‌, வலிமையுள்ள 
யானைகளாகிய முதலைக்கூட்டம்‌ மிதக்கின்றனவும்‌, தோன்றுகின்ற 
பெரிய குடல்களாகிய அடர்ந்த பசிய இலைகள்‌ படர்கின்ற கொடி 
களையுடையனவும்‌ ஆன மிக்க பெரிய அலைகளையுடைய பல உதிரக்‌ 
கடல்களில்‌ பேய்கள்‌ முழுகியெழும்‌. 


கு இராமன்‌ [ஏவிய கணைகளால்‌ கரன்படை சின்னபின்ன 
மாய்‌ மடியக்‌ குருதிபெருகிக்‌ கடலாகத்‌ தேங்கியது என்றவாறு. 
தன்னீர்க்குளத்துக்குரிய தாமரைக்கொடியும்‌ இலையும்‌ மலரும்‌ மணழ்‌ 
குன்றும்‌ முதலையும்‌ உருவகவாய்பாட்டால்‌ உதிரக்கடலும்‌ பெறக்‌ 
கூறினார்‌. ஈரல்‌ - வயிற்றகத்ததோருறுப்பு. புளினம்‌ - மணற்‌ 
குன்று. குலம்‌ - கூட்டம்‌. உதித்தல்‌ - தோன்றுதல்‌. பாரம்‌ - 
பெருமை. குடர்‌ - குடல்‌; போலி. மிடைதல்‌ - செறிதல்‌. பாசடை - 
பசியஇலை. வால்‌ மூரித்‌ திரை - மிக்க பெரிய அலை. வால்‌ - மிகுதி. 
மூரி - பெருமை. திரை - அலை. உதிரக்கடல்‌ - இரத்தக்கடல்‌.. 
கழுது - பேய்‌, உதிரக்‌ கடலில்‌ கழுது முழுகி எழும்‌ என்க. (94) 


3066. அழைத்தார்சில ரயர்த்தார்சில 
ரழிந்தார்சிலர்‌ கழிந்தா 
ருழைத்தார்சில ருயிர்த்தார்சில 
ருருண்டார்சிலர்‌ புரண்டார்‌ 
குழைத்தாழ்திரைக்‌ குருதிக்கடற்‌ 
குளித்தார்சிலர்‌ கொலைவாய்‌ 
மழைத்தாரைகள்‌ படப்பாரிடை 
மடிந்தார்சில ௬டைந்தார்‌. 


கரன் வதைப்‌ படலம்‌ 485 


அழைத்தார்‌ சிலர்‌, அயர்த்தார்‌ சிலர்‌, 
அழிந்தார்‌ சிலர்‌, கழிந்தார்‌, 
உழைத்தார்‌ சிலர்‌, உயிர்த்தார்‌ சிலர்‌, 
உருண்டார்‌ சிலர்‌, புரண்டார்‌ 
குழைத்து ஆழ்‌ திரைக்‌ குருதிக்‌ கடல்‌ 
குளித்தார்‌ சிலர்‌, கொலைவாய்‌ 
மழைத்தாரைகள்‌ படப்‌ பாரிடை 
மடிந்தார்‌ சிலர்‌ உடைந்தார்‌. 


பொ :--இராமனுடைய கொலைத்தொழில்‌ வாய்ந்த சரமழைபடு 
தலால்‌, அரக்க வீரருள்ளே சிலர்‌ (தம்மொடு போர்க்களத்துக்கு வந்‌ 
தோரை) அழைத்தார்கள்‌ ; சிலர்‌, போரில்‌ ஆற்றாது சோர்வுற்றனர்‌; 
சிலர்‌ வலியற்றவராய்ப்‌ போர்க்கள த்தைவிட்டு ஓடினர்‌ ; சிலர்‌ வருந்‌ 
தினார்கள்‌ ; சிலர்‌ நெடுமூச்செறிந்தனர்‌ ; சிலர்‌ நிலத்தில்‌ உருண்டு 
புரண்டனர்‌ ; சிலர்‌ நிண முதலியவை கலக்கப்பட்டு ஆழம்‌ உடைய 
தாயிருக்கிற இரத்தக்‌ கடலில்‌ முழுகினர்‌ ; சிலர்‌ வலியழிந்தவராய்‌ 
நிலத்தில்‌ விழுந்து இறந்தனர்‌. 

கு:--அழைத்தல்‌ - விளித்தல்‌; கூப்பிடல்‌. அயர்த்தல்‌ - சோர்‌ 
வுறுதல்‌. அழிந்தார்‌ - வலியழிந்தவராய்‌. அழித்தார்‌ சிலர்‌ கழிந்‌ 
தார்‌, உருண்டார்‌ சிலர்‌ புரண்டார்‌, மடிந்தார்‌ சிலருடைந்தார்‌ என்‌ 
யவற்றுள்‌ அழிந்தார்‌ உருண்டார்‌ உடைந்தார்‌ என்பவை எச்சப்‌ 
பொருளிற்‌ பயின்றன. உழைத்தல்‌ - வருந்தல்‌. உயிர்த்தல்‌ - நெடு 
மூச்செறிதல்‌. (95) 


கரன்படைத்தலைவர்‌ பதினால்வரும்‌ இராமனோடு பொருதல்‌ 
3067 - 3079 
3067. உடைந்தார்களை நகைசெய்தன 
ருருடேரின ருடனா 
யடைந்தார்படைத்‌ தலைவீரர்கள்‌ 
பதினால்வரு மயில்வாண்‌ 
மிடைந்தார்நெடுங்‌ கடற்றானையர்‌ 
மிடல்வில்லினர்‌ விரிநீர்‌ 
கடைந்தார்வெரு வுறமீதெழு 
கடுவாமெனக்‌ கொடியார்‌. 


486 ஆரணிய காண்டம்‌ 


உடைந்தார்களை நகை செய்தனர்‌, 
உருள்‌ தேரினர்‌, உடன்‌ ஆய்‌ 
அடைந்தார்‌, படைத்‌ தலைவீரர்கள்‌ 
பதினால்வரும்‌ ; அயில்‌ வாள்‌ 
மிடைந்து ஆர்‌ நெடுங்கடல்‌ தானையர்‌, 
மிடல்‌ வில்லினர்‌, விரி நீர்‌ 
கடைந்தார்‌ வெரு உற மீது எழு 
கடு ஆம்‌ எனக்‌ கொடியார்‌. 


பொ :--வேற்படையும்‌ வாட்படையும்‌ செறிந்து பொருந்திய 
பெரிய கடல்‌ போன்ற'படையினையுடையவரும்‌, வலிய வில்லை ஏந்திய 
வரும்‌, பரந்த (பாற்‌) கடலைக்‌ கடைந்தவர்கள்‌ அஞ்சும்படி ௮க்‌ 
கடலில்‌ தோன்‌ நிய நஞ்சுபோலக்‌ கொடுமைவாய்ந்தவருமான (கர 
னுடைய) சிறந்த படைத்தலைவர்‌ பதினால்வரும்‌ செல்லுகின்ற 
தேரையுடையராய்த்‌ தோற்றோடும்‌ அரக்கரைப்‌ பரிகசித்து, ஒருவ 
ரோடொருவர்‌ இணைந்து இராமனை அடைந்தனர்‌. 

கு:--உடைதல்‌ - வலியழிதல்‌. உருளுதல்‌ - செல்லுதல்‌, உட 
னாதல்‌ - இயைதல்‌. வெரு - அச்சம்‌. கடைந்தார்‌ என்று பின்வரு. 
தலால்‌ விரிநீர்‌ என்பது பாற்கடல்‌ என்று பொருள்பட நின்றது. 
கடு - விடம்‌. (96) 


3068. நாகத்தனி யொருவில்லியை 
நளிர்முப்புரர்‌ முன்னாண்‌ 
மாகத்திடை வளைவுற்றன 
ரெனவள்ளலை மதியா 
ராகத்தெழு கனல்கண்‌ வழி 
யுகவுற்டிறதி ரழன்றார்‌ 
மேகத்தினை நிகர்வில்லியை 
வளைத்தார்செரு விளைத்தார்‌. 


நாகத்‌ தனி ஒரு வில்லியை, நளிர்‌ முப்புரர்‌, முன்னாள்‌, 
மாகத்திடை வளைவுற்றனர்‌ என, வள்ளலை மதியார்‌, 
ஆகத்து எழு கனல்‌ கண்வழி உக, உற்று எதிர்‌ அழன்றார்‌ ; 
மேகத்தினை நிகர்‌ வில்லியை வளைத்தார்‌, செரு விளைத்தார்‌. 


பொ:--அகத்திலே தோன்றிய (சினமாகிய) நெருப்பு கண்‌ 
வழியே சிந்த நெருங்கி எதிரே வெகுண்டு நின்ற (படைத்தலை)வர்‌- 


கரன் வதைப்‌ படலம்‌ 487 


பெருவள்ளியோனான இராமனை மதியாமல்‌, (பொன்‌) மலையாகிய 
ஒப்பற்றதொரு வில்லையுடைய சிவபெருமானை, செறிந்த திரிபுரத்‌ 
தார்‌, முற்காலத்தில்‌ ஆகாயத்தே வளைந்தாற்போல, மேகத்தை 
ஒத்த வில்லாளியான அவ்விராமனை வளைத்துப்‌ போர்செய்தனர்‌. 


கு :—நாகம்‌ - மலை; மேரு, நளிர்தல்‌ - செறிதல்‌. மாகம்‌ - 
ஆகாயம்‌. மேகத்தினை நிகர்வில்லி என்பது அவ்விராமன்‌ - எனச்‌ 
சுட்டளவாய்‌ நின்றது. மேகத்தை வில்லுக்கு உவமையாக்கலும்‌ 
ஆம்‌. இராமனுக்கு உவமையாக்குங்கால்‌, கரிய நிறமும்‌ கைம்மாறு 
கருதாது உதவுதலும்‌ பொதுத்தன்மைகள்‌. வில்லுக்கு உவமை 
யாக்குங்கால்‌, இடையறாதுபொழிதல்‌ பொதுத்தன்மை, வளைத்தார்‌ - 
வளைத்து ; முற்றெச்சம்‌. செரு - போர்‌. (97) 


3069. எய்தார்பல ரெறிந்தார்பலர்‌ 

மழுவோச்சின ரெழுவாற்‌ 

பொய்தார்பலர்‌ புடைத்தார்பலர்‌ 
கிடைத்தார்பலர்‌ பொருப்பாற்‌ 

பெய்தார்மழை பிதிர்த்தாரெரி 
பிறைவாளெயிற்‌ றரக்கர்‌ 

வைதார்பலர்‌ தெழித்தார்பலர்‌ 
மலையாமென வளைத்தார்‌. 


எய்தார்‌ பலர்‌, எறிந்தார்‌ பலர்‌, 
மழு ஓச்சினர்‌, எழுவால்‌ 
பொய்தார்‌ பலர்‌, புடைத்தார்‌ பலர்‌, 
கிடைத்தார்‌ பலர்‌, பொருப்பால்‌ 
பெய்தார்‌ மழை, பிதிர்த்தார்‌ எரி, 
பிறை வாள்‌ எயிற்று அரக்கர்‌ 
வைதார்‌ பலர்‌, தெழித்தார்‌ பலர்‌, 
மலையாம்‌ என வளைத்தார்‌. 


பொ:--பிறைச்சந்திரன்‌ போன்ற (வளைந்த) ஒளியுள்ள பற்களை 
யுடைய அரக்கர்‌ பலர்‌, இராமன்மேல்‌ அம்பு முதலியவற்றை எய்‌ 
தனர்‌; பலர்‌ வேல்‌ சூலம்‌ முதலியவற்றை எறிந்தனர்‌; பலர்‌ 
கோடரியால்‌ எறிந்தனர்‌; பலர்‌ இருப்புலக்கையால்‌ தாக்கினர்‌ ; பலர்‌ 
(கைகளால்‌) அடித்தனர்‌; பலர்‌ இராமனை நெருங்கினர்‌ ; பலர்‌ மலை 
களால்‌ கன்மாரி பொழிந்தனர்‌ ; பலர்‌ (சின) நெருப்பைச்‌ சிந்தி 


488 ஆரணிய காண்டம்‌ 


னார்கள்‌ ; பலர்‌ இராமனை நிந்தித்தனர்‌ ; பலர்‌ அதட்டினார்கள்‌ ; 
பலர்‌ மலைபோல வளைத்தனர்‌. 6 


கு :--மழு - கோடாலி, ஒச்சுதல்‌ - எறிதல்‌. எழு-இருப்புலக்கை. 
பொய்தல்‌ - தாக்குதல்‌; * அவை பார்சேரப்‌ பொய்தான்‌ ' (சுந்தர. 
962) என்பர்‌ பின்னும்‌. பிடைத்தல்‌ - கிட்டுதல்‌; *கிடற்தானைக்‌ 
கிடைத்து” (கிட்கிந்தா. கிட்கிந்தைப்‌. 23) என்று பின்னும்‌ கூறுதல்‌ 
காண்க. எரி- நெருப்பு. பிதிர்த்தல்‌ - சிந்துதல்‌. தெழித்தல்‌ - 
அதட்டுதல்‌. அரக்கர்‌ பலர்‌, எய்தார்‌, எறிந்தார்‌, ஓச்சினர்‌, பொய்‌ 
தார்‌, புடைத்தார்‌, கிடைத்தார்‌, பெய்தார்‌, பிதிர்த்தார்‌, வைதார்‌, 
கெழித்தார்‌, வளைத்தார்‌ என இயைந்து முடியும்‌ (98) 


3070. தேர்பூண்டன விலங்கியாவையுஞ்‌ 

சிலைபூண்டெழு கொலையாற் 

பார்பூண்டன மதமாகரி 
பலிபூண்டன பரிமாத்‌ 

தார்பூண்டன வுடல்பூண்‌ டில 
தலைவெங்கதிர்‌ தழிவந் 

தூர்பூண்டன பிரிந்தாலென 
விரிந்தாருயி ருலைந்தார்‌. 


தேர்‌ பூண்டன விலங்கு யாவையும்‌, 
சிலை பூண்டு எழு கொலையால்‌, 
பார்‌ பூண்டன; மத மா கரி 
பலி பூண்டன ; பரி மாத்‌ 
தார்‌ பூண்டன, உடல்‌ பூண்டில 
தலை; வெம்‌ கதிர்‌ தழிவந்து 
ஊர்‌ பூண்டன பிரிந்தாலென, 
இரிந்தார்‌ உயிர்‌ உலைந்தார்‌. 


பொ :--இராமன்‌ வில்லொடு பொருந்தி வளர்ந்த கொலைத்‌ 
தொழிலால்‌, அரக்கர்‌ தேரில்‌ கட்டப்பட்ட விலங்குகளெல்லாம்‌ 
இறந்து நிலத்தைப்‌ பற்றிக்கொண்டு கிடந்தன ; மதத்தினையுடைய 
பெரிய யானைகள்‌ கொல்லப்பட்டன ; மாலையணிந்த விரைவுடைய 
குதிரைகள்‌ உடலில்‌ தலைடொருந்தாதவையாயின ; சூரியனைச்‌ சூழ 
வளைத்துக்‌ கொண்ட பரிவேடம்‌ நீங்கினாற்போல, இராமனை வளைத்‌ 
துக்கொண்ட அரக்கர்‌ உயிருலைந்தவராய்‌ நிலைகெட்டோடினர்‌. 


கரன்‌ வதைப்‌ படலம்‌ 489 


கு:--தேர்‌ பூண்டன விலங்கு என்றது முன்‌ 3002, 9009-ஆம்‌ 
பாடல்களிற்‌ கூறியவற்றை,  தார்பூண்டன பரிமா உடல்‌ தலை 
பூண்டில எனவும்‌, வெங்கதிர்‌ தழிவந்து பூண்டன ஊர்‌ எனவும்‌ 
இயையும்‌. தார்‌ - கிண்கிணிமாலை. மூன்றாம்‌ அடியில்‌ பூண்டன 
பூண்டில என்பது முரண்டொடை. கிண்கிணி மாலைபூண்ட குதிரைகள்‌ 
இராமனம்பால்‌ தலையற்றனவாயின என்றவாறு. பரிமா - விரை 
வுடைய குதிரை. ஊர்‌ - ஊர்கோள்‌ ; சூரியனைச்‌ சுற்றிக்‌ காணப்படும்‌ 
வட்டம்‌. இரிதல்‌ - ஓடுதல்‌, இராமனுக்குச்‌ சூரியனும்‌, அவனைச்‌ 
சூழ்ந்து வளைந்த அரக்கர்க்குச்‌ சூரியனைச்‌ சூழ்ந்து வளைந்த ஊர்‌ 
கோளும்‌, அரக்கர்‌ வலிகெட்டு நிலைகெட்டோடினமைக்குச்‌ சூரியனைச்‌ 
சூழ்ந்த ஊர்போள்‌ நீங்கினமையும்‌ உவமையாகும்‌. (99) 


3071. மால்பொத்தின மறவோருடன்‌ 
மழைபொத்தின வழிசெம்‌ 
பால்பொத்தின நதியிற்கிளர்‌ 
படிபொத்தின . படர்வான்‌ 
மேல்பொத்தின குழுவிண்ணவர்‌ 
விழிபொத்தினர்‌ விரைவெங்‌ 
கால்பொத்தினர்‌ நமன்றூதுவர்‌ 
கடிதுற்றுயிர்‌ கவர்வார்‌. 
மால்‌ பொத்தின மறவோர்‌ உடல்‌ 
மழை பொத்தின ; வழி செம்‌ 
பால்‌ பொத்தின நதியில்‌ கிளர்‌ 
படி பொத்தின ; படர்‌ வான்‌ 
மேல்‌ பொத்தின குழு விண்ணவர்‌ 
விழி பொத்தினர்‌ ; விரை வெம்‌ 
கால்‌ பொத்தினர்‌ நமன்‌ தூதுவர்‌ 
கடிது உற்று உயிர்‌ கவர்வார்‌. 


பொ :--மயக்கம்‌ நிறைந்த மனமுடைய தீவினையாளரான அரக்‌ 
கருடலினின்று மழையின்றன்மை நிறைந்து சிந்திய குருதிகள்‌, 
பெருக்காறுபோல விளக்கம்‌ மிக்க நிலங்களை மறைத்தன; பரந்த 
வான்மேல்‌ நிறைந்த கூட்டமான தேவர்‌ விளைந்த கொடிய 
போரைப்‌ பார்க்கக்‌ கூசியவராய்‌(க்‌ கைகளால்‌), கண்ணைப்‌ பொத்திக்‌ 
கொண்டனர்‌ ; விரைந்து சென்று உயிர்‌ கவரும்‌ எமனுடைய தூதர்‌, 
கொடிய விரைவுடைய தம்‌ கால்களை (வலி நீங்க)ப்‌_பிடித்துக்கொண் 
டனர்‌. 


490 ஆரணிய காண்டம்‌ 


கு:--மால்‌ - மயக்கம்‌. பொத்துதல்‌ என்ற சொல்‌ நிறைதல்‌, 
கலத்தல்‌, மறைத்தல்‌, மூடுதல்‌, பிடித்தல்‌ என்னும்‌ பொருள்களிற்‌ 
பயின்றது. மறவோர்‌-தீவினையாளர்‌ ; அரக்கர்‌. செம்பால்‌ - இரத்தம்‌. 
கடிதுற்றுயிர்கவர்வார்‌ நமன்றூதுவர்‌ விரை வெம்‌ கால்‌ பொத்தினர்‌ 
என இயையும்‌. (100) 


3072. பேயேறின செருவேட்டெழு 

பித்தேறினர்‌ பிலவாய்‌ 

நாயேறின தலைமேனெடு 
நரியேறின வெரிகால்‌ 

வாயேறின வடிவாளியின்‌ 
வானேறினர்‌ வந்தார்‌ 

தீயேறிக லரியேறென 
முகிலேறெனச்‌ செறிந்தார்‌. 


பேய்‌ ஏறின செரு வேட்டு எழு பித்து ஏறினர்‌, பில வாய்‌ 
நாய்‌ ஏறின ; தலை மேல்‌ நெடு நரி ஏறின ; எரி கால்‌ 

வாய்‌ ஏறின வடி வாளியின்‌ வான்‌ ஏறினர்‌; வந்தார்‌ 

தீ ஏறு இகல்‌ அரியேறு என, முகிலேறு எனச்‌ செறிந்தார்‌. 


பெர பேய்கள்‌ மிக்க போர்க்களத்தை விரும்பியெழுந்த 
மயக்கம்‌ மிக்க அரக்க வீரர்‌, தம்‌ வாயில்‌ தைத்த நெருப்பைச்‌ சிந்து 
கின்ற கூரிய பாணங்களால்‌ விண்ணுலகு புகுந்தனர்‌ ; அவருடைய 
குகைபோலும்‌ வாயின்கண்‌ நாய்கள்‌ ஏறின; தலையின்மேல்‌ பெரிய 
நரிகள்‌ ஏறின; (மேலும்‌ போர்கருதி) வந்த அரக்கர்‌ கொடுமை 
மிக்க வலிய சிங்க ஏறுபோலவும்‌ சிறந்த காளமேகம்‌ போலவும்‌ 
போர்க்களத்தில்‌ நெருங்கினர்‌. 

கு:—போர்க்களத்தே பிணங்களை உண்ணும்‌ பொருட்டும்‌ 
பேய்கள்‌ நெருங்குதலின்‌, * பேயேறின செரு என்றார்‌. செரு - 
போர்க்களம்‌. பித்து - மயக்கம்‌. இராமனுடைய பேராற்றலறி 
யாது, அவனை வென்று களங்கொள்ளுங்‌ கருத்தொடு எழுந்தவ 
ராதலின்‌ பித்தேறினர்‌ என்றார்‌. பிலம்‌ - குகை. பிலவாய்‌ என்றமை 
யால்‌ அரக்கர்‌ பேருருவு குறிக்கப்பட்டது. எரி கால்‌ வாளி, வாய்‌ 
ஏறின வாளி, வடிவாளி என்க. பித்தேறினர்‌ (இராமன்‌) வாளியின்‌, 
வானேறினர்‌ ; அவர்‌ வாயின்கண்‌ நாயேறின ; அவர்‌ தலைமேல்‌ 
தரியேறின; வந்தார்‌ செறிந்தார்‌ என முடிக்க. எரி - நெருப்பு. 
காலுதல்‌ - சிந்துதல்‌. வடி - கூர்மை. தீ- கொடுமை. ஏறுதல்‌ - 


கரன் வதைப்‌ படலம்‌ 491 


மிகுதல்‌. இகல்‌ - வலி. கொடுமை வலிமை முழக்கங்களால்‌ அரி 
யேறும்‌, கருநிறத்தாலும்‌ கணைமாரி பொழிதலாலும்‌ முகிலேறும்‌ 
அரக்கர்க்கு உவமையாயின. (101) 


3073. தலைசிந்தின விழிசிந்தின 
தழல்சிந்தின தரைமேன்‌ 
மலைசிந்தின படிசிந்தின 
வருசிந்துர மழைபோற் 
சிலைசிந்தின கணைசிந்தின 
திசைசிந்தின திசையூ 
டுலைசிந்தின பொறிசிந்தின 
வுயிர்சிந்தின வுடலம்‌. 


தலை சிந்தின, விழி சிந்தின, தழல்‌ சிந்தின, தரை மேல்‌, 
மலை சிந்தினபடி சிந்தின வரு சிந்துரம்‌ ; மழை போல்‌ 
சிலை சிந்தின கணை சிந்தின ; திசை சிந்தின. திசையூடு 
உலை சிந்தின பொறி சிந்தின உயிர்‌ சிந்தின உடலம்‌. 


பொ :--போர்க்களத்துவந்த யானைகள்‌, தலைகள்‌ சிதறினவாகி' 
யும்‌, கண்ணினின்று சிந்தின தழலைத்‌ தரைமீது சிதறினவாகியும்‌ 
மலைகள்‌ இடிந்து சிதறின போலச்‌ சிந்தின ; வில்‌ சிந்திய கணைகள்‌ 
மழைபோலச்‌ சிதறின ; (அதனால்‌) திசைகள்‌ சிதறின; உயிர்‌ உக்க. 
உடல்களினின்று, உலைக்கூடத்துச்‌ சிதறுவனபோலும்‌ நெருப்புப்‌: 
பொறிகள்‌ சிந்தின. 

கு:--வரு சிந்துரம்‌, தலைசிந்தின விழிசிந்தின தழல்‌ தரை 
மேல்‌ சிந்தின (வாய்‌) மலை சிந்தினபடி சிந்தின; சிலை சிந்தின 
கணை மழைபோல்‌ சிந்தின ; திசை சிந்தின; உயிர்‌ சிந்தினவுடலம்‌ 
உலைசிந்தின பொறி திசையூடு சிந்தின என இயையம்‌. தழல்‌ - 
நெருப்பு. சிந்துரம்‌ - யானை. திசையென்றது, (திசையிலுள்ள 
வற்றை. இதனுள்‌; சிந்தின என்னும்‌ ஒரு சொல்லே பலமுறை: 
பயின்றமையால்‌ இது சொற்பொருட்‌ பின்வரு நிலை என்னும்‌ அணி 
தழுவியதாகும்‌. (102) 


3074. படைப்பெருந்‌ தலைவரும்‌ படைத்த தேர்களு 
ஸு முடைத்தடம்‌ படைகளு மொழிய வுற்றெதிர்‌ 
விடைத்தடர்ந்‌ தெதிர்த்தவர்‌ வீரன்‌ வாளியான்‌ 
முடைத்தடங்‌ குருதியின்‌ கடலின்‌ மூழ்கினார்‌. 


492 ஆரணிய காண்டம்‌ 


படைப்‌ பெருந்தலைவரும்‌ படைத்த தேர்களும்‌ 
உடைத்‌ தடம்‌ படைகளும்‌ ஒழிய, உற்று எதிர்‌ 
விடைத்து அடர்ந்து எதிர்த்தவர்‌, வீரன்‌ வாளியால்‌ 
முடைத்‌ தடங்‌ குருதியின்‌ கடலின்‌ மூழ்கினார்‌. 
பொ :--பெரிய சேனை த்தலைவரும்‌, அவர்க்குரிய தேர்களும்‌, அவ. 
றுடைய பெரிய படைக்கலங்களும்‌ தவிர, இராமனெதிர்வந்து 
பெருஞ்சினங்கொண்டு நெருங்கியெதிர்த்த அரக்கர்‌, இராமனம்பு 
களால்‌ முடை நாற்றம்மிக்க பெரிய குருதிக்கடலின்‌ மூழ்கினார்கள்‌. 
கு :--விடைத்தல்‌ -பெருஞ்சினங்கொள்ளுதல்‌ (சூடா). அடர்ந்து- 
நெருங்கி. (103) 


கரன்‌ படைத்தலைவர்‌ இராமனை வளைதல்‌ 
3075. சுற்றுற நோக்கினர்‌ தொடர்ந்த சேனையி 
லற்றில தலையெனு மாக்கை கண்டிலர்‌ 
தெற்றின ரெயிறுக டிருகி னார்சின 
முற்றின ரிராமனை முடுகு தேதரினார்‌. 
சுற்று உற நோக்கினர்‌, தொடர்ந்த சேனையில்‌ 
அற்றில தலை எனும்‌ ஆக்கை கண்டிலர்‌ ; 
தெற்றினர்‌ எயிறுகள்‌, திருகினார்‌ சினம்‌, 
முற்றினர்‌ இராமனை முடுகு தேரினார்‌. 
பொ :--(படைத்தலைவர்‌) போர்க்களச்‌ சூழலை நன்கு பார்த்துத்‌ 
தம்மைப்‌ பின்பற்றிவந்த படையுள்‌ தலை அறுபடவில்லை என்று 
சொல்லத்தக்க உடலைக்‌ காணாதவராய்ச்‌ சினம்‌ மிக்குப்‌ பல்லைக்‌ 
கடித்து, விரைந்த தேரை ஊர்ந்தவராய்‌ இராமனை வளைந்தனர்‌. 
கு:--சுற்று - சூழல்‌, தெற்றுதல்‌ - கடித்தல்‌. எயிறு- பல்‌. 


கிருகுதல்‌ - மிகுதல்‌. முற்றுதல்‌ - வளைத்தல்‌. முடுகுதல்‌ - பசிப்‌. 
0 


படைத்தலைவர்‌ தேர்‌ பதினான்கும்‌ அழிதல்‌ 

3076. ஏழிரு தேரும்வந்‌ திமைப்பின்‌ முன்பிடைச்‌ 
சூழவன்‌ கணைகளாற்‌ றுணிய நூறினா 
னாழியும்‌ புரவியு மாளு மற்றவை 
யூழிவெங்‌ காலெறி யோங்க லொத்தவே. 


கரன் வதைப்‌ படலம்‌ 499: 


ஏழிரு தேரும்‌ வந்து, இமைப்பின்‌ முன்பு இடைச்‌ 
சூழ, வன்‌ கணைகளால்‌ துணிய நூறினான்‌ ; 
ஆழியும்‌ புரவியும்‌ ஆளும்‌ அற்று, அவை, 

ஊழி வெம்‌ கால்‌ எறி ஓங்கல்‌ ஒத்தவே. 


பொ :--இமைப்பொழுதினுள்ளே பதினான்கு தேரும்‌ வந்து 
வளைய, (இராமன்‌) வலிய அம்புகளால்‌ (அவை) சிதையும்படி அழித்‌. 
தான்‌; சக்கரங்களும்‌ குதிரைகளும்‌ பாகனும்‌ அழிந்து, அத்தேர்கள்‌ 
ஊழிக்காலத்துக்‌ கொடிய காற்றால்‌ மோதப்பட்ட மலைகளை ஒத்தன. 


கு:--நூறுதல்‌ - அழித்தல்‌. ஆழி - தேர்ச்சக்கரம்‌. ஆள்‌ என்றது 
பாகனை. கால்‌ - காற்று. ஓங்கல்‌ - மலை. (105): 


படைத்தலைவர்‌ தரையினின்று விற்போர்‌ புரிதல்‌ 


3077. அழிந்தன தேரவ 
ரவனி கீண்டுக 
விழிந்தனர்‌ வரிசிலை 
யெடுத்த கையின 
ரொழிந்திலர்‌ சரங்களை 
யுருமி னேறெனப்‌ 
பொழிந்தனர்‌ பொழிகனல்‌ 
பொடிக்குங்‌ கண்ணினார்‌. 


அழிந்தன தேர்‌, அவர்‌, அவனி கீண்டு உக 
இழிந்தனர்‌, வரி சிலை எடுத்த கையினர்‌, 
ஒழிந்திலர்‌, சரங்களை உருமின்‌ ஏறு எனப்‌ 
பொழிந்தனர்‌ பொழி கனல்‌ பொடிக்கும்‌ கண்ணினார்‌. 


பொ :--தேர்கள்‌ அழிந்தனவாக, அப்படைத்தலைவர்‌ நிலம்‌ 
பிளந்து கெடும்படி தேர்விட்டிறங்கிக்‌ கட்டமைந்த வில்லைக்‌ கையில்‌ 
எடுத்து, நிறைந்த கனலைத்‌ தோற்றுவிக்குங்‌ கண்களையுடையராய்‌, 
இடியேறு போலும்‌ அம்புகளை ஒழியாமல்‌ சொரிந்தனர்‌. 


கு:--கீண்டு- பிளந்து, ௨௧- கெட. இழிதல்‌ - இறங்குதல்‌. 
வரிசிலை - கட்டமைந்த வில்‌. பொழிதல்‌ - நிறைதல்‌ ; ' பொழிந்துகு 
காதல்‌ " (1496) என்பது சீவகசிந்தாமணி. பொடித்தல்‌ - தோற்று 
வித்தல்‌. இழிந்தனர்‌, ஒழிந்திலர்‌ என்பவை எச்சப்பொருள்பட 
நின்றன. (106) 


494 ஆரணிய காண்டம்‌ 


படைத்தலைவர்‌ விற்களை இராமன்‌ துண்டித்தல்‌ 
3078. நூறிய சரமெலா 
நுறுங்க வாளியா 
லீறுசெய்‌ தவர்சிலை 
யேழொ டேழையு 
மாறினொ டாறுமோ 
ரிரண்டு மம்பினாற்‌ 
கூறுசெய்‌ தமர்த்தொழிற் 
கொதிப்பை நீக்கினான்‌. 
நூறிய சரம்‌ எலாம்‌ நுறுங்க வாளியால்‌ 
ஈறு செய்து, அவர்‌ சிலை ஏழொடு ஏழையும்‌, 
ஆறினொடு ஆறும்‌ ஓர்‌ இரண்டும்‌ அம்பினால்‌ 
கூறுசெய்து, அமர்த்‌ தொழிற்‌ கொதிப்பை நீக்கினான்‌. 
பொ:--(இராமன்‌, தன்‌) அம்புகளால்‌ (படைத்தலைவர்‌ ஏவிய) 
அம்புகளெல்லாம்‌ அழிந்தனவாய்‌ நொறுங்க முடித்து, அவருடைய 
பதினான்கு விற்களையும்‌ பதினான்கு கணைகளால்‌ துண்டித்து, அவ 
ருடைய போர்த்தொழிற்‌ கடுமையை நீக்கினான்‌. 
கு:--சரமெலாம்‌ நூறிய நுறுங்க என இயையும்‌. இராமன்‌ 
என்னும்‌ எழுவாய்‌ தொக்குநின்றது. இராமன்‌ ஈறு செய்து கூறு 
செய்து நீக்கினான்‌ என்க. நூறுதல்‌ - அழிதல்‌. நுறுங்குதல்‌ - 
பொடியாதல்‌. ஈறுசெய்து - முடித்து. ஏழொடு ஏழ்‌ - பதினான்கு. 
ஆறினொடு ஆறும்‌ ஓர்‌ இரண்டும்‌ என்றது பதினான்கு என்றபடி. 
கூறுசெய்து - துண்டித்து. (107) 


படைத்தலைவர்‌ மலைகொண்டு பொருதல்‌ 
3079. வில்லிழந்‌ தனைவரும்‌ வெகுளி மீக்கொளக்‌ 
கல்லுயர்‌ நெடுவரை கடிதி னேந்தினா 
ரொல்லையி னுருத்துயர்‌ விசும்பி னோங்கிநின்‌ 
றெல்லுயர்‌ பொறியுக வெறிதன்‌ மேயினார்‌. 


வில்‌ இழந்து, அனைவரும்‌ வெகுளி மீக்கொளக்‌ 

கல்‌ உயர்‌ நெடு வரை கடிதின்‌ ஏந்தினார்‌, 
ஒல்லையின்‌ உருத்து, உயர்‌ விசும்பின்‌ ஓங்கி நின்று, 
எல்‌ உயர்‌ பொறி உக, எறிதல்‌ மேயினார்‌. 


கரன்வதைப்‌ படலம்‌ 495 


பொ :--(படைத்தலைவர்‌) எல்லோரும்‌, வில்‌ இழந்தமையால்‌ 
சினம்‌ மிகக்‌ கற்களையும்‌ உயர்ந்த ஓங்கிய மலைகளையும்‌ விரைந்து 
தாங்கி, மிக்குயர்ந்த ஆகாயத்தின்கண்‌ விரைந்து ஓங்கிநின்று, ஒளி 
மிக்க அனற்பொறிகள்‌ சிந்தும்படி எறியத்தொடங்கினர்‌. 


கு வெகுளி - சினம்‌. கடிதின்‌ - விரைவில்‌. ஒல்லை - விரைவு. . 
உருத்து - மிக்கு. எல்‌ - ஒளி. (108) 


படைத்தலைவர்‌ பதினால்வரும்‌ இறத்தல்‌ 
3080. கலைகளின்‌ பெருங்கடல்‌ 
கடந்த கல்வியா 
னிலைகொள்வெம்‌ பகழியே 
மிரண்டு வாங்கினான்‌ 
கொலைகொள்வெஞ்‌ சிலையொடு 
புருவங்‌ கோட்டினான்‌ 
மலைகளுந்‌ தலைகளும்‌ 
விழுந்த மண்ணினே. 


கலைகளின்‌ பெருங்கடல்‌ கடந்த கல்வியான்‌, 

இலை கொள்‌ வெம்‌ பகழி ஏழிரண்டு வாங்கினான்‌, 
கொலை கொள்‌ வெம்‌ சிலையொடு புருவம்‌ கோட்டினான்‌, 
மலைகளும்‌ தலைகளும்‌ விழுந்த, மண்ணினே. 


பொ :--கலைகளாகிய பெரிய கடல்களைக்‌ கடந்த கல்வியாளனான 
இராமன்‌, கொலைத்தொழிலையுடைய வில்லொடு புருவத்தினையும்‌ 
வளைத்து, (நுனியில்‌) இலை வடிவுடைய பதினான்கு அம்புகளைக்‌ கைக்‌ 
கொண்டானாக, (எதிர்த்த படைத்தலைவர்‌ கைக்கொண்ட) மலைகளும்‌ 
அவர்‌ தலைகளும்‌ மண்ணின்மேல்‌ விழுந்தன. 


கு:--கல்வியான்‌, சிலையொடு புருவம்‌ கோட்டினான்‌, பகழி 
ஏழிரண்டு வாங்கினான்‌, மலைகளும்‌ தலைகளும்‌ விழுந்த என இயையும்‌, 
இராமனைத்‌ “தென்‌ சொற்கடந்தான்‌ வடசொற்கலைக்‌ கெல்லை 
தேர்ந்தான்‌ * (1831) என்றார்‌ முன்னும்‌. கோட்டுதல்‌ - வளைத்தல்‌. 
புருவம்‌ வளைத்தது சினத்தினால்‌. “ பகழி ஏழிரண்டு வாங்கினான்‌, 
மலைகளும்‌ தலைகளும்‌ விழுந்த மண்ணின்மேல்‌ என்பது விரைவுயர்வு 
தவிற்சியணி தழுவியது. இங்கு, * மனுக்கோட்டம்‌ தவிர்த்தருளும்‌ 
வளவர்பிரான்‌ நறிருப்புருவத்‌ - தனுக்கோட்ட நமன்‌ கோட்டம்‌ 
பட்டது சக்கரக்‌ கோட்டம்‌ " (கலிங்கத்துப்பரணி. 254) என்னும்‌ சயங்‌ 


496 உரணிய காண்டம்‌ 
ஆ 


கொண்டார்‌ வாக்கும்‌ நோக்கத்தகும்‌. வாங்கினான்‌, கோட்டினான்‌ 
என்பவை எச்சப்பொருளிற்‌ பயின்றன. (109) 


திரிசிரன்படை இராமனோடு பொருதல்‌ 3081-3083 


' 3081. படைத்தலைத்‌ தலைவர்கள்‌ படலும்‌ பல்படை 
புடைத்தடர்ந்‌ தெதிரழல்‌ புரையுங்‌ கண்ணினார்‌ 
கிடைத்தன ரரக்கர்கள்‌ கீழு மேலுமொய்த்‌ 
தடைத்தனர்‌ திசைகளை யமர ரஞ்சினார்‌. 


படைத்‌ தலைத்‌ தலைவர்கள்‌ படலும்‌, பல்‌ படை 
புடைத்து, அடர்ந்து, எதிர்‌ அழல்‌ புரையும்‌ கண்ணினார்‌, 
கிடைத்தனர்‌, அரக்கர்கள்‌, கீழும்‌ மேலும்‌ மொய்த்து 
அடைத்தனர்‌ திசைகளை, அமரர்‌ அஞ்சினார்‌. 


பொ :--சிறந்த படைத்தலைவர்‌ பதினால்வரும்‌ இறந்த அளவில்‌. 
அரக்கர்கள்‌ பலவகைப்‌ படைக்கலங்களையும்‌ ஒன்றோடொன்று தாக்கி 
நெருங்கி இராமனெதிர்‌ அனல்‌ பொருந்திய கண்ணினராய்க்‌ கிட்டி, 
மண்ணிலும்‌ வானினும்‌ மொய்த்துத்‌ திசைகளையெல்லாம்‌ மறைக்க, 
தேவரும்‌ அஞ்சுவராயினார்‌. 

கு:--புரைதல்‌ - பொருந்துதல்‌. கிடைத்தல்‌ -கிட்டுதல்‌. அரக்கர்‌ 
என்றது திரிசிராவின்‌ படை வீரரை. கிடைத்தனர்‌ அடைத்தனர்‌ 
என்பவை எச்சப்பொருளிற்‌ பயின்றன. அமரரும்‌ என உம்மை 
விரிக்க. (110) 


3082. முழங்கின பெரும்பணை மூரி மால்கரி 
முழங்கின வரிசிலை முடுகு நாணொலி 
முழங்கின சங்கொடு புரவி மொய்த்துற 
முழங்கின வரக்கர்த முகிலி னார்ப்பரோ. 


முழங்கின பெரும்‌ பணை, மூரி மால்‌ கரி; 
முழங்கின வரி சிலை முடுகும்‌ நாண்‌ ஒலி ; 
முழங்கின சங்கொடு புரவி ; மொய்த்து உற 
முழங்கின அரக்கர்தம்‌ முகிலின்‌ ஆர்ப்பு அரோ. 
பொ :—பெரிய போர்ப்பறைகளும்‌ மதமயக்கத்தையுடைய பெரிய 
யானைகளும்‌ முழங்கின; கட்டமைந்த வில்லில்‌ விரைந்து நாண்‌ 
பூட்டலால்‌ எழும்‌ ஒலிகள்‌ முழங்கின ; சங்கங்களும்‌ குதிரைகளும்‌: 


கரன் வதைப்‌ படலம்‌ 497 


முழங்கின ; அரக்கவீரருடைய மேக முழக்கம்போலும்‌ ஆரவாரங்கள்‌ 
எங்கும்‌ செறிந்து மிக முழங்கின. 


க :—பணை - பறை. அரக்கர்தம்‌ முகிலினார்ப்பு மொய்த்து உற 
முழங்கின என்க. உற - மிகவும்‌. (111) 


26, 29, 30, 44 என்னும்‌ குறியீடுள்ள சுவடிகளில்‌ இச்செய்யுளின்‌ 
பின்‌ ‘ கரன்‌ படைத்தலைவர்‌ வதைப்படலம்‌ முற்றும்‌ ' என்று வரையப்‌ 
பட்டுள்ளது. 


3083. வெம்படை நிருதர்‌ வீச 
% விண்ணிடை மிடைந்த வீர 
னம்பிடை யறுக்கச்‌ சிந்தி 
யற்றன படுமென்‌ றஞ்சி 
யும்பரு மிரியல்‌ போனா 
ருலகெலா முலைந்து சாய்ந்த 
கம்பமி றிசையி னின்ற 
களிறுங்கண்‌ ணிமைத்த வன்றே. 


“வெம்‌ படை நிருதர்‌ வீச, 

விண்ணிடை மிடைந்த, வீரன்‌ 
அம்பு இடை அறுக்கச்‌ சிந்தி 

அற்றன படும்‌, என்று அஞ்சி 
உம்பரும்‌ இரியல்‌ போனார்‌ ; 

உலகு எலாம்‌ உலைந்து சாய்ந்த ; 
கம்பம்‌ இல்‌ திசையில்‌ நின்ற 

களிறும்‌ கண்‌ இமைத்த அன்று ஏ: 


பொ :--கொடிய படைக்கலங்கள்‌ அரக்கவீரர்‌ எறிதலால்‌ ஆகா 
யத்தே செறிந்தனவாய்‌, இராமனம்பு நடுவே துண்டிக்க அற்றுச்‌ 
சிந்தினவை, தம்மேல்‌ விழுமென்று அஞ்சித்‌ தேவரும்‌ நிலைகெட்டு 
ஓடினர்‌ ; உலகங்களெல்லாம்‌ வலியழிந்து சாய்ந்தன ; நிலைபெய 
ராது நின்ற திசை யானைகளும்‌ கண்களை இமைத்தன. 


கு:--நிருதர்‌ - அரக்கர்‌. வீரன்‌ என்றது இராமனை. இரியல்‌ 

போதல்‌ - நிலைகெட்டோடுதல்‌. கம்பம்‌ - அசைவு. உம்மை உயர்வு 

சிறப்புணர நின்றது.. இவை மூன்று பாட்டாலும்‌ திரிசிராவுடன்‌ 

வத்த படையின்‌ போர்‌ நிலை கூறப்பட்டது. (112) 
92 


498 ஆரணிய காண்டம்‌ 


26, 29 என்னும்‌ குறியீடுள்ள சுவடிகளில்‌ இச்செய்யுளின்‌ முன்‌, 
* தநூடணன்‌ வதைப்படலம்‌? என்றும்‌, 44ல்‌ திரிசிராவதப்படலம்‌ 
என்றும்‌ வரையப்பட்டுள து. 


திரிசிரா வருதல்‌ 
3084. அத்தலைத்‌ தானையி னளவி லாற்றலன்‌ 
x முத்தலைக்‌ குரிசில்பொன்‌ முடியன்‌ முக்கணான்‌ 
கைத்தலைச்‌ சூலமே யனைய காட்சியான்‌ 
வைத்தலைப்‌ பகழியான்‌ மழைசெய்‌ வில்லினான்‌. 


அத்தலைத்‌ தானையின்‌, அளவு இல்‌ ஆற்றலன்‌, 
முத்தலைக்‌ குரிசில்‌, பொன்‌ முடியன்‌, முக்கணான்‌ 
கைத்தலைச்‌ சூலமே அனைய காட்சியான்‌, 

வைத்‌ தலைப்‌ பகழியால்‌ மழைசெய்‌ வில்லினான்‌. 


பொ :-அளவில்லாத வலிமையுடையவனும்‌, பொன்னாலாகிய 
முடியை அணிந்தவனும்‌, சிவபெருமான்‌ கையிலுள்ள முத்தலைச்‌ 
சூலம்‌ போன்ற தோற்றம்‌ உடையவனும்‌, கூரிய நுனியினையுடைம 
கணைகளால்‌ மழை பெய்விக்கின்ற வில்லையுடையவனும்‌ (ஆன) 
திரிசிரா (என்பவன்‌) அப்பொழுது அப்படையுள்‌ (எய்தினான்‌). 

கு:--அத்தலை - அப்பொழுது. தானை - படை. காட்சி- தோற்றம்‌. 
வை - கூர்மை. மூன்றுதலைகளையுடைமையாலும்‌ அழித்தற்றொழி 
லாலும்‌ முத்தலைச்‌ சூலம்‌ திரிசிராவுக்கு உவமையாயிற்று. ஆற்ற 
லன்‌, முடியன்‌, காட்சியான்‌, வில்லினான்‌ (ஆன) முத்தலைக்குரிசில்‌, 
அத்தலைத்‌ தானையின்‌ (எய்தினான்‌) என இயைக்க. எய்தினான்‌ என்‌ 
பது வருவித்துரைக்கப்பட்டது. (113) 


அரக்கர்‌ படையிடை இராமன்‌ தோற்றம்‌ 

3085. அன்னவ னடுவுற வூழி யாழியீ 
தென்னவந்‌ தெங்கணு மிரைத்த சேனையுட்‌ 
டன்னிகர்‌ வீரனுந்‌ தமியன்‌ வில்லினன்‌ 
றுன்னிரு ளிடையதோர்‌ விளக்கிற்‌ றோன்‌ நினான்‌. 


அன்னவன்‌ நடு உற, ஊழி ஆழி ஈது 
என்ன வந்து எங்கணும்‌ இரைத்த சேனையுள்‌, 


கரன்வதைப்‌ படலம்‌ 499 


தன்‌ நிகர்‌ வீரனும்‌ தமியன்‌ வில்லினன்‌ 
துன்‌ இருள்‌ இடையது ஓர்‌ விளக்கில்‌ தோன்‌ றினான்‌. 
பொ :-திரிசிரா நடுவே நிற்க, இது பிரளயகாலக்கடல்‌ என்று 
சொல்லும்படி (பொங்கியெழுந்து) வந்து எங்கும்‌ ஆரவாரித்து நின்ற 
படையுள்‌, தமியனும்‌ வில்லேந்தியவனும்‌ தனக்கு நிகர்‌ தானே 
யானவனும்‌ ஆகிய இராமனும்‌, செறிந்த இருளிடையுள்ளதொரு 
விளக்கைப்‌ போலத்‌ தோன்‌ நினான்‌. 


கு :-—அன்னவன்‌ - அவன்‌, திரிசிரா. இரைத்தல்‌ - ஆரவா 
ரித்தல்‌, அரக்கர்க்கு இருளும்‌ இராமனுக்கு விளக்கும்‌ உவமை. 
விளக்கின்முன்‌ இருள்‌ அழிதல்போல இராமன்முன்‌ திரிசிரா முதலிய 
அரக்கர்‌ அழிந்தொழிவர்‌ என்றவாறு. (114) 


இராமன்‌ திரிசிரன்‌ படையை எதிர்த்துநிற்றல்‌ 
3086. ஓங்கிய வாளின னுருமி னார்ப்பினன்‌ 
வீங்கிய கவசத்தன்‌ வெய்ய கண்ணின 
னாங்கவ னணிக்கெதி ரணிக ளாகநேர்‌ 
தாங்கின ஸனிராமனுஞ்‌ சரத்தின்‌ ரனையால்‌. 
ஓங்கிய வாளினன்‌, உருமின்‌ ஆர்ப்பினன்‌, 
வீங்கிய கவசத்தன்‌, வெய்ய கண்ணினன்‌, 
ஆங்கு அவன்‌ அணிக்கு எதிர்‌ அணிகள்‌ ஆக, தேர்‌ 
தாங்கினன்‌ இராமனும்‌ சரத்தின்‌ தானையால்‌. 
பொ :--ஓங்கிய வாட்படையுடையவனும்‌, இடிமுழக்கம்‌ போலும்‌ 
ஆரவாரம்‌ உடையவனும்‌, பருத்த கவசம்‌ அணிந்தவனும்‌, கொடிய 
கண்ணையுடையவனும்‌ ஆகிய அத்திரிசிராவின்‌ படைவகுப்புக்கு எதிர்‌ 
அணி வகுப்பாக, இராமனும்‌ அம்புகளாகிய படையால்‌ எதிரூன்றி 
நின்றான்‌. 
கு:--ஆங்கு அசை. அவன்‌ என்றது திரிசிராவை, அணி - 
படை வகுப்பு. சரம்‌ - அம்பு. அத்தும்‌ இன்னும்‌ சாரியை. (115) 


இராமன்‌ சரத்தால்‌ அரக்கர்படை அழிதல்‌ 3087-3090 


3087. தாளிடை யற்றன தலையு மற்றன 
தோளிடை யற்றன தொடையு மற்றன 


500 ஆரணிய காண்டம்‌ 


வாளிடை யற்றன மழுவு மற்றன 
கோளிடை யற்றன குடையு மற்றன. 


தாள்‌ இடை அற்றன ; தலையும்‌ அற்றன ; 
தோள்‌ இடை அற்றன ; தொடையும்‌ அற்றன ; 
வாள்‌ இடை அற்றன; மழுவும்‌ அற்றன ; 
கோள்‌ இடை அற்றன ; குடையும்‌ அற்றன. 
பொ:--(இராமனம்புகளால்‌) போர்க்கள த்தே(அரக்கவீரருடைய) 
கால்கள்‌ இடையே அறுபட்டன; தலைகளும்‌ அறுபட்டன ; தோள்கள்‌ 
இடையே அற்றன; தொடையென்னும்‌ உறுப்புக்களும்‌ அற்றன ; 
வாள்கள்‌ இடையே அற்றன; மழுப்படைகளும்‌ அற்றன; 
வலிமைகள்‌ அற்றன; குடைகளும்‌ அற்றன. 
கு:--தாள்‌ - அடி. தாள்‌ தலை, தோள்‌ தொடை என்பவை 
மறுதலையுறுப்புக்கள்‌. கோள்‌ - வலிமை. கோள்‌ இடை என்று 
கொண்டு வலிய இடை (என்னும்‌ உறுப்பு) என்று பொருள்‌ கூறு 
வாரும்‌ உண்டு. (116) 


3088. கொடியொடு கொடிஞ்சறப்‌ புரவிக்‌ கூட்டறப்‌ 
படியொடு படிந்தன பருதித்‌ தேர்ப்பணை 
நெடியவன்‌ கடகரி புரண்ட நெற்றியி 
னிடியொடு முறிந்துவீழ்‌ சிகர மென்னவே. 


கொடியொடு கொடிஞ்சு அறப்‌ புரவிக்‌ கூட்டு அறம்‌ 
படியொடு படிந்தன பருதித்‌ தேர்ப்பணை ; 

நெடிய வன்‌ கட கரி புரண்ட, நெற்றியின்‌ 
இடியொடு முறிந்து வீழ்‌ சிகரம்‌ என்னவே. 


பொ :--உருளொடு கூடிய தேர்களின்‌ தொகுதிகள்‌, கொடி 
களும்‌ கொடிஞ்சும்‌ அறக்‌ குதிரைகளைப்‌ பிணிக்கும்‌ நுகமும்‌ அறுத 
லால்‌ மண்ணிற்‌ புதைந்தன ; உயர்ந்த. வலிய மதயானைகள்‌, நெற்‌ 
றியில்‌ தாக்கிய இடியால்‌ சிதைந்து விழுகின்ற மலைகள்போல 
மண்மிசைப்‌ புரண்டன. 


கு:--கொடி கொடிஞ்சு புரவிக்கூட்டு பருதி என்பவை தேரின்‌ 
உறுப்புக்கள்‌. கொடிஞ்சு - தேர்த்தட்டின்‌ மேற்கட்டி. புரவிக்‌ 
கூட்டு - குதிரைகளைப்‌ பூட்டும்‌ நுகம்‌. பருதி - தேருருள்‌. சிகரம்‌ - 
மலை (சூடா). இதனால்‌ தேர்களும்‌ யானைகளும்‌ அழிந்தமை கூற 


கரன்வதைப்‌ படலம்‌ 501 


லாயிற்று. பின்னிரண்டடியொடு, ( தரைமேல்‌ மலை சிந்தினபடி 
சிந்தின வருசிந்துரம்‌” (3078) என்று முற்கூறியதும்‌ நோக்கத்தகும்‌. 
(117) 


3089. அற்றன சிரமென வறித றேற்றலர்‌ 
கொற்றவெஞ்‌ சிலைச்சரங்‌ கோத்து வாங்குவா 
ரிற்றவ ரிருதவ ரெழுந்து விண்ணினைப்‌ 
பற்றின மழையெனப்‌ படை வழங்குவார்‌. 


அற்றன சிரம்‌ என அறிதல்‌ தேற்றலர்‌ 
கொற்ற வெம்‌ சிலைச்‌ சரம்‌ கோத்து வாங்குவார்‌ 
இற்றவர்‌ ; இறாதவர்‌ எழுந்து விண்ணினைப்‌ 


பற்றின மழை எனப்‌ படை வழங்குவார்‌. 


பொ:--தலை அற்ற அரக்கர்‌, தங்கள்‌ தலைகள்‌ அற்றுவிட்டன 
என்று அறியாராய்‌, வெற்றிவாய்ந்த கொடிய வில்லின்கண்‌ 
அம்பைத்‌ தொடுத்துக்‌ காதுவரை யிழுத்தெய்ய முற்படுவர்‌; தலை 
அறுபடாதவர்‌ ஊக்கங்கொண்டு படைக்கலவகைகளை வானிலே 
தங்கிய மேகம்போலப்‌ பொழிவர்‌. 

கு:--தேற்றுதல்‌ - தெளிதல்‌. இற்றவர்‌ வாங்குவர்‌, இருதவர்‌ 
வழங்குவார்‌ என்க. (118) 


3090. கேடகத்‌ தடக்கைய கிரியின்‌ றோற்றத்த 
வாடகக்‌ கவசத்த கவந்த மாடுவ 
பாடகத்‌ தரம்பையர்‌ மருளப்‌ பல்வித 
நாடகத்‌ தொழிலினை நடிப்ப வொத்தவே. 


கேடகத்‌ தடக்கைய, கிரியின்‌ தோற்றத்த, 
ஆடகக்‌ கவசத்த, கவந்தம்‌ ஆடுவ, 
பாடகத்து அரம்பையர்‌ மருளப்‌ பல்‌ வித 
நாடகத்‌ தொழிலினை நடிப்ப ஒத்தவே. 


பொ :--கேடகம்‌ தாங்கிய பெரிய கையினையுடையனவும்‌, மலை 
போன்ற தோற்றமுடையனவும்‌, பொற்கவசம்‌ பூண்டனவுமான 
கவந்தங்கள்‌ ஆடுபவை, பாடகம்‌ பூண்ட தெய்வ மகளிர்‌ மயங்கும்படி 
பலவகை நடனத்‌ தொழில்களை நடித்துக்காட்டுவன போன்றன. 


502 ஆரணிய காண்டம்‌ 


கு :--கேடகம்‌ - பகைவர்‌ படைவீச்சுத்‌ தம்மேல்‌ தாக்காதபடி 
வீரர்‌ இடக்கையில்‌ தாங்கும்‌ வட்டப்‌ பலகை வடிவுள்ளதொரு படை 
விசேடம்‌. ஆடகம்‌ - பொன்‌. கவந்தம்‌ - தலையற்றவுடல்‌. பாடகம்‌ - 
காலணியுள்‌ ஒருவகை. மருள - மயங்க. (119) 


குருதியாறு பெருகுதல்‌ 
3091. கவரிவெண்‌ குடையெனு நுரைய கைம்மலைச்‌ 
சுவரின கவந்தமாழ்‌ சுழிய தண்டுறைப்‌ 
பவரினப்‌ படுமணி குவிக்கும்‌ பண்ணைய 
வுவரியைப்‌ புதுக்கின வுதிர வாறரோ. 


கவரி வெண்‌ குடை எனும்‌ நுரைய, கைம்மலைச்‌ 
சுவரின, கவந்தம்‌ ஆழ்‌ சுழிய, தண்‌ துறைப்‌ 
பவர்‌ இனப்‌ படு மணி குவிக்கும்‌ பண்ணைய, 
உவரியைப்‌ புதுக்கின உதிர ஆறு அரோ. 


பொ:--சாமரை வெண்கொற்றக்‌ குடை என்னும்‌ நுரையினை 
யுடையனவும்‌, யானைகளாகிய அணைக்கட்டு மதில்களையுடையனவும்‌, 
கவந்தங்கள்‌ ஆழும்‌ சுழிகளையுடையனவும்‌, செறிந்த பலவகைப்பட்ட 
மணிகளைக்‌ குவிக்கும்‌ துறைகளையும்‌ வயல்களையும்‌ உடையனவும்‌ 
ஆன குருதியாறுகள்‌, கடலைப்‌ புதியனவாக்கின. 


கு :-கவரி - சாமரை. கைம்மலை - யானை. சுவர்‌ - அணைக்கட்டு 
மதில்‌. மணிகுவிக்கும்‌ தண்துறைய, பண்ணைய என இயைக்க. 
பவர்‌ - செறிவு. பண்ணை - வயல்கள்‌. உவரி - கடல்‌. புதுக்குத 
லாவது பண்டை நிறம்‌ நீங்கி வேற்று நிறம்‌ பெறச்‌ செய்தலாம்‌. 
இரத்த ஆறுகள்‌ பாய்ந்தமையால்‌ கடல்‌ தன்‌ பண்டைக்‌ ௧௬ 
நிறம்‌ நீங்கிச்‌ செந்நிறமுடையதாயிற்று என்றவாறு, குருதிப்‌ 
பெருக்கை ஆறாக உருவகித்தமையால்‌, அதற்குப்‌ புனலாற்றுக்குரிய 
துரை, அணைக்கட்டுமதில்‌, சுழி, துறை, பண்ணை என்னும்‌ உறுப்புக்‌ 
களும்‌ ஏற்றபெற்றி கற்பிக்கப்பட்டன. (120) 


போர்க்களக்‌ காட்சி 3092-3097 
3092. சண்டவெங்‌ கடுங்கணை தடியத்‌ தாஞ்சில 
திண்டிறல்‌ வளையெயிற்‌ றரக்கர்‌ தேவராய்‌ 
வண்டுழல்‌ புரிகுழன்‌ மடந்தை மாரொடுங்‌ 
கண்டனர்‌ தம்முடற்‌ கவந்த நாடகம்‌, 


கரன்‌ வதைப்‌ படலம்‌ 03 


சண்ட வெம்‌ கடுங்கணை தடியத்‌ தாம்‌ சில 

திண்‌ திறல்‌ வளை எயிற்று அரக்கர்‌, தேவர்‌ ஆய்‌, 
வண்டு உழல்‌ புரிகுழல்‌ மடந்தைமாரொடும்‌ 
கண்டனர்‌ தம்‌ உடற்‌ கவந்த நாடகம்‌. 


பொ :--வலிய கொடிய விரைவுடைய இராமனம்புகள்‌ குறைத்‌ 
தழித்தலால்‌, மிக்க ஆற்றலையும்‌ வளைந்த பற்களையும்‌ உடைய சில 
அரக்கர்‌, (இறந்து) தேவராய்‌, வண்டுகள்‌ மொய்க்கின்ற சுருண்ட 
கூந்தலையுடைய தம்‌ மனைவிமாரொடுகூடித்‌ தம்‌ உடலின்‌ கவந்தம்‌ 
நடிக்கின்ற நாடகத்தைக்‌ கண்டார்‌. 


கு:--சண்டம்‌ - வலிமை. கடுமை - விரைவு. தடிதல்‌ - குறைத்‌ 
தல்‌. தாம்‌ அசை. சில அரக்கர்‌ என்க. மடந்தைமார்‌ என்பதற்கு 
அரம்பையர்‌ 'என்று பொருள்‌ கொண்டாரும்‌ உண்டு. அரமகளிர்‌ 
கூந்தலில்‌ வண்டு மூசா; ஆதலின்‌ அவரை வண்டுழல்‌ புரிகுழல்‌ 
மடந்தைமார்‌ என்பது பொருந்தாது. மறக்குடிப்‌ பெண்டிர்‌ தம்‌ 
கணவரோடு ஆவியொக்கவிட்டு விண்ணுலகில்‌ தம்‌ கணவரைக்‌ 
கூடுவராதலின்‌, மடந்தைமார்‌ என்பதற்கு அவ்வரக்கர்‌ மனைவியர்‌ 
என்று பொருள்‌ கூறலாயிற்று. பின்வரும்‌ செய்யுளில்‌, ஆய்வளை 
மகளிர்‌ என்பதும்‌ இப்பொருளிற்‌ பயின்றது. வீரமகளிர்‌ தம்‌ கணவ 
ரொடு ஒக்க உயிர்துறந்து விண்ணுலகில்‌ தம்‌ கணவரொடு கூடுவர்‌ 
என்பது, * ஓடினா ருயிர்கணா டுடல்கள்போல்‌ உதவியால்‌, வீடினார்‌ 
வீடினார்‌ மிடையுடற்‌ குவைகள்வாய்‌, நாடினார்‌ மடநலார்‌ நவை 
யிலா நண்பரைக்‌, கூடினா ரூடினார்‌ உம்பர்வாழ்‌ கொம்பனார்‌ (சுந்தர. 
974) என்று ஆசிரியர்‌ பின்‌ கூறுதலாலும்‌, * தரைமகடன்‌ கொழு 
நன்றன்‌ னுடலந்தன்னைத்‌ தாங்காமற்‌ றன்னுடலாற்‌ ராங்கி விண்‌ 
ணாட்‌,டரமகளிரவ்வுயிரைப்‌ புணராமுன்னம்‌ ஆவியொக்க விடுவாளைக்‌ 
காண்மின்‌ காண்மின்‌ ' (4893) என்னும்‌ கலிங்கத்துப்‌ பரணித்‌ தாழிசை 
யாலும்‌ அறியத்தகும்‌. அரக்கராய்‌ நின்றநிலையில்‌ இராமனொடு 
சினந்து போர்‌ மேற்கொண்டவர்தாமே, இராமனாற்‌ கொல்லப்பட்டுக்‌ 
தேவரான நிலையில்‌ தம்‌ உடற்‌ கீவந்த நாடகங்கண்டு களிப்பா 
ராயினர்‌ என்றவாறு. (121) 


3093. ஆய்வளை மகளிரொ டமர ரீட்டத்தர்‌ 
தூயவெங்‌ கடுங்கணை துணித்த தங்கடோள்‌ 
பேயொரு தலைகொளப்‌ பிணங்கி வாய்விடா 
நாயொரு தலைகொள நகையுற்‌ ரூர்சிலர்‌. 


504. ஆரணிய காண்டம்‌ 


ஆய்‌ வளை மகளிரொடு அமரர்‌ ஈட்டத்தர்‌, 

தூய வெம்‌ கடுங்கணை துணித்த தங்கள்‌ தோள்‌, 
பேய்‌ ஒருதலை கொளப்‌ பிணங்கி வாய்‌ விடா 
நாய்‌ ஒரு தலைகொள நகை உற்றார்‌ சிலர்‌. 


பொ :--அரக்கர்‌ சிலர்‌, (இறந்து) சிறந்த வளைகளை அணிந்த 
தம்‌ மனைவியரோடு தேவர்கூட்டத்தில்‌ உற்றவராய்‌, தூயகொடிய 
விரைவுடைய இராமனம்புகளால்‌ துண்டிக்கப்பட்ட தங்களுடைய 
தோள்களை, ஒருபக்கம்‌ பேய்‌ பற்றிக்கொள்ள, அதனொடு மாறுபட்டு 
மற்றொரு பக்கத்தை வாயினின்று விடாதனவாய்‌ நாய்கள்‌ கெளவிக்‌ 
கொள்ள, அது கண்டு நகைப்பாராயினர்‌. 


கு:--ஆய்வளை - சிறந்த வளை. ஈட்டம்‌ - கூட்டம்‌. ஒருதலை - 
ஒருபக்கம்‌. பிணங்குதல்‌ - மாறுபடுதல்‌- (122) 


3094. தெரிகணை மூழ்கலிற்‌ றிறந்த மார்பின 
ரிருவினை கடந்துபோ யும்ப ரெய்தினார்‌ 
நிருதர்தம்‌ பெரும்படை நெடிது நின்றவ 
னொருவனென்‌ றுள்ளத்தி னுலைவுற்‌ றார்சிலர்‌. 
தெரி கணை மூழ்கலின்‌ திறந்த மார்பினர்‌ 
இருவினை கடந்துபோய்‌ உம்பர்‌ எய்தினார்‌, 

* நிருதர்தம்‌ பெரும்‌ படை நெடிது நின்றவன்‌ 
ஒருவன்‌ ' என்று உள்ளத்தின்‌ உலைவுற்றார்‌ சிலர்‌. 
பொ :--தேர்ந்துகொண்டு ஏவிய அம்புகள்‌ அழுந்தியமையால்‌ 
பிளந்த மார்பையுடையராய்‌ (இறந்து), மிக்க தீவினையின்‌ நீங்கி 
விண்ணாடுபுக்க சிலர்‌, * அரக்கருடைய பெரிய படை அளவற்றது; 
அதை எதிர்த்து நின்றவனோ ஒருவன்‌ ' என்று மனம்‌ அழிந்தனர்‌. 
கு :பகைவராற்றலறிந்து ஏவப்பட்ட கணையாதலின்‌, “தெரி 
கணை ' என்றார்‌. இருவினை - யெரிய (மிக்க) தீவினை. உம்பர்‌ - 
மேலுலகு. இராமபாணத்தால்‌ அடியுண்டிறந்தாராதலின்‌ அரக்கர்‌ 
வினையின்‌ நீங்கினாராயினார்‌. * வஞ்சகத்‌ தரக்கரை வளைத்து வள்ள 
றான்‌, செஞ்சரத்‌ தூய்மையால்‌ தேவராக்கினான்‌ ' (3096) என்று 
ஆசிரியர்‌ கூறுவதும்‌ நோக்குக. (123) 


3095. கைக்கரி யன்னவன்‌ பகழி கண்டகர்‌ 


மெய்க்குலம்‌ வேரொடுந்‌ துணித்து வீழ்த்தின 


கரன்‌ வதைப்‌ படலம்‌ 505 


மைக்கரு மனத்தொரு வஞ்சன்‌ மாண்பிலன்‌ 
பொய்க்கரி கூறிய கொடுஞ்சொற்‌ போலவே. 


கைக்‌ கரி அன்னவன்‌ பகழி, கண்டகர்‌ 

மெய்க்‌ குலம்‌ வேரொடுந்‌ துணித்து வீழ்த்தின ; 
மைக்‌ கரு மனத்து ஒரு வஞ்சன்‌ மாண்பு இலன்‌ 
பொய்க்‌ கரி கூறிய கொடுஞ்சொற்‌ போலவே. 


பொ :--நற்குண நற்செய்கைகள்‌ அற்றவனும்‌, மைபோலும்‌ 
கரிய மனத்தையுடைய வஞ்சகனும்‌ ஆகிய ஒருவன்‌ கூறிய கொடிய 
பொய்ச்சான்றுரை, (கூறிய அவன்‌ குலத்தை வேரோடு அறுத்‌ 
தழித்தல்‌) போலக்‌ கையையுடைய யானைபோல்வானான இராமன்‌ 
அம்புகள்‌, கொடியவரான அரக்கருடைய உடற்றொகுதிகளை 
வேரோடு அறுத்துவீழ்த்தின. 


கு :-கைக்கரியன்னவன்‌ என்பதனோடு, * இருகை வேழத்திரா 
கவன்‌ ' (காப்பு. 30) என்பதும்‌ நோக்கத்தகும்‌. கண்டகர்‌ - கொடி 
யவர்‌, அரக்கர்‌. குலம்‌ - கூட்டம்‌. மாண்பு - நற்குண நற்செய்‌ 
கைகள்‌, கரி- சான்று. பொய்ச்சான்றுரை; கூறியவர்‌ குலத்தை 
வேருடன்‌ அறுத்து வீழ்த்துதல்போல்‌, இராமன்‌ அம்புகள்‌ அரக்கர்‌ 
மெய்க்குலமடங்க வேரொடறுத்து வீழ்த்தின என்றவாறு. குலம்‌ 
வேரொடும்‌ துணித்து வீழ்த்தல்‌ மட்டும்‌ உவமைகொள்ள த்தகும்‌. 
(124) 


3096. அஞ்சிறை யறுபத மடைந்த கீடத்தைத்‌ 
தஞ்செனத்‌ தன்மய மாக்குந்‌ தன்மைபோல்‌ 
வஞ்சகத்‌ தரக்கரை வளைத்து வள்ளறுன்‌ 
கெஞ்சரத்‌ தூய்மையாற்‌ றேவ ராக்கினான்‌. 


அம்‌ சிறை அறுபதம்‌ அடைந்த கீடத்தைத்‌ 
தஞ்சு எனத்‌ தன்மயம்‌ ஆக்கும்‌ தன்மைபோல்‌, 
வஞ்சகத்து அரக்கரை வளைத்து, வள்ளல்தான்‌, 
செஞ்சரத்‌ தூய்மையால்‌ தேவ ராக்கினான்‌. 


பொ :--அழகிய இறக்கைகளையுடைய குளவி என்னும்‌ வண்‌ 
உனது; தன்னைக்‌ கிட்டிய புழுவை எளியதென்று (கொட்டிக்‌ 
கொட்டித்‌) தன்‌ தன்மையடையச்‌ செய்யுமாறு போல, இராமன்‌ 
வஞ்சகராகிய அரக்கரை வளைத்துத்‌ தன்‌ செந்நிறம்‌ வாய்த்த அம்பு 
களின்‌ தூய்மையால்‌ அவர்களைத்‌ தேவராக்கினான்‌. 


506 ஆரணிய காண்டம்‌ 


கு சிறை - இறக்கை. அறுபதம்‌ - ஆறுகால்களையுடையது, 
வண்டு; இங்கே குளவியை உணர்த்திநின்றது. கீடம்‌ - புழு. 
தஞ்சு -எளிது. தன்‌ மயம்‌ - தன்றன்மை. குளவி தன்‌ எதிர்ப்பட்ட 
புழுவை வளைத்துத்‌ தன்‌ கொடுக்கினால்‌ கொட்டி அதனைத்‌ தன்‌ 
வடிவம்‌ அடையச்‌ செய்வதுபோல, இராமனும்‌ தன்முன்‌ வந்‌ 
தெதிர்த்த அரக்கரை வளைத்துத்‌ தன்‌ அம்புகளால்‌ அவர்களை அறுத்‌ 
தொழித்துத்‌ தேவராக்கினன்‌ என்றவாறு. நிலை மாறுதலளவில்‌ 
உவமம்‌ கொள்ள த்தகும்‌. (125) 


3097. வலங்கொள்போர்‌ மானிடன்‌ 

வலிந்து கொன்றமை 

யலங்கல்வே லிராவணற்‌ 
கறிவிப்‌ பாமெனச்‌ 

சலங்கொள்போ ரரக்கர்த 
முருக்க டாங்கின 

விலங்கையி னுற்றவக்‌ 
குருதி யாறரோ. 


வலம்‌ கொள்‌ போர்‌ மானிடன்‌, வலிந்து கொன்றமை, 
அலங்கல்‌ வேல்‌ இராவணற்கு அறிவிப்பாம்‌ எனச்‌ 
சலம்‌ கொள்‌ போர்‌ அரக்கர்தம்‌ உருக்கள்‌ தாங்கின 


இலங்கையின்‌ உற்ற அக்‌ குருதியாறு அரோ. 


பொ :--வெற்றிகொள்ளும்‌ போர்த்தொழிலாற்றலுள்ள மானிட 
னான இராமன்‌, (அரக்கர்பலரை) வன்மைசெய்து கொன்ற செய்‌ 
தியை, மாலையணிந்த வேற்படையினையுடைய இராவணனுக்கு 
அ.றிவிப்போமென்று செல்வனபோலச்‌ சினங்கொண்ட போரில்‌ 
இறந்த அரக்கருடைய உடல்களைத்‌ தாங்கினவாய்க்‌ குருதியாறுகள்‌ 
இலங்கையிற்புக்கன. 


கு :--வலம்‌ - வெற்றி. வலிந்து - வன்மைசெய்து. அலங்கல்‌ - 
மாலை. சலம்‌ - சினம்‌. உருக்கள்‌ - உடல்கள்‌. (126) 


திரிசிரா இராமனொடு பொருதல்‌ 3098-3099 


3098. சூழ்ந்ததார்‌ நெடும்படை பகழி சுற்றுறப்‌ 
போழ்ந்துயிர்‌ குடித்தலிற்‌ புரளப்‌ பொங்கினான்‌ 


கரன்வதைப்‌ படலம்‌ 50T 


றாழ்ந்திலன்‌ முத்தலைத்‌ தலைவன்‌ சோரியி 
னாழ்ந்ததே ரம்பரத்‌ தோட்டி யார்க்கின்றான்‌. 


சூழ்ந்த தார்‌ நெடும்‌ படை பகழி சுற்றுறப்‌ 
போழ்ந்து உயிர்‌ குடித்தலின்‌, புரளப்‌ பொங்கினான்‌,, 
தாழ்ந்திலன்‌, முத்தலைத்‌ தலைவன்‌, சோரியின்‌ 
ஆழ்ந்த தேர்‌ அம்பரத்து ஓட்டி ஆர்க்கின்றான்‌. 
பொ :-இராமனை வளைந்த அணியாக வகுக்கப்பட்ட பெரிய: 
படைகளை அவன்‌ வாளி எங்கும்‌ பிளந்து உயிரைக்‌ குடித்தலால்‌,. 
அப்படைகள்‌ விழுந்து புரள, அது கண்ட திரிசிரா, சினம்‌ மிக்கவ 
னாய்த்‌ தாமதியாமல்‌, குருதிச்‌ சேற்றில்‌ ஆழ்ந்த தன்‌ தேரை ஆகா 
யத்திலே செலுத்தி ஆரவாரிக்கின்‌ றவனாய்‌. 


கு :-தார்‌ - படைவகுப்பு. போர்வீரர்‌ சூடும்‌ அடையாள மாலையு: 
மாம்‌, பொங்குதல்‌ - சினம்‌ மிகுதல்‌. முத்தலைத்‌ தலைவன்‌ - திரிசிரா. 
அம்பரம்‌ - ஆகாயம்‌. தேர்ச்சக்கரம்‌ குருதிச்‌ சேற்றிற்பதிந்து மேற்‌: 
செல்லமாட்டாமையால்‌, தேரைத்‌ தன்‌ மாயவித்தையால்‌ ஆகா 
யத்தே செலுத்துவானாயினன்‌. ஆர்க்கின்றான்‌ என்பது முற்றெச்சம்‌. 
ஆர்க்கின்றான்‌, ஊன்றிய தேரினன்‌, தூவினான்‌ எனப்‌ பின்‌ 
வரும்‌ பாடலுடன்‌ இயைந்து முடியும்‌. (127) 


3099. ஊன்றிய தேரின னுருமின்‌ வெங்கணை 
வான்றொடர்‌ மழையென வாய்மை யாவர்க்குஞ்‌. 
சான்றென நின்றவத்‌ தரும மன்னவன்‌ 
நறோன்றறன்‌ நிருவுரு மறையத்‌ தூவினான்‌. 


ஊன்றிய தேரினன்‌, உருமின்‌ வெம்‌ கணை, 
வான்‌ தொடர்‌ மழை என, வாய்மை யாவர்க்கும்‌ 
சான்று என நின்ற அத்‌ தருமம்‌ அன்னவன்‌ 
தோன்றல்தன்‌ திரு உரு மறையத்‌ தூவினான்‌. 


பொ :--முன்‌ நிறுத்திய தேரினனாய்‌, வாய்மையால்‌ யாவர்க்கும்‌: 
சாட்சியாய்‌ நின்றவனும்‌ தருமம்‌ போல்பவனுமான தசரத சக்கர 
வர்த்தியின்‌ மகனான இராமன்‌ திருமேனி மறையும்படி, இடிபோற்‌- 
கொடிய அம்புகளை கனிகா மேகம்போல மிகப்‌ பொழி: 
வானாயினன்‌. 


௫08 ஆரணிய காண்டம்‌ 


கு :--ஊன்றுதல்‌ - நிறுத்துதல்‌. உருமு - இடி. வாய்மையால்‌ 
என உருபுவிரிக்க. சான்று - சாட்சி; எடுத்துக்காட்டும்‌ ஆம்‌. 
தருமம்‌ அன்னவன்‌ - தருமம்‌ போல்பவன்‌, தசரதசக்கரவர்த்தி ; 
நல்லற மூர்த்தியன்னான்‌' (168) என்றார்‌ முன்னும்‌. தோன்றல்‌ - 
மகன்‌. (128) 


திரிசரன்‌ தேரும்‌ பாகனும்‌ அழிதல்‌ 
௮100. தூவிய சரமெலாந்‌ துணிய வெங்கணை 
யேவின னிராமனு மேவி யேழிரு 
பூவியல்‌ வாளியாற்‌ பொலங்கொ டேரழித்‌ 
தாவிவெம்‌ பாகனை யழித்து மாற்றினான்‌. 


தூவிய சரம்‌ எலாம்‌ துணிய, வெம்‌ கணை 

ஏவினன்‌ இராமனும்‌, ஏவி, ஏழிரு 

பூ இயல்‌ வாளியால்‌ பொலம்‌ கொள்‌ தேர்‌ அழித்து, 
ஆவி வெம்‌ பாகனை அழித்து மாற்றினான்‌. 


பொ :-திரிசிரன்‌ தூவிய அம்புகளெல்லாம்‌ அறும்படி, இராம 
னும்‌ கொடிய அம்புகளை ஏவினான்‌; அவ்வாறு ஏவியதன்‌ மேலும்‌, 
பூக்கள்‌ பொறிக்கப்பட்ட பதினான்‌கு அம்புகளால்‌ அவனுடைய 
"பொன்னால்‌ அலங்கரிக்கப்பட்ட தேரையழித்துக்‌ கொடிய பாகனையும்‌ 
உயிரைப்போக்கி ஒழித்தான்‌. 

கு:--பொலம்‌ - பொன்‌. ஆவி - உயிர்‌. வெம்பாகனை ஆவி 
அழித்து மாற்றினான்‌ என.இயையும்‌. ஆவிவெம்பாகன்‌ என்பதற்கு 
உயிர்போல்‌ விரும்பத்தக்க பாகன்‌ என்று பொருள்‌ கூறலும்‌ 
அமையும்‌. (129) 


திரிசிரன்‌ தலைகளுள்‌ இரண்டு அறுபடல்‌ 

3101. அன்றியு மகக்கணத்‌ தமர ரார்த்தெழப்‌ 
பொன்றெரி வடிம்புடைப்‌ பொருவில்‌ வாளியால்‌ 
வன்றொழிற்‌ நீயவன்‌ மகுட மாத்தலை 
யொன்றொழித்‌ திரண்டையு முருட்டி னானரோ. 
அன்றியும்‌, அக்கணத்து அமரர்‌ ஆர்த்து எழப்‌ 
பொன்‌ தெரி வடிம்பு உடைப்‌ பொரு இல்‌ வாளியால்‌, 


கரன்வதைப்‌ படலம்‌ 509 


வன்‌ தொழில்‌ தீயவன்‌ மகுட மாத்‌ தலை 
ஒன்று ஒழித்து, இரண்டையும்‌ உருட்டினான்‌ அரோ. 
பொ :--மேலும்‌, அப்பொழுதே தேவர்‌ ஆரவாரித்தெழும்படி,. 
பொன்விளங்கும்‌ விளிம்பினையுடைய ஒப்பற்ற அம்புகளால்‌, 
(இராமன்‌) கொடுந்தொழிற்‌ நீயவனாகியதிரிசிராவின்‌ கிரீடமணிந்த 
பெரிய ஒருதலையை விடுத்து மற்றை இரண்டுதலைகளையும்‌ அறுத்து: 
உருட்டினான்‌. 
கு :--வடிம்பு - விளிம்பு. பொரு - ஒப்பு. அம்புகளின்‌ விளிம்பு: 
களில்‌ பொன்னால்‌ வரிக்கோலம்‌ இழைக்கப்பட்டிருக்குமா தலால்‌,. 
பொன்‌ தெரிவடிம்புடை...... வாளி ” என்றார்‌. (130), 


திரிசிரன்‌ ஒருதலையொடு பொருதல்‌ 

3102. தேரழிந்‌ தவ்வழித்‌ திரிசி ராவெனும்‌ 
பேரழிந்‌ ததனினு மறம்பி ழைத்திலன்‌ 
வாரழிந்‌ திமிழ்சிலை வளைய நாட்டுழிக்‌ 
காரழிந்‌ தாலெனக்‌ கணைவ ழங்கினான்‌. 


தேர்‌ அழிந்து, அவ்வழித்‌ திரிசிரா எனும்‌ 
பேர்‌ அழிந்தகனினும்‌ மறம்‌ பிழைத்திலன்‌, 
வார்‌ அழிந்து இமிழ்‌ சிலை வளைய நாட்டுழிக்‌ 
கார்‌ அழிந்தால்‌ எனக்‌ கணை வழங்கினான்‌. 


பொ :--தேர்சிதைந்து, அப்பொழுதே திரிசரன்‌ என்னும்‌ பேரும்‌: 
அழிந்ததனாலும்‌ வீரத்தில்‌ தவறாதவனாய்‌, ஒலிக்கின்ற வில்லை நீட்சி 
யொழிந்து வளையும்படி ஊன்றிய நிலையில்‌ மேகத்தில்‌ மழை 
பெருகினாற்போல அம்புகளை மிகச்‌ சொரிவானாயினான்‌. 

கு:--அவ்வழி- அப்பொழுதே. மூன்றுதலையுள்‌ இரண்டுதலை 
அற்றமையால்‌ திரிசிரா எனும்‌ பேர்‌ அழிந்து என்றார்‌. வார்‌ - நீட்சி. 
இமிழ்தல்‌ - ஒலித்தல்‌. அழிதல்‌ - பெருகுதல்‌ ; * அழியும்புனலஞ்சன 
மாநதியே” (1199) என்பது சீவகசிந்தாமணி. (191). 


திரிசிரன்வில்‌ துண்டமாதல்‌ 


3103. ஏற்றிய நுதலின னிருண்ட கார்மழை 
"தோற்றிய வில்லொடுந்‌ தொடர மீமிசைக்‌ 


$10 ஆரணிய காண்டம்‌ 


காற்றிடை யழித்தெனக்‌ கார்மு கத்தையு 
மாற்றரும்‌ பகழியா லறுத்து மாற்றினான்‌. 
ஏற்றிய நுதலினன்‌, இருண்ட கார்‌ மழை 
தோற்றிய வில்லொடும்‌ தொடர, மீமிசைக்‌ 
காற்று இடை அழித்தெனக்‌ கார்முகத்தையும்‌ 
மாற்றரும்‌ பகழியால்‌ அறுத்து மாற்றினான்‌. 
பொ :--வெகுண்டு, நெற்றியில்‌ ஏற்றின புருவமுடையனான 
திரிசிரன்‌, கரியமேகத்தின்‌ இயல்பைத்‌ தோற்றுவித்த வில்லோடு 
தொடர, மிக உயர்ந்த வானின்கண்‌, காற்று, இடையே அம்‌ 
மேகத்தை அழித்தாற்போல, இராமன்‌ திரசிரன்‌ கைப்பற்றிய வில்‌ 
லையும்‌ தடுத்தற்கரிய அம்புகளால்‌ அறுத்து அவன்‌ போர்‌ வலியையும்‌ 
நீக்கினான்‌. 
கு:--புருவத்தை நெற்றியில்‌ ஏற்றியது, வெகுளியின்‌ விளைவு, வில்‌ 
லொடு கணைமழைபெய்து வந்த திரிசிரனுக்கு வானவில்லோடு புனல்‌ 
மழை பெய்துவந்த மேகம்‌ உவமை. திரிசிரனை வலியழித்து அவன்‌ 
கைக்கொண்ட வில்லையும்‌ அறுத்துநின்ற இராமனுக்கு மேகத்தை 
வானவில்லொடு சிதைவிக்கும்‌ காற்று உவமை. (132) 


வில்லிழந்த நிலையினும்‌ திரிசரன்‌ போர்புரிதல்‌ 
3104. வில்லி ழந்தன னென்னினும்‌ 
டி விழித்தவாண்‌ முகத்தி 
னெல்லி ழந்தில னிழந்திலன்‌ 
வெங்கத மிடிக்குஞ்‌ ம்‌ 
சொல்லி ழந்திலன்‌ றோள்வலி 
யிழந்திலன்‌ சொரியுங்‌ 
கல்லி ழந்தில னிழந்திலன்‌ 
கறங்கெனத்‌ திரிதல்‌. 
வில்‌ இழந்தனன்‌ என்னினும்‌, விழித்த வாள்‌ முகத்தின்‌ 
எல்‌ இழந்திலன்‌ ; இழந்திலன்‌ வெம்‌ கதம்‌ ; இடிக்கும்‌ 
சொல்‌ இழந்திலன்‌ ; தோள்‌ வலி இழந்திலன்‌ ; சொரியும்‌ 
கல்‌ இழந்திலன்‌ ; இழந்திலன்‌ கறங்கு எனத்‌ திரிதல்‌. 
பொ :--(திரிசிரன்‌, தான்‌ கைக்கொண்ட) வில்லை இழந்தானென்‌ 
லும்‌ சினந்த நோக்கினையுடைய கொடிய முகத்தின்‌ ஒளியினை 


கரன் வதைப்‌ படலம்‌ 51] 


இழந்தானல்லன்‌ ; கொடிய சினம்‌ நீங்கினானல்லன்‌ ; (பகைவனைத்‌) 
தாக்கிப்பேசும்‌ பேச்சு ஒழிந்தானில்லை; புயவலி அற்றானல்லன்‌ ; 
கல்மாரி பொழிதலை ஒழிந்தானல்லன்‌ ; காற்றாடிபோலச்‌ சுழலுதல்‌ 
ஒழிந்தானல்லன்‌. 

கு :-திரிசிரனது செருக்குமிகுதிதோன்ற, விழித்த வாண்‌ 
முகத்தின்‌ எல்‌ இழந்திலன்‌ என்றார்‌; * விழித்தகண்‌ வேல்கொண் 
டெறிய அழித்திமைப்பின்‌ ஓட்டன்றோ வன்கணவர்க்கு (775) 
என்பது திருக்குறள்‌. எல்‌ - ஒளி. கதம்‌ - சினம்‌, இடித்தல்‌ - 
தாக்குதல்‌. கறங்கு - காற்றாடி. (188) 


திரிசிரன்‌ தாளும்‌ தோளும்‌ அறுதல்‌ 
3105. ஆளி ரண்டுநூ றுளவென 

வந்தரத்‌ தொருவன்‌ 

மூளி ரும்பெரு மாயவெஞ்‌ 
செருமுயல்‌ வானைத்‌ 

தாளி ரண்டையு மிரண்டுவெங்‌ 
கணைகளாற்‌ றடிந்து 

தோளி ரண்டையு மிரண்டுவெங்‌ 
கணைகளாற்‌ றுணித்தான்‌. 


ஆள்‌ இரண்டு நூறு உள என, அந்தரத்து ஒருவன்‌ 

மூள்‌ இரும்‌ பெரு மாய வெம்‌ செரு முயல்வானைத்‌ 

தாள்‌ இரண்டையும்‌ இரண்டு வெம்‌ கணைகளால்‌ தடிந்து, 
தோள்‌ இரண்டையும்‌ இரண்டு வெம்‌ கணைகளால்‌ துணித்தான்‌. 


பொ:--ஆகாயத்தில்‌ துணையற்றவனாய்‌ நின்று, இருநூறு 
ஆட்கள்‌ உள்ளன என்று சொல்லும்படி விளைந்த மிகப்பெரிய மாய 
மான கொடிய போரைச்‌ செய்கின்ற திரிசிரனை இராமன்‌, இரண்டு 
கால்களையும்‌ இரண்டு கொடிய அம்புகளால்‌ துணித்து, இரண்டு 
தோள்களையும்‌ மேலும்‌ இரண்டு கொடிய அம்புகளால்‌ அறுத்தான்‌. 


கு:--ஆள்‌ என்றது வீரரை. மூளுதல்‌ - விளைதல்‌. தடிதல்‌ - 
அறுத்தல்‌. (134) 


512 ஆரணிய காண்டம்‌ 


திரிசிரன்‌ ஒருதலையுமிழந்து இறந்துபடல்‌ 
3106. அற்ற தாளொடு தோளின 
னயிலெயி நிலங்கப்‌ 
பொற்றை மாமுழைப்‌ புலாலுடை 
வாயினிற்‌ புகுந்து 
பற்ற வாதரிப்‌ பான்றனை 
நோக்கினன்‌ பரியான்‌ 
கொற்ற வார்சரத்‌ தொழிந்ததோர்‌ 
தலையையும்‌ குறைத்தான்‌. 
அற்ற தாளொடு தோளினன்‌, அயில்‌ எயிறு இலங்கப்‌ 
பொற்றை மா முழைப்‌ புலால்‌ உடை வாயினின்‌ புகுந்து, 
பற்ற ஆதரிப்பான்‌ தனை நோக்கினன்‌, பரியான்‌, 
கொற்ற வார்‌ சரத்து ஒழிந்தது ஓர்‌ தலையையும்‌ குறைத்தான்‌. 
பொ :-தாளும்‌ தோளும்‌ அற்றவனான திரிசிரன்‌, இராமன்‌ பாற்‌ 
புகுந்து, கூரிய பற்கள்‌ புறத்தே விளங்கித்‌ தோன்றப்‌ பெரிய மலைக்‌. 
குகைபோன்ற புலால்நாற்றம்‌ உள்ள தன்‌ வாயினால்‌ பற்ற விரும்பி 
யவனை நோக்கி, இராமன்‌ இரங்கா தவனாகி, வெற்றிவாய்ந்த நெடிய 
வில்லினின்றெழுந்த அம்பினால்‌ மற்றொரு தலையையும்‌ அறுத்தான்‌. 
கு:--பொற்றை - மலை. முழை-குகை. ஆதரித்தல்‌ - விரும்‌ 
புதல்‌. பரிதல்‌ - இரங்குதல்‌. (135) 


திரிசிரன்படை சிதறியோடுதல்‌ 3107-3111 
3107. திரிசி ராவெனுஞ்‌ சிகரமண்‌ 

சேர்தலுஞ்‌ சிந்தி 

நிருத ரோடினர்‌ தூடணன்‌ 
விலக்கவு நில்லார்‌ 

பரிதி வாளினர்‌ கேடகத்‌ 
தடக்கையர்‌ பரந்த 

குருதி நீரிடை வார்கழல்‌ 
கொழுங்குடர்‌ தொடக்க. 


திரிசிரா எனும்‌ சிகரம்‌ மண்‌ சேர்தலும்‌, சிந்தி, 
நிருதர்‌ ஓடினர்‌, தூடணன்‌ விலக்கவும்‌ நில்லார்‌, 


கரன்‌ வதைப்‌ படலம்‌ 213 


பரிதி வாளினர்‌, கேடகத்‌ தடக்கையர்‌, பரந்த 

குருதி நீரிடை, வார்கழல்‌ கொழுங்குடர்‌ தொடக்க. 

பொ :-திரிசிரா என்கின்ற மலை சிதைந்து மண்ணிடை விழுந்த 
அளவில்‌, விளக்கம்மிக்க வாளேந்தியவரும்‌ கேடகம்‌ தாங்கிய பெரிய 
கையினையுடையவரும்‌ ஆகிய அரக்கர்‌, தூடணன்‌. தடுத்து நிறுத்‌ 
தவும்‌ நில்லாதவராய்ப்‌ பரவிய இரத்தவெள்ளத்தில்‌ இறந்துபட்ட 
வீரருடைய கொழுத்த குடல்கள்‌, தங்கள்‌ நீண்ட கால்களைத்‌ தடுக்‌ 
கும்படி ஓடினார்‌. 

கு:--சிகரம்‌ சிந்தி மண்சேர்தலும்‌, வாளினர்‌ கையர்‌ நிருதர்‌, 
தூடணன்‌ விலக்கவும்‌ நில்லார்‌, குருதிநீரிடை குடர்‌ கழல்‌ தொடக்க 
ஓடினர்‌ என இயையும்‌. சிகரம்‌ - மலை; மலையுச்சியும்‌ ஆம்‌. சிந்துதல்‌ - 
சிதறுதல்‌. பரிதி - விளக்கம்‌. கழல்‌ - கால்‌. குடர்‌ - குடல்‌; போலி. 
தொடக்குதல்‌ - தளைத்தல்‌. போர்‌ செய்தற்குரிய படைக்கலந்‌ தாங்கி 
யவராயிருந்தும்‌, தூடணன்‌ தடுக்கவும்‌ நில்லாதவராய்‌ ஓடினர்‌ 
என்றது அரக்கர்‌ ஆற்றலழிந்தமை கூறியவாறு. குடர்‌ கழல்‌ 
தொடக்க என்றது தம்‌ இனத்தவர்‌ குடலே தாம்‌ ஓடி உய்யாதவாறு 
தம்‌ காலைத்‌ தளைக்க என்றவாறு. (136) 


3108. கணத்தின்‌ மேனின்ற வானவர்‌ 
கைபுடைத்‌ தார்ப்பப்‌ 
பணத்தின்‌ மேனிலங்‌ குழியுறக்‌ 
கால்கொடு பதைப்பார்‌ 
நிணத்தின்‌ மேல்விழுந்‌ தழுந்தினர்‌ 
சிலர்சிலர்‌ நிவந்த 
பிணத்தின்‌ மேல்விழுந்‌ துருண்டன 
ருயிர்கொடு பிழைப்பார்‌. 
கணத்தின்‌ மேல்‌ நின்ற வானவர்‌ கை புடைத்‌ தார்ப்பப்‌ 
பணத்தின்‌ மேல்‌ நிலம்‌ குழி உறக்‌ கால்கொடு பதைப்பார்‌, 
நிணத்தின்‌ மேல்‌ விழுந்து அழுந்தினர்‌ சிலர்‌; சிலர்‌, நிவந்த 
பிணத்தின்மேல்‌ விழுந்து உருண்டனர்‌ உயிர்கொடு பிழைப்பார்‌. 
பொ :--அரக்கர்‌ சிலர்‌, ஆகாயத்தே போர்‌ காணவந்து திரண்டு 
நின்ற தேவர்கள்‌ கைகொட்டி ஆரவாரிக்கும்படி, (ஆதிசேடனாகிய) 
பாம்பின்‌ படத்தின்மேலுள்ள நிலம்‌ குழியும்படி நடந்து நடுங்குவா 
ராய்‌, நிணத்தின்மேல்‌ விழுந்து அழுந்துவாராயினர்‌ ; வேறு சிலர்‌, 
33 


514 ஆரணிய காண்டம்‌ 


உயர்‌ ந்த பிணக்குவியலின்‌ மேல்‌ விழுந்து உருண்டு தம்‌ உயிர்‌ 
கொண்டு பிழைத்துப்போவாராயினர்‌. 


கு :-சிலர்‌ வானவர்‌ ஆர்ப்ப, கால்கொடு பதைப்பார்‌, அழுந் 
தினர்‌; சிலர்‌ விழுந்துருண்டனர்‌, பிழைப்பார்‌ என இயையும்‌. 
கணம்‌ - கூட்டம்‌. அத்து இன்‌ என்பன சாரியை. அரக்கர்‌ தோற்‌ 
ரோடுதல்கண்டமையால்‌ வானவர்‌ கைபுடைத்தார்ப்பாராயினர்‌. 
பணம்‌ - படம்‌. பூமியை ஆதிசேடன்‌ தன்‌ படத்தில்‌ தாங்குவதாகக்‌ 
கூறுதல்‌ கவிமரபு. கால்கொள்ளல்‌ - நடத்தல்‌. பதைத்தல்‌ - நடுங்‌ 
குதல்‌. நிவத்தல்‌ - உயர்தல்‌. (137) 


3109. வேய்ந்த வாளொடு வேலிடை 

மிடைதலி னோட்ட 

மோய்ந்து ளார்சில ருலந்தன 
ருதிரநீ ராற்றிற்‌ 

பாய்ந்து கால்பறிந்‌ தொழுகினர்‌ 
சிலர்சிலர்‌ பயத்தா 

னீந்தி னார்நெடுங்‌ குருதியங்‌ 
கடல்புக்கு நிலையார்‌. 


வேய்ந்த வாளொடு வேல்‌ இடை மிடைதலின்‌ ஓட்டம்‌ 
ஓய்ந்துளார்‌ சிலர்‌; உலந்தனர்‌ உதிரநீர்‌ ஆற்றில்‌ 
பாய்ந்து, கால்‌ பறிந்து ஒழுகினர்‌ சிலர்‌ ; சிலர்‌ பயத்தால்‌ 
நீந்தினார்‌, நெடுங்‌ குருதியங்‌ கடல்‌ புக்கு நிலையார்‌. 


பொ :வீரர்‌ மாலை சூட்டிக்‌ கைக்கொண்ட வாளும்‌ வேலும்‌ 
அவர்‌ மாய்தலால்‌ போர்க்களத்தில்‌ விழுந்து செறிந்து கிடத்தலின்‌, 
அரக்கர்‌ சிலர்‌ ஓட்டமும்‌ ஒய்ந்தவராயினர்‌; மற்றும்‌ சிலர்‌, இறந்தோ 
ருடைய வுடலினின்று பெருகிய இரத்தவெள்ளத்திற்‌ கால்‌ நிலை 
பெறாது வீழ்ந்து, இரத்த வெள்ள த்தோடு செல்வாராயினர்‌ ; மேலும்‌ 
சிலர்‌, இராமன்பால்‌ உண்டாகிய அச்சத்தால்‌ இரத்த வெள்ளத்திலே 
நீந்தியவராய்ப்‌ பெரிய குருதிக்‌ கடலிற்‌ புகுந்து அழுந்துவாராயினர்‌. 

கு :-வேய்தல்‌ - சூட்டுதல்‌. வீரர்‌ வாள்‌ வேல்‌ முதலிய படைக்‌ 
கலங்களுக்கு மாலைசூட்டிக்‌ கைக்கொள்ளுதல்‌ மரபு. உலத்தல்‌ - 
சாதல்‌. பறிதல்‌ - வழுக்குதல்‌. (138) 


கரன்‌ வதைப்‌ படலம்‌ 515 


3110. கச்சும்‌ வாளுந்தங்‌ காறொடர்ந் 
தீர்வன காணா 
ரச்ச மென்பதொன்‌ றுருவுகொண் 
டாலென வழிவா 
ருச்ச வீரன்கைச்‌ சுடுசர 
நிருதர்நெஞ்‌ சுருவத்‌ 
தச்சு நின்றன கண்டன 
ரவ்வழித்‌ தவிர்ந்தார்‌. 
கச்சும்‌ வாளும்‌ தம்‌ கால்‌ தொடர்ந்து ஈர்வன காணார்‌, 
அச்சம்‌ என்பது ஒன்று உருவுகொண்டால்‌ என, அழிவார்‌ ; 
உச்ச வீரன்‌ கைச்‌ ௬டுசரம்‌ நிருதர்‌ நெஞ்சு உருவத்‌ 
தச்சு நிற்பன கண்டனர்‌, அவ்‌ வழித்‌ தவிர்ந்தார்‌. 


பொ :—கச்சும்‌ வாளும்‌ முறையே தம்முடைய தாளைத்‌ தளைத்து 
அறுப்பனவற்றை நோக்காதவராய்‌, அச்சமென்று சொல்லப்படுவ 
தொன்று உருவுகொண்டாற்போல வருந்துபவராய்‌, . உயர்ந்த 
வீரனான இராமன்‌ கையினின்று புறப்பட்ட வருத்துந்தன்மைய 
வான அம்புகள்‌ அரக்கர்‌ மார்பின்கண்‌ உருவும்படி தைத்து நின்ற 
வற்றைக்‌ கண்டு, அவ்விடத்தே செயலற்றவராயினர்‌. 

கு கச்சு - அரைப்பட்டிகை ; “மள்ளர்‌... யாத்த பூங்கச்சு ' 
(16) என்பது சீவகசிந்தாமணி. ஈர்தல்‌ என்பது இழுத்தல்‌ அறுத்தல்‌ 
என இருபொருள்‌ பயந்தது. கச்சு தம்‌ கால்தொடர்ந்து ஈர்வன 
எனவும்‌, வாள்‌ தம்‌ கால்தொடர்ந்து ஈர்வன எனவும்‌ இயையும்‌. கச்சு 
கால்‌ தொடர்ந்து ஈர்தலாவது இறந்த வீரருடைய அரைப்பட்‌ 
டிகை போர்க்களத்தைவிட்டு ஓடுவாருடைய காலைத்‌ தொடக்கி 
இழுத்தலாம்‌. வாள்‌ கால்‌ தொடர்ந்து ஈர்தலாவது ஓடுவாருடைய 
கால்களை இறந்தாருடையவாள்கள்‌ தொடக்கி அறுத்தலாம்‌, 
உச்சம்‌ - உயர்வு (திவா). (139) 

17-19, 22, 28, 26, 48, 49, 56 என்னும்‌ குறியீடுள்ள சுவடிகளில்‌ 
இச்செய்யுளின்‌ பின்‌, *திரிசிராவதைப்படலம்‌ முற்றும்‌ ' என்று வரை 
யப்பட்டுள து. 


3111. மண்டி யோடினர்‌ சிலர்நெடுங்‌ 
கடகரி வயிற்றுப்‌ 
புண்டி றந்தமா முழையிடை 
வாளொடும்‌ புகுவார்‌ 


916 ஆரணிய காண்டம்‌ 


தொண்டை நீங்கிய கவந்தத்தைத்‌ 
துணைவநீ யெம்மைக்‌ 

கண்டி லேனெனப்‌ புகலெனக்‌ 
கைதலைக்‌ கொள்வார்‌. 


மண்டி ஓடினர்‌ சிலர்‌, நெடுங்‌ கட கரி வயிற்றுப்‌ 

புண்‌ திறந்த மா முழையிடை வாளொடும்‌ புகுவார்‌, 
தொண்டை நீங்கிய கவந்தத்தைத்‌ “துணைவ! நீ எம்மைக்‌ 
* கண்டிலேன்‌” எனப்‌ புகல்‌” எனக்‌ கை தலைக்‌ கொள்வார்‌. 


பொ :-சிலர்‌ விரைந்து ஓடிப்‌ பெரிய மதயானையின்‌ வயிற்றுப்‌ 
புண்பட்டுத்‌ திறந்த பெரிய தொளைவழி வாளொடு நுழைவாராய்க்‌. 
கழுத்தறுபட்ட கவந்தத்தை நோக்கித்‌ “ துணைவ! நீ எம்மைக்‌. 
* கண்டிலேன்‌ ' எனக்‌ கூறுக” என்று வணங்குவராயினர்‌. 


கு 3--மண்டுதல்‌ - விரைதல்‌, முழை - தொளை. தம்மைப்‌ பற்றத்‌ 
தொடர்ந்துவருவர்‌ என்னும்‌ அச்சமிகுதியால்‌, அரக்கர்‌, தலையற்ற 
மையால்‌ பேசுமாற்றலற்றது ! என்பதையும்‌ மறந்து, கவந்தத்தை: 


நோக்கி, “ துணேவ! நீ எம்மைக்‌ * கண்டிலேன்‌ * எனப்புகல்‌” 
என்பாராயினர்‌. கைதலைக்‌ கொள்ளல்‌ - தலைமேற்‌ கை குவித்து 
வணங்குதல்‌. (140) 


217, 29, 41, 52 ஆம்‌ சுவடிகளில்‌ இச்செய்யுளின்‌ பின்‌, * திரிசிரா 
வதைப்படலம்‌ முற்றும்‌ என்று வரையப்பட்டுளது. 


அஞ்சி ஓடிய படையினரை நோக்கித்‌ தூடணன்‌ கூறுதல்‌ 
3112-9118 
3112. அனைய ராகிய வரக்கரை 
யாண்டொழிற்‌ கமைந்த 
வினைய நீங்கிய மனத்தரை 
வெருவன்மி னென்னா 
நினையும்‌ யானுமக்‌ குரைப்பது 
முண்டென்று நின்றான்‌ 
றுனையும்‌ வாம்பரித்‌ தேரினன்‌ 
றூடணன்‌ சொன்னான்‌. 


அனையர்‌ ஆகிய அரக்கரை ஆண்‌ தொழிற்கு அமைந்த 
வினையம்‌ நீங்கிய மனத்தரை * வெருவன்மின்‌ ” என்னா, 


கரன் வதைப்‌ படலம்‌ 517 


நினையும்‌ * யான்‌ உமக்கு உரைப்பதும்‌ உண்டு' என்று நின்றான்‌, 
தனையும்‌ வாம்‌ பரித்‌ தேரினன்‌ தூடணன்‌ சொன்னான்‌. 


பொ :--மிக விரைந்து செல்லும்‌ குதிரைபூட்டிய தேரையுடைய 
தூடணன்‌, அத்தன்மையரான அரக்கரை நோக்கி, *யான்‌ உமக்கு 
உரைப்பதும்‌ உண்டு! என்று கூறி, *ஆண்மை வெளிப்படும்‌ 
போர்த்தொழிற்‌ பயிற்சியற்ற மனமுடைய மனிதர்க்கு அஞ்சன்மின்‌ * 
எனவும்‌ சொல்லி நின்றான்‌. 

கு:--அனையர்‌ என்றது, பிழைப்பார்‌, நிலையார்‌, அழிவார்‌, 
தவிர்ந்தார்‌, கைதலைக்கொள்வார்‌ என்று முன்‌ செய்யுட்களிற்‌ கூறிய 
அரக்கரை. ஆண்டொழிற்கு அமைந்த வினையம்‌ நீங்கிய மனத்தர்‌ 
என்பதனை அரக்கர்க்கு ஏற்றியுரைத்தலும்‌ ஆம்‌. வெரு - அச்சம்‌. 
துனைதல்‌ - விரைதல்‌. (141) 


3113. பச்சை யாமெனப்‌ பயமனத்‌ 

துண்டென வாழுங்‌ 

கொச்சை மாந்தரைக்‌ கோல்வளை 
மகளிருங்‌ கூடார்‌ 

நிச்ச யம்மெனுங்‌ கவசந்தா 
னிலைநிற்ப தன்றி 

யச்ச மென்னுமீ தாருயிர்க்‌ 
கருந்துணை யாமோ. 


யச்சை ஆம்‌ எனப்‌ பயம்‌ மனத்து உண்டு என வாழும்‌ 
கொச்சை மாந்தரைக்‌ கோல்‌ வளை மகளிரும்‌ கூடார்‌ ; 
நிச்சயம்‌ எனும்‌ கவசம்‌ தான்‌ நிலைநிற்பதன்‌ றி, 

அச்சம்‌ என்னும்‌ ஈது ஆர்‌ உயிர்க்கு அருந்துணையாமோ ? 


பொ :--இளையரென்று சொல்லும்படியும்‌, நெஞ்சில்‌ அச்சம்‌ 
உண்டு என்று சொல்லும்படியும்‌ வாழும்‌ இழிந்த மாந்தரைத்‌ 
திரண்ட வளைகளை அணிந்த மகளிரும்‌ சேரார்‌ ; உறுதி என்று 
சொல்லப்படும்‌ கவசந்தான்‌ அரிய உயிர்க்கு சிறந்த துணையாக 
நிலைத்து நிற்பதன்றி அச்சம்‌ என்று சொல்லப்படும்‌ இது, 
அரிய உயிர்க்குச்‌ சிறந்த (நிலைத்து நிற்பதாகிய) துணையாகாது. 

கு பச்சை - இளமை. கொச்சை - இழிவு. கோல்‌ - திரட்சி. 
நிச்சயம்‌ எனும்‌ கவசம்‌ என்றது உருவகம்‌. நிச்சயம்‌ எனும்‌ கவசந்‌ 
தான்‌ ஆருயிர்க்கு அருந்துணையா நிலைநிற்பதன்றி, அச்சம்‌ 


518 ஆரணிய காண்டம்‌ 


என்னும்‌ ஈது ஆருயிர்க்கு அருந்துணையாமோ என இயையும்‌. 
உருவும்‌ திருவும்‌ ஆகிய புறத்தோற்றங்‌ கண்ட அளவில்‌ அன்பு 
செய்பவரான மகளிரும்‌ அஞ்சினாரைச்‌ சேரார்‌ எனவே பிறர்‌ 
அவரைச்‌ சேராமை பெறப்படும்‌. முன்னிரண்டடிகளால்‌ அஞ்சி 
னோரை அனைவரும்‌ வெறுப்பர்‌ என்பதும்‌, பின்னிரண்டடிகளால்‌ 
அச்சம்‌ உயிர்க்குத்‌ துணையாகாது; அஞ்சாமையே உயிர்க்குத்‌ துணை 
யாவது என்பதும்‌ விளக்கியவாறு. அரக்கர்‌ முதுகிட்டோடுதலால்‌: 
அவர்பால்‌ அச்சம்‌ வெளிப்பட்டதாதலின்‌, அச்சம்‌ என்னும்‌ ஈது 
என்று சுட்டுவானாயினன்‌. (142) 


3114. பூவ ராவுவேற்‌ புரந்தர 

னோடுதான்‌ பொன்று 

மூவ ரோடுதான்‌ முன்னின்று 
முட்டிய முனையி 

லேவ ரோடினா ரிராக்கதர்‌ 
நுமக்கிடைந்‌ தோடுந் 

தேவ ரோடுகற்‌ றறிந்துளி 
ரோமனதந்‌ திகைத்தீர்‌. 


பூ அராவு வேல்‌ புரந்தரனோடுதான்‌, பொன்றா 
மூவரோடுதான்‌, முன்னின்று முட்டிய முனையில்‌ 

ஏவர்‌ ஓடினார்‌ இராக்கதர்‌ ? நுமக்கு இடைந்து ஓடும்‌ 
தேவரோடு கற்று அறிந்துளிரோ ? மனம்‌ திகைத்தீர்‌.' 


பொ :--மனம்‌ திகைத்தவர்களே ! கூர்மையாக அராவப்பட்ட 
வேற்படையினையுடைய இந்திரனோடும்‌, அழிவற்ற மூவராகிய தேவர்‌ 
தலைவரோடும்‌ எதிர்நின்று தாக்கிய போரில்‌, அரக்கருள்‌ எவரும்‌ 
தோற்றோடினாரில்லை. நுமக்குத்‌ தோற்றோடும்‌ தேவர்பால்‌ இவ்‌ 
வாறு தோற்றோடக்‌ கற்றறிந்தீர்களோ ! 


கு:-பூ-கூர்மை; *பூவாட்கோவலர்‌" (224) என்பது 

புறநானூறு. அராவுதல்‌ - தேய்த்தல்‌. புரந்தரன்‌ - இந்திரன்‌. 

பொன்றுதல்‌ - அழிதல்‌. தான்‌ இரண்டும்‌ அசை. முனை - போர்‌. 

எவர்‌ என்பது ஏவர்‌என முதல்‌ நீண்டது. இடைதல்‌ - மெலிதல்‌. ல்‌ 
[61 


கரன் வதைப்‌ படலம்‌ ௦19 


3115. இங்கொர்‌ மானிடற்‌ கித்தனை 

வீரர்க ளிடைந்தீ 

ருங்கை வாளொடு புகழிழந் 
தூர்புக லுற்தீர்‌ 

கொங்கை மார்பிடைக்‌ குளிப்புறக்‌ 
களிப்புறு கொழுங்கண்‌ 

ணங்கை மார்களைப்‌ புல்லுதி 
ரோநல நுகர்வீர்‌. 


இங்கு ஒர்‌ மானிடற்கு இத்தனை வீரர்கள்‌ இடைந்தீர்‌, 

உம்‌ கை வாளொடு புகழ்‌ இழந்து ஊர்‌ புகல்‌ உற்றீர்‌, 

கொங்கை மார்பிடைக்‌ குளிப்புறக்‌ களிப்பு உறு கொழுங்கண்‌ 

நங்கைமார்களைப்‌ புல்லுதிரோ ? நலம்‌ நுகர்வீர்‌. 

பொ :-இன்பம்‌ நுகர்தற்குரியீர்‌! இங்கே ஒரு மனிதனுக்கு 
இவ்வளவு (பெரு ந்தொகையினரான) வீரர்கள்‌ தோல்வியுற்றீராய்‌, 
உங்கள்‌ கையில்‌ தாங்கிய வாட்படையோடு புகழையும்‌ இழந்து, 
ஊருட்‌ புகுதலைச்‌ செய்தீர்‌; (அங்கே) உங்களுடைய மகிழ்ச்சிமிக்க 
செழித்தகண்களையுடைய மனைவி மார்தனங்கள்‌ உங்கள்‌ மார்பிடை 
யழுந்தத்‌ தழுவுவீரோ ! 

கு:--இடைதல்‌ - தோல்வியுறுதல்‌. போரிலே எதிர்‌ நின்று விழுப்‌ 
புண்பட்ட வீரரையன்றித்‌ தோற்றோடி ஊர்புக்கவரை வீரமகளிர்‌ 
தழுவாராதலின்‌ நங்கைமார்களைப்‌ புல்லுதிரோ? என்றான்‌. (144) 


3116. செம்பு காட்டிய கண்ணிணை 
பாலெனத்‌ தெளிந்தீர்‌ 
வெம்பு காட்டிடை நுழைதொறும்‌ 
வெரிநுறப்‌ பாய்ந்த 
கொம்பு காட்டுதி ரோதட 
மார்பிடைக்‌ குளித்த 
வம்பு காட்டுதி ரோகுல 
மங்கையர்க்‌ கம்மா. 
செம்பு காட்டிய கண்‌ இணை பால்‌ எனத்‌ தெளிந்தீர்‌ ! 
வெம்பு காட்டிடை நுழைதொறும்‌, வெரிந்‌ உறப்‌ பாய்ந்த 
கொம்பு காட்டுதிரோ ?“தட மார்பிடைக்‌ குளித்த 
அம்பு காட்டுதிரோ ? குல மங்கையர்க்கு அம்மா ! 


520 ஆரணிய காண்டம்‌ 


பொ :--உருக்கிய செம்பின்‌ இயல்பைத்‌ தோற்றுவித்த இரு 
கண்களும்‌ பால்போல்‌ வெளுத்து விளங்கப்பெற்றீர்‌! உங்கள்‌ 
சிறந்த மனைவியர்க்கு நீங்கள்‌ கொதிக்கின்ற காட்டிடை நுழைந்து 
செல்லுந்‌ தோறும்‌ உங்கள்‌ முதுகிற்பாய்ந்த கொம்புகளாலாகிய 
வடுவைக்‌ காட்டுவீரோ! அல்லது பெரிய மார்பிலே அழுந்திய 
அம்புகளாலாகிய புண்களைக்‌ காட்டுவீரோ! 


கு:--செம்பு - செம்புக்குழம்பு. செம்பு காட்டிய கண்‌ என்றது, 
உருக்கிய செம்புக்குழம்புபோல வெம்மையுடையவாய்ச்‌ சிவந்தகண்‌ 
என்றவாறு. பால்‌ எனத்‌ தெளிதலாவது பால்போல்‌ வெளுத்துத்‌ 
தோற்றுவதாம்‌. ஆள்வழக்கற்ற நிலத்துப்‌ புதருள்‌ மறைந்து 
தவழ்ந்து செல்ல வேண்டுதலின்‌, வெம்புகாடு என்றும்‌, வெரிநுறப்‌ 
பாய்ந்த கொம்பு என்றும்‌ கூறுவானாயினன்‌. கொம்பு அம்பு என்‌ 
பவை கொம்புகளாலும்‌ அம்புகளாலும்‌ விளைந்த புண்களை உணர்த்தி 
நின்றன. குளித்தல்‌ - முழுகுதல்‌. (145) 


3117. ஏக்க மிங்கிதன்‌ மேலுமுண்‌ 

டேயிகன்‌ மனித 

னாக்கும்‌ வெஞ்சமத்‌ தாண்மையவ்‌ 
வமரர்க்கு மரிதாத்‌ 

தாக்க ரும்புயத்‌ துங்குலத்‌ 
தலைமகன்‌ றங்கை 

மூக்கொ டன்றியும்‌ முதுகொடும்‌ 
போம்பழி முயன்‌ நீர்‌. 


ஏக்கம்‌ இங்கு இதன்‌ மேலும்‌ உண்டே ? இகல்‌ மனிதன்‌ 
ஆக்கும்‌ வெம்‌ சமத்து, ஆண்மை அவ்‌ அமரர்க்கும்‌ அரிதாத்‌ 
தாக்கரும்‌ புயத்து உம்‌ குலத்‌ தலைமகன்‌ தங்கை 

மூக்கொடு அன்றி, உம்‌ முதுகொடும்‌ போம்‌ பழி முயன்‌ றீர்‌. 


பொ :--பகைமனிதன்‌ செய்யும்‌ கொடிய போரில்‌, அத்தேவர்க்‌ 
கும்‌ ஆண்மையால்‌ அரிதின்‌ முயன்றும்‌ தாக்குதற்கரிய புயவலி 
வாய்ந்த உங்கள்‌ குலத்தலைவனுடைய தங்கையின்‌ மூக்கற்றதோ 
டன்றி உங்கள்‌ தோல்வியோடு முடியும்‌ பழிச்செயலைச்‌ செய்தீர்‌ ; 
இதன்‌ மேலும்‌ ஏக்கம்‌ உண்டோ ? 

கு:--மனிதன்‌ ஆக்கும்‌ வெஞ்சமத்துப்‌ பழிமுயன்றீர்‌; இங்கு 
இதன்மேலும்‌ ஏக்கம்‌ உண்டே என இயைந்து முடிவுறும்‌. ஆண்மை 
மினையுடைய அத்தேவராலும்‌ அரிதின்‌ முயன்றும்‌ தாக்குதற்கரிய 


கரன்‌ வதைப்‌ படலம்‌ 521 


புயம்‌ என்க. உம்‌ குலத்‌ தலைமகன்‌ என்றது இராவணனை. ஏக்கம்‌ - 


இழிவு. (146) 


3118. ஆர வாழ்க்கையின்‌ வணிகரா 
யமைதிரோ வயில்வேல்‌ 
வீர வாட்கொழு வெனமடுத்‌ 
துழுதிரோ வெறிப்போர்த்‌ 
தீர வாழ்க்கையிற்‌ றெவ்வரைச்‌ 
செருவிடைப்‌ பறித்த 
வீர வாட்கையீ ரெங்ஙனம்‌ 


வாழ்திரோ விளம்பீர்‌. 


ஆர்‌ ௮ வாழ்க்கையின்‌ வணிகராய்‌ அமைதிரோ ? அயில்‌ வேல்‌ 
வீர வாள்‌ கொழு என மடுத்து உழுதிரோ ? வெறிப்‌ போர்த்‌ 
தீர வாழ்க்கையின்‌ தெவ்வரைச்‌ செருவிடைப்‌ பறித்த 

வீர வாள்‌ கையீர்‌ ! எங்ஙனம்‌ வாழ்திரோ ? விளம்பீர்‌. 


பொ:--ஆவேசத்தொடு கூடிய போராண்மையொடுவாழும்‌ 
வாழ்வில்‌ போரிலே பகைவரிடம்‌ பறித்துக்கொண்ட வீரவாளைக்‌ 
கையிற்கொண்டீர்‌ ! உம்முடைய கூரிய வேற்படையினையும்‌ வீர 
வாளையும்‌ துலாக்கோலாகவைத்து, நிரம்பிய அச்செல்வத்தோடு 
கூடிய வணிகராயிருந்து வாணிபஞ்செய்து வாழ்திரோ? அன்றி 
அந்த வேலையும்‌ வாளையும்‌ கொழுவாகக்‌ கலப்பையிற்‌ செறித்து 
உழுதொழிலைப்‌ புரிந்து வேளாளராக வாழ்திரோ? எப்படி 
வாழ்திர்‌ ? சொல்லுமின்‌. 

கு :--ஆர்‌ - நிறைவு. வாழ்க்கை - செல்வம்‌. கொழுவெனமடுத்து 
என்று பிற்‌ கூறியதற்கிசைய, முன்னே, *துலாக்கோலாகக்‌ 
கொண்டு ” என்பது வருவித்துரைக்கப்‌ பட்டது. கொழு - கலப்பை 
யின்‌ நுனியிற்செ றிக்கப்படும்‌ இரும்பு. மடுத்தல்‌ - செறித்தல்‌. (147) 


தூடணனும்‌ இராமனும்‌ போர்புரிதல்‌ 3119-3131 
3119. என்று தானுந்தன்‌ னெறிகடற் 
சேனையு மிறைநீர்‌ 
நின்று காண்டிரென்‌ னெடுஞ்சிலை 
வலியென நேராச்‌ 


522 ஆரணிய காண்டம்‌ 


சென்று தாக்கினன்‌ றேவரு 
மருள்கொண்டு திகைத்தார்‌ 

நன்று காத்தியென்‌ றிராமனு 
மெதிர்செல நடந்தான்‌. 


என்று, தானும்‌, தன்‌ எறி கடற்‌ சேனையும்‌, * இறை, நீர்‌ 

தின்று காண்டிர்‌ என்‌ நெடுஞ்சிலை வலி” என நேராச்‌ 

சென்று தாக்கினன்‌ ; தேவரும்‌ மருள்கொண்டு திகைத்தார்‌ ; 

* நன்று காத்தி” என்று, இராமனும்‌ எதிர்செல நடந்தான்‌. 

பொ:--என்று (அஞ்சியோடிய படையினரை நோக்கிக்‌) கூறி, 

* நீவிர்‌ சிறிது பொழுது நின்று என்னுடைய பெரிய வில்லாற்றலைக்‌ 

காண்மின்‌ ' என்று தானும்‌ அலைமோதும்‌ கடல்போலும்‌ தன்‌ படையு 

மாகச்‌ சென்று இராமனைத்‌ தாக்கினான்‌ ; (அதுகண்டு) இராமனுக்கு. 
என்ன நேருமோ? என்று தேவரும்‌ மயங்கித்‌ திகைத்தனர்‌ ; 
இராமனும்‌ (தாடணனை நோக்கி, உன்னையும்‌ உன்படைகளையும்‌) 

* நன்கு காத்துக்கொள்க” என்றுகூறி அவனை எதிர்த்துச்‌ சென்றான்‌. 

கு :-இறை - சிறிது. (148) 
41, 45, 92-ஆம்‌ சுவடிகளில்‌ இச்செய்யுளின்பின்‌ ஒரு அதிகம்‌ 
பாடல்‌ காணப்படுகிறது. அது வருமாறு :-- 

3119 (0) நடந்து தன்னிரு கரத்தினி னலம்பெறுஞ்‌ சிலைவாய்த்‌ 
தொடர்ந்த நாணொலி யெழுப்பினன்‌ றொகைப்படு மண்டம்‌ 
இடிந்த தென்னநின்‌ றதிர்ந்ததங்‌ கிறைவனு மிமைப்பின்‌ 
மிடைந்த வெஞ்சர மழைவிடு தாரையின்‌ விதைத்தான்‌. 


தூடணன்‌ படை அழிதல்‌ 3120-8125 
3120. ஊட றுப்புண்ட மொய்படை 

கையொடு முயர்ந்த 
கோடறுப்புண்ட குஞ்சரங்‌ 

கொடிஞ்சொடு கொடியின்‌ 
காடறுப்புண்ட காலிய 

றேர்கதிர்ச்‌ சாலி 
சூடறுப்புண்ட வெனக்கழுத்‌ 

தறுப்புண்ட துரகம்‌. 


கரன் வதைப்‌ படலம்‌ ட 


ஊடு அறுப்புண்ட மொய்படை ; கையொடும்‌ உயர்ந்த 
கோடு அறுப்புண்ட குஞ்சரம்‌; கொடிஞ்சொடு கொடியின்‌ 
காடு அறுப்புண்ட கால்‌ இயல்‌ தேர்‌; கதிர்ச்‌ சாலி 

சூடு அறுப்புண்ட எனக்‌ கழுத்து அறுப்புண்ட துரகம்‌. 


பொ:--செறிந்த காலாட்படைகள்‌ இடையே துண்டிக்கப்‌ 
பட்டன; யானைகள்‌ துதிக்கையொடு நீண்ட கொம்புகளும்‌ அறுக்கப்‌ 
பட்டன ; காற்றுப்போல (விரைந்து) செல்லும்‌ தேர்கள்‌ மேற்கட்‌ 
டியும்‌ மிகுதியான கொடிகளும்‌ அறுக்கப்பட்டன ; நெற்கதிர்‌ உச்‌ 
சியில்‌ அறுப்புண்டனபோலக்‌ குதிரைகள்‌ கழுத்து அறுப்புண்டன. 


கு:--மொய்த்தல்‌ - செறிதல்‌. படை என்றது காலாட்படையினை. 
கோடு - கொம்பு. கொடிஞ்சு - தேரின்‌ மேற்கட்டி. கால்‌ - காற்று; 
இயலுதல்‌ - செல்லுதல்‌. சாலி- நெல்‌. சூடு- உச்சி, துரகம்‌ - 
குதிரை. (149) 


3121. துருவி யோடின வுயிர்‌ நிலை சுடுசரந்‌ துரந்த 
கருவி யோடின கச்சையுங்‌ கவசமுங்‌ கழல 
வருவி யோடின வெனவழி குருதியா ரொழுக 
வுருவி யோடின கேடகத்‌ தட்டொடு முடலம்‌. 


துருவி ஓடின உயிர்நிலை சுடுசரம்‌; துரந்த 

கருவி ஓடின கச்சையும்‌ கவசமும்‌ கழல 
அருவி ஓடின எனஅழி குருதியாறு ஒழுக 

உருவி ஓடின கேடகத்‌ தட்டொடும்‌ உடலம்‌. 


பொ:--(இராமன்‌) ஏவிய தகிக்கும்‌ அம்புகள்‌ அரக்கர்‌ உயிர்‌ 
நிலையைக்‌ குடைந்து சென்றன ; பிற படைக்கலங்கள்‌, கச்சையும்‌: 
கவசமும்‌ அற்று விழும்படி சென்றனவாய்‌, அருவிகள்‌ பாய்ந்தாற்‌ 
போல இரத்தவெள்ளம்‌ உடலினின்று சிந்திப்‌ பெருகும்படி ப டர்‌ 
மாகிய தட்டையும்‌ உடலையும்‌ ஊடுருவிச்‌ சென்றன. 


கு:—துரந்த சரம்‌ உயிர்நிலை துருவியோடின என இயையும்‌. 
துருவுதல்‌ - குடைதல்‌. துரந்த என்பது, இடைநிலை விளக்காய்த்‌. 
துரந்த சரம்‌ எனவும்‌ துரந்த கருவி எனவும்‌ கூட்டிகொள்ள 
நின்றது. கருவி - அம்பல்லாத வாள்‌ வேல்‌ முதலிய படைக்‌. 
கலங்கள்‌. கச்சை - அரைப்பட்டிகை. அழிதல்‌ - சிந்துதல்‌. (150) 


921 ஆரணிய காண்டம்‌ 


2122. ஆய்ந்த கங்கபத்‌ திரங்கள்புக்‌ 

கரக்கர தாவி 

கோய்ந்த தோய்விலாப்‌ பிறைமுகச்‌ 
சரஞ்சிரந்‌ துமித்த 

காய்ந்த வெஞ்சர நிருதர்தங்‌ 
கவசமார்‌ புருவப்‌ 

பாய்ந்த வஞ்சக ரிதயமும்‌ 
பிளந்தன பல்லம்‌. 


ஆய்ந்த கங்கபத்திரங்கள்‌ புக்கு, அரக்கரது ஆவி 

தோய்ந்த; தோய்வு இலாப்‌ பிறைமுகச்‌ சரம்‌ சிரம்‌ துமித்த ; 

காய்ந்த வெம்‌ சரம்‌ நிருதர்தம்‌ கவச மார்பு உருவப்‌ 

பாய்ந்த; வஞ்சகர்‌ இதயமும்‌ பிளந்தன, பல்லம்‌. 

பொ :-சிறந்தனவென்று ஆராய்ந்துகொண்ட கங்கபத்திரம்‌ 
என்னும்‌ அம்புகள்‌, அரக்கருடலிற் புகுந்து அவருயிரைப்‌ 
பொருந்தின; அரக்கருடலிற்‌ புகாத பிறைமுகக்கணைகள்‌ அவர்‌ 
களுடைய சிரத்தைத்‌ துணித்தன ; சினந்த கொடிய வேறு சரங்கள்‌ 
அரக்கருடைய கவசம்‌ அணிந்த மார்புருவப்‌ பாய்ந்தன ; பல்லம்‌ 
என்னும்‌ அம்புகள்‌ வஞ்சகராகிய அரக்கருடைய மனத்தையும்‌ 
பிள ந்தன. 


கு:--சிரம்‌ - தலை. துமித்தல்‌ - துணித்தல்‌. கங்கபத்திரம்‌, பிறை 
முகச்சரம்‌, சரம்‌ பல்லம்‌ என்பவை அம்புவகைகள்‌. (151) 


3123. தூட ணன்விடு சுடுசரம்‌ 
யாவையுந்‌ துணியா 
மாடு நின்றவர்‌ வழங்கிய 
படைகளு மாற்றா 
வாடல்‌ கொண்டன ஸவளப்பரும்‌ 
பெருவலி யரக்கர்‌ 
கூடி நின்றவக்‌ குரைகடல்‌ 
வறள்படக்‌ குறைத்தான்‌. 
தூடணன்‌ விடு சுடுசரம்‌ யாவையும்‌ துணியா, 
மாடு நின்றவர்‌ வழங்கிய படைகளும்‌ மாற்றா, 
ஆடல்‌ கொண்டனன்‌, அளப்பரும்‌ பெருவலி அரக்கர்‌ 
கூடிநின்ற அக்‌ குரை கடல்‌ வறள்படக்‌ குறைத்தான்‌. 


கரன் வதைப்‌ படலம்‌ 925: 


பொ :--தூடணன்‌ ஏவிய கொடிய அம்புகளையெல்லாம துண்‌ 
டித்து, அவன்‌ பக்கத்தே நின்றவர்‌ ஏவிய ஆயுதங்களையும்‌ மாற்றி,. 
வெற்றிகொண்டு, அளவிடற்கரிய பேராற்றல்வாய்ந்த அரக்கர்‌ 
தொக்குநின்ற படையாகிய அக்கடல்‌ வற்றும்படி குறைத்தான்‌. 

க :-மாடு - பக்கம்‌. வழங்குதல்‌ - ஏவுதல்‌. மாற்றுதல்‌ - செய 
லற்றதாக்குதல்‌. ஆடல்‌ -வெற்றி, கொண்டனன்‌ - கொண்டு,. 
குரை - ஒலி. வறள்படல்‌ - வற்றுதல்‌. (152) 


3124. ஆர்த்தெ முந்தனர்‌ வானவ 

ரருவரை மரத்தோ 

டீர்த்தெ முந்தன குருதியின்‌ 
பெருநதி யிராமன்‌ 

நூர்த்த செஞ்சரந்‌ திசைதொறுந்‌ 
திசைதொறுந்‌ தொடர்ந்து 

போர்த்த வெஞ்சினத்‌ தரக்கரைப்‌ 
புரட்டின புவியில்‌. 


ஆர்த்து எழுந்தனர்‌ வானவர்‌ ; அருவரை மரத்தோடு 
ஈர்த்து எழுந்தன குருதியின்‌ பெரு நதி; இராமன்‌ 

தூர்த்த செஞ்சரம்‌ திசைதொறும்‌ திசைதொறும்‌ தொடர்ந்து, 
போர்த்த வெஞ்சினத்‌ தரக்கரைப்‌ புரட்டின, புவியில்‌. 


பொ :--இராமன்‌ மிகுதியாக ஏவிய செந்நிறம்‌ வாய்ந்த அம்புகள்‌... 
அறிவை மறைத்த கொடிய சினத்தையுடைய அரக்கரை அவர்‌ 
சென்ற திசைதொறும்‌ திசைதொறும்‌ தொடர்ந்து சென்று (தாக்கி) 
அவருடலை மண்‌ மீது புர்ட்டின ; அவருடலினின்று பெருகிய குருதிப்‌ 
பேராறுகள்‌, பெரிய மலைகளை மரத்தொடு இழுத்துச்சென்றன; (அது 
கண்ட) தேவர்கள்‌ ஆரவாரித்‌ தெழுந்தனர்‌. 

கு :--இராமன்‌ சரம்‌ அரக்கரைப்‌ புவியில்‌ புரட்டின ; (அவருடலி 
னின்று பெருகிய) குருதிப்‌ பெருநதி வரை மரத்தொடு ஈர்த்து 
எழுந்தன; (அதுகண்ட) வானவர்‌ ஆர்த்தெழுந்தனர்‌ என இயைந்து 
முடியும்‌, (129). 


3125. தோன்று மால்வரைத்‌ தொகையெனத்‌ 
துவன்றிய நிணச்சே 
ரன்ற பாழ்வயிற்‌ றலகையைப்‌ 
புகல்வதெ னமர்வேட்‌ 


௮26 ஆரணிய காண்டம்‌ 


டூன்றி னாரெலா முலைந்தன 
ரொல்லையி லொழிந்தார்‌. 

கான்ற வின்னுயிர்‌ காலனுங்‌ 
கவர்ந்துமெய்ம்‌ மறந்தான்‌. 

தோன்றும்‌ மால்வரைத்‌ தொகை எனத்‌ 
துவன்றிய நிணச்சேறு 

ஆன்ற பாழ்‌ வயிற்று அலகையைப்‌ 
புகல்வது என்‌? அமர்வேட்டு 

ஊன்‌ றினார்‌ எலாம்‌ உலைந்தனர்‌, 
ஒல்லையில்‌ ஒழிந்தார்‌ ; 

கான்ற இன்னுயிர்‌ காலனும்‌ 
கவர்ந்து, மெய்‌ மறந்தான்‌. 


பொ :-போரை விரும்பிவந்து நின்ற அரக்கரெல்லாம்‌ விரைவில்‌ 
வலியழிந்து மாண்டனர்‌ ; அவருடலினின்று வெளிப்பட்ட இனிய 
வுயிரைக்‌ கவர்ந்து (சோர்ந்து) எமனும்‌ தன்னை மறந்தான்‌ ; எனின்‌, 
தெரிகின்ற பெரிய மலைத்தொகுதிபோலக்‌ குவிந்த நிணச்சேறு 
நிரம்பிய பாழ்வயிற்றையுடைய பேய்களைப்‌ பற்றிப்‌ பேசுவது என்‌ ? 


கு :--துவன்றுதல்‌ - குவிதல்‌. ஆன்ற - நிரம்பிய அலகை- 
பேய்‌. வேட்டு - விரும்பி. ஊன்றுதல்‌ - முன்நிற்றல்‌. உலைதல்‌ - 
வலியழிதல்‌. ஒல்லை - விரைவு. கான்ற - கக்கிய. (154) 


தூடணன்‌ கொதித்தெழுதல்‌ 
3126. களிறு தேர்பரி கடுத்தவர்‌ 
முடித்தலை கவந்த 
மொளிறு பல்படை தங்குலத்‌ 
தரக்கர்த முடலம்‌ 
வெளிறு சேர்‌ நிணம்‌ பிறங்கிய 
வடுக்கலின்‌ மீதாக்‌ 
குளிறு தேர்கடி தோட்டினன்‌ 
றூடணன்‌ கொதித்தான்‌. 
களிறு, தேர்‌, பரி, கடுத்தவர்‌ முடித்தலை, கவந்தம்‌, 
ஒளிறு பல்‌ படை, தம்‌ குலத்து அரக்கர்தம்‌ உடலம்‌, 


கரன்வதைப்‌ படலம்‌ 527 


வெளிறு சேர்‌ நிணம்‌, பிறங்கிய அடுக்கலின்‌ மீதாக்‌ 
குளிறு தேர்‌ கடிது ஓட்டினன்‌, தூடணன்‌, கொதித்தான்‌. 
பொ :--யானைகளும்‌ தேர்களும்‌ குதிரைகளும்‌ சினந்த அரக்க 
ருடைய குடுமித்தலைகளும்‌ கவந்தங்களும்‌ விளங்குகின்ற பல படைக்‌ 
கலங்களும்‌ தம்‌ மரபில்வந்த அரக்கருடல்களும்‌ வெண்மையான 
நிணங்களுமாக விளங்கிய மலைகளின்மேல்‌ முழங்குகின்ற தேரை 
விரைந்து செலுத்தித்‌ தூடணன்‌ கொதிப்பானாயினன்‌. 
கு :-கடுத்தல்‌ - சினத்தல்‌. முடி - குடுமி. ஒளிறுதல்‌ - விளங்‌ 
குதல்‌. வெளிறு - வெண்மை. பிறங்குதல்‌ - விளங்குதல்‌. அடுக்கல்‌- 
மலை. குளிறுதல்‌ - முழங்கு தல்‌, (155) 


தூடணன்‌ தேரின்‌ செலவு 
3127. அறங்கொ ளாதவ ராக்கைக 
ளடுக்கிய வடுக்கல்‌ 
பிறங்கி நீண்டன கணிப்பில 
பெருங்கடு விசையாற்‌ 
கறங்கு போன்றுள தாயினும்‌ 
பிணப்பெருங்‌ காட்டி 
லிறங்கு மேறுமத்‌ தேர்பட்ட 
தியாதென விசைப்பாம்‌. 


அறம்‌ கொளாதவர்‌ ஆக்கைகள்‌ அடுக்கிய அடுக்கல்‌ 
பிறங்கி நீண்டன, கணிப்பில ; பெருங்கடு விசையால்‌ 
கறங்கு போன்று உளது ஆயினும்‌, பிணப்‌ பெருங்காட்டில்‌ 
இறங்கும்‌, ஏறும்‌ ; அத்தேர்‌ பட்டது யாது என இசைப்பாம்‌. 


பொ:--அறத்தை மனத்திற்‌ கொள்ளாத அரக்கருடல்கள்‌ 
அடுக்கிய மலைகள்‌ அளவற்றனவாய்‌ விளங்கி நீண்டன ; (தூடணன்‌ 
தேர்‌) பெரிய கடிய வேகத்தோடு காற்றாடிபோலச்‌ சுழன்‌ றதாயினும்‌, 
பிணங்கள்‌ மிக்க போர்க்களத்தில்‌ பள்ளத்தே இறங்கும்‌; மேட்டிலே 
ஏறும்‌; அத்தேர்‌ பட்ட இடர்ப்பாட்டினை என்னென்று சொல்‌ 
வோம்‌. 


கு:--அறங்கொளாதவர்‌ என்றது அரக்கரை. ஆக்கை - உடல்‌. 
கணிப்பு - அளவு. கறங்கு - காற்றாடி. (156) 


528 ஆரணிய காண்டம்‌ 


தூடணன்‌ இராமனை எதிர்தல்‌ 
3128. அரிதி னெய்தின னையைந்து 


கொய்யுளைப்‌ பரியா 

லுருளு மாழிய தொருதனித்‌ 
தேரினன்‌ மேகத்‌ 

திருளி னீங்கிய விந்துவிற்‌ 
பொலிகின்ற விராமன்‌ 

றெருளும்‌ வார்கணைக்‌ கூற்றெதி 
ராவிசென்‌ றென்ன. 


அரிதின்‌ எய்தினன்‌ ஐயைந்து கொய்‌ உளைப்‌ பரியால்‌ 
உருளும்‌ ஆழியது ஒரு தனித்‌ தேரினன்‌, மேகத்து 
இருளின்‌ நீங்கிய இந்துவின்‌ பொலிகின்ற இராமன்‌ 
தெருளும்‌ வார்‌ கணைக்‌ கூற்று எதிர்‌, ஆவி சென்றென்ன. 


பொ:--தூடணன்‌,) கத்தரிக்கப்பட்ட பிடரிமயிரையுடைய இரு. 
பத்தைந்து குதிரைகளோடு உருளும்‌ சக்கரத்தையும்‌ உடைய ஓப்‌ 
பற்ற ஒரே தேரினையுடையவனாய்‌, மேக மறைப்பினின்று நீங்கிய 
சந்திரன்போல விளங்குகின்‌ ற இராமனுடைய தெளிந்த பெரிய அம்‌ 
பாகிய எமனுக்கு எதிர்‌ உயிர்‌ சென்றாற்போல அரிதின்‌ அடைந்தான்‌. 

கு:--கூற்று உயிரைத்‌ தேடியடைதலே இயல்பு; அங்ஙன 
மின்றி இயமனை உயிர்‌ தானே வலியத்‌ தேடியடைந்தாற்போல 
இராமனைத்‌ தூடணன்‌ எய்தினான்‌ என்றவாறு. பிணமலை தடுத்தலின்‌ 
அரிதின்‌ எய்தினன்‌ என்றார்‌. உளை - பிடரி மயிர்‌. ஆழி - சக்கரம்‌, 
இந்து - சந்திரன்‌. தெருள்‌ - தெளிவு. கணைக்கூற்று உருவகம்‌. (157) 


தூடணன்‌ அம்பு இராமன்‌ வீரபட்டத்தில்‌ தாக்குதல்‌ 3129-3190 
3129. சென்ற தேரையுஞ்‌ சிலையுடை 

மலையெனத்‌ தேர்மே 

னின்ற தூடணன்‌ றன்னையு 
நேருற நோக்கி 

நன்று நன்றுநின்‌ னிலையென 
வருளிறை நயந்தா 

னென்ற காலத்தவ்‌ வெய்யவன்‌ 
பகழிமூன்‌ றெய்தான்‌. 


கரன்வதைப்‌ படலம்‌ 529 


சென்ற தேரையும்‌, சிலை உடை மலை எனத்‌ தேர்மேல்‌ 
நின்ற தூட்ணன்‌ றன்னையும்‌ நேருற நோக்கி 

* நன்று நன்று நின்‌ நிலை ' என அருள்‌ இறை நயந்தான்‌; 
என்ற காலத்து, அவ்‌ வெய்யவன்‌ பகழி மூன்று எய்தான்‌. 


பொ:--சென்ற தேரையும்‌ அத்தேர்மேல்‌ வில்லேந்திய 
மலைபோல நின்ற தூடணனையும்‌ எதிரே நன்றாகப்‌ பார்த்து, அரு 
ளுடைய தலைவனான இராமன்‌, “நின்‌ நிலைமை நன்று நன்று” என்று 
கூறினான்‌. அப்போது, கொடியோனாகிய அத்தூடணன்‌ மூன்று 
அம்புகளை ஏவினான்‌. (158): 


3130. தூர வட்டவெண்‌ டிசைகளைத்‌ 

தனித்தனி சுமக்கும்‌ 

பார வெட்டினோ டிரண்டினி 
லொன்றுபார்‌ புரக்கப்‌ 

பேர விட்டவ னுதலணி 
யோடையிற்‌ பிறங்கும்‌ 

வீர பட்டத்திற்‌ பட்டன 
விண்ணவர்‌ வெருவ. 


தூர வட்ட எண்‌ திசைகளைத்‌ தனித்தனி சுமக்கும்‌ 

பார எட்டினோடு இரண்டினில்‌ ஒன்று, பார்‌ புரக்கப்‌ 
பேர விட்டவன்‌ நுதல்‌ அணி ஓடையில்‌ பிறங்கும்‌ 

வீர பட்டத்தில்‌ பட்டன, விண்ணவர்‌ வெருவ. 


பொ :--சேய்மையும்‌ வட்டமுமான எட்டுத்திசைகளையும்‌ தனித்‌ 
தனியே சுமக்கும்‌ பெரிய எட்டு யானைகளுடன்‌ ஆதிசேஷன்‌, ஆதி 
கூர்மம்‌ என்று சொல்லப்படுகிற இரண்டுள்‌ ஒன்றாகிய ஆதிசேஷாமிச 
மான திருவடிநிலையினை, உலகுகாத்தாற்பொருட்டு அயோத்தி 
நோக்கிச்‌ செல்லவிட்ட இராமனுடைய நெற்றியிலணிந்த பட்டம்‌ 
போல விளங்குகின்ற வீரபட்டத்தில்‌ தூடணன்‌ ஏவிய அம்புகள்‌ 
தேவர்கள்‌ அஞ்சும்படி தாக்கின. 

கு :--எட்டுத்‌ திசைகளிலும்‌ எட்டு யானைகளும்‌ நடுவே ஆதி 
கூர்மமும்‌ ஆதிசேஷனும்‌ பூமியைப்‌ பாதுகாத்து நிற்பதாகக்‌ கூறுவது 
கவிமரபு. எட்டு என்றது எட்டுத்‌ திசையானைகளை. இரண்டு 
என்றது ஆதிகூர்மம்‌, ஆதிசேஷன்‌ என்பவற்றை, இரண்டினில்‌ 
ஒன்று ஆதிசேஷன்‌. அது இங்கே ஆதிசேஷாமிசமான பாதுகையை 

34 


5380 ஆரணிய காண்டம்‌ 


(அடிநிலையை)ச்‌ சுட்டி நின்றது. அடிநிலை ஆதிசேஷாமிசமானது 
என்பது, ' சென்றால்‌ குடையாம்‌ இருந்தால்‌ சிங்காதனமாம்‌, நின்றால்‌ 
மரவடியாம்‌ நீள்‌ கடலுள்‌ - என்றும்‌, புணையாம்‌ மணி விளக்காம்‌ பூம்‌ 
பட்டாம்‌ புல்கும்‌, அணையாம்‌ திருமாற்கு அரவு ' (பொய்கையார்‌, 
53.) என்னும்‌ ஆன்றோர்‌ கூற்றாலும்‌ புலனாம்‌. நுதல்‌ - நெற்றி. 
ஓடை - நெற்றிப்பட்டம்‌. பரதன்‌ சித்திரகூட வரைசென்று 
இராமனை வணங்கி, அயோத்தி மீண்டு அரசுபுரியுமாறு வேண்ட, 
அதற்கு இசையாத இராமன்‌ தன்‌ அடிநிலையினைப்‌ பரதனுக்குக்‌ 
கொடுத்து அயோத்திக்கு மீளவிட, பரதன்‌ அங்கே சென்று 
இராமன்‌ அடி.நிலைகட்கு முடிசூட்டி அதன்‌ வழிநின்று அரசுபுரிந்தமை 
இங்கே கூறப்பட்டது. (159) 


தூடணன்‌ தேரும்‌ வில்லும்‌ கவசமும்‌ அழிதல்‌ 
3131. எய்த காலமும்‌ வலியுநன்‌ 

றெனநினைந்‌ திராமன்‌ 

செய்த சேயொளி முறுவலன்‌ 
கடுங்கணை தெரிந்தா 

னொய்தி லங்கவ னொறிற்பரித்‌ 
தேர்பட நூறிக்‌ 

கையில்‌ வெஞ்சிலை யறுத்தொளிர்‌ 
கவசமுங்‌ கடிந்தான்‌. 


* எய்த காலமும்‌ வலியும்‌ நன்று ' என நினைந்து, இராமன்‌, 
செய்த சேயொளி முறுவலன்‌, கடுங்கணை தெரிந்தான்‌ ; 
நொய்தில்‌ அங்கு அவன்‌ நொறில்‌ பரித்‌ தேர்‌ பட நூறிக்‌ 
கையில்‌ வெம்‌ சிலை அறுத்து, ஒளிர்‌ கவசமும்‌ கடிந்தான்‌. 


பொ :--இராமன்‌, “இவன்‌ கணைகளை ஏவிய காலமும்‌ இவனாற்ற 
லும்‌ நன்று ' என்று நினைந்து, செய்ய முறுவல்‌ செய்து, விரைவுடைய 
அம்புகளைத்‌ தேர்ந்து ஏவி, எளிதில்‌ தூடணனுடைய விரைந்த குதி 
ரைகள்‌ பூட்டிய தேர்‌ அழியும்படிசெய்து, அவன்‌ கையிலுள்ள வில்‌ 
லையும்‌ துண்டித்து, அவனுடைய வீளக்கமிக்க கவசத்தினையும்‌ அறுத்‌ 
தொழித்தான்‌. 

கு முறுவல்‌ - புன்சிரிப்பு. தொய்து - எளிது. நொறில்‌ - 
விரைவு. நூறுதல்‌ - அழித்தல்‌. * எய்த காலமும்‌ வலியும்‌ நன்று ” 
என்பது இராமன்‌ நினைவு கூறியவாறு. (160) 


கரன் வதைப்‌ படலம்‌ 521 


தூடணன்‌ தலையறுபட்டு மாய்தல்‌ 
3132. தேவ ரார்த்தெழ முனிவர்க 
டிசைதொறுஞ்‌ சிலம்பு 
மோவில்‌ வாழ்த்தொலி கார்க்கடன்‌ 
முழக்கென வோங்கக்‌ 
காவ டாவிது வல்லையே 
னீயெனக்‌ கணையொன்‌ 
றேவி னானவ னெயிறுடை 
நெடுந்தலை யிழந்தான்‌. 
தேவர்‌ ஆர்த்து எழ, முனிவர்கள்‌ திசைதொறும்‌ சிலம்பும்‌ 
ஓவு இல்‌ வாழ்த்தொலி கார்க்கடல்‌ முழக்கு என ஓங்கக்‌ 
*கா அடா! இது, வல்லையேல்‌ நீ' எனக்‌ கணை ஒன்று 
ஏவினான்‌ ; அவன்‌, எயிறு உடை நெடுந்தலை இழந்தான்‌. 
பொ :--தேவர்கள்‌ மகிழ்ச்சியால்‌ ஆரவாரித்தெழ, முனிவர்கள்‌ 
திசைதொறும்‌ முழங்கும்‌ ஒழியாத வாழ்த்தொலிகள்‌ மேகத்தோடு 
கூடிய கடல்‌ முழக்கம்போல்‌ ஓங்க, (இராமன்‌ தூடணனை நோக்கி) 
“அடா! நீ ஆற்றலுடையையாயின்‌ இவ்வம்பைத்‌ தடுத்து உன்னைக்‌ 
காத்துக்கொள்ளுக ' என்று கூறி, ஒரு கணையை ஏவினான்‌ ; 
தூடணன்‌ கோரப்பற்களோடுகூடிய பெரிய தலையினை இழந்தான்‌. 
கு:--சிலம்புதல்‌ - ஒலித்தல்‌. எயிறு என்றது கோரப்பற்களை. 
(161) 
45, 52 என்னும்‌ குறியீடுள்ள சுவடிகளில்‌ இச்செய்யுளின்பின்‌ 
பின்வருமாறு ஒரு மிகைப்பாடல்‌ காணப்படுகிறது. 
3192 (2) விழுந்த வெம்படை தூடணன்‌ சிரமென வெருவுற்‌ 
றழிந்த சிந்தையர்‌ திசைதிசை யோடின ரரக்கர்‌ 
எழுந்த காதலி னிடைவிடா திமையவர்‌ முனிவர்‌ 
பொழிந்து பூமழை போற்றினர்‌ இறைவனைப்‌ புகழ்ந்தார்‌. 


கரன்‌ இராமனொடு பொருதல்‌ 3133-9155 
3133. தம்பிதலை யற்றபடி யுந்தய ரதன்சே 
ஸ்‌ யம்புபடை யைத்துணி படுத்தது மறிந்தான்‌ 
வெம்புபடை விற்கைவிச யக்கரன்‌ வெகுண்டான்‌ 
கொம்புதலை கட்டிய கொலைக்கரி கடுப்பான்‌. 


532 ஆரணிய காண்டம்‌ 


தம்பி தலையற்றபடியும்‌, தயரதன்‌ சேய்‌ 

அம்பு படையைத்‌ துணிபடுத்ததும்‌, அறிந்தான்‌; 
வெம்பு படை விற்கை விசயக்‌ கரன்‌ வெகுண்டான்‌ ; 
கொம்புதலை கட்டிய கொலைக்கரி கடுப்பான்‌. 


பொ :--கொம்புகள்‌ தலையில்‌ உறுதியாக அமைக்கப்பட்ட 
கொலைத்தொழிலை மேற்கொண்ட மதயானையை ஒத்தவனும்‌, கொதிக்‌: 
கின்ற படையினையும்‌ விற்பிடித்தகையினையும்‌ வெற்றியினையும்‌ உடை 
யவனும்‌ ஆகிய கரன்‌, தன்‌ தம்பி தூடணன்‌ தலையற்ற தன்மை: 
யினையும்‌, தசரதன்‌ மகனாகிய இராமனுடைய அம்புகள்‌ தன்படை 
களைத்‌ துணித்ததனையும்‌ அறிந்து, சினந்து, 


கு:--அறிந்தான்‌ வெகுண்டான்‌ என்பவை முற்றெச்சம்‌. கரன்‌ 
அறிந்து வெகுண்டு வளைத்தான்‌ எனப்‌ பின்வரும்‌ செய்யுளோ 
டிணைந்து முடியும்‌. தம்பி என்றது தூடணனை. சேய்‌ - மகன்‌. 
விசயம்‌ - வெற்றி. கொம்பு தலைகட்டிய என்பதற்கு மரக்கிளைகளை 
ஒடித்துத்‌ தன்‌ தலை மீது (பதிய)வைத்துக்கொண்ட என்று பொருள்‌ 
கூறலுமாம்‌. கடுத்தல்‌ - ஒத்தல்‌. (162). 


3134. அந்தகனு முட்கிட வரக்கர்கட லோடுஞ்‌ 
சிந்துரம்‌ வயப்புரவி தேர்திசை பரப்பி 
இந்துவை வளைக்குமெழி லிக்குல மெனத்தான்‌ 
வந்துவரி விற்கைமத யானையை வளைத்தான்‌. 
அந்தகனும்‌ உட்கிட, அரக்கர்‌ கடலோடும்‌ 
சிந்துரம்‌ வயப்‌ புரவி தேர்திசை பரப்பி, 
இந்துவை வளைக்கும்‌ எழிலிக்குலம்‌ எனத்‌ தான்‌ 
வந்து வரி வில்‌ கை மதயானையை வளைத்தான்‌. 


பொ:யானைப்படை வெற்றிவாய்ந்த குதிரைப்படை தேர்ப்‌ 
படைகளைத்‌ திசைதொறும்‌ திசைதொறும்‌ பரவிநிற்கச்செய்து, 
இயமனும்‌ அஞ்சும்படி, அரக்கர்கூட்டமாகிய கடலுடன்‌ வந்து, 
சந்திரனை வளைக்கும்‌ மேகக்கூட்டம்போலக்‌ கட்டமைந்த வில்லைக்‌ 
கையிலேந்திய மதயானை போல்வானான இராமனை வளைத்தான்‌. 


கு அந்தகன்‌ - இயமன்‌. உட்கு - அச்சம்‌. அரக்கர்‌ கடல்‌ 
என்‌ றது உருவகம்‌. சிந்துரம்‌ - யானை. வயம்‌-வெற்றி, எழிலிக்குலம்‌- 
மேகக்கூட்டம்‌. (163) 


கரன்‌ வதைப்‌ படலம்‌ ௦9௮ 


3135. அடங்கலில்‌ கொடுந்தொழி 
லரக்கரவ்‌ வனந்தன்‌ 
படங்கிழி தரப்படித 
னிற்பல விதப்போர்‌ 
கடங்கலுழ்‌ தடங்களிறு 
தேர்பரி கடாவித்‌ 
தொடங்கினர்‌ நெடுந்தகையும்‌ 
வெங்கணை துரந்தான்‌. 


அடங்கல்‌ இல்‌ கொடுந்தொழில்‌ அரக்கர்‌, அவ்‌ அனந்தன்‌ 
படம்‌ கிழிதரப்‌ படிதனில்‌ பலவிதப்‌ போர்‌, 

கடம்‌ கலுழ்‌ தடங்களிறு தேர்‌ பரி கடாவித்‌ 
தொடங்கினர்‌, நெடுந்தகையும்‌ வெம்‌ கணை துரந்தான்‌. 


பொ :--அடங்குதல்‌ இல்லாத தீய செயலாளராகிய அரக்கர்‌, 
அந்த ஆதிசேடனுடைய படம்‌ கிழியும்படி நிலத்தே மதப்பெருக்கு 
மிக்க பெரிய யானைகளையும்‌ தேர்களையும்‌ குதிரைகளையும்‌ செலுத்திப்‌ 
வலவகைப்‌ போர்களைத்‌ தொடங்கினர்‌ ; பெருந்தன்மையினனான 
இராமனும்‌ கொடிய அம்புகளை அவர்மீது செலுத்தினான்‌. 


கு:--அனந்தன்‌ - ஆதிசேடன்‌. படைப்பெருக்கினாலாகிய 
பாரம்‌ தாங்கலாற்றாது ஆதிசேடனது படம்‌ கிழிவுற்றது என்க. 
கடம்‌ - மதம்‌. கலுழ்தல்‌ - சிந்துதல்‌, நெடுந்தகை என்றது 
இராமனை. துரத்தல்‌ - செலுத்துதல்‌. (164) 


இராமன்‌ கரன்படையைக்‌ கொன்றொழித்தல்‌ 3136-3139 
3136. துடித்தன கடக்கரி துடித்தன பரித்தேர்‌ 
துடித்தன முடித்தலை துடித்தன தொடித்தோ 
டுடித்தன மணிக்குடர்‌ துடித்தன தசைத்தோ 
நுடித்தன கழற்றுணை துடித்தன விடத்தோள்‌. 


துடித்தன கடக்‌ கரி, துடித்தன பரித்‌ தேர்‌, 
துடித்தன முடித்‌ தலை, துடித்தன தொடித்‌ தோள்‌, 
துடித்தன மணிக்‌ குடர்‌, துடித்தன தசைத்‌ தோல்‌ 
துடித்தன கழல்‌ துணை, துடித்தன இடத்தோள்‌. 


594 ஆரணிய காண்டம்‌ 


பொ :--(இராமனம்புகள்‌ படுதலால்‌) மதயானைகள்‌ (உறுப்பு 
அறுபட்டுத்‌) துடித்தன ; தேரிற்‌ பூட்டிய குதிரைகள்‌ துடித்தன ; 
மயிர்‌ முடியினையுடைய அரக்கர்‌ தலைகள்‌ துடித்தன ; தொடியணிந்த. 
தோள்கள்‌ துடித்தன ; மணிக்குடல்கள்‌ துடித்தன; தசையொடு 
கூடிய தோல்கள்‌ துடித்தன ; கால்கள்‌ இரண்டும்‌ துடித்தன ; இடத்‌ 
தோள்கள்‌ துடித்தன. 

கு:--துடித்தன என்ற பொருளுடைய ஒரு சொல்லே பல முறை 
பயின்றமையால்‌ இச்செய்யுள்‌ சொற்பொருட்‌ பின்வரு நிலை என்னும்‌ 
அணி தழுவியதாகும்‌. முடி-மயிர்முடி. தொடி-தோள்வளை. தொடித்‌ 
தோள்‌ என்பது வலத்தோளை உணர்த்தியது. கழல்‌ - கால்‌. துணை- 
இரண்டு. (165) 


3137. வாளின்வனம்‌ வேலின்வனம்‌ வார்சிலை வனந்திண்‌ 
டோளின்வன மென்றிவை துவன்றிநிரு தப்பே 
ராளின்வன நின்றதனை யம்பின்வன மென்னுங்‌ 
கோளின்வன வன்குழுவி னிற்குறை படுத்தான்‌. 


வாளின்‌ வனம்‌, வேலின்‌ வனம்‌, வார்‌ சிலை வனம்‌, திண்‌ 
தோளின்‌ வனம்‌ என்று இவை துவன்றி, நிருதப்‌ பேர்‌ 
ஆளின்‌ வனம்‌ நின்றதனை, அம்பின்‌ வனம்‌ என்னும்‌ 
கோளின்‌ வன வன்‌ குழுவினில்‌ குறை படுத்தான்‌. 
பொ :--அரக்கராகிய பெரிய காலாட்களின்‌ காடு, வாளின்காடும்‌ 
வேலின்காடும்‌ பெரிய வில்லின்‌ காடும்‌ வலியதோளின்காடும்‌ என்று 
சொல்லப்பட்ட இவை செறிந்து நின்றதை, அம்பின்காடு என்று 
சொல்லப்படும்‌ கொடிய அழகிய வலிய குழுவினால்‌ வெட்டி 
யழித்தான்‌. 
கு மிகுதி தோன்ற வனம்‌ என்றார்‌. துவன்றுதல்‌ - நிறைதல்‌. 
வாளின்‌ வனம்‌ என்பதனுள்‌ இன்‌ சாரியை. பிறவும்‌ அன்ன. 
நிருதப்பேர்‌ ஆளின்வனம்‌-அரக்கர்‌ காலாட்படையாகிய பெரியகாடு. 
கோள்‌. கொடுமை. வனம்‌-அழகு. குறைபடுத்தல்‌ - அழித்தல்‌. (166) 


3138. தானுருவு கொண்டதரு மந்தெரி சரந்தான்‌ 
மீனுருவு மேருவை வீலங்குருவு மேலாம்‌ 
வானுருவு மண்ணுருவும்‌ வாளுருவி வந்தா 
ரூனுருவு மென்னுமி துணர்த்தவு முரித்தோ- 


கரன் வதைப்‌ படலம்‌ 035 


தான்‌ உருவு கொண்ட தருமம்‌ தெரி சரம்‌ தான்‌, 
மீன்‌ உருவும்‌, மேருவை விலங்கு உருவும்‌, மேலாம்‌ 
வான்‌ உருவும்‌, மண்‌ உருவும்‌, வாள்‌ உருவி வந்தார்‌ 


ஊன்‌ உருவும்‌ என்னும்‌ இது உணர்த்தவும்‌ உரித்தோ. 


பொ :--வடிவுகொண்ட தருமம்‌ போல்பவனான இராமன்‌ 
தெரிந்துவிடும்‌ அம்புகள்‌, நட்சத்திர மண்டலங்களை ஊடுருவிச்செல்‌ 
லும்‌; மேருமலையைக்‌ குறுக்கே உருவிச்செல்லும்‌ ; உயர்ந்த வான 
முகட்டை உருவிச்செல்லும்‌ ; நிலத்தினை உருவிச்‌ செல்லும்‌; எனின்‌, 
வாளை உறையினின்று உருவிக்கொண்டு போர்க்குவந்த அரக்க 
ருடலை உருவும்‌ என்பது சொல்லவும்‌ வேண்டுமோ ? 


கு தான்‌ இரண்டும்‌ அசை. மீன்‌ - நட்சத்திரம்‌. விலங்கு - 
குறுக்கு. ஊன்‌ என்றது அதனாலான உடலை. (167) 


3139. அன்றிடை வளைந்தவர்‌ 

குலங்களொ டடங்கச்‌ 

சென்றுலை வுறும்படி 
தெரிந்துகணை சிந்தா 

மன்றிடை நலிந்துவலி 
யோர்களெளி யோரைக்‌ 

கொன்றனர்‌ நுகர்ந்தபொரு 
ளிற்கடிது கொன்றான்‌. 


அன்று இடை வளைந்தவர்‌ குலங்களொடு அடங்கச்‌ 
சென்று உலைவுறும்படி தெரிந்து கணை சிந்தா, 
மன்றிடை நலிந்து வலியோர்கள்‌ எளியோரைக்‌ 
கொன்றனர்‌ நுகர்ந்த பொருளில்‌ கடிது கொன்றான்‌. 


பொ :--அப்பொழுது, இராமன்‌, போர்க்களத்தே தன்னை 
வளைத்த அரக்கர்‌ தம்‌ குலங்களோடு முழுதும்‌ தொலைந்து கெடும்படி, 
அம்புகளை ஆராய்ந்து பொழிந்து, நீதிமன்றத்தே ஆற்றலுடையார்‌ 
அஃதில்லாரை வருத்திக்‌ கவர்ந்தபொருள்‌, கவர்ந்தாரை அழித்தல்‌ 
போல விரைந்து அழித்தான்‌. 

கு:--உலைவுறுதல்‌ - கெடுதல்‌. சிந்தா - சிந்தி. மன்று, மன்றம்‌ 
என்பன வழக்காராயும்‌ இடமாகும்‌. கொன்றனர்‌ முற்றெச்சம்‌. 
கொல்லுதல்‌ - வருத்துதல்‌. (168) 


536 ஆரணிய காண்டம்‌ 


கரன்‌ தமியனாய்ச்‌ சினந்து நிற்றல்‌ 
3140. கடுங்கர னெனப்பெயர்‌ படைத்தகழல்‌ வீர 
னடங்கலு மரக்கரழி வுற்றிட வழன்றா 
னொடுங்கலி னிணக்குருதி யோதமதி னுள்ளா 
னெடுங்கடலின்‌ மந்தர மெனத்தமிய னின்றான்‌. 


கடுங்‌ கரன்‌ எனப்‌ பெயர்‌ படைத்த கழல்‌ வீரன்‌, 
அடங்கலும்‌ அரக்கர்‌ அழிவுற்றிட அழன்றான்‌, 
ஒடுங்கல்‌ இல்‌ நிணக்‌ குருதி ஓதம்‌ அதின்‌ உள்ளான்‌, 
நெடுங்‌ கடலின்‌ மந்தரம்‌ எனத்‌ தமியன்‌ நின்றான்‌. 


பொ :--கொடிய கரன்‌ எனப்‌ பெயர்பூண்ட வீரக்கழலணிந்த 
வீரன்‌, அரக்கர்‌ அனைவரும்‌ அழிய, அதனால்‌ சினந்து, குறையாத 
நிணத்தொடுகூடிய குருதிவெள்ளத்தே உள்ளவனாய்‌, பெரிய 
கடலிலே மந்தரமலைபோலத்‌ தனித்து நின்றான்‌. 

கு:--அடங்கலும்‌ - எல்லாம்‌, அரக்கரடங்கலும்‌ என மாற்றுக. 
அழலுதல்‌ - கொதித்தல்‌. ஓதம்‌ - வெள்ளம்‌ ; கடலும்‌ ஆம்‌. பாற்‌ 
கடலைத்‌ தாழியாகக்கொண்டு, மந்தரமலையை மத்தாக அதில்‌ நாட்டி 
அமுதெழக்‌ கடைத்தபோது மந்தரம்‌ ஆழ்ந்து சுழலாதாக, அது 
கண்ட தேவர்‌, செயலழிந்து ஒதுங்கினர்‌ ; பின்னர்த்‌ தேவர்‌ வேண்டு 
தலால்‌ திருமால்‌ கூர்மமாகித்‌ தாங்க மந்தரமலை சுழன்றது என்பது 
புராணகதை. கடலிடைத்‌ தனித்து நின்ற மந்தரம்‌, தன்னொடுவந்த 
படைமுழுதும்‌ இறந்துபட இரத்தவெள்ளத்தில்‌ தனித்துநின்ற 
கரனுக்கு உவமை. (169) 


கரன்‌ தேருர்ந்து போர்க்கு வருதல்‌ 
3141. செங்கணெரி சிந்தவரி விற்பகழி சிந்தப்‌ 
பொங்குகுரு திப்புணரி யுட்புகையு நெஞ்சன்‌ 
கங்கமொடு காகமிடை யக்கடலி னோடும்‌ 
வங்கமென லாயதொரு தேரின்மிசை வந்தான்‌. 


செங்கண்‌ எரி சிந்த, வரி வில்‌ பகழி சிந்தப்‌ 
பொங்கு குருதிப்‌ புணரியுள்‌ புகையும்‌ நெஞ்சன்‌, 
கங்கமொடு காகம்‌ மிடையக்‌ கடலின்‌ ஓடும்‌ 
வங்கம்‌ எனலாயது ஒரு தேரின்மிசை வந்தான்‌. 


கரன்‌ வதைப்‌ படலம்‌ 597 


பொ :-— நின்ற கரன்‌, தன்‌ சிவந்த கண்கள்‌ நெருப்பைச்‌ சிதற, 
கட்டமைந்த வில்‌ அம்புகளைப்‌ பொழியக்‌ கனலும்‌ மனமுடையனாய்ப்‌ 
பருந்தும்‌ காக்கைகளும்‌ நெருங்கப்‌ பெருக்கெடுத்த இரத்தக்கடலுள்‌, 
கடலிற்‌ செல்லும்‌ மரக்கலம்போன்றதொரு தேரின்மேல்‌ இராமனை 
நோக்கி வந்தான்‌. 

கு:--குருதி வெள்ளத்திடைப்‌ பருந்தும்‌ காக்கையும்‌ நெருங்கி 
வர விரைந்து செல்லும்‌ தேர்க்கு, கடலிடைப்‌ பருந்தும்‌ காக்கையும்‌ 
மொய்க்க விரைந்து செல்லும்‌ கப்பல்‌ உவமை. கங்கம்‌ - கழுகு. 


மிடைதல்‌ - நெருங்குதல்‌. வங்கம்‌ - கப்பல்‌. கழுகும்‌ காகமும்‌ 
இறைச்சி முதலியவற்றை யுண்ணும்‌ விருப்பால்‌ மொய்த்தன என்க. 
(170) 


இராமன்‌ கரனை எதிர்தல்‌ 


3142. செறுத்திறுதி யிற்புவனி 

தீயவெழு தீயின்‌ 

மறத்தின்வயி ரத்தொருவன்‌ 
வந்தணுகு முந்தைக்‌' 

கறுத்தமணி கண்டர்கட 
வுட்சிலை கரத்தா 

லிறுத்தவனும்‌ வெங்கணை 
தெரிந்தன னெதிர்ந்தான்‌. 


செறுத்து இறுதியில்‌ புவனி தீய எழு தீயின்‌ 
மறத்தின்‌ வயிரத்து ஒருவன்‌ வந்து அணுகும்‌ முந்தைக்‌ 
கறுத்த மணிகண்டர்‌ கடவுட்‌ சிலை கரத்தால்‌ 
இறுத்தவனும்‌, வெம்‌ கணை தெரிந்தனன்‌ எதிர்ந்தான்‌. 


பொ ஊழிக்காலத்தில்‌ உலகம்‌ அழியச்‌ சினந்தெழும்‌ நெருப்‌ 
யுப்போல, வீரத்தோடும்‌ வெகுளியோடும்‌ தனியனாய்க்‌ கரன்‌ வந்து 
தன்னை நெருங்கு முன்னே, கறுத்த அழகிய கழுத்தினை 
யுடைய சிவபெருமானுக்குரிய தெய்வத்தன்மை வாய்ந்த வில்லைத்‌ 
தன்‌ கையால்‌ (வளைத்து) ஒடித்த இராமனும்‌ கொடிய அம்புகளை 
ஆய்ந்து தொடுத்துக்‌ கொண்டு அவனை எதிர்ந்தான்‌. 


கு:-- செறுத்து - சினந்து. இறுதி - ஊழிக்காலம்‌. வயிரம்‌ - 
சினம்‌ ; பகைமையும்‌ ஆம்‌. ஒருவன்‌ என்றது கரனை. முந்தை - 
முன்னே. மணிகண்டர்‌ என்றது சிவபெருமானை. சிலை - வில்‌. 


538 ஆரணிய காண்டம்‌ 


இறுத்தல்‌ - ஒடித்தல்‌. தெரிதல்‌ - ஆராய்தல்‌. கரனுக்கு ஊழித்தீ 
உவமை. இச்செய்யுளிற்‌ சுட்டிய வில்லிறுத்த செய்தி பாலகாண்டத்‌ 
துக்‌ கார்முகப்‌ படலத்துப்‌ பேசப்பட்டது. (171) 


கரனும்‌ இராமனும்‌ பொருதல்‌ 3143-3144 
3143. தீயுருவ கால்விசைய செவ்வியன வெவ்வா 
யாயிரம்‌ வடிக்கணை யரக்கர்பதி யெய்தான்‌ 
றியுருவ கால்விசைய செவ்வியன வெவ்வா 
யாயிரம்‌ வடிக்கணை யிராமனு மறுத்தான்‌. 


தீ உருவ, கால்‌ விசைய, செவ்வியன, வெவ்வாய்‌' 
ஆயிரம்‌ வடிக்கணை அரக்கர்பதி எய்தான்‌ ; 
தீ உருவ, கால்‌ விசைய, செவ்வியன, வெவ்‌ வாய்‌ 
ஆயிரம்‌ வடிக்‌ கணை இராமனும்‌ அறுத்தான்‌. 
பொ:--அரக்கர்‌ தலைவனான கரன்‌, நெருப்பின்‌ உருவுடைய 
னவும்‌, காற்றின்‌ விரைவுடையனவும்‌, கோட்டம்‌ அற்றனவும்‌, 
கொடியவாயினையுடையனவும்‌ ஆன ஆயிரம்‌ கூர்மைவாய்ந்த 
அம்புகளை இராமன்மேல்‌ எய்தானாக, இராமனும்‌, அவற்றை 
நெருப்பின்‌ உருவுடையனவும்‌ காற்றின்‌ விரைவுடையனவும்‌ 
கோட்டம்‌ அற்றனவும்‌ கொடிய வாயினையுடையனவும்‌ ஆகிய கூரிய 
ஆயிரம்‌ அம்புகளால்‌ துணித்தான்‌. 
கு:--உருவ - உருவம்‌ உடையவை. கால்‌ - காற்று. விசை- 


விரைவு. வடி - கூர்மை. (172), 


3144. ஊழியெரி யிற்கொடிய பாய்பகழி யொன்பா 
னேழுல கினுக்குமொரு நாயகனு மெய்தான்‌ 
சூழ்சுடர்‌ வடிக்கணை யவற்றெதிர்‌ தொடுத்தே 
யாழிவரி விற்கரனு மன்னவை யறுத்தான்‌. 


ஊழி எரியில்‌ கொடிய பாய்‌ பகழி ஒன்பான்‌ 
ஏழ்‌ உலகினுக்கும்‌ ஒரு நாயகனும்‌ எய்தான்‌ ; 
சூழ்‌ சுடர்‌ வடிக்கணை அவற்று எதிர்‌ தொடுத்தே. 
ஆழி வரி வில்‌ கரனும்‌ அன்னவை அறுத்தான்‌ 


கரன் வதைப்‌ படலம்‌ 239 


பொ :--ஏழுலோகங்களுக்கும்‌ ஒரே தலைவனான இராமனும்‌, 
ஊழித்தீயினும்‌ கொடிய விரைந்துசெல்லும்‌ ஒன்பது அம்புகளை(க்‌ 
கரன்மேல்‌) எய்தான்‌ ; வளைந்த கட்டமைந்த வில்லையுடைய கரனும்‌, 
இராமன்‌ கணைகளுக்கு எதிராக ஒளிவளைத்த கூரிய அம்புகளை எய்து. 
அவ்வொன்பது அம்புகளையும்‌ துணித்தான்‌. 


கு:--ஊழி - உலக முடிவு காலம்‌. ஊழியெரி - உலகமுடிவு காலத்‌. 
தில்‌ எழும்‌ நெருப்பு. ஒன்பான்‌ - ஒன்பது. இராமனை, இறைவ 
னமிசமாகக்‌ கருதி, “ஏழுலகினுக்குமொரு நாயகன்‌” என்றார்‌. ஆழி- 
வட்டம்‌ ; அஃது இங்கே வளைவை உணர்த்தி நின்றது. (173): 


கரன்‌ கணைமாரியால்‌ இராமனை மறைக்க, இராமன்‌ வெகுளுதல்‌: 


3145. கள்ளவினை மாயவமர்‌ கல்வியின்‌ விளைத்தான்‌ 
வள்ளலுரு வைப்பகழி மாரியின்‌ மறைத்தா 
னுள்ளமுலை வுற்றமர ரோடின ரொளித்தார்‌ 
வெள்ளெயி நிதழ்ப்பிறழ வீரனும்‌ வெகுண்டான்‌... 


கள்ள வினை மாய அமர்‌ கல்வியின்‌ விளைத்தான்‌, 
வள்ளல்‌ உருவைப்‌ பகழிமாரியின்‌ மறைத்தான்‌ ; 
உள்ளம்‌ உலைவுற்று அமரர்‌ ஓடினர்‌, ஒளித்தார்‌ ; 
வெள்‌ எயிறு இதழ்ப்‌ பிறழ வீரனும்‌ வெகுண்டான்‌. 
பொ :--(கரன்‌ தான்‌ பயின்ற) கல்வியால்‌ வஞ்சகச்‌ செயலொடு: 
கூடிய மாயப்போரைச்‌ செய்து, இராமனுடலை அம்பு மழையால்‌ 
மறைத்தான்‌ ; அதுகண்ட தேவர்கள்‌ மனம்‌ மடிந்து ஓடி ஒளித்தனர்‌;. 
இராமனும்‌ வெள்ளிய பற்கள்‌ உதட்டின்மேல்‌ பெயரச்‌ சினந்து, 
கு:--வள்ளல்‌ வீரன்‌ என்றது இராமனை. பகழிமாரி - அம்புமழை.. 
பிறழ - பெயர. வெகுண்டான்‌ என்பது, தோளுற வாங்கினான்‌ என 
வரும்‌ பாட்டொடு தொடர்ந்து முடியும்‌. (175): 


இராமன்‌ வில்‌ ஒடிதல்‌ 
3146. முடிப்பெ னின்றொரு மொய்கணை யாலெனத்‌ 
Xk தொடுத்து நின்றுயர்‌ தோளுற வாங்கினான்‌ 
பிடித்த திண்சிலை பேரகல்‌ வானிடை 
யிடிப்பி னோசை படக்கடி திற்றதே. 


540 ஆரணிய காண்டம்‌ 


முடிப்பென்‌ இன்று ஒரு மொய்‌ கணையால்‌ எனத்‌ 
தொடுத்து நின்று, உயர்‌ தோள்‌ உற வாங்கினான்‌ ; 
பிடித்த திண்‌ சிலை, பேர்‌ அகல்‌ வானிடை 
இடிப்பின்‌ ஒசை படக்‌ கடிது இற்றதே. 


பொ :--4 இப்பொழுதே வலிய ஓர்‌ அம்பால்‌ இவனைக்‌ கொல்‌ 
வேன்‌” என்று நினைந்து, அம்பினை நாண்கயிற்றில்‌ இணைத்துத்‌ 
தோள்‌ அளவும்‌ வர இழுக்க, (அவ்வளவில்‌) இராமன்‌ பிடித்த வலிய 
வில்‌, பெரிய அகன்ற வானின்கண்‌ இடிமுழக்கம்போல்‌ ஒலி 
யெழும்படி விரைவில்‌ ஓஒடிற்தது. 

கு:-முடித்தல்‌ - அழித்தல்‌, கொல்லல்‌. மொய்‌ - வலிமை. 
இடிப்பு - இடிமுழக்கம்‌. இறுதல்‌ - ஒடிதல்‌. (175) 


இராமனிலைகண்ட தேவர்‌ துயருறல்‌ 
3147. வெற்றி கூறிய வானவர்‌ வீரன்வி 
லிற்ற போது துணுக்கமுற்‌ றேங்கினார்‌ 
மற்றொர்‌ வெஞ்சிலை யின்மை மனக்கொளா 
வற்ற தாலெம்‌ வலியென வஞ்சினார்‌. 


வெற்றி கூறிய வானவர்‌, வீரன்‌ வில்‌ 
இற்றபோது, துணுக்கம்‌ உற்று ஏங்கினார்‌, 
மற்று ஒர்‌ வெம்‌ சிலை இன்மை மனக்கொளா, 
*அற்றதால்‌ எம்‌ வலி” என அஞ்சினார்‌. ' 
பொ :-—இராமன்‌ வெற்றியை (முன்‌) பாராட்டிப்‌ பேசிய 
தேவர்கள்‌, அவன்‌ வில்‌ ஒடிந்தபொழுது, நடுங்கி நிலைகுலைந்தவராய்‌, 
அவன்பால்‌ வேறொருவில்‌ இல்லாமையை நினைந்து, * எங்கள்‌ 
ஆற்றல்‌ ஒழிந்தது ' என்று அஞ்சுவாராயினர்‌. 


கு :—துணுக்கம்‌ - நடுக்கம்‌. ஏக்கம்‌ - மனக்கலக்கம்‌. (176) 


வருணன்‌ கொடுத்த வில்லை இராமன்‌ பெறுதல்‌ 3148-3150 
3148. என்னு மாத்திரத்‌ தேந்திய கார்முகஞ்‌ 
சின்ன மென்றுந்‌ தனியென்றுஞ்‌ சிந்தியான்‌ 
மன்னர்‌ மன்னவன்‌ செம்மன்‌ மரபினாற்‌ 
பின்னு றத்தன்‌ பெருங்கர நீட்டினான்‌. 


கரன் வதைப்‌ படலம்‌ 94D 


என்னும்‌ மாத்திரத்து, ஏந்திய கார்முகம்‌ 
சின்னம்‌ என்றும்‌, தனி என்றும்‌, சிந்தியான்‌, 
மன்னர்‌ மன்னவன்‌ செம்மல்‌, மரபினால்‌ 
பின்‌ உறத்‌ தன்‌ பெருங்கரம்‌ நீட்டினான்‌. 


பொ :-—'எம்‌ வலி அற்றது" என்று தேவர்‌ கூறின அளவில்‌,. 
அரசர்க்கரசனான தசரதன்‌ மகன்‌ இராமன்‌, தான்‌ கைக்கொண்ட 
வில்‌ ஒடிபட்டமையும்‌ தான்‌ தனியனாயினமையும்‌ நினையாமல்‌, முறை: 
யால்‌ தன்‌ பெரிய கையினைப்‌ பின்னே பொருந்த நீட்டினான்‌. 


கு :—கார்முகம்‌ - வில்‌. சின்னம்‌ - சிதைவு. மன்னர்‌ மன்னவன்‌ -- 
அரசர்க்கரசனான தசரதன்‌. மரபாவது போர்செய்யும்‌ வீரர்‌ தம்‌ 
கைப்படை அற்ற நிலையில்‌, தன்‌ பின்‌ நின்று அவ்வப்போது 
வேண்டும்‌ படைக்கலங்களை உதவும்‌ பணியாளன்‌ பக்கம்‌ கைநீட்டி 
வேண்டும்‌ படைக்கலங்களைப்‌ பெறும்‌ முறையாம்‌. (177): 


3149. கண்டு நின்று கருத்துணர்ந்‌ தானென 
வண்டர்‌ நாதன்‌ றடக்கையி னத்துணை 
பண்டு போர்மழு வாளியைப்‌ பண்பினாற்‌ 
கொண்ட வில்லை வருணன்‌ கொடுத்தனன்‌. 


கண்டு நின்று, கருத்து உணர்ந்தான்‌ என, 
அண்டர்‌ நாதன்‌ தடக்‌ கையின்‌, அத்துணை, 
பண்டு போர்‌ மழுவாளியைப்‌ பண்பினால்‌ 
கொண்ட வில்லை வருணன்‌ கொடுத்தனன்‌. 


பொ :--(அவ்வாறு இராமன்‌ கைநீட்டியதனைக்‌) கண்டு, (அவன்‌ 
பின்‌) நின்று, இராமன்‌ கருத்தினை அறிந்தவன்போல, அப்பொழுதே, 
தேவர்‌ தலைவனான இராமனுடைய பெரிய கையில்‌, முன்னொரு நாள்‌ 
போரில்‌ மழுப்படையை ஆள்பவனான பரசுராமனை வீரப்பாட்டினால்‌ 
இராமன்‌ வென்று கொண்டவில்லை வருணன்‌ கொடுத்தான்‌. 


கு :--இறைவனமிசமாதலின்‌ இராமனை, “அண்டர்‌ நாதன்‌ *' 
என்றார்‌; முன்‌ * ஏழுலகினுக்குமொரு நாயகன்‌ ' (3144) என்று 
ஆசிரியர்‌ கூறியதும்‌ இங்கு நோக்கத்தகும்‌. அத்துணை - அப்‌: 
பொழுதே. மழு ஆளி - மழுப்படையை ஆள்பவன்‌ ; பரசுராமன்‌. 
பண்பு - வீரப்பாடு. இராமன்‌ பரசுராமனிடம்‌ கொண்ட வில்லை 
வருணனிடம்‌ கொடுத்த செய்தி, * வாமவேல்‌ வருணனை மான 
வெஞ்சிலை, சேமியென்‌ றுதவித்தன்‌ சேனை யார்த்தெழ, தாம நீ” 


042 . 


ஆரணிய காண்டம்‌ 


ரயோத்திமா நகரநண்ணினான்‌ ' என்று முன்‌ (1893) பேசப்‌ 


பட்டது, 


3150. 


(178) 


கொடுத்த வில்லையக்‌ கொண்ட னிறத்தினா 
னெடுத்து வாங்கி வலங்கொண் டிடக்கையிற்‌ 
பிடித்த போது நெறிபிழைத்‌ தோர்க்கெலாந்‌ 
துடித்த வாலிடக்‌ கண்ணொடு தோளுமே. 


கொடுத்த வில்லை, அக்‌ கொண்டல்‌ நிறத்தினான்‌, 
எடுத்து வாங்கி, வலம்கொண்டு, இடக்கையில்‌ 
பிடித்த போது, நெறி பிழைத்தோர்க்கு எலாம்‌ 
துடித்தவால்‌, இடக்‌ கண்ணொடு தோளுமே. 


பொ :--மேகம்போன்ற நிறமுடைய இராமன்‌, வருணன்‌ 
கொடுத்தவில்லை வலக்கையில்‌ வாங்கி மேற்கொண்டு, இடக்கையால்‌ 
பிடித்தபோது நெறிதவறினோர்க்கெல்லாம்‌ இடக்கண்ணும்‌ இடத்‌ 
தோளும்‌ துடித்தன. 

கு:-கொண்டல்‌ நிறத்தினான்‌ என்றது இராமனை. வலம்‌ - 


வலக்கை. 


நெறிபிழைத்தோர்‌ என்றது அரக்கரை. இடக்கண்ணும்‌ 


இடத்தோளும்‌ துடித்தல்‌, பின்‌ நிகழ இருக்கும்‌ தீமையை முன்‌ அறி 
விக்கும்‌ குறி. (179) 


3151. 


இராமன்‌ கணைகளால்‌ கரன்தேர்‌ அழிதல்‌ 
ஏற்றி னனிமை யாமு னெடுத்தது 
கூற்றினாருங்‌ குனிக்கக்‌ குனித்தெதி 
ராற்றி னானடலாழியந்‌ தேர்சர 
நூற்றினா னுண்‌ பொடிபட நூறினான்‌. 
ஏற்றினான்‌ இமையாமுன்‌ எடுத்தது, 
கூற்றினாரும்‌ குனிக்கக்‌ குனித்து, எதிர்‌ 
ஆற்றினான்‌, அடல்‌ ஆழியந்தேர்‌ சரம்‌ 
நூற்றினால்‌ நுண்‌ பொடி பட நூறினான்‌. 


பொ :--(இராமன்‌) கைக்கொண்ட அவ்வில்லைக்‌ கண்‌ இமைக்கு 
முன்னே, கூற்றுவனும்‌ மகிழ்ந்து கூத்தாட வளைத்து, நாணேற்றி, 
பகைத்துப்‌ போர்செய்த கரனுடைய சக்கரம்‌ பூண்ட தேரை, நூறு 
கணைகளால்‌ நுண்ணிய துகளாகும்படி அழித்தான்‌. 


கரன் வதைப்‌ படலம்‌ 549 


கு:--கூற்றினாரும்‌ குனிக்க, இமையாமுன்‌ எடுத்தது குனித்து 
ஏற்றினான்‌ என இயையும்‌. ஏற்றினான்‌ முற்றெச்சம்‌. குனிக்க - 
கூத்தாட. குனித்து - வளைத்து. கூற்றினார்‌ குனித்தது, தான்‌ 
வருந்திக்‌ கைக்கொள்ளவேண்டிய உயிர்களெல்லாம்‌ இராமனம்பு 
களால்‌ எளிதே தன்‌ பால்‌ வந்தடைவதோர்‌ வாய்ப்பு வந்தமையால்‌. 
எதிர்‌ஆற்றினான்‌ - பகைத்துப்‌ போர்‌ செய்த கரன்‌. நூறுதல்‌ - 
அழித்தல்‌. (180) 


கரன்‌ வானிடை நின்று பொருதல்‌ 


3152. எந்தி ரத்தடந்‌ தேரிழ்ந்‌ தானிழிந் 
தந்த ரத்திடை யார்த்தெழுந்‌ தம்பெலாஞ்‌ 
சுந்த ரத்தனி வில்லிதன்‌ ரோளெனு 
மந்தரத்தின்‌ மழையின்‌ வழங்கினான்‌. 


எந்திரத்‌ தடம்‌ தேர்‌ இழந்தான்‌, இழிந்து, 
அந்தரத்திடை ஆர்த்து எழுந்து, அம்பெலாம்‌ 
சுந்தரத்‌ தனி வில்லிதன்‌ தோள்‌ எனும்‌ 
மந்தரத்தில்‌ மழையின்‌ வழங்கினான்‌. 


பொ:--பெரிய எந்திரத்‌ தேரினை இழந்த கரன்‌, அத்தேரி 
னின்று இறங்கி, ஆகாயத்திலே ஆரவாரித்தெழுந்து, அழகிய ஒப்‌ 
யற்ற வில்லாளியான இராமனுடைய தோள்‌ என்னும்‌ மந்தரமலையில்‌, 
அம்புவகைகளையெல்லாம்‌ மழைபோலப்‌ பொழிந்தான்‌. 

கு:--இழிந்து - இறங்கி. அந்தரம்‌ - ஆகாயம்‌. வில்லி என்றது 
இராமனை. எழுந்து வழங்கினான்‌ என்க. தோள்‌ எனும்‌ மந்தரம்‌ 
என்றது உருவகம்‌. (181) 


இராமன்‌ வாளியால்‌ கரன்‌ வலக்கை அறுபடுதல்‌ 
3153. தாங்கி நின்ற தயரத ராமனுந்‌ 
தூங்கு தூணியி டைச்சுடு செஞ்சரம்‌ 
வாங்கு கின்ற வலக்கையொர்‌ வாளியால்‌ 
வீங்கு தோளொடு பாரிடை வீழ்த்தினான்‌. 


தாங்கி நின்ற தயரத ராமனும்‌, 
தூங்கு தூணியிடைச்‌ சுடு செஞ்சரம்‌ 


544 ஆரணிய காண்டம்‌ 


வாங்குகின்ற வலக்கை ஓர்‌ வாளியால்‌ 
வீங்கு தோளொடு பாரிடை வீழ்த்தினான்‌. 


பொ :-கரன்‌ ஏவிய அம்பு மழையினைத்‌ தாங்கிக்கொண்டு 
(ஆற்றல்‌ அழியாது) நின்ற தயரதராமனும்‌, அம்புப்புட்டிலில்‌ தங்கிய: 
கொடிய அம்புகளை எடுக்கின்ற கரனுடைய வலக்கையை ஓர்‌ அம்‌ 
பினால்‌ பருத்த தோளோடு அறுத்து நிலத்தில்‌ வீழ்த்தினான்‌. 

கு :-தூணி - அம்புக்கூடு. தூங்குதல்‌ - தங்குதல்‌: தூணி 
யிடைத்‌ தூங்கு செஞ்சரம்‌ என மாறிக்கூட்டுக. (182} 


கரன்‌ இடக்கையால்‌ போர்‌ செய்தல்‌ 3154-3155 
3154. வலக்கை வீழ்தலு மற்றைக்கை யால்வெற்றி 
யுலக்கை வானத்‌ துருமென வோச்சினா 
னிலக்கு வற்குமுன்‌ வந்தவி ராமனும்‌ 
விலக்கி னானொரு வெங்கதிர்‌ வாளியால்‌. 


வலக்கை வீழ்தலும்‌, மற்றைக்‌ கையால்‌, வெற்றி 
உலக்கை, வானத்து உரும்‌ என ஓச்சினான்‌ ; 
இலக்குவற்கு முன்‌ வந்த இராமனும்‌, 
விலக்கினான்‌ ஒரு வெம்‌ கதிர்‌ வாளியால்‌. 
பொ :கரன்‌, தன்‌ வலக்கை அற்று வீழ்தலும்‌, இடக்கையால்‌, 
வானினின்று தாக்கும்‌ இடிபோல உலக்கையை எறிந்தான்‌ ; இலக்‌ 
குவன்‌ முன்‌ பிறந்த இராமனும்‌, கொடிய வீளக்கமுள்ள ஓர்‌ அம்பால்‌, 
அவ்வுலக்கை வீச்சை மாற்றினான்‌. 


கு:--ஓச்சுதல்‌ - எறிதல்‌. (183) 


3155. விராவ ருங்கடு வெள்ளெயி றிற்றபின்‌ 
னராவ ழன்ற தனையவ னாற்றலான்‌ 
மராம ரங்கையில்‌ வாங்கிவந்‌ தெய்தினா 
னிராம னங்கொர்‌ தனிக்கணை யேவினான்‌. 


விராவு அரும்‌ கடு வெள்‌ எயிறு இற்ற பின்‌ 
அரா அழன்றது அனையவன்‌, ஆற்றலால்‌ 
மராமரம்‌ கையில்‌ வாங்கி வந்து எய்தினான்‌, 
இராமன்‌ அங்கு ஒர்‌ தனிக்‌ கணை ஏவினான்‌. 


கரன் வதைப்‌ படலம்‌ 045 


பொ :—நஞ்சுபொருந்திய அரிய வெள்ளிய பற்களை இழந்த 
நிலையில்‌ வெகுண்ட பாம்புபோல்பவனான கரன்‌, வல்லமையால்‌ ஒரு 
மராமரத்தைப்‌ பேர்த்து எடுத்துக்கொண்டு இராமனெதிர்வந்து 
கிட்டினான்‌ ; அப்போது இராமன்‌ ஒப்பற்ற ஓர்‌ அம்பினை ஏவினான்‌. 


கு :--கடு விராவு அரும்‌ வெள்ளெயிறு என இயையும்‌. கடு - 
நஞ்சு, விராவுதல்‌ - பொருந்துதல்‌. எயிறு- பல்‌. அரா - பாம்பு, 
அழலுதல்‌ - சினத்தல்‌. (184) 


கரன்‌ இறந்துபடுதல்‌ 
3156. வரம ரக்கன்‌ படைத்தலின்‌ மாயையி 
னுரமு டைத்தன்மை யாலுல கேழையும்‌ 
பரமு ருக்கிய பாவத்தி னால்வலக்‌ 
கரமெ னக்கரன்‌ கண்டமுற்‌ றுானரோ. 


வரம்‌ அரக்கன்‌ படைத்தலின்‌, மாயையின்‌ 

உரம்‌ உடைத்‌ தன்மையால்‌, உலகு ஏழையும்‌ 
பரம்‌ முருக்கிய பாவத்தினால்‌, வலக்‌ 

கரம்‌ எனக்‌ கரன்‌ கண்டம்‌ உற்றான்‌ அரோ. 


பொ :—வரம்படைத்தமையாலும்‌, மாயப்‌ பேராற்றலுடைமை 
யாலும்‌, இராவணன்‌, ஏழுலகத்துமுள்ள உயிர்களை முன்‌ வருத்திய 
பாவத்தினால்‌, அவன்‌ வலக்கரம்‌ அற்றாற்போலக்‌ கரன்‌ கழுத்து அறு 
பட்டான்‌. 


கு:--அரக்கன்‌ என்றது இராவணனை. வரம்படைத்தலின்‌ 
மாயையின்‌ உரமுடைத்தன்மையால்‌ உலகேழையும்‌ பரமுருக்கிய 
பாவத்தினால்‌ என்று கூறுதலால்‌, அரக்கன்‌ என்பதற்கு இராவணன்‌ 
என்று பொருள்‌ வரையலாயிற்று. முன்‌ தாடகை இறந்து வீழ்ந்த 
தனைக்‌ கூறுமிடத்து, * தலைகள்‌ தோறும்‌ முடியுடையரக்கற்கு அந்‌ 
நாள்‌ முந்தி உற்பாதமாகப்‌ படியிடையற்று வீழ்ந்த வெற்றியம்‌ 
பதாகை யொத்தாள்‌.” ( 415) எனவும்‌, சூர்ப்பணகை மூக்கு முதலிய 
வற்றை இளையவன்‌ நீக்கியதனைக்‌ கூறுமிடத்து, “ மூக்கினை நீக்கிய 
முறைமை...இராவணன்‌ மகுடத்‌ தலைதுமித்தற்கு நாட்கொண்ட 
தொத்ததோர்‌ தன்மை” (2924) எனவும்‌ கூறியதுபோல இங்கும்‌ 
* அரக்கன்‌ வலக்கரம்‌ எனக்‌ கரன்‌ கண்டம்‌ உற்றான்‌ ' என்றார்‌, 


பரம்‌ - சட்னு முருக்குதல்‌ - அழித்தல்‌. கண்டம்‌ - கழுத்து. (185) 
5 


546 ஆரணிய காண்டம்‌ 


வானவர்‌ மலர்மழை பொழிய இராமன்‌ விளங்குதல்‌ 


3157. ஆர்த்தெ முந்தன ராடினர்‌ பாடினர்‌ 
தூர்த்த மைந்தனர்‌ வானவர்‌ தூமலர்‌ 
தீர்த்த னும்பொலிந்‌ தான்௧தி ரோன்றிசை 
போர்த்த மென்பனி போக்கிய தென்னவே. 


ஆர்த்து எழுந்தனர்‌, ஆடினர்‌, பாடினர்‌, 
தூர்த்து அமைந்தனர்‌ வானவர்‌ தூமலர்‌ ; 
தீர்த்தனும்‌ பொலிந்தான்‌, கதிரோன்‌ திசை 
போர்த்த மென்‌ பனி போக்கியது என்னவே. 


பொ :--(கரன்‌ கழுத்தறுபட்டதுகண்ட) தேவர்‌, மகிழ்ச்சி மிகுதி 
யால்‌ ஆரவாரித்தெழுந்து ஆடிப்‌ பாடித்‌ தூய கற்பக மலர்களை 
(இராமன்மேல்‌) சொரிந்து வாழ்த்தி அமைவாராயினர்‌ ; தூயவ்னான 
இராமனும்‌, சூரியன்‌ திசைதொறும்‌ பரவி மறைத்த மெல்லிய பனி 
யைப்‌ போக்கினாற்போல (அரக்கரைப்போக்கி) விளங்குவானாயினன்‌. 


கு வானவர்‌, எழுந்தனர்‌ ஆடினர்‌ பாடினர்‌ தூமலர்‌ தூர்த்து 
அமைந்தனர்‌; தீர்த்தனும்‌ கதிரோன்‌ பனிபோக்கிய தென்னப்‌ 
பொலிற்தான்‌ என இயையும்‌. எழுந்தனர்‌ ஆடினர்‌ பாடினர்‌ என்‌ 
பவை முற்றெச்சம்‌. தீர்த்தன்‌ - தூயோன்‌ ; இராமன்‌. பரவி மறைத்த 
அரக்கர்க்குப்‌ பனியும்‌, பகைபோக்கி விளங்கிய இராமனுக்குப்‌ பனி 
போக்கி விளங்கிய கதிரோனும்‌ உவமை. (186) 


இராமன்‌ சீதையை அணுகுதல்‌ 
3158. முனிவர்‌ வந்து முறைமுறை மொய்ப்புற 
வினிய சிந்தை யிராமனு மேகினா 
னனிக வெஞ்சமத்‌ தாருயிர்‌ போகத்தான்‌ 
றனியி ருந்த வுடலன்ன தையல்பால்‌. 


முனிவர்‌ வந்து முறை முறை மொய்ப்புற, 
இனிய சிந்தை இராமனும்‌, ஏகினான்‌ ; 
அனிக வெம்‌ சமத்து ஆர்‌ உயிர்‌ போகத்‌ தான்‌ 
தனி இருந்த உடல்‌ அன்ன தையல்பால்‌. 
பொ :--நன்மனம்‌ உடைய இராமனும்‌, முனிவர்கள்‌ முறைமுறை 
வந்து நெருங்க, படை வகுப்போடுகூடிய போர்க்களத்திலே உயிர்‌ 
போகத்‌ தனித்திருந்த உடல்போல்பவளான சீதையிடம்‌ சென்றான்‌. 


&ரன் வதைப்‌ படலம்‌ 547 


கு இனிமை - நன்மை. சிந்தை - நினைவு; அறிவும்‌ ஆம்‌. 
அனிகம்‌ - படை. இராமனும்‌ முனிவர்‌ மொய்ப்புற, தையல்‌ பால்‌ 
ஏகினான்‌ என இயையும்‌. (187) 


இளவலும்‌ சீதையும்‌ இராமனைப்‌ போற்றல்‌ 
3159. விண்ணி னீங்கிய வெய்யவர்‌ மேனியிற்‌ 
புண்ணி னீரும்‌ பொடிகளும்‌ போயுக 
வண்ணல்‌ வீரனைத்‌ தம்பியு மன்னமுங்‌ 
கண்ணி ஸீரினிற்‌ பாதங்‌ கழுவினார்‌. 
விண்ணில்‌ நீங்கிய வெய்யவர்‌ மேனியில்‌ 
புண்ணின்‌ நீரும்‌ பொடிகளும்‌ போய்‌ உக, 
அண்ணல்‌ வீரனைத்‌ தம்பியும்‌ அன்னமும்‌ 
கண்ணின்‌ நீரினில்‌ பாதம்‌ கழுவினார்‌. 
பொ :--மேலுலகிற்சென்ற கொடிய அரக்கருடைய உடற்புண்ணி 
லிருந்து பெருகிய குருதியும்‌ புழுதியும்‌ நீங்கிக்‌ கழியும்படி, பெரு 
மையிற்‌ சிறந்த வீரனான இராமனைத்‌ தம்பியாகிய இலக்குவனும்‌ 
அன்னம்போல்பவளான சீதையும்‌ தங்கள்‌ கண்ணீரால்‌ திருவடி. 
விளக்குவாராயினர்‌. 
கு :--இலக்குவனும்‌ சீதையும்‌, போரில்‌ இராமன்‌ திருமேனியில்‌ 
உண்டான புண்களை யெண்ணி, அவலக்கண்ணீரும்‌ கன்னல்‌ 
மூன்றில்‌ கரன்‌ மடிய வென்ற இராமன்‌ வின்னலங்கண்டு உவகைக்‌ 
கண்ணீரும்‌ உகுப்பாராயினர்‌ என்றவாறு, (188) 


விண்ணவர்போற்ற வீரன்‌ இருந்தமை 
3160. மூத்த மொன்றின்‌ முடிந்தவர்‌ மொய்புணீர்‌ 
நீத்த மோடி நெடுந்திரை நேருறக்‌ 
கோத்த வேலைக்‌ குரலென வானவ 
ரேத்த வீர னினிதிருந்‌ தானரோ. 


மூத்தம்‌ ஒன்றில்‌ முடிந்தவர்‌ மொய்‌ புண்‌ நீர்‌ 
நீத்தம்‌, ஒடி நெடுந்திரை நேர்‌ உறக்‌ 
கோத்த வேலைக்‌ குரல்‌ என வானவர்‌ 

. ஏத்த, வீரன்‌ இனிது இருந்தான்‌ அரோ, 


546 ஆரணிய காண்டம்‌ 


பொ:--ஒரு முகூர்த்த காலத்துள்‌ (தன்னோடெதிர்த்து) இறந்த 
அரக்கருடைய செறிந்த புண்ணினின்று பெருகிய குருதி வெள்ளம்‌, 
பெருங்கடலிற்‌ சென்று பொருந்த, (அரக்கரழிவுகண்டு) தேவர்கள்‌ 
இணைந்த கடலொலிபோலத்‌ துதிக்க, இராமன்‌ இனிதுதங்கினான்‌. 


கு:--மூத்தம்‌ - முகூர்த்தம்‌ என்பதன்திரிபு; இது மூன்றே 
முக்கால்‌ நாழிகைகொண்டது என்பர்‌. இராமன்‌, கரனை அவன்‌ 
படையொடு மூன்று நாழிகையளவில்‌ அழித்து வெற்றிகொண்டனன்‌ 
என்பது, * கரன்‌ முதற்‌ காளைவீரர்‌, எல்லொன்று கமலச்‌ செங்கண்‌ 
இராமனென்‌ றியைந்த வேந்தல்‌, வில்லொன்றிற்‌ கடிகை மூன்றில்‌ 
ஏறினர்‌ விண்ணில்‌ என்றாள்‌ ' (மாரீசன்‌ வதைப்‌. 64), * இன்னல்‌ 
அம்பர வேந்தற்கியற்றிய, பன்னலம்‌ பதினாலாயிரப்படை, கன்னல்‌ 
மூன்றிற்‌ களப்படக்‌ கால்வளை, வின்னலம்‌ ' (சுந்தர. 351) என்று 
ஆசிரியர்‌ பின்‌ கூறுதலால்‌ அறியப்படும்‌. கரன்வதை ஒன்றரை 
முகூர்த்த காலத்துள்‌ நிகழ்ந்ததென்று வான்மீகம்‌ கூறும்‌. முடிதல்‌ - 
சாதல்‌. மொய்‌ புண்‌ - செறிந்த புண்‌. நீத்தம்‌ - வெள்ளம்‌. நேர்தல்‌- 
பொருந்துதல்‌. கோத்தல்‌ - இணைத்தல்‌. வேலை - கடல்‌. குரல்‌ - 


சூர்ப்பணகை கரனுடலைத்தழுவி அழுதல்‌ 
3161. இங்கு நின்ற துரைத்து மிராவணன்‌ 
றங்கை தன்கை வயிறு தகர்த்தனள்‌ 
கங்கு லன்ன கரனைத்‌ தழீஇநெடும்‌ 
பொங்கு வெங்குரு திப்புரண்‌ டாளரோ. 


இங்கு நின்றது உரைத்தும்‌; இராவணன்‌ 
தங்கை, தன்கை வயிறு தகர்த்தனள்‌, 
கங்குல்‌ ௮ன்ன கரனைத்‌ தழீஇ, நெடும்‌ 
பொங்கு வெம்‌ குருதிப்‌ புரண்டாள்‌ அரோ. 


பொ :--இவ்விடத்து எஞ்சிய நிகழ்ச்சிகளையும்‌ கூறுவோம்‌, 
இராவணன்‌ தங்கையாகிய சூர்ப்பணகை, தன்‌ கைகளால்‌ வயிற்றில்‌ 
அடித்துக்கொண்டு, இருள்போன்ற கரிய நிறமுடைய கரனுடலைத்‌ 
தழுவிப்‌ பெரிய மிக்கெழுகின்‌ ற வெய்ய குருதியிற்‌ புரள்வாளாயினள்‌. 


கு:- இங்கு நின்றது உரைத்தும்‌" என்பது கவிக்கூற்று. 
நின்றது - எஞ்சியது; மேல்நிகழ்ச்சி. உரைத்தும்‌ - உரைப்போம்‌. 
கரன்‌ என்றது கரனுடலை. புரண்டாள்‌ போயினாள்‌ என அடுத்து 
வரும்‌ பாடலொடு முடியும்‌. அரோ - அசை. (190) 


கரன்வதைப்‌ படலம்‌ 549 


சூர்ப்பணகை போதல்‌ 


3162. ஆக்கி னேன்மனத்‌ தாசையவ்‌ வாசையென்‌ 
மூக்கி னோடு முடிய முடிந்திலேன்‌ 
வாக்கி னாலுங்கள்‌ வாழ்வையும்‌ நாளையும்‌ 
போக்கி னேன்கொடி யேனென்று போயினாள்‌. 


* ஆக்கினேன்‌ மனத்து ஆசை ; அவ்‌ ஆசை, என்‌ 
மூக்கினோடு முடிய, முடிந்திலேன்‌ ; 

வாக்கினால்‌ உங்கள்‌ வாழ்வையும்‌ நாளையும்‌ 
போக்கினேன்‌ கொடியேன்‌ £ என்று போயினாள்‌. 


பொ :-—*கொடியேன்‌ மனத்தில்‌ ஆசைகொண்டேன்‌. அவ்‌ 
வாசை என்‌ மூக்கொடு அழிய, நான்‌ இறந்துபடாமல்‌, என்வாக்‌ 
கினால்‌ உங்கள்‌ இன்ப வாழ்வையும்‌ வாணாளையும்‌ போக்கினேன்‌' 
என்று சென்றாள்‌. 

கு :—' வாக்கினால்‌ உங்கள்‌ வாழ்வையும்‌ நாளையும்‌ போக்கி 
னேன்‌ ' என்றது, கரன்‌ முதலியோருடலை நோக்கிச்‌ சூர்ப்பணகை 
கூறியது. சூர்ப்பணகை என்னும்‌ எழுவாய்‌ முன்பாடலிற்‌ பயின்ற 
* இராவணன்‌ தங்கை” என்ற தொடரால்‌ பெறப்படும்‌. (191) 


சூர்ப்ணகை இலங்கையை அடைதல்‌ 
3163. அலங்கல்‌ வேற்கை யரக்கரை யாசறக்‌ 
குலங்கள்‌ வேரறுப்‌ பான்குறித்‌ தாளுயிர்‌ 
கலங்கு சூறைவன்‌ போர்நெடுங்‌ காலென 
விலங்கை மாநகர்‌ நொய்திற்சென்‌ றெய்தினாள்‌. 


அலங்கல்‌ வேல்‌ கை அரக்கரை ஆசு அறக்‌ 
குலங்கள்‌ வேர்‌ அறுப்பான்‌ குறித்தாள்‌, உயிர்‌ 
கலங்கு சூறை வன்‌ போர்‌ நெடுங்‌ கால்‌ என 
இலங்கை மாநகர்‌ நொய்தின்‌ சென்று எய்தினாள்‌. 


பொ :--மாலைசூட்டிய வேற்படையேந்திய கையினையுடைய 
அரக்கர்களைப்‌ பற்றுக்கோடழியக்‌ குலங்களோடு வேரறுத்தொழிக்‌ 


550 ஆரணிய காண்டம்‌ 


கும்படி எண்ணியவளாகிய சூர்ப்பணகை, உயிர்கள்‌ நிலைகலங்கும்‌ 
சூறை என்னும்‌ பேரினையுடைய வலிய நெடிய காற்றைப்போல 
இலங்கையென்னும்‌ பெரிய நகரத்தை விரைந்துசென்று அடைந்‌ 
தாள்‌. 

கு அலங்கல்‌ - மாலை. ஆசு - பற்றுக்கோடு. அரக்கர்‌ அடி 
யோடழிதற்குச்‌ சூர்ப்பயகையே மூலகாரணமாய்‌ நின்றமையின்‌, 
அவளை, * அரக்கரை யாசறக்‌ குலங்கள்‌ வேரறுப்பான்‌ குறித்தாள்‌ ' 
என்றார்‌. கால்‌ - காற்று. நொய்து - விரைவு. (102) 


கரன்வதைப்‌ படலம்‌ முற்றிற்று. 


ஓப்பு நோக்கப்பெற்ற சுவடிகளும்‌, அச்சுப்பிரதிகளும்‌ 
அவற்றின்‌ குறியீடுகளும்‌ 


இதி சுவடி பெற்ற இடம்‌ | எப்‌ குறிப்பு 
1 தஞ்சை சரஸ்வதி மகால்‌ | 367-8 | 
2 ள்‌ | 369 
3 ny | 370 
4 | ன்‌ 971 
5 | ்‌ 372 
8 | 878 | 
12 , மதுரைத்‌ தமிழ்ச்‌ சங்கம்‌ 30 | 
13 ம்‌ 42 | 
15. A 41 | ப 
16 ச 472 
1 | ன்‌ 672 
18 | 3 677 
19 , திரு. தெய்வசிகாமணிக்‌ 
| கவுண்டர்‌, ஈரோடு.. 
20 | 2 
a | 1 | 
99) A 
23 அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ T.R.D.L, 
கழகம்‌ 1150 | 
24 | திரு. 0. கணேசையர்‌, 
| யாழ்ப்பாணம்‌, 
35 | திரு. தெய்வசிகாமணிக்‌ | சடாயுகாண்‌ படலம்‌ 31-ஆம்‌ 
கவுண்டர்‌, ஈரோடு. | பாடல்‌ வரை உள்ளது. 
26 | மதுரைத்‌ தமிழ்ச்‌ சங்கம்‌ a | 


3» 


or 2 | 


ட 7, 9-11, 14, 32-98, 48, 50, 51, 54ஆம்‌ பிரதிகளில்‌ ஆரணிய காண்டம்‌ 
Wav, - 


ப்‌ 


41 


42 


43 


44 


45 


46 
47 


49 
52 


59 


> 


| சுவடி பெற்ற இடம்‌ 


மதுரைத்‌ தமிழ்ச்‌ சங்கம்‌ 
2» 


1» 


அரசாங்கக்‌ கையெழுத்துப்‌ 
புத்தகசாலை, சென்னை. 


மதுரைத்‌ தமிழ்ச்‌ சங்கம்‌ 


அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ 
கழகம்‌ 


அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ 
கழகம்‌ 


மதுரைத்‌ தமிழ்ச்‌ சங்கம்‌ 


6 | திரு. சாத்தான்‌ குட்டிப்‌ 
ஸ்‌ 5 


ள்ளை அவர்கள்‌, 


தெங்கம்புதூர்‌. 


TRD.L. 
1147 


T.R.D.L, 
1148 


TEDL, 
1149 


38 


தி 


ழ்வார்‌ திருநகரி ப்ரதிகளின்‌ 
யா பெரியன்‌ ஸ்ரீநிவாசையங்‌ 
கார்‌ பதிப்பித்தது 1942, 


வை.மு. கோபாலகிருஷ்ண 
மாசாரியர்‌ உரைப்பதிப்பு.1955 


கவித்தலம்‌ துரைசாமி மூப்பனார்‌ 
பதிப்பு 1888. 


உ. வே. சாமிநாதையர்‌ நூல்‌ 
நிலையப்‌ பதிப்பு, அடையாறு. 


பூமகள்‌ விலாசம்‌ பதிப்பு 1928 


மலிவுப்‌ பதிப்பு (எஸ்‌. ராஜம்‌ 
வெளியிட்டது) 1958. 


திரு. வேங்கடாசல முதலியார்‌ 


பதிப்பு 1845. 


குறிப்பு 


இப்பதிப்பில்‌ மூலத்தில்‌ எடுத்துக்கொண்ட பாடங்கள்‌, 
செய்யுட்களின்‌ தொடரெண்‌ முறைப்படி அடிமுறையாகவும்‌ 
சீர்முறையாகவும்‌ தடித்த முதலெழுத்தோடு முன்னே 
காட்டப்பெற்றுள்ளன. அவற்றோடு வேறுபட்ட பாடங்கள்‌ 
அவற்றின்பின்‌ முறையே சேர்க்கப்பெற்றுள்ளன. பாடங்‌ 
களின்‌. பின்னே குறிக்கப்பட்டுள்ள எண்கள்‌, அப்பாடங்கள்‌ 
உள்ள சுவடிகளின்‌ குறியீடுகள்‌. 40, 41, 45 என்ற 
எண்கள்‌, அக்குறியீடுள்ள அச்சுப்புத்தகங்களிலுள்ள 
மூலபாடங்களுக்கும்‌, அப்புத்தகங்களில்‌ பிரதிபேதங்க 
ளாகக்‌ காட்டப்பட்ட பாடங்களுக்கும்‌ உரியன. £46” 
என்னும்‌ குறியீடு, 46 என்னும்‌ எண்‌ இட்டுக்காட்டிய 
அச்சுப்புத்தகத்தோடு ஒத்த பாடம்‌ உடைய ஏடுகளின்‌ 
எண்களையும்‌ குறிக்கும்‌. பிழைபட்ட பாடங்களும்‌ அவற்‌ 
றைக்‌ காட்டும்‌ சுவடிகளின்‌ எண்களும்‌, சிதைந்த 
சுவடிகளின்‌ எண்களும்‌ விரிவஞ்சிக்‌ கு றிக்கப்படவில்லை. 


11 


11 


3. ஆரணிய காண்டம்‌. 


பாட வேறுபாடு 


1: விராதன்‌ வதைப்‌ படலம்‌ 


2605 
பேதியாது நிமிர்‌; 46-- 
பேதியா தநிமிர்‌; 49. 
பேதியாது திகழ்‌; 16. 
பேதவுருவம்‌; 46-- 
பேதவுயிரும்‌; 27. 
வேதவுருவம்‌; 1, 2, க, 8, 49. 
பிறழ்கிலா; 46-- 
பிறழ்கிலாது; 1,2, கீ, 5, 8, 
13, 15, 16, 18, 19, 22, 24; 
25, 27-29, 31, 40, 41, 43- 
45, 47, 56. 
பிறழ்கிலார்‌; 26. 


ஓதியோ தி; 46-- 
ஓதவோத; 49. 

ஒஓதவோ தி; 20. 
வேதம்வேதியர்‌; 46-- 
வேதவேதியர்‌; 1-5, 8, 12, 


13, 15, 16, 18, 22, 28, 26- 

28, 31, 39, 48, 44, 47, 49, 
வேதவேதியன்‌; 24, 25. 
வேதாவேதியர்‌; 19, 21, 29. 


முதலோர்‌; 46-- 
முதலாகிய; 27. 
முதலாய்‌; 15. 
முதலியோர்‌; 52. 
தெரிகிலா; 46-- 
தெரிகலா; 12, 21, 39, 48. 
அளவிடா; 16. 

அறிகிலா; 49. 
விண்‌ ஹேர்க்கு; 27. 
வெளியிட; 20. 

ய) 


வெளியிடா; 5,.18).17-19,21, 
22, 24, 95, 28, 29,,40,. சப்ப 
45, 56. 

வெளில 19. 


நாதரவரெம்‌; 17, 18, 24, 40, 
41, 45, 56. 

தேவரவரெம்‌; 46— 

தேவரவர் நம்‌; 1-5, 8, 12,18,. 
ர்‌ 28, 26-28, 48-45, 47, 


நாதனவனம்‌; 29. 

அறிவரோ; 46-- 

அறிவரே; 4, 15, 17, 18, 40,. 
41, 56. 

க்‌ ike}, hls WPL, 


2606 


முத்திருத்தியதிருத்தியன? 
19, 21, 22, 25, 28, 29. 


முத்திருத்தியவ்விருத் தனைய; 
மூத்திருத்தியவிருந்தனைய; 
மூத்திகுத்தியதிருத்தகைய/ 
மத்திருக்தியகிரக்க 
மெனும்‌; a: 
மத்திருத்தியதிருத்தனலை 


தமன்ன த்‌ த்‌ 
5, 17, 18, டா ர. 4025 
47, 56. 


KN 


11 


111 


8 


ஆரணிய காண்டம்‌ 


முத்திருத்தியதிருத்தியென; 
23, 43. 

முத்திருத்தியதிருத்தி 
யெனும்‌; 1, 8, 26, 44. 

முத்திருத்தியதிருந்‌ தனைய; 
2-5, 16. 


முத்திருத்தியதெனத்திக 
ழும்‌; 41, 45. 

முத்திருத்தியனமென்ன 
கைய; 15. 

மொய்ந்நகையொடும்‌; 
41, 45, 52, 

மொய்‌ நகையொடும்‌; 46-- 

மொய்நகையொடு; 12. 

மொய்குழலொடும்‌; 15, 49. 


சித்திரக்குனிசிலைக்‌; 46-- 
சித்திரக்குருசிலைக்‌; 1, 8. 
அத்திரிப்பெயர்‌; 46-- 
அத்திருப்பெயர்‌; 15, 49. 
அருந்தவன்‌; 46-- 
அருந்தவர்‌; 26. 


இருந்த; 46-- 
அமைந்த; 17, 18, 40, 41, 45, 
6 


21, 


பத்திரப்பழுமரப்பொழில்‌; 
46 

பத்திரப்பழுமரப்பொழில; 
27. 


பத்திரப்படுமரப்பொழில்‌; 39. 
பத்திரப்புதுமரப்பொழில்‌; 8, 
4ா. 


துவன்றுபழுவம்‌; 19, 21, 22, 
25, 29, 41, 45, 52. 

துவன்‌ றபழுவம்‌; 46-- 

நற்பழுவமாம்‌; 27. 


2607 
செறிபரந்தெரிய; 46-- 
செறிபரந்தணிய; 21, 22, 25, 

29, 45, 52. 
செறிமரந்தெரிய; 4, 12, 15, 

17, 18, 40, 41, 49, 56. 
செறிமறந்தெரிய; 41, 45. 


களுள்‌ வையை அசைய வ வையை அவத யவை அவையவை 


நின்ற; 46-- 
நின்று; 25, 29. 


திரள்பொற்; 16- 
திரள்போர்க்‌; 2, 5. 
திரளில்‌; 45. 


குலு கண்மை 
குறுங்கண்வரைபோற் 
குமரர்‌; 13, 15, 20, 28. 
குறுங்கணமலைக்குமரர்‌; 1, 4, 
4, 8, 26, 44 
குறுங்கணவரைக்குமரர்‌; 19, 
21, 22. 
குறுங்கணிமலைக்குமரர்‌; 2. 
குறுங்கணைமலைக்குமரர்‌; 8, 
24, 47, 49. 
குறுங்கவண்மலைக்குமரர்‌; 27. 
குறுங்கனவரைக்குமரர்‌; 29. 
குறுஞ்சிலகொள்போர்க்‌ 
குமரர்‌; 45. 
முதலாம்‌; 1-5, 8, 12, 19, 15, 
17-24, 26, 40-45, 49, 52, 
55, 56. 
முதலாய்‌; 46-- 


எறிந்தவினை வான்‌ முனி 
வனைப்‌; 46-- 

எறிந்தருளுமம்முனிவனைப்‌; 
12. 


எறிந்ததவமாமுனிவனைப்‌; 
45. 


எறிந்தவனையாண்முனி 
வைப்‌; 25. 

எறிந்தவினையான்முனி 
வனைப்‌; 9-5, 28, 24, 27, 48, 
45, 47, 49. 

எறிந்தவினையாண்முனி 
ne 19, 21, 99, 90, 45, 

எறிந்தவினைவாண்முனி 
வனைப்‌; 15, 20. 

எறிந்தவினைவாண்‌ முனை 
வனைப்‌; 18. 

எறிந்தவினைவான்‌ முனை 
வனைப்‌; 17, 56. 


IV 


[1 


III 


117 


பாட வேறுபாடு 


அருந்தவனும்வந்துபுகலும்‌; 
2, 8, 12, 18, 15-22, 94- 

26, 40, 41, 44, 45, 49, 56. 

அருத்தவனுவத்துபுகலும்‌; 

அருந்தவனுயர்ந்துபுகலும்‌; | 
23, 43. 

அறிந்தவனும்‌ வந்துபுகலும்‌; 
9-5, 27, 29, 39, 47. 

அதிந்தவனுவந்துபுகலும்‌; 
41, 45. 

அறிந்தவனுவந்துபுகல்‌ 


வான்‌; 45. 


2608 
குமரர்‌; 46-— 
குமர; 44, 
நீரிவண்‌; 46-- 
நீயிவண்‌; 26. 


வந்தவளவோ; 1, 9-5, 85 
15, 21-28, 31, 39, 43-45, 
47. 

வந்தவள வே; 46-- 

வந்ததலவோ; 18, 16-18, 
40, 41, 45, 52, 56. 

வந்ததளவோ; 19, 20, 29, 
49. 


வந்தவலவோ; 12. 
வந்துமளவோ; 45. 


எமரின்‌; 46-- 

எமரில்‌; 1-5, 8, 12, 19, 15- 
27, 48, 44, 47, 49, 56. 

தவமுயன்றனர்கள்‌; 19, 17- 
22, 25, 29, 40, 41, 45, 49, 
56. 

தவமுயன்றவர்கள்‌; 46-- 

தவமுயர்‌ ந்தவர்கள்‌; 1-4, 8, 
15, 29, 24, 26, 27, 49-45, 
47. 

உருகினன்‌; 46-- 

உருகினான்‌; 3, 24, 28, 47. 

உவந்தனையதன்மை; 19, 
15-20, 24, 28, 29, 40, 45, 
02, 56. 


11 


111 


IV 


111 


உகந்தனையதான; 40--- 

உகந்தனையதன்மை; 5, 12, 
21-29, 25, 27, 41, 48. 

உகந்தனையதாய; 12 2, 8. 


2608 (a) 
அமர்‌ ந்தவளை; 29-- 
அமர்ந்தவனை; 28, 48, 52. 
அணையா; 29-_: 
அனையா; 25, 48. 


ஏதிலின்ன; 29-- 
ஏதிலின்னல்‌; 52, 


இறைஞ்ச; 29-- 
இறைஞ்சி; 25. 
வெறிப்பருபு வி; 29-- 
வெறிப்பதுபுவி; 29, 25, 48. 
வெறிப்பொதுபுவி; 52. 


பிறவியோனமதி; 29-- 
பிறவியொண்மதி; 52. 


2608 (6) 


உன்‌ நலங்கிளரவோ கிமேல்‌; 
29— 

உன்னவங்கிதரயோகி 
பெலை; 25, 52. 

உன்னவங்கிதரவோகி 
பெலை; 48. 


யோகசயனன்‌; 29-- 
யோகிசயனன்‌; 25, 48. 
சரிதத்தயல்‌; 29-- 
சரிதத்தையல்‌; 52, 
வினையின்‌; 29-- 
வினையின்று; 52. 


கீ தமதுர; 29-- 
கீதமதுரத்‌; 25, 49, 52. 


IV உவந்த; 29 


உகந்து; 52. 

உவந்து; 25, 48. 

பரன்‌ வேகம்‌; 29-- 
மனவேகம்‌; 25, 49, 52. 


Il 


111 


11 


ஆரணிய காண்டம்‌ 


2608 (6 


பருதி; 29... 
பருவி; 28, 48. 


பதத்தநுசைகை; 29-- 
பதத்தறுசையை; 25. 
பதத்தனுசனைக்‌; 52. 
பதத்தணுசைகைக்‌; 28. 
கவந்தமலையோய்‌; 29- 


கவந்தபெலையோய்‌; 25, 48, 
52. 

கொளெனாத்‌; 29-- 

கொள்ளெனா; 52. 


தருதிலங்கணை; 29 
தரு தலங்கணை; 25, 48. 
தருதவங்களைச்‌; 52. 


2608 (6) 
படற்கடற்பணிப்‌; 29 
பாறகடல்பணிய; 52. 
பாம்பணைப்‌; 29... 
பாம்பணை; 52. 

எ திரலாற்கவண்‌; 29 
எதிரவாற்கலன்‌; 25, 48, 52. 
கரத்தில்‌; 29-- 

கரத்தின்‌; 52. 

ஊர்க்க; 29. 

ஆற்க; 52, 


அற்க; 29. 


2608 (ல 


அன்றறக்கடல்‌; 29 
அன்றதக்கடல்‌; 52. 
அழித்தகல; 29 
அளித்தகல; 52. 
நின்றனிதரோ; 1 
தின்‌ றணிதரோ; 23. 
தின்றளிதரோ; 53. 
தக்கபனி; 29 
தல்கபணி; 43, 52. 


III 


III 


திறத்தெனினரோ; 29 
திறத்தெணினரோ; 49, 
வென்றிகற்கு; இட. 
வென்‌ நிதற்கு; 48, 
வேண்டுதலிரோ; 99. 
வேண்டுதலரோ; 52, 


இதற்கொரிறையெல்லை; 
29— 


இதற்குமொரெல்லை; 9, 

இதற்குமோரெல்லை; 52, 

பொருளள்ளுமுளரோ; 29 

பொருளாருமுளரோ; 28, 43. 

பொருளுள்ளுளுளரோ; 52, 

2609 

அலைக்க கம்‌ 
வனுறைந்தவனரும்‌; 2, கீ, 
16, 21, 22, 24, 44, 49, 56... 

அவணுறை ந்‌ தவனிரும்‌; 29. 

அவனுறைந்தவனிரும்‌; 25. 

அனசூயை; 1-8, 5, 8, 15- 
20, 41, 43-45, 56. 

அ.நுசூயை; 46- 

அணிசூயை; 4 

அனுசூயை; 45. 

உயர்சூயை; 45. 

பணியால்‌; 46-- 

அணியால்‌; 26. 

அணிகலன்‌; 46-- 

அணிகலம்‌; 1-5, 8, 12, 18, 
15-22, 24, 25, 28, 29, 48, 
49, 56. 

தூசினொடு; 46-- 

தூசிவை; 45. 

சந்திவை; 46-- 

சொரிந்தனள்‌; 45. 

சுமந்த; 46-- 

சுமந்து; 18, 45, 49. 

அவர்‌; 5, 27. 

உயர்‌; 46-- 


II 


IV 


111 


IV 


II 


111 


IV 


பாட வேறுபாடு 

2609 (a) அரிமா; 46-- 

்‌ 2 கதமா; 2௦. 
பத்‌தரிடர்‌; கல மதமா; 21, 22, 26. 
பத்திரிடர்‌; 52. வயமா: 19, 17, 18, 40, 41, 
பற்றற; 29—. 45, 56. 

்‌ ட 
பற்றுற; 25. 1. வட்டக்‌ 
அவண்‌; 99... விட்ட; 24. 
அவன்‌; 25. வெங்கண்வரை; 40-- 

2609 (5 வெங்கணரி; 1, 8. 

SO பதினாறு; 46-- 
எய்தியது; 29-- தது ட்ப 
எய்தியத; 43. பதினாலு; 1, 2, 5, 8, 12, 24, 

்‌ 45 

நாதமெனலும்‌; 29-- கட்ட 

நாதமெனிலும்‌; 25. பதினாலும்‌; 8, 4. 

நாமமெனலும்‌; 52. வலியின்‌; 4, 5, 12, 18, 15, 
17-20, 23, 25, 27-29, 40, 

ஓதியோயுளர்ப்‌; 29-- 41, 48, 45, 49, 56. 

சோதியோயுளர்‌; 23, 43. வகையில்‌; 46— 

சோதியோவுள; 52. வறையின்‌; 16. 

தி ர்‌; 25. 

சோதிப்‌ 11] கிட்டவிட்டிடை; 46 

புரந்தரரதுட்சி; 29 கிட்டிவிட்டிடை; 8, 12, 24. 

புரந்தரதுடர்ச்சி; 25, 52. ரி கிட்டியிட்டிடை; 1, 2, 8, 18, 

புரந்தரர்தொடர்ச்சி; 28, 15, 19-22, 25, 26, 29, 44, 

மாண்டவியன்‌; 29-- கிடந்தன; 46-- 

மண்டவியன்‌; 29, 49. செறிந்தன; 1, 2, 8, 19, 15- 

மாண்டவையின்‌; 52. 18, 20, 26, 40, 44, 45, 56. 

கிடந்தது; 41. 

2609 (c) செறிந்தவொருகை; 46-- 
முனிவனோடுமெனல்‌; 29-- செறிந்ததொருகை; 12, 24, 
முனிவனாடுமென; 52. 27, 28, 31, 39, 47. 

i ] செறிந்ததொருகைத்‌; 9-5, 
அப்பினடமாம்‌; 29-- 20-29, 43, 45, 49, 52. 
அப்பிநடமாம்‌; 52. கிடந்ததொருகை; 1, 2, 8, 
இறைஞ்சியவணின்‌; 29 13, 15-18, 26, 40, 44, 45, 
இறைஞ்சவவணின்‌; 25. ச்‌ வ்‌ ;. 90, 45 
இறைஞ்சியவனின்‌; 52, தத்தித்‌ வப மம 

IV அயிற்றொழில்‌; 1-5, 8, 12, 


நண்ணிவைகினர்‌; 29-- 
அண்ணுவைகினர்‌; 52. 


2610 
மதமா; 46-- 


மதமால்‌; 12, 19, 15, 17, 18, 
20, 24, 39, 41, 45, 56. 


13, 15, 17, 18, 20-25, 27- 
29, 41, 43-45, 56. 
அயிற்றொகை, 46-- 
அயற்றெொழில்‌; 45. 
அயிற்செறி; 45. 
அயிற்படை ; 49. 
அயிற்றலை; 16. 


117 


ஆரணிய காண்டம்‌ 


கழுவொடே; 46- 
கணுவொடே; 19. 


2611 


செ றிமயிர்ச்சுருள்‌; 46-- 
சொரிமயிர்ச்சுருள்‌; 28. 


செறிந்த; 46 


தெரிந்த; 1, 2, 4, 8, 26, 99, | 


49-45, 
இலங்கு; 24, 45, 


கிடந்த; 19, 21, 22, 25, 29, | 
48. 


செனியன்‌; 46-- 
செனிய; 44. 
செனியின்‌; 15. 


வெற்புருவு; 24, 41, 45, 52. 
தட்டுருவு; 46 


தொட்டுருவு; 2, 17, 18, 20, | 


28, 217, 41, 48, 45, 49, 57. 
தொட்டுருமு; 12. 
உறுப்புருவு; 21, 22, 
உறப்புருவு; 19, 25, 29. 
கட்டுருவும்‌; 4. 
கட்டுருவு; 3; 16, 26, 28, 44, 

45, 47. 
கெட்டுருவு; 1, 5, 8. 
வேற்றுருவு; 15. 


பெற்றிடை; 46-- 
பெற்றியின்‌; 45. 
ஏற்றிடை; 4. 
நடந்ததெனமா; 46-- 
நடந்ததெனமால்‌; 12, 18. 
நடந்ததெனலாம்‌; 2. 
கிடந்ததெனமா; 45. 


சுற்றிய; 46-- 

சுட்டிய; 5, 15, 25, 27, 29, 
31, 39. 

கட்டிய; 12, 19, 19-22, 28, 
45. 


கட்டின; 16. 

கிட்டிய; 8, 25, 45, 47, 49. 
தட்டரின்‌; 4. 

தட்டிய; 17, 18, 40, 41, 56. 


IV 


117 


தட்டிடை; 1, 2, 8. 
தட்டின; 26, 44, 45, 
வயங்குகிரி; 46... 
வயங்குகரி; 15, 27. 
வயங்கு நிமிர்‌; 20. 
வயக்கிரிகள்‌; 24. 


வாதவிசையில்‌; 5, 18, 17, 
18, 20, 40, 41, 45, 52, 
வாதவிசையின்‌; 15. 
பாதவிசையில்‌; 46-- 
பாதவிசையால்‌; 4. 


பட்டது; 46 
பட்டிட; 27. 


படப்படியின்‌ மேல்‌; 46-- 
படப்படியின்‌ முன்‌; 45. 
நடந்தபடிமேல்‌; 27. 


2612 


துளங்கியன; 46— 
துளங்கிய; 40. 


கனல்பொங்க; 46-- 

அனல்பொங்க; 1-4, 8, 40. 
41, 45, 47, 56. 

எரிபொங்க; 18, 20, 28, 49. 


மழைசுூழ்‌; 46-- 

மழை நீள்‌; 20, 28. 

எழில்சூழ்‌; 9, 47. 

கண்டுளங்கதி; 1-5, 8, 12, 
13, 15-19, 29-26, 28, 29,. 
40, 41, 48-45, 47, 49, 56. 

கண்டுளங்கதிர்‌; 46- 


குறைந்திட; 46- 

குமைந்திட; 52. 

குழைந்திட; 41, 45. 

உறைந்திட; 21, 22, 45. 

சுலாம்‌; 46-- 

சுலா; 45. 

சுலாய்‌; 8, 5, 12, 15-18, 27, 
31, 39-41, 47, 49, 56. 

குலா; 45. 

குலாம்‌; 18, 21, 22, 25, 26, 
29, 41. 

குலாய்‌; 28, 24, 48. 


IV 


11 


111 


பாட வேறுபாடு 


துளங்க; 46-- 
துளங்கி; 27. 


வயவந்தகன்‌; 46-- 

விறலந்தகன்‌; 12, 

க ்்்‌ 1, 2, 8, 26, 44, 
45, 


மன ந்தளரவே; 46-- 
மனன்றளரவே; 15. 
மன ந்துலையவே; 18. 
மனம்குலையவே; 20, 28. 
மறங்கிளரவே; 45. 


2613 


புக்க; 1-5, 8, 12, 16-19, 21- 
27, 29, 40, 41, 43-45, 47, 
49, 52, 56. 

புக்கு 46 


வாளரி; 46 
வாளெரி; 25. 


முழங்கு; 46-- 

முழக்கு; 45, 

செவியின்‌; 46-- 

செவியன்‌; 1, 5, 8, 23, 25,26, 
28, 29, 43-45, 49. 

செவிவன்‌; 15. 


பொறியுறப்‌; 46-- 
பொறியிறப்‌; &. 


மின்னும்‌; 46-- 
மன்னும்‌; 15. 
மணிமேரு; 46-- 
பனிமேரு; 1, 2, 8. 


சிகரங்குழைபடச்‌; 46-- 

சிகரக்குழைபடச்‌; 1, 2, 8, 26, 
44, 45, 49. 

சிகரங்குழைபடர்‌; 4, 

செக்கர்‌; 46-- 

செக்க; 45, 

நிகர்க்க; 1, 2, 4, 5, 8, 12, 18, 
16-18, 20, 27, 28, 41, 43, 
45, 49, 52. 


ர 


WV. 


11 


நிகர்த்த; 46 

நிகர்ப்ப; 3, 19, 21, 22, 24, 
25, 29, 47. 

செருவத்து; 46- 

செருவந்து; 17, 40, 41, 56. 

செருவுற்று; 1 

ஒளிர்‌; 46 

ஒளி; 20. 

செச்சையினொடே; 46-- 

கச்சையினொடே; 15. 

செச்சையுடனே; 1, 2, 8. 

செச்சையுடையான்‌; 4, 45, 
49. 

செச்சையொடுமே; 38, 24, 
45, 47. 


2614 


பாய்புரவி; 46 

மாகளிறு; 1, 2, 8, 19, 21, 22, 
24, 25, 29, 45. 

மால்களிறு; 3-5, 12, 15-18, 
20, 289, 26, 27, 40, 41, 43- 
45, 47, 49, 56. 


மால்களிறுதேதர்‌; 46 
மாகளிறுதேதர்‌; 39. 
பாய்புரவிதேர்‌; 1-5, 8, 12, 
15-26, 29, 40, 41, 43- 45, 
417, 49, 56. 
பார்புரவிதேர்‌; 27. 


வாளரிகள்‌; 46-- 

வாளரிய; 5, 26, 27, 44, 45. 
வாளியரி; 1-9, 8, 24, 47, 49. 
யாளியரி; 4, 12. 


நண்ணியவெலாம்‌; 46-- 
நண்ணின வெலாம்‌; 18, 16- 
18, 20, 28, 40, 45, 56. 


அரவாலசை; 46-- 
அவைதன்னெடும்‌; 1, 2, 5, 
8, 27, 31, 39, 45. 
இவைதன்னெொடும்‌; 15. 
ரவான்முடி; 8, &, 18, 16- 
18, 20-22, 24-29, 40, 41,. 
44, 45, 47, 49, 52, 56. 
அரவிற்புனை; 12. 


IV 


11 


1001 


ஆரணிய காண்டம்‌ 


அனேக; 45. 


அநேக; 46-- 


விதவன்றொடை; 1-8, 5, 8, 
12, 18, 15-25, 27-29, 40, 
41, 43, 45, 49, 52, 56. 

விதவந்தொடை; 46 


மாலை; 46 
மாறு; 25. 


உலவுதோள்‌; 46-- 

உதவுதோள்‌; 5, 27. 
2615 

துன்‌ நின; 46-- 


துன்றிய; 5, 12, 18, 18, 27, | 


99, 40, 56. 


குமுறுகோபம்‌; 46- 

குமிறுகோபம்‌; 4, 5, 12, 18, 
18, 20-23, 26, 27, 29, 31, 
47. 

குமுறுகும்பம்‌; 45. 

கதறுகோபம்‌; 45. 

ஓன்றொடொன்றிடை; 1, 2, 
4, 8, 12, 15, 19, 21, 22, 
24-27, 29, 31, 39, 49-45, 
47) 49. 

ஒன்‌ றினொன்‌ நிடை; 46-- 

ஒன்‌ நினொன்‌ நினிடை; 41. 

அடுக்கின; 46 

அடுக்கிய; 18, 17, 18, 20-22, 


வாயின்‌; 46-- 

வாயன்‌; 30. 
மென்றுதின்று; 46-— 

மென்‌ றுமென்றும்‌; 24. 
விரியும்‌; 46-- 

திரியும்‌; 29, 43. 

பசியொடே; 46-- 
பசியினான்‌; 1, 8, 4, 9, 45, 47. 


11 


111 


Il 


2616 


பன்னகா திபர்‌; 46 

பன்னகா தியர்‌; 1, 2, 4, 8, 19, 
24, 26, 27, 31, 39, 40, 43- 
45, 56. 

பகுத்து; 46- 

புகுத்து; 45. 

அன்ன; 1, 2, 5,8, 15, 19- 
25, 27-29, 91, 48, 45. 

என்ன; 46-— 

இன்ன; 17, 18, 40, 41, 45, 
56. 


வானவர்‌; 1, 2, 5, 8, 12, 17, 
19-22, 25-29, 40, 41, 44, 
45, 52, 56. 


விண்ணவர்‌; 46- 


இடையிட்டு; 46- 
இடைவிட்டு; 41. 
அர விடைத்‌; 46 
இரவிடை; 49. 
இரவிடைத்‌; 12, 204 


கோளினொடு; 46-- 
தோளினொடு; 16-18, 28, 91, 
99, 40, 45, 47. 


தொடுத்த; 46- 
கொடுத்த; 25. 
தொடுத்தது; 12. 
துழனிச்‌; 46. 
தொகுதிச்‌; 24, 45. 
தொழுதிச்‌; 9, 47. 
உறழச்‌; 12. 


2617 
எரியொக்கும்‌; 46-- 
எனவொக்கும்‌; 18, 18, 40, 

41, 45, 56. 
ஒளியொக்கும்‌; 23, 49, 45. 
கும்பமுற்ற; 46-- 
கும்பமுற்று; 21, 7121 211211. 
உயர்தெற் நதியின்‌; 46-- 
உயருநெற்றியின்‌; 21, 22, 

5, 29, 


111 


11 


பாட வேறுபாடு 


உரநெற்றியின்‌; 3. 
வரநெற்றியின்‌; 20. 


ஒளிகுலா; 46-- 

ஒளிகுலாம்‌; 41, 45, 

ஒளிகுலாய்‌; 16. 

ஒளிர்குலா; 12, 17, 18, 28, 
40, 45, 56. 

ஒளிர்குலாம்‌; 45. 

அணிகுலா; 9. 


மால்கரியின்‌; 46-- 

மாகரியின்‌; 19, 21, 22, 24, 
2௦, 29, 39. 

மாகளிநின்‌; 18, 18, 20, 40, 
41, 45, 56. 


எயிறுண்‌; 8, 5, 15, 16, 20, 
29, 24, 28, 48, 45, 47, 49. 

எயிறின்‌; 46-— 

எயிறும்‌; 1, 2, 8, 26, 44, 45, 

எயிறொண்‌்; 18, 17, 18, 40, 
41, 45, 52, 56. 

பெயருண்‌; 27. 


IV 


2618 
தங்குதிண்கரிய; 46-- 


தங்குதிண்கிரிய; 2-4, 47. 1 


தங்குதிண்கரிகள்‌; 15. 
தங்குதிண்கருமை; 19, 20, 
28. 


தங்குறுங்கரிய; 12. 


காளிமை; 46-- 
தாளிணை; 15, 49. 
தோளிணை; 28. 


கார்மழை; 27. 


தழைந்து; 46-- 
தழைக்கும்‌; 45. 
தளர்ந்து; 15. 
தவழ்ந்து; 22, 27. 
தவழப்‌; 46-- 
உருவில்‌; 45. 


11 


என்பது; 46-- 
வஞ்சனை; 41. 


111 மங்கு; 46 


மங்குல்‌; 1-5, 8, 12, 18, 15, 
16, 18, 20- 29, 25, 27-29; 
39, 41, 45, 47, 49, 56. 


பாதகவிடங்கனல்‌; 3-5, 12, 
15, 21-23, 25, 27-29, 39, 
44, 47, 49 

பாதகம்விடங்கனல்‌; 46 

வயங்கிநிமிரக்‌; 46-- 

வயங்கிநிமிராக்‌; 45. 

வயங்கநிமிரக்‌; 91, 39. 

வயங்குதிமிரக்‌; 5, 12, 16, 18, 
27, 52. 

வழங்குதிமிரக்‌; 28. 

வயங்குதிமிரம்‌;19, 19, 21-28, 
25, 29, 40, 41, 45, 56. 


கங்குல்‌; 1-5, 8, 12, 18, 15, 
16, 18-28, 40, 41, 48-45, 
47, 49, 52, 56. 

கங்கு; 46 

பூசிவருகின்‌ றகலி; 46-- 

மூசிவருகின்‌ நகலி; 49. 

பூசிவருகின்றதொரு; 27. 

2619 

செற்ற; 46-- 

சொற்ற; 29. 

உழுவைவன்‌; 46-- 

உழுவையின்‌; 8, 4, 12, 24, 
47. 

செறியதட்டிருகுறச்‌; 46 

செறியதட்டருகுறச்‌; 17-19, 
29, 40, 45, 56. 

செறியதள்‌ தருகுறச்‌; 41. 

சுற்றி; 46-- 

சுற்ற; 27, 49. 

சுற்று; 26. 

வாரண; 46-- 

வாரணம்‌; 19, 21, 22, 25. 

மாசுணம்‌; 41, 

உரித்தொகுதி; 46 

விரிந்தவுரி; 41 


10 


IV 


11 


111 


ஆரணிய காண்டம்‌ 


உரித்தவுரி; 21, 22, 25, 29. 
விரித்துவரி; 46-- 
விரிந்துவிரி; 1, 2, 8. 
விரிந்தவுரி; 18, 40, 56. 
விரிந்தவுரிக்‌; 17. 
விசித்தவரி; 5, 16, 28. 
விசித்தவுரி; 15. 
விரித்தவிரி; 24. | 
விரித்தவுரி; 20, 28, 26, 48. | 
விரித்தவரி; 12, 18, 27, 81, | 
99, 49. ்‌ | 
உரித்தவரி; 45. | 
விரிவரிய; 4. | 
வரீஇவிரிய; 8, 47. | 


2620 


செங்கணங்கவரவின்‌; 46- 
செங்கணங்கரவெனும்‌; 18, 
15, 17, 18, 29, 24, 26, 28, 
81, 40, 41, 48, 45, 49, 56. 
செங்கணங்கரவினும்‌; 5, 27, 
45. 
செங்கணங்கரவினெண்‌; 12. 
செங்கணங்கரவிரும்‌; 20. 
செங்கணங்கரியொடும்‌; 19, 
21, 22, 29. | 
செங்கணங்கிரியொடும்‌; 25. 
சிங்கணங்கரவெனும்‌; 1-4, 
8, 99, 44, 47. 


மணிவிராய்‌; 46-- 
மணிவிரா; 21, 22, 25, 29. 


வெங்கணங்க; 46-- 
வெங்கணங்கை; 15, 17, 18, 
23, 91, 40, 41, 48. 


விலங்கவிரவிச்‌; 46-- 
விளங்கவிரவிச்‌; 16, 28. 
விலங்கல்விரவிச்‌; 1, 2, 5, 8, 
20, 21, 25, 27, 29, 44. 
விலங்கலவிரச்‌; 22. 
இலங்கவிரவிச்‌; 9, 4, 24, 91, 
99, 47, 49. 
இலங்கிவிரவச்‌; 15. 
இலங்கவணியச்‌; 41, 45, 52. 


சங்கணங்கிய; 46-- 
சங்கிணங்கிய; 45. 


IV 


II 


111 


தவளக்‌; 46-- 
தழுவக்‌; 45. 


இலங்கிய; 46- 
இலங்கக்‌; 45. 
நிரம்பிய; 49. 
பிறழவே; 46 
துவளவே; 27. 


2621 


இப்பாடல்‌ 1, 
குறியீடுள்ள 
இல்லை. 


வெள்ளிமலை; 46-- 
பொன்னின்மலை; 45. 


பொன்னின்மலையோடு; 46 

பொன்னின்மலையோடும்‌;. 
26, 27. 

வெள்ளிமலையொத்த; 45. 


8-என்னும்‌ 
சுவடிகளில்‌ 


முரணப்‌; 46-- 
உணரப்‌; 26, 27. 
மலைகள்‌; 45. 


பந்தமுந்துகழல்‌; 12, 15, 27, 
28, 45. 


பந்துமுந்துகழல்‌; பத்தா, க 

பந்தினுந்துகழல்‌; 16-19, 21, 
22, 24, 25, 29, 40, 41, 45, 
52, 56. 


பாடுபடவூடு; 46-- 
பாடுதனமூடு; 15. 


வந்து; 46-- 
வந்த; 2, 4, 5, 12, 15, 16, 
19-23, 25-29, 48-45, 49. 


மண்ணினிடையோனெனி 
னும்‌; 46-- 

மண்ணினிடையானெனி 
னும்‌; 5, 17-29, 40, 43, 49, 
56 


மண்ணினிடை யோரினுமவ்‌; 
15, 
மண்ணினிடைமேருகிரி; 12. 


LY 


Il 


IV 


வானினிடையோர்‌; 5, 


பாட வேறுபாடு 


18, 
16-22, 25, 27-29, 40, 41, 
45, 49, 52, 56. 

வானினிமையோர்‌; 46-- 

மானவிமையோர்‌; 12. 


விழியுள்ளுமுளனென்ற; 
46-.- 


விழியுள்ளுமுன நின்‌ ற; 45. 
2622 


அத்தனையும்‌; 46-- 
இத்தனையும்‌; 1-5, 8, 43-45, 
47. 


கொண்ட; 12, 16, 18,20, 26, 
28, 40, 41, 44, 45, 56. 
கொண்டு; 46-— 


உருவத்தனுருமொத்த;46.- 
உருவன்னுருமுவொத்த; 4, 
உருவனுருமொத்த; 45. 
குரலன்‌; 46-— 

குரலான்‌; 2, 24. 

குரல்கள்‌; 15. 


பாதலக்க; 46-- 

பாதலத்த; 1-4, 8, 12, 18,15, 
19-22, 24, 25, 41, 45, 49, 
56. 


பாதலத்து; 289, 26, 49-45. 


வெற்பவை; 18, 16-29, 25, 
28, 29, 40, 41, 49-45, 49, 
52, 56. 

வெற்பிடை; 46-- 

வெற்பிவை; 24, 

வேற்படை; 5, 15. 


படைத்த; 46-- 
படைத்து; 5. 


2623 


வந்தயல்‌; 46-- 

வந்தெதிர்‌; 1-5, 8, 12, 15- 
18, 20} 28, 24, 26, 27, 9) ] 
99-41, 48, 45, 47, 49, 56. | 


II 


11[ 


IV 


II 


| 117 


11 


விலங்கினன்‌; 46-- 
விலங்கின; 41, 45. 
விளங்கினன்‌; 16, 45. 


தரையில்‌; 18, 44, 45, 56. 
தறையில்‌; 46-- 
தளையில்‌; 20. 


பிள ந்துக; 46-- 
பிளந்திட; 15. 
வளர்‌ ந்திகல்பெறா; 46- 
வளர்ந்திகல்பெரார்‌; 27. 
வளத்திகல்பெரு; 2. 
வளைந்திகல்பெறா; 15, 49. 
வளை ந்திகல்பெரும்‌; 23. 
வள ந்திகல்பெரும்‌; 48. 
வள ந்திகல்பெரு; 44. 
வெஞ்சிலையினோர்‌; &6-- 
வெஞ்சிலையினார்‌; 12, 16, 21- 
23, 29, 49. 


உருமேறன; 46-- 
உருமேறெனக்‌; 45. 
தொழிலினான்‌; 46-- 
தொழிலவன்‌; 18, 28. 


2624 
நிணம்‌; 46 
நிணன்‌; 1-5, 8, 27, 45, 47. 
நெடுவெண்‌; 46-- 
நெடுவன்‌; 45. 
நடுவெண்‌; 29, 48. 


பல்லும்‌; 46-- 

பல்லு; 4. 
வல்லெயிறு; 46-- 
வாலெயிறு; 44. 
மின்னுபகுவாய்‌; 46-- 
மன்னுபகுவாய்‌; 44. 
பின்றுபகுவாய்‌; 45. 
அனையாளை; 46-- 
மலராளை; 26. 


ஒருகைச்‌; 46- 
ஒருகை; 12, 56. 


12 


IV 


[1 


111 


IV 


11 


ஆரணிய காண்டம்‌ 


உயர்விசும்பு; 46 
அகல்வனென்று; 45. 


2625 
கதம்வந்து; 46- 
கதழ்வந்து; 45. 
கதுவத்‌; 46- 
கதுவித்‌; 17, 41, 45, 56. 


தோளில்‌; 46... 

கோளின்‌; 1-5, 8, 15, 17, 
19-22, 24, 25, 28, 49-45, 
06. 


இடங்கொடு; 46 
இடக்கொடு; 18. 
தொடர்ந்து; 46 
தொடர்ந்த; 45. 
சுடர்வாய்‌; 46-- 
சுடர்வாள்‌; 45. 
சுடர: 28. 


வலங்கையவர்‌; 46-- 
வலங்கையரவ்‌; 28. 
வலங்கையர; 89, 4, 15, 
45, 49. 
வலங்கைவர:; 1, 2, 8. 
வஞ்சனையடா; 46 
வஞ்சனையெடா; 5, 24, 27, 
28, 40, 41, 45, 56. 
மீடியெங்ககறி; 46-- 
மீளவெங்கக றி; 45. 
மீளுகெங்ககறி; 41, 45. 
விளம்ப; 46-- 
விளம்பி; 45. 


2626 
வரத்தின்‌; 46 
வரத்தில்‌; 1, 2, 8, 44. 
அகலேன்‌; 46 
அழியேன்‌; 45. 


ஏதியாவதுவுமின்‌ நி; 46-- 
ஏதியாவதுவுமன்‌ நி; 45, 56. 
ஏதியாவதுவுமில்லை; 1, 2, 8. 


| 


11] 


IV 


ஏதியாவதுவுமிவ்‌; 26. 
ஏதியாலும்விளியேன்‌; 
ஏதியாலுமதுவன்‌ நி; 19, 21, 
22, 29. 
ஏதியாலுமதுவன்று; 25. 
ஏதியாலுமிதுவன்‌ நி; 45. 


15, 


உலகியாவுமிகலில்‌; 46- 
உலகில்யாவுமிகலில்‌; 26. 
உலகில்யாவுமிகலச்‌; 15. 
உலகியாவையுமிகல்‌; 3. 

உலகியாவும்‌ உலகில்‌; 25. 


சாதியா தனவும்‌; 46-- 
சாதியாததுவும்‌: 1, 2, 8, 26, 
44, 45. 


தந்தனெனடா; 45. 

தந்தனனடா; 46-- 

தந்தனனெடா; 5, 16, 18, 
20, 24, 28, 29, 40, 41, 49. 


போதிர்‌; 46- 

போதி; 2-4, 12, 15, 16, 18, 
20-22, 25, 26, 28, 29, 99- 
41, 48, 45, 47, 49, 56. 


மாதிவளையு ந்தியினிதென்று; 
46-- 


மாதிவளையுந்தியினி 
ல்‌ வு கல 24, 45, &7. 
மாதிவளையு ந்தியென 
தென்று; 45. 
மாதவளையுந்தியினிதென்று; 
20. 


மாதிவளையுந்தருதியென்று; 
15. 

ப்‌ தருதிரென்று; 
49. 


புகல; 46-- 
புகலும்‌; 49. 
புகல்வான்‌; 45. 


2627 


சிறிது; 46-- 
சிறிய; 20. 


11 


IIT 


பாட வேறுபாடு 


மென்முறுவல்‌; 1-5, 8, 12, 
16, 18-22, 24, 25, 27-21, 
40, 41, 48, 45, 47, 56. 

வெண்முறுவல்‌; 46-- 


நிலவுகப்‌; 46-- 
நிலவுறப்‌; 15. 


இவன்றனது; 46-- 
இகற்றனது; 1-4, 8, 25, 45, 
47. 


இனித்தனது; 24, 45, 49. 

இதிற்றனது; 20. 

முரணும்‌; 46-- 

உரனும்‌; 12, 19, 15, 19, 20, 
24, 27-29, 41, 56. 


எஞ்சியென; 46-- 
அஞ்சியென; 9-5, 12, 18, 15, 
16, 18-20, 24, 25, 27-29, 
45, 47, 49, 56. 
இங்கிதனின்‌; 99, 48. 
இங்கிதனில்‌; 45. 


நெஞ்சினுறு; 46-- 

ொல்கிலலு! 4, 5, 15, 16, 
18, 27, 45, 49, 56. 

அஞ்சியுறு; 23, 48. 

வஞ்சமுறு; 45 

தெரியப்‌; 1-5, 8, 19-27, 29, 
43-45, 47, 49, 52. 

தெரியாப்‌; 46-- 

திரியப்‌; 15, 17, 18, 28, 41, 
56 


திருமிஞ்சிலணினெஞ்சினுறு 
சிந்தைதெரியப்‌; 45. 


2628 


இலைகொள்வேலடல்‌; 46-- 

இலைகொள்பூணடல்‌; 8, 4, 
26, 47. 

இலகுபூணடல்‌; 3, 2, 8. 


இராமனெழுமேக; 46 
இராமனெழின்‌ மேக; 16. 
இராமனெழுதேம; 45. 
இராமனெனுமேக; 45. 


III 


IV 


13. 


உருவன்‌; 45. 
ஒருவன்‌; 46-- 
உருவான்‌; 45, 


சிலைகொள்‌; 46-- 
சிலைகள்‌; 27. 


நாணெடிய; 46-- 

நாணெடியது; 4. 

ஊனெடிய; 27. 

கோதையொலி; 46-- 

ஓதையொலி; 4, 5, 27, 49. 

கோதையினது; 19-22, 25,. 
29, 45. 


ஏறுதிரை நீர்‌; 46 

ஏறுதிசைநீர்‌; 1, 2, 4, 8, 12,. 
18, 15, 16, 18-26, 28-91, 
99, 41, 49-45, 47, 49, 55, 
56. 


சென்றுதிசை நீர்‌; 16, 45. 


நீடுதலம்‌; 46-- 
நீடுலகம்‌; 18, 16, 18-25, 28,. 
29, 40, 49, 45, 56. 


நாகர்பிலம்‌; 46-- 

நாகர்பில; 18, 29, 27. 

நாகர்நிலம்‌; 19, 21, 22, 25, 
29. 


தலாம்‌; 8, 4, 12, 18, 15, 20, 
24, 27, 30, 91, 39-41, 44, 
45, 47, 52, 55, 56. 

முதலாய்‌; 46 

முதலா; 1, 2, 5, 8, 16, 18, 
28, 41, 45, 49. 

முதல; 19, 21, 22, 25, 29. 


ஏழும்‌; 46-- 
யாவும்‌; 45. 
ஓலித்துரறவே; 46-- 
ஒலித்துதறவே; 12, 25. 
ஒலித்துதரவே; 27, 89. 
ஓலித்ததிரவே; 5. 

2629 
பூசைநெடுவாயின்‌; 46 


பூசைவரவாயின்‌; 45. 


14 


11 


111 


IV 


1 


ஆரணிய 


பூசைவருவாயின்‌; 18, 15, 
17-20, 29, 40, 41, 48, 45, 
20. 

பூசைவரும்வாயின்‌; 28. 

பூசைவருவாயல்‌; 25. 

பூசையின வாய்‌; 22. 


மறுகும்‌; 46-- 

மறுகுறும்‌; 22 

எனக்கதறு; 46- 

எனப்பதறு; 19, 21,$ 22, 25, 
29, 43, 45. 

விடா; 46 

விடான்‌; 15, 26, 39, 48. 


நெஞ்சுளுக்கினன்‌; 46 
நெஞ்சுருக்கினன்‌; ; 19, 21, 
22, 26, 45. 
எனச்சிறிது; 46-- 
அதிற்சிறிது; 45. 
அஞ்சனக்கிரியனான்‌; 46-- 
அஞ்சனக்கிரியினான்‌; 20. 
அஞ்சனக்கரியனான்‌; 29. 
அரக்கன்‌; 46-- 
விராதன்‌; 24, 27, 45. 
அழலா; 46- 


அழல; 45. 
அழல்வான்‌; 49. 


2630 
பேய்முகப்பிணி; 46-- 
பேய்முகத்தின; 45. 


அறப்பகைஞர்‌; 46-- 
வரத்தமரர்‌; 45. 


முகத்ததுகனத்தது; 46-- 


முகத்ததுகண த்தது; 19, 21, 
22, 25, 29. 


முகத்ததுயர்பச்சைய; 15. 
முகத்துறுகன த்தது; 45. 
முகத்தெதிர்கனத்தது; 45. 
குதிரையின்‌; 46 -— 
குருதியின்‌; 20. 


காண்டம்‌ 


I11 


11307 


11 


III 


11 


முகத்திடை; 46 

முகத்துற; 24, 41, 
முகத்தெதிர்‌; 29, 48. 
முகத்தது; 19-22, 25, 29, 44. 


முகத்திரி; 46- 
முகத்தெரி; 91, 99. 


சிகைப்படை; 46-- 


தலைப்படை; 19-22, 25, 29 


திரித்தெறியவே; 46-- 
சிறித்தெறியவே; 49, 56. 


2631 


திசைமாவும்‌; 46-- 
திசைசூழும்‌; 16. 
திசையாவும்‌; 45. 


அசையுமாலமென; 46-- 
அசையுமாறுமென; 89, 4, 47 
அசையுமாவவென; 20, 27. 
அசையவாதவனிது; 12, 
மிசையவாலமென: 16. 


அன்னவயின்‌; 46-- 
என்னவயின்‌; 12. 
என்னவெயின்‌; 49. 


மின்னி; 46-- 

மன்னி; 2, 45. 

மின்ன; 5, 19, 20, 27, 41, 45, 
49, 56. 


வரலும்‌; 46-- 
வரவும்‌; 45. 


ஏழின்‌; 46- 

ஏழில்‌; 12, 18, 16, 49. 

வலிசால்‌; 46-— 

வலிகாம்‌; 38,4, 81, 99, 45, 
47. 


2632 


வெற்ற; 46-- 
வெற்றி, 2, 24, 26, 91. 


விண்ணினிடைநின்று; 46-- 

விண்ணினிடைநின்‌ ற; 26. 

விண்ணிடையின்‌ நின்று; 18, 
19, 20, 29, 45, 49. 


11[ 


IV 


IV 


பாட வேறுபாடு 


துணியா; 46-- 
துணியாய்‌; 4, 5, 12, 18, 15- 


24, 26, 27, 29, 81, 39, 48- | 


45, 49, 56. 


கண்டமவை; 46-— 
கண்டமிவை; 15, 49. 
துண்டமவை; 24, 
கண்டமது; 1, 2, 8, 31, 39. 


ஆசையின து; 46-- 
ஆசையினின்‌; 15, 19, 21-29, 
2௦, 29, 48. 


2633 


துணிந்திறுதல்‌; 46-- 
துணிந்திடுதல்‌; 5, 19, 21, 22, 
25-27, 29, 45. 


போரொடுங்கிலன்‌; 46-- 

போரொடுங்கலன்‌; 1, 2, 4, 
ஓ, 8, 12, 15, 17-28, 26-29, 
91, 39-41, 43-45, 47, 49, 
56. 

போரொடுங்கனல்‌; 8, 25. 


புழுங்கி; 46 
புழுங்கு; 19, 20, 25, 45. 


எடுத்தெதிர்‌; 46- 

எடுத்தவன்‌; 5, 12, 17, 18, 
28, 27, 40, 41, 48, 45, 49, 
56. 


விசைத்து; 46-- 
விரைந்து; 15, 45, 
திருத்தி; 16. 
விடலும்‌; 46-- 
விடவே; 16. 


2634 


இட்ட; 46-- 

இட்டு; 2, 16-18, 20, 29, 24, 
27, 28, 40, 41, 49, 45, 49, 
56. 

கிரியற்றுக; 46-- 

கிரியிற்றுக; 12. 

கிரிநெற்றியில்‌; 15. 


II 


III 


IV 


15 


மிடைநெற்றியில்‌; 5, 27, 28, 
, 49. 
மிடைநெற்றியின்‌; 16, 24. 
மிடைநெற்றியன்‌; 20, 45. 
மிளிர்நெற்றியின்‌; 17, 18, 29, 
40, 41, 48, 45, 56. 
திருநெற்றியன்‌; 45. 
திருநெற்றியின்‌; 19, 21, 22, 
25, 29, 45. 


வயங்கு; &6-- 
வயங்கும்‌; 9, 47. 
வயிரக்‌; 46-- 
வரிய; 15, 


அமைந்த; 46-- 

அமைத்த; 1-5, 8, 12, 15-19, 
21, 22, 24-26, 29, 91, 4, 
41, 43-45, 47, 49, 55, 56. 


கதிர்வாளி; 46-- 

கதிர்வாளின்‌; 29. 

கடவலான்‌; 46-- 

கடவலால்‌; 3-5, 12, 15-25, 
40, 43, 45, 49, 56. 


மலைமீள; 46-- 

வரைமீள; 12, 18, 17-19, 21, 
22, 25, 29, 40, 41, 45, 56. 

வரையானது; 20. 

அவன்மெய்யின்‌; 46-- 

அவன்மெய்யில்‌; 12, 28, 41, 
49, 


இவன்மெய்யின்‌; 8, 47. 

விசையால்‌; 46-- 

விசையில்‌; 1-5, 8, 12, 15, 16, 
20, 26, 27, 31, 39, 44, 45, 
47, 49. 

மிசையால்‌; 18. 

மிசையில்‌; 19, 21, 22, 25,28, 
29. 

விட்டவம்மலைகள்‌ மீளவவன்‌ 
மெய்யின்விசையில்‌; 45. 


உடலூறுபடலும்‌; 46-- 
உடலூடுபடலும்‌; 20. 
உடனூறுபடலும்‌; 52. 
மிடலூறுபடலும்‌; 47, 49. 
உடலூறுபடவே; 15. 


16 


Il 


111 


1 


ஆரணிய காண்டம்‌ 


2635 


ஓமராமரை; 46 
ஓமராமவர்‌; 15, 28. 
ஒருங்குமுணர்வோர்‌; 46-- 
ஒருங்குணர்வினோர்‌; 12. 
ஒருங்குபடவோர்‌; 28. 
ஓமராமவெனவேமறை 
யுரைக்கவுணரும்‌; 45. 
நாமராமவரை; 46-- 
நாமராமரைய; 1, 3, 4, 8, 12, 
நாமராமரையந்; 47. 
நாமராமரையவ்‌; 45. 
நாமராமபரன்‌; 45. 
நல்லறம்‌; 46-- 
அல்லெனும்‌; 1, 8, 26, 44, 
45. 


நிறுத்த; 46-- 
நிறுத்தன்‌; 1, 8. 
நிறத்தன்‌; 26, 44, 45. 
நிறுத்து; 45. 

நிறுத்தி; 45. 

௩ணுகித்‌; &6-- 
அணுகித்‌; 1, 8, 26, 44, 45. 
நின்றவரையோர்‌; 46-- 
நின்றதரையோர்‌; 18. 
நின்றதனியோர்‌; 45. 
மராமரமிறுத்து; 46-- 
மராமரமுறித்து; 28. 
மராமரமெடுத்து; 19, 20. 
அதுகொடு; 46-- 
எதிர்கொடு; 48. 
வரலும்‌; 46-- 

வரவே; 20. 


2636 
சேவகன்‌; 46-- 
சேவுகன்‌; 26, 27. 
இரண்டினொடிரண்டு; 46- 
இரண்டினொரிரண்டு; 25, 27. 
துணிசெய்தது; 46-- 
தனிசெய்தது; 45. 


111 


IV 


Il 


விழுத்தி; 1-5, 8, 12, 15-28, 
25-28, 39-41, 43-45, 47, 
52, 56. 

விழுத்து; 46-- 

விழுத்த; 24, 49. 


விசையால்‌; 46-- 
விசையா; 20. 


விசையின்‌ ; 15. 


மாறுமாறு; 46-- 
மாறிமாறி; 45, 52. 


மார்பினிடையும்‌; 46-- 
மார்பிடையினும்‌; 9-5, 28,26, 
27, 49-45, 47, 49. 


ஆறுமயில்வெங்கணை; 46-- 
ஆறுமயல்வெங்கணை; 29. 
ஆறுபிலவெங்கணை; 27; 


2637 


மொய்த்த; 46-- 
மொய்த்து; 45. 
முட்டனதுடற்றலை; 46-- 
முட்டினவுடற்றலை; 45. 
ளைத்த; 5, 17-19, 21, 22, 
௫05909. 40, 41, 44, 45) 49, 
56. 
தொளைப்ப; 46-- 
துளைப்ப; 31, 39. 
முளைக்க; 1-4, 8, 16, 
முளைத்தல்‌; 12, 19, 
43. 


417. 
20, 28. 


முளைத்து; 15. 
முகத்தின்‌; 45. 
முடுகிக்‌; 40-- 
முடுகக்‌; 45. 


கைத்தவற்றின்‌; 41, 45, 52. 
கைத்தலத்தில்‌; 46 
கைத்தலத்து; 26. 
கைச்சரத்தில்‌; 20. 
கடிதுகன்‌ நி; 46— 
க 20, 45. 
கடிதுசென்று; 1, 8. 


பாட வேறுபாடு 


111 எய்த்தமெய்ப்பெரிய; 46-- 


IV 


11 


எய்ப்பெயர்ப்பெரிய; 1-4, 8, 
20, 44, 45, 47. 
எங்கும்விசையில்‌; 46-- 
எங்கும்விசையின்‌; 52. 
எங்கும்விசையாய்த்‌; 24, 45. 
எங்கும்மிசையில்‌; 18, 44, 56. 
மெய்யின்விசையில்‌; 20. 


தைத்த; 46. 

தைப்ப; 1, 3, 4, 7, 47. 

அக்கணை; 46-- 

வெங்கணை ; 5, 12, 18, 21-28, 
25, 27, 29, 40, 41, 48, 45, 
56. 

சிலிர்த்துதறவே; 46-- 

சிலிர்த்துரறவே; 29. 

சலித்துதறவே; 12, 15, 20, 
26, 44. 


சலித்து தநினான்‌; 45. 
2638 


எரியின்‌; 46-- 

எரியும்‌; 5, 20-29, 25, 27, 29. 

எங்கும்‌; 46-- 

மெய்யின்‌; 45. 

நிலையாது; 46-- 

நிலையா; 1, 2, 5, 8, 15, 44, 
45. 


நிலையாத்‌; 49. 
நிலையாய்‌; 26. 
நிலையம்‌; 27. 


உருவி; 46- 

துருவி; 49. 

ஓடமறம்‌; 46-- 

ஓடவறம்‌; 15. 

ஓடுதல்செயா; 46-- 

ஓடுதல்செய்யா; 45. 

உணர்வீனான்‌; 46. 

உணர்வினோன்‌; 16, 19-28, 
25, 28, 29, 48, 45. 

உருவினான்‌; 1-4, 8, 24, 26, 
44, 45, 47. 


(2) 


[IV 


111 


IV 


17 


வேகவலி; 46 
வெம்சமர்‌; 45. 
கெட்டுணர்வு; 46-- 
அடுத்தவன்‌; 45. 
சோர்வுறுதலும்‌; 46-- 
சோர்வுறலுமே; 20, 49:. 
சோர்வுணர்தலும்‌; 27. 
வெகுண்டபொழுதே; :45.. 


2639 


வரத்தினன்‌; 46-- 
வருந்தினன்‌; 26. 
மிடற்படை; 46-- 
விறற்படை; 49. 
விடப்படுகிலன்‌; 46-—- 
இடப்படுகிலன்‌; 27. 


துணித்துமென; 46-- 
துமித்துமென; 8, 4, 47. 
கடுகிப்‌; 46-- 

கருதிப்‌; 8. 


எய்வில்‌; 46-- 
எய்தி; 17-19, 24, 29, 40, 41,. 
, 96. 

எய்து; 23, 43. 

எய்யும்‌; 49. 

மற்பொருவு; 46-- 

மற்பொருவில்‌; 1-4, 8, 15, 
20, 26, 44, 47. 


2640 


இப்பாடல்‌ 25-என்னும்‌ குறி' 
மீடுள்ள சுவடியில்‌ இல்லை. 


உண்டெழுந்த; 46 

உண்டெழுந்து;.1, 3, 8. 

உண்டிழந்த; 19, 21, 22, 29 
5, 92. 

உண்டழிந்த; 45. 

உணர்ந்து; 46-- 

உவந்து; 5, 16. 

எழுத்து; 2. 


15 


11 தோள்கொடு; 46 
தோள்மிசை; 1, 2,88. 


தழுவிப்‌; 46 
தவிராப்‌; 45. 


111 வன்கதி; 46 
உளக்கதி; 16, 
வெங்கதி; 20. 


'பதிற்றின்‌; 46-- 
'பயிற்றல்‌; 17-19, 21, 22, 26, 
29, 40, 41, 45, 56. 
பயிற்றி; 13, 28, 43. 
பயிர்ச்சி; 15. 
நிமிர்ந்து; 12. 
தொடர்ந்து; 91. 
முடுகிக்‌; 46- 
கடுகிக்‌; 5, 19, 17-19, 21-28, 
29, 40, 41, 43, 45, 56. 
கருதிக்‌; 45. 
பதறிக்‌; 12, 91. 
மிகவே; 45. 


IV எழுந்தனன்‌; 46 
எழுந்தன; 1, 8 
விழுந்தழி; 46-- 
விழுந்திழி; 1, 2, 8, 12, £15, 
18, 20, 29, 45, 52. 


2641 


1 முட்டி; 46 
முட்ட; 45. 


11 சோரியொடு; 46-- 
சோரிகொடு; 99, 45. 


11 உழல்வோர்‌; 46-- 
உழல்வார்‌; 15, 45. 
உழல்வான்‌; 20, 28. 
உழலும்‌; 16-19, 21, 22, 24, 

95, 29, 40, 41, 45, 49, 56. 


IV ஓத்திருவரும்‌; 46-- 
அவ்விருவரும்‌; 15. 


பொலியவே; 46 
பொருவவே; 15 


11 


111 


ஆரணிய காண்டம்‌ 


2642 


கண்ணன்மிசை; 3, 5, 19, 17, 
18, 23, 27, 40, 41, 48, 45, 
47, 49, 56. 

கண்ணனுறை; 46-- 

கண்ணனிரு: 24, 45, 52. 

கண்ணனெொடு; 19, 21, 22, 
25, 45. 


கொள்ள; 8, 19, 17, 18, 28, 
27, 40, 41, 48, 45, 47, 49, 
56. 

தோளன்‌; 46- . 

தோளின்‌; 2, 12, 1௦. 

தோள்கள்‌; 19, 21, 22, 24, 
25, 29, 45, 52. 


விசைதோய்‌: 46- 

விசைபோய்‌; 15. 

பொலிய; 19, 21, 22, 24, 25, 
29, 45, 52. 


அவண; 40-- 

அவணன்‌; 55. 

எழுந்து; 1-5, 8, 12, 19, 15, 
16, 18-29, 40, 41, 48, 45, 
47, 49, 56. 

நிமிர்ந்து; 46- 

படர்கின்‌ றவன றம்‌; 46-- 

படர்கின்றவவனை; 49. 

படர்கின்றவவனும்‌; 12. 


சிவணவன்னசிறை; 15, 17, 
29, 40, 41, 45, 52, 56. 
சிவணதன்னசிறை; 46-- 
சிவணுதன்னசிறை; 20, 49. 
சிவணவண்ணசிறை; 1, 2.5, 
18, 19, 21, 22, 25. 
சிவணும்வன்‌ சிறைய; 16. 
சிவணுபொன்னுருவ; 45. 


முன்னவரொடு; 46- 

முன்னவனெொடு; 45. 

மன்னவரொடு; 5, 17, 40, 41, 
49, 56. 

மன்னசசிவர்‌; 27. 

அன்னவரொடு; 15, 19, 21, 
௨9, 95, 29. 


11 


111 


பாட வேறுபாடு 


செலவத்து; 46-- 

செலவின்‌; 1, 2, 8. 

செயல்வந்து; 12, 17, 18, 29, 
ஓ7, 40, 41, 48, 56. 

செயலால்‌; 15, 19. 21, 22, 
24, 25, 29, 49. 

சிறகார்‌; 45, 


உவணனென்னும்‌; 46-- 

உவணமென்னும்‌; 1, 2, 4, 8, 
15, 16, 20, 26, 28, 31, 39, 
47, 49. 

உவணமென்ன; 3, 44, 

உவணவண்ணல்‌; 5, 12, 18, 
17, 19, 21-29, 25, 27, 29, 
40, 41, 43, 45, 56. 

உவணவண்ணன்‌; 24. 


நெடுமன்னவனும்‌; 46-- 

எனுமன்ன வனும்‌; 41. 

நெடுமன்னனையும்‌; 1, 2, 8, 
20, 26, 28, 41, 44, 

எனுமன்னனையும்‌; 5, 19, 17, 
18, 29, 27, 40, 45, 56. 

நெடுமன்னவனை; 45. 

எனுமன்ன வனை; 12, 21, 22, 
25. 


எனுமன்னவரை; 29. 
எனுமன்னவலி; 24. 


2643 


வஞ்சன்‌; 46-- 

வஞ்ச; 4, 8, 45. 

வினையில்‌; 46-- 

வலியில்‌; 1-9, 5, 8, 12, 19, 
15-18, 20-29, 25-29, 31, 
40, 41, 45, 47, 49, 56. 

வலியின்‌; 52. 


அலமந்தனள்‌; 46-- 
லம்வந்தனள்‌; 1-9, 5, 8, 
12, 19, 15, 20-29, 381, 39, 
43, 44, 49. 

புலர்‌ ந்து; 46-- 

புலந்து; 1-4, 8, 20, 24, 31. 

குலச்‌; 46-- 

கொடிச்‌; 24. 


I 


Il 


III 


Il 


117 


IV 


19 


2644 


உரைபெருள்‌; 46 
உயிர்பெராள்‌; 45. 


தொடர்வாள்‌; 46-- 

தொடரா; 1-5, 8, 12, 19, 15- 
18, 20, 28, 24, 26-28, 40, 
41, 48, 47, 49, 56. 


துமைவிட்டு; 46- 
தம்மைவிட்டு; 56. 
'தனைவிட்டு; 1, 2, 5, 8, 19, 
21-25, 27, 29, 48, 49. 
அருள்வைத்து; 20. 
நுகர்தியென்றனள்‌; 46-- 
நுகர்தியென்‌ றழுது; 45. 
உணவுகொள்கென; 41, 45. 


2645 


ஆருயிர்‌; 46-- 
ஆயிழை; 19. 

அழுங்கி; 46-- 
புழுங்கி; 1, 2, 8. 
முயங்கி; 28, 43. 
நடுங்கி; 24, 45. 


, அனுங்கி; 19. 


உலையும்‌; 1, 2, 8, 20, 26, 44, 
45. 


அலையா; 46-- 

உலையா; 8,4, 15, 16, 19, 21- 
25, 27, 29, 91, 39, 48, 47, 
49, 


உணர்ந்து; 46-- 
அறிந்து; 45. 


துயர்கூர; 46-- 
துயர்கண்டு; 19, 21, 22, 25. 


ஊழிமுதல்வன்‌; 46-- 

'ஊழியொருவன்‌; 18, 20, 28, 
40, 41, 45, 56, 

அண்ணலொடுபன்னும்‌; 45 

பகர்‌ ம்‌; 46-- 

கவ 28, 48. 

அளவின்‌; 45. 


20 


11 


111 


LY 


ஆரணிய 


2646 


நெறியெல்லைகடிதேறி; 46-- 

நெறியெல்லைகடிதேகி; 1-5, 
8, 12, 13, 15, 23, 24, 31, 
39, 41, 43, 45, 47, 49. 


நெறியெல்லைகடிதெய்தி;16- | 


18, 40, 41, 45, 56. 
நெறியின்கடி.தினேகி; 45. 


இனிதில்‌; 46-- 
எளிதில்‌; 20, 28. 


போகனன்றென; 46-- 


போகநன்றென; 1, 9, 4, 15, | 


20, 44, 47, 49. 

போகைநன்றென; 2, 5, 12, 
138, 16-19, 21, 22, 25-27, 
31, 39-41, 45, 56. 


நினை ந்தனன்‌; 46- 
நினைந்தனென்‌; 45, 52. 
வியந்தனன்‌; 49. 


சாகலின் று; 46-- 
சாகவொன்றும்‌; 20. 
சாகையின்று; 1-5, 8, 12, 18, 
15-19, 21-25, 40, 41, 
43-45, 49, 56. 
சாகையொன்று; 28. 


பொருளன்றென; 46-- 
பொருளன்‌ றிவர்கள்‌; 45. 
அருளென்றனன்‌; 20. 


நகுந்தகைமையோன்‌; 46-- 
நகுந்தகைமையோர்‌; 8, 47. 
தம்மைநுகரும்‌; 45. 


வெங்கழலின்‌; 46-- 

வெங்கழலில்‌; 15, 18, 45, 56. 

வன்கழலின்‌; 27. 

வன்கழலில்‌; 45. 

உந்தலும்‌; 46-- 

உந்தலின்‌; 21, 22, 25, 29. 

உந்திட; 45. 

உந்தினன்‌; 1, 2, 8, 26, 44, 
45 


நொந்தலும்‌; 15. 


| 


காண்டம்‌ 


111 


IV 


விழவே; 46 

விழலும்‌; 9, 4, 16-18, 24, 40, 
41, 48, 56. 

விளிய; 45. 


2647 


தோளிரண்டும்‌; 46-— 

தோளிரண்டு; 4, 27, 45, 

விசையால்‌; 46-- 

விசையின்‌; 19, 21, 22, 25, 
29. 


குதித்தலும்‌; 46-- 
குதித்தனர்‌; 91 
தேளிரண்டும்‌; 46-- 
தாளிரண்டு; 1-4, 8, 21, 22, 
25, 26, 28, 29, 31, 39, 44, 
45, 47, 49. 
நெரியச்‌; 46-— 
நெரியத்‌; 1-4, 8, 21, 22, 26, 
28, 31, 39, 45, 47. 
சினவுசெங்கண்‌; 46 
முவுசெங்கண்‌; 1-4, 8, 21, 
22, 26, 31, 39, 45, 47. 
தறுகண்‌ வெங்கண்‌; 28. 
சுடரும்‌; 46-- 
சுடரைத்‌; 16, 45. 
தொடரும்‌; 91, 99, 45. 
தொடரத்‌; 49. 
தொடர்வதில்‌; 46-- 
சுடரதில்‌; 91, 99, 45. 


2648 

இப்பாடல்‌ 44-என்னும்‌ குறி 

யீடுள்ள சுவடியில்‌ இல்லை. 
புண்ணிடைப்‌; 46- 
புண்ணுடைப்‌; 28, 43, 49. 
பொழியுயிர்ப்புனல்‌; 46-- 
பொழியுறைப்புனல்‌; 20, 27. 
பொழிவுடைப்புனல்‌; 21, 22, 

25, 29. 
பொழியுடைப்புனல்‌; 5, 19, 

45, 


பொழிமுடைப்புனல்‌; 24. 


11 


III 


IV 


பாட வேறுபாடு 


பொழிகரைபபுனல்‌; 41. 

பொழிகை றப்புனல்‌; 45. 

பொழிபுதுப்புனல்‌; 12, 16- 
18, 28, 40, 41, 45, 49, 56. 

படர்செழுங்குரு தி; 45. 

பொலிந்து; 46-- 

சொரிந்து; 16. 

பரந்து; 5, 12, 19, 15, 17-19, 
21-25, 27-29, 31, 39-41, 
43, 45, 49, 56. 

புலர்ந்து; 1-4, 8, 20, 26, 47. 

பொங்க; 45. 


வரவும்‌; 46-- 

விழவும்‌; 5, 12, 18, 16-19,21, 
22, 25, 27-29, 31, 39-41, 
45, 49, 56. 

உதிரவும்‌; 15, 29, 43. 

உலரவும்‌; 20. 

பொலியும்‌; 45. 

திருதன்‌; 45. 


படர்‌ தல்விட்டெழு; 46-- 
படர்தல்விட்டெழும்‌; 5, 12, 
15, 19, 20, 29, 25, 48. 


படர்தல்கண்டெழு; 3, 24, 
45, 47. 

எண்ணுடைக்‌; 46-- 

எண்ணிடைக்‌; 1-4, 8, 17, 
24, 25, 40, 41, 45, 56. 

குரிசில்‌; 46-- 


குருசில்‌; 27, 28, 45. 
இளையோய்‌; 46-- 
இளையாய்‌; 29, 24, 28, 48. 
பொத்து.தல்‌; 46-- 
போக்குதல்‌; 45. 


2649 
இப்பாடல்‌ 138-என்னும்‌ குறி 
யீடுள்ள சுவடியில்‌ இல்லை. 
மதநல்யானை; 46-- 
மதநல்லியானை; 12. 


ட sh 3, 4, சீக்‌, 45, 


II 


111 


IV 


11 


21 


வகிர்ந்தகுழிவாய்‌; 46-- 
வகிர்ந்துகுழிவாய்‌; 21. 

வகிர்ந்துகுளிர்வாய்‌; 45. 
வகுந்தகுழிவாய்‌; 1, 2, 8. 


நதமுலாவு; 46-- 
தியுலாவு; 1, 2, 4, 5, 8, 29, 
26, 27, 49-45, 49. 
நதியுலாவ; 8. 417. 
நளி நீர்வயின்‌; 46-- 
நளிர்‌ நீர்வயின்‌; 24, 25, 41, 
45, 49. 
நனிநீர்வயின்‌; 9, 12, 28. 
நனிநீர்மையின்‌; 27 
நனிநீரதில்‌; 45. 
நளிநீரதில்‌; 1, 2, 8, 43, 47. 
நளிர்‌ நீரதில்‌; 9, 4, 28: 


அதவமாய்‌; 46— 
கதவமாய்‌; 1-5, 8, 12, 20, 
28, 26, 43-45, 47, 49. 

கதவமா; 27, 28. 

கதழ்வமாய்‌; 15-19, 21, 22, 
24, 25, 29, 40, 41, 45, 52, 
56. 


உலகில்‌; 46 
உலகின்‌; 3, 4, 24, 28. 


சேவடியினாலமலன்‌; 46-- 
சேவடியினானமலன்‌; 43. 
சேவடியினால்விழ; 45. 


உந்துதலுமே; 46-- 
உதைத்தனனரோ; 45. 


2650 


தன்மையும்‌; 46-- 
தன்மைமை; 15. 
சாபமிடமுன்‌; 46-- 
சாபம்விடமுன்‌; 15, 16, 18, 
21-28, 25, 29, 41, 49, 56. 


தந்த; 46-- 
தந்து; 8, 2, 47. 


உடறான்‌; 46-- 
உடலம்‌; 16. 


22 


111 


IV 


ஆரணிய 


விட்டுவிண்ணிடை; 46 

விட்டவிண்ணிடை; 17, 18, 
20-23, 25, 29, 40, 41, 48, 
45, 49, 56, 


தந்ததனில்‌; 46 

தந்ததனின்‌; 38, 4, 24. 

தந்தவனில்‌; 19, 21, 22, 25, 
29. 


நின்றதனில்‌; 20, 26, 28, 44, 
45, 


வந்த; 46-- 
வந்து; 4. 


முன்னவனினே; 46-- 

முன்னவனிலே: 3-5, 12, 18, 
16, 18-23, 25-29, 31, 99, 
40, 42-44, 47, 49, 55, 56. 

முன்ன தனிலே; 1, 2, 8. 


2651 


பொறியின்‌; 16 

பொறியில்‌; 1-5, 8, 19, 21- 
29, 27, 29, 48, 47, 49. 

சென்றுதிரி; 46 

சென்றுருவு; 49. 

உணரா; 1-5, 8, 12, 15, 17, 
18, 20, 29, 25-27, 29, 91, 
39-41, 49-45, 47, 49, 52, 
56. 

உணரான்‌; 46-- 


நெறியின்‌; 46-— 

நெறியில்‌; 1-8, 8, 15, 19, 21- 
26, 28, 29, 48, 47, 49. 

ஒன்‌ நி; 46-- 

ஒன்றும்‌; 4, 12, 15, 16, 28, 
45, 49. 

என்றும்‌; 1-8, 8, 24, 26, 47. 

நின்று; 20. 

நிலைநின்ற; 46 

நிலையுண்ட; 1, 2, 8. 

அதனினும்‌; 46-- 

அதனிலும்‌; 20, 28. 


காண்டம்‌ 


111 பிறிவிலன்புநனி; 1, 2, 5, 8, 


IV 


15-23, 25, 26, 28, 29, 48, 

45, 49, 52, 56. 
பிறவிலன்புதனி; 46-- 
பிறிவினன்பு நனி; 12. 
பிறிவினண்புநனி; 19. 


பண்டுடைய; 46-- 

நன்றுடைய; 27. 

பெற்றிதனினும்‌; 46-- 

பெற்றிதரலால்‌; 1, 9-5, 89, 
12, 19, 16-18, 20, 29, 24, 
20-28, 91, 39, 40, 48, 45, 
47, 56. 

பெற்றியதனால்‌; 15. 

பெற்றியதனும்‌; 19, 21, 22, 
25, 29. 

பேரிரிதலால்‌; 49. 


வந்து தவ; 46-- 
வந்துதவு; 26, 44, 45. 
தந்துதவ; 1, 2, 8, 49. 


நம்பனை; 46-- 
நண்பனை; 2. 


பகர்வான்‌; 46-- 
புகல்வான்‌; 49. 
நவில்வான்‌; 45. 


2652 


வேதங்கள்‌; 46-- 
பேதங்கள்‌; 27. 


அறைகின்‌ ற; 46-- 
உறைகின்ற; 45. 


உலகெங்கும்‌; 46- 
உலகங்கள்‌; 5, 27, 45. 


விரிந்தனவுன்‌; 46-- 

விரிந்தன நன்‌; 20. 

விரிந்தன நின்‌; 2, 8, 15, 17- 
19, 21-26, 31, 39-41, 49, 
45, 52, 56. ரத்தன 

விரிந்தது நின்‌; 5, 16, 26, 49- 

விரிந்தநின; 1, 4, 8, 12, 48, 
47, 49. 2 

விரிந்து நின்‌ ற; 45. 

பிரிந்துநின்ற; 27. 


111 


பாட வேறுபாடு 23 


இவையென்னில்‌; 46-- 

இவையென்றால்‌; 1, 2, 8. 

அவையென்னில்‌; 26, 28, 44, 
45 


அவையேநின்‌; 5, 27. 
இவையேநின்‌; 20. 


படிவங்களெப்படியோ; 46-- 

படிவங்களெனப்பழை 
யோர்‌; 45. 

படிவங்களெனிற்பழை 
யோய்‌; 20. 

படிவமுமிங்கதுவென்னோ; 
29, 43. 

படிவமிங்கதுவென்னோ; 45. 

படிவமங்கதுவென்னோ; 19, 
21, 22, 29. 


ஓதங்கொள்்‌; 46-- 

வேதங்கொள்‌; 26. 

கடலன்‌ றி; 46-- 

கடலின்‌ றி; 9, 29, 91, 39, 49, 
45, 47, 49. 

கடலொன்றி; 1, 2, &, 8. 

கடலாதி; 45. 


ஒன்‌ றினோடு; 46-- 
ஒன்‌ நினொடு; 44. 
ஒன்றெொவ்வாப்‌; 46-- 
ஒன்றோவாப்‌; 24. 
ஒன்றொவ்வா த; 26, 44. 


பூதங்கடொறும்‌; 46-- 
பூதங்களொடும்‌; 5, 20, 27, 
28, 45. 


உன்னைப்பொறுக்குமோ; 
46-- 
நின்னைப்பொறுக்குமோ; 20 
2653 
தக்‌ 46-- 
கடுத்து; 1-5, 8, 12, 18, 15- 


25, £2129, 40, 41, 48, 45, 
47, 49, 56. 


கராங்கதுவ நிமிர்‌; 46-- 
கராக்கதுவ நிமிர்‌; 26, 91, 99. 
நிமிர்கராக்கதுவ; 1, 


11 


111 


IV 


9 


திமிர்சராங்கதுவக்‌; 2, 5, 10, 
18, 24, 27, 28, 49. 
நிமிர்கராக்கவ்வக்‌; 19, 21- 
29, 25, 29, 49, 
நிமிர்கராங்கவ்வக்‌; 18, 17, 
40, 41, 45, 56. 
நிமிர்கராக்கவரக்‌; 15. 
நிமிர்கராங்கவரக்‌; 12, 20. 
நிமிர்கரா நுங்கக்‌; 8, 4. 
நிமிர்கரானுங்கக்‌; 47. 
நிமிர்கராம்பற்றக்‌; 45. 


திசையனைத்தினுஞ்சென்று; 
46-- 


திசையனை த்திலுஞ்சென்று; 
19, 25, 49. 

திசையனை த்துஞ்சென்று; 5 
16, 20, 27. 

திசையளை த்தையுஞ்‌ 
சென்று; 9, 47. 

திசையனை த்தும்போய்‌; 45. 


மூலத்தரும்பரமே; 46-- 
மூலத்தரும்பரனே; 4, 5, 27, 
45, 


தரும்பொருளே; 8, 15, 
17-19, 21-25, 29, 40, 41, 
49, 45, 47, 56. 

மூலப்பரம்பரனே; 49. 

பரமேயென்று; 46-- 

பரனேயென்று; 4, 49. 

பரமாவென்று; 18, 17-19, 
21-23, 25, 29, 40, 48, 45, 
56. 

அழைப்ப; 46— 

அழைக்க; 3-5, 20, 26, 27, 
31, 39, 45, 47, 49, 55. 

நீயோவன்றேனென்றாய்‌; 


கல்ல தல வக ப 

த்வத்‌ வென்றாய்‌; 
18; 

நீயோவன்‌ றென்னென்‌ 


ரன்‌; 16. 
தயோ ன 
18. 


24 


Il 


ஆரணிய காண்டம்‌ 


நீயோவன்றெதிர்‌ நின்றாய்‌; 
2, 45. 
நீயோவன்றாவென்றாய்‌; 26. 


இர்‌ 


நீயோவந்தேனென்றாய்‌; 45. | 
நீயேயன்றேனென்றுய்‌; 28, 


43, 45. 
தீயன்றேயென்னென்றாய்‌; 
4, 


2654 


புறங்காண; 46 
புறங்காணா; 15, 28, 48. 
ங்காணார்‌; 5, 18, 16-18, 
27, 40, 41, 45, 49, 52, 56., 
த்த சாஹப்‌ 21, 22, 25, 29 
45, 


புறங்காணாது; 12, 20, 28. 


அகங்காணப்‌; 46-- 

அகங்காணாப்‌; 12, 15, 20, 25, 
28, 48, 52. 

மற்றி தில்‌ 21, 22, 25, 29, 


அகங்காணார்‌; 5, 18, 16-18, 
97, 40, 41, 45, 49, 56. 


பொதுமுகத்தின்‌; 46-- 

பொருள்முகத்தின்‌; 17, 40, 
45, 52, 56. 

பொ திமூக்கின்‌; 27, 45. 

பொதுமூக்கின்‌; 8, 5, 12, 16, 
20, 47, 49. 


அருணோக்கம்‌; 46-- 
நுதிநோக்கம்‌; 8, 12, 47. 
நுதிநோக்கின்‌; 5, 16, 27,45. 


தாமரைக்கணெம்பெரு 
மாஅன்‌; 46-- 
தாமரைக்கண்ணெம்பெ 
மாஅன்‌; 19, 15, 19, 24, 49. 
தாமரைக்கணெம்பெ 
மான்‌; 1-5, 8, 21, 22, 25- 
29, 91, 41. 


இயம்புதியால்‌; 46-- 
இயம்பாயால்‌; 45, 52. 
இயம்புதியின்று; 45. 


IV 


II 


அறங்காத்தற்கு; 46-- 
அறங்காத்து; 20, 28. 
அறங்காக்க; 45. 
உனக்கொருவர்‌; 46-- 
நினக்கொருவர்‌; 20, 28. 


ஆருமொருதுணையின்‌ றிக்‌; 
46— 


ஆருமயல்‌ துணையின்‌ நிக்‌; 20, 
49, 


எனத்திரிய; 46 

எனத்திரிதி; 19, 21, 22, 25 
29. 

நீயேயோ; 46-- 

நீயோதான்‌; 45, 52. 


கடவாய்தான்‌; 46-- 

கடவா தான்‌; 2, 27. 

கடவாயே; 138, 15-25, 28, 
29, 40, 41, 49, 45, 49, 52, 
56. 

கடவாயோ; 45. 


2655 


தொழிலாகத்‌; 46-- 

தொழிலாகித்‌; 4. 

அரும்பிறவித்‌; 45. 

தோன்‌ நிஜனோர்‌; 46-- 

தோன்றினார்‌; 17, 40. 

தொன்மையோர்‌; 1, 2, 8, 12, 
15, 19-22, 24-26, 28, 29, 
41, 44, 45, 49. 


மறப்பரோ; 46-- 
மறப்பரே; 20. 
மறுப்பரோ; 25. 


தம்மையது; 46-- 
தன்மையது; 25. 
நின்தன்மை; 45, 52. ன்‌ 
அன்றாகி; 1, 8, 15, 20, 24, 28, 
41, 45. 
அன்றாகில்‌; 46-- 
அதுவாகில்‌; 45, 52. 
மற்றவர்போல்‌; 46-- 
மற்றவர்போய்ப்‌; 45. 


பாட வேறுபாடு 


111 பிறப்பரோ; 46-- 


IV 


பிறப்பரே; 
29. 
பிறப்பரேல்‌; 4, 5, 15-18, 20, 
23, 27, 28, 41, 48, 45, 56. 
பிறப்பதே; 1, 8. 


2, 19, 21, 22, 25, 


எவர்க்குந்தாம்‌; 46-- 
எவர்க்கும்யான்‌; 45, 52. 
அவர்க்குந்தாம்‌; 15-18, 20, 
23, 28, 41, 48, 56. 
அவர்க்குமா; 19, 21, 22, 25, 
29. 
பெறலரிதோ; 46— 
பெறலரிதே; 8, 45, 52, 
பெறற்கரிதோ; 49. 


இறப்பதே; 46-- 
இறப்பரே; 16. 
இறப்பரிதே; 2 
பிறப்பதே; 46-- 
பிறப்பரிதே; 2 


விளையாட்டு; 46-- 
உண்டாட்டு; 15, 20, 28. 
இனிதுக ந்தோய்‌; 46-- 
இனிதுவந்தோய்‌; 1, 2, 8, 
15, 28. 
இனிதுவந்தாய்‌; 26. 
இனிதமர்‌ ந்தோய்‌; 20. 
இயைந்தனையே; 9, 47. 
இயைந்தனையோ; 4, 49. 
இயைந்தனையால்‌; 4௦, 
உவந்தனையே; 5, 12, 16-19, 
21-28, 25, 27, 29, 40, 41, 
43, 45, 56. 
உவந்தனையோ; 24, 


2656 


பெரும்பிறவிக்‌; 46 
நெடும்பிறவிக்‌; 12, 15, 26, 
44, 45, 49, 


படிபற்றி; 46- 

பணை பற்றி; 45. 

புணைபற்றி; 1, 9-5, 8, 12, 
15-27, 29, 40, 41, 49-45, 
47, 49, 52, 56. 


11 


111 


IV 


17 


III 


[8 


25 


எல்லாரும்‌; 46-- 
எல்லோரும்‌; 19, 15, 25, 28. 


தத்துவத்தின்‌; 46-- 
தத்துவத்தில்‌; 5. 
தகைமூர்த்தி; 46-- 


தனிமூர்த்‌ 
21, 22, 25, 27-29, 40, 45, 
49, 56. 

தலைநின்ற; 29, 48. 

நீயாகில்‌; 46-- 

நீயாகின்‌; 20, 31. 

முதற்றேவர்‌; 46-- 

வகைத்தேவர்‌; 45. 

என்கொண்டென்செய்‌ 
வாரே; 46-- 

என்கொண்டென்செய்வா 
ரோ; 1-5, 8, 12, 18, 15, 
17, 20, 29, 24, 31, 99, 48, 
44, 47. 49. 


2657 


மலரயனே; 46-- 
மாலயனே; 22. 
முதலாக; 46-— 
முதலாகி; 5, 25, 29. 
உளராகி; 46-- 
உற்றளவை; 45. 
மன்னுயிர்க்கும்‌; 46-- 
மன்னவற்கும்‌; 49. 
நீயாதி; 1, 2, 5, 8, 18, 15- 
27, 29, 40, 41, 43-45, 56. 
நீயாகின்‌; 46-- 
நெறிமுறையால்‌; 46-— 
நிறைமுறையால்‌; 45. 
தாயாவார்‌; 46-- 
தாயாவாய்‌; 45. 


யாவரே; 46-- 

யாவரோ; 1-5, 8, 12, 13,16- 
26, 29, 40, 41. 43-45, 56. 

யார்கொலோ; 48. 

ஆவரோ; 27. 


26 


11 


111 


ஆரணிய காண்டம்‌ 


தனிமூர்த்தி; 46-- 
தகைமுர்த்தி; 26, 45. 


2658 
நீயாதிபரம்பரமும்‌; 46-- 


நீயாதிப்பரம்பரமும்‌; 3, 4,24, | 


9) 47. 
நீயாதிபரப்பிரமம்‌; 
21, 22, 29, 45. 
நீயாதிப்பரப்பிரமம்‌; 18, 25, 

41, 56. 
நியாதிபரம்பொருளும்‌; 49. 
நீயா தியாம்பரமும்‌; 89. 
நீயா தியாம்பரமம்‌; 91. 


நின்னவே; 46- 

நின்னதே; 1, 2, 8, 18, 16- 
19, 21-25, 29, 48-45, 49, 
56. 

நின்னளவே; 3, க்‌, 12, 28, 
47. 

நின்னனவே; 5. 

நின்னினைவே; 20. 

முன்னவே; 27. 


ஆயாத; 46-- 

ஓயாத; 20. 

அடியவே; 46-- 

அடியதே; 24. 

அடியளவே; 1-4, 8, 15, 26, 
28, 29, 45, 47. 

அடியனவே; 5, 12, 16, 18, 
19, 21-23, 25, 27, 40, 41, 
43, 45, 49, 56. 

அடியென வே; 17, 20. 

அடியேவேறு; 39. 


அயலில்லை; 46....- 

அயலில்லைத்‌; 1, 8-5, 8, 16, 
18, 26, 28, 39, 40, 49, 47, 
56 


11/8 


அயர்வில்லைத்‌; 19, 21, 22, 
25, 29. 


தீயாரின்‌; 46 

தீயாரில்‌; 1-5, 8, 16, 18, 19, 
21, 22, 24-29, 40, 48-45, 
56. 


19, 


[Iv 


II 


பெருமாய; 1, 2, 4, 5, 12, 18, 
15-18, 20, 24, 26, 28, 40, 
41, 44, 45, 47, 49, 56. 

பெருமாமை; 46-- 

பெருமாயா; 19, 
29, 45. 

பெருமைய; 8. 

மாமாய; 45. 


விளையாட்டும்‌; 46-- 
விளையாட்டு; 15, 28. 


21, 22, 25, 


2659 


தாய்தன்னை; 46 

தாயொன்றை; 3, 24, க. 

தாயை; 12, 45. 

கன் றில்லை; 46 

கன்‌ றில்லைத்‌; 1-5, 8, 16-18, 
20-22, 25, 56. 


அறியும்‌; 46 

அறிவுறும்‌; 17, 18, 40, 41, 96. 
அறிவுறுமால்‌; 2-4, 45, 49, 
உலகில்‌; 12. 


உலகின்றாயாகினைய; 46-- 
உலகின்றாயாகியைய; 92. 
உலகின்றாய்க்கில்லையால்‌; 
26, 44, 
உலகீன்றாய்க்கில்லையால்‌; 1,- 
8, 43 
உலகீன்றாயாகிலையா; 89. 
உலகின்றாயாகிலையா; 31. 
உலகின்றாய்க்கதில்லையால்‌; 


அதிவ்வுலகீன்றாய்க்கில்லை 
யால்‌; 24. 
அதுவுலகீன்றாய்க்கில்லை; 49. 
அதுவிவ்வுலகீன்றாயாவது 
யான்‌; 28. க்‌ 
விவ்வுலகீன்றாய்க்கில்லை 
ல்‌: 15, 19, 21, 22, 29. 
அதுமிவ்வுலகீன்றாய்க்கில்லை: 
யால்‌; 20. 
அதுமிவ்வுலகீன்றாற்கில்லை 
யால்‌; 25. 
அஃதுலகீன்றாய்க்கில்லை 
யால்‌; 16. 


III 


IY. 


11 


பாட வேறுபாடு 


அவ்வுலகீன்றாயாகினை ய; 41, 

அவ்வுலகீன்றாய்க்கில்லை 
யால்‌; 17, 18, 40, 56. 

அறியா ததில்லையால்‌; 12. 

இதிவ்வுலகீன்றாய்க்கில்லை 
யால்‌; 45. 

இவ்வுலகின்றாய்க்கில்லை 
யால்‌; 45, 

இவ்வுலகீன்றாய்க்கில்லை 
யால்‌; 2-4, 4 


அவையுன்னை; 46-- 

அவை நின்னை; 28, 29, 45. 

உன்றன்‌; 12. 

நின்னை; 16, 20-22, 25. 

நிலைய நியா; 46-- 

நிலையுணரா; 49. 

நீயறியா; 44, 

மாயையிது; 40-- 

மாயமிது; ர. 15, 19, 20-22, 
25, 28, 29, 45, 49. 

மாயவிது; 45. 


2660 


உலகம்‌; 46 
உலகும்‌; 26, 91. 
பலபலவும்‌; 46-- 
பற்பலவும்‌; 1, 2, 8, 16, 45. 
நினையுமால்‌; 46-- 
நினையாமல்‌; 16, 23, 48, 45. 
நினையலுமற்று; 17-19, 21, 
22, 25, 29, 40, 41, 45, 56. 
நினையலுமாறு; 41. 
தினைகுவதுற்று; 19. 
உன்னலால்‌; 46— 
உன்னல்லால்‌; 21, 25. 
உன்னலாம்‌; ப்‌ 2 ட வ்‌ 
17, 18, 20, 23, 24, 27, 31, 
40, 41, 49-45, 49, 56. 
உன்னிலார்‌; 3, ti 45, 47. 


உயர்ந்துளோர்‌; 46 

உயர்ந்துள்ளோர்‌; 5, 15, 20, 
28, 49. 

உயர்ந்துளரோ; 
25. 


19, 21, 22, 


III 


II 


27 


ஒழுக்கன்றே; 46-- 
ஒழுக்கன்றோ; 1-5, 8, 12, 
15-18, 20, 29, 24, 27, 28, 
31, 39, 44, 45, 47, 49, 56. 
அழகன்றே; 21, 
அழகன்றோ; 22. 
வழக்கன்றே; 29, 48, 45. 
வழக்கன்றோ; 19, 25. 


அன்னவூர்தியை; 46-- 

அன்னமூர்‌ தியை; 1-5, 8, 12, 
15-22, 24, 25, 27-29, 31, 
99, 40, 49-45, 47, 56. 

லாம்‌; 46 

ற்‌ 4, 5, 112, 18, 15, 17, 
18-22, 24, 25, 29, 48, 45, 
49, 56. 

முதலாய்‌; 16. 


அந்தணர்மாட்டு; 46-- 
அமரர்மாட்டு; 45. 


நின்னலால்‌; 46 
நின்னலார்‌; 1, 2, 8, 26, 45. 
நின்னலாது; 18, 17-19, 21- 
23, 48, 45, 56. 
நின்னல்லாது; 25, 29. 


நெறிநின்றார்‌; 46-- 

தனர்‌ 4, 15, 20. 
நேர்்‌நின்றார்‌; 2 

தீ நின்றால்‌; 45. 

நினையாரோ; 46-- 

நினையாரே; 28. 

நினையாயோ; 1, 8. 


2661 


புகல்கின்ற; 46-- 
அறை கின்‌ ற; 15-18, 20, 24, 
28, 40, 41, 45, 49, 56. 


இருவினையும்‌; 46-- 
அருவினையும்‌; 4, 5, 15, 17,. 
19-22, 25, 29, 41, 49, 56. 


உடையார்போல்‌; 46 
முடியார்போல்‌; 15, 19, 20, 
28, 49. 


11 


ஆரணிய காண்டம்‌ 


அருந்தவம்‌; 46- 
இருந்தவம்‌; 41, 45, 
நின்றியற்றுவார்‌; 46-- 


தின்‌ நியற்றுவரால்‌; உ, 16, 
18-22, 25, 29, 40, 48, 45, 
06. 


முன்னியற்றுவரால்‌; 27. 


திருவுறையும்‌; 46 
திருவளரும்‌; 24, 
மணிமார்ப; 16- 
மணிமார்பா; 18, 40, 56. 
வரைமார்ப; 28, 81, 39, 48. 
வரைமார்பா; 45, 
வியன்மார்ப; 8, 4, 45, 47. 


நினக்கென்னை; 46-- 
நினக்கென்ன; 1-5, 8, 12, 19, 
16, 17, 19, 21, 22, 25-27, 
31, 39, 43-45, 47, 49, 56. 
நினக்கொருவர்‌; 15, 28. 
இனியென்ன; 20. 


செயற்பால; 46 

செயற்பாலர்‌; 1, 2, 8. 

செயற்பாலது; 20- 28, 25, 28, 
43, 45. 

குறையுண்டோ; 49. 


இல்லார்போல்‌; 46 
இல்லைபோல்‌; 20, 28, 
இல்லாய்‌ நீ; 39. 
இன்மையினால்‌; 45. 


உறங்குதியால்‌; 46-- 
உறங்குதியோ; 1-4, 
26, 44, 45, 417. 


2662 


அயிலெயிற்றின்‌; 46 
அயிலெயிற்றில்‌; 19, 21-23 
25, 26, 29, 48, 44, 49. 
அணியெயிற்றின்‌; 17, 18, 

40, 41, 45, 56. 


ஒருவாயின்‌; 46-- 
ஒருவாயில்‌; 15, 28. 


இர 


IV 


| 


ஒருவாமல்‌; 3-5, 12, 18, 16- 
23, 25, 27, 29, 40, 41, 48, 
45, 47, 49, 56. 

ஒருவாமை; 24. 


விழுங்குதியால்‌; 46-- 
விளங்குதியால்‌; 12, 20, 45. 
ஒரடியால்‌; 46-- 
ஓரடியின்‌; 45. 
ஒளித்தியால்‌; 46 
அளத்தியால்‌; 28, 48. 


. அளக்குதியால்‌; 20. 


ஒடுக்குதியால்‌; 45. 


திருவான; 46-- 
திருவாள; 1-4, 8, 26, 27, 47. 


நிலமகளை; 46 - 
நிலமதனை; 41. 


இஃதறிந்தால்‌; 46 
இதுவறிந்தால்‌; 89. 
அதுவறிந்தால்‌; 1-4, 8, 17- 
29, 40, 41, 48, 44, 47, 49. 
அதுவறிந்தோ; 5. 
இதுவறிந்தோ; 16. 
இவையறிந்தால்‌; 12, 45. 
சீறாளோ; 46-- 
சீருளாள்‌; 5, 16. 


துழாயலங்கன்‌; 46— 
பசுந்துளப; 49. 
நறுந்துளவ; 12, 15, 20, 28. 


மணிமார்பின்‌; 46-- 
மணிமார்பில்‌; 25, 48, 45. 


வைகுவாள்‌; 46-- 
வைகுறுவாள்‌; 45. 
தங்குவாள்‌; 45. 


2663 


மெய்யைத்தான்‌; 46-- 
நெய்யத்தால்‌; 1-4, 8, 26, 
44, 45, 47. 


நீவிதித்த; 47-- 
நீயுயிர்த்த; 5, 27. 


111 


IV 


11 


117 


பாட வேறுபாடு 


வானத்தார்‌; 46 
வானகத்தார்‌; 18, 19, 21, 22, 
24, 25, 29, 40, 41, 44, 45, 
49, 56. 
மழுவாளிக்கு; 27. 
மழுவாளிக்கு; 46-- 
அன்றளித்த; 27. 
அன்றளித்த; 46-- 
வாக்கினால்‌; 27. 


சிறிதையம்‌; 46-- 
தமதையம்‌; 45. 
பிறிதையம்‌; 45, 


தவிர்ந்தாரும்‌; 46— 
தவிர்த்தாரும்‌; 27. 
தீர்ந்தாரும்‌; 12, 15, 19-22, 
2௦, 28, 29, 45, 49. 
தெளிந்தாரும்‌; 13, 18, 
40, 41, 48, 45, 56, 


உளரையா; 46 
உளரைய; 16. 


2664 


அவையுன்னை; 46-- 
அவையுன்னி; 45. 


29, 


ஓதுவித்தார்‌; 46 
ஓதிவித்தார்‌; 16, 18, 20, 43. 


முடிந்தாரோ; 46-- 
முடித்தாரே; 380, 31, 39, 41, 
55. 


ஒன்றாதல்‌; 46 

ஒன்றாய்ப்‌; 18. 
பிரி நே தயோ; 46 

கட்ட ட்‌ 12, 40, 42,45, 


த்‌ தயோ; 16. 
பிரிந்தாயோ; "29, 
பிறிந்தாயோ; 17-19, 28, 24, 
40, 41, 49, 45, 56. 
பிறந்தாய்‌; 18. 
பிரிந் தமோ; 4. 
பிறிந்தோமோ; 8. 
பெற்றதோ; 45. 


IV 


29 


பிரியாதோ; 46 

பிறியாதோ; 40, 42, 45, 55. 

பிறியாதோய்‌; 19. 

பிறியாயோ; 18, 17, 18, 28, 
24, 40, 41, 48, 45, 56. 

பிறிதேயோ; 3, 4, 12, 15, 16, 
28, 45, 47. 


ஏனமாய்‌; 46-- 
ஏனமா; 21, 22, 


2665 


பெறலரிய; 46-- 

பெறவரிய; 12, 31, 417. 

பிறிதரிய; 5, 18, 15, 19-22, 
25, 27, 29, 48. 

பிறிதறியா; 18, 28, 56. 

பிறிதறியாய்‌; 17, 40, 41, 45, 

பிரிவரிய; 1, 2, 4, 8, 26, 44, 
49. 

அறிவரிய; 16. 

ஒருவாமுன்‌; 46-- 

ஒருவனே; 29, 

சப 15, 19-22, 25, 


உருவிளையே; 28. 
ஒருவன்முன்‌; 13, 16, 24. 
ருவனைமுன்‌; 1--5, 8, 12, 28, 
செ 27, 31, 48, 44, 47, 
ஒருவினைமுன்‌; 1/9 16) 40; 
41, 56. 
உவந்துறையும்‌; 46-- 
திறைந்துறையும்‌; 45. 
வந்துறையும்‌; 20, 49. 
அப்புறையுள்‌; 40-- 
அப்பொறையுள்‌; 26, 44. 
அப்பொறையூடு; 45. 
அப்புறையும்‌; 16, 91, 45. 
அப்பொறையும்‌; 5, 12, 18, 
17-19, 21-25, 27, 29, 41, 
43, 45, 56. 
அப்பிறையும்‌; 15, 20, 28, 45. 
இப்பிறையும்‌; 49. 


துறந்தடியேன்‌; 46-- 
துறந்தடியன்‌; 5. 
துறந்தறியேன்‌; 45. 


30 


111 


IV 


11 


IV 


ஆரணிய காண்டம்‌ 


உற்றறியேன்‌; 48. 
பிறிதறியா; 45. 
அருந்தவத்தால்‌; 46-- 
அருந்தவத்தாய்‌; 19, 21, 22. 
அருந்தவத்தின்‌; 15, 28. 


அணுகுதலால்‌; 1-5, 8, 12, 


19, 16-19, 21-27, 81, 39- 


41, 43-45, 52, 55, 56. 
அணுகுறலால்‌; 46- 
அணுகலால்‌; 15, 20, 28. 


இனிப்பிறவேன்‌; 46 
இனிப்பறைந்தேன்‌; 49. 


துப்புறழும்‌; 46 
துப்பறநீத்து; 16-18, 21, 22, 
24, 25, 40, 41, 45, 56. 
துப்புறநீத்து; 1-5, 8, 12, 19, 
15, 20, 23, 26-28, 91, 43- 
45, 47, 
துப்புறநீர்த்து; 29, 99, 49. 
துப்பிற நீத்து; 19. 
மீர்த்தசுடர்த்‌, 46 
அனையசுடர்த்‌; 1-5, 8, 12, 
13, 15-29, 31, 39-41, 43- 
45, 47, 49, 56. 
நீர்த்தனைய; 45. 
நீத்தன்ன; 45. 
துடைத்தாய்‌ நீ; 46 
துடைத்தியால்‌; 49. 


2666 


நீயிவ்வாறு; 46-- 
நீயிவாறு; 5 
'நீயிவண்‌; 45. 
தியிவர்ந்து; 27. 
நின்றவர்‌; 16. 


வெற்றியான்‌; 46 
வெற்றியோன்‌; 20, 45, 49. 


விளம்பினான்‌; 46-- 
விளம்புவான்‌; 15, 28, 91, 45. 


[1 


111 


2667 
விள்ள; 46-- 
விள்ளு; 23, 48, 44, 
ஞானம்‌; 46-- 
ஞாலம்‌; 1, 8, 45. 
வீசுதாள்‌; 46-- 
எய்துதாள்‌; 18. 


கேளெனா; 46-- 
கேளென; 29. 


2668 


உற்றிதெய்தினேன்‌; 46-- 
உற்றதெய்தினேன்‌; 1-8, 5, 
8, 26, 27, 45, 47. 
உற்றதெய்தினன்‌; 31, 89. 
உற்றதேயினேன்‌; 28, .48. 


உற்றதீதரோ; 18, 41, 45, 
56. 

வீரபேர்‌; 46-- 

வீரபோர்‌; 28, 45. 

வீரவேர்‌; 3. 


வீரவோர்‌; க, 15, 16, 18, 45, 
47, 49. 

வீரமுன்‌; 24, 

வீரமேல்‌; 45. 

வீரனே; 45. 

வீரநீ; 18, 40, 41, 45, 52, 96. 


தும்புருத்‌ தன தன்‌ சூழ்‌; 46-- 
தும்புருசெய்சூழ்ச்சியால்‌; 
45. 


தும்புருச்செய்சூழ்ச்சியால்‌; 
2, 4, 15, 16, 28, 47. 


தும்பொருத்தொர்குழியாய்‌, 
துமபுகுத்தொர்குழியால்‌; 31, 
99, 44. 

தும்புருத்தொர்சூழியாய்‌; 1, 


கக்கம்‌ 45. 
தும்புருற்றசூழியால்‌; 45. 
அக்க Te 

மபுருததனூழிவாமழ; 3 
ஸ்ட்‌ 21-29, 29, 40, 41, 49, 
45, 56. 


IV 


111 


பாட வேறுபாடு 


தும்புருத்தன்வாய்மையால்‌; 
18, 40, 41, 45, 49, 52, 56. 

உம்பரொத்தொர்‌ ஊழிவாழ்‌; 
5, 


அம்புருத்தன்வாய்மையால்‌; 
24. 


அம்பரத்துளேனரோ; 46 
அம்பரத்துளென்பரே; 117, 
அம்பரத்துளென்பரோ; 45. 
அம்பரத்துளரனரோ; 15,20, 
28, 45. 
அம்பரத்தினேனரோ; 
21, 22, 25, 29, 45. 
அம்பரத்து நாதனார்‌; 45. 
அம்பரத்துநாதனால்‌; 18, 40, 
41, 52, 56. 
அம்பரத்துள்‌ நாதனால்‌; 24, 
(13, 40, 41, 45, 52, 56-ஆம்‌ 
சுவடிகளில்‌ இப்பாடலின்‌ 
2, &, 8, 1-ஆம்‌ அடிகள்‌ 
மேற்கண்ட பாட வேறு 
பாடுகளுடன்‌ 1, 2,8, 
4-ஆம்‌ அடிகளாகவும்‌, 24- 
ஆம்‌ சுவடியில்‌ 2, 3, 4, 1- 
ஆம்‌ அடிகள்‌ 1, 2, 8, 4- 
ஆம்‌ அடிகளாகவும்‌ மாறிக்‌ 
காணப்படுகின்றன.) 


2669 


இப்பாடல்‌ 1, 5, 8, 15, 16, 
19-23, 25, 26, 48, 44, 49, 
55-என்னும்‌ குறியீடுள்ள 
சுவடிகளில்‌ இல்லை. 


நீடரங்கு; 46 

நீடரங்கின்‌; 8, 4, 18, 18, 24, 
29; 40, 41, 47, 56. 

ஆடரங்கின்‌; 2. 

ஊடு; 46-- 

ஊடல்‌; 2-4, 17, 40, 41, 42, 
45, 47, 52, 56. 


கூடவிக்‌; 46 

கூடவக்‌; 45. 

கூடவெய்ய; 2-4, 18, 17, 18, 
24, 29, 41, 45, 417, 56. 


19, 


I1 


111 


IV 


I 


31 


கூடு; 46 
கூடல்‌; 45, 


2670 


இப்பாடல்‌ 12-என்னும்‌ குறி 
யீடுள்ள சுவடியில்‌ இல்லை. 


துரக்க; 46-- 
உரக்க; 1, 8, 26, 49-45. 


வந்ததோமினால்‌; 46-- 
வந்ததோர்மினால்‌; 1, 9, 4, 8, 
19, 19, 21, 22, 24-26, 29, 
31, 39, 49-45, 417. 
வந்ததோர்மின்னால்‌; 27. 
வந்ததோகையால்‌; 45. 


ஏவினான்‌; 46-- 

ஏயினான்‌; 5, 19, 15, 19-22, 
25, 27-29, 40, 45, 49, 56. 

ஏயினார்‌; 1, 2, 4, 8, 17, 29, 
41, 43, 44, 

ஏவினார்‌; 31, 39. 

ஏவலால்‌; 47. 

ஈயமால்‌; 8, 45, 


அரக்கன்‌; 46-- 

அரக்கர்‌; 1, 2, 4, 8, 29, 27, 
91, 99, 49. 

அரக்க; 9, 19, 26, 30, 49, 52. 


ஆயினேன்‌; 46-- 
ஆகெனா; 24, 45. 


2671 


இப்பாடல்‌ 12-என்னும்‌ குறி 
யீடுள்ள சுவடியில்‌ இல்லை. 

அன்னயக்கனாதியாய்‌; 46-- 

அன்ன தாகுபேரினான்‌; 8,47. 

அன்ன தாகும்பேரினான்‌; 16. 

அவ்ன்‌ 4, 
15. 


அன்ன தாகுபோ தினால்‌; 28. 

அன்ன தாகுபெயரினான்‌; 2. 

அன்ன தாபமேவினார்‌; 19. 

அன்ன சாபமேயிஞர்‌; 29, 49. 
ன்னசாபமேயினான்‌; 19, 
21, 22, 24, 29, 45. 


11 


111 


VE 


ஆரணிய காண்டம்‌ 


அன்னசாபமேயினன்‌; 25. 
அன்னசாபமேவிநான்‌; 45, 
92. 
அன்னமாதுபேரினார்‌; 5, 27. 
அன்னமாயமேயினஞார்‌; 41. 
அன்னமாயமேவிஞர்‌; 
18, 56. 
அன்னமாயமேவினான்‌; 49. 
அன்னமூருமாதியான்‌; 1, 8, 
26, 31, 39, 44, 45. 


இன்னல்‌; 46 
இன்ன; 24. 


தீருமீகையான்‌; 46 
தீருமீகையால்‌; 8. 
தீருமீகைதான்‌; 18. 
தீருமீகையார்‌; 15, 28. 
தீர்வதேதெனா; 24, 45, 55. 
தீர்வவீசனாம்‌; 45. 
தீரவீசனாம்‌; 45. 
தீரவீயெனா; 19, 21, 22, 29. 
தீரவேயெனா; 25. 


தாளில்‌; 46-- 

தாளின்‌; 4, 17, 19, 21, 22, 
24, 25, 29, 40, 49, 56. 

நீங்குமென்று; 46-- 

நீவுமென்று; 1, 5, 8, 28, 26, 
27, 48, 


17, 


வீடுமென்று; 17, 19, 21, 22, 
94, 29, 40. 45, 56. 

வீயுமென்று; 2-4, 16, 25, 45, 
47, 49. 


உன்னுமெற்கு; 46-- 
உன்னலால்‌; 1-4, 8, 18, 17, 
19, 21, 22, 24, 26, 29, 40, 
41, 47. 
உன்னலான்‌; 56. 
உன்னலாது; 49. 
உன்னினான்‌; 16. 
உன்னினார்‌; 5, 15, 20, 28, 
27, 28, 43. 
உன்னியாங்கு; 45. 
உன்னியெற்கு; 31, 99, 44, 
45. 


111 


LV 


i II 


ASE 


உணர்த்தினான்‌; 46-- 


உணர்த்தினார்‌; 1, 5, 8, 18, 
15, 20, 23,27, 28, 49, 
2672 


இப்பாடல்‌ 1, 5, 8, 15, 19- 
22, 25, 48, 44, 55-என்‌ 
னும்‌ குறியீடுள்ள சுவடி 
களில்‌ இல்லை. 

வலஞ்செய்திந்த; 46-- 

வலிஞ்செதிர்ந்து; 3, 45, ௧7. 

தின்னும்‌; 18, 18, 24, 41, 52. 

தின்ன; 46- 

தின்‌ ற; 45. 

தின்று; 17, 40, 56. 

நின்ற; 45. 

நின்று; 2-4, 29, 47, 49. 

நாமவேல்‌; 46-- 

நாமுருப்‌; 4, 49. 

பொலிஞ்சவென்‌ நிபூணுமக்‌; 
46— 

புலிஞ்சன்‌ வென்‌ றிபூணுமக்‌; 
4, 

கிலிஞ்சன்‌; 46- 

குலிஞ்சன்‌; 45. 

ஆயினேன்‌; 46-- 

ஆகினேன்‌; 2. 

2673 


ஆதியா; 1, 8-5, 8, 19-22, 
25-91, 29, 47, 49. 


ஆதியாய்‌; 46-- 
நன்றுதீதுநாடலேன்‌; 46-- 
நன்றுதீதுநாடிலேன்‌; 16, 

19, 21, 22, 25, 29 
நன்றுகந்தநாடலேன்‌; 49. 
பொன்றுறாதபுன்மையின்‌; 

45. 
நின்று; 8, 12, 19, 15-22, 25, 


26, 28, 91, 40, 41, 45, 49, 
௨6. 


தின்று; 46- 
இன்று; 28, 43. 


11 


111 


IV 


பாட வேறுபாடு 


தன்று; 29. 
நின்ற; 45. 

தீய; 46- 
தீயது; 12, 20. 
தீமை; 3, 4, 47. 
தீய்மை; 45. 
தீது; 24, 26, 44. 
தீர; 25. 
நின்னை; 23, 43. 
நீசன்‌; 45. 


நேடினேன்‌; 18, 15-18, 21, 
22, 24, 25, 28, 29, 31, 40, 
41, 45, 49, 56. 

தேடினேன்‌; 46-- 

ஆயினேன்‌; 45. 

எய்தினேன்‌; 12, 20, 28, 48. 


2674 


தூண்ட; 46-- 
தூண்டி; 9, 4, 16, 29, 31, 99, 
43, 45, 417. 


நின்ற; 46-- 
நின்று; 27, 45. 


தொன்மைதான்‌; 46-- 
தொன்மையான்‌; 49. 


வேண்ட; 46-- 
வேண்டி; 3-5, 16 23,27, 31, 
39, 48, 45, 7. 


பூண்ட; 46 
பூண்டி; 31. 
நின்பொலம்‌; 46-- 
நின்பொலன்‌; 27, 45. 
நின்புலன்‌; 17, 238, 29, 31. 
உன்பொலம்‌; 28. 
உன்பொலன்‌; 12, 20. 
அம்பொலம்‌; 49, 
வன்புலன்‌; 15. 
தீண்ட; 46-- 
தீண்டல்‌; 44, 45. 
இன்று; 46— 
அன்று; 44. 

(3). 


111 


117 


33. 


தேறினேன்‌; 46- 
தேடினேன்‌; 91. 


2675 


திறத்தின்‌; 1-4, 8, 12, 18,15, 
17, 20, 28, 26, 28, 31, 39- 
41, 48-45, 47, 49, 56, 


த்தில்‌; 5, 16, 19, 21,22, 
24, 25, 27, 29. 


அறுத்த; 46- 

இறுத்த; 45. 

மறத்தி; 24, 45. 

உன்னை; 46- 

புன்மை; 1-4, 8, 24, 26, 44, 
45, 47. 


தன்மை; 46-- 

புன்மை; 1, 2, 8, 12, 15, 28. 
ஊழியாய்‌; 46 
ஊழியமோய்‌; 12, 15, 20. 


2676 


தேவுகாதல்‌; 46-- 
தேவர்காதல்‌; 27. 
தேவரான; 45, 
சீரியோன்‌; 46 


சீறியோன்‌; 91, 45. 
சீரியோனும்‌; 9, 4, 47. 


எனாப்‌; 46-- 
எனப்‌; 24. 


பூவுலாவு; 46-- 
பூவுலாய; 29, 49. 
பூவையோடு; 46-- 
பூவையோடும்‌; 8, 47. ' 


ஏவலாரும்‌; 46-- 
ஏவலானும்‌; 12, 15, 19, 21, 
22, 25, 27, 29, 45, 49. 
ஏவிலானும்‌; 20. 
ஏவில்லாரும்‌; 45. 


34 


111 


11 


711 


ஆரணிய காண்டம்‌ 


ஏகினார்‌; 46--.- 


ஏகினான்‌; 12, 19, 15, 19, 20, | 


22, 25, 27, 29, 45, 49. 


அயினான்‌; 21. 


2677 
வேத; 46 
வேதர்‌; 4, 


மெய்யர்வாழ்‌; 46 
பாரகர்‌; 45. 


மொய்கொள்‌; 46 
துய்ய; 45. 


2 


2678 


குவிகோங்கலர்‌; 46-- 
குவிகொங்கலர்‌; 29, 99. 
குவிகொம்பலர்‌; 18. 
குளிர்கோங்கலர்‌; 2, 45. 
குளிர்கோங்கவிழ்‌; 45. 


கொம்பினொடும்‌; 46-- 
கோங்கினொடு; 45. 
கோங்கினொடும்‌; 24, 45. 


இரவங்கணுகும்‌; 1-5, 12,18, 
15, 17-22, 24-29, 40, 49- 
45, 47, 56. 

இரவங்கணுறும்‌; 46-- 


எய்தினரால்‌; 1-3, 8, 12, 18, 
15, 17-25, 40, 41, 43-45, 
49, 52, 56. 

ஏகினரால்‌; 46-- 


சரவங்கன்‌; 46-- 
சரபங்கன்‌; 1-9, 8, 12, 19, 
15-29, 39, 49, 49, 56. 


தவங்கருதும்‌; 46-- 
தவம்புரியும்‌; 3, 12, 21-24, 
26, 43-45, 49. 

தவஞ்செய்வனத்து; 41, 45. 


|] 
| 
| 
| 
| 
| 
| 


! 
| 
| 
| 


| 


IV 


சோலை; 46-— 
சாலை; 45. 
முன்னினார்‌; 46-- 
முன்னினான்‌; 49. 
துன்னினார்‌; 45. 


வைகருனும்‌; 46-- 

வைகலானும்‌; 2-5, 12, 18, 
15-22, 24, 25, 27, 28, 40, 
45, 47, 49, 52, 56. 

வைகலோனும்‌; 45. 

வைகினார்‌; 46-— 

வைகினான்‌; 2-4, 12, 19, 15, 
17-22, 24-29, 40, 41, 44, 
45, 47, 49, 52, 56. 


சரபங்கன்‌ பிறப்பு நீங்கு படலம்‌ 


மரவங்கிளர்‌; 46-- 
மரவங்குளிர்‌; 24, 45. 
அரவங்கிளர்‌; 41, 45. 
அரவங்குளிர்‌; 45. 


கோங்கொளிர்‌; 46-- 
கொங்கொளிர்‌; ie 
கோங்கொளி; 1 
கோங்கிள; பக ழம்‌ ர 29, 
27, 28, 41, 45, 49. 
கோங்கிளர்‌; 15, 20, 39, 43. 
கோங்கலர்‌; 26, 44, 45. 
வெஞ்சிலை; 41. 


வாசவனம்‌; 46-- 
ஆண்டகையோர்‌; 41, 


2679 


சேரலுறும்‌; 46-- 

சேறலுறும்‌; 2, 4, 16, 20, 23 
24, 41, 48, 45, 49, 52, 55. 

சேர்‌ தலுறும்‌; படு 18, 40, 41 
45, 56. 

செல்லலுறும்‌; 19, 21, 22, 25 
29, 45. 


அவ்வேலையின்‌; 46-- 
அவ்வேலையில்‌; 1-83, 5, 8, 12 
39, 17, 18, 26, 47, 49. 


III 


IV 


Il 


III 


பாட வேறுபாடு 35 


எய்தினன்‌; 46-- | IV 
வந்தனன்‌; 3. | 
ஆயிரமாம்‌; 46-— | 
யிரமும்‌; 1, 9-5, 8, 12, 19, 
15, 17, 18, 20-26, 28, 29, 
31, 39-41, 43-45, 47, 49, | 
56. 
அவ்வேலையிலேபதினாயிர 


மும்‌; 27. ர 


தவ்வாதிரவும்‌; 46-- 
தவ்வாவிரவும்‌; 2. 


கண்ணினன்‌; 46-- 
கண்ணின; 17, 39. 
கண்ணினர்‌; 24. 


2680 


அன்னச்செலவின்‌; 46-- 
அன்னஞ்செலவில்‌; 49. 
அன்னச்செயலில்‌; 15. 


படிமேல்‌; 46-- II 
படிபோல்‌; 16. 
பிடிமேல்‌; 1-4, 8, 25, 45, 417. 


பொலிவார்‌; 46-- 
பொலிவாள்‌; 20. 


பூணொளிமேல்‌; 46-— 
பூணொலிமேல்‌; 27. 
பூணொலியார்‌; 19, 29. III 
பூணொளியார்‌; 21, 22, 25, 45. 
பூணொளியால்‌; 16. 
பூண்முலைமேல்‌; 1, 8, 12, 26, 
45. IV 
பூண்முலையார்‌; 19, 17, 18, | 
40, 41, 45, 49, 56. | 
பூவையர்சூழ்‌; 29, 48. | 
பூவையின் மேல்‌; 45. 


மின்னின்‌; 46-- 

மின்னிச்‌; 27. | 

விரிந்தனபோல்‌; 46-- | 

விரித்தனபோல்‌; 4, 19, 21, ! 
22, 25, 29. | 

விரிந்தனகார்‌; 16. | 


பின்னிச்சுடரும்‌; 46 
பின்னிற்சுடரும்‌; 1, 4, 8, 18, 
. 20-22, 25, 49. 


பிறழ்பேரொளியான்‌; 46-- 
பிறழ்பேரொளியே; 23. 


2681 


தோகையர்‌; 46 

கோதையர்‌; 18, 16-19, 21- 
25, 29, 40, 41, 48, 45, 49, 
56. 

மங்கையர்‌; 15, 20, 28, 45. 


கண்மலர்வான்‌; 3, 4, 19, 15- 
18, 20, 28-25, 91, 40, 41, 
43, 47, 49. 

கண்மலர்‌ வண்‌; 46-— 

கண்மலர்வன்‌; 1, 2, 8, 12, 
26, 27, 39. 

கண்மலர்வாழ்‌; 19, 21, 22, 
29, 41. - 


படர்கண்‌; 46 
படரும்‌; 19, 21, 22, 25, 29, 
45 


பொலிகண்‌; 12, 15, 20, 28. 


வண்டொடுதார்‌; 17-19, 21, 
27, 40, 41, 45, 52, 56. 
வண்டொடுகார்‌; 46-— 


திருநாரதன்‌; 46-- 
திருநார தர்‌; 45. 
திகழ்‌ நாரதன்‌; 45. 


தேனிற்படியும்‌; 1, 2, 5, 8, 
12, 13, 15-19, 21-29, 40, 
41, 43-45, 49, 52, 56. 

தேனிற்பொலியும்‌; 46-- 

தேனைப்பருகும்‌; 45. 


2682 


அனையின்றுறை; 46-- 

அனலின்றுறை; 1, 2, 8, 12, 
18, 15-29, 25, 27-29, 39- 
41, 49, 4௦, 49, 56. 


96 


11 


117 


IV 


1 


ஆரணிய 


அனலுண்டிணை; 45. 

அனலின்றுணை; 26, 44, 45. 

அனலின்றொகை; 3, 4, 24, 
47. 


வினையின்‌; 46-- 

நினைவின்‌; 1, 2, 8, 18, 16-18, 
40, 41, 44, 45, 56. 

நினையின்‌; 49. 

நினையும்‌; 12, 15, 20, 28, 45. 


தொகைவேள்‌ வி; 46-— 
றைவேள்வி; 1-8, 8, 18, 
16, 19, 21, 22, 24, 25, 27, 
29, 31, 43, 45, 47, 49. 

துணைவேள்வீ; 44. 

படிவேள்வி; 17, 18, 40, 41, 
45, 56. 


நிரப்பியமா; 16, 19, 21, 29, 
41, 52. 

நிரம்பியமா; 46-- 

நிரப்பியமர்‌; 22, 25. 


முனைவன்முது; 46-- 
முனைவந்துறு; 25. 
முனிவன்முது; 26, 27, 45. 
தேவரின்‌; 46-- 
தேரினன்‌; 49. 


மூவரலார்‌; 46-- 

மூவரலால்‌; 16, 41, 49, 56. 

மூவரல்லார்‌; 19, 21, 22, 25, 
29. 

மூவரலோர்‌; 44, 45. 


பொலங்கழலான்‌; 46-- 

பொலன்கழலான்‌; 18, 21, 
22, 25, 27, 29-31, 39, 49, 
56. 

பொங்கழலோன்‌; 15, 20, 26, 
44, 


2683 


மலராள்‌; 46-- S 
மலையாள்‌; 21, 22, 25. 


முன்னுயர்தாள்‌; 46-- 
முன்னியதாள்‌; 1-4, 8, 89, 
44, 45. 


காண்டம்‌ 


111 


II 


111 


IV 


11 


111 


மிசையான்‌; 46-- 
மிசைவால்‌; 15, 28. 
மிசையால்‌; 16. 
விளங்கு; 46— 
விலங்கு; 12. 


2684 


ஒளிர்‌ தண்‌; 46-- 
ஒளிதண்‌; 45 


யானின்‌ றதென்‌; 46- 
யானென்றதென்‌; 5, 18, 20, 
45, 49, 56. 


ஒளியெஞ்சிடமா; 46-- 
ஒளியெஞ்சிடமால்‌; 9) 4, 45, 
47, 56.1 


உருவாய்‌; 46-- 
உதவா; 15, 28. 


மேல்‌ நின்றென; 46-- 
மேல்‌ நின்றன; 15, 17, 18, 
20, 41, 45. 


நின்றொளிர்‌; 46-- 
நின்றுயர்‌; 8, 4, 45, 47. 


2685 


கட்டியமால்‌; 46-- 

கட்டினமால்‌; 5, 12, 18, 15- 
20, 29, 26, 28, 40, 43-45, 
49, 56.| 

கட்டியமாத்‌; 24. 

கட்டியமா; 45. 


பசைகட்டின; 46-- 
பசைகிட்டின; 21, 22, 25. 


பற்பலபோர்‌; 46-- 
பற்பலவோர்‌; 1, 2, 8. 
பல்பலபோர்‌; 8, 4, 20-22, 95. 


விசைகட்டழி; 46-- 

விசைகட்டிழி; 9ா, 41, 45. 

விசைகட்டின; 18, 17, 18, 40, 
41, 49, 56. 

விசைகெட்டழி; 2-5, 12, 15, 
16, 20-28, 25, 28, 45. 


IV 


1 


111 


பாட வேறுபாடு 


விட்டகல்பேர்‌; 1-8, 8, 12, 
13, 16, 19, 21, 22, 25-27, 
29, 39, 41, 44, 45, 47, 49, 
52. 

விட்டவர்பேர்‌; 46 

விட்டிகல்பேர்‌; 17, 18, 24, 40, 
41, 45, 56. 

விட்டிகல்சேர்‌; 20. 

விட்டழிபேர்‌; 28, 48. 

விட்டகல்வோர்‌; 15, 28. 

விட்டவர்போல்‌; 45, 

வெந்நிடமேல்‌; 45. 


கட்டியவொத்து; 46-- 

கட்டினவொத்து; 1-8, 8, 12, 
19, 16-18, 23, 26, 27, 40, 
43-45, 47, 49, 56. 

கட்டியதொத்து; 19, 21, 22, 
25, 29. 


2686 


தீர்விற்றிரி; 46 

தீர்வற் றொரு; 45. 

தீரிற்றிரி; 

தேரிற்றிங்‌; 8-5, 19, 15, 16, 
18, 21-29, 25, 28, 29, 40, 
41, 48, 45, 47, 49, 52, 56. 


ஊருற்றது; 46 

ஊரிற்றது; 8, 12, 18, 16-18, 
25, 27, 31, 39-41, 49, 
56. 

ஊரிற்றிது; 4, 19-24, 29, 49, 
45, 52, 


முடியான்‌; 46-- 
குடையான்‌; 15. 


வித்தகனேமி; 46-- 
வித்தகநேமி; 1, 8, 15, 16, 20, 
24, 28, 48. 
வித்தகர்நேமி; 8, 4, 41. 
பொறுத்தவன்மா; 46 
பொறுத்தவன்மால்‌; 21225 


5, 29. 


பொறுத்தவர்தம்‌; 1-4, 8, 16, 
45, 47. 


IV 


III 


37 


மார்வில்‌; 46 

மார்பில்‌; 1-9, 8, 12, 18, 15, 
17-26, 28, 29, 31, 39, 48, 
45, 417, 49, 56. 


2687 


செற்றிக்கதிரின்‌; 46-- 

செற்றிற்கதிரில்‌; 49. 

செற்றிக்கிரியில்‌; 19-22, 25, 
29. 


செற்றக்கதிரில்‌; 24. 


எரிகஞ்சுகியான்‌; 46-- 
எரிகண்டிகையான்‌; 45, 
ஒளிர்கஞ்சுகியான்‌; 12, 
28, 45, 
ஒளிர்கஞ்சுகையான்‌; 45, 


1, 


நகைபோல்‌; 46-- 
நகையால்‌; 41. 
நகையான்‌; 45. 
சுற்றிக்‌; 46-- 
சுற்றிச்‌; 15, 17-22, 
29, 40, 41, 45, 56. 
சுற்றக்‌; 24, 
கிளருஞ்சுடர்‌; 46-- 
சுடருங்கிளர்‌; 15, 17-22, 25, 
29, 29, 40, 41, 45, 56. 


2b, 28, 


2688 


பாடமுறும்‌; 46 
பாடலுறும்‌; 27, 45. 
பாடமுறுத்‌; 43. 


அணிகால்‌; 46-- 
அணிகாய்‌; 91, 99. 
அப்த்‌ ்‌்‌ 27. 

அணிதன்‌ 

அணிதார்‌; 1 2, 8, 48. 
அணிதார்ச்‌; 24, 
அணிவார்‌; 19, 21, 22, 25,29. 


தொகைதாம்‌; 46-- 

தொகைதான்‌; 1, 5, 8,12 
18, 16-18, 20, 29, 26-28: 
40, 49-45, 56. 

தொகைதார்‌; 2. 


38 


111 


IV 


1 


111 


ஆரணிய காண்டம்‌ 


தொகையான்‌; 25, 29, 49. 
தொகையால்‌; 19, 21, 22,45. 


உடனாய்‌; 46-- 

உடனா; 18, 40, 56. 

உடனே; 1, 8, 19-22, 24, 25, 
29, 45. 


எழலால்‌; 1-5, 8, 12, 18, 15- 
29, 40, 43-45, 47, 49, 52, 
65, 50. 

எழலான்‌; 46-- 

விழலால்‌; 45. 


தன்‌; 1-5, 8, 12, 18, 15- 
29, 91, 39, 40, 41, 49-45, 
47, 49, 52, 56. 

அயலே; 46-- 


வில்லாலொளிர்‌; 46-- 
வில்லாலொளி; 45. 
வில்லாலுயர்‌; 26. 
எல்லாவொளிர்‌; 45. 


2689 


மானா; 46-- 
ஆனா; 20, 23, 48, 45. 


உலகந்தனின்மன்றல்‌ 
பொரும்‌; 46-- 

உலகந்தனின்மன்றலர்‌ 
போல்‌; 44. 

உலகத்தனின்மன்‌ றல 
பொற்‌; 2 

உலகெஞ்சினுமன்றைய 
பொன்‌; 23, 48. 

உலகெஞ்சினுமன்றயல்‌ 
பொன்‌; 20. 

உலகெஞ்சினுமன்‌ றவர்‌ 
மேல்‌; 45, 


நலஞ்செ தி; 46-- 

நறுஞ்செறி; 1, 3-5, 8, 12, 
138, 15, 20, 25, 27, 28, 31, 
43-45, 47, 49. 


மீனோடுகடுத்து; 46 
மீனோடுகெடுத்து; 45. 
டு தொடுத்து; 26, 44, 


மீனோடவெறுத்து; 4 


| 


11 


மீனாறுகெடத்‌; 5, 18, 15, 
16, 19-22, 24, 25, 27-29, 
49. 

மீனாறுகெடுத்து; 28, 48, 45. 


உயர்வென்‌ றியவாம்‌; 46-- 

துடர்வென்‌ நியவாய்‌; 18, 20, 
49. 

உயர்வென்‌ நியவா; 17, 18, 
40, 41, 56. 

துடர்வென்‌ நியவாம்‌; 5) 
15, 16, 19, 21, 22, 25, 27- 
29. 


வானாடியர்‌; 46-- 
வானாடினர்‌; 15. 
வானாடிவர்‌; 45. 


கண்ணெனும்‌; 46 
கண்ணினும்‌; 20. 


வாளுடையான்‌; 46— 
வாளிடையான்‌; 5, 15, 16, 
20. 


2690 


வெல்வான்‌ நசையால்‌; 46- 
வெல்வான்‌ நசையின்‌; 3, 4, 
12, 19, 16-18, 21-29, 40, 
41, 45, 47, 49, 56. 
வெல்வான்விசையின்‌; 19, 

25, 29, 45. 
வெல்வான்‌ இசையால்‌; 27, 
45. 


விசையால்‌; 46-— 
விசையின்‌; 5, 17, 18, 31, 39- 
41, 45, 56. 


விசையம்‌; 45. 


விடு நாள்‌; 46-- 
விடுநால்‌; 40. 
விடுநான்‌; 45. 


எல்வான்‌; 46-- 

எல்வால்‌; 18. 

எல்வாள்‌; 12, 16, 19, 21, 22, 
24, 26, 40, 45, 56. 


111 


IV 


11 


117 


பாட வேறுபாடு 


எல்வாழ்‌; 1-5, 8, 20, 27-29, | 


81, 89, 44, 417. 
எல்வாட்‌; 25. 


அருத; 46-- 

அறாது; 1-5, 8, 12, 18, 16- 
27, 29, 31, 39, 41, 48-45, 
49, 56. 


நிறம்பிறழா; 46 
நிறம்பிறிதாம்‌; 1-5, 8, 24, 
26, 27, 44. 
நிறம்பிறிதாய்‌; 12, 18, 15- 

19, 21-28, 28, 29, 31, 39- 

41, 49, 45, 49, 56. 
நிறம்பிறியா; 25. 
நிறம்பியதாம்‌; 20. 


நெல்வாலளவூன்‌ நிநிறம்‌ 
பிறிதாம்‌; 47. 


வல்வாய்‌; 46-- 
வல்வாள்‌; 45. 

மடியா; 46-- 

மடியும்‌; 26, 45. 
மடிவாள்‌; 1, 8, 99, 45. 
வடிவேல்‌; 20. 


2691 


நெடுந்தவனும்‌; 46-- 
அருந்தவனும்‌; 24. 


சென்றானெதிர்‌; 46-- 
சென்றேயெதிர்‌; 45. 


சிறப்பமையா; 46-- 
சிறப்பமைவான்‌; 2, 28, 26, 
31, 43-45, 
சிறப்பறைவான்‌; 1, 8. 
சிறப்பயர்வான்‌; 3-5, 12, 18, 
15-22, 24, 25 27-29, 40, 
41, 45, 47, 49, 56. 
சிறப்பயர்வுற்று; 45, 


இன்றே; 45. 
இவண்‌: 46-- 
இவன்‌; 16, 26, 27, 49. 


IV 


11 


1901 


39 


எய்தியவாறெனலும்‌; 46-- 
எய்தியவாறெனிலும்‌; 24. 
எய்தியதென்னையெனப்‌; 45. 


பொன்றா த; 46-- 

பொன்றாய; 2-4, 45. 

பொலங்கழலோன்‌; 46-- 

பொலங்கழலான்‌; 1, 8. 

பொலங்கழல்மால்‌; 3-5, 12, 
19, 15-18, 20-25, 27-29 
40, 48, 45, 47, 49, 50. ] 

பொலன்கழலோன்‌; 2 உரி 
45, 

புகலும்‌; 46- 

புகல்வான்‌; 15, 16, 19-22 
25, 26, 28, 29, 44, 45. 


2692 


இயனி தி; 46 

இயைநீதி; 1, 2, 5, 8, 12, 18,. 
18, 20, 23, 26, 28, 40, 41, 
48-45, 49, 56, 

இயை டு; 15, 17. 


அறநீதி; 27 

தவமின்று; 16 

தவமன்று; 29. 

தவறின்று; 27. 

என்னானும்‌; 46— 

என்னாலும்‌; 1-5, 8,512, 18. 
15-29, 25-29, 31, 199-41, 
49-45, 49, 52, 56. 

உணர்வான்‌; 46 

உணரா; 15, 20, 28. 


நின்னை; 46 

உன்னை; 1-5, 8, 12, 18, 15- 
19, 21-29, 91, 99, 40, 49, 
45, 47, 49, 56. 


அழைத்தனனால்‌; 46— 

அழைத்துளனால்‌; 6, 44, 

அழைத்துடனால்‌; 45. 
2693 


இப்பாடல்‌ 1, க ஆம்‌ பிரதி: 
களில்‌ இல்லை 


40 


111 


IV 


11 


111 


ஆரணிய காண்டம்‌ 


பெரு ந்தவ; 46- 


| 


பெரும்பத; 5, 12, 18, 15- | 


18, 20, 27, 28, 40, 41, 45, 
56. 
பெரும்ப தி; 49. 


நாடது நீ; 46- 

நாடதனில்‌; 18, 19, 21, 22, 
25, 29, 41, 45, 56. 

நாடதனி; 16, 24. 


எனினின்‌; 46-- 
என நின்‌; 5, 12, 18, 15, 20, 
97, 28, 44, 45, 49. 


வருவான்‌; &6-- 
வருமால்‌; 2-4, 45, 47. 


2694 
உலகிற்கும்‌; 46-- 


உலகுக்கும்‌; 18, 18-25, 29, | 


43, 45, 56. 
உயிருக்கும்‌; 49. 


உயர்ந்தமையான்‌; 46-- 

உயர்ந்தமையால்‌; 1-5, 8,12, 
19, 21, 22, 25, 27, 29, 31, 
99, 47. 

ட தக பான்‌ 28, 
48. 


தொன்மையையால்‌; 46-- 
தொன்மையையாய்‌; 41, 45. 
தொன்மையதால்‌; 1, 2, 8, 
19, 21, 22, 25, 29, 45. 
தொன்மையனாய்‌; 12. 
தொன்மையினாய்‌; 15, 28. 


நல்லாளுடனே; 29, &4, 45, 
52. 
நல்லாயுடனே; 46-- 


அறிவான்‌; 46-- 
றிவால்‌; 18, 17-19, 21, 22, 
25, 29, 45, 56. 
உணர்வான்‌; 1, 2, 8. 


அறைவான்‌; 46-- 
அமைவான்‌; 45. 


11 


111 


IV 


2695 
புகழோய்‌; 46- 
புகழாய்‌; 117. 
தொழின்மாய்‌; 46-- 
தொழின்மா; 45. ' 
சிற்பங்களின்‌; 46-- 
சிற்பங்களில்‌; 5, 18, 16, 18, 
19, 21, 22, 26, 27, 29, 48, 
44, 47, 49, 56. 


வீவன; 46-- 
வீவது; 45. 
வீழ்வன; 20. 
வீகுவ; 15, 28. 


சேர்குவெனோ; 16, 24, 41, 
45, 52. 

சேர்குவெனே; 46-- 

சேர்குவனோ; 21, 22, 29, 31, 
99, 47. 

சேர்குவனோர்‌; 26. 

சேர்குவனே; 4௦. 

தேர்குவெனோ; 12, 18, 15, 
19, 20, 29, 41, 49, 44. 

தேருவனோ; 49. 

தேர்குவனோ; 27, 28, 45. 

தேர்குவெனே; 1, 2, 8, 17, 
18, 40, 41, 44, 56. 


கருதேனனகுத்கு ப்‌ 


கருதேனென்னருந் 
தவமோ; 28. 

கருதேனெனருந்தவமா; 23. 

கருதேனயருந்தவமோ; 47. 

கருதேனயருந்தவமோர்‌; 4. 

கருதேனவருந்தவமோ; 3, 
26. 


கருதேனவருந்தவமோர்‌; 1, 

2, 8. 

சென்றது; 46-- 

சென்றன; 1-5, 8, 12, 19, 18, 
28, 24, 26, 27, 39-41, 44, 
47, 56. 


11] 


1037 


பாட வேறுபாடு 


2696 


தரமன்‌ றிது; 46-- 

தரமின்றது; 29. 

தரமின்‌ நிது; 2. 

தரமல்லன; 15, 20, 28. 

சூழ்கழலாய்‌; 46-- 

சூழ்கழலோய்‌; 12, 18, 15, 
16, 19-22, 24, 25, 28, 29, 
45, 49. 

சூழகலாய்‌; 1, 3, 8. 


பெறுகில்லதொர்‌; 46-- 
பெறலாவதொர்‌; 1, 2, 5, 8, 
12, 18, 15, 16, 20, 26-28, 
31, 39, 44, 
பெறலாயதொர்‌; 89, 4, 17- 
19, 21-25, 29, 40, 41, 49, 
45, 47, 49, 56. 
பெறகில்லதோர்‌; 45. 


பெற்றியதே; 46-- 

பெற்றியதோ; 1, 2,5, 8, 12, 
13, 15-29, 31, 39, 40, 48- 
45, 56. 

பெற்றியர்தாம்‌; 49. 


பலசொல்‌; 46-- 

பலநீ; 1, 8, 12, 18, 15, 18- 
22, 24, 25, 27-29, 40, 41, 
438, 45, 49, 52, 56. 

பயனி; 45, 

இவண்‌; 46-- 

இவன்‌; 4. 

வந்துதவம்‌; 46-- 

வந்தமையால்‌; 1, 2, 8, 12, 
15, 20, 29, 27, 48. 

வந்ததனால்‌; 3, 4, 18, 16-18, 
19, 21, 22, 24, 26, 29, 81, 
39-41, 44, 45, 49, 52, 56. 

வந்தனனால்‌; 5, 25, 45, 47. 

வந்தனையான்‌; 28. 


பகரறானும்‌; 46 
பவமுன்னும்‌; 3, 47. 
பகைதானும்‌; 27. 
பகரென்ன; 12. 
பொருளென்று; 49, 


111 


IV 


111 


41 


முடித்தனனால்‌; 46 

முடித்தனவே; a 

முடிந்தனவால்‌; 24. 

முடிந்தனவே; 19, 21, 22, 25, 
45. 


முடிந்துளதால்‌; 1, 2, 5, 8, 
19, 15-18, 20, 29, 26-28, 
40, 41, 43-45, 49, 52, 56. 


2697 


சிறுகாலையிலா; 46-- 

சிறுகாபெருகா; 12, 18, 17- 
19, 21-24, 29, 40, 41, 48, 
45, 49, 56. 


நிலையோ; 46-- 
நெறியோ; 15, 28, 39. 


கிளர்பூ தம்‌; 46-- 
உயர்பூதம்‌; 19, 21, 22, 25 
29. 


உகினும்‌; 46-- 
உகிலும்‌; 4, 


எய்துவென்‌; 46-- 
எய்துவன்‌; 26-29, 39, 40. 


வானுடையாய்‌; 46-- 
வானுடையோய்‌; 19, 21, 22, 
25, 29. 


2698 


விளம்பிடும்‌; 46-- 
இயம்பிடும்‌; 9, 47. 


எல்லையின்‌; 46-- 
ஏல் வையின்‌; 15, 28. 


கிளரோதையினால்‌; 46-- 

கிளரோசையினால்‌; 1-5, 8, 
19, 16-19, 21-25, 29, 40, 
49, 45, 47, 49, 56. 

கிளராசையினால்‌; 27. 


உணர்வார்‌; 46 


உணர்வான்‌; 29, 24, 41, 48, 
45. 


42 


IV 


1 


111 


IV 


ஆரணிய காண்டம்‌ 


நின்றென்னைகொல்‌; 46- 
நின்றென்னகொல்‌; 45. | 
நின்றன்னகொல்‌; 26. | 
இன்னது; 46-- | 
என்னது; 45. | 
நினைவார்‌; 46.- 
நினைவான்‌; 22. 
நினையார்‌; 25. 


நின்‌ நின்ன நினை ந்தனர்‌ நீள்‌ 
விறலோர்‌; 45. 


2699 


கொம்பொத்தன; 46 
கொம்பொத்தென; 3. 
கொம்பொத்தொளிர்‌; 18, 40, 
41, 45, 56. 
கொம்பொத்தொரு; 18, 19- 
25, 28, 29, 49, 45, 47, 49. 
கொம்பத்தொரு; 15. 
கொம்பத்தொளிர்‌; 17, 41. 
கொம்பத்தன; 41. 
நாலொளிர்‌; 46-- 
நாலொளி; 18. 
நாலது; 45. 
காலொளிர்‌; 12. 
கோள்வயிரக்‌; 46-- 
கோல்வயிரக்‌; 45. 
கொன்வயிரக்‌; 45. 


கண்டனமால்‌; 46-- 
கண்டனன்மால்‌; 24. 


தலைமா தவர்‌; 46-- 
தவமா தவர்‌; 29. 


இவனாம்‌; 46-- 
இவணும்‌; 41, 45. 
இதுபோல்‌; 45. 


அரசெய்தினன்‌; 46-- 
இறையெய்தினன்‌; 26, 29, 
45. 


என்றுணரா; 46— 

என்றுணர்வார்‌; 1, 2, 8, 19- | 
22, | 

என்றுணர்வான்‌; 45. | 


117 


IV 


111 


2700 


மானே; 46-— 
மானேர்‌; 17, 20, 40, 41, 45, 
49, 56. 


மைந்தனையப்‌; 1-5, 8, 12 
18, 15-22, 24-29, 40, 41 
43-45, 47, 49, 52, 56. 

மைந்தனையும்‌; 46 


புறனே; 9, 24, 45, 47. 
புறமே; 46-- 
புடையே; 26, 44, 45. 
இடனே; 16. 


ஆனேறென; 46-- 
ஆனேறன; 26, 49. 
அரியேறிதெனத்‌; 46- 
அரியேறெனவும்‌; 45. 
தானேயவகன் பொழில்‌; 1- 
5, 8, 16-20, 22, 24, 25, 40; 
41, 49, 45, 56. 
தானேயவ்வகன்பொழில்‌, 
46— 
தானேயினபேரெழில்‌; 45, 


2701 
இப்பாடல்‌ 4-ஆம்‌ பிரதியில்‌! 
இல்லை. 
கண்டாம்‌; 46-- 
கண்டான்‌; 1-8, 5, 8, 15-29,. 
31, 41, 48-45, 49, 56. 


கருஞாயிறு; 46-- 
தகு தாயில்‌ 12, 17-22, 24, 
25, 28, 29, 39, 40, 42, 95, 


காசினியின்‌; 46 
காசினியில்‌; 1, 2, 5, 8, 12, 18, 
20-23, 26-29, 31, 43, 49. 

அருநான்மறையின்‌; 46— 

அருணான் மறையின்‌; 31. 
இரு நான்மறையின்‌; 26. 
கனியை; 46- 

கனியே; 13, 20, 49. 


111 


IY 


பாட வேறுபாடு 


2702 


மனம்‌; 46 
மனன்‌; 18, 20, 22, 25, 26, 
99, 45, 47, 56. 


கவன்றனனால்‌; 46 
களித்தயராது; 45. 


வணங்கிய; 46-- 

வணங்கின; 5, 12, 19, 18,40, 
49, 

வணங்கினன்‌; 41, 45, 56. 


முடியால்‌; 46-- 
முடியான்‌; 20-22, 25. 


தோள்கொடவற்றொழு 
வான்‌; 46 

தோள்கொடவற்றொழு 
தான்‌; 5, 45, 

தோள்கொடவர்த்தொழு 
வான்‌; 13, 49. 

தோள்கொடுதாள்தொழு 
வான்‌; 15, 28, 45, 52. 

தவத்‌ றொழுவான்‌; 

8 


தோளொடுதாள்தொழு 
வான்‌; 24. 


2703 
தொல்லமருள்‌; 46-- 
துன்னமருள்‌; 44, 
துன்னாரைச்‌; &6-- 
துன்னாதார்ச்‌; 5, 19, 21, 22, 

25, 27, 29, 45. 


செற்றும்‌; 46-- 
தொலைத்தும்‌; 45. 
பெருங்கடலின்‌; 46-- 
பெருங்கடலில்‌; 4, 16. 
பெருங்கடலுள்‌; 45. 
சொற்பொருள்‌; 46-- 
தோய்ந்து; 45. 
தோயாது; 45. 
கற்பித்தும்‌; 46-- 
கற்பித்துத்‌; 5, 27. 
தோய்ந்தும்‌; 45. 


11 


11 


43 


திவசமாம்‌; 46-- 

திவசமார்‌; 12, 18, 17, 19-22, 
24-26, 29, 44, 45, 56. 

திவசமாய்‌; 1-4, 8, 15, 28, 
31, 39, 47. 

செந்தெறியினுய்த்தும்‌; 
46... 

செந்நெறியிலுய்த்தும்‌; 1-5, 
8, 12, 19, 15-22, 25, 27- 
29, 81, 40, 49, 48, 47, 55, 
56. 

செந்தெறியிலுற்றும்‌; 99. 

செந்தெறியிற்சேர்த்தும்‌; 45. 

செந்நெறியுய்ப்பித்தும்‌; 26, 
44, 45. 


திருவளித்தும்‌; 46 
திருவளித்து; 15. 
வீடளித்தும்‌; 46-- 
வீடளித்துச்‌; 15. 


சிங்காமைத்தங்கள்‌; 46-- 
சிங்காமைத்தத்தம்‌; 45. 
சிங்காமற்றங்கள்‌; 19, 21, 22, 
25, 29, 45. 
சிந்தாமற்றங்கள்‌; 28. 
சிந்தாமைத்தங்கள்‌; 12, 45. 
சிந்தாவற்றங்கள்‌; 15. 
சிந்தாமைக்காத்தும்‌; 20. 


ஆருயிராய்க்‌; 5, 12, 19, 15, 
17-22, 24, 25, 27-29, 41, 
45, 49, 52, 56. 

ஆருயிராய்த்‌; 46-- 

ஆருயிராய்‌; 16. 

ஆருயிரைக்‌; 45. த 


கண்ணாய்‌; 19, 15, 17-19, 21, 
22, 24, 25, 28, 29, 45, 49, 
52, 96. 

தவமாய்க்‌; 46-- 

கண்ணாயக்‌; 5. 

கண்ணாய்க்‌; 27, 45. 

கண்ணாயத்‌; 20. 

கண்ணாப்நற்‌; 12. 

கதவமாய்க்‌; 45. 

மெய்த்தவமாய்க்‌; 16, 41, 45. 


44 


IV 


ஆரணிய காண்டம்‌ 


மெய்த்தவமாய்க்‌; 18, 15,17- 
19, 21, 22, 24, 25, 28, 29, 
45, 49, 52, 56. 

கண்ணாய்க்‌; 46-- 

கருத்தாய்க்‌; 5, 12. 

கருத்தாய்‌; 27, 45. 

தவமாய்க்‌; 20. 

ஞானமாய்ச்‌; 46-- 

ஞானமாக்‌; 19, 21. 

ஞானத்தைக்‌; 45. 


காப்பானைக்‌; 46-- 
காண்பானைக்‌; 3, 4, 45, ££. 
காப்பவனைக்‌; 27. 
கண்ணிற்‌; 45. 

காணா; 46-— 

காணாது; 45. 


காண; 45. 


சிந்தையழிந்து; 46 
சிந்தையாயழிந்து; 8. 
சிந்தைமுழுதழிந்து; 12. 
அயலே; 46 
அயலேகி; 52. 

அல்கி; 15, 

அலசி; 20, 28. 
உருகி; 19, 21, 22, 29. 
அறியா தான்‌: 46-- 
அறியாது; 15, 28. 
தானறியாதான்‌; 27. 
போல; 46-- 

போல்‌; 4, 20. 


அறிந்தவெலாம்‌; 46-- 
அறிந்தவெல்லாம்‌; 40. 
அறிந்தனவெல்லாம்‌; 
13, 17, 18, 40, 56. 
அறிந்தனவெலாம்‌; 19, 25. 
அறிந்தவையெலாம்‌; 8, 47. 
அறிந்தவையெல்லாம்‌; 4. 


அறிந்ததெல்லாம்‌; 21, 22, 
45. 


12 


சொல்வான்‌; 46-- 

சொன்னான்‌; 1-5, 8, 12, 18, 
15, 16, 18, 19, 21-283, 25- 
29, 31, 39, 40, 44, 45, 55, 
56. 


II 


அவசமாய்ச்சிந்தையழிந் 
தன்புருகவழுத்திநின்றாங்‌ 
கறிந்தறியான்‌் போல 
வெடுத்தறைவதானான்‌; 
45. 


2704 


தோய்ந்தும்‌; 46-- 

தோய்ந்து; 3, 16-18, 26, 40, 
41, 44, 45, 56. 

தோய்ந்த; 15, 20, 28. 


பொருளனை த்தும்‌; 46 
பொருளெனை த்தும்‌; 45. 


தோயாது; 46-- 

தோயா தது; 41. 

தோயாதே; 1, 3, 4, 8,12, 18, 
16, 19, 21-27, 29, 49-45, 
47, 49. 


நின்றசுடரே; 46- 
நின்றசுடரொளியே; 12. 
நின்றதொல்சுடரே; 16-19, 
21-28, 25, 29, 40, 48, 45, 
56. 
ஒருதொல்சுடரே; 41. 
தொடக்கறுத்தோர்‌; 46- 
தொடக்கறுப்போர்‌; 4. 
துடக்கறுத்தோர்‌; 26-29, 91, 
11 


நீந்த; 46 

நீந்தல்‌; 2-5, 12, 18, 17-28, 
26, 27, 29, 31, 39, 40, 49- 
45, 47, 49, 56. 

தீந்தற்கு; 45. 

அரிய; 46-- 

அரிதான; 12. 

நெடுங்கருணைக்கெல்லாம்‌; 
46— 

நெடுங்கருணைக்கடலே; 45. 

செழுங்கருணைக்கெல்லாம்‌; 
12. 


நிலயமே; 46-- 

நிலையமே; 1-4, 8, க்க, 45. 

'நிலைமையே; 5, 17, 19, 21- 
28, 25, 29, 40, 49, 45, 56. 


111 


IV 


பாட வேறுபாடு 


வேதநெறிமுறையினேடி; 
46-- 
வேதநெறிமுறையினெடி 


யாய்‌; 24, 27, 48. 
வேதநெறிமுறையினி 
னேடி; 8, 47. 
வேதனெ நிமுறையினேடி; 
22 


நால்வேதநெறியினொரு 
முதலே; 12. 


உணர்வின்‌; 46-- 
உணர்வுக்கு; 12, 16. 
உணர்வே; 46- 
உணர்வெம்‌; 45. 


பகையாலலைப்புண்டு; 46 
பகையாபகையா வலைவேலை 
யுள்‌; 4. 
அருவினைவெம்பகையால 
லைப்புண்ட; 12. 
அருவினைவெம்பகையால 
லைப்புண்டு; 5, 16, 45. 
அருவினைவெம்பகையாலலை 
வேலையுள்‌; 9, 45, 47. 
வினைவெம்பகையரெல் 
லைப்பண்டு; 27. 
வெம்வினையால்‌உணர்வே; 
45. 
வெம்பகையாலலைப்புண்டு; 
18, 29, 24, 26, 31, 40, 41, 
43, 45, 52, 96. 
வினையாலலைப்புண்டு; 41. 


அடியேம்‌; 46-- 
அடியேன்‌; 45. 
யோம்‌; 1-4, 8, 13,19, 
21-28, 25, 29, 49, 45, 47. 
அடியேனுன்‌; 12. 


ஈந்தவரமுதவ; 46— 
ஈந்தவரமருள ; 20. 
ஈய்ந்தவரமுதவ; 45, 95. 
எய்தினையே; 46-- 
எய்தினையோ; 15, 20-28, 25, 
26, 29, 91, 99, 44, 45, 49. 
வந்தனையோ; 16. 
எம்பொருட்டால்‌; 1, 2, 8. 


11 


4௮ 


இரு நிலத்‌ தவோ; 46 

இருநிலத்தில்‌; 27, 

நின்னிணையடித்‌ தாமரை 
தாம்‌; 

நின்னிணையடி த்‌ தாமரை 
தான்‌; 1, 2) 4, 5,8, 18, 
16, 18, 26, 31, 39, 40, 47, 
56. 


நின்னிணையடித்தாமரைத்‌ 
தாள்‌; 45 

நின்னிணையடித்தாமரை 
காண்‌; 23. 

நின்னிணையடித்தாமரையே;. 
19, 21, 22, 24, 25, 29, 45. 

நின்ன திணையடித்தாமரை 
தான்‌; 8, க. 

நின்னடித்தாமரைத்தாள்‌ 
நொந்தே; 27. 

உன்னிணை த்தாமரைத்‌ 
தாள்‌; 15, 20, 28. 

உன்னிணையடித்தாமரை 
தான்‌; 49. 

நின்‌ றனிணையடித்தாமரை 
தான்‌; 43, 

தின்‌ றவிணையடித்தாமரை 

ஈம்‌; 17. 

சொலின்‌ நின்‌இணையடித்‌ 

தாமரைதான்‌; 12. 


2705 


மேவாதவரில்லை; 46-- 
மேவா தவருமில்லை; 25. 
மேவாதபேரில்லை; 12. 


மேவினரும்‌; 46-- 
மேவுநரும்‌; 27, 45. 


வெளியோடு; 46 
வெளியொடு; 2. 
வெளியினொடு; 12. 


மூவாமை; 46-- 
வாதமை; 9-5, 12, 18, 15- 
18, 20, 23, 26-28, 30, 31, 
99, 41, 48, 45, 47, 52, 96. 
மூவாதவை; 1, 2, 8, 19, 21, 
- 22, 25, 29, 45. 


46 


111 


ஆரணிய 


மூத்‌ தமையும்‌; 46 

மூத்தவையும்‌; 1, 2, 8,19, 21, 
22, 25, 29, 45. 

முன்னொடு; 46 

முன்னொடும்‌; 27. 

பின்னில்லை; 46-- 

பின்னில்லைத்‌; 2, 9, 20, 22, 
24, 25, 48, 56. 


தேவாவிங்கு; 46-- 


தேவாவீங்கு; 18, 21, 22, 25, | 


29, 45, 49. 
தேவா; 20, 27. 


இவ்வோ நின்‌; 45, 52, 
இவ்வோ நீ; 46-- 
இவ்வோ நிற்கு; 45. 
இவ்வோவுன்‌; 45. 
இவைகணிலை; 1, 2, 8. 
இவையேநின்‌; 45. 
இவையேயுன்‌; 19, 21, 22, 
25. 


இவையேயும்‌; 29. 
இவையோ; 4, 47. ட 
இதுவேநின்‌; 20, 27, 45. 
இதுவோ நிற்கு; 5, 16. 
வோ நின்‌; 12, 17, 18, 

23, 40, 41, 48, 56. 
இதுவோ நீ; 26, 91, 39, 44. 
இதுவோஉன்‌; 18, 49. 


ஈகையோ; 3. 


தொன்றுநிலையென்றாுல்‌; 12, 
17, 18, 23, 48, 52, 56. 
சென்‌ ற நிலையென்றால்‌; 46-- 
தோன்று நிலையென்றால்‌; 19, 
21, 22, 25, 29, 40, 45. 
ஒன்று நிலையென்றால்‌; 5, 18, 
16, 41, 45, 49. 
ஒன்றுமிலையென்றால்‌; 45. 
நினக்குமிலையின்றால்‌; 1, 8. 
நினக்கொன்றுமில்லை; 47. 


நினக்கொன்றுமில்லைச்‌; 2-4. , 


சிலையேந்தி; 46-- 
சிலையோடும்‌; 26. 
சேவடிகணோவக்‌; 46-- 
சேவடிகணோகக்‌; 25. 


காண்டம்‌ 


IV காவாதொழியிற்; 46-- 


காவாதொழிந்தாற்‌; 20. 

காவாதேநீயொழியிற்; 5,12, 
16, 17, 19, 21, 22, 25-27, 
29, 44, 45. 

காவாதுநீயொழியிற்; 18, 18, 
28, 40, 41, 49, 45, 49, 96. 


பழிபெரிதோ; 46-— 
பழிபெரிதே; 21, 22. 
பகைபெரிதோ; 26, 45. 


அன்றேல்‌; 47-- 

அன்றே; 5, 17, 18, 27, 41, 
45, 52, 50. 

அன்றோ; 19, 21, 22, 29. 


கண்வளராய்‌; 40-- 
கண்வளரக்‌; 19, 17-25, 29, 
40, 41, 49, 45, 49, 56. 
கண்வளரும்‌; 1, 8, 26, 44. 
கண்வளர்வாய்‌; 45. 
கண்வளரின்‌ ; 2-5, 12, 15, 16, 
27, 28, 31, 39, 45, 47. 
கண்வளர்ந்தாய்‌; 41, 45. 
கண்வளர்ந்தோய்‌; 41, 45, 
52. 


கைம்மாறுமுண்டோ; 46-- 
கைம்மாறுமுண்டே; 19. 
கைம்மாறுண்டோ; 1, 8. 


2706 


நாழி நவைதீர்‌; 46-- 
தாழிநவதீர்‌; 20. 
நாழிகையினீரேழ்‌; 44. 
நாழிகையினீர்‌; 26. 
வாழிநவைதீர்‌; 45. 


உலகெலாமாக; 46-- 

உலகெலாமுன்னாக; 45. 

உலகெலாமுன்னாகி; 45. 

உலகமெலாமாக; 15, 17, 18, 
20; 28, 41, 45, 56. 

உலகமெலாமுன்னாக; 21, 
22. 


உ.லகமெல்லாமுன்னாக; 19, 
29. 


I1 


III 


பாட வேறுபாடு 


உலகெலாந்தடமாக; 12. 
உலகமேயாக; 16. 
உலகமெல்லாமாக; 27. 
நளினத்து; 46-- 
நளினத்தில்‌; 8, க்‌. 
உந்திநளினத்து; 26. 
நீதந்த; 46 
தீர்தந்த; 25. _ 
இனிதிருந்த; 45. 
நான்முகனார்‌; 46-- 
நான்முகனோர்‌; 20. 
வாழிநவைதீருலகமெலாந்‌ 
தருநின்னுந்திவனசத்து 
ததத்தனமை தின்‌ 


நின்றளந்தால்‌; 46 

நின்றளந்தார்‌; 16. 

நின்றள த்திடில்‌; 12. 

ஒன்றும்‌; 46-- 

என்றும்‌; 1, 2, 5, 8, 18, 15, 
17-24, 27-29, 40, 41, 48, 
45, 49, 52, 56. 

எஞ்ஞான்றும்‌; 12. 

உலவாப்‌; 46-— 

உலையா த; 26, 44, 


பெருங்குணத்த; 46-- 

பெருங்குணத்தின்‌; 49 

பெருங்குணத்தை; 9,4, 417. 

பெருங்குணத்தெம்‌; 12, 18, 
15, 17, 18, 20-28, 25, 26, 
28, 29, 40, 41, 48-45, 52, 
96, 


மேனாள்‌; 46-- 

முன்னாள்‌; 16. 

தரையாகத்‌; 46-- 

திரைகடலாகத்‌; 12. 

தண்‌ தயிர்‌; 46-- 

தண்தயிரே; 1, 2, 8. 

தடவரையேமத்தாகத்‌; 46-- 

தடவரைமத்தாகமலர்த்‌; 18, | 
49. 


IV 


47 


தடவரையைமத்தாகத்‌; 15, 
28. 


தடவரைமத்தாக்கித்‌; 20, 


கடைந்தமுதம்‌; 46 
கடைந்தவவமிர்தம்‌; 9. 
கடைந்தன்‌ றமுதம்‌; 12. 
கடைந்தவ்வமுதம்‌; 97. 
எங்களுக்கேயீந்தாய்‌; 46-- 
எங்களுக்கேயீ ந்தோய்‌; 15. 
எங்களுக்குமீந்தாய்‌; 43. 
எங்கேயீந்தாய்‌; 27. 


அவுணர்கள்‌ தாம்நின்‌; 46 
அவுணர்கள்‌ தாம்‌உன்‌; 1-4, 
8, 26, 31, 39, 43-45, 47. 
அவுணர்கள்‌ தாம்‌உனக்கு; 5, 
12, 16-19, 21, 22, 25, 29, 

40, 41, 45, 56. 
அவுணருனக்கு; 13, 15, 20, 
28, 49. 
அவ்வுயிர்கள்‌ தாம்‌உனக்கு; 
27. 


அல்லாமையுண்டோ; 46-- 
அல்லாமையுமுண்டோ; 15. 
அல்லாமலுண்டோ; 2. 


2707 


ன்றாகி; 46-- 
ஒன்றாகு; 41, 45, 
ஒன்றாய; 12, 29, 438. 
ஒன்றான; 45. 
ஒன்றாய்முன்‌; 4, 5, 16, 27, 
45, 417. 


பலவாகி; 46-- 

பலவாய்‌; 1-4, 8, 19, 15, 17- 
20, 24, 26-29, 40, 41, 44, 
45, 47, 49, 56. 

பலபலவாய்‌; 23, 49. 

பலபலவுமாகி; 45. 


உணர்வுமுயிரும்‌; 46-- 
உணவுமுயிரும்‌; 15, 20, 28, 
கக்‌, 


உணர்வாகியுயிராகிப்‌; 19,21, 
22, 25, 29, 41. 


48 


11 


ஆரணிய காண்டம்‌ 


உணர்வாகிப்பின்னும்‌; 16. 
உணர்வாயுயிராய்‌; 1, 2, 8. 
உணர்வாயுயிராய்ப்‌; 19, 49. 
ட்‌ 28, 
உணர்வாயுயிராகிப்‌; 45. 
உயிராயுணர்வாய்‌; 9, 24. 
உயிராயுணர்வாகிப்‌; 4. 
உரையாயுயிராய்ப்‌; 17, 18, 
40, 41, 45, 56. 


பிறிதாகியூழி; 46 
பிறிதாகிப்பின்னுமூழி; 5. 
பின்னுமூழி; 4. 
உயிராகியூழி; 16, 41. 
உடலாய்ப்பின்னூழி; 3, 24. 
அதற்பின்னுமூழி; ls 8 
ஒன்றாகிமூல த்துருவம்பல 
வாகியதனுளுயிராகி 
வ பதிதாகியமி; 
ஒன்றாகிமூல த்துருவம்பல 
வாகியுணர்வுமுயிரும்பிறி 
தாகியூழிபலகோடி; 45. 


சென்றாசறுங்காலத்து; 46-- 
சென்றாசறுங்காலைத்‌; 3, 5, 
13, 15-19, 22, 28, 27-29, 
40, 48, 45, 56. 
சென்றாசறுங்கால த்தும்‌; 4. 
சென்றாசுதீர்காலத்து; 12. 


அந்நிலையதாகித்‌; 46 
அந்நிலையதாகும்‌; 15, 20, 28. 
பில்லு 43, 45, 
நிலையதாகித்‌; 4. 


திறத்துலகம்‌; 46-- 

திறத்துலகும்‌; 28. 

திரிந்துலகம்‌; 1, 2, 8, 31, 47. 
ர்ந்துலகம்‌; 3-5, 12, 19,16, 
17, 19, 21-23, 25, 27, 29, 
40, 41, 48, 45, 49, 56. 

தீர்த்துலகம்‌; 18. 

தானாகிச்‌; 46-- 

நீயென்னச்‌; 15, 20, 28. 


111 


செஞ்செவேநின்‌ ற; 46-— 
செஞ்செவ்வேநின்ற; 8; 9, 
417. 


செஞ்சவேநின்ற; 2, 417. 

செவ்வேதான்‌ நின்‌ ற; 18, 17- 
19, 21-28, 25, 29, 40, 41, 
43, 45, 49, 56, 

செருகின்‌ றநின்‌ ற; 27. 

செய்வாய்‌ நீயென்னின்‌; 15, 
28. 

செல்வாய்நீயென்னின்‌; 20. 


நன்றாய; 46-- 

நன்றான; 1-5, 8, 12, 18, 15- 
19, 21, 22, 25-29, 40, 44, 
45, 47, 49, 56. 

நன்றாகும்‌; 20. 

ஞானத்தனிக்கொழுந்தே; 
46— 


ஞானத்தனிக்கொழுந்தாய்‌; 
1, 2, 4,5, 8, 16, 19, 21, 
22, 25, 27, 29, 48. 

மெய்ஞ்ஞானத்தனிக்‌ 
கொழுந்தே; 12. 


நங்கள்‌; 46-- 

எங்கள்‌; 1-5, 8, 19, 15-19, 
21-23, 25-91, 99, 40, 43- 
45, 47, 49, 52, 55, 56. 

நவைதீர்க்கும்‌; 46-- 

நவைதீர்த்த; 5. 

நவைநீக்கும்‌; 15, 20, 28. 

நாயகமே; 46-- 

நாயகனே; 1-5, 8, 12, 13, 
15-22, 24-29, 31, 99, 40, 
43-45, 47, 49, 56. 


நல்வினையேநநோக்கி; 46-- 
நல்வினையைநோக்கி; 18, 
16, 19-22, 25, 29, 45. 


IV அயலோரைக்‌; 16. 


அயற்பேரைக்‌; 46-- 

அயலாரைக்‌; 18, 15, 17-23, 
95, 28, 29, 40, 41, 48, 45, 
49, 56. 

முனிந்தயலாரைக்‌; 12. 


11 


பாட வேறுபாடு 


நிலையில்லா த்‌; 46 


நிலையிலாத்‌; 2, &, 5, 12, 16, 
27, 91, 39, 47. 

நிலையிலாச்‌; 26, 44, 45. 

நிலையலாத்‌; 45. 


நிலையா த; 18, 15, 17, 18, 28, 
40, 41, 45, 49, 56. 

நிலையான; 19-28, 25, 29, 48, 
45, 


தீவினையும்‌; 46-- 
செல்வமும்‌; 26, 44, 45. 


நீ தந்ததன்றே; 46- ட 

நீதந்ததன்றோ; 1, 2, 8, 12, 
15, 19, 21, 22, 25-29, 44, 
47. 


தீதந்ததென்றோ; 20. 
2708 


வல்லை; 46-- 
வல்ல; 56. 
மல்லை; 8, 4. 


வரம்பில்லா த; 46-- 
வரம்பில்லா; 1-4, 8, 15, 20, 
26, 28, 43-45, 47. 


மயங்கின ரோடெய்தி; 46-- 
மயங்கினாரோடெய்தி; 5, 16. 
மயங்கினர்களோடே ; 18, 15, 
18, 20, 28, 40, 41, 45, 49, 
56, 
மயங்கினர்களோடோ:; 17. 
மதிமயங்கி; 46-- 
மதிமயங்கு; 45. 
முழுமதிமயங்கி; 12. 


அல்லை; 46-- 

அல்லைநீ; 19, 21, 22, 29. 

அல்லையிறை; 4௦. 

அல்லனி; 25. 

வல்லை; 27. 

இறைவன்‌; 46-- 

இறையவன்‌; 17, 18, 31, 39, 
41, 52. 

இறைநீ; 3 

இறைவன்‌ ; 27. 

ஈசனயன்‌; 19, 21, 22, 25,29. 


(4) 


III 


49 


முதலிறைவ நீ; 12. 
நீயாதி; 45. 
ஆதியெனப்‌; 46-- 


என்னவே; 45. 


பேதுற்று; 46-- 
பெய்துற்று; 1, 9, 5, 8, 19, 
48, 45, 


அலமருவேம்‌; 46-- 
அலுவ; 5, 20, 28, 27, 


அ 17, 18, 40, 
41, 45, 56. 
அலம்வருவேன்‌; 1-4, 8, 12, 
16, 26, 48, 44, 47, 
அலம்வருவோர்‌; 13, 49. 
அலம்வருவோம்‌; 15, 19, 21, 
22, 25, 28, 29, 81, 39. 


முன்னை; 46— 
முன்னை நாள்‌; 12, 
முன்னர்‌; 20. 
முன்னே; 45. 
உன்னை; 17, 18, 56. 
தனக்கு; 45. 


எல்லை; 46-- 
இல்லை; 1-4, 8, 29, 48-45. 


வலயங்கள்‌; 46-- 
வலையங்கள்‌; 1, 8, 8. 
உலகங்கள்‌; 41, 52. 


நின்னுழையென்று; 46— 
எம்முழையென்‌ 1-4, 8, 
18, 16-18, 29, 26, 40, 41, 
43-45, 47, 49, 56. 
எம்முழைய; 15, 20, 28. 
எம்முறையென்று; 5, 45. 
எம்முறையன்று; 27. 
எம்முழையன்று; 19, 21, 22, 
3 
எலாமெம்முழையென்று; 24, 
தும்முழையென்று; 45. 
உம்முழையென்று; 81. 
அந்நாள்‌; 46 
ஆக; 15, 20, 28. 
எண்ணா; 1, 2, 8, 28, 49-45. 


ஆரணிய காண்டம்‌ 
விடைதருகென்னாப்‌; 1, 2, 8, 
23, 26, 43-45. 


பொன்னொளிர்‌; 46-- 
பொன்ஜொளி; 1-8, 5, 8, 27, 


எண்ணார்‌; 3, 4, 417. 
எண்ணாய்‌; 26, | 


'திண்டியெழுவர்‌; 46 | IV 
தீணடிடாவெழுவர்‌; 12. | 


IV 


11 


முதன்முனிவர்‌; 46... 


..மறைமுனிவர்‌; 9, 4, 24, 41, 


43, 45, 
நெடுமுடிப்‌; 46 


45, 47. மணிமுடிப்‌; 15, 20, 28, 45. 
“முதல்வரமுனிவர்‌; 12, 
வரன்னிவர்‌; 16. 2710 
ஐயம்‌; 46 1 புலமையின்‌; 46 
ஐந்தும்‌; 5. புலமையில்‌; 15. 
துடைத்திலையோ; 46 புலமையன்‌; 1, 8. 
துடைத்திலனோ; 1-4, 8, 12, புலனிடை; 45. 
15, 16, 20, 28, 26, 28, 43- உணர்வான்‌; 46-- 
45, 67. உணரா; 21, 22, 25, 45. 
உணரும்‌; 45. 

2709. 11 வானவர்‌; 46-- 
ஏத்தினன்‌இயம்பாத்‌; 46-- வானவன்‌; 20, 45. 
ஏத்தினன்‌ இயம்பத்‌; 27, 39, , தலைவனை; 46— 

4 த்‌, இறைவனை; 15, 20, 28, 45. 
ஏத்தினன்‌இறைஞ்சாத்‌; 1, 
2, 8. 111 அடிதொழ; 46-- 
அடிதொழுது; 45. 
இடையுளது; 46-- 
இடருளது; 21, 22, 25, 29, அருள்‌ வர; 46 
அருள்பெற; ட்‌ 28. 
41, 45, 49, 56. 
வஸ்துவின்‌, 46— அருள்பொழி; 16. 
.நிலைதுணிவான்‌ ; 24. அருள்‌ நனி; 19, 21-29, 25, 
முனிதுணிவான்‌; 27. 29, 48, 4 
4 பதர்‌ அருவ்ருர 45. 
முனிவனை; 1, 2, 8, 23, 26, அழுதான்‌; 46- 
43-45. அமலன்‌; 20. 
முனைவனை த்‌; 17. முனிவன்‌; 13, 15- 18, 28, 40, 
41, 45, 49, 52, 56. 
தரவிடையென்னாப்‌; 46-- புரிவான்‌; 19, 21-23, 25, 29, 
ருவிடையென்னாப்‌; 12, 19, 48, 45. 
21, 22, 29. 
தருவிடையென்னப்‌; 25. IV தானுடையிடவகை; 1-5, 12, 


தவிருதியென்னாப்‌; 5, 19, 17, 
18, 20, 40, 41, 85, 49, 56. 

தாவிடையென்னாப்‌; 3, 4, 15, 
31, 47. 


18, 15-28, 26, 28, 29, 81. 
39-41, 4345, 47, 49, 52, 
56. 

தானடவிடவகை; 46-- 


II 


III 


பாட வேறுபாடு 


தழுவினனுழைவான்‌; 46-- 
சுவன வவ 19, 21, 

22, 25, 29. 
தானுவகையின்‌ மிசை தழுவி 

னன்மகிழா; 45. 


2711 


இனிதா; 46-- 

இனிதால்‌; 2-5, 12, 18, 15- 
18, 20, 27, 28, 39, 40, 48, 
4௦, 47, 49, 56. 

இனிதாய்‌; 21-28, 25, 29. 

வீளியா; 45. 


வாழிய; 46-- 

வாழியல்‌; 3, 4, 45, 

அவரொடும்‌; 46-- 

அவரொடு; 5, 15-18, 20, 28, 
25, 27, 28, 40, 45, 56. 

அவளொடும்‌; 8, 4. 

வந்தனன்‌; 46-- 

வள்ளலும்‌; 5, 18, 15-18, 20, 
28, 27, 28, 40, 41, 48, 45, 
49, 52, 56. 

வருகென; 45, 

மருவினர்‌; 45. 

அருகுற; 45 

மகிழ்வால்‌; 46-- 

மகிழ்வான்‌; 1-5, 8, 12, 29, 
26, 27, 99, 49-45, 47. 

மகிழா; 19, 15-18, 20, 28, 40, 
41, 45, 49, 56. 

வருவான்‌; 19, 21, 22, 25, 29, 
45. 

அதுபேர்‌; 45. 


முதன்‌ முனி; 46 

முதல்வனை; 45. 

உறையுளை; 46 

உறையுளின்‌; 2, 12, 18, 16- 
19, 21-23, 25, 26, 40, 41, 
43-45, 49, 56. 

உரையுள; 1, 8. 

உரையுளன்‌; 3, 4, 47. 

உறையினுள்‌; 5, 15, 20, 27- 
29. 


21 


அணுக; 45, 52, 

அணுகா; 40-- 

உரையா; 1, 2, 8, 16. 

உரையான்‌; 9, 4, 47. 

உறையா; 5, 12, 15, 27, 28, 
45. 


உறைவான்‌; 18, 17-28, 25, 
26, 29, 40, 41, 48-45, 49, 
56. 


அறிவிக நிறுவன 
முனிவன்‌; 45. 


ஆழியில்‌; 46_- 
ஆழியின்‌; 4, 19, 21, 22, 24, 
29, 99, 


ஊழியின்‌; 45. 


அறிதுயிலவனென; 4, 12, 
16, 41, 45, 52, 

விழிதுயிலவனென; 46— 

விழிதுயிலெனவகம்‌; 15, 28, 
40 


விழிதுயிலெனமனம்‌; 25. 
அறிதுயிலமலனும்‌; 24, 45. 
அதிதுயில்பவனென; 18, 47. 
அறிதுயிலெனமனம்‌; 5, 19, 
21-23, 27, 29, 49, 45, 
துயிலெனவகம்‌; lyon; 
17, 18, 20, 26, 41, 44, 49, 
56. 


முதல்வினையுறையுளின்‌; 45. 
மகிழ்வான்‌; 46-- 

மகிழா; 15, 28. 

உதவா; 45, 


2712 
அவ்வயின்‌; 46-- 
அவ்வயில்‌; 5, 27, 31, 39. 
அவ்வழி; 43. 
வைகினன நிஞன்‌; 46-- 
இளவலுமருள்சேர்‌; 45, 
செவ்விய; 46-- 
செவ்வினை; 2-4, 47. 


ஆரணிய காண்டம்‌ 


அறவுரை 0 சுடரின; 4. 
அறனுரை; 1, 8, 15, 20, 26, சுடரெழு; 45. 
28, 44, 

; 41, 45. இசையன; 46 
அறிவுரை; இசைய ப்‌ 
செவிவயின்‌; 46 20, 
செவ்வியின்‌ ; 2-4, 21, 22, இசையென; 41, 
செவியினில்‌; 15, 26, 28, 44. விசையன; 4, 12, 29, 26, 44, 

: 15, 19-22, 25, 26, 28, 45, 
9 ப்‌ 45. ்‌ ந விசையின; 5, 18, 17, 18, 27, 
உதவ; 46 40, 45, 49, 56. 
உதவா; 8, 4, 91, 99, 47. விசையினன்‌; 45. 


விசையென; 45. 


வித்வத்‌ விசைகொடு; 15, 28. 


நுகர்வார்‌; 5, 16. 


மிசையின ; 45. 
செவ்வியவுரைசெவிநுகருன பரிவினன்‌; 45. 
ரிருளைக்‌; 45. 

SS திசைதோய்‌; 46-- 
விழியவளொடு; 46-- திசைதேதர்‌; 29. 
விழியிவளொடு; 49. திசைசேர்‌; 19, 21, 22, 25. 
நவ்வியின்‌ விழியொடுநவை இசைதோய்‌; 45. 


யறுமுனிவன்‌; 45. வெயிலோன்‌; 45, 


111 அலகிடல்‌; 46-— 


ல்‌ இம்‌; ல்‌ அலகிட; 5, 16-22, 28, 29, 
கடவுறும்‌; 89. 40, 41, 43-45, 56. 
வில்‌; 46 அரியதன்‌; 46-- 
வின்‌, 45; அரிதென; 1-4, 8, 18, 20 
அளவும்‌; 45. 26, 44, 45, 417. 
t அரிதெனும்‌; 15, 17, 19, 21 
2713 22, 28, 29, 40, 41, 45, 56. 
நிழலினன்‌; 46-- நிரையால்‌; 46-- 
நிலவினன்‌; 26, 45. நிரையான்‌; 28,349. 


வரையான்‌; 19,:21, 22, 29. 


வெயில்விரியயில்வாள்‌; 46 விரைவால்‌: 90: 


வெயில்விடுமயில்வாள்‌ ; 45. 2 
வெயிலிடுமயில்வாள்‌; 45. துனையான்‌; 45. 
விரவினவெயில்வான்‌; 16. IV 


விரவினன்வெயில்வான்‌; 20. நிறையிமுள்‌; 50... 


; கட்ட ர? 12. 
விரவினன்வெயில்வாள்‌; 15 திறையருள்‌; 
19, 21, 22, 25, 28, 29." இருளுறை; 45. 
அவிர்வெயில்விரிவாள்‌; 12. உறையினை; 46-- 
உயிரினை; 12. 


சுடரவன்‌; 46-- 
சுடரவண்‌: 27. 
சுடரன; 20. உரிவான்‌; 46-- 
சுடர்விடு; 26, 44, 45. உரிவார்‌; 41, 45 
சுடரினன்‌; 1-8, 8, 47. உரியான்‌; 4, 12 


உரிபவன்‌; 45. 


11 


111 


IV 


பாட வேறுபாடு 


உரியா; 17-19, 21-29, 25,29, 
40, 43, 45, 56. 
எழவே; 45. 


2714 


அவனெதிர்‌; 46-- 

அவனெழும்‌; 45. 

அவனிடை; 15, 19, 21, 22, 
28, 29. 

அழுவத்‌; 46 

அணுகித்‌; 19, 21, 22, 29. 

அளவில்‌; 45. 

தழுவத்‌; 16-18, 40, 41, 45, 
56. 


தீயிடை; 5, 15-29, 25, 26, 
28, 29, 40, 41, 43-45, 417, 
52, 56. 

தீயினை; 46-- 

தீயினுள்‌; 4௦. 

நுழைவதொர்‌; 46-- 

விழுவதோர்‌; 45. 

தெளிவினை; 46-- 

தெரிவினை; 20. 

உடையான்‌; 46-- 

உடையேன்‌; 1, 2, 8, 41, 45. 


நீ விடை; 46-- 
நீயிடை; 49. 


தருகென; 46-- 
தருகெனும்‌; 45. 


நிறுவன; 45. 

இவர்தமை; 45. 

நெறியால்‌; 46 

நிறுவிக்‌; 45. 

கடிதினில்‌; 1-5, 8, 12, 19, 
15-18, 29, 24, 40, 48-45, 
49, 52, 55, 56. 

கடிதினின்‌; 46-- 

இடுவான்‌; 46-- 


இடலும்‌; 45. 
விடுவான்‌; 12. 


II 


11 


99 


2715 


எனையது; 46-- 

அனையது; 9, 45, 417. 
னையது; 19, 18, 28, 24, 26, 
43-45, 49, 56. 


எனலும்‌; 46-— 
எனவும்‌; 20. 
தலைவசெய்‌; 46-- 
தலைவசெய்து; 45. 
தலைவனது; 2-4, 24, 4. 
தலைவ நின்‌; 15, 28. 
தலைவன; 45. 
ருவினை; 46-- 
இருவினை; 17, 18, 29, 40,41, 
43, 52. 
திருகுறு; 45. 


உலகுறு; 45. 
உலகொரு; 2-4, 15, 24, 28, 


47. 

தெரிவினை; 1, 5, 8, 12, 18, 
16, 19, 20, 26, 27, 29, 31, 
99, 45, 49, 56. 

உறயான்‌; 46-- 

யான்‌; 5, 16, 17, 19-28, 

25-27, 29, 40, 41, 48-45, 
49, 52, 56. 

அறிவான்‌; 1, 8, 18. 

செயலால்‌; 2-4, 24, 47. 


எரிபுக; 46-— 
இருள்கெட; 2-4, 15, 24, 28, 
9) 

நினைகுவென்‌; 46-- 

நினைகுவன்‌; 26, 27, 29, 31, 
99, 40. 

அணுகுவன்‌; 1-4, 8, 15, 24, 
28, 47. 


அணுகுவென்‌; 45. 

அருள்கென; 46-- 

அருளென; 1-5, 8, 12, 18, 
15, 16, 18-29, 31, 39, 40, 
43-45, 47 52, 55, 56. 

நானென; 45. 

இறைவன்‌; 46-- 

அறைவான்‌; 39. 


04 


11 


111 


DY 


ஆரணிய காண்டம்‌ 


2716 


அமைதியின்‌; 46-- 

அமைதியில்‌; 3, 16-18, 29, | 
24, 26, 40, 49, 45, 47, 56. | 

அளவையில்‌; 15, 19, 21, 22, 
25, 28, 29. 

அளவையின்‌; 20, 45. 


மான் வரு; 46-- 

மான்வரும்‌; 45. 

மான்வரி; 27. 

தனியுரி; 46-- 

தனியதள்‌; 12, 19, 15, 19- 
22) 25, 28, 29, 45, 49. 

கரியுரி; 24. 

அதளுரி; 45. 

மார்பினை; 46-- | 

மார்வினை; 20. 


மீன்வரு; 46-- 
மீன்வரும்‌; 21. 


ஊன்‌ வரும்‌; 40-- 
ஊன்விடும்‌; 17-19, 21-24, 
29, 40, 41, 48, 45, 52. 


உவகையின்‌; 46-- 

உவகையில்‌; 8, 47. 

உவகையன்‌; 12, 18, 15-18, 
28, 28, 41, 48, 45, 49, 56. 


புரிவான்‌; 46-- 

புகல்வான்‌; 1, 2, 8, 40, 45. 

பகர்வான்‌; 17, 18, 41, 45, 
56. 


2717 


ஆயிரமுகமுள; 46-- 
ஆயிரமுகமிது; 45. 
ஆயிரயுகமுள; 24, 45, 52. 


அயர்குவென்‌; 46-- 

அயர்குவன்‌; 5, 12, 16, 26, 
27, 48, 44. 

அயர்பவன்‌; 8, 45, 47. 

முயல்குவன்‌; 18, 15, 17-19, 
21, 22, 24, 25, 28, 29, 40, 
49. 56. 


111 


முயல்பவன்‌; 1, 2, 8. 
முயல்குவென்‌; 41, 45. 
யான்‌; 1-9, 5, 8, 12, 18, 15- 
19,.21, 22, 24-29, 40, 41, 
43-45, 47, 49, 52, 56. 
நான்‌; 46 


வருதிகொல்‌; 46-- 
வருகுதி; 1, 2, 8, 26, 44, 45, 
52. 


வருதிறம்‌; 45. 

எனு நிலை; 46-— 

எனுநினைவு; 19, 17, 18, 40, 
41, 45, 49, 52, 50. 

எனுநெறி; 15, 28. 

என நிலை; 3, 4, 16, 81, 39, 
47. 


என நினைவு; 24. 

அறிநிலை; 45. 

போயின விருவினை; 46-- 

போயினதருவினை; 1-5, 8, 
12, 18, 16, 19-22, 24-27, 
41, 45, 47, 49, 


போயின திருவினை; 15, 17, 
18, 23, 28, 31, 39, 40, 43- 
45, 56. 

புகலுறுவிதியால்‌; 46-- 

புகலுறுவிதியான்‌; 45. 
ரவலவிதியால்‌; 1-38, 5, 8, 
12, 18, 15-19, 21-28, 40, 
41, 48, 44, 47, 49, 56. 

புரவலன்விதியால்‌; 4. 

புரவலபொருளான்‌; 20. 


விறலோய்‌; 46-- 
விமலா: 45. 


2718 
அருளினன்‌; 46-- 
ளினது; 45. 
பக்க] 19-22, 25, 29, 
41, 45, 49. 
எனதுளம்‌; 45. 
செய்‌; 46-- 
கன்‌ 18, 19-23, 25, 
41, 49) 45, 49. 


11 


11] 


11 


95 


பாட வேறுபாடு 
இறுதியில்‌; 28. கதழெரி; 46-- 
இறுதியல்‌; 15. தழலெரி; 49. 
ஈறுகள்‌; 29. 

ர முழுகிப்‌; 46 
அதிகிலன்‌ 189, மூழ்கிப்‌; 1, 2, 8, 90, 55, 
பகலா; 46-- 
பகலான்‌; 45, 52. 11] மருவினன்‌; 46-- 
பகலாய்‌; 24, 27, 91, 99, 45. முடுகினன்‌; 45. 
பகர்வான்‌; 23, 43 ஒரு த்த. 


பகர; 17, 18, 40, 41, 45, 56, 

புகலா; 13, 49, 

புகல்வான்‌; 
29. 

புகலாம்‌; 15, 28. 

இசையா; 20. 

இவணே; 45. 


வந்தனன்‌; 46- 
வந்தெமை; 29. 
வந்தெனை; 45. 
மலரயன்‌; 46-- 
மாலயன்‌; 15. 
எனவது; 40-- 
எனவிது; 4 
சாரலென்‌; 46 
சாரலன்‌; 26, 27, 29, 
47. 
சார்கிலன்‌; 45. 


அடைதலை; 46-- 
அடைவதை; 26, 45. 


2719 
இதுபெற; 46-- 


அதுபெற; 1-8, 5, 8, 19, 15, 
16, 19, 21-25, 27-29, 41, 


43, 45, 47. 
அருள்பெற; 4, 49. 


காதலியவளொடு; 46-- 


காதலியவளொடும்‌; 18, 40, 


45, 56 
காதலியிவளொடு; 45. 
காதலியொடுவளர்‌; 45. 
காதலினவரொடு; 49. 
காதலினவளொடு; 27. 


19, 21, 22, 25, 


39-41, 


11 


தறி; 
ஒரு நிலை; 3,4, 24, 47, 
அருக 5, 16, '20, 26, 27, 


அசதி! 28. 


புகலா; 46-- 
புகல; 49. 


அறிவரும்‌; &6-- 

ம்‌ 1-5, 8, 28, 24, 
27, 43, 47. 

அறிகுறும்‌; 45. 

மருளுறும்‌; 45. 

மிகுபொருள்‌; 46-- 

இருபொருள்‌; 24, 99. 

உணர்வோன்‌; 46-- 

உணர்வான்‌; 1-4, 8, 12, 18, 
15-25, 28, 29, 40, 44, 45, 
47, 49, 56. 


2720 


உறுவது; 46-— 
உறுபொருள்‌; 45. 
முயல்வது; 27. 
தெரிவோர்‌; 46 
தெரியும்‌; 45. 


யாவரும்‌; 4, 12, 15, 16, 23,. 
24, 27, 28, 48. 
மாவரும்‌; 46-- 


நறுவிரை; 46-- 
நறைவிரை; 29. 
நிறுவினர்‌; 27. 


முதலோர்‌; 46-- 
முதலார்‌; 5, 45. 
முதலாய்‌; 12, 


56 


111 


IV 


11 


ஆரணிய காண்டம்‌ 


அறிவினில்‌; 46-- 
அறிவினின்‌; 91. 
முடிவினில்‌; 5, 12, 18, 17, 18, 


27, 40, 41, 48, 45, 49, 52, | 


56. 
ஒருவிப்‌; 46-- 
உருவிப்‌; 1-4, 8, 47. 
உதவிப்‌; 45. 
போவது; 460-- 
போமவர்‌; 26, 44, 45. 
கருதுமவ்‌; 46-- 
கருதும; 9-5, 20, 26. 
அருநெறி; 46 
ஒருநெறி; 45. 
புக்கான்‌; 46-- 
புகுந்தான்‌; 45. 
2721 
உணர்கு நர்‌; 46-- 
உணர்பவர்‌; 12. 


உணருநர்‌; 1, 2, 8, 20-22, 
25, 28, 29, 45. 


i 


111 எண்டவ; 46-- 


IV 


எண்டர; 5, 12, 16, 27, 49, 
45, 


எண்டப; 41. 
எண்டகு; 30, 55. 
நெடிதெனின்‌; 46-- 
நெடிதெனில்‌; 1-4, 8, 26, 
27, 30, 44, 47. 
நெடிதயல்‌; 15, 28, 
நெடிததில்‌; 19, 22, 25, 29. 
நெடிதினில்‌; 24. 
நெடிதுயிர்‌; 5, 19, 16-18, 20, 
29, 40, 41, 56. 


அவனைக்‌; 46-- 
இவனைக்‌; 4, 5, 19, 16-18, 20, 
27, 41, 49. 


கண்டவர்‌; 46-- 

கண்டனர்‌; 45. 

எளிதோ; 1-5, 8, 12, 19, 15- 
18, 20-22, 25-29, 91, 39, 
40, 44, 45, 47, 49, 52, 96. 

எளிதே; 46-- 


3. அகத்தியப்‌ படலம்‌ 


2722 


அனையவன்‌; 46-- 
அனையவர்‌; 49. 


இறுதியின்‌; 46-- 
இறுதியில்‌; 8, 5, 29, 27, 47. 
இறுதியை; 19, 21, 22, 25, 


அமைவு; 46-- 

அமைதி; 12, 18, 17, 18, 20, 
41, 45, 49, 52, 56. 

அமைய; 19, 21, 22, 25, 29. 

அமைந்து; 45. 


நோக்கினர்‌; 12, 19, 21, 22, 
25, 29. 

தோக்கலின்‌; 46-- 

தோக்கலன்‌; 15. 

தோக்கிய; 45. 


II 


III 


இனியவர்‌; 46-- 
னியனர்‌; 5, 18, 17-19, 21, 
22, 27, 29, 40, 56. 
இன்னலின்‌; 46-- 
இன்னலர்‌; 5, 16-19, 21, 22, 
25, 27, 29, 40, 56. 
இன்னலார்‌; 41, 45. 
இன்னனர்‌; 49. 
நெஞ்சினர்‌; 46-- 
நெஞ்சினார்‌; 26, 44. 
குனிவரு; 46-- 
குனிதரு; 26, 44, 45. 
திண்சிலைக்‌; 46-- 
திணிசிலைக்‌; 19, 21, 22, 25. 
வரிசிலைக்‌; 45. 
கொம்பொடும்‌; 46-- 
கொம்பொடு; 45. 


UV: 


11 


III 


IV 


Il 


111 


பாட வேறுபாடு 


உறையுணின்‌ று; 46-- 
உறையுள்விட்டு; 45. 
2723 
அலைபுனன திகளும்‌; 46-- 
அலைபுகு நதிகளும்‌; 45. 
அலையுநன்ன திகளும்‌; 26. 
இலைசெறி; 46-- 
இலைகெழு; 2. 


நிலைமிகு; 46-- 

நிலை தரு; 45. 

நிலைவரு; 15, 19-22, 25, 28, 
29, 45. 

நிலமிகு; 4 

இனிது ரகம்‌ 

இனிதின்‌; 12, 29, 24, 91, 49, 

நெடிது; 15, 16, 20, 26, 28. 
44, 45. 

நெடிதின்‌; 19, 21, 22, 25, 29. 

நீங்கி; 45, 

யாதும்‌; 49. 


நீங்கினார்‌; 46-- 
தோக்கினார்‌; 49. 
ஏகினார்‌; 45. 


2724 


பண்டையவயன்‌ றரு; 46-- 
பண்டையவயன்‌ றரும்‌; 3, 31, 
40, 48, 45, 56. 
பண்டையவரந்தரு; 45. 
பண்டையல்லையன்‌ றரு; 19. 
பண்டயன்பயன்றரு; 2 
பண்டயன்பயந்தருள்‌; 24, 
41, 45, 417. 
பண்டமையககத் தரும்‌; 1, 4, 8, 
26, 44, 45. 
பண்டமைத்தருந்தரும்‌; 12. 
முதலினோர்கள த்‌; 46— 
வினோர்களும்‌; 2. 
பத்தல பகம்‌ 15, 19- 
22, 25, 28, 45. 


வனத்துறை; 46 
வனத்திடை; 2. 


III 


57 


வத்துளோரெலாம்‌; 15,19- 
22, 28, 29, 41, 45, 52. 
தவத்துளோர்கடாம்‌; 46-- 
தல 5, 12, 
3,27 


2725 


கனை வரு; 46 

கனல்வரு; 1-5, 12, 18, 15- 
29, 31, 39-41, 49-45, 417, 
49, 52, 56. 

கனல்வரும்‌; 8. 

பிறிதின்மையின்‌; 46 

பிறிதின்மையில்‌; 5, 27. 

வெதும்புகின்‌ றனர்‌; 46-- 

வெதும்புகின்‌ றவர்‌; 20, 28. 

வெதும்புகின்றயாம்‌; 15. 

1-5, 8, 12, 18, 

49-45, 


அனல்வரு; 
15-29, 31, 39-41, 
47, 49, 52, ௦6. 


அனைவரு; 46-- 
அமுதளாவிய; 46-- 
அமிர்தளா விய; 47. ப 
புனல்வர; 1, 9-5, 8, 12, 18 
15-29, 81, 39-41, 43-45: 
47, 49, 52, 56. 
புனை வர; 46-- 
போல்கின்றார்‌; 46-- 
போல்நின்றார்‌; 29, 48, 45. 
போன்றனம்‌; 15. 


2726 


ஆய்வரும்‌; 46-- 
ஆய்வரு; 26. 
அரக்கர்‌; 46-- 
அரக்கன்‌; 2, 21, 22. 
வாய்வெரீ இ; 46-- 
வாய்வெரீ; 1, 2, 4, 8, 
வாய்வெரி; 20, 45, 55. 


௦8 


111 


IV 


11 


ஆரணிய காண்டம்‌ 


அலமரும்‌; 46-- 
அலம்வரும்‌; 1-8, 5, 8, 12, 


| 111 அரக்கரென்கடலிடை; 46-- 


18, 15, 16, 18, 19, 21-29, | 


91, 43-45, 47, 49, 56. 


தீவரு; 46 
தீவரும்‌; 5, 16, 18-22, 25, 
49, 56. 


வனத்திடையிட்டுத்‌; 46-- 
வனத்திடைவிட்டுத்‌; 18, 24, 
40, 45, 52, 50. 


தாய்வர; 46- 
தாய்வரல்‌; 1, 8, 26, 45. 


கன்றின்றன்மையார்‌; 46-- 
கன்நின்றன்மையான்‌; 18. 
கன்றிற்றன்மையார்‌; 15, 28, 


2727 


கரக்கரும்‌; 46-- 

காக்கரும்‌; 1, 2, 4, 5, 8, 16, 
18-20, 28, 24, 26-29, 31, 
40, 41, 43, 45, 56. 

அரக்கர்காய்தலின்‌; 52. 

அரக்கர்காய்‌ தலில்‌; 46-- 

அரக்கர்காய்தலால்‌; 16, 45. 

அரக்கற்காய் தலில்‌; 27. 


பொரற்கிடம்‌; 46-- 

போக்கிடம்‌; 1-5, 8, 16-18, 
க்‌ 28, 40, 41, 48, 45, 47, 

6. 

போர்க்கிடம்‌; 19, 24, 26, 27, 
29, 39 

புரக்கிடம்‌; 12, 45, 49. 

பொரக்கிடம்‌; 18, 21, 22, 25, 
31. 


இன்மையின்‌; 52. 
இன்மையில்‌; 46-— 
இன்மையால்‌; 24. 


சோரு நர்‌; 46-— 

சோர்குநர்‌; 17, 18, 40, 41, 
45, 56. 

சோர்கின்றார்‌; 1, 2, 8, 19, 
21, 22, 25, 26, 29, 44, 45. 

சோர்ந்தனர்‌; 27. 


| 
| 
| 
| 


| 
| 


| 


இர்‌ 


11 


111 


IV 


I 


க்கருங்கடலிடை: 1-5, 8 
15-18, 23, 24, 28, 40, 
41, 43-45, 47, 56. 
ஆக்கருங்கருங்கடல்‌; 19, 29. 
அரச்கருங்கருங்கடல்‌; 21, 
அரக்கருங்கடலிடை; 12, 13, 
45. 
ஆர்க்கருங்கடலிடை; 27. 
ஆற்கருங்கடலிடை; 26. 
ஆழ்கின்றாரொரு; 46-- 
ஆழ்கின்றார்க்கொரு; 45. 
மரக்கலம்‌; 46-- 
மாக்கலம்‌; 1-5, 8, 15-20, 29,. 
24, 26-29, 40, 41, 49-45, 
47, 56. ்‌ 
பெற்றென; 46-- 
பெற்றன; 23, 25, 44. 


2728 


தெரிஞ்சுற; 46-- 
தெரிந்துற; 21, 
99, 44, 45. 
நோக்கினர்‌; 46-- 
நோக்கின; 4. 


22, 26, 29, 


சிறப்புதவநல்‌; 46-- 
சிறப்புதவுநல்‌; 24, 45. 
சிறப்பிறப்பநல்‌; 19, 21, 22; 
29. 
அறிவு; 46-- 
அறிவும்‌; 49. 
விரிஞ்சு றப்‌; 46-- 
விரிந்துறப்‌; 45. 
விருந்துறப்‌; 26. 
பெற்றியார்‌; 46-- 
பெற்றியர்‌; 27. 
பேற்நினார்‌; 3. 
2729 
வேண்டின; 46-- 
வேண்டினர்‌; 18, 19, 21, 22, 
24, 29. 


11 


III 


பாட வேறுபாடு 


வேண்டிய; 2, 4,5, 15, 10, 
20, 28, 31, 39, 44, 45, 47. 
வேண்டினர்க்கு; 46-- 
வேண்டு நகர்க்கு; 45. 
அளிக்கும்‌; 46-- 
அருளும்‌; 15, 20, 28, 45. 
உதவும்‌; 3, 24, 47. 
மெய்த்தவம்‌; 46-- 
மெய்தவம்‌; 99. 


பூண்டுளர்‌; 46-- 
பூண்டுளார்‌; 20, 48. 


பொறையின்‌; 46-- 
பொறையில்‌; 24, 
பொறியின்‌; 8. 


ஆற்றலால்‌; 46-- 

ஆற்றலர்‌; 2, 19, 21, 22, 25. 

ஆற்றலார்‌; 89, 4, 19, 15, 18, 
29, 28, 40, 41, 48, 47, 49, 
56. 


நேோற்றிலார்‌; 24. 


வெகுளியை; 46-- 

வெகுளியே; 15, 28, 

வெகுளியின்‌; 17-19, 21-29, 
25, 29, 40, 43, 49, 56. 


முதலின்‌; 46-- 

முதலும்‌; 19, 21-29, 25, 29, 
43, 45. 

முதல; 15, 28. 

முறையின்‌; 16-18, 40, 41, 
56. 


நீக்கினார்‌; 46-- 

நீங்கினார்‌; 1-4, 8, 17, 18, 24, 
26, 31, 39, 40, 44, 45, 47, 
49, 56. 


ஆண்டுறை; 46-- 

ஆண்டுறைந்து; 5, 12, 15, 
16, 20-22, 25, 27-29, 41, 
45. 

ஆண்டெழுந்து; 19, 49. 

ஆண்டகை; 8, 47. 


அலைப்புண்டாரரோ; 46-- 
அலைப்புண்டார்களே; 45. 


I 


11 


III 


IV 


1] 


59 


2730 


எய்தினர்‌; 46-- 
எதிர்ந்தனர்‌; 15, 20, 28. 


கொழுந்தென; 46-- 
கொழுந்தன; 45. 


குரிசில்‌; 46-- 
குருசில்‌; 26, 28, 91, 39, 47. 


எழுகாதலின்‌; 52. 
எழுகாதலில்‌; 46-- 
எழுங்கா தலில்‌; 1, 8. 
பொருந்தினாரவன்‌; 46-- 
புல்லினாரவன்‌; 12, 24. 


சொல்லுவார்‌; &6-- 
சொல்லுவான்‌; 45. 
சொல்லினார்‌; 15, 28, 45. 


2731 


சாலைகொண்டு; 46-- 

சாரல்கொண்டு; 1, 8, 19, 21, 
22, 26, 28, 44, 45. 

சாரல்கண்டு; 25. 

சார்வுகொண்டு; 20. 

ஏகி; 46-- 

எய்தி; 1-5, 8, 12, 19, 15-29, 
99-41, 49-45, 47, 49, 56. 

இவ்வயின்‌; 46-— 

அவ்வயின்‌; 1, 2, 19, 21-28, 
25, 48. 


நனியுறையென்றவற்கு; 
46— 


நனியுறையென்‌ றவர்க்கு; 
15, 45. 
நனியுறைகென்‌றவற்கு; 41. 
நனியுறைகின்‌ றவற்கு; 20. 
னியுறையென்றகம்‌; 18, 
17, 18, 40, 41, 49, 56. 
அமையநல்கித்தாம்‌, 46-- 
அணைய னத தகர்‌ 1112 2221 
22, 25, 28. 
அமைவநல்கித்தம்‌; 20. 
அமையநல்கித்தான்‌; 49. 
அபயநல்கித்தான்‌; 26. 


60 


111 


IV 


ஆரணிய காண்டம்‌ 


அமையநல்கித்தன்‌; 29. 

அமைவநல்கித்தன்‌; 15. 

அபயநல்கித்தாம்‌; 1, 8, 12, 
41. 


அமைவுநல்கித்தாம்‌; 2, 16, 
45. 


இடமுநல்கித்தாம்‌; 45. 
தனியிடம்‌; 46 
தனித்தனிச்‌; 45. 


சார்ந்தனர்‌; 46-- 

எய்தினர்‌; 1-5, 8, 12, 18, 15, 
16, 20, 28, 24, 26, 27, 29, 
31, 39, 49-45, 47, 49. 

எய்தினார்‌; 17, 18, 40, 41, 56. 

ஏகியே; 28. 

மேவியே; 19, 21, 22, 25. 

சாலையில்‌; 45. 


தங்கி; 46-- 

தங்க; 18, 49. 

தங்கு; 12, 19-22, 25, 26, 28, 
44, 45. 

தயங்கி; 27. 


மாதவர்‌; 46 
மற்றைநாள்‌; 45, 52. 


எய்தினர்‌; 46-- 

எய்தினார்‌; 5, 27, 28, 45. 

அன்பினர்‌; 20. 

மேவினார்‌; 19, 21, 22, 25. 

சொல்லுவான்‌; 46-- 

சொல்லுவார்‌; 1-5, 8, 12, 
15, 16, 20, 28, 24, 26, 27, 
29, 39, 43-45, 47, 49. 

சொல்லவே; 19, 21, 22, 25, 
28. 

கூறவே; 45. 


2732 


முனிவரை; 46-- 
முனிவர்கள்‌; 45. 


இறைஞ்சியேத்துவந்து; 


இறைஞ்சியேத்தவந்து; 1, 4, 
5, 8, 16, 45. 


| 
| 


111 


இறைஞ்சியேத்திவந்து; 2 
3, 12, 15, 17, 18, 20, 28° 
24, 28, 40, 41, 48, 44, கர்‌ 
49, 56. 

இறைஞ்சியேத்திய; 45. 
றைஞ்சியேயுவந்து; 

ஸ்டா 2, 29. ர 

எவருமேத்திட; 45. 


19, 


இருந்தனன்‌; 46- 
இருந்தனம்‌; 25. 
அருளென்னென்றலும்‌;46- 
அருளெனென்றலும்‌; 1-5, 8. 


அருளுமென்றலும்‌; 17-28, 
25, 29, 40, 41, 48, 45, 56. 


காவலன்‌; 46-- 

பரித்திடும்‌; 45. 

மைந்த; 46-- 

தல; 1:61 8, 15, 20, 26-28, 
30, 31, 39, 41, 44, 45, 47, 
49, 52, 55. 

வரத; 45. 


வந்ததோர்‌; 46-- 
மைந்தனே; 20. 
கேளெனா; 27. 


கொடுந்தொழில்‌; 46-- 

கடுந்தொழில்‌; 1-4, 8, 26, 
44, 45, 47. 

கொடுந்துயர்‌; 15, 20, 28, 29, 
45. 


கடுந்துயர்‌; 5, 12, 18, 17-10, 
91-25, 2, 40, 41, 48, 45, 
49, 56. 


விளைவுகேளெனா; 46-- 

விளைவுகேளென; 49. 

விளைவுகேளென்றார்‌; 27. 

விளம்பன்‌ மேயினார்‌; 45. 

விளம்பக்கேளெனா; 19, 21, 
22, 25, 45. 


2733 


பொருளீலாத; 46-- 
பொருளிழந்த; 15, 20, 28. 


11 


III 


IV 


11 


பாட வேறுபாடு 


நெஞ்சினர்‌; 46 


நெஞ்சினார்‌; 1, 8, 8, 24, 45, 
47. 


அறத்தின்‌; 46 

அறத்து; 1-5, 8, 12, 26, 99, 
44, 45, 41. 

அறத்தை; 19-22, 25, 29, 45. 

அறத்துள்‌; 27, 31, 45. 

நீங்கினார்‌; 46 

நீங்கினோர்‌; 18, 40, 56. 


நெருக்கவும்‌; 46-- 
நெருக்கியெம்‌; 45. 
யாம்படர்‌; 46-— 
யாம்பட; 1, 8. 
அறம்படர்‌; 12. 
மறைநெறி; 45. 
நெறியலாதெ தி; 46 
நெறியல்லாநெறி; 15, 28. 
நெறியிலாநெறி; 8-5, 19- 
22, 25, 48, 45. 
முதலயாவையும்‌; 45. 


துரக்கவும்‌; 46-- 

துரக்கநல்‌; 45. 

துறையுள்‌; 46 

துறையும்‌; 10), 21, 22, 25, 27, 
29, 91, 99, 45, 47. 

துறையின்‌; 20. 

நீங்கினேம்‌; 46-- 

தீங்கினோம்‌; 3-4, 8, 12, 15, 
17-22, 24, 25, 28, 29, 31, 
39, 40, 45, 47, 49, 56. 


2734 
வனத்து; 46-- 
வனத்துள்‌; 19, 21, 22, 25, 
எல்லியும்‌; 46-- 
எல்லையும்‌; 26. 
இரங்கி; 46-- - 
இரங்கல்‌; 19-22, 25, 26, 29, 
44, 


111 


61 


ஆற்றலெம்‌; 46 

ஆற்றலம்‌; 9-5, 17, 18, 29, 
24, 27, 28, 91, 39, 40, 48, 
47, 49, 

ஆற்றலாம்‌; 15. 

ஆற்றரும்‌; 1, 2, 8. 

அல்லதியாம்‌; 20, 26, 44, 45, 

அல்லது; 19, 21, 22, 25, 29, 
45, 


அதவ ee 

தவதெறித்‌; 

அருந்தவத்‌; a 25, 29. 

துறையும்‌; 46-- 

துறையுள்‌; 1-5, 8, 19, 16-18, 
28, 26, 27, 91, 39, 40, 48- 
45, 47, 56. 

துறைகள்‌; 15, 28. 

துறையின்‌; 24, 45. 

நீங்கினெம்‌; 46-- 

நீங்கினேம்‌; 29, 26, 27, 44, 
45, 52. 

நீங்கினோம்‌; 1-4, 8, 19, 15- 
22, 24, 25, 28, 29, 91, 39, 
40, 45, 47, 49, 

நீங்கினம்‌; 8 49) 45. 


வில்லியல்‌; 46-- 
வில்லியின்‌; 15. 
மெல்லியல்‌; 26. 
மொய்ம்பினாய்‌; 46-- 
மொய்ம்பினோய்‌; 15. 
காண்குமோ; 46-- 
காண்டுமோ; 1-5, 8, 18, 15, 
17-20, 22-29, 31, 39-41, 
43-45, 47, 49, 52, 56. 
காண்பமோ; 45. 


2735 
மாதவத்து; 46 
மா தருக்கு; 45. 
ஒழுகலெம்‌; 46-- 
ஒழுகலேம்‌; 45. 
ஒழுகிலெம்‌; 41, 56. 
ஒழுகிலம்‌; 16-19, 21-29, 25, 

27, 29, 40, 49, 49. 


62 


11 


111 


IV 


ஆரணிய காண்டம்‌ 


ஒழுகலம்‌; 26, 28, 31, 39, 47. 
ஒழிக்கிலம்‌; 45. 


ஓதலெம்‌; 46— 

ஓதலம்‌; 26-28, 39, 47. 
ஓதிலம்‌; 18, 16, 18, 19, 21- 
72, 29, 40, 43, 50, 


ஓதுவார்க்கு; 46 
ஓதுநர்க்கு; 28. 
ஓதினர்க்கு; 19, 21, 22, 25, 
45. 
உதவலாற்றலெம்‌; 46-- 
உதவவாற்றலெம்‌; 12. 
உதவலாற்றலம்‌; 26-29, 99, 
43, 47, 49. 
உதவலாற்றிலம்‌; 24. 


வளர்க்கிலெம்‌; 46 

வளர்க்கலம்‌; 1, 8. 

வளர்க்கலெம்‌; 45. 

வளர்க்கிலம்‌; 26-29, 99, 45, 
47. 


முறையின்‌; 46 
முறையும்‌; 19, 21, 22, 25, 29. 


முறைமை; 9, 24, 47. 
நீங்கினேம்‌; 46-- 
நீங்கினோம்‌; 15, 18-22, 25, 
28, 29, 31, 39, 45, 49. 
வட்டுப்‌ 1-4, 8, 29, 24, 45, 


ஆதலின்‌; 46-- 
தலில்‌; 5, 12, 18, 16-22, 
25, 27, 29, 43-45, 47, 56. 
ஆதலால்‌; 2. 
ஏதினும்‌; 24. 
அந்தணரேயும்‌; 46-- 
அந்தணரல்லர்‌; 45. 
ஆகிலேம்‌; 46-- 
ஆகிலோம்‌; 15, 16, 19-22, 
25, 28, 29. 


ஆகிலம்‌; 24. 


ஆயினோம்‌; 45. 


Il 


IV 


IV 


II 


Il 


2735 (a) 


புர ந்திடும்‌; 42— 
புரந்திடு; 45. 
ஒருவன்‌; 41- 
அரக்கன்‌; 4௦. 


வருந்தினேம்‌; 41 
வருந்தினெம்‌; 52. 
வருந்தினோம்‌; 45. 


2735 (b) (c) (£) 


என்ற மிகைப்பாடல்களில்‌ 
பிரதிபேதம்‌ இல்லை. 


2735 (d) 


ஐயா; 41-- 
ஐய; 45. 


2735 (6) 
கடிகிலேன்‌; 41- 
கடிந்திலேன்‌; 45. 


2736 


எனினவன்‌; 46-- 

எனிலவன்‌; 1-5, 8, 18, 15, 
17-27, 30, 31, 39, 40, 49- 
45, 47, 49, 56. 

அவனெனில்‌; 12. 

முதலினோர்‌; 45. 

அரக்கர்‌; 46-- 

அரக்கன்‌; 8, 4, 28, 49, 47. 

ஏயின; 46-- 

ஏவின: 5, 12, 15, 17, 28, 24, 
27, 28, 48, 45, 49, 56. 

ஏவிய; 20. 


சென்னியில்‌; 46-- 
செய்கையில்‌; 1, 8. 


செய்கையான்‌; 46-- 
செய்கையார்‌; 20, 45. 
செய்கையன்‌; 1, 3, 4, 8, 12, 
12, 18, 15, 16, 28, 27, 28, 
31, 39, 48, 45, 47, 49. 
செங்கையான்‌; 26. 


III 


IV 


11 


117 


பாட வேறுபாடு 


மற்றியாருளர்‌; 46-- 


மற்றியாருளன்‌; 24. 
மற்றாருளர்‌; 2, 21, 22, 25, 29, 
49. 


நீக்குவார்‌; 46 

நீக்குவான்‌; 4, 19-22, 24, 25, 
29, 45. 

நீங்குவான்‌; 12, 16. 


யாஞ்செய்ததவத்தின்‌; 46-- 
யாஞ்செயும்தவத்தின்‌; 49, 
45. 


யாஞ்செய்மாதவத்தின்‌; 19, 
24, 29. 
யான்செய்மாதவத்தின்‌; 21, 
22, 25 
யாஞ்செயத்தவத்தின்‌; 45, 
மாட்சியால்‌; 46 
மாட்சியான்‌; 45. 


2737 


நேமியால்‌; 46-- 

நேமியான்‌; 1, 3-5, 8, 12, 18, 
15, 19, 21-28, 25-29, 48, 
45, 47, 49. 

நேமிகொண்டு; 45. 


உலகை; 46-- 

உயிர்கள்‌; 1-5, 8, 12, 18, 15- 
29, 40, 41, 48-45, 47, 49, 
56. 


புதல்வ; 46-- 
புதல்வன்‌; 5, 15, 44, 


போக்கிலா; 46-- 
போகிலா; 49. 


இருளுடை; 46-- 

இருளிடை; 1, 4,5, 8, 12, 
13, 15, 17, 19-283, 26, 27, 
40, 41, 49-45, 47, 49, 56. 


வைகலேம்‌; 46— 

வைகலெம்‌; 52. 

வைகலம்‌; 29. 

வைகின; 1, 8, 26, 27, 31, 39, 
47. 


Il 


63 


வைகினம்‌; 2-5, 12, 16, 20- 
22, 24, 25, 44, 

வைகினேம்‌; 17-19, 40, 41, 
45, 56. 

வைகினாம்‌; 18. 

வைகினோம்‌; 15, 28, 28, 48, 
49, 


தோன்‌ நினாய்‌; 46 
தோன்‌ நினை; 24, 45. 


வீர நின்‌; 46-- 
வீரனின்‌; 20, 24. 
அமலநின்‌; 45. 


2738 


புகல்புகுந்திலரேல்‌; 46-- 

புகல்புகுந்திலரென்னில்‌; 5, 
16, 19, 27, 49. 

புகல்புரிந்திலரெனில்‌; 21, 
22, 25, 29. 

புகல்புரிந்திலரேல்‌; 45. 

புகல்வர்‌ நீசர்களென்னில்‌; 
20. 


புகலும்வஞ்சர்கள்‌; 45. 


புறத்தண்டத்தின்‌; 46 
புறத்தண்டத்தும்‌; 8, 47. 
புறத்தண்டம்‌; 49. 
புறத்தண்டத்து; 16. 
புழைத்தடத்து; 5, 27. 
புழைத்திவ்வண்டத்தில்‌; 19, 
21, 22, 25, 29. 
புழைத்தடம்‌; 20. 
பிழைத்தண்டத்தின்‌; 28. 
போற்றும்பல்லண்டத்தின்‌; 
45. 


அகல்வரேனுமென்‌; 46-- 
அகல்வரென்னினும்‌; 1-5, 8, 
12, 19, 15-22, 24-29, 31, 
99, 41, 44, 47, 49, 56. 
இகல்வரென்னினும்‌; 28, 48. 
அம்பொடு; 1-4, 8, 12, 18, 
15, 17, 18, 20, 21, 29, 26- 
29, 31, 39, 48, 44, 47, 26. 
அம்பொடும்‌; 46— 
அம்போடு; 45. 


64 


111 


IV 


1 


11 


ஆரணிய 


வீழ்வரால்‌; 46 
உழல்வரால்‌; 45. 


தகவில்‌; 46 
தகைவில்‌; 1, 2, 8. 


தவிருதிர்‌; 46 

தவிருமின்‌; 12, 13, 19, 21- 
28, 25, 27, 29, 40, 41, 48, 
49, 56. 


நீரெனப்‌; 46 
தீரெனாப்‌; 1, 2, 8, 18, 26, 30, 
41, 44, 45, 49, 52, ௦. 


பணிக்கின்றான்‌; 46-- 
பணிகின்றான்‌; 27. 
பகர்கின்றான்‌; 45. 
பகருவான்‌; 45. 


2739 


யாய்துயர்‌; 12, 19, 16, 18, 40, 
41, 45, 52, 56. 

யாய்வரம்‌; 46-- 

ஆய்வரம்‌; 45. 

யாய்வனம்‌; 5, 28, 27, 48, 44. 

ஆய்துயர்‌; 15, 28, 49. 

ஆய்வனம்‌; 19, 21, 22, 25, 
29. 


தாய்துயர்‌; 45. 

யாம்துயர்‌; 45. 

யானனை; 20. 

மேவவும்‌; 46-- 

எய்தவும்‌; 9, 4, 24, 26, 45, 
47. 


வேண்டவும்‌; 45. 


வருந்தவும்‌; 46-- 
வந்தேகவும்‌; 27. 
வன்றுயர்‌; 46-- 
வான்றுயர்‌; 20, 45. 
வெந்துயர்‌; 21, 22. 


யான்வனம்‌; 46-- 

மாவனம்‌; 5, 12, 18, 15, 16, 
18-25, 27-29, 40, 48, 49, 
56. . 


காண்டம்‌ 


IV 


117 


IV 


புண்ணியத்தாலென்றான்‌; 
46 ௯ 

புண்ணியத்தாலரோ; 15, 20 
28. 


புண்ணியந்தானென்றான்‌; 
45. 


2740 
அறத்தால்‌ 


அறந்தவாநெறியாளர்‌; 20. 
அறந்தருஞ்சுரரந்தணர்‌; 45. 
தன்மையை; 46-- 


அருந்தவர்‌; 20. 


மறந்த; 46-- 

மறந்து; 2, 20, 49. 

புல்லர்‌; 46-- 

நீசர்‌; 20. 

வலிதொலையேனெனின்‌; 
46-- 

வலிதொலையேனெனில்‌; 1- 
5, 8, 12, 18, 16, 18, 19, 
21-27, 30, 39, 40, 48-45, 
47, 49, 56. 

வலிதனைமாற்றலேன்‌; 15, 
28. 


வலிதனைமாற்றிலேன்‌; 20. 


இறந்து; 46-- 

இறந்த; 45. 

போகினும்‌; 46-- 

போகிலும்‌; 8, 4, 15, 18-22, 
25, 28, 29, 47. 

போதிலும்‌; 45. 

போதினும்‌; 99. 


நன்‌ நிதுவல்ல து; 46-- 

நன்றதுவல்லது; 19, 21, 22, 
25, 29, 48, 45. 

நன்‌ றிதுவல்லதேல்‌; 45. 

நன்‌ றிவணல்லது; 1, 8 


பிறந்தியான்‌; 46-- 

பிறந்துநான்‌; 8-5, 12, 19, 
16-19, 21-29, 25, 27, 29, 
40, 43, 49, 56. 


11 


பாட வேறுபாடு 65 
பெறும்‌; 46-- நீங்குமால்‌; 12. 
செயும்‌; 19, 21, 22, 25. சுமக்குமால்‌; 45. 
செய்யும்‌; 29. 
யாவதோ; 46-- 2742 
யாவதே; 44. 1 ஆவுக்காயினும்‌; 46-- 
ஆல்காட்‌ 9, 2 த 
2741 5 
நிலத்த பன்‌ ஆவுக்காகினும்‌; 24. 
சிவந்த; 1, 8. 11 யாவர்க்கானும்‌; 46-- 
திவந்த; 2, 4, 47. யாவர்க்கேனும்‌; 30, 39, 49, 
ட 55. 
வேதியர்‌; 46-- யாவர்கேயும்‌; 56. 
தேவர்கள்‌; 45. யாவர்க்காயும்‌; 47. 
நீவிருந்தீயவர்‌; 46-- யாவர்க்காயினும்‌; 52. 

யிருந்தீயவர்‌; 21, 26, 27, ஏவர்க்கேனும்‌; 5, 12, 19, 16, 

31, 39, 44, 45, 49, 52. 19, 21, 26-29, 45. 
தீரிருந்தீயவர்‌; 19, 20, 25, ர்ச்‌ ல்‌ 15, 20, 22, 25, 

41, 45. . 
நீவிரு ந்தெவ்வர்‌ தம்‌; 45. எவர்கள்‌ க 17, 18, 

40 ர ர 3 J ப்‌ 
யாவருந்தீயவர்‌; 1-4, 8, 24, ஏவற்கேயும்‌; 9, 28. 

47. எளியவர்க்காயினும்‌; 46-- 
ஈண்டிருந்தீயவர்‌; 45. எளியவற்காயினும்‌; 3, 4, 20, 
dp 2 58 எனியவக்செயிறும்‌ 20. 

ந்தங்களிநடம்‌; 1-8, 5, 8, ஆப நஃ 45, 

19, 18, 20, 23-25, 27, 29, ஏனழயர்க்தா பப ல 

31, 39, 40, 49, 49, 56. 111 பெத்தவ தக வு்‌ 
கண்டிட; 46-- பததி 3 
கண்டிடில்‌; 19; 21, 29, 25, பெற்றவ்ரேசலவ அதப்‌ 

29. டு த கம்‌ ்‌ 
கண்டிரேல்‌; 12, 26, 45. பெற்றவரேதகைவாயொரு; 
காண்டிரேல்‌; 45. Q 49. ே ்‌ 
காண்டிரால்‌; 18, 15, 18, 29, Py ரதருவானுறை; 

28, 40, 41, 48, 44, 56. Q A ம ்‌ 

பற்றவரத்தகைவாருயர்‌; 
அருங்கணை த்தூணியும்‌; 46-- 18. 
அருங்கணைப்புட்டிலும்‌; 20. [ர தேவர்க்கும்‌; 46-- 


அருந்தவத்தூணியும்‌; 15. 
தோளும்‌; 46-- 
தோளின்‌; 15, 28. 
தோளெனும்‌; 45. . 
பொறைத்துயர்‌; 46-- 
சொல்லும்‌; 45. 
தீருமால்‌; 46-- 

(62) 


தேவற்கும்‌; 3, 4. 

தேவுக்கும்‌; 45. 

தொழுந்தேவர்கள்‌ ; 46-- 

தொழுதேவர்கள்‌; 1, 8, 12, 
29, 45, 49. 


ஆகுவார்‌; 46-- 
ஆவதே; 45. 


66 


118 


IV 


111 


IV 


ஆரணிய காண்டம்‌ 


2743 


ஓம்பினும்‌; 46 
காப்பினும்‌; 1-5, 8, 12, 18, 


15-29, 31, 40, 41, 48, 44, 


47, 49. 
ஆரறத்தினொடு; 46 
ஆரறத்தை; 45. 
அன்‌ றிநின்றாரவர்‌; 46-- 
அன்‌ றிநின்றார்குலம்‌; 15, 16, 
28. 
அழித்துநின்றாரவர்‌; 45. 


வேரறுப்பென்‌; 46-- 

வேரறுப்பன்‌; 26, 91, 40, 44, 
47. 

வெருவன்மின்‌; 46-- 

வெருவலிர்‌; 96, 44, 45. 


2744 
ஓங்கிட; 46- 
ஓங்கிமேல்‌; 5, 12, 15, 20, 45, 
49 


ஓங்கிய; 18, 16-18, 29, 24, 
40, 41, 48, 56. 

ஓங்கியே; 19, 21, 22, 25, 29. 

ஓங்கின; 45. 


ஏகிய; 46-- 
ஏங்கிய; 2, 19, 21, 22, 25, 29. 


திரித்த; 46-- 
திரைத்த; 20, 45. 


கோலினர்‌; 46-- 
தோலினர்‌; 45. 
சொல்லினர்‌; 49. 


விளம்புவார்‌; 46-- 
விளம்பினார்‌; 15, 28, 45. 


2745 


தோன்றல்‌; 46-- 
தோன்றி; 15. 


ன்று; 46-- 
மன்‌ றும்‌; 28, 48, 49. 


இர! 


IV 


போல்வன; 46-— 
மேலன: 15, 28. 


கோடிவந்து; 46-- 
கோடிதந்து; 45. 
கோடியா; 49. 


எதிரல; 46-- 
எதிரல்ல; 19, 21, 22, 25, 29, 
45 


எதிரில; 4, 16, 45. 

எதிரிலை; 17, 18, 28, 40, 48, 
56. 

எதிர்வரும்‌; 3. 


என்றலில்‌; 46-- 

என்றபின்‌; 24. 

என்பது; 15, 19, 21, 22, 25, 
29. 

என்றது; 28. 


சான்றரோவெம்‌; 21, 22, 29. 

சான்றுவேதம்‌; 46-- 

சான்றவேதம்‌; 1, 9, 4, 8, 26, 
91, 99, 44, 417. 

சான்‌ றவ்வேதம்‌; 12. 

சான்றொர்வே தம்‌; 19. 

சான்றலோவென்‌; 15, 20, 
2 


சான்றலோவெம்‌; 5, 18, 16- 
18, 23, 27, 40, 41, 48, 45, 
49, 56. 


வப்பெ ானமே; 1-8, 8, 
18, 26, 31, 39, 44, 45, 47. 
தகைப்பெ ரனமே; 5, 12, 
18, 15-17, 19-23, 27-29, 
40, 41, 48, 45, 49, 56. 
தவம்பெருஞானமே; 46-- 
தவம்பெறுஞானமே; 24. 
தகைப்பறுஞானமே; 45. 


2746 


அன்ன தாகலின்‌; 46-- 

அன்னதாதலின்‌; 1, 2,4, 5, 
8, 12, 18, 15, 18, 19, 23, 
24, 49-45, 47. 


11 


111 


IV 


1 


பாட வேறுபாடு 


அன்னகா தலின்‌; 26, 27. 
அன்னைகாதலின்‌; 17, 
41, 49, 56. 
ஆண்டெலாம்‌; 46-- 
ஆண்டெமக்கு; 45. 


40, 


காத்திங்கு; 46 
காத்தங்கு; 20. 

தீர்‌ த்திங்கு; 19, 29. 
உறைவாயெனச்‌; 46-- 
உறைவாயெனாச்‌; 45. 
இருப்பாயெனச்‌; 45. 


தொழுதுயர்‌; 46-- 
தொழுதவண்‌; 1-4, 8, 15, 
24, 26, 28, 44, 47. 


மைந்தனும்‌; 46-- 
மைந்தரும்‌; 1-4, 8, 19, 20, 
26, 31, 39, 44, 45, 47, 49. 
வைகினான்‌; 46-- 
வைகினார்‌; 1-4, 8, 18, 20, 
26, 31, 39, 44, 45, 47, 49. 


2746 (a) 
பிரதிபேதம்‌ இல்லை. 


2747 


ஐந்துமைந்தும்‌; 46 
ஐந்தொடைந்தும்‌; 17, 38, 
40, 41, 44, 56. 
ஐந்தொடைந்தெனும்‌; 45. 
ஐந்தொடைந்துடன்‌; 13,49. 
அமைதியினாண்டவண்‌; 46-- 
அமைதியினாண்டிவண்‌; 29, 
43. 
அமைதியினாண்டிவன்‌; 19, 
24, 
அமைதியுமாண்ட வண்‌; 20. 
ஆண்டவ்வனத்திடை; 45. 
கா வுமன்‌ மாத்‌ 18, 
9. 


தீதிலர்‌; 46-- 
தீதியால்‌; 16. 
மாண்புற்று; 45. 


III 


III 


67 


வைகினர்‌; 46 
இருந்தபின்‌; 45. 


சேர்கென; 46-- 
சேர்கெனா; 16, 


நன்னுதறன்னொடும்‌; 46-- 

நன்னுதல்மாதொடும்‌; 1-8, 
5,8, 12, 16, 24, 26, 27, 
91, 39, 44, 45, 47. 

நன்னுதல்மானொடும்‌; 28, 
43, 45. 


நன்னுதலாளொடும்‌; 15,19- 
22, 25, 28, 29, 45. 


ஏகினார்‌; 46-- 
ஏகினான்‌; 21, 22, 25, 29. 


2748 


விடரகங்களும்‌; 46-- 
விடர்தடங்களும்‌; 1, 2, 8. 
விடர்மரங்களும்‌; 19, 49. 


வேய்செறி; 46 
மெய்ந்நெறிக்‌; 45. 


சின்னெறிபைப்பய; 46-- 
சின்னெ றிப்பைப்பய; 48, 
சின்னெ நியும்பய; 2, 26, 44, 
சின்னெறியும்பைய; 1, 8, 24, 
45. 
சின்னெறிபைபய; 9-5, 15, 
28, 91, 99, 45, 47. 
சின்னெறியைப்பைய; 
17, 18, 40, 56. 
சின்னெறிபல்பல; 19-22, 
2௦, 29. 
சென்னெ நிபைபய; 16. 


மேனிச்‌; 46-- 
நேமிச்‌; 5, 28, 27, 49, 45. 


சுதீக்கணனென்னுமவ்‌; 46-- 

சுதீக்கணனென்பான்சுடர்‌; 
25. 

சுதீக்கணனென்பான்‌ 
றொடர்‌; 45. 

சுதீட்டனனென்பான்‌ 
றொடர்‌; 15, 17, 41. 


19, 


68 


IV 


Il 


11 


ஆரணிய காண்டம்‌ 


சுதிட்டனென்பான்றொடர்‌; 
12, 19, 18, 28, 27, 29, 49. 
சுசிட்டனென்பான்றொடர்‌; 
28. 
சுதுட்டனென்பான்சுடர்‌; 4. 
சுதுட்டனென்பான்றொடர்‌; 
3, 5, 20, 24, 40, 49, 47, 56. 
சுதிக்கணனாகிய; 45. 
சுதிட்டணனென்னுமவ்‌; 26, 
81, 39, 44. 
சுதீட்டணனென்னுமவ்‌; 45. 
இ வன்‌ றெணும்‌; ம, 


ர அன்னம்‌ 2. 


இடரிலானுறை; 46- 
இடரிலாதுறை; 45. 


2749 
அவ்வழிச்‌; 46-- 


அவ்வழி; 1-5, 8, 19, 20-22, 


24, 25, 40, 43-45, 56. 
அவ்வுழி; 45. 
சேவடிதாழ்தலும்‌; 46-- 
சேவடிதாழலும்‌; 45. 
கண்டவற்சேர்தலும்‌; 45. 
இனியன; 46-- 
இனியது; 20. 
இனையன; 8, 24, 47. 


சோலையின்‌; 46-- 
சோலையுள்‌; 25. 


2750 
வைகலின்‌; 46 
அவ்வுழி; 45. 
மாதவன்‌; 46 
மாதவர்‌; 15, 25, 29. 
மைந்தன்பால்‌; 46-- 
மைந்தர்பால்‌; 1, 2, &, 5, 8, 


12, 18, 15-25, 9, 29, 31, 
39-41, 49-45, 47, 49, 56. 


II 


iH1 


IV 


யாவையும்‌; 46-- 

யாவதும்‌; 5, 12, 18, 17, 18, 
29, 24, 27, 40, 41, 43, 45, 
49, 56. 


செய்திவட்செல்வ நீ; 46-- 
செய்திய ன்‌ NL, 24 
5, 8, 16, 18, 23, 40, 48, 44,. 
56. 
செய்திவண்‌ செல்வ நீர்‌; 24 
செய்திவண்‌ செல்வர்‌ நீர்‌; 8, 
4, 13, 19, 21, 22, 25, 49. 
செய்தபின்செல்வனீர்‌; 17, 
28 


செய்தனை செல்வனீர்‌; 20. 


யான்செய்த; 46-- 
யாம்செய்த; 5, 27. 


ஐயனும்மவற்கு; 46— 

ஐயனுமவற்கு; 20, 40. 

ஐயனுமவர்க்கு; 2, 19, 24, 
43. 


அன்பினன்‌; 46-- 

அன்பினில்‌; 45. 

அன்புறக்‌; 19, 21, 22, 25, 29. 

அன்பன; 17, 28, 27, 40, 48, 
45, 56. 

அற்பன; 5 

ஆவன; 12. 

இன்னது; 20. 

கூறுவான்‌; 46-- 

கூறினான்‌; 17, 18, 28, 24, 40,. 
49, 45, 56. 


அருளுவான்‌; 20. 
2751 


தன்வழித்‌; 46 
அய்‌ 1, 2 4,8, 18, 18, 


க்‌்‌ 45. 


தோன்றினர்‌; 46-- 

தோன்‌ நினார்‌; 15, 28, 49. 
தோன்‌ நினோர்‌; 16, 45. 
தோன்‌ நிய; 12, 18, 45, 49. 
தோன்தின; 19, 21, 92, 25, 


il 


111 


IV 


11 


பாட வேறுபாடு 


முன்னையோருள்‌; 46 

முன்னையோரின்‌; 45.1 

முன்னையோரும்‌; 1-5, 8, 12, 
19, 15-17, 19-29, 91, 40, 


49-45, 47, 49, 56, 111 


உயர்தவம்‌; 46-- 

முயறவம்‌; 1-5, 8, 12, 18,15- 
18, 20, 24, 26-28, 31, 40, 
44, 45, 47, 56. 

முதற்றவம்‌; 45. 


முற்‌. நினார்‌; 46-- 
முற்றினோர்‌; 12. 
முன்னினார்‌; 45. 


உன்னின்‌; 46-- 

உன்னில்‌; 1-5, 8, 12, 19, 
15-18, 20-29, 40, 49-45) 
49, 55, 56. 


யாருளர்‌; 46-- 
யாருளார்‌; 45. 
ஆருளர்‌; 20, 28. 


எய்திய; 46-- 
பற்றிய; 45. 


என்னின்‌; 46-- 

என்னில்‌; 1-5, 8, 15-18, 20- 
29, 31, 49, 44, 47, 49, 55, 
56. 


IV 


யாருளர்‌; 46-- 
ஆருளர்‌; 15, 20, 28. 
இற்பிறந்தார்‌; 46 
இற்பிறந்தான்‌; 40, 45. 
இற்பிறந்தோர்‌; 15, 28. 
இப்புவிமீது; 41, 45. 


2752 I 


நீங்கிய; 46-- 
தீர்ந்துயர்‌; 5, 15, 20, 27, 28, 
45 


தோற்றிய; 19, 21, 22, 25, 
29. 


தோன்றிய; 17, 18, 28, 40, 
41, 49, 45, 49. | 


69 


சொல்லுவான்‌; 46-— 
சொற்றுவான்‌; 1, 8, 26, 44, 
45, 


அவமிலா; 46-- 
அவமிலான்‌ ; 26. 
அவமலா; 49. 
நவமிலா; 29. 
விருந்தாகி; 46-- 
விருந்தாக; 26. 
விருதாக; 27. 
என்னாலமை; 46-— 


்‌ எனாலமை; 1-5, 8, 18, 17, 


27, 29, 31, 39, 49, 44, 47, 
49. 
என்னால்வரும்‌; 15, 20, 28. 


தவமெலாம்‌; 46-- 

தவமெல்லாம்‌; 1-5, 8, 12, 
19, 15, 17-29, 25, 26, 28, 
29, 39, 40, 41, 48-45, 49, 
52, 56. 

கொள்க; 46-- 

கொளத்‌; 1-5, 8, 12, 18, 15, 
17-23, 25, 26, 28, 29, 39, 
40, 41, 48-45, 49, 52, 56. 

கொள்ளத்‌; 27, 47. 


தக்கணையாவென்றான்‌; 21, 
45. 


தக்கிணையாவென்றான்‌; 46-- 

தக்கனையாலென்றான்‌; 1-5, 
8, 12, 19, 15-29, 25, 27- 
29, 99, 40, 41, 48, 45, 47, 
49, 52, 56. 

தக்கனையாமென்றான்‌; 26, 
44, 


2753 


மறைவலான்‌; 46 

மறைவலோன்‌; 5, 12, 15, 
26-28, 49, 45. 

மறைவல்லோன்‌; 20-22, 25, 
29, 45. 


றைவ; 46-- 
தடை 9, 5, 15, 20, 26, 


2, 47. 


10 


111 


IV 


ஆரணிய காண்டம்‌ 


தவத்திற்கெளிது; 46-- 
தவத்துக்கெளிது; 29. 
தவத்தோர்க்கெளிது; 45. 
தவத்திற்கெதிர்‌; 45. 
ஈண்‌ டொன்று; 46-- 
ஈண்டெண்‌: 13. 
ஈண்டுண்டு; 5, 12, 15, 16, 
18, 20, 26-28, 31, 39, 40, 
41, 44, 45, 49, 56. 
உண்டுண்டு; 19, 21-29, 25, 
29, 48. 
உண்டென்று; 4. 
உண்டொன்று; 8, 24, 417. 
உண்டின்று; 1, 2, 8. 


கிடந்தது; 46-- 

கடந்தது; 44. 

கிடந்த; 45. 

இனியெனக்கூ நினான்‌; 46-- 

இனியெனக்கூறுவான்‌; 5, 
122-21: 

எனமுனிகூறுவான்‌; 15, 28. 

தனியெனக்கூறுவான்‌; 45. 

நிற்குறிப்பெனென்றான்‌ ; 20. 


2754 


நினைந்தாய்‌; 46-- 
நயந்தாய்‌; 20, 28. 


அது; 46-- 
இது; 18. 


நானுமுன்‌; 46-- 
நான்முனம்‌; 43. 


துணிகின்‌ றது; 46 

துணிகின்றனன்‌; 45. 

துணிகிற்பது; 1, 2, 8, 16, 24, 
49-45, 47. 

துணிகிற்பல; 26. 


தோன்றனீ; 46-- 
தோன்ற நீ; 2, 4, 26-28. 


செல்கவாண்டவற்சேருதி; 
17, 18, 40, 41, 56. 

செல்லுகாண்டவற்சேருதி; 
46— 


IV 


செல்தியாண்டவற்சேருதி; 
1-5, 8, 12, 15, 19-25, 27- 
31, 39, 41, 48, 45, 47, 52, 
55. 

செல்தியாண்டவற்சேருதிர்‌;. 
44, 

செல்வதியாண்டவற் 
சேருதி; 16. 

செல்வதியாண்டவற்சேரு 
திர்‌; 26. 

செல்வையாண்டவற் 
சேருதி; 19, 49. 

செல்லுசென்றவர்ச்சேருதி; 
45. 


எய்தகில்லாதவே; 41, 52. 
எய்தலில்லா தவே; 46-- 
எய்தகிலாததே; 18. 
எய்தகிலாதவே; 1-5, 8, 18, 
15-17, 29, 26-28, 40, 44, 
45, 47, 49, 50. 
எய்தல்கில்லாததே; 19, 21> 
22, 25, 29. 
எய்தலிலாதவே; 39. 
எய்துகிலா தவே; 12, 45. 


2755 
அன்‌ நியுந் நின்‌; 46-- 
அன்‌ றியு நின்‌; 26, 27, 40. 
அன்‌ றியு நினைக்‌; 45. 
வரவினை; 46-- 
அவாவினை; 18, 29, 26, 27, 

49. 

காணுதற்கு; 45. 


சேருதல்‌; 18, 17, 29, 40, 41, 
43, 45, 49, 56. 


சேருதல்‌; 46-- 

சேருதி; 25, 41. 

சேர்ந்தபின்‌; 1-&, 8, 16, 24, 
26, 44, 45, 47. 

செய்குதி; 17, 18, 28, 40, 41, 
48, 56. ௩ 

செய்யிது; 49. 

செவ்விது; 13. 


IV 


Il 


111 


HI 


பாட வேறுபாடு 


தேவர்க்கும்‌; 46-- 
யாவர்க்கும்‌; 45. I 


யாவர்க்கும்‌; 46 

தேவர்க்கும்‌; 45. 

நன்றெனா; 46-- 

நன்றென; 49. 

நன்றரோ; 17, 18, 29, 24, 
40, 41, 48, 56 

நாதனே; 45. II 


2756 


வரம்பகல்‌; 46-- 

வரம்பிகழ்‌; 16. 

வரம்பில; 1, 2, 8, 19-22, 24- 
27, 29, 40, 44, 45, 52, 

வரம்பிலது; 18, 15, 17, 18, 
28, 40, 41, 45, 49, 56. 


மொய்ம்மலர்‌ த்‌; 46 IT 
மொய்மலர்த்‌; 40. 

தாடொழாப்‌; 46-- 

தாடொழப்‌; 49. 


தேனும்‌; 19, 21, 22, 25, 29. 


சோலை; 46-- 
சாரல்‌; 5, 12, 19, 16, 18-29, 
40, 41, 48-45, 47, 49, 56. 


2756 (a) 
கானயாறும்‌; 25, 44, 45. 
கானவாறும்‌; 26-- 


ஆய; 26 
ஆயப்‌; 25. 


IV 


பிறர்தமை; 45. 
பிரா தவை; 26-- 
பெயரவை; 25. 


செலா; சீக்‌, 45. 
சொலா; 26 


Ti 


2757 


அவ்வயின்‌; 46-- 
அவ்வழி; 18, 15, 28, 49. 


அடைந்தமை; 46 
வரும்பரிசு; 45. 


அறிந்தான்‌; &6-- 
அறிந்தார்‌; 19, 721, 22, 25. 


வேலைதுணை; 46-- 
வேலைதனை; 5. 
வேலைகரை; 45. 


ஏழுலகம்‌; 46 

ஏழுலகும்‌; 2-5, 18, 15, 19, 
20, 24, 26-29, 43-45, 47. 

அற்றிட; 45. 

எய்த; 46-- 

எழுந்தே; 45. 


மாண்டவர தன்சரண்‌; 46-- 

மாண்டவர்கள்‌ தன்சரண்‌; 
15, 4௦, 

மாண்டவரதன்வரவு; 45, 


வணங்கவெதிர்‌; 1, 2, 5,8, 
12, 19, 15-20, 29, 24, 27- 
29, 40, 48, 45, 49, 56. 

வழங்கவெதிர்‌; 46— 

வணங்கவெளி; 26, 44, 45. 

காணவெதிர்‌; 45, 


வந்தான்‌; 46-- 
வந்த; 45. 


கொண்டான்‌; 1, 8 


நீண்டதமிழால்‌; 46-- 
நீண்டதமிழ்வாரி; 45. 


உலகை; 46-- 
உலகம்‌; 5, 16. 
நிலமேல்‌; 45. 
நேமியின்‌; 46-- 
நேமியை; 5. 
நிமிர; 25. 
அளந்தான்‌; 46-- 
விட்டான்‌; 45. 


72 


11 


111 


IV 


ஆரணிய காண்டம்‌ 


2758 


எண்டவ; 46 
எண்டவம்‌; 1-4, 8, 15, 27, 
44, 49, 56. 


எமக்கருள்கெனக்‌; 46-- 

எமக்கருளெனக்‌; 1-5, 8, 12, 
19, 16-18, 21, 22, 26-81, 
99, 40, 44, 45, 47, 49, 56. 

எனக்கருளெனக்‌; 15, 24, 
25. 

குறையிரப்பக்‌; 19, 21, 
25, 29, 41, 45, 52. 

குறையிரந்தார்‌; 46-- 

குறையிரந்தார்க்‌; 41. 


22, 


கண்டொருகை; 46-- 

மொண்டொருகை; 5, 20, 27, 
45, 

முகந்துகடல்‌; 46-- 

முகந்தகடல்‌; 30, 91, 39, 41, 

, 95. 

எல்லாம்‌; 46 

முன்னாள்‌; 20. 

அவர்கள்‌; 46-- 

அமரர்‌; 20. 


' பின்னுமிழ்க; 46 


பின்னுமுமிழ்‌; 19, 21, 22, 29. 
ம்‌ 5, 12, 18, 16, 
என்றலும்‌; 46-- 
என்னலும்‌; 26. 

என்றனர்‌; 81, 99, 45. 
உமிழ்ந்தான்‌; 46 
உமிழ்ந்தோன்‌; 45. 


2759 
நீரடிசில்‌; 46 
நீர்கடிதின்‌; 15, 20, 28. 
நீரைமுழுது; 45, 52. 
உண்டது; 46-- 
உண்டவை; 1-5, 8, 12, 18, 
15-19, 21-29, 31, 99, 40, 
43-45, 47, 49, 56. 


11 


111 


துரந்தான்‌; 46-- 
துரந்தால்‌; 5, 27. 
ச்ம்‌. 45. 
தனாலமரும்‌; 1-5, 8, 12, 
“ட, 16-19, 21, 22, 24-27, 
29, 31, 39-41, 44, 45, 47, 
49, 56. 
அதலாலமரும்‌; 46-- 
அதனானமரும்‌; 29, 48. 
அதுமாலமரும்‌; 45. 
அவனாலமரும்‌; 45, 52. 
வினையாலமரும்‌; 15, 28. 


மெய்யுடைய; 46-- 
மெய்யுடையன்‌; 45, 52. 
மெய்யுடையது; 45. 


வாளவுணன்‌; 46-- 
வாளவுணர்‌; 1-8, 8, 45. 
ஆளவுணன்‌; 26. 


வாதவிதன்‌; 15-18, 20, 28, 
40, 41, 45, 47, 52, 56. 

மாயவவன்‌; 46-— 

மாயவிவன்‌; 45. 

மாயவிதன்‌; 5, 18, 19, 21, 
22, 25, 27, 29, 49. 

வந்தவிதன்‌; 12, 23, 49, 


வன்மைக்‌; 46-- 
வண்மைக்‌; 15-18, 40, 44, 45, 
52, 56. 


ஆரிடர்‌; 46 
ரிடர்‌; 1, 2, 8, 12, 15, 29, 
26, 28, 49-45. 


களைந்தான்‌; 46-- 

களை ந்தோன்‌; 45. 

கடிந்தான்‌; 19, 21, 22, 24, 
25, 29, 45. 


> 2760 


உலைவுறாமல்‌; 46-- 

உலையுறாமல்‌; 24. 

உலைவுறாமே; 23, 48. 

உலைவுறாவாறு; 18, 15, 16, 
28, 49. 


II 


117 


IV 


பாட வேறுபாடு 79 


உலைவுறாமாறு; 5, 20. 

உலைவுறாமற்று; 17, 18, 27, 
31, 40, 41. 

உலைவுறாவன்று; 45. 


ஏகுநெறி; 46 

ஏகநெறி; 15-23, 25, 27-29, 
40, 41, 43, 45, 49, 56. 

மிதித்‌ தடியின்‌; 46 

மதித்‌ தடியின்‌; 16. 

இகந்தடியின்‌; 29, 49. 

இசைந்தடியின்‌; 19, 21, 22, 
2௦, 29. 


மேகநெடு; 46-- 
மேகநெறி; 5, 24, 45, 


மாலைதவழ்‌; 46 

மால்தவழு; 4. 

விந்தமெனும்‌; 1-4, 8, 12, 
15, 16, 18, 19, 21-26, 28, 
29, 40, 41, 48-45, 47, 52, 
56. 

விந்தையெனும்‌; 46-- 


நாகமுற; 46 
நாசமுற; 45. 


2761 
கூடுமுதலோனுரையின்‌; 
6 


சூடுமுதலோனுரையும்‌; 1-5, 
8, 15-19, 21-29, 25, 48, 
56. 

சூடுமுதலோனுறையும்‌; 18, 
28, 29, 41, 45, 47. 

சூடுமுதலோனுலகின்‌; 26, 
44, 45. 


சூடுமுதலோனினுரை; 45. 
சூடுமுதலோனுறையுள்‌; 24. 
சூழமுதலோனுறையும்‌; 27. 
சூடிமுதலாயதனி; 45. 
சூடுமுதலோன்மண ந்த; 12. 
மூவா; 46-- 

மூவாய்‌; 45. 

மேவா; 45. 

முன்னாள்‌; 12. 


மாசிறவவேகென; 46-- 
மாசிலறனெந்தைவில்‌; 1, 2, 
8 


மாசிலறனேறவில்‌; 5, 15, 
16, 19, 21-25, 27-29, 43. 
மாசிறவனேநவில்‌; 49. 
ஆசிலறனே நவில்‌; 20. 
மாசிலறநேர்வில; 9, 4, 417. 
மாசிலவனே நவில்‌; 18. 
மாசிறவனேவலில்‌; 17, 18, 
40, 41, 56. 
ஈசனவனேவலின்‌; 45. 
மாசிலவனேவிட; 12, 26, 44, 
ஏசவதுகொண்டுலைவு; 45. 


வடாதுதிசைமேனாள்‌; 46-- 
வடாதுதிசை நின்‌ று; 26. 
வடாதுதிசை நின்றும்‌; 44. 
வடாதிசையினின்‌ று; 12. 
விடாதுலகமேனாள்‌; 45. 
வடாதுலகமேனாள்‌; 1, 2, 5, 
8, 12, 15-25, 27-29, 40, 
41, 48, 45, 49, 56. 
வடாதுலகமென்னா; 8, 4, 47. 
உறுதுலகுபேணும்‌; 45. 


நீசமுறவானினெடு; 46-— 
நீசமுறவானநெடு; 15, 28. 
நீசமுறமேவனெடு; 20. 
நீசமறமேவிநெடு; 19, 21, 
22, 25, 29. 
நீசமறமேவுநெடு; 24, 45. 
நீசமறதேநமிநெடு; 45. 
நீசமறமானனெடு; 1-9, 8. 
நீசமறமாளநெநடு; க, 47. 
நேசமுறமேவுதெடு; 29, 48. 
நேசமுறவானெடிய; 26, 44. 
நேசமுறவேதமிழில்‌; 12. 
மீசமுறநேமிநெடு; 18, 17, 
18, 40, 41, 49, 56. 
மீசுறமுநேமிநெடு; 5. 
மீசுறமுன்னேமிநெடு; 16. 
மீசுறமுன்னேகிநெடு; 27. 


மாமலயதேநரா; 46 

மாமலையதேநரா; 20. 

மாமலையைநேரா; 19, 21-28, 
25, 29, 48. 


74 


IV 


11 


ஆரணிய காண்டம்‌ 


மாமலயமேவா; 5, 28, 45, 47. 

மாமலையமேவா; 3, 4, 18, 16, 
49. 

மாமலையைமேவா; 17, 18,26, 
27, 40, 41, 44, 45, 56. 

மாமலயமேவி; 91, 39, 45. 

மாமலையமேனாள்‌; 1, 2, 8. 

நீள்மலையைமேவி; 12. 


ஈசனிகராய்‌; 40-- 
ஈசனிகரா; 3-5, 20. 
வீசிநிகராய்‌; 26. 


சீர்பெற; 46— 
நேர்பெற; 45. 


2762 


உழக்குமறை; 46-— 
உழக்கும்மறை; 42, 
நாலினும்‌; 46-- 
நூலினும்‌; 20, 25, 48. 
உயர்ந்துலகம்‌; 40-- 
உணர்ந்துலகம்‌; 5, 12, 18, 
15, 17, 19, 20, 28, 25, 27- 
29, 40, 41, 48, 49, 56. 
உணர்‌ ந்துமறை; 22. 
உய்ந்துலகம்‌; 45. 
வழக்கினும்‌; 46— 
வழக்கிலும்‌; 1, 5, 8. 
வழக்கென; 2, 45. 
மதிக்கவியினும்‌; 46 
மதிக்கவினினும்‌; 80, 81, 39- 
42, 45, 55. 
மதிக்கவினிலும்‌; 44. 
மதிக்கவயினும்‌; 17, 40, 45. 
மதிக்கவையினும்‌; 5, 16, 18, 
19, 25, 29, 41, 45, 56. 
மதிக்கவெவையும்‌; 15, 28. 
மதித்தவையினும்‌; 12, 21- 
28, 48, 45 
விதிக்கவினிலும்‌; 1-4, 8, 45, 
47. 


விதிக்கவினினும்‌; 24. 
விதிக்கும்வகை; 45. 


மரபினாடி; 46 
மரபுநாடி; 45. 


111 


IV 


11 


111 


மரபினோடி; 24, 45, 
பரிவினாடி; 17, 18, 40, 41, 56. 
பரவிநாடி; 18, 19-22, 29. 
தம்மரபினாடி; 45. 
நிழற்பொலி; 46 
நிழற்பொழி; 1-5, 8, 12, 18, 
17, 28, 26, 27, 31, 39-41, 
43-45, 47, 49, 56. 
கணிச்சிமணி; 46 
கணிச்சியணி; 26, 44, 45. 
கணிச்சிதிகழ்‌; 45. 


நெற்றியுமிழ்‌; 46 
நெற்றியுகு; 17, 
தெற்றியுறு; 45. 


தழற்புரைசுடர்க்கடவுள்‌; 


10, 41, 56. 


தழற்புகையுடைக்கடவுள்‌; 
அழற்புரைசுடர்க்கடவுள்‌;19, 
21, 22, 25, 29, 45. 


அழற்புகையுடைக்கடவுள்‌; 
45. 


தந்தான்‌; 46-- 
தந்தோன்‌; 45. 


2763 


நிலத்தினில்‌; 46-- 
நிலத்தினின்‌; 2,20. 
உலகிற்பேர்‌; 46 
உரையிற்பேர்‌; 1-4, 8, 19, 
21-26, 29, 91, 39, 49, 47. 
உலகின்மேல்‌; 20. 


க்குமென; 46-- 
வா்‌ க்‌ 49, 
இருப்பனென; 45. 


கருத்தினை; 46-- 
கருத்தனை; 41, 45. 
ஒருத்தனை; 45. 
உறப்பெறுவெனாலென்‌; 
46— 
உறப்பெறுவெனானென்‌; 2. 
உறப்பெறுவனானென்‌; 27. 


IV 


Il 


111 


பாட வேறுபாடு 


உறப்பெறுவனாலென்‌; 26, 
28, 40, 47. 


உறப்படுவனாலென்‌; 45. 


கண்ணினில்‌; 46-- 
கண்ணினின்‌; 16, 17, 28, 31, 
99. 


கண்ணிணை களிப்பெனென 
வேகருதுளத்தான்‌; 45. 


2764 


இரைத்த; 46-- 

இரைத்து; 19, 21, 22. 

நான்கினொடு; 46-- 

நாலினொடு; 1-5, 8, 12, 18, 
15-18, 20-29, 31, 40, 42, 
43-45, 47, 49, 52, 55, 56. 


இயைந்தபிற; 46 

இசைந்தபிற; 15, 19, 28. 

இயைந்தபொருள்‌; 45. 

இசைந்தபொருள்‌; 21, 22, 
25, 29, 45. 

இயைந்தபெரு; 1, 2, 8. 

யாவும்‌; 46-- 

யாவை: 25, 29. 

வேள்வி; 1, 2, 8. 


நிரைத்த; 46-- 
நிரைத்து; 19, 21, 22, 25, 29, 
45. 


நெடுஞான நிமிர்‌; 46-- 
நெடுஞானமிடு; 15. 
நெறிஞான நிமிர்‌; 1-4, 8,12, | [ 
16-18, 23, 24, 26, 40, 41, 
49, 45, 47, 56. 
நெறிஞான நிரை; 49. 
நெறிஞான நிறை; 18. 
நிமிர்ஞானதநெநறி; 20. 
கல்லினெடு; 46-- 
கல்லிநெடு; 17, 18, 49. 
கல்விநெடு; 4, 28, 24, 29, 
40, 41, 48, 45, 47, 56, 
கோலினொடு; 45. 


அரைத்தும்‌; 46— 
உரைத்தும்‌; 29, 41, 45, 47. 


75 


அயனாரும்‌; 18, 15, 17, 19, 
21, 22, 25, 26, 28, 29, 40, 
41, 45, 49, 56. 

அயனாலும்‌; 46-— 

அரனாலும்‌; 45. 

அறியா த; 46-— 

உணராத; 41, 45. 

பொருணேர்‌ நின்று; 46-- 

பொருளே நின்று; 45. 

பொருளோ நின்று; 49. 

பொருளோவின்‌ று; 17-19, 
21, 22, 25, 29, 40, 41, 45, 
56. 

பொருடானின்று; 20. 


உரைத்துதவுமாலெனும்‌; 5, 
12, 13, 15-18, 20, 28, 27, 
28, 41, 48, 49, 56. 

உரைக்குதவுமாலெனும்‌; 
46— 

உரைத்துதவுமாலென; 19, 
21, 22, 29. 

உரைத்துதவவற்தது; 45. 

உணர்ச்சியினுவப்பான்‌; 
46— 

உணர்ச்சியினுகப்பான்‌; 19, 
21, 22, 25, 29. 

உணர்ச்சியுளுவப்பான்‌; 15, 
20. 


எனவேமனமுவந்தான்‌; 45. 


2765 
உய்ந்தனர்‌; 46-— 
உய்ந்தனன்‌; 29, 48. 
தந்தனர்‌; 45. 
உயிர்த்தனர்‌; 46 
உயிர்ப்பர்‌; 20. 
உயிர்ப்பிலர்‌; 24, 
உயர்ந்தனர்‌; 2, 8, 41, 52. 
உய்ந்தனர்‌; 1. 
தவத்தோர்‌; 46-- 
உலகத்தோர்‌; 20. 


அறத்தினெறிநின்‌ றனர்க. 
ளானார்‌; 46-- 


76 


111 


IV 


ஆரணிய காண்டம்‌ 


அறத்தினெ றிநின்‌ றனர்‌ 
களானா; 41, ௦2, 95. 

அறத்தினெறிநின்றனர்க 
னணோனா; 16, 27. 

அறத்துநெறிநின்‌ றனர்க 
ணோனு; 5. 

மன த்துயரகன்‌றதறனோனா; 
2-4, 28, 24, 26, 31, 43, 44, 
47. 


மன த்துயரகன்‌றதறநோனா; 
12. 


மனத்துயரகன்‌ றதென 
நோனா; 19, 15, 17-19, 21, 
22, 25, 28, 29, 40, 41, 56. 

மனத்துயரகன்றதென 
நானா; 49. 

தவத்தினெ றிநின்‌றதென 
வாரு; 20. 

வெந்திறல்‌; 46-- 

வெந்துயர்‌; 1-5, 8, 21, 22, 
24, 25, 28, 29, 44, 45. 

அரக்கர்விட; 46-—- 

அரக்கர்விடம்‌; 5. 

அரக்கர்வினை; 4. 

அரக்கரெனும்‌; 1, 2, 8. 


வேர்முதல்‌; 46-— 
வெம்பிணி; 1, 2, 6. 


அறுப்பான்‌; 46-- 
துடைப்பான்‌; 15, 20, 28, 49. 


எனத்தனிவலிப்பான்‌; 46-- 
எனக்கருதுகின்றார்‌; 45. 


2766 


உயிராமுலவை; 1-5, 8. 12, 
19, 15, 16, 18, 19, 21-26, 
28, 29, 40, 41, 48-45, 47, 
49, 52, 56. 

உயிராமுதல; 46-- 

உயிராமுலகில்‌; 45. 

உயிர்யாவுமுலர்‌; 45. 


யாவுமிடைவேவித்து; 46-- 

யாவுமிடைவேவத்‌; 45. 

யாவுமிடைவேவா; 5, 15, 16, 
28, 27, 28, 48, 45. 


101 


117 


IV 


IV 


யாவுமிடையேய; 49, 
யாவுமிடைவேவ; 19, 20, 22, 
25, 29. 
யாவுமிடவேவா; 12. 
கானெனவெரிக்கும்‌; 45. 
உருமைச்சுடுசின த்தின்‌; 
46— 
உருமிற்சுடுசினத்தின்‌; 19, 
21-23, 48, 45. 
உருமிற்சுடுகளத்தின்‌; 25. 
உருவிற்சுடுசின த்தின்‌; 45. 
உருவைச்சுடுசினத்தின்‌; 16, 
20, 45, 49. 
உ.ருவச்சுடுசினத்தின்‌; 1, 8, 
24, 26-28, 44, 45. 
வெருவச்சுடுசினத்தின்‌; 5, 
17, 18, 40, 41. 


கானவனலைக்‌; 1, 2, 5, 8, 12, 
19, 15, 16, 18-29, 40, 41, 
48, 45, 49, 56. 

ஆனவனலைக்‌; 46-— 


அவித்து; 46-- 

அழித்து; 19. 

வந்ததெனமைந்துறு; 1, 3- 
5, 8, 12, 16, 27, 45, 47. 

வந்ததெனமுந்துறு; 46 

வந்தெனவமைந்துறு; 2, 45. 


2767 


இராமனைவரக்‌; 46-- 
ராமனைமனக்‌; 19-22, 25, 
29, 45. 

இராமனுருவைக்‌; 45. 


குண்‌ டிகையினில்‌; 46-- 

குண்டிகையினீர்‌; 19-25, 29, 
48, 45. 

குண்டிகைதனில்‌; 45. 


பொருவில்காவிரி; 46-- 

பொருனைகாவிரி; 1, 8, 45. 

பொருநைகாவிரி; 26 

பொருவுகாவிரி; 19, 49. 

பெரியகாவிரி; 5, 28, 27, 48, 
45. 


11 


IV 


11 


பாட வேறுபாடு 


2768 
வந்த; 46-- 
வந்து; 1-5, 8, 18, 15, 16, 18, 
23, 26-28, 31, 39, 43-45, 
47, 49. 56. 


பணிந்தான்‌; 46 


வணங்க; 45. 


அன்றவனும்‌; 46-- 
அன்றவனை; 45. 


தழீ இயழுத; 46-- 
தழீயழுத; 1, 2, 8. 
இயம்பியிசை; 46-- 
இயம்புமிசை; 45. 


2769 
வேதமொழிட 46-- 
வேறுபல; 18, 17, 18, 40, 41, 

49, 56. 
வேறுபலர்‌; 45. 


வேறுபல; 46-- 
வேதமொழி; 18, 17, 18, 40, 
41, 45, 49, 56. 


கூறக்‌; 5, 18, 17-25, 27, 29, 
40, 49, 45, 49, 52, 56. 
கூறிக்‌; 46-- 


காதன்‌ மிக நின்றெழில்‌; 46-- 
காதன்மிக நின்றெழில்கள்‌; 
5 


காதன்மிகநன்றெழில்‌; 26, 
44. 


காதன்மிகநின்‌ றவெழில்‌, 27. 
காதன்மிக நின்றெழு; 3, 4, 
15, 24, 28, 47. 
காதன்மிக நின்றொளிர்‌; 17, 
18, 40, 41, 45, 52, 56. 
காதல்மறையோரேெழில்‌; 19, 
21, 22, 25, 29, 45. 
காதன்மறையோரது; 20. 
கமண்டலுவினன்னீர்‌; 46-- 
கமண்டலுவின்னன்னீர்‌; 47. 
கமண்டலவின்னன்னீர்‌; 19, 
29. 


| 
| 


| 


117 


பட 


கமண்டலவினன்னிீர்‌; 1, 8, 
8, 13, 18, 21-28, 25, 28, 
40, 43, 49, 56. 

கமண்டலுவுநன்னீர்‌; 39. 

கமண்டலவனன்னீர்‌; 16. 

கமண்டலுறு நன்னீர்‌; 12. 

கண்டருவிநன்னீர்‌; 27. 

கண்டுலவு நன்னீர்‌; 5. 


வீசிநெடு; 46-- 
வீசநெடு; 19-22, 25, 29. 
வீசநறு; 24. 

வீசிநறு; 45. 


மாமலர்கள்‌; 46-— 
வான்மலர்கள்‌; 15. 
வானமலர்‌; 20, 28. 


போதுமணம்‌; 46-- 
போதுமலர்‌; 15, 20, 28. 
புக்கான்‌; 46-- 
புக்கார்‌; 20, 27, 45. 


2770 


பொரு ந்தவமலன்‌; 46-- 

பொருந்தவமலர்ப்‌; 5, 15,20, 
28, 24, 27, 28, 48. 

பொரு ந்தவண்மலர்‌ ; 45. 

பொரு ந்தவன்மலர்ப்‌; 17, 18,. 
49, 41, 56, 

பொரிந்தவன்மலர்ப்‌: 19, 21,. 
22, 25, 29. 

பொருந்துமமலன்‌; 45, 


விருந்தவண்‌; 1, 2, 8, 16, 19,. 
2123. 25, 26, 28, 45. 
விருந்தவன்‌; 46- 
விருந்தவர்‌; &. 
விருந்திவண்‌; 44 
அமைத்தபின்‌; 46-- 
அமைந்தபின்‌; 45. 
அமைத்தவை; 45* 
அமர்ந்தபின்‌; 26. 
உகந்தபின்‌; 45. 
விரும்பிமுனி; 1௦, 16, 19-22.. 
25, 28, 29. 
விரும்பினன்‌ ; 46-- 


78 


ஆரணிய காண்டம்‌ 


விரும்பின; 1, 8, 45. 

விரும்புமுனி; 5. 

மேனாள்‌; 5, 15, 16, 19-22, 
25, 28, 29. 

விரும்பி; 46-- 


111 இழைத்தவெனது; 46 


IV 


11 


இழைத்ததெனது; 19, 21, 
22, 25, 29. 

இழைத்தனனினிப்‌; 15, 20, 
28. 


யற்றுமெனது; 19, 17, 18, 
40, 41, 45, 49, 56. 
இல்லிடையின்‌; 46-— 
இல்லிடையில்‌; 1-8, 5, 8, 12, 
18, 16-19, 21-23, 25, 26, 
29, 90, 40. 49-45, 47, 56. 
பிறிதென்‌ ; 15, 20, 28. 


முடித்தனை; 46-- 
நிரப்பினை; 45. 


2771 


இமையோரும்‌; 46-- 
இமையோரின்‌; 8, 24, 417. 
இவையோருன்‌; 4. 
எனையோரும்‌; 5, 27, 45. 


நின்றதவம்‌; 46-- 
நின்றுதவம்‌; 19, 21, 22, 25, 
29. 
முற்றும்‌; 46 
ற்றி; 1-5, 8, 12, 18, 17- 
25, 27-29, 40, 41, 48, 45, 
47, 49, 56. 
முற்றின்‌; 15, 16. 
முற்ற; 26, 44, 45. 
நெடியோரின்‌; 46-- 
நெடியோரும்‌; 17. 
நெடியோருள்‌; 99. 
நெடியோனின்‌; 19, 21, 22, 
25, 29. கல 1 
நெடிதோரும்‌; 28, 45. 
நெறியோரும்‌; 29, 27, 49. 
நெடியோரும்‌; 46-- 
அடியோரும்‌; 16. 


III 


IV 


111 


பெற்றிலர்கள்‌; 46-- 

பெற்றவர்கள்‌; 1-5, 8, 12, 
19, 16-18, 20-28, 25-29, 
91, 39-41, 43-45, 47, 49, 
56. 


சுமந்தேன்‌; 46-- 
சுரந்தேன்‌; 19, 21, 22, 25, 
29. 


அமைந்தேன்‌; 15. 


மேலினியென்‌; 1, 5, 8, 12, 
18, 15-25, 27-29, 31, 40, 
41, 44, 45, 47, 49, 52, 56. 

மேலினிதென்‌; 46-— 

மேலினிய; 45. 

மேலினியன்‌ ; 8, 4, 26,39, 45. 


2771 (a) 
பிரதிபேதம்‌ இல்லை. 


2772 


வனத்துறைதி; 46-- 
வனத்துறைதிர்‌; 45. 
வனத்தமைதி; 5, 27, 45. 


தரக்கொண்டு; 46-- 
தரக்கொடு; 49. 


எண்டகு; 46-- 

எண்டரு; 1-4, 8, 18, 23, 26, 
81, 44, 49. 

எண்டபு; 19-22, 25, 29. 


வைத்தவனை; 46-- 
வைத்தவனொடு; 15, 19-22, 
25, 28, 29. 
வைதீதவனும்‌; 45. 
2773 
இவ்வயின்‌; 46 
ஒர்வயின்‌; 49. 
என்னுடன்‌; 15, 19-22, 25, 
28, 29. 
இருந்தால்‌; 46-- 
இருந்தாய்‌; 15, 28. 


Il 


IV 


1 


111 


DV: 


பாட வேறுபாடு 


இருந்‌ே, த; 19-22, 25, 29. 
உறைந்தால்‌;. 18; 17, 18, 40, 
41, 49, 56. 


வேண்டியன; 46-- 
வேண்டியது; 49. 
வேண்டியநன்‌; 45. 
வேண்டிய நின்‌; 15, 28. 


விரும்பினை; 9, 16, 18, 20, 


26, 27, 44, 45, 47, 49. 
விரும்பின; 46-- 
விருப்பினை; 5. 


மலைந்து; 46 


மலைத்து; 1-4, 8, 26, 81, 99, 


45, 47. 
முடித்து; 12, 19, 49. 
மனத்துயர்‌; 46-— 


மனத்திடர்‌; 12, 19-22, 25, 


29, 45 


துடைப்பாய்‌; 46-- 
தொலைப்பாய்‌; 45. 


முடிப்பாய்‌; 12, 18, 15, 17, 18, 


26, 28, 40, 41, 49, 56. 


2774 


வாழுமறை; 46-- 
வாழுமுறை; 44, 49, 
வாழுமனு; 46-- 
வாழிமனு; 4 
தாழ்வார்‌; 46-- 
தாழ்வர்‌; 4, 12, 417. 
மாழ்வார்‌; 21, 22, 
மாழ்வர்‌; 25. 
ஐயமிலை; 46-- 
ஐயமில்லை; 47. 
மெய்யே; 46-- 
மெய்யீர்‌; 45. 
வாழுமினி; 46-- 
வாழுமினிது; 16. 
இங்குறைதி; 46-- 


ஈங்குறைதி; 22. 
ஈங்குறைதிர்‌; 45. 


III 


IV 


79 


2774 (a), (b) 
பிரதிபேதம்‌ இல்லை. 


2775 


செருக்கடை; 46 

செருக்குடை; 1-8, 5, 8, 12, 
13, 15-25, 40, 41, 49-45, 
49, 56. 


தீமை; 46-- 
செய்கை; 19, 21, 22, 25, 29. 


எய்தத்‌; 17-22, 25, 29, 40, 
41, 43-45, 56. 
எய்தித்‌; 46 


வருந்திசையின்‌; 46-- 
வருந்திசை; 15, 20, 28, 


முந்துற்று; 46 
மன்புற்று; 19, 21, 22, 25, 


எழுத்துத்‌ 15, 28. 
பொருந்துற்று; 20. 


இருக்கைநலம்‌; 46— 
ருக்கைநலன்‌; 15, 19-29, 
2௦, 26, 28, 29, 48, 45. 

இருக்கை நிலம்‌; 2. 

இருக்குநிலன்‌; 5, 24, 45, 47. 

இருக்கநிலன்‌; 4. 

இருக்கு நலன்‌; 45. 

நிற்கருளென்‌; 46-- 

நிற்கருள; 27. 

எற்கருள; 45. 

எற்கருள்‌; 45. 

எற்கருளென்‌; 1, 8. 

எற்கருள்க; 9, 4, 12, 24, 45 
47. 

எற்கருள் தி; 2, 15, 26, 28. 

pilin 18, 17-23, 25, 
29, 40, 41, 48, 49, 56. 


என்றனன்‌; 46-- 
எனக்கடிது; 18, 17-28, 25, 
29, 40, 41, 49, 49, 56, 


80 


ING 


11 


111 


ஆரணிய காண்டம்‌ 


2776 


சொற்றனை; 46-- 
சொல்லினை; 25. 
இவண்‌ மேனாள்‌; 46-- 
இறைவமேனாள்‌ ; 45. 


யானும்‌; 46 
யாமும்‌; 24. 
யாவும்‌; 20, 28, 48. 


குழுவழுவில்‌; 46-- 
குழுவுவிழை; 45. 


2777 


தட்டினிடை; 46-- 
தட்டிடையில்‌; 5, 12, 16, 27, 
45. 


தட்டிடையின்‌; 20. 


ஓப்புவரவிற்றென; 46-- 

ஒப்புவரவிற்றன; 29, 39. 

ஒப்புவரவற்றன; 15, 17, 18, 
21, 22, 25, 27, 29, 56. 

ஒப்புவரவற்றென; 5, 12, 16, 
19, 20, 28, 40, 41, 48. 

ஒப்புவரவுற்றென; 1, 8, 4,8, 
18, 45, 47, 49. 

ஒப்புவரவுற்றன; 2. 

ஒப்புயரவுற்றென; 44, 45. 

ஒப்பவுயர்வுற்றென; 26. 

உரைப்பரிய; 46-- 

உரைப்பரியது; 5, 17, 18, 20, 
29, 26-28, 40, 41, 48, 45, 
56. 

வாளும்‌; 46-- 

ஒள்வாள்‌; 1-4, 8, 12, 19, 16, 
19, 21, 22, 27, 31, 39, 45, 
47, 49. 

ஒவ்வா; 5, 17, 18, 28, 26, 28, 
40, 41, 48, 45, 56. 

ஓவா; 20, 25, 29. 

தெவ்வர்‌; 15. 


வெப்புருவுபெற்ற; 46-- 
வெற்புருவுபெற்ற; 20. 
வெப்புருவுபெற்று; 45. 
வெப்புருவுகொண்ட; 45. 


| 
| 
| 


IV 


Il 


111 


2 45, 
உயர்‌, 18, 15, 16, 19-29, 25... 
28, 29, 45. 


வில்லா; 46-— 

வில்லால்‌; 2-5, 18, 27, 40,. 
47, 56. 

வில்லான்‌; 12, 18, 15, 16, 28, 
28, 41, 49, 49. 

வில்லாய்‌; 30, 31, 39, 41. 

வில்லோன்‌; 19, 21, 22, 25, 
29. 


எரித்ததனி; 46- 
எரித்தகணை; 2-4, 45, 47. 


மொய்க்கணையும்‌; 5, 18, 15, 
17, 27, 28, 40, 41, 52, 56. 
மொய்கணையும்‌; 46 

மொய்கவசம்‌; 3, 16. 
மொய்க்கவசம்‌; 2, 4, 47. 
மெய்க்கவசம்‌; 45. 


நல்கா; 46-- 
நல்கி; 21, 22, 25, 29. 


2778 


ஓங்குமரன்‌; 46-- 
ஓங்குமரம்‌; 21, 22, 25, 26, 
29. 


ஓங்கிமரன்‌; 15, 20, 45. 


ஓங்கிமலை; 46-- 
ஓங்குமலை; 3, 417. 
ஒங்கிமணல்‌; 46-- 
ஓங்குமணல்‌; 8, 417. 


பூங்குலை; 46-— 

பூங்குவை; 4, 5, 12, 18, 15- 
28, 25, 27, 28, 40, 41, 48, 
49, 56. 


தூங்குதிரை; 46-- 

தூங்கு நிறை; 16. 

உள தாலுறையுள்‌; 46-- 

உள தானுறையுள்‌; 5, 26, 27, 
44 49. 


உள தாமுறையுள்‌; 16. : 


11 


111 


11 


பாட வேறுபாடு 81 


உளகானுறையுள்‌; ள; 46 

40, 41, 56: வ்‌ 5 
உளகாணுறையுள்‌; 28, 48, போதா; 46 
மஞ்ச; 46-— போதார்‌; 12, 45. 
மஞ்சா; 45. போகா; 1,5, 8,15, 19-22, 
மைந்த; 18, 15, 20, 28, 28, 25-29, 31, 39, 44, 

43, 45. : பொன்னியெனுமாறுமுள 
மத்தா 17, 18, 40, 45, 49, தானவயல்போகா; 45, 

6. 
2779 (a) 

2779 பிரதிபேதம்‌ இல்லை. 
கனியீவ; 46-- 2780 
ப 11 சமனம்‌ 
கமுகோடு; 45. த டனற்த 4, 12, 15, 20, 28, 
வாலின்‌; 46-- அவ்வயின்‌; 46 
வாயின்‌; 16. அவ்வழி; 15, 20, 28. 
ஈனும்‌; 45. அவ்வுழி; 45. 


செந்நெலுள; 46-- 
சென்னலுள; 45. 
தெய்வப்‌; 46-- 
தேனுப்‌; 4. 


பொன்னியெனலாம; 46-- 
பொன்னியெனலான; 1, 2, 


8. 


பொன்னியெனவாய; 29. 


4. 


2781 
கிடந்தன; 46-- 


கிடந்தவும்‌; 1-4, 8, 28, 26, 
81, 39, 44, 45, 47. 


நின்றன; 46-- 


நின்றவும்‌; 1-4, 8, 24, 26, 81, 


99, 44, 45, 47. 


11 மேகநிற; 46-- 
மேக நிறை; 15, 20, 28. 
வண்ணனும்‌; 46-- 
அண்ணலும்‌; 1-8, 8, 17, 18, 
26, 41, 44, 45, 56. 
வள்ளலும்‌; 20. 


| 111 சொல்லியொடு; 46 


சொல்லினொடு; 44. 


சடாயுகாண்‌ படலம்‌ 


் மேன்மையில்‌; 19, 21, 22, 25, 
29. 


mm தொடர்ந்தன; 46 


தொடர்ந்தனர்‌; 5. 


துவன்‌ நின; 46 
துற 1-5, 8, 12, 18, 

15,-16, 18, 19, 21-28, 25, 

27-29, ம்‌, 39, 48, 45, 47, 


கேண்மையின்‌; 46 


கேண்மையில்‌; 1-5, 8, 12, 19, விரிந்தன; 45, 
15-18, 20, 23, 24, 27, 28, fr 
39, 40, 43, 45, 49, 56. 17 வேந்தையே; 46 

வேந்தனை; 46. .- 


கீழ்மையில்‌; 26, 44, 145. 
(6) 


82 ஆரணிய காண்டம்‌ 


2782 முகட்டின்‌; 5, 12, 18, 15, 16 
்‌ : 18-25, 27-29, 40, 48, 45, 
11 அருக்கனிவ்‌; 46 49. 56. 
அருக்கணின்‌; 5, 18, 16-18, 

23, 41, 43, 45, 49, 56. முன்‌ நிலின்‌; 46-- 
அருக்கனில்‌; 15, 19-22, 25- ன்றிலில்‌; 1-5, 12, 15, 16, 
29, 44, 45. 19-29, 31, 39, 48-45, 47. 

i i முன்‌ நினாள்‌; 17, 18, 56. 
கர்ப படத்‌ முன்‌ நினில்‌; 13, 80, 49, 55, 
ளிபடைத்து; 15, 19-29, 25, நிற்றலின்‌; 45. 
29, 29, 49, 45. 11 ஒளியொடு; 46-- 
நிழல்படைத்து; 18, 17, 18, ஒளியொடும்‌; 29. 
45, 49, 56. வ 
றிழல்படை; 41. தழுவச்‌; 39. 
நிழல்பட; 5. தழுவிச்‌; 45. 
தழுவும்‌; 45. 
அலங்கு; 46-- 0) 
வயங்கு; 27. சார்த்திய; 46-- 
சார்த்தின; 19, 45. 
111 தெரிப்புறு; 46-- சார்ந்தன; 15. 
தெரிப்புறச்‌; 20. சார்ந்தென; 28. 
தெரிக்குறும்‌; 45. சாத்திய; 1-4, 16, 20, 26, 29, 
திரிப்புறு; 27. 99, 44, 45, 47. 
க ப, சாத்தின; 5, 17, 18, 28, 27. 
செறிசுடர்ச்‌; 46-- டயம்‌ 56. 3 
செறிசுடர்த்‌; 19-22, 25, 29. சாந்ததின்‌; 12. 
தெ ்டர்ச்‌; 13, 17, 40, 41, சாற்றிய; 45, 
ப்‌ 18, 45. 111 கனைகடல்‌; 46 
ம்‌; 20. 
சிகையினால்‌; 46 florets 
சிறையினால்‌; 12, 19, 17, 18, அகன்கடல்‌; 1. 

40, 41, 45, 49, 56. IV கிரியெனா 46 
திகனினால்‌?19-22,29, 20, மலையென; 1-4, 19, 16-18, 
தில: 18, 16-18, 40, 41, 45, 20, 23, 24, 26, 31, 39- 41, 

56. 43, 44, 47, 49, 56. 
சிறை; 46 வரையென; 5, 12, 15, 19, 
21, 22, 25, 27-29, 45. 
IV விரித்திருந்தனன்‌; 46— 
விரித்‌ ந்தான்‌; 5, 18, 19, 2784 

2125, 27, 29, 48, 45, 49. ்‌ 6 

விரி ால்‌; 45, மா _ 
ட நிவ க்ர்‌ 20 ல்‌ 5, 12, 18, 15-29, 25, 
27, 28, 240, 41, 48, 45, 49, 56. 
2783 மறையத்‌; 46 
இப்பாடல்‌ 8-ஆம்‌ பிரதியில்‌ மறைப்பத்‌; 4. 
இல்லை தன்மணிக; 46-- 
1 முகட்டு; 46-- தண்மணிக்‌; 4, 28. 


1 


111 


Iv 


11 


பாட வேறுபாடு 


சேயொளி; 46-- 
செவ்வளி; 27. 
செவ்வழி; 45. 


வரையினில்‌; 46-- 

வரையினப்‌; 28. 

வரையினைப்‌; 5, 18, 15, 17, 
18, 20, 29, 27, 40, 41, 48, 
45, 49, 56. 

உருவினைப்‌; 1-4, 8. 

உருவினில்‌; 45. 

பவள; 46-- 

பவழ; 45. 


நீள்கொடி; 46-- 
ப்ப 1,2, 5,8, 23, 


சனா, 19-22, 25, 26, 41, 
44, 45. 
நீள்வரை; 29. 


பொலிந்திடப்‌; 12, 15-19, 21, 
22, 25, 28, 29. 41, 45, 56. 

பொலிந்தெனப்‌; 46-- 

பொலிந்தன; 26, 91, 99, 45. 


2785 


தூய்மையன்‌; 46-- 

தூயவன்‌; 1-5, 8, 12, 18, 15- 
18, 20-23, 25-29, 31, 39- 
41, 44, 47, 49, 56. 


இருங்கலை; 46-- 


இருங்கவி; 4. 
அருங்கலை; 15, 20, 28, 45. 


கேள்வியன்‌; 46-- 
கேள்வியான்‌; 99. 
கேள்வியின்‌; 8, 20, 21. 


வாய்மையன்‌; 46-- 

வாய்மையின்‌; 1, 2, 5, 8, 12, 
15, 16, 20, 25, 27-29, 39, 
44, 45, 


மறுவிலன்‌; 46 
மறுவிலான்‌; 17, 18, 40, 56. 


கூர்மையன்‌; 46-— 
கூர்மையின்‌; 20, 26, 45. 


11] 


117 


IV 


83 


தூய்மையின்‌; 12. 
தூய்மையன்‌; 5, 27. 
ஆய்மையின்‌; 46-- 
ய்வுறு; 1-5, 8, 18, 15, 17- 
29, 91, 39-41, 44, 45, 49, 
56. 
ஆய்வரு; 16. 
அறிஞனாமெனச்‌; 46 
அறிஞனாமெனாச்‌; 26, 
அறிவனாமெனச்‌; 5, 16. 
அறிஞனன்புசால்‌; 45, 


ய்‌ 46— 
சேயென; 1, 2, 8, 20, 26, 44, 
45. 


சேயினின்‌; 8, 4, 12, 19, 17- 
19, 21-29, 25, 27, 29, 91, 
39-41, 49, 45, 47, 56. 

சேயன; 5, 15, 28. 

சேயணி; 16. 

சேயின; 24. 

சேயினை; 45, 


நோக்குறு; 46-- 

நோக்குறும்‌; 1, 2, 4, 5, 8, 12, 
19, 15-26, 28, 39, 44, 45, 
49, 56. 

சிறுகணான்‌ றனை; 46 

செங்கணான்‌ றனை; 15. 


2786 
கூற்றினை; 46 
கூற்றினுக்கு; 2, 19, 21, 22, 
25, 26, 29, 44, 45, 


சிறுகண்‌; 46 

தெறுகண்‌; 45. 

யானையின்‌; 46-- 
னையின்‌; 19, 18, 20, 29, 
43, 45, 19, 56. 


தோட்டிபோல்‌; 46 
தோட்டிபோய்த்‌; 1, 2, 8. 
தோட்டியில்‌; 26, 45, 
தேய்ந்தொளிர்‌; 46 
தேய்ந்தொளி; 1, 8. 


84 


Il 


111 


ஆரணிய காண்டம்‌ 


தோய்ந்தொளிர்‌; 45. 
பொலிவுறும்‌; 26, 45, 


2787 


நான்கினோடு; 46... 

நாலினோடு; 1-9, 5, 8, 12, 
13, 15-18, 20-24, 80, 31, 
39, 40, 42-45, 47, 52, 55, 
26. 

நாலினொடு; 26, 28, 29, 47. 

நாலிரண்டு; 25. 

நாளினோடு; 27. 

நாசியின்‌; 49. 


கூடின; 46-- 

கூடிய; 18, 24, 40, 41, 45, 56. 

கூட்டின; 5, 12, 18, 16, 26, 
ஓர, 44, 45, 49. 

கூட்டிய; 1-8, 8, 15, 17, 19- 
22, 25, 28, 29, 47. 


ஆளுறு; 46- 
தாளுறு; 1-8, 8, 26, 31, 39, 
44, 417. 


நீளுறு; 46 

நீளுயர்‌; 1, 2, 5,8, 18, 16- 
18, 28, 27, 40, 41, 48, 45, 
49, 56. 

நீளிய; 15, 19-22, 25, 28, 29. 

நீளிரு; 45, 

மேருவின்‌; 46 

மேனியன்‌; 1, 8. 

மேனியின்‌; 19, 18, 27, 40, 
41, 43, 45, 49, 56. 


நெற்றிமுற்றிய; 46 
நெற்றியான்‌ றனை; 49. 


மெளலியான்‌; 46-- 

மவுலியான்‌; 45. 
2788 

உற நிமிர்‌; 46 


உற்றமர்‌; 28, 43. 
ல்‌: ௨4, 45, 417. 


III 


IV 


11 


II 


சும்மையை; 46- 
சும்மையன்‌; 3-5, 27, 45, 47. 


சும்மையின்‌; 45 


சிற்பங்கொள்‌; 46-- 

சிற்பங்கள்‌; 1-4, 8, 18, 26, 
44, 47, 49. 

பகலெனக்‌; 46-— 

பலவெனக்‌; 19, 45, 49. 

கடலெனக்‌; 41, 45. 


சென்றுதீர்‌; 46 
சென்றெதிர்‌; 17, 18, 41, 44, 
56. 


எனைப்பல; 46 
எனப்பல; 45. 
இனைப்பல; 3, 5, 45, 417. 
பலபல; 45. 


2789 


ஓங்குயர்‌; 46-- 
ஓங்கிய; 5, 12, 19, 21-24, 27, 
43. 


ஒருங்குயர்‌; 1, 8, 20. 

ஒன்‌ நில்‌; 46-- 
ன்‌ நின்‌; 45. 

வம 1-5, 8, 12, 18, 15- 
17, 20, 24, 27, 28, 31, 39, 
49. 


நின்றது; 46-- 
நின்றுறத்‌; 1, 2, 8. 
மேலது; 45. 
தாங்கலது; 46-- 
தாங்கலாது; 45. 
இருநிலம்‌; 46-- 
இருநிலத்து; 45. 
தாழ்ந்து; 46— 
ஆழ்ந்து; 45. 
தாழ்வுற; 46-- 
தாழ்வற; 25, 29.. 
தாழ்வுறும்‌; 45. 
வலியினில்‌; 46-- 
வலியினின்‌; 183, 31. 


IV 


H 


111 


பாட வேறுபாடு 


வலியினன்‌; 1-5, 8, 12, 15- 
18, 20, 29, 27, 28, 40, 41, 
49, 45, 47, 49, 56. 


இருந்த; 46 
இருந்து; 5. 
வீரனை; 46-- 
வேலையின்‌; 45. 


அணுகினர்‌; 46-- 
அணுகித்தங்‌; 45. 
அயிர்க்கும்‌; 46-- 
கருத்தின்‌; 45. 
சிந்தையார்‌; 46-- 
ஆய்குவார்‌; 45. 


2790 


இப்பாடல்‌ 25-ஆம்‌ பிரதியில்‌ 
இல்லை. ்‌ 


தன்வயின்‌; 46-- 
தம்வயின்‌; 45. 


இயற்ற; 46-- 

இயற்றி; 4, 27. 

எய்தினான்‌; 46-- 

எய்தினாய்‌; 27. 

எய்தினன்‌; 19, 15, 20, 28, 49. 
எண்ணினான்‌; 45. 


அறிவிலி; 46-- 
அறிவினில்‌; 44. 


அல்லனாம்‌; 46-- 

அல்லனே; 45. 

அமலனாம்‌; 26. 

எனின்‌; 46-- 

எனில்‌; 1-4, 8, 12, 18, 15- 
22, 26-80, 49-45, &7, 49, 
96. 


எறுழ்வலிக்‌; 46-- 
உறுவலிக்‌; 12, 19, 17, 18, 
20, 40, 49, 56. 


கலுழனே; 46-- 
கலுழனோ; 27. 
கலுழனாம்‌; 24, 


IV 


11 


- 111 


Il 


85 


என்ன; 46-- 

என்பது; 20. 

உன்னியச்‌; 46 

உன்னிய; 1, 2, 5, 8, 12, 19, 
17, 24, 26, 30, 31, 39, 44, 
45, 49, 56. 


செயிர்த்து; 46 

தேர்ந்து; 45. 

அயிர்க்கும்‌; 19, 21, 22, 29, 
4௦, 


நோக்கினார்‌; &6-- 

தோக்கவே; 45. 

சிந்தையார்‌; 19, 21, 22, 29, 
45, 


2791 


மதுகை; 46-- 
வயங்கு; 2. 

அனைய; 1, 8. 
அங்கை; 3-5, 27, 45. 


நோக்கினான்‌; 46-- 

நோக்குவான்‌; 15, 19-22, 29 
28, 29. 

நோக்கியே; 4௦. 


வினையறு; 46-- 
வினையுறு; 45. 


புலவரோ வெனா; 46-- 
புலவரோவென; 45, 
புலவர்தாங்கொலோ; 45. 


2792 


முதலிய; 46-- 
முதலியர்‌; 23, 43, 


நோக்குவென்‌; 46-- 

நோக்குவன்‌; 27, 31, 39, 40, 
44, 

நோக்குவம்‌; 8, 26, 28, 29, 


நோக்கினன்‌; 1, 2, 8. 
காண்குவென்‌; 45. 


நேமியானுமவ்‌; 46-- 
நேமியாளனும்‌; 26, 44, 45. 


86 


111 இறைவனும்‌; 46- 
இறைவரும்‌; 45, 
கடவுளும்‌; 45. 


மழுவலாளனும்‌; 46-- 
மழுவல்லாளனும்‌; 45, 49. 


1* என்னையான்‌; 46-- 
என்னையால்‌; 26, 56. 
அவரை நான்‌; 27. 
அவர்தமை; 45. 


காண்பெனால்‌; 46-- 
காண்பனால்‌; 15, 20-22, 25- 
29, 31, 39, 40, 45, 417. 


2793 


1 நோக்கினேன்‌; 46-- 
நோக்கினென்‌ ; 28, 29. 
நோக்கினன்‌; 8, 21, 22, 25. 


11 செங்கணித்‌; 46 
செங்கணின்‌; 45, 
செங்கணத்‌; 49. 


111 பொலங்கழல்‌; 46-- 
பொலன்கழல்‌; 18, 15, 26, 
99. 


பொடியினோடும்‌; 46-- 
பொருளினோடும்‌; 45. 


111, IV ஓப்பாமென; 46-- 
ஒப்பாமலன்‌; 117, 18, 40, 45, 
56. 
ஒப்பானலன்‌ ; 41, 49. 


அறிகிலென்‌; 46-- 
அறிகிலன்‌; 31, 39, 55. 
அறிகுவன்‌; 1, 2, 8. 
அறிந்திலேன்‌; 45. 
உணரலென்‌; 45. 
உணரிலன்‌; 26, 44. 
வருபவர்‌; 3-5, 18, 16-18, 25, 
24, 27, 40, 41, 49, 45, 417, 
56. 


வருகிலன்‌; 21, 22. 
வருகிலர்‌; 15, 19, 20, 25, 28, 


II 


III 


1061 


ஆரணிய காண்டம்‌ 


2794 


அலகறும்‌;.46-- 

அலகில; 19, 21, 22, 25, 29. 
அலகிலா; 15, 28. 
அலகினில்‌; 45. 
அலகுறும்‌; 1, 8, 20, 26. 
இலகிய; 3, 4, 45, 417. 
இலகுறும்‌; 2. 

அமைந்த; 46-- 
அமையும்‌; 26, 44, 45. 
அறைந்த; 45. 

ஏய்ந்த; 2-4, 45, 47. 
மெய்யினர்‌; 46-- 
மெய்யினார்‌; 45. 
மேனியர்‌; 28, 48. 
மலர்மகட்கு; 40-- 
மலர்மகள்‌; 15, 20, 28, 45. 
வந்தவிச்‌; 46-- 
வந்தவச்‌; 20. 


சிலைவலி; 46-- 

சிலைவரி; 19, 21, 22, 25, 29. 

சிலைமலி; 1-4, 8, 26, 91, 44, 
45, 47. 

தெரிகிலேனெனா; 46-- 

தெரிகிலேனென; 49. 

தெரிக்கிலேனென்றான்‌; 45. 

தெரிக்கிலேனெனா; 8-5, 12, 
19, 15, 19-22, 25, 27-29, 
99-41, 49, 44, 56. 

தெரியகிற் நிலேன்‌; 45. 


2795 


காட்சியர்‌; 46-- 
காட்சிய; 18, 45. 

திருமகிழ்‌; 46-- 

திருமகள்‌; 18, 29, 49, 45, 49- 
திருமறு; 20, 45. 

மார்பினர்‌; 46-- 

மார்பினார்‌; 45. 
குணத்தினென்‌; 46-- 
குணத்தினன்‌; 26. 
குணத்தனென்‌; 45. 


IV 


Il 


117 


பாட வேறுபாடு 


குண த்துதம்‌; 19, 21, 22, 25, 


குணத்துநல்‌; 45. 

ஆழியான்‌; 46-- 

ஆகிய; 45. 

ஒத்துளாரரோ; 46-- 

ஒத்தவாறரோ; 1-5, 8, 12, 
13, 15-18, 20, 28, 24, 26- 
28, 31, 39-41, 49-45, 47, 
49, 56 


2796 


எனப்பல; 46-- 
எனைப்பல; 1, 2, 5, 8, 20, 24, 
25, 91, 45, 49. 


நினைப்பினன்‌; 1-5, 8, 12, 19, 
16-27, 29, 31, 39-41, 49, 
45, 47, 49, 56. 

தினைப்பின; 46 

நினைவினன்‌ ; 15, 28. 

மனத்தினில்‌; 45. 

மனத்துள்‌; 46-- 

மனத்தின்‌; 15, 19-22, 25, 26, 
28, 29, 44, 49. 

நினை த்தங்கு; 45. 

எண்ணுவான்‌; 46— 

எண்ணினான்‌; 19, 21, 22, 25, 
29. 

எய்திய; 45, 

சினப்படை; 46 

சினப்பறு; 27. 

வீரர்மேல்‌; 46-- 

வீரரைத்‌; 41, 45. 

அவர்கண்மேல்‌; 26, 44, 45, 

செல்லும்‌; 46-- 

தெளியும்‌; 41, 45. 

அன்பினான்‌; 46-- 

சிந்தையான்‌; 20, 49. 

கனப்படை; 46-- 

கனப்புறு; 45. 

காளை நீர்கள்யார்‌; 46-- 

காளை நீர்களார்‌; 1, 2, 8. 


117 


IV 


87 


காளை நீர்களியார்‌; 45. 

காளை நீவிர்யார்‌; 12, 44, 45, 
52. 

காளை நீங்கள்யார்‌; 18, 15, 18, 
19, 21, 22, 28, 40, 56. 

காளை தீங்களார்‌; 20, 25, 29, 
49, 

காளை நீங்களியார்‌; 28, 48. 

காளைவீரர்யார்‌; 5, 16. 

காளைவீரர்கள்‌; 9, 45, 

காளையீர்கள்யார்‌; 45. 

கரத்தர்‌ நீங்கள்யார்‌; 41, 45. 


மனப்பட; 40-- 
மனத்தினில்‌; 1-4, 8, 45, 
மனத்தினின்‌; 47, 
எனக்குரை; 46-- 
உள்ளவை; 1-4, 8, 24, 47. 
உள்ளன; 45. 


எனக்குநீர்‌; 49. 


2797 
வினவிய; 46-- 
வினவின; 5, 19-22, 25, 29, 
40, 43, 56. 
மெய்ம்மை; 46-- 
மேன்மை; 12. 
புகல்கிலாமையால்‌; 46— 


புகல்கலாமையால்‌; 8. 
புகல்கில்லாமையால்‌; 91. 


கனைகடல்‌; 46-- 
கனைகழல்‌; 45 
நிலங்காவல்‌; 46-- 
நிலக்காவல்‌; 12, 15, 28. 


தயரதன்‌; 4 46— 
தசரதன்‌; 19-22, 25, 29, 40, 
56. 


யாமென்றார்‌; 46-- 
யாமென்றான்‌; 45. 


2798 


பொங்கிய; 46-- 
பெருகிய; 3, 24, 47. 
ஓங்கிய; 15, 20, 28. 


88 


11 


111 


ஆரணிய 


வேலையன்‌; 46-— 
வேலையான்‌; 5, 27, 45, 56. 
உள்ளத்தான்‌; 45. 


தழுவும்‌; 46-- 

தாழும்‌; 45. 

தழுவு 15, 20, 28, 45, 56. 

தழுவிக்‌; 19, 21, 22, 25, 29. 

தழுவி; 45. 

காதலன்‌; 46 

காதலான்‌; 5, 15, 20, 27, 28, 
44, ட 


காதலின்‌; 19, 21, 22, 25, 29. 
அன்புரு; 45 


தாரினிர்‌; 46-- 4 
தாரினீர்‌; 1-8, 5,8, 12, 18, 


௩ 16,24, 27, 89, 43- 45, 47, 
49) 


EY : 


கானான்‌; 17, 18, 40, 41, 45, 


கற்கத்‌ 15, 19-22, 25, 
29, 39, 45. 


வலியவோ; 46-- 
வலியவே; 1-4, 8, 47. 
வலியனோ; 18, 49. 


2799 
மறக்கமுற்றாததன்‌; 2, 4, 12, 
17, 19-25, 29, 49-45, 58, 
மறக்கமுற்றாதன; 46 
மறக்கமுற்றாதென; 16. 
மறக்கமுற்றாதவன்‌; 39. 
மறக்கமுற்றாதுதன்‌; 45. 
மறக்கமுற்றாற்றன; 1, 8, 26, 
௨489, 


மறக்கமுற்றாய்‌ ந்தன; 49. 
மறக்கவுங்கற் நிலா; 45 
மறுக்கமுற்றாதன; 28. 
மறுக்கமுற்றாததன்‌; 15. 


இராமன்‌; 5, 18, 15-29, 25, 
27-29, 40, 41, 48, 45, 49, 
52, 56. 

முன்னம்‌; 46-- 


காண்டம்‌ 


111 


- இறக்கமுற்றியாதென; 
(49, 


IV 


சொல்லலும்‌; 46-- 
சொல்லுமுன்‌; 45. 


இறக்கமுற்றானென; 46-- 

இறக்கமுற்றியதென; 1, 8- 
உ, 8, 12, 15, 16, 21, 23, 
25, 27-29, 31, 99, 47. 

2, 


இறக்கமுற்றியரென; 45. 
இறக்கமுற்றியைந்தன; 49. 
இறக்கவுற்றானென; 45 
இறக்கமற்றுளதென; 26, 
44, 45. 
எய்தினான்‌; 46-— 
எய்தினன்‌; 2. 
உறக்கமுற்றானென; 46 
உறக்கமுற்றாரென; 4, 45. 
துறக்கமுற்றார்கள்‌ போல்‌; 
45. 


உணர்வு; 46-- 
தானும்‌; 45. 
நீங்கினான்‌; 46-- 
சோம்பினான்‌; 45. 


2800 
எடுத்தனர்‌; 46-- 
எடுத்தவர்‌; 45. 
கழுவினர்‌; 46-- 
கழுவிநின்று; 49. 
கண்ணின்‌; 46-- 
மலர்க்கண்‌: 19, 20, 28. 


. வழுவிய; 46-- 


வழுவின; 18, 15, 17-22, 24, 
25, 26, 28, 29, 40, 44, 45, 
53, 56. 

வழுவினன்‌; 28, 43. 


ன்னுயிர்‌; 46-- 
தன்னுயிர்‌; 45. 
உயிர்வரத்‌; 45. 


வந்த; 46 
வந்தது; 15, 28, 417. 


IV 


பாட வேறுபாடு 


வந்து; 19,529, 45. 
தெளிந்து;?,45. 
மன்னனும்‌; 46-- 
மற்றவன்‌; 45. 
பின்னரும்‌; 19, 29, 45. 
ஆமென; 15, 28, 47. 


அழிவுறு; 46 
அழிவரு; 45. 
நெஞ்சினன்‌; 46 
சிந்தையான்‌; 20. 


அரற்நின।னரோ; 46-- 
அரற்றலாயினான்‌; 45. 


2801 
கொடைக்கு நின்றன்‌; 46-- 
கொடைக்குநின்ற; 2-4, 16, 
ட 26, 29, 31, 39, 49, 47, 
3. 
கொடைக்குநின்‌; 5, 21, 22, 
28, 45. 
கொடைக்குநின; 19. 
குடைக்கு நிறை; 1, 8. 
குடைக்குநின்‌; 27. 
பனிக்குடைக்கும்‌; 46-- 
பனிக்கொடைக்கும்‌; 29. 
பனிமதிக்கும்‌; 1, 8. 
தனிக்குடைக்கும்‌; 5, 15, 16, 
18-22, 24, 27-29, 40, 41, 
44, 45, 49, 56. 


பண்பு; 46-- 
பண்பும்‌; 1, 8. 


தோற்ற; 46 
தோற்றக்‌; 15, 22, 45, 58. 
தோற்றம்‌; 19. 
தோற்றுக்‌; 5, 20, 45. 


கரவலரும்‌; 46-- 
கரவிவரும்‌; 20. 
கரமலரும்‌; 19. 


உடுபதியும்‌; 46-- 

கடலிடமும்‌; 5, 12, 18, 15, 
27, 28, 49. 

மதியிடமும்‌; 45. 


III 


IV 


I 


II 


89 


கடலிடமும்‌; 46- 

பகலிடமும்‌; 3. 

புகலிடமும்‌; 53. 

அகலிடமும்‌; 47. 

உடுபதியும்‌; 5, 19, 19, 15, 
27, 28, 49. 


மெய்க்கணியே; 46-- 
மெய்க்கனியே; 2, 40. 


யானுமினி; 46-— 

யாமுமினி; 48. 

ஏகினாயே; 46-- 

ஏகினாயோ; 23, 29, 80, 42, 
489, 45. 

எய்தினாயே; 45, 


2802 
உலகுக்கு; 46-- 
உலகிற்கு; 24, 
உலகத்து; 43. 
அமுதளிக்கும்‌; 46 
அமிர்‌ தளிக்கும்‌; 26, 28. 
உயிரளிக்கும்‌; 12, 18, 15, 17- 
19, 21, 22, 25, 29, 40945, 
49, 


நிலங்காவல்‌; 46-- 
நிலங்காக்கும்‌; 45. 
அதுகிடக்க; 46-- 
துகிடக்க; 1-5, 8, 12, 19, 
15-17, 29, 24, 26-28, 39- 
44, 47, 49, 52, 58, 55, 56. 
செயல்கிடக்க; 45. 


நிலையா த; 46-- 
நிலையாது; 13. 
நினையா த; 41. 
நிலையுடையேன்‌; 46-- 
நிலையுடைய; 15, 20, 28. 
நிலயுடையோய்‌; 27. 
நிலையுடையென்‌; 24. 
நெஞ்சினேன்‌; 1, 8. 
நேயதெஞ்சின்‌; 46-- 
நேசநெஞ்சின்‌; 19, 21, 22, 
29 


என்ன நெஞ்சின்‌; 25. 


90 


111 


ஆரணிய 


நடந்தனையோ; 46-- 

நடந்தனையே; 19, 29. 

நடந்தனையென்‌; 18, 25, 40, 
45, ௦6. 

நடந்தனை நீ; 12, 15, 20, 28. 

ஏகினையோ; 41, 45. 

தீவினையேன்‌ நண்‌ பினின்‌ 
றும்‌; 46-- 

தீவினையேன்‌ நண்பினின்று; 
44. 


தீவினையேன்‌ நண்‌ பினானும்‌; 
2, 4, 12, 417. ஹ்‌ 

தீவினையேன்‌ நண்‌ பினாலும்‌; 
45 


தீவினையேன்‌ நண்‌ பில்யா 
னும்‌; 3. 

தீவினையேன்‌ நண்‌ பென்று 
லும்‌; 45. 

திய வின்றி? 


தீவினையேநம்பினின்றும்‌; 
18, 19, 21, 22, 25, 49, 49. 
வினையேன்‌ நம்பிநானும்‌; 
Fa 45. நட சகது 
தீவினையேன்‌ நம்பியின்‌ று; 
20-29, 25, 27, 40, 41, 48, 
45, 49. 
டட தேதம்பினனும்‌; 1, 
தீவினையேநம்பிநானும்‌; 16. 
- தீவினையேநம்பியின்‌ று; 29. 
கடட கடம கதய பரலி! 5, 
தீவினை யேன்‌அன்பினின்‌ 
றும்‌; 81. 
தீவினையேன்‌ அன்பினின்‌ று; 
15, 28. 
தீவினையேன்‌ அன்பினானும்‌; 
24, 45, 59. 


IV ஆகலினால்‌; 46-- 


ஆதலால்‌; 1-8, 5, 8, 16, 19- 
29, 25-29, 91, 39, 43-45, 
AT, 53. 
தலினால்‌; 18, 15, 18, 24, 
30, 40-42, 45, 49, 55, 56. 


காண்டம்‌ 


Il 


இன்னுமுயிர்‌; 46 

இன்னுயிரும்‌; 5, 19, 21, 22, 
25, 29. 

இன்றுமுயிர்‌, 9, &, 24, 31, 
45, 417, 53. 

என்னுயிரும்‌; 12, 18, 15, 20, 
27, 28, 48, 45, 49, 


விட்டிலேனால்‌; 46-- 
விட்டிலேனான்‌; 5, 27, 45. 
விட்டிலேனே; 19, 15, 17-22, 
25, 26, 28, 29, 40, 41, 44, 
45, 49, 56. 
வீட்டிலேனால்‌; 29, 43. 


2803 


மத்தென்ன; 46-- 
மத்தெனவிவ்‌; 20. 
மத்ததுபோல்‌; 45. 


உலகை நலி; 46-- 
உலகநலி; 1, 2, 4, 8, 27. 
உயிரை நலி; 25. 


தடிந்த; &6-- 


தடக்கை; 27. 


அந்நாள்‌; 46- 

வாளால்‌; 27. 2 

வாளாய்‌; 1-5, 8, 12, 18, 19- 
26, 28, 29, 40, 41, 48-45, 
47, 49, 58, 56. 


கடல்வலயத்தவர நிய; 5, 12, 
18, 15, 16, 18, 19, 21, 22... 
24, 25, 27-29, 40, 45, 56. 

கடல்வலயத்தயல நிய; 46-- 

கடல்வலயத்தாரறிய; 41, 

கடல்வலயத்தைய நீ; 29, 43, 
49. 

கடல்வலையத்தயல நிய; 1, 8. 

கடல்வலையத்‌ தவர றிய; 20. 

நீயுடனானாவி; 46-- 

நீயுடல்யானாவி; 5, 19, 15, 
17, 18, 20, 28, 40, 41, 45, 
56. ட்‌ 

நீயுடல்தானாவி; 41. 


111 


IV 


பாட வேறுபாடு 


நீயுடல்யானுயிராம்‌; 2-4, 24, 
45, 47, 58. 

நீயுயிர்யானுடலாம்‌; 12. 

தீயுயிர்யானுடலம்‌; 26, 44. 

திர்‌ ஜானு! 1, 8, 31, 

உ 4௦, 

உடலம்யானாவி; 23, 49, 49. 

என்று; 46-- 

என்னச்‌; 18, 17, 18, 40, 45, 

என்றே; 45. 


செயிர்கிடத்தல்‌; 46-- 
செயிர்கிடக்கல்‌; 4. 
செயிர்கடத்தல்‌; 26, 44, 
செய்யா த; 46-- 
செல்லாத; 1, 8. 
இல்லா த; 45. 


திருமனத்தாய்‌; 46-- 
திருமனத்தால்‌; 49. 
செப்பினாய்‌; 46-- 

செப்பினை முன்‌; 45. 
திறம்பா; 46-- 

திறம்பாது; 19-22, 25, 29. 
திறம்‌; 21, 40, 41, 45, 47, 


நின்சொல்‌; 46-- 
இன்சொல்‌; 12. 
உன்சொல்‌; 19-22, 25, 29. 


உணர்விறந்த; 46-- 
உணர்விரு நத; 45. 
உணர்வுவந்த; 45. 
உணர்வுலர்ந்த; 1, 8, 44, 45. 
உணர்வுலந்த; 26. 
உணர்விழந்த; 5, 19, 15, 16, 
20, 27, 28, 49, 45, 49. 
உணர்வுடைய; 2-4, 12, 17- 
19, 21, 22, 24, 25, 29, 40, 
41, 47, 53, 56. 


கூற்றினாரே; 46 
கூற்றினாரோ; 20, 25. 
2804 


இப்பொழுதே; 46-- 
இப்பொழுது; 26, 44, 45, 


91 


ஒப்பரிய; 46-- 

ஓவாமல்‌; 19, 21, 22, 25, 29.. 
பரிவனைய; 1-4, 8, 45. 
பிரிவனைய; 24, 58. 
ஏகுவனனைய; 26. 
ஏகுவவனைய; 44. 

ஏகுவனைய; 45. 


எரியுந்தீயின்‌; 46-- 

எரியீன்‌ நீயின்‌ ; 16. 

எரியுந்தீயில்‌; 5, 12, 19, 15,. 
17, 20, 28, 27, 28, 30, 48,. 
45, 49, ௦8, 56. 

எழுவனிசைபெருகிடவென்‌ 

ணைவனிடம்பிடிப்பதற் 

கின்றெரியுந்தீயில்‌; 45. 


விழுவதே; 46- 

விழுவதோ; 1-5, 8, 12,17, 
18, 20-29, 25, 29, 40, 41,. 
49, 47, 49, 56. 

விழுமதோ; 18. 

விழுவனது; 45. 


நிற்கமடமெல்லியலார்‌; 46- 

நிற்கமடமெல்லியரால்‌; 19. 

நிற்கவுடன்மெல்லியலார்‌; 
15, 28. 

நிற்கவியன்மெல்லியலார்‌; 
20. 


தம்மைப்போல்‌; 46-- 

தமைப்போல; 1, 8, 16, 26,. 
க்க, 45. 

நிலத்தின்மேல்வீழ்‌ந்து;46- 

நிலத்தின்வீழ்ந்திங்கு; 19, 
4௦, 

நிலத்தில்வீழ்‌ந்திங்கு; 21,22,. 
2௮292. வடு 
லத்திலேவீழ்ந்து; 2, 10. 

கிலத்துமேல்வழ்த்து; 5, 12. 
27. 


111 அழுவதே; 40-- 


அழுவதோ; 1, ல 12 
13, 15, 17-20, 29, 24, 27... 
9 91, 89-41, 43, 45, 49,. 
56, 


IV 


ஆரணிய 


யானென்னா; 46-- 
யானென்ன; 5, 18, 16, 21- 
23, 27, 29, 48. 


அறிவுற்றான்‌; 46 


.அறிவுற்றால்‌; 3. 


அறிவுற்றேன்‌; 20. 


எனவெழுந்தாங்கு; 46-- 
எனவெழுந்தங்கு; 5, 12, 16, 
24, 27, 45. 
எனவெழுந்தான்‌; 
20, 22, 28, 29. 
என்னவெழுந்து; 1-4, 8, 18, 
17, 18, 23, 26, 40, 41, 48, 
4&, 47, 49, 58, 56. 
அழுவதிலென்னென 
வுணர்ந்தாங்கெழுந்த 
வரைநோக்கியுமக்‌ 
கொன்றுசொல்வேன்‌; 45. 


முழுவதேழ்‌; 46 
முழுவதுமேழ்‌; 45. 
உலகுடையான்‌; 46 
உலகுடைய; 1-5, 8, 12, 18, 
15, 17-25, 28, 29, 40, 41, 
43-45, 49, 52, 58, 55, 56. 
மைந்தன்மீர்‌; 46 
மைந்தர்மீர்‌; 1, 8, 44. 
மைந்தர்‌ நீர்‌; 12, 45. 
மைந்தர்காள்‌; 41, 45. 
முன்பினீர்‌; 5, 18, 16-18, 20, 
23, 40, 41, 48, 49, 56. 
முன்பர்‌ நீர்‌; 45. 
மொய்ம்பினீர்‌; 15, 19, 21, 
25, 28, 29, 45, 58. 


கேண்மினென; 46-- 
'கொண்மினென: 31. 


சொல்வான்‌; 46-— 

சொன்னான்‌; 1-5, 8, 18, 15- 
21, 23-29, 40, 41, 48-45, 
47, 49, 58, 50. 


2805 


இப்பாடல்‌ 1, 5, 8, 15, 19-22, 
26, 28, 44-ஆம்‌ பிரதிகளில்‌ 
இல்லை. 


15, 19, 


காண்டம்‌ 


I 


Il 


111 


தக்கன்மனை வயிற்றுதித்தார்‌; 
41, 45. 

தக்கன்மனைவயிற்றுதித்‌ 
தோர்‌; 17, 18, 40, 56. 

தக்கனனிவயிற்றுதித்தார்‌; 
46— 

தக்கனனிவயிற்றுதித்தோர்‌; 
24, 


தக்கனனிவயினுதித்தார்‌; 

23, 48. 

தக்கன்‌ றன்வயிற்றுதித்தார்‌ ; 
16, 27. 

தக்கனிவ்வயிற்றுதித்தார்‌; 
12. 


ஐம்பதின்மர்‌; 46-- 
அறுபதினோடு; 28, 43. 
தடங்கொங்கைத்‌; 46-- 
ஒரு நான்கு; 23, 43. 
மூவரையக்‌; 46 
மூவர்‌ தமைக்‌; 28, 49. 


காசிபனும்புணர்‌ ந்தனன த்‌; 
46-- 

காசிபனும்புணர்‌ ந்தானத்‌; 
16. 

காசிபன்வேட்டவர்ப்‌ 
புணர்ந்த; 23, 49. 

காசிபன்வேட்டனன்‌ 
அந்தத்‌; 13. 


தோகைமாருள்‌; 46-- 
தோகைமாரில்‌; 12. 


மிக்கவதிதிப்பெயராள்‌ ; 46-- 

மிக்கவதிதியுமுப்பான்‌; 24. 

மிக்கதிதிப்பெயரினாள்‌; 28, 
43. 


ப்பத்துமுக்‌ கோடி; 46-- 
ம்ோடனரர்‌; 41. 
முக்கோடிசுரரையும்‌; 12, 24. 
முக்கோடிசுரருடன்‌; 2-4, 13, 

16-18, 238, 25, 27, 29, 40, 

41, 48, 47, 49, 56. 
விண்ணோரீந்தாள்‌; 46-- 
விண்ணோரீன்றாள்‌ ; 45, 52. 
விண்டுவையுமீன்றாள்‌; 12, 

18, 17, 18, 29, 40, 49, 56. 


IV 


Il 


111 


பாட வேறுபாடு 


விண்டுவையுமீந்தாள்‌; 41, 
43. 


விட்டுவையுமீன்றாள்‌; 24. 
விட்டுவையுமீந்தாள்‌; 2-4, 
16, 25, 27, 29, 47. 


அதினிரட்டி; 46-- 

அதிலிரட்டி; 2-4, 12, 19, 16- 
18, 25, 27, 29, 47, 56. 

அதனிரட்டி; 24. 

தானிரட்டி; 91. 

அசுரர்‌ தமை; 46-- 

அசுரரைத்தன்‌; 12. 

வயிறுவாய்த் தாள்‌; 46-- 

வயிற்றில் தந்தாள்‌; 12. 


2806 


இப்பாடல்‌ 1,5, 8, 15, 19- 
22, 26, 28, 44, 45-ஆம்‌ 
பிரதிகளில்‌ இல்லை. 


முதலோரைத்‌; 46-- 

முதலோர்‌; 49. 

தனுப்பயந்தாள்‌; 46-- 

தேனுப்பயந்தாள்‌; 49. 

தம்மூடு; 46-- 

தம்மோடு; 2-4, 12, 19, 16, 
18, 24, 25, 27, 29, 31, 39, 
41, 48, 45, 47, 52, 96. 


ஆனவருணங்கள்‌; &6-- 
ஆனவருடங்கள்‌; 2-4, 12, 
19, 17, 18, 23-25, 37, 29, 
81, 39, 49, 49, 56. 
ஆனவருடங்களையும்‌; 16. 
அவயவத்தடைவே; 46 
அடைவடைவே; 16. 
வையடைவடைவே. 2-௧, 
12, 18, 17, 18, 23-25, 27, 
29, 31, 39-41, 48, 45, 49, 
56. 
பயந்தனளால்‌; 46-- 
பயந்தாளச்‌; 16. 


தேனுவுடன்‌; 46-- 
தேனுடனத்‌; 49. 


IV 


93 


கந்தருவமற்றுள்ள பிற; 46-- 

கார்கண்மற்றுமுளவாயபிற ;. 
23, 24, 48. 

தகர்கள்மற்றுமுளவாயபிற; 
49. 


சராசரமற்றுளவாயபிற; 2-4, 
18, 17, 18, 25, 27, 91, 39- 
41, 4௦, 56. 

தேனுடனறனகாலமாறுள 
வாயபிற பயந்தா டெரிக்‌ 
குங்காலை; 12, 16. 


குரோதவசை; 46-- 

குரோதவதை; 27. 

குரோதைவசை; 28, 48, 49. 

ஓட்டைபிறவயிறுவாய்த்‌ 
தாள்‌; 46 

ஒட்டைபிறவயிறுயிர்த்தாள்‌ ; 
12. 


ஒட்டைபிறவியினுயிர்‌ த்‌ 
தாள்‌; 2-4, 47. 

ஒட்டைபிறவியினுமீ ந்தாள்‌; 
27 


ஒட்டைபிறவியல்பினுய்த்‌ 
தாள்‌; 29. ்‌ 

ஓட்டைபிறவியல்பினீ ந்‌ 
தாள்‌; 25. 

ஒட்டையைவெவ்வயிறு 
வாய்த்தாள்‌; 16. 

ஒட்டைபெறவயிறுவாய்த்‌ 
தாள்‌; 91. 

ஒட்டகமும்வயிறுவாய்த்‌ 
தாள்‌; 19, 17, 18, 40, 41, 
45, 49, 


2807 


இப்பாடல்‌ 1, 5, 8, 15, 19- 
22, 26, 28, 44, 45-ஆம்‌ 
பிரதிகளில்‌ இல்லை. 


மழைபுரையுங்குழல்விநதை; 
2-4, 12, 19, 16-18, 23-25, 
27, 29, 99-41, 49, 45, 47, 
49, 53, 56. 


மழைபுரைபூங்குழல்விநதை; 
தீ 


94 


11 


111 


ஆரணிய 


வானிடிமின்‌; 46 

வானிடியின்‌; 2, 24, 

வானிடையின்‌; 27, 29. 

வானிடைமின்‌; 12. 

வானினிடி; 23, 49, 49. 

வளியிடிமின்‌; 13, 16, 18, 40, 
41, ௦6. 


வயிநதேயன்‌; 46-- 
வயிநன்மற்றத்‌; 16. 


வயிநன்மற்றைத்‌; 2-4, 12, 
18, 17, 18, 23-25, 40, 41, 
43, 49, 58, 56. 


வயினன்மற்றை; 27, 29, 47. 


தழைபுரையும்‌; 46-- 
தழல்புரையும்‌; 91, 99. 


சிறைக்கூகை; 46-- 
சிறைத்தடக்கை; 16. 


தம்மை; 46-- 

குன்னை; 2-4, 12, 19, 16-18, 
29-25, 27, 29, 91, 99, 40, 
48, 47, 49, 59, 56. 


இழைபுரையும்‌; 46-- 

இழையுறையும்‌; 16. 

தாம்பிரை; 46-- 

தாம்பரை; 91, 99. 

தம்பிரைய; 2. 

காம்பிரை; 16, 18,28, 24, 41, 
48, 49. 

காடையுடன்‌; 3, 12, 25, 27, 
29, 47, 58. 


காடைபல; 46-- 

காடைமுதல்‌; 13, 17, 18, 28, 
40, 41, 48, 45, 49, 56. 

காடைமுயல்‌; 24. 


ஈன்றாள்‌; 46-- 
ஈந்தாள்‌; 2-4, 29, 31, 39, 48, 
47, 583. 


செடிமுதலாக்‌; 46-- 

செடிமுதலாய்க்‌; 18, 16-18, 
24, 27, 31, 40, 58, 56. 

செடிமுதல; 23, 48, 49. 


காண்டம்‌ 


II 


111 


2808 


இப்பாடல்‌ 1, 5, 8, 15, 19-22, 
26, 28, 44, 45-அம்‌ பிர 
களில்‌ இல்லை. oe கி 


வெருட்டியெழும்‌; 46 
குட்டி யெுர 17, 40, 45, 
6. 


வெருட்டியெனும்‌; 12. 


கணபணப்பை; 46-— 

கணபணத்த; 3, 4, 18, 29- 
25, 27, 29, 48, 47, 49, 58. 

கணபணத்தின்‌; 17, 18, 40, 
41, 45, 56. 

கணபதக; 2. 


எலாம்‌; 46-- 
எல்லாம்‌; 13, 18, 23-25, 40, 
43, 49, 56. 


மருட்டியெழும்‌; 2-4, 12, 18, 
17, 18, 23-25, 27, 29, 40, 
43, 45, 47, 49, 58, 56. 

மருட்டிகழும்‌; 46 


ஒருதலைய; 46-- 
ஒருதலைமெய்ப்‌; 2. 


புயங்கமெலாம்‌; 46— 
புயங்கமெல்லாம்‌; 18, 23-25; 
43, 47, 58, 56. 


அருட்டையெனும்‌; 46-— 
அருட்டையென்னும்‌; 52. 


அவள்பயந்தாளோந்தி 
யுடும்பு; 16. 

வல்லிதந்தாளோந்தி 
யுடும்பு; 46-— 

வள்ளிதந்தாளோந்தி 
யுடும்பு; 4, 31, 39. 

அவளளித்தாளோந்தி 
யுடும்பு; 8, 13, 17, 18, 23- 
25, 29, 40, 41, 48, 45, 417, 
93, 56. 

அவள்தந்தாளோந்தி 
யுடும்பு; 12. 


17 


பாட வேறுபாடு 


அணில்கண்முதலாய; 46-- 
அணில்கண்‌ முதலான; 25, 
அணில்முதலையான; க்‌. 
அணில்முதலவான; 3, 24, 
27, 29, 58. 
அணிலமுதலான; 2, 47. 
அணிலுமுதலான; 81, 99. 
அன்‌ றில்முதலான; 12. 
அவைமுதலாவன்ன; 17, 18, 
, 96. 
அவைமுதலவன்ன; 41. 
அவைமுதலவான; 19. 
ஆனவெல்லாமுதலாய்‌; 23, 
43. 


ஆமைமுதலான; 16. 


எல்லாம்‌; 46-- 
ஏயும்‌; 91, 39. 
உள்ள; 23, 48. 


தெருட்டிடுமாதிளை; 46-- 
தெருட்டருமா திளை; 8, 4, 12, 
13, 16, 18, 29, 25, 27, 49, 
47, 49, 59, 56. 
தெருட்டருமாதினை; 24, 29. 
'தெருட்டருமாதிழை; 17, 40. 


பலவும்‌; 46-- 

பிறவும்‌; 2-4, 12, 18, 16-18, 
29-25, 27, 29, 40, 41, 48, 
47, 58, 56. 


தெரிக்குங்காலை; 46-- 

தெரிக்குங்காலே; 2-4, 12, 
16, 23-25, 27, 29, 31, 43, 
49, 58. 


2809 


இப்பாடல்‌ 1, 5, 8, 15, 19-22, 
26, 28, 44, 45-ஆம்‌ பிரதி 
களில்‌ இல்லை. 


தனுவருட்டை; 46-- 
தனிவருட்டை; 99. 
தருவருட்டை; 29, 49. 
தேனுவுடன்‌; 23, 43. 
சுதைகழையே; 46-— 
அருட்டைசுதை; 28, 48. 


117 


IV 


95 


சுரபியணி; 46-- 
கழைசுரபி; 29, 48. 


ஆன்ற; 46 
அந்த; 16. 


குரோ தவசை; 46-- 
குரோதவதை; 27. 
குரோதவரை; 12, 16, 


தாம்பிரையா; 46-- 
காம்பிரையா; 16, 18, 24, 


மடநலார்கள்‌; 46 

மடநல்லார்கள்‌; 2-4, 28-25, 
27, 29, 99, 48, 45, 47, 49, 
59. 56. 


விதிமுறையே; 46-- 
விதிமுறைமை; 25, 29. 


பயந்தனர்கள்‌; 46-- 
பயந்தனரால்‌; 28, 48. 


புதுமதிசேர்‌; 46 
புதுமதிவாள்‌; 24, 


புவனிமீதே; 46 
புவனிமீதில்‌; 39. 
புவனமீதே; 49. 
புவியின்மீதே; 2-4, 12, 18, 
16, 18, 24, 25, 27, 29, 40, 
41, 47, 56. 
புவிமீதென்றான்‌; 29, 48. 


2810 


அருணன்‌ றன்புதல்வனி 
யான்‌; 46-- 

அருணன்றன்புதல்வன்‌ 
யான்‌; 1-5, 8, 12, 19, 15, 
18, 19, 21-25, 48, 44, 49, 
96. 


அருணன்‌ றன்புதல்வனை 
யான்‌; 

அருணன்ருள்பபு தல்வரில்‌ 
யான்‌; 45. 


உலகெல்லாம்‌; 46 
உலகெலாம்‌; 1, 5, 8, 28, 25, 
31, 48, 45. 


96 


Il 


111 


ஆரணிய காண்டம்‌ 


படர்வேனாழி; 46-- 
படர்வனாழி; 1-5, 8, 
21, 31, 53. 
அடைவன்‌; 15, 19-28, 28 
29, 40, 43, 49. 
அடைவேன்‌; 18, 41. 
உறைவன்‌; 25. 


இருள்மொய்ம்பு; 46 

இருள்நன்கு; 5, 12, 18, 15, 
17-23, 25, 26, 28, 29, 40, 
41, 43-45, 49, 56. 

இருள்‌ நலியும்‌; 45. 


கெடத்துரந்த; 46 

சுடர்நேமித்‌; 45. 

தயரதற்கின்‌; 46-- 

தசரதற்கின்‌; 19-22, 25, 29, 
45. 


தயர தணுக்கு; 1, 8, 59. 
தயரதன்‌ றன்‌; 45. 
இமையோரோடும்‌; 46-- 
இமையோரோடு; 238, 25, 48. 
இமையோராதி; 45. 


வருணங்கள்‌; 46-- 
வருணன்கார்‌; 20. 


வகுத்திட்ட; 46-- 
விதித்திட்ட; 41, 45. 
விதிக்கின்ற; 1, 5, 8, 12, 18, 
15-18, 20, 26-28, 31, 40, 
44, 49, 56. 
விறக்கின்ற; 
29, 48, 47. 
விரிகின்ற; 4, 45, 52, 58. 


காலத்தே; 46 
காலத்து; 4 


வந்துதித்தேன்‌; 46-- 

வந்துதித்தேம்‌; 5, 4, 24. 

வந்துதித்தோம்‌; 20. 

மன்னன்‌; 46 

வேந்தன்‌; 1-5, 8, 12, 18, 
17-19, 21-24, 27. 29, 81, 
39-41, 49, 45, 47, 55, 56. 


8, 19, 21-24, 


24, | 


iV பின்னர்‌ வரு; 46 


Il 


பின்வரு; 45, 55, 

பின்பிறந்தேன்‌; 45. 

பின்பிறந்த; 1-5, 8, 12,318, 
15, 19-24, 26, "28, 29, 91, 
43-45, 47, 49, 52, 58. an] 

i As 16- 18, 40, 41, 
6 


என்றான்‌; 46 

என்பேர்‌; 45, 

என்பேன்‌; 18, 18, 19, 21-24, 
27, 29, 49, 45. 

நானே; 49. 


2811 


ஆண்டவனிது; 46-- 
ஆண்டவனிது; உ, 31. 
ண்டவனது; 14,98, 13, 
16-19, 21, 22, 24,126,129, 
40, 44, 417, 49, 56. 
ஆண்டவனங்கு; 28, 43. 
ஆண்டவனஃது; 20, 45. 
ஆண்டவனவ்‌; 15, 28, 45. 


உரைசெய்ய; 46-- 
உரைகூற; 45. 
மலர்க்கையார்‌; 46-- 
மலர்க்கையான்‌; 1, 8, 15, 
20, 26-28, 45. 
மலர்க்கையன்‌; 21, 22, 29. 
மலர்க்கையர்‌; 5, 19, &4&. 
கையினராய்‌; 45. 


துன்பத்தால்‌; 46— 
ன்பத்தார்‌; 5, 18, 
28, 48, 49, 26 

துன்புற்றார்‌; 4 

துயரத்தால்‌; 1 8, 25, 26,129, 

, 45. 

நிறைமலர்க்கண்‌; 46-- 

மலர்க்கண்ணின்‌; 20. 

மலர்க்கண்ணீர்‌; 15, 19, 21, 
22, 28. - 


மொய்த்த நீரார்‌; 46 
மொய்த்த நீராற்‌; 18, 26, 29, 
40, 41, 45, 56. 


17, 20, 


III 


பாட வேறுபாடு 


மொய்த்தநீரான்‌; 15, 28. 

மொய்த்தநீரர்‌; 1, 8. 

மொழிநீராட்டிப்‌; 20. 

மொய்ந்நீராட்டிப்‌; 19, 21, 
22 


முழுநீர்பாயப்‌; 45. 


தம்பொருட்டால்‌; 46-- 
தன்பொருட்டால்‌; 15, 19- 
22, 25, 28, 29. 
தம்பொருட்டிற்; 45. 
மேலுலகம்‌; 46 
பொன்னுலகம்‌; 1-5, 8, 12, 
19, 15, 16, 18-29, 31, 39- 
41, 43-45, 47, 49, 52, 56. 


புக்கதாதை; 46-- 
புக்கதந்தை; 4, 26, 44, 45, 
புகுந்ததாதை; 45. 


வந்தான்‌ அவனைக்‌; 46 
வந்தனன்‌ அவனைக்‌; 45. 
வந்தடைந்தானைக்‌; 15, 19- 
21, 25, 28, 29, 39, 45. 
கண்டனரே; 46-- 
கண்டனனே; 15, 19-22, 25, 
28, 29, 39, 45. 
கண்டாரே:; 16, 27. 


ஓத்தனர்‌; 46 

ஒத்தனன்‌; 15, 19-21, 
28, 29, 39, 45. 

ஒத்தார்‌; 5, 16, 17, 28, 24, 
27, 40, 48, 49. 


25, 


. விலங்கற்றோளார்‌; 46 


விலங்கற்றோளான்‌; 15, 19- 
21, 25, 28, 29, 39, 45, 

வீங்குதோளார்‌; 18, 17, 18, 
23, 24, 40, 48, 49, 56. 

வீங்குதோளான்‌; 45. 


2812 
மருவினிய; 46-- 
மருவுறு நற்‌; 45. 
ர 5 12, 19, 21, 
22, 45. 
(7) 


Il 


117 


97 


வரிச்சிறகால்‌; 9, 4, 15, 27- 
29, 45, 47, 58. 
வருசிறகால்‌; 19, 17, 18, 20, 
40, 41, 49, 56. 
வன்சிறகால்‌; 16, 28, 48. 
வன்சிறையால்‌; 24, 45. 


மக்காணீரே; 46-- 

மக்கணீரே; 1, 9, 5, 8, 12, 
13, 15, 17, 19-24, 26-29, 
91, 39-41, 48-45, 47, 49, 
59, 56. 

மைக்கணீரே; 4. 


கடன்வினையேற்கும்‌; 46-- 

கடன்வினையேனுக்கு; 15. 

கடன்முறையெனக்கும்‌; 45. 

இரண்டுக்கு; 46 

இரண்டிற்கு; 2-4, 24, 47,58. 

ஒன்றானான்‌; 46 

ஒன்றான; 49. 

ஒன்றன்னார்‌; 20. 

ஒன்றன்னான்‌; 1-5, 8, 12, 19, 
15-19, 21, 22, 24, 26-29, 
40, 41, 44, 47, 58, 56. 


பிரியவுந்தான்‌; 46-- 
பிரியவுநான்‌; 2-4, 24, 45, 
47. 


இனிதிருக்கும்‌; 46-- 

இனியிருக்கும்‌; 15, 19, 21, 
22, 28, 29. 

உடற்பொறையான்‌; 45, 

உடற்பொறையாம்‌; 46-- 

உடற்பொறையால்‌; 1-5, 8, 
12, 19, 15-18, 24, 26-28, 
31, 39-41, 44, 45, 47, 58, 
56. 


உடற்பொறையார்‌; 20, 29, 
41, 49, 45, 49. 
உடற்பாரம்‌; 19, 21, 22, 29. 


பீழைபாராது; 46-- 
பிழைபாராதே; 2-4, 45, 47, 
52. 


பிழைப்பாராரே; 5, 45, 
பிழைப்பராரோ; 19, 21-28, 
29, 42. 


98 


Iv 


III 


IV 


ஆரணிய 


பிழைப்பாராரோ; 18, 17, 18, 
27, 40, 41, 49, 56. 
பிழைப்பேனல்லேன்‌; 

20, 28, 98. 
பின்றும்பாராது; 1, 8. 
பிரியவுந்தியான்பிரியா 

திருக்குமுடற்பொறைப்‌ 
பயன்மற்றியாதுமில்‌ 

லேன்‌; 45. 


15, 


எரியதனின்‌; 46-- 

எரியதனில்‌; 1-5, 8, 12, 18, 
15-19, 21-24. 29, 40, 43- 
45, 47, 49, 53, 56. 

எரியிதனின்‌; 45. 


இத்துயரம்‌; 46 

அத்துயரம்‌; 16. 

எரியிடைபுக்கிறவேனேல்‌ 
துயர்மறவேனெனவவரு 
மியம்பலுற்றார்‌; 45. 


2813 


ப்பாடல்‌ 1, 5, 8, 18, 15- 
28, 26-28, 40, 489, 44, 49, 
96ஆம்‌ பிரதிகளில்‌ இல்லை. 


எருவையரசனைத்‌; 46-- 
எருவையர்க்கீசனை; 12. 
எருவையரீ சனை; 2-4, 29, 417. 


தாரவர்‌; 46 
தாரவன்‌; 3,4, 12, 24, 29, 
45, 41. 


முறைமுறையாயுக; 46-- 

முறைமுறையேயுக; 2-4, 12, 
24, 29, 31, 39, 47, 55. 

முறையுறையாயுக; 30, 41, 
55. 


மற்றின; 4, 47. 

மற்றின்ன; 46-- 

மற்தினி; 45. 

மாற்றினன்‌; 12, 29. 

பற்றினன்‌; 45. 

நிகழ்த்தினார்‌; 46 

க்கில்‌ 8, 12, 24, 29, 
45. 


காண்டம்‌ 


19 


III 


IV 


2814 
உய்விடத்து; 46-- 
உய்பொருட்கு; 45, 
உதவற்கு; 46- 
உற்றவர்க்கு; 45. 
மெய்விடக்கருதாது; 46 
மெய்விடற்கரிதாகி; 5, 12, 

13, 17, 18, 27, 40, 41, 45, 
49, 56. 


இவ்விடத்தினில்‌; 46 

இவ்விடத்தினின்‌; 81. 

இவ்விட த்தினி; 12. 

இவ்விடர்க்கடல்‌; 15, 19-22, 
28, 29, 45, 58. 


எம்பெருமாஅனெமைக்‌; 
4 


எம்பெருமாஅனெனைக்‌; 18, 
20. 


எம்பெருமானெமைக்‌; 15, 
26-29, 31, 39, 40, 45, 47. 


கைவிடிற்பினை; 46-- 
கைவிடிற்பின்னை; 15, 28. 
கைவிடப்பினை; 18. 
கைவிடப்பின்னை; 45. 


யார்களைகண்ணுளார்‌; 46-- 
யார்களைகண்ணுளோர்‌; 45. 
யாருளர்கண்ணுளார்‌; 1, 8. 


2815 


தாயினீங்கரும்‌; 46 
தாயுநீங்கரும்‌; 18, 18, 19, 21, 
29. ௮19 அகர்‌... - 

தாயுநீங்கரு; 45. 
தாயைத்தாங்கரும்‌; 2. , 
தாயைநீங்கரும்‌; 3, 4, 24, 47. 
தாயைநீக்கரும்‌; 58. 
ந்தையின்‌; 46-— 
த 19, 15, 17, 18, 
28, 40, 41, 45. 
தந்தையைத்‌; 2, 9, 24, 45. 


குண்ணகர்‌-வாயின்‌; 46-- 
தன்னகர்‌-வாயும்‌; 18, 15. 


111 


பாட வேறுபாடு 


தன்னகர்‌-வாயல்‌; 48, 

தன்னகர்‌-வாயின்‌; 2, 5, 17, 
18, 20, 28, 24, 28, 40, 41, 
47, 49, 56. 

தன்னக-ரேயும்‌; 19, 21, 22, 
29. 


தண்ண க-ரேய; 45. 


நோயும்‌; 1-8, 5, 8, 12, 18, 
17-19, 21, 22, 26, 27, 29, 
40, 41, 44, 45, 417, 56. 

நோயின்‌; 46-- 

நீங்கின நுன்னினென்‌; 

46— 

நீங்கின நுன்னினில்‌; 16, 29, 
24, 48. 

நீங்கினெநுன்னிலென்‌; 30, 
492, 55: 

நீங்கினெனுன்னினில்‌; 58. 

தீங்கினெ நுன்னில்வந்து; 
45. 


நீங்கினெ நுண்ணிய; 45. 
லு அண துன்‌ சக ர்‌ 
45. 


நீங்கினெமுன்னிலின்‌; 45. 
நீங்கியநுண்ணிய; 19, 
18, 40, 41, 56. 
நீங்கியநுன்னிலம்‌; 26. 
நீங்கியநுன்னில்வந்து; 15, 
28. 
நீங்கியநுன்னினில்‌; 49. 
நீங்கியநுன்னினென்‌; 44, 
நீங்கலனுன்னிலம்‌; 1, 8. 
நீங்கின நுண்ணிய; 20. 
நீங்கினன்‌ நுன்னில; 27. 
நீங்கினமுன்னிலின்று; 19, 
22, 29. 
நீங்கினனுண்ணிய; 12. 
நீங்கினனுன்னிலென்‌ ; 5, 
81, 39. 
நீங்கினனுன்னிலை; 2, 4. 
நீங்கினனுன்னினில்‌; 3, 21, 
47. 


17, 


நீங்கலாய்‌; 46 
நீங்கிலாய்‌; 27, 43. 


I 


117 


99 


2816 


என்ற; 46— 

என்று; 17, 19, 21, 22, 29, 
40, 41, 45, 56, 

சொல்லர்‌; 46 

சொல்லி; 19, 21, 22, 29, 45, 


இரந்தழி; 46 

இர ந்தெழும்‌; 20, 28. 

இரந்தழும்‌; 12, 26, 44, 45, 

இருந்தழி; 5, 18, 16-18, 40, 
41, 45, 56. 

இருந்தழும்‌; 45. 

இருந்தளி; 27. 

இழிந்தழி; 45. 

இறங்குறும்‌; 45, 

இறந்தழி; 45. 

திரந்தெழும்‌; 15. 

நெஞ்சினர்‌; 46-- 

நெஞ்சராய்‌; 45. 

ன 17, 40, 41, 45, 
6 


நெஞ்சினில்‌; 19, 21, 22, 29. 


வீரரை; 46 
வேந்தரை; 45. 
நினை ந்தவன்‌; 46-- 
நினை ந்தவை; 45. 


என்னின்‌; 46 

என்னில்‌; 1-5, 8, 12, 19, 15- 
18, 21-24, 26-29, 48-45, 
47, 49, 53, 56. 


அயோத்தியின்‌; 46-- - 

அயோத்தியில்‌; 1-5, 8, 12, 
19, 15-17, 21-24, 26-29, 
31, 39, 40, 49-45, 47, 49, 
56. 


ஐயன்மீர்‌; 46-- 

ஐய நீ; 15. 
ஐயநீர்‌; 1-5, 8, 12, ‘18, 16- 
18, 20-24, 26-29, 31, 99- 
41, 48-45, 47, 49, 56. 


17 சென்ற; 46 


சென்று; 938. 


100 


11 


111 


ஆரணிய காண்டம்‌ 


பின்னவற்; 46 | 

பின்னர்ச்‌; 8. 

ர வள்யானொன்றான்‌; 

Gi 

சேர்குவென்யானென;: 19, 
21, 22, 29. 

சேர்குவென்யானெ ; 1,5, 
8, 15, 20, 28, 26-28, 40, 
43, 44, 45, 49. 

செல்குவன்யானென்றான்‌; 
2, 24, 45. 

த வா னெலு; 8, 4, 


சேர்வனென்றேசொல்‌ 
வான்‌; 45. 


2817 


எனின்‌; 46-- 

எனில்‌; 1-5, 8, 12, 19, 15, 
17, 19-24, 26-29, 31, 39, 
48, 45, 47, 49, 58. 

வீரர்‌ நீர்‌; 46 

வீரநீர்‌; 1, 4, 8, 12, 15, 29, 
43, 44, 49, 55. 

வீரனிீர்‌; 20, 26, 81, 39. 


ஏந்து; 46 
ஏய்ந்த; 19-22, 29. 
ஞாலம்‌; 46-- 
அன்பின்‌; 27. 
இனிதளியாது; 46 
இனியளியாது; 45. 
இவண்‌; 46-- 
இங்ஙன்‌; 45. 
போந்தது; 46-- 
போந்த; 1, 8, 28. 
என்னை; 46-- 
என்ன; 24, 45. 
புகுத்தவென்‌;146-- 
புகுந்ததென்‌; 2-4, | 19, 21, 
22, 24, 27, 29, 45. 


புகுந்திவன்‌; 44. 
பொருட்டிதென்‌; 45. 


IV 


11 


117 


புந்திபோய்க்‌; 46 
புந்தியோய்‌ 24, 39. 
புந்தியிற்‌; 19, 21, 22, 29, 45... 


கட்டுரையீரென்றான்‌; 46-- 

கட்டுரையீரென: 2. 

கட்டுரையீரெனா; 12, 15, 20, 
28. 


கட்டுரைப்பீரென்றான்‌ ; 26, 
45, 


2818 


க்‌ 5-ஆம்‌ பிரதியில்‌: 
ல்லை. 


நாகர்வேறு; 46-- 
நாகரே; 27. 


ஏவராக; 46-- 
ஏவரேனும்‌; 20. 


இழைத்தாரெனின்‌; 46-- 

இழைத்தாரெனிற்‌; 1-4, 8, 
12, 19, 15-18, 20, 29, 27, 
28, 43-4௦, 49, 56. 


பொலங்கதிர்‌; 12, 15, 17-28, 
29, 40, 41, 48, 45, 49, 56... ' 
பொலங்கறை; 46-- 
பொலங்கழல்‌; 1, 8, 16, சத, 
45, 
பொலங்கெழு; 3, 24. 
பொலங்கழு; 47. 
பொலன்கழல்‌; 4, 18, 26, 27... 
பொலன்கெழு; 2. 


வேலினீர்‌; 46-- 
வேலினீர்க்‌; 15, 28. 
வேலனிர்‌; 12. 


சாவராக்கித்‌; 46-- 

சாவராகித்‌; 24, 26, 27. 

சாவதாக்கித்‌; 12, 18, 15-22, 
28, 40, 41. 

சாவதாகித்‌; 29. 


தருவெனரசென்றான்‌; 46 
தருகுவென்சாற்றுவீர்‌; 45. 


111 


IV 


111 


பாட வேறுபாடு 


2819 


கூறலும்‌; 46-- 
கேட்டலும்‌; 45. 


மாதரால்வந்த; 46 
மாதரால்வரு; 15. 
மாதரால்வரும்‌; 12, 20, 27. 
மாதினால்வந்த; 19, 21, 22, 
29, 45. 
செய்கைவரம்பிலா; 46-- 
செய்கைமற்நியாவையும்‌;45. 
ஓதவேலை; 46-- 
ஓதிவேலை; 45. 
ஓதினானவன்‌; 45. 


எழிவன்‌ றுணரத்தின்‌ 
ஒழிவிலுணர்‌ த்தினான்‌; 22, 
29. 


ஒழிவினுணர்த்தினான்‌; 2, 17, 
91, 40, 41, 56. த , 
வென்றுணர்த்தினான்‌; 4. 
ப்பட தப வர்‌ எல்க்‌ 12. 
'மெழியென்றுணர்த்தினான்‌; 
27, 45. 
கேட்டுவந்தோதுவான்‌; 45. 


2820 
இப்பாடல்‌ 20-ஆம்‌ பிரதியில்‌ 
இல்லை. 
உண்மையன்‌; 46-- 
உண்மையின்‌; 45. 


ஆக்கியுன்‌; 46-- 
ஆக்கியும்‌; 31, 39. 


தந்த; 46 
தந்தை; 45. 

வள்ளலே; 46-— 
வள்ளலென்‌; 45. 


எந்தைவல்லதுயாவர்‌; 46-- 

எந்தைவல்லதியாவர்‌; 31, 
39, 45, 47. 

எந்தைவல்லைபின்யாவர்‌; 19, 
21, 22, 29. 


II 


III 


IV 


Il 


117 


IV 


101 


எந்தைவல்லதிதார்‌; 18. 
எந்தைவல்லவிதார்‌; 15, 28. 
எந்தைநின்வலித்தியார்‌; 45. 
எந்தையல்லதுயாவர்‌; 26. 


வல்லாரெனா; 46-- 
வல்லராமெனா; 13, 15, 28. 
வல்லராமென்றான்‌; 45. 
வல்லாரென்றான்‌; 16. 


2821 


அல்லித்‌;.46-- 
அல்லி; 2. 


அன்புறப்‌; 46-- 
அன்பினால்‌; 15, 20, 28. 


புல்லிமோந்து; 46-- 

புல்லிப்புல்லிப்‌; 45. 

புல்லிப்போந்து; 1-4, 8, 15, 
20, 28, 44, 45, 47, 


மைந்தவம்மன்னையும்‌; 46 
மைந்தவமன்னையும்‌; 38. 
மைந்தவென்மன்னையும்‌; 20. 


என்றான்‌; 46-- 

என; 19, 21, 22, 29, 45. 

எனா; 5, 12, 18, 15, 16, 20, 
27, 28, 45. 


2822 


பின்னரும்‌; 46-- 
பின்னையும்‌; 20. 


அணங்கினைநோக்கினான்‌; 

நடையவணங்கினை; 18, 17- 
19, 21, 22, 29, 40, 41, 49, 
56. 


ன்னமென்னடையாடனை 

நோக்கியே; 45. 
மன்னவன்‌; 46-- 
மன்னவ; 45. 
இயம்புதியாலென்றான்‌; 46-- 
இயம்புதியாலெனா; 2. 
இயம்புதியெற்கென்றான்‌; 45... 
விளம்புதியாலென்றான்‌; 1,8. 


102 


Il 


111 


ஆரணிய காண்டம்‌ 


2823 


இறுத்தன; 46-- 
இறுத்தன்ன; 2-5, 16, 19, 
21, 22, 29, 47. 
இறுத்தனன்‌; 45, 
இறுத்தவன்‌;. 19, 15, 17, 18, 
க 24, 28, 40, 41, 45, 49, 


ஆதியா; 46 
ஆதியாய்‌; 18, 19, 28, 29, 31, 
40, 48, 49, 56. 


இறுத்ததிடையென; 46 
இறுத்ததிடையன; 29. 
இறுத்ததிடையென்று; 18, 
40, 45, 
இவ்வா, 45. 


இறுத்ததியாவும்‌; 46 
இறுத்தனயாவும்‌; 18, 15, 
17-20, 22, 29, 26, 28, 29, 
31, 99- 41, 49) 44, 49, 56. 
இறுத்தினயாவும்‌; 16. 
இறுத்தன்னயாவும்‌; 27, 47. 
இறுத்தனன்யாவும்‌; 1-5, 8, 
12, 21, 45. 
உறுத்ததியாவும்‌; 4௦. 
புகன்றுதன்‌; 46-- 
புகன்றனன்‌; 5, 16, 27. 
புகழ்ந்து தற்‌; 19, 21, 22, 29. 


இறுத்தனன்‌; 46 
இறுத்தன; 1, 8. 
இறுத்தபின்‌; 18. 

2824 
கேட்டுவந்தனன்‌; 46 
கேட்டுவந்த; 5, 12, 19, 15- 

18, 20, 28, 26-28, 40, 41, 
43-45, 49, 56, 
கேட்டனனவன்‌; 45. 
கேட்டனன்னவன்‌; 2-4, 91, 
99, 47, 55. 
கேட்டனன்னவர்‌; 1, 8. 
கேழ்கிளர்‌; 46- 
கிளரும்‌; 45. 


II 


IIT 


கிளரொளி; 5, 12, 18, 15-18, 
20, 99, 26-28, 40, 41, 48- 
45, 49, 56. 


மெளலியான்‌; 46-- 
மோலியான்‌; 45, 56. 


அலங்கலினீர்‌; 46-- 
அலங்கலி நீர்‌; 2. 
அலங்கலன்னீர்‌; 19. 
துறந்தீர்வளம்‌; 46-- 
துறந்தார்வளம்‌; 27. 
துறந்தீர்வள; 2, 5, 12, 15- 
19, 21, 22, 49. 
துறந்தீரிவண்‌; 4, 23, 43. 
துறந்த திரிவன்‌; 20, 28. 
துறந்தீ சரிவள்‌? 21. 
துறந்தீரவண்‌; 18, 44. 
துறந்தீரவன்‌; 89. 
துறந்தீரவள்‌; 91. 


நாட்டினீவிரும்‌; 46-- 

நாட்டுநீர்மையின்‌; 45. 

நாட்டுநீரினி; 5, 19, 17-19, 
21, 22, 29, 40, 45, 49, 56. 

நாட்டு நீரினின்‌; 27. 

நாட்டுநீரினும்‌; 1, 8, 29, 26, 
43. 


நாட்டுனிவிரிந்‌; 45. 
நாட்டுநீருமிந்; 47, 
நாட்டு நீருமின்‌; 20. 
நாட்டுநீருமி; ப்ட்‌ 4, 53. 
நாட்டுநீவிரும்‌; 91, 99, 44. 
நாட்டனீருமி; 2. 
நாட்டி நீரினி; 15. 
நாட்டினீரினி; 16, 41, 52. 
நாட்டினீரினும்‌; 28. 
நாட்டி நீருமின்‌; 24. 
நாட்டினி விரிந்‌; 41. 
நாட்டை நீருமி; 12. 
நன்‌ மிக்‌; 46— 
ன தோடும்‌ 18, 19, 

21, 22, 29, 41, 45, 49. 
நண்‌ தல்காறுமிக்‌; 16-18, 
40, 41, 52, 56. 


பாட வேறுபாடு 


IV காட்டில்‌; 46-- 


11 


111 


காட்டின்‌; 1, 3,4, 8, 28, 26, 
91, 39, 49, 53. 

காட்டு; 18, 15, 16, 20, 28. 

காட்டுள்‌; 45. 

காக்குவென்‌; 46-- 

காக்குவல்‌; 45. 


2825 
இறைவவெண்ணி; 46-- 
இறைவனெண்ணி; 5, 

16, 29, 27, 485. 
இறைவகேட்டி; 45. 
அகத்தியனி ந்துளது; 46-— 
அகத்தியற்கீந்துளது; 12. 
அகத்தியனி ந்துளன்‌; 15, 20, 

28. 


12, 


அகத்தியனீங்கெமக்கு; 45. 


அறையும்‌; 46-- 
அறைய; 27. 
அறையின்‌; 15, 28. 
அறைதல்‌; 45. 
அறலின்‌; 19, 21, 22, 29. 
நன்மணி; 46-- 
செய்தனன்‌; 45. 


அகன்கரைத்‌; 46-- 

அகன்வரை த்‌; 21, 22. 

அதன்கரைத்‌; 8, 5, 27, 81, 
8. 


7, 


துறையுளுண்டொரு; 46-- 
துறையுநீண்டொரு; 26. 
துறையுமுண்டொரு; 19, 21, 
துறையினிண் டொரு; 45. 
துறையினின்றொரு; 44. 
துறையினுண்டொரு; 8, 17, 
18, 40, 41, 48, 45, 47, 56. 
துறையிலுண்டொரு; 1, 8, 
18, 15, 16, 20, 24, 28. 
சூழலச்சூழல்புக்கு; 46-- 
சூழலென்றன்ன தில்‌; 45, 


உறைதும்‌; 46-- 
உறையும்‌; 15, 24, 28. 


111 


108 


உறைதுமென்னவன்னான 
வர்க்கோதுவான்‌; 45. 


2826 
பெரிது நன்‌ றப்‌; 46-- 
பெரிதுநின்ற; 2, 4, 45. 
பெரிதவன்சொல்‌; 45, 


வைகிநீர்‌; 46 

வைகினீர்‌; 2, 8, 5, 24, 26, 
45. 

வைகினர்‌; 39. 

வைகநீர்‌; 20. 

வைகுநீர்‌; 18, 19, 21, 22, 28, 
29. 


புரிதிர்‌; 46 


புரிதி; 45. 
புரியும்‌; 18, 17, 18, 40, 41, 
56. 


போதுமின்‌; 46-- 
போற்றுமின்‌; 24. 


தெரிவுறுத்துவென்‌; 46-- 
தெரியுறுத்துவென்‌; 18. 


என்றவர்‌; 46-- 

என்றன்‌; 27. 

என்றனன்‌; 2-4, 17, 18, 29, 
24, 40, 41, 48, 47, 49, 59, 
56. 

என்றுதன்‌; 15, 28, 45. 


திண்சிறை; 46-— 

தன்சிறை; 1-5, 8, 16-29,26, 
27, 29, 40, 41, 44, 45, &7, 
49, 59, 56. 

தண்சிறை; 12, 24. 

பின்‌ சிறை: 45. 


நீழலிற்செல்ல; 46— 
ழலின்மேவ; 17, 18, 28, 24, 
40, 41, 49, 45, 49, 52, 56. 


சென்றனன்‌; 46-- 
மேற்சென்றான்‌; 45. 


304 


II 


111 


IV 


ஆரணிய காண்டம்‌ 


2827 


உணர்த்தியத்‌; 46 

உணர்த்திய; 1-5, 8, 18, 15- 
24, 26, 28, 29, 31, 49, 45, 
49, 59, 03. 

உணர்த்தியே; 12. 


சிந்தைய; 46.....- 

சிந்தையத்‌; 1, 2,4, 5, 12, 
19, 15-24, 26-29, 31, 40 
41, 43, 45, 49. 

சிந்தனை; 45. 

சிந்தனைத்‌; 8, 47. 

தோமில்‌; 46-— 

தொய்யில்‌; 20. 

குணத்தினான்‌; 46-- 

குணத்தவன்‌; 12, 18, 15-24, 
27-29, 40, 41, 48, 45, 49, 
56. 


பின்னைப்‌; 46-- 
பின்னர்ப்‌; 16, 20. 
பின்னரப்‌; 45. 
பின்றைப்‌; 15, 28. 
ஏய; 46-- 

மேய; 5, 20-22. 
எய்தினார்‌; 46-- 
எய்தினான்‌; 3, 18. 


2828 


லக்‌ 20-ஆம்‌ பிரதியில்‌ 
ல்லை. 


வார்ப்பொற்; 46-- 
வாற்பொற்; 2. 


+ 


2829 
பொருடந்து; 46-- 
பொருடந்த; 12, 16-19, 21, 

22, 29, 31, 40, 56. 
பொருடரும்‌; 41, 45. 


I 


111 


Il 


மருகியை; 46 
மருங்கியை; 58. 
ஏர்ப்பச்‌; 46 
ஏற்பச்‌; 2, 41. 
ஏற்ப; 26. 


சிந்தனையிட்டவ்‌; 46-- 
சிந்தனையிட்ட; 1, 5, 8, 12, 
13, 16, 18, 28, 24, 27, 81, 
39, 40, 43, 45, 47, 49. 
சிந்தனையிட்டு; 45, 55. 
சிந்தனையீட்ட; 26. 
சிந்தியுளிட்ட: 19, 21, 22,29. 
அரக்கர்‌ தம்‌; 46_— 
வர்கா; 19, 21, 22, 29, 


வேர்ப்பைச்சித்தனை விட்ட 
வர்க்காவதம்‌; 15, 28. 


சீர்ப்பைச்‌; 46-- 
சீற்பைச்‌; 2. 
சீர்ப்பச்‌; 19, 21, 22, 29, 90. 


சிக்கறத்‌; 46-- 

சிக்குறத்‌; 1, 2, 4, 5, 8, 12, 
18, 23, 49, 45, 49, 58. 

சிக்கெனத்‌; 19, 21, 22, 29, 
42. 

தேறினன்‌ சேக்கையில்‌;46-- 

தேற்றினன்‌ சேக்கையில்‌; 
12, 40. 

தேறா 93 லது 26, 

த்தின்‌ $45. 

தேறினன்திக்குறப்‌; 15, 28. 

தேறினன்‌ நிக்குறல்‌; 45, 

தென்‌ நிசைதிக்குறப்‌; 19, 21, 
22, 29. 


சூர்ப்பணகைப்‌ படலம்‌ 


புலத்திற்றாகி; 46 
புலத்திற்றாக்கி; 45, 56. 
புறத்திற்றாகி; 12. 
திறத்ததாகி; 41, 45. 
அவியகத்‌; 46-- 
அவிக்கலத்‌; 20. 


111 


137 


11 


பாட வேறுபாடு 


நெறியளாவிச்‌; 46-- 
நெறிவளாவிச்‌; 45, 


தண்ணென்றெொமுக்கமும்‌; 
46 
தண்ணென்னெமுக்கமும்‌; 5, 


பூ 


தண்ணெனெழுக்கமும்‌; 49. 


கோ தாவரியினை; 46-- 

கோ தாவிரியினை; 1-5, 8, 12, 
13, 16, 19-24, 26-91, 39, 
42, 44, 47, 49, 58, 55. 

கோ தாவிரியினை த்‌; 15, 17, 
18, 40, 41, 45, 56. 


வீரர்‌; 46 
தெரியக்‌; 15, 17, 18, 40, 41, 
45, 56. 


2830 


பொலியவாசம்‌; 46-— 
பொலிவவாசம்‌; 48. 
பொலியவாசத்து; 15, 20, 28. 
கமலவாசத்து; 45. 


உண்டுறை; 46-- 

உண்டுறு; 41. 

ஒண்டுறை; 26, 45. 

கொண்டுறை; 3,5, 12, 18, 
16, 18, 19, 21-24, 27, 29, 
40, 48, 45, 47, 49, 58, 56. 

கொண்டொரு; 4. 

ஓண்கண்‌; 46-- 

உண்கண்‌; 15, 19, 21, 22, 45. 

அங்கண்‌; 5 

ஒருங்கு; 46-- 

குளிர்ப்பொடு; 19, 21, 22, 29, 
45. 


நோக்கி; 46-- 
நோக்கிக்‌; 41, 45. 


ஊழின்‌; 46-- 

அஊழில்‌; 1-5, 8, 12, 19, 20, 
23, 24, 26-28, 30, 31, 39, 
43, 44, 47, 49, 58. 

ஊழித்‌; 15. 


III 


IV 


I 


105 


கோதில்‌; 41, 45. 
வீசும்‌; 19, 21, 22, 29, 45. 


கரத்தின்‌; 46-- 

கரத்தான்‌; 45. 

வாரித்‌; 46- 

வாரிச்‌; 15, 19-22, 28, 29, 41, 
45. 

வாரி; 26, 31. 

திருமலர்‌; 46-— 

திருமலர்த்‌; 44, 45, 56. 

செழுமலர்‌; 15, 19-22, 28, 29, 
41. 


செம்மலர்‌; 45. 

செல்வர்க்‌; 46-- 
செல்வர்‌; 44, 56. 
செல்வார்‌; 26. 

செல்வற்‌; 2, 4, 19, 91, 39. 


பணிவது; 46-— 

படிவது; 27. 

பணிவன்‌; 40. 

பணிவென்‌; 45. 
தொழுவன்‌; 15, 28. 
தொழுவது; 21, 22, 29, 45. 
என்னப்‌; 46-- 

என்னாப்‌; 40, 45. 


பொலிந்தது; 46-- 
பொலிந்ததக்‌; 19, 21, 22, 29, 
45. 


பொலிவது; 18, 20, 29, 48, 
49, 59, 56. 


யாறு; 46-- 
ஆறு; 26, 29, 49. 


2831 


எழுவுறுகாதலாலிங்கு; 46-- 

எழுவுறுகா தலாலீங்கு; 45. 

எழுவுறுகாதலாலே; 1, 2, 8, 
26, 44. 


எழுவுறுகாதலாரின்‌; 41, 45, 
52. 


எழுவுறுகாதலாலித்‌; 45. 
எழுவுறுகாதலால்வந்து; 21, 
22. 


106 ஆரணிய காண்டம்‌ 


றக கவன்‌ தென்ன; அமைய; 16, 19, 21, 22, 99. 
45, 52 
தென்ன; 3, 4, 45, “17, 53. அங்கண்‌; 45. 
எழுவுகா தலின்‌ வந்தென்ன; திப ௮ 
6, 19, 19, 15-17, 20, 28, கமில்‌ 


27, 28, 40, 41, 48, 49} ௦6. 


எழுவுகாதல்வந்தென்‌ 
னென: 19, 29, 45. 
எழுவுகாதலனீதென்ன; 45. 


மங்கை; 46-- 
நங்கை; 19, 21, 22, 29. 
நோக்கும்‌; 46-- 


நோக்க; 1-5, 8, 15-18, 20, 


எனா என்னவாய்‌ க்‌ | அனைய; 46 
24, 26, 28, 40, 44, 45, 417, 
56, 


இரைத்திரைத்து; 46 
என்னென; 21, 22. 


ஏங்கியேங்கிப்‌; 46 


ங்கி கிக்‌: 1- ட்‌ நோக்கி; 12, 18, 19, 21-28, 
பப்பில்‌ 1-5, 8, 26, 27. 29, 41, 49, 45, 
ஏங்கியேங்கப்‌; 41. 111 சிலையோன்‌; 46-- 
இரைத்திட்டேங்கிப்‌; 21, 22. நிலையோன்‌; 45. 

11 பழுவ நாட்குவளைச்‌; 46— மற்றை; 46-- 
பழுதுநாட்குவளைச்‌; 45. மற்ற; 1-4, 8, 12, 18, 15-18, 
பழுதில்‌ நாட்குவளைச்‌; 24. 28, 26-28, 40, 48, 44, 49, 
கழுவுநாட்குவளைச்‌; 1-5, 8, 59, 56. 

12, 44, 45, 58. மற்றந்‌; 45. 

x ்‌ மற; 
கழுவநாட்குவளைச்‌; 26, 27, 

39, 47. IV மனம்வைத்தன்ன; 46— 
குழுவநாட்குவளைச்‌; 41. கண்வைத்தன்ன; 12, 
குழுவுநாட்குவளைச்‌; 45. வளம்வைத்தன்ன; வ 2, 8, 

்‌ ளைச்‌; 45. யனம்வைத்தாள்‌; 
கதத ம்‌ 19, 15, 17, 19-24, 26, 28, 
செவ்விக்‌; 46-- 29 40, 41, 49-45, 49) 52, 
செல்விக்‌; 48. 56. 
கோர: 46-- ப 46 
பாய; 19-22, 29. கச னல்‌ அதல 
கண்டான்‌; 49. 

11 வழுவிலா; 46-- கண்டார்‌; 1, 4, 8, 15, 19, 20, 

வழுவில்‌; 45. 23, 24, 48. 


வனத்துறை; 46-- நோக்கி; 21, 22, 


மனத்துறை; 15, 20, 28. ட 
IV அழுவதும்‌; 46-- த 
அழுவதே; 3, 4, 45, 47. 11 ஒதுங்க 25--2 
ஒத்ததாலவ்‌; 46-- ஏகக்‌; 18. . 
ஒத்ததம்மா; 8, 4, 45, 47,53. | 117 நடையை; 46 


நடையின்‌; 45. 
2832 அடியை; 26, 56. 
1 பள்ளி; 46-- செய்தான்‌; 46-- 


பூவின்‌; 45. செய்தார்‌; 20. 


111 


IV 


II 


117 


பாட வேறுபாடு 


உண்டு; 46-- 
அருந்தி; 45. 
நடப்ப; 46-- 
நடப்பக்‌; 45. 
நடத்தல்‌; 27. 
நோக்கிப்‌; 46-- 
கண்டு; 45. 
முறுவல்‌; 46-- 
மூரல்‌; 4, 53. 


பூத்தாள்‌; 46-— 
செய்தாள்‌; 23, 48, 45, 49, 


2834 


வில்லியறடக்கை; 46-- 

வில்லியற்றடக்கை; 18, 16- 
18, 24, 27, 40, 45, 56. 

வில்லுயர்தடக்கை; 1-4, 8, 
15, 19-22, 26, 29, 41, 44, 
45, 47, 53. 


வீங்கு நீர்‌; 46-- 
வீங்கிருள்‌; 20. 
விலங்கு நீர்‌; 45. 


நுடங்கக்‌; 46-- 

நுடக்கம்‌; 17, 40, 4], 45, 56. 

கண்டான்‌; 46-- 

கண்டே; 45. 

மருங்குல்‌; 46-- 

மருங்கு; 2-5, 13, 15-18, 20, 
28, 24, 27-29, 31, 40, 41, 
49-45, 47, 49, 58, 56. 

மருங்கை; 26. 


நோக்க; 46-— 

நோக்கா; 45. 

நோக்கி; 18, 17-19, 21, 22, 
29, 40, 41, 49, 56. 

தண்டபானி 8, 4, 12, 45, 47, 


எல்லியம்‌; 46 

எல்லியல்‌; 19-22, 29, 41, 45. 

எல்லுயர்‌; 1-8, 5, 8, 12, 15- 
18, 29, 24, 26-28, 31,. 39- 
41, 48, 44, 47, 49, 56. 


IV 


11 


107 


ஒல்லுயர்‌; 45. 

நெல்லுயர்‌; 4. 

மலர்ந்து; 46-— 

அலர்ந்து; 5, 12, 19, 22, 2, 
27-29, 41, 49, 

அலந்து; 20. 

அண்ணறன்‌; 46-- 

அண்ணல்கண்‌; 5, 12, 18,. 
17-19, 21-24, 27, 29, 40, 
41, 49, 45, 49, 56. 

அண்ணலை; 45. 

வடிவு; 46-- 

வடிவும்‌; 1, 2, 8, 12, 16, 20, 
217, 44, 45. 

வடிவம்‌; 41, 45, 52. 

அவளும்‌; 18, 17-19, 21-24, 
29, 40, 41, 49, 45, 49, 56. 


கண்டாள்‌; 46-- 
பார்த்தாள்‌; 29, 45. 


2835 


.தன்மையாலவ்‌; 46-- 


தன்மையாளவ்‌; 45. 

தன்மையான; 19, 18, 40, 41,. 
45, 52, 56. 

தன்மையாய; 19, 21, 22, 29. 

தன்மையாலங்கு; 45. 

தன்மைத்தாயவ்‌; 45, 

அருவி நீர்‌; 46-- 

அலங்கு நீர்‌; 26, 44. 

பாங்கர்ப்‌; 46-- 

பாங்கர்‌; 1, 9, 8, 12, 18, 26,. 
40, 43, 44, 


பனிதரு; 46-— 
பனிதரும்‌;' 4, 5, 15-18, 23, 
94, 27, 31, 39, 40, 49, 47,. 


49. 
பனிவரும்‌; 41, 45. 


படிவப்‌; 46-- 

படவப்‌; 4. 

பருவப்‌; 15, 16, 20, 28, 29. 
பழுவப்‌; 3, 47. 

பழுவம்‌; 24. 


108 


111 


IV 


11 


111 


ஆரணிய 


வடிவப்‌ 21, 22, 45. 

குன்‌ றில்‌; 41, 45, 

தெய்வப்‌; 44, 45, 52. 

பருவச்சோலைத்‌; 46-— 

பருவச்சோலை; 1, 2, 4, 8. 

பழுவச்சோலை; 20, 26-28. 

பழுவச்சோலைத்‌; 5, 12, 15- 
18, 23, 40, 41, 438, 44, 49, 
06. 

பருவஞ்சோலை; 45. 

பருவத்தூடோர்‌; 45. 


சமைக்கப்பட்ட; 46-- 
அமைக்கப்பட்ட; 15, 19, 28, 
29, 45. 


இனியபூஞ்சாலை; 46 

இனியபூஞ்சோலை; 2, 8, 24, 
26, 45. 

இனியனசாலை; 17, 18, 
41, 56. 

எய்தி; 46-- 

நண்ணி; 45. 

இராமனிப்பால்‌; 46-- 

இருக்குநாளில்‌; 12. 


40, 


2836 


மணி நிற; 46-- 
மணி நிகர்‌; 45. 
நிருதர்‌; 46-- 
திருத; 4. 


மொய்ம்பினாள்‌; 46-- 
மொய்ம்பினால்‌; 2, 8, 15, 19, 
21, 22, 24, 26, 28, 29, 47. 
மொய்ம்பினாள்‌; 45. 
மொய்ம்பினார்‌; 45. 
முன்பினால்‌; 4, 5, 16, 20, 27, 
45, 49. 
முன்பினாள்‌; 12, 18, 40, 41, 
45, 56. 
ன்பினாள்‌; 39, 45. 
னல்‌; 1, 8, 28, 43-45. 


உயிரொடும்‌; 46 
உயிரொடு; 26. 


காண்டம்‌ 


IV 


II 


அவனெடும்‌; 19, 21, 22, 29, 
45, 


உடன்பிறந்து; 41. 


பிறந்து; 46-- 
உயிரின்‌; 41. 
தான்விளை; 46-- 
மேல்விளை; 18, 28, 43. 
தான்வினை; 21 22, 58. 
தான்வினைக்‌; 20. 
தன்வினை; 45. 
வேவினைக்‌; 41. 


காலமோர் ந்து; 46-- 
காலமொத்து; 20. 
கோயனாள்‌; 46-- 
நேோயன்னாள்‌; 45. 
ோயினாள்‌; 18. 
கோளனாள்‌; 5, 19, 21, 
27, 29. 
கோளன்னாள்‌; 45. 


2837 


செம்பராகம்படச்‌; 46-- 
செம்பராகம்பெறச்‌; 15, 
21, 22, 28, 29, 41, 45. 


செறிந்த; 46 
சிவந்த; 1, 8. 


22, 


19, 


கூந்தலாள்‌; 46-- 

கூந்தலள்‌; 1, 8. 

வெம்பராகந்தனி; 3-5, 12, 
15, 16, 19-22, 24, 26-29, 
41, 45, 47, 49, 52. 

வெம்பராகுத்தனி; 46-- 

வெம்பராகந்தனில்‌; 29, 49. 

வெம்பராகம்பெற; 19, 17 18, 
40, 41, 56. 

விளைந்த; 46-- 

விளைத்த; 4. 

விளை ந்து; 5, 18, 15-28, 27- 
29, 40, 41, 43, 45, 49, 56. 

மெய்யினாள்‌ ; 46-- 

மெய்யினள்‌ ; 1, 8. 

வீங்கலால்‌; 5, 19, 15-28, 28, 
29, 40, 41, 48, 49, 56. 


111 


IV 


11 


பாட வேறுபாடு 


வீங்கினாள்‌; 45. 
நீங்கலாம்‌; 27. 


உம்பரானவர்க்கும்‌; 46-- 
உம்பராமவர்க்கும்‌; 3-5, 24, 
27. 


உம்பராயவர்க்கும்‌; 16. 

உம்பர்வானவர்க்கும்‌; 28. 

ஓண்டவர்க்கும்‌; 46-- 

எண் டவர்க்கும்‌; 24. 

இம்பரானவர்க்கும்‌; 46-- 
ம்பராமவர்க்கும்‌; 3-5, 12, 
16, 24, 27, 47, 49. 

ஒரிறுதி; 46- 

ஒருறுதி; 18, 15-17, 19, 27- 
29, 40, 41, 45, 52, 56. 

இன்‌ றிறுதி; 45. 

ஈட்டுவாள்‌; 46-- 

வீட்டுவாள்‌; 16. 


2838 
உண்மை; 46-- 
விழைவு; 45. 
மேயினாள்‌; 1, 2, 8, 12, 15, 
16, 19-22, 26-29, 91, 99, 
52. 


மேயினால்‌; 45. 

மேவினாள்‌; 8, 5, 17, 18, 29, 
24, 40, 41, 49, 45, 47, 49, 
56. 


மேயனள்‌; 44, 

மெய்யினாள்‌; 4. 

தமியூளவ்‌; 46-- 

தமியளாய்‌; 44, 45. 

வனத்து; 46-— 

வனத்துள்‌; 4, 19, 21-24, 43, 
45 


வனத்தின்‌; 20. 

வைகுவாள்‌; 1-5, 8, 12, 15- 
23, 26-29, 31, 39-41, 45, 
47, 49, 59, 56. 

வைகுவள்‌; 46-- 

வைகுவான்‌; 44, 


I11 


Il 


109: 


நொய்தினிவ்வுலகெலாம்‌; 
46— 

நொய்தினிலுலகெலாம்‌; 3, 
12, 15, 19, 20, 24, 26, 29, 
48, 45, 53. 

நொய்தினினுலகெலாம்‌; &, 
5, 27, 29, 31, 89, 47. 

நொய்தினின்னுலகெலாம்‌; 
1, 2, 8, 21, 22, 41, 45. 


நோன்மையாள்‌; 1-4, 8, 12, 
18, 15-28, 26, 28, 29, 31, 
99-41, 48-45, 47, 52, 58. 

தோன்மையள்‌; 46-- 


2839 


எண்டகும்‌; 46-- 

எண்டரும்‌; 1-4, 8, 12, 18, 
15, 17, 19-24, 26-28, 31, 
99-41, 48-45, 49, 56. 


விலக்குதி; 46-- 
விலக்குதிர்‌; 15, 28. 


அண்டசத்து; 46-- 
அண்டகத்து; 20. 
அண்டயத்து; 5, 27, 29. 
அண்டலத்து; 49. 
அண்டரவத்து; 23, 48. 
அண்டருக்கு; 2-4, 12, 
24, 45, 58. 
அண்டமற்று; 21, 22, 45. 
அண்டரும்‌; 1, 8, 26, 31, 39, 
44, 45. 


17, 


அருந்துயிறுறந்த; 46-- 
அருந்துயிற்றுறந்த; 20. 


காட்டுவாள்‌; 46-- 
காட்டவே; 45. 
2839 (a) 


கா...கத்து; 52-- 
காய...கத்து; 45. 


எண்டரு; 52 
எண்டரும்‌; 45. 


110 


111 


IV 


Il 


ஆரணிய காண்டம்‌ 


2840 
சிந்தையின்‌; 46-- 
சிந்தையில்‌; 1-5, 8, 12, 18, 
15-18, 20, 24, 26-28, 89, 
40, 44, 45, 47, 49, 58, 56. 
சிந்தையுள்‌; 19, 21, 22. 
உறைபவற்கு; 46-- 
உறையவற்கு; 4. 
தீர்ந்ததால்‌; 46 
தீய்ந்ததால்‌; 5, 19-22, 27, 
29, 45. 
திந்ததால்‌; 16. 
தீர்தர; 12. 
தேர்தலால்‌; 24, 


மூன்று; 46 

மூணு; 8. 

நான்குதோள்‌; 46-- 

நாலுதோள்‌; 1, 8. 

நாலிரண்டு; 2-4, 15, 24, 28, 
81, 39, 45, 47. 

நான்கிரண்டு; 12, 16, 45. 


உந்தியின்‌; 46 

உந்தியில்‌; 9, 5, 15, 16, 18- 
24, 28, 29, 40, 43-45, 49, 
56. 


உலகளித்தாற்கு; 46 
உலகளித்தார்க்கு; 12, 18, 
16, 18, 21, 22, 49. 
உலகளித்தவர்க்கு; 24, 
உதித்தவற்குண்டு; 45, 
2841 
காய்தலால்‌; 46-- 
காதலால்‌; 23, 48, 49, 
காய்தலில்‌; 15, 19-22, 28, 
29. 
காய்தலின்‌; 45. 
இற்றவன்‌; 46 


இற்றனன்‌; 15, 19-22, 28. 
அற்றவன்‌; 28, 48, 49. 


III இயற்றியவ்‌; 46-- 


IV 
I 


Il 


III 


இயற்றிய; 1, 8-5, 8, 15-94, 
27-29, 91, 39, 40, 48, 44, 
49, 58, 56. 


அநங்கன்‌; 46 
அனங்கன்‌; 45. 


பெற்றனனாமெனப்‌; 46-- 
பெற்றனனாமெனாப்‌; 5, 28. 
பெற்றனனாலெனப்‌, 4. 
பெற்றவனாமெனப்‌; 41, 45. 


2842 
தரங்களின்‌; 46-- 
தரங்களில்‌; 15, 21, 22, 28, 

29. 
அமைந்துதாழ்‌ ந்து; 46 
அமைந்துசார்ந்து; 5, 45 
அமைந்துசார்பின; 45. 
இன்மைசார்ந்து; 27. 
அழகின்சார்பின; 46-- 
ழகிற்சார்பின; 1, 2, 5,8, 
12, 16, 27, 91, 39. 
அழகிற்சார்பில; 8, 4, 45, 47. 
அழகிற்சார்வன; 24. 
உயர்ந்ததாலமார்‌; 18, 17, 
40, 56. 
உயர்ந்ததாலமா; 20, 28, 41, 
48, 45, 49. 
உயர்ந்ததாரமார்‌; 26, 44. 
உயர்ந்ததானமார்‌; 41, 45. 
உயர்ந்துதாலமா; 19, 21,22, 
29, 41, 45. 
உயர்ந்தசால்பின; 18, 28. 
உயர்ந்துசால்பில, 15. 
பின்தாலமா; 45. 


நிகர்க்கல; 46” 

நிகர்க்கில; 1-5, 8, 12, 19, 
15, 19-24, 26-91, 99, 48- 
45, 47, 49, 55. 

நிகர்க்கிலா; 17, 18, 40, 56. 


ஓம்பும்‌; 46-- 
ஓங்கும்‌; 18, 17, 18, 20-22, 
40 


IV 


11 


பாட வேறுபாடு 


ஆனையின்‌; 46-- III 

யானையின்‌; 1, 2, 8, 12, 18, 
24, 

ஓங்கலின்‌; 15, 19-22, 26, 28, 
29, 44, 45. 

கரங்களே; 46-— IV 

கரங்களை; 43. 


இவன்‌; 46-- 
அவன்‌; 8. 


மணிக்கரமென்று; 46-- 
மணிக்கரங்கள்‌; 21, 22, 29, 
45, 


மலர்க்கரங்கள்‌; 15, 28. 
மணிக்கையென்று; 18, 17, I 
18, 40, 41, 45, 56. 


உன்னுவாள்‌; 46-- 
என்கின்றாள்‌; 15, 21, 22, 28, 
29, 45. 


2843 


வின்மலை; 46-- 

மின்மலை; 19, 21, 22, 29. 

வல்லவன்‌; 46-- 

வில்லவன்‌; 20. 

அல்லவன்‌; 17, 18, 40, 45, 
96. 


Il 


அன்னவன்‌; 24, 


தோளொடும்‌; 46-- 

தோளொடு; 15, 28. 

தோணெடும்‌; 1-5, 8, 12, 18, 
28, 24, 26, 27, 39-41, 48, 
44, 47, 49, 56. 

தோள்கண்டும்‌; 19, 21, 22, 
29, 45. 


நிகர்க்கல; 46-- 

நிகர்க்கில; 1-5, 8, 12, 18, 
15-20, 24, 26-31, 40, 41, 
44, 45, 47, 49, 55, 56, 

அல்லன; 21-29, 43, 


கனிந்த; 46-- 
களித்த; 20. 


111 


அல்லது; 46-- 

அன்னது; 19, 21, 22, 29, 45. 

அன்றது; 5, 12, 18, 17, 18, 
20, 23, 27, 40, 41, 48, 49, 
56. 


ஆதலால்‌; 46-— 
தலில்‌; 5, 12, 18, 15-22, 
27-29, 40, 41, 56. 


பொருவலாது; 46-- 
பொருவிலாது; 12, -28, 28, 
49, 45, 49. 


2844 


தாளுயர்‌; 46-- : 
தாளுறு; 12, 15, 19-25, 24, 
25, 29, 41, 45. 


தளங்கள்‌; 46-— 

தடங்கள்‌; 1-5, 8, 12, 19, 15- 
19, 21-24, 26, 27, 39-41, 
48, 44, 47, 49, 56. 

தடங்கை; 20. 


தம்மொடும்‌; 46-- 
தம்மொடு; 20, 28, 40, 56. 


கேளுயர்‌; 46-- 

கேளுறு; 2-5, 19, 15-20, 28, 
24, 28, 29, 40, 41, 49, 56. 

கோளுறு; 1, 8, 12, 21, 22, 
26, 27, 44, 45, 49. 


நாட்டத்துக்‌; 46-- 

நாட்டத்தக்‌; 28. 

நாட்டத்த; 19, 15. 

நாட்டத்தன்‌; 16, 19, 21, 22, 
29, 45. 

நாட்டத்தான்‌; 17. 

காட்டத்துக்‌; 1, 8. 

நீலமால்‌; 45. 

கிரியின்‌; 46-- 

மலையின்‌; 45. 

தோற்றத்தான்‌; 46-- 

தோற்றத்தன்‌; 19, 21, 22, 

2. 


கொள்கையான்‌; கீ, 


112 


II 


Il 


ஆரணிய காண்டம்‌ 


தோள்செலத்‌; 46 


தோளிணை; 1-4, 8, 12, 18, | 


15, 17, 18, 24, 26-28, 40, 
41, 44, 47, 49, 53, 56. 
தோளினைத்‌; 5, 16, 28, 49, 
45. 
தோளிடை; 19-22, 29. 


தொடர்ந்து; 46-- 

தொடர; 1-5, 8, 12, 15, 16, 
20, 28, 24, 26-28, 49-45, 
47, 49, 58. 


நோக்கு றின்‌; 46 

நோக்குநில்‌; 19, 21, 22, 29. 

தோக்குற; 1, 2, 4, 8, 24, 27, 
41, 45, 47, 58. 

நோக்குகின்‌; 45, 

பார்க்கவும்‌; 17, 18, 40, 41, 
56. 


அல்லகணெடிய; 46-- 

அல்லகணெடிது; 1, 2, 8, 19, 
15, 20-24, 26, 28, 29, 41, 
43, 44, 49. 

அல்லகண்ணெடிது; 45. 


என்பாள்‌; 1-5, 8, 12, 13, 15- 
19, 21-24, 27-29, 91, 39- 
41, 43-45, 47, 49, 59, 56. 

என்றாள்‌; 46-— 


2845 


அழகன்வாண்முகம்‌; 1-5, 8, 
12, 18, 15-24, 26-28, 39- 
41, 43-45, 47, 49, 52, 56. 

அழகனாண்முகம்‌; 46 


தாமரைப்‌; 46-- 
தாமரை; 3, 5, 18,16, 19-22, 
27, 29, 40, 45. 


பூவை; 46 

பூத்த; 17, 18, 40, 41, 56. 

போக்கிப்‌; 3, 5, 18, 15, 16, 
19-23, 27-29, 48, 45, 49. 


ஒப்பதோ; 46-- 
ஒப்பவே; 24. 


III 


IV 


ஒப்பவோ; 3, 4, 12, 
39, 44, 47, 58. 
ஒப்பவோர்‌; 1, 2, 8. 

ஒப்பதோர்‌; 45. 

பொங்கிரும்‌; 5, 18, 
27-29, 40, 41, 48, 
56. 


தேயுமம்‌; 46-- 
தேயுமிம்‌; 1, 2, 8. 
தேயுமிவ்‌; 45. 


மதியெனின்‌; 46-- 

மதியெனில்‌; 18, 17, 18, 40, 
41, 45. 

மதியெனும்‌; 20. 

மதிக்குமோர்‌; 46-- 

மதிக்கொரு; 5, 12, 
45. 


26, 31, 


r 
பாணம்‌ 


15-28, 
45, 40... 


20, 27, 


அதற்கொரு; 17, 18, 28, 24, 
40, 41, 49, 49. 

அதற்குமொர்‌; 41. 

அதற்குமோர்‌; 18, 45, 52. 


மறுவுண்டென்னுமால்‌; 19, 
21, 22, 29, 45, 52. 
மறுவுண்டென்கின்றாள்‌; 15, 
20, 28. 
மறுவுண்டென்பரால்‌; 46-- 
மறுவுண்டென்பளால்‌; 41. 
மறுவுண்டாமென்றாள்‌; 45. 


2846 


எவன்‌ செய; 46-- 

எவன்‌ செயல்‌; 26. 

எவன்‌ செய்ய; 45. 

எவஞ்செய; 1-4, 
47. 


இனியவிவ்‌; 46-- 

இனியவன்‌; 1, 4, 8, 17, 26, 
97, 40, 41, 44, 49, 56. 

இனியிவன்‌; 2, 29, 81, 39,48, 
45. 

இனியன; 5, 12, 15, 16, 19- 
22, 28, 45. 

இனியென; 99. 

இனையனிவ்‌; 45. 


8, 20, 91, 


111 


111 


பாட வேறுபாடு 


எண்ணியிவ்‌; 3, 24, 47, 58. 
அழகினை; 18. 


அழகை; 40 
இவனில்‌; 18. 


எய்தினோன்‌; 46-- 

எய்தினான்‌; 17, 18, 24, 40, 
45, 52, 56. 

எய்துவான்‌; 19, 15, 19-29, 
28, 39, 49, 45, 49. 


அவஞ்செயத்‌; 1-5, 8, 19, 52, 
53. 


அவன்‌ செயத்‌; 46-- 
அவஞ்செயாத்‌; 29, 49. 
அவஞ்செய்த; 91. 
அவஞ்செய்தது; 26. 
அவஞ்செய்து; 19, 15-18, 20, 
28, 29, 40, 41, 45, 56. 
உவஞ்செயாத்‌; 43. 
தவஞ்செயத்‌; 45. 


திருவுடம்பு; 46 

இவ்வுடம்பு; 26. 

அலச; 46-— 

அசைய; 1-4, 8, 18, 29, 24, 
40, 41, 49, 45, 49, 59, 56. 

அமைய; 45. 


௩வஞ்செயத்‌; 1-5, 8, 12, 19, 
15, 17, 19, 20, 28, 24, 40, 
41, 43, 45, 49, 52, 59, 56. 

நவன்செயத்‌; 46-- 


. நவஞ்செய்த; 28, 29, 91, 47. 


தவஞ்செய்தது; 45. 


தகையவிந்; 46 
தகையவி; 26. 
தகையவந்‌; 27. 
அனையவித்‌; 45. 


தவஞ்செயத்‌; 1-5, 8, 12, 13, 
15-18, 20, 29, 24, 26-29, 
31, 39-41, 43, 45, 47, 49, 
52, 59, 56. 

தவன்‌ செயத்‌; 46-- 


(8) 


111 


113 


தவன்செய்த; 46-- 
தவஞ்செய்த; 1, 2,4, 5, 8, 
12, 13, 15-18, 20, 24, 26- 
29, 81, 39-41, 45, 47, 52, 
53, 56. 
தவஞ்செயாத்‌; 28, 48. 
தவஞ்செய்யும்‌; 45. 
தவனெனென்கின்ரறாள்‌,46-- 
தவமெனென்கின்றாள்‌; 1-5, 
8, 12. 19, 15-18, 20, 28, 
24, 26-28. 81, 89-41, 48; 
45, 47, 49, 52, 58, 56. 
தவமென்னென்கின்றாள்‌; ;28. 
தவமிதென்கின்றாள்‌; 19, 21, 
22, 29, 45. 


2847 


செவ்வியள்‌; 46-- 
செவ்வியாள்‌; 17, 18, 40, 56. 


பிடித்‌ தரு; 46-- 

பிடித்தன; 20, 21. 

பிடித்தன்ன; 19, 22, 29, 45. 

நடையினள்‌; 46-- 

நடையவள்‌; 15, 19, 21, 22, 
28, 29, 45. 


ஈன்‌ நிவன்‌; 46-- 
நன்‌ றவன்‌; 19. 


தீண்டலின்‌; 46 
தீண்டலில்‌; 4, 12, 19, 28, 
43, 49. 
தீண்டிலன்‌; 45, 
பொடித்தன; 46 
பொடித்தது; 15, 28. 
போலுமிப்‌; 5, 19, 15, 17, 18, 
20-22, 27-29. 
நிகர்க்குமால்‌; 46 
நிகர்க்குமப்‌; 12. 
திகர்க்குமிப்‌, 16. 


2848 


வாணிலா; 12, 17, 18, 27, 40, 
41, 45, 49, 52, 56. 
வாணிலை; 46-- 


114 


1 


111 


ஆரணிய காண்டம்‌ 


முறுவலான்‌; 17, 18, 40, 45, 
56. 


மருங்குலான்‌; 46-- 
மருங்குலால்‌; &, 5. 
மருங்குலாள்‌; 12, 44. 
மருங்கினான்‌; 18, 15, 20, 23, 
28, 41, 49, 45. 
முறுவலன்‌; 41, 52, 


வயங்கு; 46-- 
வயங்கும்‌; 5. 
வயங்கச்‌; 47. 


காணலனேகொலோ; 46- 
காணலனேகொலாம்‌; 15- I 
18, 20, 27-29, 41, 45, 52 
காணலனென்கொலாம்‌; 18. 
காணலனென்கொலோ ; 1- 
5, 8, 28, 24, 26, 49, 44, 417. 
காணலானேகொலோ; 41. 
காணலானென்கொலோ; 47. 
காணிலனேகொலாம்‌; 19, 21, 
22. 
காணிலானேகொலாம்‌; 40. 
காணிலனென்கொலோ; 45. 


கதிரின்‌; 46 
கதிர்க்கு; 3, 417. 


சேணெலாம்‌; 46-- 
சேணுலாம்‌; 18, 40, 41, 56. 
சேணுயர்‌; 1-4, 8, 29, 26, 
49-45, 47, 49. 
சேணலர்‌; 20, 28. 
புல்லொளி; 46-- 
புல்லொளிச்‌; 3. 
சேணிலாச்‌; 45. 
செலுத்திச்‌; 46-- 
செலுத்தச்‌; 23, 43, 45. 
செலுத்தும்‌; 24, 45. 
சிந்தையின்‌; 46-- 
சிந்தையில்‌; 45. 
சிந்தையுள்‌; 13, 15, 17, 18, 
40, 41, 56. 
சிந்தையும்‌; 45. 


II 


111 


நாணலன்‌; 46-- 
நாணிலன்‌; 2, 15-18, 29, 24, 
40, 43, 45, 49, 56. 


மீமிசை; 46-- 
மீன்மிசை; 8. 


௩டக்கின்றா னென்றாள்‌; 46 
நடக்குமென்கின்றாள்‌ ; 1-5, 
8, 12, 19, 15-24, 26-29, 
ng 39-41, 43-45, 417, 49, 
6. 
நடக்குமென்னென்றாள்‌; 45. 
தடிக்கின்றானென்றாள்‌ ; 45. 


2849 


குப்பறற்கு; 46 
குப்புறக்‌; 21, 22, 26. 
அரியமாக்‌; 46 
கரியமா; 21, 22, 26. 
உரியமாக்‌; 45. 


குன்றை; 46-- 
குன்றம்‌; 45. 


குப்புறக்குரியமாகுறைய 
வென்றுயர்‌; 27. 


இப்பெரும்‌; 46-- 
உப்பெரும்‌; 3, 4. 


தோள வன்‌; 46-- 
தோளவற்கு; 4. 
தோளினான்‌; 23, 49. 


இதழுக்கு; 46-- 

ஒருமை; 4. 

ஏற்பதோர்‌; 46-- 
ப்பதோர்‌; 9, 5, 12, 19, 15- 
24, 27-29, 31, 39-41, 43, 
47, 49, 53, 56. 

காண்கிலேன்‌; 4. 


ஒப்பென; 46-- 
ஒப்பெனல்‌; 45. 
ஒப்பெனில்‌; 1-4, 8, 12, 47] 


உலகமேல்‌; 46-- 
உலகின்மேல்‌; 5, 18, 16-18, 
90, 24, 40, 41, 56. 
உலகமே; 15, 26-28, 45, 52. 
உலகமெய்‌; கீச்‌, 45. 
உலகுளோர்‌; 19, 21, 22, 29. 


IV 


11 


111 


பாட வேறுபாடு 


உரைக்க; 5, 18, 16-22, 24, 
29, 40, 41, 52, 56. 

உரைக்கின்‌; 46- 

உரைக்கில்‌; 1, 3, 4, 8, 12, 
15, 23, 26-28, 43-45, 49. 


ஒண்ணுமோ; 5, 15, 16, 19, 
21, 22, 24, 27-29, 41, 45, 
52. 

உள்ளமே; 46-- 

உள்ளமேல்‌; 26. 

உள்ளுமே; 20. 

உன்னுமே; 12. 

உண்ணுமேல்‌; 13. 

ஒண்ணுமே; 23, 49, 45, 49. 
ண்ணுமேல்‌; 17, 18, 40, 41, 
45, 56. 

உரைக்கிலாகுமே; 45. 


துப்பினில்‌; 5, 16-18, 27, 40, 
41, 45, 49, 52. 

துப்பெனில்‌; 46-- 

யாதைச்‌; 46 

யாரைச்‌; 1-4, 8, 12, 13, 15, 
17-22, 26, 27, 29, 40, 41, 
45, 47, 56. 


சொல்லுகேன்‌; 46-- 
சொல்லென்பான்‌; 15, 19, 
21, 22, 28, 29, 45. 


2850 
மதியுற; 46 
மதிமுகம்‌; 45, 
வயங்கும்‌; 46-- 
இலங்கும்‌; 45. 
எற்கலை; 46-- 
எற்கலைத்‌; 41, 45. 
எய்தி; 46-- 
ஏதி; 18. 
நோற்றன; 46 
நோற்றென; 49. 


மாசிலாமணிப்‌; 46-- 
மாசில்மாமணிப்‌; 27. 


IV 


11 


111 


IV 


115 


என்பாள்‌; 5, 18, 15, 16, 19- 
22, 28, 29, 45. 
என்றாள்‌; 46-- 


2851 
(இப்பாடல்‌ 12 என்னும்‌ குறி 
யீடுள்ள சுவடியில்‌ இல்லை) 
தொடையமை; 46 
தொடையமைந்து; 16. 
நெடுமழைத்‌; 46 
தறுமழைத்‌; 1, 2, 5, 8, 81, 
99, 45. 
உறுமழைத்‌; 16. 
தறுமலர்த்‌; 8, 4, 26, 27, 47. 
நெடுமலர்த்‌; 45. 
தொங்கலாமெனக்‌; 46-- 
தொகுதியாமெனக்‌; 19, 21, 
22, 29, 45. 


கடைகுழன்று; 46-- 
கடைசுழன்று; 20. 


இடைநெறிகரிய; 46-- 
இடைதெறீஇகரிய; 31, 99. 
இடநெறிகரிய; 19. 
இடைநெறித்தாய; 45, 
இடுநெறிக்கரிய; 45. 


சடையெனப்‌; 46-- 
சடையெனக்‌; 1-5, 8, 15, 16, 
26-28, 31, 39, 41, 44, 45, 
47. 
புனை ந்திலன்‌; 46-- 
கரந்திலன்‌; 1-38, 5, 8, 15, 
16, 26-28, 31, 39, 41, 44, 
4௦, 47. 
கரந்திலர்‌; 4. 
என்னிற்றையலார்‌; 46 
என்னினாற்பலர்‌; 20. 
யாவையும்‌; 46 
உடையுமென்று; 15, 19-22, 
28, 29, 41, 45. 
உய்யுமென்று; 13. 
உடையுமாலென்றாள்‌; 46 
உடையுமாலென்பாள்‌; 5, 16. 


116 


1 


111 


ஆரணிய 


உன்னிநிற்கின்றாள்‌; 18, 15, 


19-22, 28, 29, 41, 45. 


2852 


புல்லினால்‌; 46. 
புல்லினான்‌; 12, 


செவ்வியின்‌; 46 
செவ்வியன்‌; 41, 45. 
செவ்வியென்‌; 45, 47, 58. 
செவ்விய; 45. 


செவ்வியை; 15, 21-24, 28, 


29, 48, 45, 49. 
செவ்வியே; 8, 4, 20. 


செவ்விமேல்‌; 18, 17, 18, 40, 


41, 52. 


இயற்றுமோவெனா; 46-- 
இயற்றுமோவென ; 27. 


Weg rami 19, 21, 


இயற்றுமாலெனா; 2 
இயலுமேயென; 12. 


மாறகன்‌; 46-- 
மாறிகன்‌; 18, 29, 43, 45. 


மால்திரு; 19, 21, 22, 29, 45, 


முழுமணிக்கு; 46 


மார்பினில்‌; 19, 21, 22, 29, 


45, 
அரசின்‌; 46 


மணியின்‌; 19, 21, 22, 29, 45. 


மாட்சிதான்‌; 46-- 
காட்சிதான்‌; 19, 21, 22, 29. 


மணியினால்‌; 46 
மணியினில்‌; 45. 


என்பாள்‌; 46-- 


என்றாள்‌; 17, 18, 40, 41, 45, 


92. 


2853 


கரந்திலன்‌; 46-- 
கரந்திலம்‌; 1, 8. 
கரந்தனில்‌; 43. 


காண்டம்‌ 


Il 


111 


IV 


காட்டிய; 46-- 
காட்டின; 17, 18, 40, 56. 


பரந்தரு; 460-- 
பரந்திரு; 45 


பழிப்புற்றாணரோ; 46-- : 

பழியுறறானரோ; 1.5, 8, 12, 
19, 17-29, 26, 27, 29, 40, 
41, 49, 44, 47, 49, 56. 

பழிபெற்றானரோ; 45. 


இர ந்திவன்‌; 46-- 

இருந்தவன்‌; 1-5, 8, 12, 19, 
15, 17, 19-24, 26-29, 31, 
89-41, 49, 44, 47, 49. 

இருந்திவன்‌; 16. 


பொடியும்‌; 46-- 
பொடிகள்‌; 45. 


ஏற்கலாப்‌; 46- 

ஏற்கிலாப்‌; 3-5, 18, 15, 29, 
41, 48, 45, 49, 55. 

ஓக்கிலாப்‌; 1, 2, 8, 12, 16- 
18, 21, 22, 24, 26, 29, 40,. 
44, 45, 

ஒப்பிலாப்‌; 45. 


உலகெலாம்‌; 46 
அரசியல்‌; 45. 


புரக்கின்றானென்பாள்‌; 5,15, 
16, 19, 21, 22. 
புரக்கின்றானென்றாள்‌; 46 
புரக்குமேகொலாம்‌; 23, 43. 
புரக்குமாலென்றாள்‌; 45. 
பொறுத்‌ தலிக்ல்‌ ன்‌ 
45. 


பொறுத்ககெள்ளை மனு 


2854 
பரவையும்‌; 46-- 
வானமும்‌; 45, 92. 


குறுக; 46-- 
குறுகி; 45. 
கூட; 13. 


11 


III 


பாட வேறுபாடு 


நெஞ்சிடைக்‌; 46 
நெஞ்சிடை; 45. 


கோத்தவன்‌ புணர்விடைக்‌; 
46— 
கோத்தவன்புனலிடைக்‌; 1, 


கோத்தவப்புனலிடைக்‌; 15, 


கோத்தவிப்புணர்விடைக்‌; 5, 
கோ த்தவருணர்விடைக்‌; 12. 
கோத்தவன்பரிவினில்‌; 45. 


குளிப்ப; 46 

குளிக்க; 12, 13, 15, 24, 28, 
41, 45. 

குளிக்கும்‌; 45. 

குளித்து; 1-5, 8, 16, 26, 31, 
99, 41, 44, 45, 47, 58. 

குனிக்க; 27. 

கொண்டு; 19, 21, 22, 29, 45. 

மீக்கொள; 46 

மேற்கொள; 24, 45. 

வீங்கினாள்‌ ; 45. 


ஏத்தவும்‌; 18; 41, 45, 56. 

ஏத்தவம்‌; 46-- 

ஏத்தமும்‌; 91. 

ஏத்தறம்‌; 45. 

பரிவினொன்று; 41, 45, 52, 

யுரியவொன்று; 46-- 

புரிகவொன்று; 15, 19-22, 
26, 28. 

புரிவவொன்று; 1, 8. 

பெருகவொன்று; 45. 


ஈகலான்‌; 46-- 
ஈகிலான்‌; 45. 
2855 


வான்றனில்‌; 46-- 
வான்றனி; 4, 28, 31, 48, 49. 
வரைந்ததோர்‌; 46 


வளர்ந்ததோர்‌; 8, 5, 17-20, |11 


28, 27-29, 41, 49, 45, 47, 
49, 56. 


11 


117 


IV 


ர 


117 


வந்ததோர்‌; 1, 2, 8. 
வார்‌ ந்ததோர்‌; 24. 


நின்றனள்‌; 5, 12, 19, 18-24, 
26, 27, 40, 41, 48-45, 49, 
56. 

புலர்ந்தனள்‌; 46-- 

நெஞ்சினள்‌; 46 

நெஞ்சினாள்‌; 1-5, 8, 15, 17, 
18. 23, 24, 28, 40, 48, 45, 
47, 49, 56. 

நெஞ்சினேள்‌; 20. 


தோன்றறன்‌; 1, 9, 5, 8, 13, 
15, 17-19, 21-24, 26, 27, 
40, 41, 43-45, 47, 49, 52, 
53. 

தோன்றல; 46 

தோன்றலச்‌; 91, 39. 

தோன்‌ நின; 20. 

ஊன்‌ நினள்‌; 46-- 

ஊன்‌ நின; 5, 16, 18, 20-22, 
27, 29, 40, 41, 45, 49, 53. 


பெற்றிலள்‌; 40-- 

பெற்றிலாள்‌; 1-5, 8, 12, 19, 
15-24, 26-28, 31, 39, 40, 
43-45, 47, 49. 


2856 


நின்றனள்‌; 46 
ன்றவள்‌; 3, 
த்5, 47, 49. 


இருந்தவன்‌; 46-- 
ன்றவன்‌; 5. 

இன்‌ றிவன்‌; 20. 

அன்றவன்‌; 27. 
ன்றவன்‌; 12, 15, 17, 23, 
24, 28, 29, 40, 41, 49, 45, - 
49. 

நின்றிவன்‌; 19, 21, 22. 

நின்‌ றவண்‌; 18. 


4, 12, 16, 39, 


ஒன்றுவென்‌; 46-- 
ஒன்றுவன்‌; 26-29, 31, 39, 
40, 417. 


118 


111 


IV 


Il 


1 


ஆரணிய 


அன்றெனின்‌; 46-- 

அன்றெனில்‌; 1,3, 5, 8, 12, 
13, 15-24, 26-29, 40, 43- 
45, 47, 49, 53. 

அமுதம்‌; 46 

அமிர்‌ தம்‌; 26, 47. 

உண்கினும்‌; 46 

உண்ணினும்‌; 1, 8, 5, 8, 12, 
13, 15-24, 26-29, 40, 41, 
43-45, 47, 49, 52, 58. 


பொன்றுவென்‌; 46 


பொன்றுவன்‌; 19, 20, 24, 
26-29, 31, 39, 40, 47. 

போக்கினி; 46-- 

போக்கினல்‌; 24. 

போன்மெனாச்‌; 46-- 

போலெனாச்‌; 1-5, 8, 12, 
18, 15-24, 26, 28-31, 39- 
41, 43-45, 47, 49, 53, 
55, 56. 


போலெனச்‌; 27. 


தேடுவாள்‌; 46-- 
தேடுவான்‌; 41. 
தேருவாள்‌; 2, 19, 21, 22, 29. 


2857 


வயிறுடையாளென; 46-- 

வயிறுடையாளெனா; 21, 22, 
29, 45. 

வயிறுடையாளெனின்‌: 18, 
40, 41, 45. 

ஆதலால்‌; 46-- 

ஆதலில்‌; 15, 19-22, 27-29. 

ஆதலின்‌; 45. 


குயிறுடை; &. 

குயிறுடைக்‌; 1, 2, 8, 26. 

குதலையோர்‌; 46 

குதலையள்‌; 45. 

கொவ்வைச்‌ செவ்விவாய்‌; 
46— 


கொவ்வைச்செய்யவாய்‌; 15, 


19-22, 26, 28, 29, 44, 45. 


காண்டம்‌ 


IV 


III 


கொவ்வைவாயிள; 1-4, 8, 
18, 16-18, 29, 27, 40, 41, 
43, 45, 49, 52, 53. 

கொவ்வைவாயினள்‌; 47. 

கொவ்வைவாயினாள்‌; 81, 99. 


இயலியாய்‌; 46-- 
இயலினால்‌; 12. 
யல்பினால்‌; 1-4, 8, 15, 16, 
26, 28, 44, 47. 
இயலியன்‌ ; 45. 
இயலெழில்‌; 45. 
சாயலின்‌; 91, 99, 45. 
மயிலியாய்‌; 19, 21, 22, 29. 
வடிவினால்‌; 20. 
மருவனன்றெனா; 46-- 
ம்குவிறன்‌ இதனா 1, 2, 8, 18, 
21, 22, 40. 
வருவநன்றெனா; 16, 47, 49, 
வருவனன்றெனா; 8, 4, 24 
வருகைநன்றெனா; 15, 20, 
28, 41. 
வருதல்‌ நன்றெனா; 19, 29 


2858 
மனத்துப்பாவியா; 46— 
மனத்துட்பாவியா; 26. 
மனத்திற்பாவித்தே; 45. 


அங்கையினாய; 46-- 
அங்கவட்கா ய; 45. 


திங்களில்‌; 46-- 
திங்களைச்‌; 20. 
சிறந்தொளிர்‌; 46-- 
செறிந்தொளிர்‌; 45. 
சிறந்ததேர்‌; 24. 
செறுதொழில்‌; 20. 
கத்தள்‌; 46-- 
தல்‌; 20. 
முகத்தில்‌; 4. 
முகத்துச்‌; 3, 45, 417. 
அமுதச்‌; 45. 
செவ்வியள்‌; 46-- 
செவ்விய; 20. 
செவ்விவன்‌; 45. 
செவ்வியால்‌; 45. 


பாட வேறுபாடு 


IV பொங்கொளி; 46-- 
பொங்கொலி; 18. 


விசும்பினில்‌; 46-- 

விசும்பினைப்‌; 1-4, 8, 12, 19, 
20, 23, 24, 26, 27, 49-45, 
47, 49. 


2859 


I பஞ்சியொளிர்‌; 46-- 

பஞ்சியொளி; 1-5, 8, 12, 18, 
15, 17, 18, 20, 24, 28, 40, 
41, 45, 59, 56. 

பஞ்சினொளி; 19, 29, 45. 

பஞ்சினொளிர்‌; 21, 22. 

விஞ்சுகுளிர்‌; 46-- 

மிஞ்சுகுளிர்‌; 12, 19, 20-24, 
27, 29, 49, 45, 49. 

மஞ்சுகுளிர்‌; 19. 

அனுங்கச்‌; 46-- 

அணுங்கச்‌; 2, 4. 

அனுக்கும்‌; 19, 21, 22, 29. 

அனுங்கும்‌; 28. 


11 செஞ்செவிய; 46-- 

செஞ்சவிய; 26. 

கஞ்ச நிமிர்‌; 46-- 

கஞ்சநிகர்‌; 1-4, 8, 12, 26, 
41, 44, 45, 47, 52. 

புஞ்ச நிமிர்‌; 27. 

சீறடியளாகி; 46-- 

சீறடிகளாகி; 3. 

சீறடிபெயர்ப்பாள்‌ ; 5, 12, 18, 
15, 17-28, 27-29, 40, 41, 
43-45, 49, 

சேவடிபெயர்ப்பாள்‌; 24, 45, 


1001 அஞ்சொலிள; 46-- 


அஞ்சலிள; 81. 
மின்னும்‌; 46-- 
மின்னு; 18, 41. 
வஞ்சமகள்‌; 46 
வஞ்சன்மகள்‌; 1, 8. 


11 


111 


119 


2860 


பொன்னெொழுகு; 46-- 
பொன்னெழுது; 26, 44, 4௦. 


பூவினது 
29, 40, 41, 48-45, 47, 49, 
53, 56. 

பூவினொடு; 45. 

பூவையெழில்‌; 46-- 

பூவெழில; 5, 27. 

பூவொழிவில்‌; 1-4, 8, 16, 26, 
44, 45, 47. 

பூவொடெழில்‌; 28, 24, 43, 
49 


பூவொடொளிர்‌; 12, 18, 15, 
17-20, 28, 29, 40, 41, 45, 
56. 

பூவொடலர்‌; 45. 

பூவிலுறை; 45. 

பூவை; 46-- 
வைப்‌; 1, 2,4, 8, 18, 20, 
24, 26, 40, 44, 47, 56. 


பின்னெழில்கொள்‌; 46 
பின்னிழல்கொள்; 1, 4, 8, 
26, 44, 45. 
பின்னியல்கொள்‌; 5, 12, 18, 
16-18, 23, 24, 27, 40, 41, 
49, 49, 56. 
பின்னல்துவள்‌; 15, 28. 
பின்னுறுவ; 19, 21, 22, 29. 
பின்னுருவ; 45. 
பிறழ்‌ ந்தொளிர்‌; 46-- 
பிறந்தொளிர்‌; 2, 4, 16, 18, 
21, 22, 40, 44, 59, 56. 


முகத்தோர்‌; 16, 19-22, 29, 
41, 45. 1 
கத்தாள்‌; 46-- 
முகத்தோள்‌; 45. 


கொண்டது; 46-- 
கொண்டதொர்‌; 15, 19-21, 
28, 29. 


120 


ஆரணிய காண்டம்‌ 


மணித்தேர்‌; 46-- 
மணித்தோள்‌; 24, 26. 
மதித்தோர்‌; 29, 48. 


IV மின்னழிவில்‌ தன்மையது; 2, 


11 


1011 


3, 5, 20, 41, 47, 49. 
மின்னிழிவகன்மையிது; 
46-- 
மின்னிழிவதன்மையது; 1, 
4, 8,19, 21-24, 26, 29, 43- 
45, 58. 
மின்னிழிவிறன்மையது; 12, 
13, 1௦-18, 28, 40, 56. 
மின்னிழிவிறன்மையிது; 41, 
விண்ணிழிவதென்ன; 46-- 
விண்ணினிவர்‌ ந்தென்ன; 
27. 
விண்ணின்‌ வழிவந்தாள்‌; 45. 
விண்ணின்மிசைநின்‌ று; 21. 
விண்ணின்‌ மிசை நின்றும்‌; 
19, 22, 39, 45. 


2861 


கானினுயர்‌; 46 

கானிலுயர்‌; 5, 12, 18, 15-24, 
26, 27, 40, 45, 49, 56. 

கானினுயிர்‌; 44. 


மேனி நனி; 46-- 

மேனிதனி; 1-5, 8, 12, 16, 
23, 26, 27, 43-45, 47, 49. 

மேனிதளிர்‌; 24. 

வானினனி; 20. 

பெற்று; 46-- 

பெற்ற; 24, 

காமநிறை; 18, 15, 20-22, 
28, 29, 41, 45. 

காமநெறி; 46-- 

காமனெறி; 5. 

காமநெநரி; 49. 

காமநறை; 45. 

வாசத்‌; 46-- 

வாசம்‌; 20, 45. 

உற்றினிய; 46 

ஒத்தினிய; 17, 18, 40, 41, 
5 


IV 


II 


II 


1091 


பெற்றினிய; 19, 15, 19, 21- 
29, 28, 29, 43, 45, 49, 58. 

செவ்விநனி; 46-- 

செவ்விதனி; 16. 

செவ்வியது; 45. 

பெற்றோர்‌; 46-- 

பெற்று; 5, 12, 19, 21-24, 27, 
29, 48, 47, 49. 

கொண்டோர்‌; 17, 18, 20, 40, 
41, 45, 56. 

கொண்டே; 45. 


பெற்றுமயில்‌; 46-- 
பெற்றமயில்‌; 20. 
பெற்றரிதில்‌; 45. 


2861 (a) 
விம்மியிடைதநோவ; 52. 
மின்னினிடைநோவத்‌; 45, 

2862 
நூலுமறலோ திப்‌; 46-- 
நுண்ணியமெல்லோ திப்‌; 45. 
இவை; 46 
அவை 34. 


ஓசை; 46-- . 
ஓதை; 12, 15, 17, 18, 29) 28, 
40, 49, 45, 56. 


தாமுரைசெய்கின்‌றதொரு; 
46— 


தாமரையில்வாழுமொரு; 45. 
தையல்வருமென்னாக்‌; 46- 
தையல்வருமென்னக்‌; 15, 
20, 28, 48, 45. 
தையல்வரவென்னாக்‌; 45. 
நித்தெதிர்‌; 2, 5, 12,15, 
16, 27, 28, 31, 39, 41, 45, 
52. 


குறித்தனன்‌; 46- 
குறிக்கொள; 45. 


11 


111 


பாட வேறுபாடு 


2863 
விண்ணருளவந்ததொரு; 
46— 
விண்ணவருவந்ததொரு; 
28. 
விண்ண வரும்வந்ததொரு; 
15. 
விண்ணவருள்வந்ததொரு; 
13, 26, 27, 43. 
விண்ண வரருந்தவரு; 
21, 22, 29, 41, 45. 
விண்ணவரருந்துமொரு; 20. 
மெல்லமுதம்‌; 46-- 
மெல்லமிர்‌ தம்‌; 26, 28. 
மெல்லெனமிர்து; 47. 
மெல்லெனமுது; 5, 16, 27. 


19, 


வனங்கவருபோழ்தத்து்‌ 
6— 
வணங்கவருபோதத்து; 1-4, 
8, 12, 16, 23, 26, 31, 39, 
43-45, 47, 49, 58. 
வருந்தவருபோதத்து; 24, 
45. 
வருந்தவருபோழ்தத்து; 28. 
வணங்கவருமானை; 18, 40, 
41, 56. 
வருந்தவருமானை; 
21, 22, 29, 45. 
வருந்தவருவாளை; 20. 


15, 19, 


துடைத்தெழுமெய்ஞ்‌ 
ஞானக்‌; 46-- 
துடைத்தெழுவுஞானக்‌; 1-4, 
8, 12, 16, 44, 45. 
துடைத்தெழுவீல்ஞானக்‌; 5, 
27. 
துடைத்தெழுவிஞானக்‌; 18, 
15, 28. 
துடைத்தெழுவிஞ்ஞானக்‌; 
41, 45, தழுவிஞஞ ர 
துடைத்தபெருஞானக்‌; 45. 
ட ரு வளன்‌? 28, 


IV 


I 


II 


1001 


121 


கண்ணருள்செய்‌; 46-- 
கண்ணருளு; 1-5, 8. 19, 15- 
17, 23, 24, 26-28, 90, 31, 
39-41, 49, 47, 49, 55, 56. 
கண்ணனருள்‌; 29 
கண்ணரெதிர்‌; 45. 


2864 


பேருழைய; 46— 
பேருழையர்‌; 20-22, 27, 39. 
பேரிழைய; 15, 28. 
பேரிழையர்‌; 19. 
பேருரைய; 59. 

பேருலகில்‌; 91. 
பேருடைய; 45. 


பிறிது; 1, 2,8, 15, 19-22, 
26, 28, 29, 44, 45, 52, 

பிறிதின்‌; 46-- 

பிறிதில்‌; 3-5, 12, 19, 16-18, 
29, 24, 27, 40, 48, 49, 59, 
56. 


பாருழையினில்லதொரு; 
46 


பாருழையிலில்லதொரு; 28, 
43, 49. 
பாருழையினல்லதொரு; 20, 
89. 
பாரிடையிலில்லதொரு; 
45. 
பாருழையிலாததொரு; 19, 
21, 22, 29, 45. 
மெல்லுருவு; 46-- 
மெல்லமுது; 13, 45. 


ஆருழை; 46-- 
யாருழை; 45. 
யாரிடை; 45. 


அழகிற்கு; 
அழகுக்கு 18 15, 16, 19-22, 28, 


மதித்னிற்கு: 4௦. 


அவதி; 46 
அமைதி; 16-18, 24, 41, 45 
56. 


122 


IV நேரிழையர்‌; 46-- 
நேரிழையள்‌; ௨17. 
யாவரிவர்‌; 46-- 


யாவரிவள்‌; 9-5, 15-18, 29, 
24, 27, 40, 41, 48, 45, 47, 


49, 56. 


2865 


1 அவ்வயினவ்வாசைதன்‌; 
46— 


அவ்வயினவ்வாசைகள்‌; 4. 
அவ்வயினவாசைதன்‌; 1, 2, 


அவ்வியலினாசைதன்‌; 15, 


28. 
அவ்வயினினாசை தன்‌; 45. 


அவ்விடையினாசை தன்‌; 45. 


அகத்துடைய; 46-- 
மனத்துடைய; 


மனந்தொடர; 45. 
11 முகமுன்னி; 46-- 


முகநோக்கி; 19, 21, 22, 29. 


முகனோக்கி; 45. 
இறைஞ்சா; 46-- 
இறைஞ்சி; 45. 

111 வெவ்விய; 46-- 
வெவ்வியல்‌; 26, 91, 45. 
வெவ்விது; 28. 
வெவ்வயில்‌; 45. 


நெடுங்கணயில்‌; 46-- 


நெடுங்கண்வலை; 19, 21, 92, 


29, 45. 


வீசியயல்பாரா; 46-- 
வீசிவியவாரா; 27. 

IV நவ்வியின்‌; 46-- 
தவ்வையின்‌; 1, 8. 
தவ்வியள்‌; 26. 
நாணியயனின்றாள்‌; 46 
நாணியயர்கின்றாள்‌; 45. 
நாயகன்முனின்றாள்‌; 27. 


ஆரணிய 


1-5, 8, 12, 
18, 16-24, 26-29, 91, 39- 
41, 43, 44, 47, 49, 59, 56. 


காண்டம்‌ 


II 


111 


[7 


2866 


தீதில்வரவாகதிரு; 46-- 

தீதில்வரவாகுமயில்‌; 45. 

தீதிலதுவாகதிரு; 4௦. 

சேயோய்‌; 46-- 

செய்யோய்‌; 1-5, 8, 12, 13, 
15-19, 21-24, 26-29, 31, 
99-41, 48-45, 47, 49, 583, 
56. 


எம்முழையொர்‌; 46-- 

எம்முழைய; 27. 

புண்ணியமது; &6-- 

புண்ணியமிது; 1-5, 8, 12, 19, 
15, 16, 18, 20, 29, 26-28, 
40, 41, 48, 44, 47, 49, 53, 
56. 

அன்றோ; 46-- 

உண்டோ; 45. 

ஏதுபதி; &6-- 

யாதுபதி; 24. 

ஏதுபெயர்‌; 46-- 

யாதுபெயர்‌; 24. 

என்றான்‌; 46-- 

என்ன; 29, 49, 49. 

பேதையவள்‌; 46-- 

பேதையிவள்‌; 2. 

விரிப்பாள்‌; 46-- 

விரிப்பள்‌; 49. 


2867 
புதல்வன்‌; 46-- 
முதல்வன்‌; 3. 
மைந்தன்‌; 22. 
மைந்தன்‌; 46-- 
பாவை; 22. 
புதல்வி; 46-- 
புதல்வன்‌; 2-4, 16, 24, 47 
53 


பாவை; 1, 5, 8, 12, 19, 15, 
17-21, 23, 26-29, 40, 41, 
49, 44, 49, 56. 

எரிய; 22. 


பத்ததி 


II 


111 


பாட வேறுபாடு 


துணைவனான; 46 

துணை வனானான்‌; 24, 
செங்கையோன்‌; 46-- 
செங்கணோன்‌; 19, 21, 22, 29. 
செவ்வியோன்‌; 24. 

தங்கை; 46-- 

தம்பி; 26. 

த னன்‌; 2-4, 12, 24, 47, 


பின்னை; 91, 99, 44, 45. 


தொலைத்து; 46-- 

தொலைய; 18, 15, 17-19, 25, 
24, 27-29, 40, 41, 49, 49, 
56. 


மலையெடுத்து; 46 
வரையெடுத்து; 45, 


காவலோன்‌; 2-5, 17-19, 21- 
24, 27, 29, 31, 39-41, 48, 
45, 47, 49, 52, 58, 56. 


காவலான்‌; 46-- 


பின்னை; 46 

தங்கை; 1-5, 8, 12, 15-24, 
27-29, 91, 99, 41, 48, 44, 
47, 49, 59, 56. 


IIT 


2868 


ஐயுறும்‌; 46-- 

அயிர்‌ த்தனன்‌; 45. 
மனத்தான்‌; 46-- 
மனத்தான்‌; 12. 
மனத்தன்‌; 19, 22, 29, 45. 
அவள்‌ தன்‌; 45. 


செய்கை; 46-- 
செல்கை; 41, 45. 


செவ்விதன்று; 46— 

செவ்விதென்று; 12, 20, 24, 
26, 40, 44, 45, 49, 

செவ்விதின்று; 45. 


அறிதலாகும்‌; 46 
அறிகலாகும்‌; 18, 18, 29, 40, 
43, 56. 


122 


அறியலாகும்‌; 1-5, 8, 12, 16,. 
17, 24, 44, 49. 
உணரலாகும்‌; 15, 20, 28. 
அறிதற்கேற்ற; 45. 
சிறிதினென்று; 46 
சிறியளென்று; 18, 17, 18, 
24, 40, 41, 56. 
சிறிதுநின்று; 12, 21. 
சிறிதென; 20. 
சீரிதென்று; 45. 


உணரச்‌; 46-- 

உணராச்‌; 3, 4, 19, 26, 29, 
41, 45, 47, 52. 

உணர்ந்து; 1, 2, 8, 45. 

அறியச்‌; 24. 

நினைந்து; 20. 


செங்கண்‌; 46-— 
செம்மல்‌; 45. 


வெவ்வுரு; 46- 
வெவ்வுருப்‌; 1, 8, ஓக்‌, 44, 45... 
வெவ்வுரை; 8, 4, 26, 417. 


அமைந்தோன்‌; 46-- 
பயந்தோன்‌; 1-4, 8, 24, 26,. 
44, 45, 417. 


என்றது; 46-- 
என்பது; 17, 19-21, 29, 31,. 
99-41, 45, 50. 


மெய்ம்மையாயின்‌; 46-- 

மெய்ம்மையாகில்‌; 1-5, 8, 12, 
15-24, 26-30, 40, 48-45,. 
47, 49, 56. 

மெய்ம்மையாகின்‌; 31, 89. 


யைந்த; 46-- 
த 15, 19, 21, 28, 29. 
அமைந்த; 1-5, 8, 12, 13,- 
16-19, 24, 26, 27, 31, 99-- 
41, 43 45, 47, 49, 59, 56. 


யம்புதி; 46-- 
பார? 15. 


124 


11 


1 


ஆரணிய காண்டம்‌ 


இயல்பின்‌; 46 

விரைவின்‌; 2-5, 12, 18, 15- 
24, 26-29, 31, 39-41, 43- 
45, 49 58,56. 

விரவின்‌; 11 8. 


2869 
சொல்லுவாள்‌; 46-- 


சோர்விலாள்‌; 19-22, 29, 45. | 


சோர்விலாளம்‌; 46-- 

சோர்விலாயம்‌; 1, 8. 

சோர்விலாய; 4, 

ற அபக) 2, 8, 12, 45, 
47. 

சோர்விலாமை; 16, 

சோர்வினோடு; 18, 15. 

சோர்வினேடும்‌; 28, 45. 

சொல்லுவாளம்‌; 19-22, 29, 
45. 


மாய; 46-— 

மாமை; 45, 

அரக்கரோடு; 46 

அரக்கரோடும்‌; 1-4, 8, 16- 
20, 29, 24, 26, 27, 29, 99, 
40, 43-45, 47, 49, 56. 

அரக்கரோடே; 18, 15, 28, 
45. 


வாழ்வினை; 46 

வாழ்வுற; 45. 

மதிக்கலாதேன்‌; 46 

பத்துப்‌ பப்‌ 31, 39, 41, 
4 


மதிக்கிலா தே; 17, 18, 40, 45, 
56. 


மதிக்கலாதே; 44, 

மதித்திராதே; 15, 20, 28, 45. 

மதித்திராதேன்‌; 19, 21, 22, 
29. 

மதித்திலாதேன்‌; 18. 

மன த்தேனாகி; 46-- 

மனத்தனாகி; 20, 49. 

மனத்தளாகி; 12, 45. 

மனத்ததாகி; 19, 21, 22, 29, 
4 


Il 


111 


அறந்தலை; 46 . 
அறநிலை; 15, 28. 


நிற்பதானேன்‌; 46-- 
நிற்பனானென்‌; 13. 


2870 


தலைவனேயும்‌; 46-- 
தலைவன்வானோர்‌; 45. 


எளிமையின்‌ ; 46-- 
எளிமையில்‌; 20, 22, 26, 29, 
44, 
எளிதின்வந்து; 45. 
எழுமையின்‌; 21, 45, 
எண்மையின்‌; 45. 
மெலிமையின்‌ ; 45. 
இனிமையின்‌; 12. 


அமைதியின்‌; 46-- 
அமைதியில்‌; 15, 28, 29. 


மூன்றும்‌; 46-- 

எல்லாம்‌; 45. 

தங்கையாயின்‌; 46-- 

தங்கையாகில்‌; 1, 3-5, 8, 12, 
19, 15-19, 21-24, 26-30, 
99, 40, 49-45, 47, 49, 53, 
56. 


சுமையுறு; 46-- 
சுமையுறும்‌; 22. 
தோன்றலை; 46-- 
தோன்‌ நிலை; 45. 
ணையுமின்‌ நித்‌; 46-- 
 அணையம்‌ நீங்கித்‌; 19, 21, 22, 
29 


துணிவுநீங்கித்‌; 20. 


மியைநீ; 46 

மி 1-4, 8, 12, 13, 15- 
18, 23, 24, 26, 28, 40, 41, 
49, 45, 47, 49, 56. 

தமியளாய்‌; 20. 

தமியை நீர்‌; 45. 


வருக்க) அர 
எயதறகு; 12. 


1 


111 


பாட வேறுபாடு 


தையல்‌; 46— 
அறைதி; 45. 


2871 


வீரனஃது; 46 
வீரனது; 12, 19, 15-20, 22- 
24, 26-29, 40, 48, 44, 56. 


விமலயானச்‌; 46-- 
விமலன்யானச்‌; 18, 22. 
விமலமானச்‌; 45. 
விளம்புவாளச்‌; 45, 
வினையரான; 20. 


சீரியர்‌; 46-- 
சீரறம்‌; 45, 


அல்லார்‌; 46-- 

அல்லர்‌, 48. 

மாட்டுச்‌; 46 

மாட்டும்‌; 43. 

சேர்கிலென்‌; 46-- 

சேர்கலேன்‌; 1-38, 8, 26, 80, 
31, 39, 44, 41. 

சேரலென்‌; 15, 41, 48, 45. 

சேரலேன்‌; 5, 27, 28. 

சேரலன்‌; 12, 18, 17-19, 22, 
24, 29, 40, 56. 


ஆரியமுனிவர்‌; 46-— : 
ரியர்முனிவர்‌; 8, 18-20, 
26, 981, 39, 40, 44, 47, 56. 
அடைந்தனென்‌; 46-- 
அடைந்தனன்‌; 26, 40. 
அடைகுவன்‌ ; 15, 28. 
அணுகுவது; 45. 
ஈண்டோர்‌; 46-— . 
ஆண்டோர்‌; 20, 27, 49. 


காரியம்‌; 46-- 

காரிய; 5, 19, 20, 27-29. 

உண்மை; 46-- 

உன்னைக்‌; 19, 21-28, 29, 48, 
45, 49. 

நிமித்தம்‌; 45. 

நின்னைக்காணிய; 46 

உன்னைக்காணிய; 20, 45. 


125 


நும்மைக்காணிய; 45. 
காணவந்தனென்‌; 45. 


.. காணவந்தனன்‌; 19, 21-29, 


II 


117 


29, 49, 49. 


வந்தேன்‌; 46-- 
வந்தது; 29, 24, 26, 99, 44, 
47 


தனியே; 19, 21, 22, 29, 45,. 
49, 
தனியேன்‌; 23, 48, 


2872 


ஓவ்வா; 46-— 
ஒல்லா; 8, 41, 45, 47. 


மகளிர்‌; 46-- 
மகளீர்‌; 24, 26, 39, 43. 


பாலவல்ல; 46-— 
பாலதல்ல; 9, 27, 45. 
பாலதன்றே; 12. 
பாலதென்னில்‌; 20, 26, 45... 
பாலதென்பர்‌; 45. 


பின்னிது; 46- ' 

பின்னது; 16. 

பின்னதை; 45. 

தெரியும்‌; 46 

அறிதும்‌; 45. 

என்னாப்‌; 46-- 

என்னப்‌; 91, 99. 

என்பான்‌; 1-5, 8, 12, 13,15- 
18, 20, 29, 26-28, 40, 41, 
43, 44, 47, 49, 56, 

என்னை; 45. 

தோளி; 46-- 

தோளிர்‌; 45. 

என்பால்‌; 46 

எம்பால்‌; 1-5, 8, 12, 19, 17, 
18, 20, 26, 27, 31, 99, 44, 
கர, 56 


என்ன; 1-5, 8, 12, 18, 15- 
20, 22-24, 26, 91, 40, 49. 
45, 47, 49, 52. 

என்னை; 46-— 


126 


1 


ஆரணிய 


காரியத்தை; 46-- 

காரியத்தைச்‌; 18-20, 24. 

காரியத்த; 1-5, 8, 12, 16, 27, 
43, 44, 

காரியம்‌ நீ; 45. 


சொல்லஃதியையுமேல்‌;46-- 
சொல்லஃதிசையுமேல்‌; 41. 
சொல்லதியலுமேல்‌; 4&4, 
சொல்லதியையுமேல்‌; 1-5, 
8, 13, 23, 24, 28, 29, 31, 
43, 47, 49. 
சொல்லதிசையுமேல்‌; 
22, 40, 45, 56. 
சொல்லிதிசையுமேல்‌; 15. 
சொல்லிதியையுமேல்‌; 89. 
சொல்லிதியலுமேல்‌; 26, 27. 
சொல்லற்கியையுமேல்‌; 45. 
சொல்லாயியையுமேல்‌; 12. 


17- 


இழைப்பல்‌; 46 
இழைப்பன்‌; 1-5, 8, 12, 15, 
17, 19, 21-24, 26-29, 31, 
39, 48, 47, 49. 
இழைப்பென்‌ ; 45. 
இழைப்பது; 20, 45. 
இசைப்பன்‌; 18, 40, 56. 
இசைப்பென்‌; 41. 


2873 


தாமுறு; 46 
தாமுறும்‌; 45. 
காமத்தன்மை; 46-- 
காதற்றன்மை; 1, 2, 8. 


ஆமெனல்‌; 46-- 
ஆமெனில்‌; 5, 16-18, 24, 40, 
41. 
ஆவதன்றால்‌; 46-- 
ஆயிற்றன்றால்‌; 47. 
ஆயிற்றென்றால்‌; 3. 
ஆயதன்றால்‌; 23, 43. 
ஆயதெதன்றால்‌; 22, 49. 
ஆவதெதன்றால்‌; 12, 19, 20, 
24, 26, 27, 29, 31, 45. 
மண்ணால்‌; 15, 28. 
அவின்‌! 45. 


காண்டம்‌ 


III 


IV 


II 


117 


[. 


மகளிர்க்கு; 46-- 
மகளீர்க்கு; 48. 
அம்மா; 46-- 
அம்ம; 45. 


ஏமுறும்‌; 46-- 

ஏமுற; 24, 45. 

கோவேவன்‌; 46-- 

தநோவென்‌; 3-5, 12, 16, 18. 

நோவன்‌; 2. 

தோகேன்‌; 26, 44, 45. 

என்செய்கேன்‌; 46-- 

அறைகென; 3-5, 12, 18,27, 
47, 53. 

யாரும்‌; 46-— 

ஆரும்‌; 17, 18, 40. 

இல்லேன்‌; 46 

இல்லைக்‌; 20. 

வன்மையைக்‌; 46-- 

வெம்மையைக்‌; 45. 


காத்தி; 46-- 
காத்திர்‌; 45. 


2874 


செவ்வரி; 46-- 
சேயரி; 15. 

சிதறி; 46-- 

சிதறிச்‌; 3, 5, 27, 45. 
பரந்து; 45. 
வெவ்வேறு; 46-- 
செவ்வே; 8, 5, 27, 45. 
மிளிர்‌ ந்து; 46-- 
நிமிர்ந்து; 1, 2, 8, 45. 


கொங்கையன்னாள்‌; 46-- 

கொங்கையாளிப்‌; 45. 

அம்மொழி; 46 

புன்மொழி; 45. 

புகறலோடும்‌; 46--. 

புகலலோடும்‌; 1, 2, 5, 8, 12, 
39, 15, 17, 19-23, 26-29, 
40, 48, 45, 49. 


பாட வேறுபாடு 


17 நாணிலள்‌; 46-- 


11 


III 


நாணினன்‌; 28, 49, 49. 


ஐயனொய்யணல்லளும்‌; 46-- 
யநொய்பணல்லளும்‌; 3-5, 
31, 45, 47, 53. 

ஐயணொய்யணல்லளும்‌; 18, 
21, 22, 40, 52. 

தையனொய்யணல்லளும்‌; 
15. ்‌ 


ையதநொய்யணல்லளும்‌) 
45 


அல்லள்‌; 46-- 
அல்ல; 23. 


என்றான்‌; 46-- 

என்பான்‌; 1-5, 8, 12, 15-18, 
23, 26, 28, 29, 48, 44, 49, 
96. 


நாணிலளெனமற்றையன்‌ 
நல்லளுமலளென்‌ 
றுன்னா; 45. 


2875 


இருந்த; 46 
இருக்க; 45. 


அரற்றும்‌; 46-- 
ஆர்க்கும்‌; 23, 43. 


பொய்ம்மகள்‌; 46-- 
பொய்ம்மொழி; 20. 


என்கண்‌: 46-- 
எண்கண்‌; 1, 8. 
ஒண்கண்‌; 2, 29. 


ஆசைகண்டு; 46-- 
ஆசைகண்‌; 47. 
ஆசற; 15, 28. 


அன்றெனல்‌; 46-- 
ன்றெனில்‌; 9-5, 18, 15- 
18, 20, 27, 28, 40, 45, 47, 
23, 96. 

அன்றெனின்‌; 91, 39. 

அன்றிமற்று; 45. 


IV 


II 


117 


IV 


127 


என்னும்‌; 46-- 

என்று; 49. 

ஊசலின்‌; 1, 2, 8, 19-29, 29, 
49, 45, 52, 53. 

ஊசலால்‌; 46— 

ஊசலள்‌; 15, 16, 24, 26, 28, 
44, 45, 49. 

ஊசலுள்‌; 9-5, 12, 45, 47. 

ஊசலில்‌; 19, 17, 18, 27, 40, 
41, 56. 

உலாவுகின்றாள்‌; 46-- 

உளத்தாள்பின்னும்‌; 45. 

மீட்டுமோர்‌; 46-- 

மீண்டுமோர்‌; 5. 


சொல்வாள்‌; 46-- 
சொன்னாள்‌; 1-5, 8, 12, 19, . 
15-24, 26-91, 39-41, 49- 

45, 47, 49, 55, 56. 


2876 
மேனியாய்‌; 46 
மேனியீர்‌; 45. 


அறிந்திலாதேன்‌; 46 
அறிந்திலேன்யான்‌; 45. 


முனிவரேவல்‌; 46-- 
முனிவரேவும்‌; 28, 29, 45. 
முனிவரேயும்‌; 15, 21, 22. 
முனிவரோடு; 20. 


செய்தொழில்‌; 46-- 


தொழின்‌ முறை; 27. 
முறையின்‌; 46-- 
முறைமை; 2. 


பழுதறு; 46-- 
பழுதுறு; 44, 45. 

ஏகப்‌; 46-- 

ஏகிப்‌; 45. 

எய்தப்‌; 15, 45. 
கழிந்தன; 46-- 
கழிந்துவீண்‌; 45. 
போலுமென்ருள்‌; 46-- 
போனதென்ளாள்‌; 45. 


128 


n 


nl 


ஆரணிய காண்டம்‌ 


2877 


நிலையிலாள்‌; 46 
நினைவிலாள்‌; 45. 
நெறியிலாள்‌; 20. 


வினைமற்று; 40-- 
விளைவை; 45. 


வந்தனளாகும்‌; 46-- 
வந்தனளென்பால்‌; 45. 


வள்ளலுமனத்துட்கொண் 
டான்‌; 46-- 
வள்ளலுமன த்துக்கொண் 
டான்‌; 1, 8, 44. 
வள்ளலுமனத்திற்கொண் 
டான்‌; 45. 
வள்ளலுணாட்டங்கொண் 
டான்‌; 3, 47, 53. 
வள்ளலுநாட்டங்கொண் 
டான்‌; 4. 
வள்ளலுள்ளாட்டங்கொண் 
டான்‌; 12. 
வள்ளலுண்டாட்டங்கொண் 
டான்‌; 5, 18, 15-18, 20, 
29, 24, 27-29, 40, 41, 48, 
49, 56. 
வள்ளலுண்டாட்டங்கொள் 
வான்‌; 19, 21, 22, 45. 
வள்ளலுமறிந்தன்னாளைச்‌; 
45. 


சுந்தரி; 46-- 
சுந்தரீ; 30, 45, 55. 
சுந்தர; 4, 20, 


மரபிற்கு; 46 
மரபுக்கு; 3, 47. 
மனதுக்கு; 15, 28. 
மனத்துக்கு; 5, 12, 11 19- 
24, 27, 29, 49, 49, 56. 
மணத்துக்கு; 18, 40, 41. 
மனத்திற்கு; 18. 
மணத்திற்கு; 45. 
தொன்மையின்‌; 46 
தொன்மையில்‌; 12. 
தன்மையில்‌; 5, 21, 22, 29. 


IV 


11 


தன்மையின்‌; 18, 24, 27, 28, 
40, 41, 48, 45, 49, 56, 
தன்மையும்‌; 15, 17, 20, 


துணையிற்று; 18, 17, 18, 40, 

, 96. 

அன்றால்‌; 46-- 

என்றால்‌; 1, 8, 20. 

சுந்தரிமாருக்கொத்ததன்‌ 
மைநீசொல்லிற்றன்றால்‌; 
45. 


நீயான்‌; 46-- 
நீநான்‌; 19, 21, 22. 
என்றால்‌; 45. 
அரசரில்‌; 46-- 
அரசரின்‌; 1-4, 8, 47, 53. 
அரக்கரில்‌; 45. 
வந்தேன்‌; 46-- 
வந்தது; 1,2, 4,8, 20, 23, 
43, 44, 45, 47. 
என்றான்‌; 46-- 
என்னோ; 45. 


2878 


அருந்ததிக்‌; 46 
அருந்ததி; 15, 26, 
கற்பின்‌; 46 
கற்பிது; 45. 
எம்மோய்‌; 46-- 
எம்யாய்‌; 1, 8, 26. 


சாலகடங்கடர்மரபின்‌; 41; 
49. 

சாலகடங்கர்‌தமரபின்‌; 46 

சாலகடங்கர்தமரபில்‌; 15; 
21, 22,25; 

சாலகடங்கடர்மரபில்‌; 5, 16- 
20, 29, 24, 27, 29, 40, 43, 
45, 


சாலகடங்கடமன்னன்‌; 8,45, 


111 


பாட வேறுபாடு 


சாலகடங்கடர்மன்னன்‌; 12, 
26, 47. 

சாலகடங்கடர்‌ தமன்னன்‌; 2, 
4, 44, 

சாலகடங்கர்‌ தம்மன்னன்‌; 1, 
8. 


பொலங்கொள்; 46-- 

பொலன்கொள்‌; 2, 31, 45, 
49. 

வேலாய்‌; 46-- 


வேலோய்‌; 18, 15, 17, 18, 
20-22, 27-29, 40, 45. 


இகழ்‌ தற்கு; 46 
புகழ்தற்கு; 1, 8 
இதுவே; 46-- 


இதுமெய்‌; 5, 18, 16-19, 21- 
24, 27, 29, 40, 41, 48, 45, 
49, 56. 


ஆயின்‌; 46-- 

ஆகின்‌; 81, 99. 
கில்‌; 1-8, 5, 8, 12, 19, 16- 
18, 23, 24, 26, 9, 40, 48, 
45, 4ா, 49. 58, 56. 

என்னில்‌; 15, 19-22, 28, 29, 
45. 


காண்பென்‌; 46-— 
காண்பன்‌; ர 8. 
காண்பது; 4 
கரப்பன்‌; 5, 24. 
கடப்பென்‌; 45. 


2819 


அருத்தியள்‌; 46-— 
அருத்தியாள்‌; 15, 20. 


அனைய; 46-— 

அன்ன; 1, 9-5, 8, 12, 18, 
15-24, 26-29, 40, 41, 43- 
45, 47, 49, 53, 56. 

இன்ன; 45. 

அகத்துறு; 46-- 

ப 9, 4, 47, 58. 


(9) 


II 


111 


129 


அகத்தெழு; 5, 18, 15,17- 
24, 27-29, 31, 39-41, 48, 
45, 49, 56. 

அகத்தொடு; 12, 

நகையின்‌; 46-4 ஏ 

நகையன்‌; 19-28, 48, 45. 


வெள்ளைக்‌; 46-- 
வெள்ளிக்‌; 15. 


எழுகின்ற; 46-— 
எழுகின்றது; 18, 17, 18, 40, 
41, 56. 


நீலக்‌; 46-— 

நீரக்‌; 27, 45. ்‌ 

என்னக்‌; 19, 17, 18, 40, 41, 
56. 

கொண்டலுண்டாட்டம்‌; 
46— 

கொண்டலுண்ணாட்டம்‌; 3, 
4, 47, 58. 


கொண்டலும்‌ நாட்டம்‌; 45. 


மானுடர்‌; 17, 18, 41, 45, 56. 

மானுயர்‌; 46-- 

மானிடர்‌; 24, 52. 

மணத்தனங்கை; 46-- 

மணத்தனங்காய்‌; 19, 21, 22, 
24, 29, 41. 

மணத்தைநங்கை; 15, 28. 

மணத்தைநங்காய்‌; 45. 

என்று; 46-- 

அன்று, 1, 8. 

புலமையோர்‌; 46-- 

புலமையார்‌; 16. 

என்றான்‌; 46-- 

அன்றே; 15, 28. 


்‌ 2880 
பராவரும்‌; 46-- 
பராவரு; 5, 16, 40, 41, 58. 


பராபரி; 45. 
பராமரி; 20, 26, 45. 


ஆரணிய காண்டம்‌ 


சிரத்தையாரும்‌; 46-- 

சித்தியாரும்‌; 1, 2, &, 8, 26, 
44, 45, 47. 

சித்தியோரும்‌; 5, 16. 

சித்திலா த; 18, 20, 27. 

சத்தியாரும்‌; 8. 

காதியாயுன்‌ ; 15. 

கீர்த்தியாயும்‌; 28. 

புத்தியுள்ளார்‌; 45. 

வித்தியா தர்‌; 12, 17-19, 21- 
29, 29, 40, 41, 48, 45, 49, 
56. 

வித்தியார்‌ தம்‌; 24. 

பத்தியின்‌; 46-- 

பத்தியென்‌; 1, 2, 8, 47. 

பத்தியேன்‌; 4. 

பத்தினேன்‌; 5. 

பத்தினி; 24. 

பதியின; 27. 

பதகியென்‌; 45. 

பன்னியான்‌; 12, 17-19, 21- 
29, 29, 40, 41, 43, 45, 49, 
56. 

மத்தியென்‌; 45. 


பயத்தை; 46-- 

பயத்தைப்‌; 20. 

பவத்தை; 19, 21, 22, 29, 41. 

பலத்தை; 45. 

பதத்தை; 45. 
ராது; 46-- 

ன்‌ ஓ7, 45. 

ஒரேன்‌; 12, 18, 15-19, 21- 
24, 28, 29, 40, 41, 48, 45, 
49, 56. g 

பாரேன்‌; 20. 


என்றது; 46 

என்றல்‌; 44. 

என்பது; 183. 

என்னா; 46-- 

னன்‌: 81, 39. 

என்னில்‌; 13, 15, 28, 29. 

எண்ணில்‌; 19, 21, 22, 45. 

என்பால்‌; 117, 18, 23, 27, 40, 
41, 48, 49, 56. 

என்பாள்‌; 5, 20, 45. 


III 


IV 


அன்றே; 1, 2, 8, 45. 

அன்றோ; 26, 45. 

அறிவித்தேன்‌; 46-- 

அறுவித்தேன்‌; 26. 

அறிந்திலேன்‌; 19, 21, 22, 
, 45. 


முன்னம்‌; 46-- 

முன்னும்‌; 20, 28. 

தேவர்ப்‌; 46-- 

தேவர்‌; 1, 2, 4, 8, 15, 28, 48. 


பராவினினீங்கினேன்‌; 46-- 

பராவிநோய்‌ நீங்கினேன்‌; 
18, 17, 18, 24, 40, 41, 45, 
56. 


பராவினை நீங்கினேன்‌; 21, 
22, 27, 29, 45. 
பராவினனிங்கினேன்‌; 15, 


19, 28, 28, 43, 49. 
பராவினெனீங்கினேன்‌; 45. 
பராவினேனீங்கினேன்‌; 20. 
பராவியானீங்கினேன்‌; 4௦. 


அப்பழி; 46-- 
இப்பழி; 12, 45. 
என்றாள்‌; 46-- 
என்பாள்‌; 8. 


2881 


ஒருவனோ; 46-- 
ஒருவனே; 12, 16. 
ஓங்கொரு; 46-— 
ஓங்கரும்‌; 19, 21, 22, 29. 
ஆங்கொரு; 12, 19, 15, 20. 
ஊங்கொரு; 26, 44, 45. 
ஒருங்கொரு; 24, 45. 
ஒருதனித்‌; 45. 
தலைவன்‌; 46-— 
தலைமை; 45. 

தருவன்‌; 27. 

ஊங்கின்‌; 24, 26, 44. 
ஊங்கில்‌; 46-- 

ஊங்க; 20. 

ஓங்கி; 1-4, 8, 12, 16. 


11 


111 


பாட வேறுபாடு 


ஒருவனோ; 46 


ஒருவனே; 27, 31, 99. 
குபேரன்‌; 46-- 
குரவன்‌; 4. 


நின்னோடு; 46-- 

நின்னொடு; 52. 

உன்னொடு; 45. 

உன்னோடு; 19. 

உம்மோடு; 19, 21, 22, 29. 

நின்னின்‌; 40, 41, 45. 

நின்னில்‌; 17, 18, 56. 

பிறந்தவர்கள்‌; 46-- 

பிறந்தோர்கள்‌; 1, 2, 8. 

பிறந்தார்கள்‌; 3-5, 12, 15- 
17, 20-29, 26-29, 40, 49- 
45, 47, 49, 56. 


கொள் வென்‌; 45, 52, 55. 

கோடும்‌; 46-- 

கொள்வன்‌; 30. 

அன்றேல்‌; 46-- 

அன்றே; 49. 

என்றே; 28, 48. 

தமியைவேறு; 46-- 

தமியளென்‌ ; 45. 

இடத்துச்‌; 46 

இடத்தில்‌; 19, 24, 29. 

இடனீ; 4 

சார்தி; 1, 8, 15, 28, 26, 28, 
43-45. 

சார; 46-- 

சாரல்‌; 45, 49. 

சார்தல்‌; 19, 21, 22, 29, 45. 

சேர்தி; 45. 

சால; 2. 


வெருவுவென்‌; 46-- 

வெருவுவம்‌; 2, 8, 47. 

வெருவரும்‌; 1, 8. 

வெருவுதும்‌; 4, 5, 12, 15, 20, 
27, 28, 45, 


வேதத்தின்‌; 46 

வேகத்தின்‌; 3, 47. 

மீட்டவள்‌: 17, 18, 40, 41, 45, 
56. 


117 


131 


அறிவை; 46-- 
தீயை; &. 
இனைய; 17, 18, 40, 41, 45, 


வென்றான்‌; 46-- 

வென்றேோன்‌; 26. 

ஏன்றான்‌; 5. 

சொன்னான்‌; 17, 18, 40, 41, 
45, 56. 


2882 


என்பது; 46 
என்றும்‌; 1, 2, 8, 20, 26, 44, 
45, 


கலந்த; 46 

கரந்த; 49. 

சிந்தை; 46-- 

காதல்‌; 19, 21, 22, 29. 

மார்க்கம்‌; 15, 8, 13, 17, 18, 
20, 23, 24, 27, 41, 49, 45. 
47, 49, 56. 

மாற்றம்‌; 12. 


மறைகளே; 46-- 
மறைகளின்‌; 45. 
வகுத்த; 46-- 
வகுத்துக்‌; 15, 28. 
வடித்துக்‌; 4௦. 
கூட்டம்‌; 46 
கூட்ட; 15, 28. 
கூறும்‌; 45. 


ஏந்தல்‌; 46-- 

ஏந்த; 1, 8. 

ஏய்ந்த; 45. 

தோளினாயிஃது; 46-- 

தோளினாயஃது; 16, 29, 26, 
44, 45, 49. 

தோளினாயது; 1-4, 8, 12, 
24, 27, 99, 49, 47. 

தோளினாயிது; 81. 

தோளினாயீது; 30, 45, 52. 

தோளினாயாம்‌; 45. 

தோளினாய்கேள்‌; 19, 21, 22, 
29, 45. 


132 


IV 


ஆரணிய காண்டம்‌ 


தோளினைய; 15, 18, 20, 28, 
40, 41, 56. 


இயைந்தபின்‌; 46 

இசைந்தபின்‌; 18, 19, 21, 
22, 26, 29. 40, 41, 44, 45, 
56, 


எனக்கு; 46- 
நினக்கு; 20. 


வேந்தர்க்கும்‌; 46-- 
வேந்தர்க்கு; 21, 22, 29, 39, 
44, 49. 


விருப்பிற்றாகும்‌; 46-- 
விரும்பிற்றாகும்‌; 12, 99, 45. 
விருப்புற்றாகும்‌; 5, 18, 48. 
விருப்புற்றார்க்கும்‌; 45. 
விருப்பமுற்றும்‌; 17, 18, 40, 
41, 56. 
விருப்பமுற்றாம்‌; 49, 
விருப்பமுண்டாம்‌; 
22, 29, 45. 
விருப்பமாகும்‌; 45. 


19, 21. 


என்றாள்‌; 46 
என்னா; 15, 20, 26, 28, 44. 


2883 


முனிவரோடு; 46 
முனிவனோடு; 4. 


உடையர்‌; 46-- 
உடையார்‌; 20. 
உடைய; 40, 45, 56. 
உடையான்‌; 29. 
உடன்யான்‌; 24, 45. 
உரையா; 49 
உறையா; 289, 48. 
உறைவர்‌; 18. 
உறைவாய்‌; 15, 28, 45. 
முன்னே; 46-- 
அன்னோர்க்கு; 45. 
முதிர்பகை; 46-- 
அவர்பகை; 45. 
முறைமை; 46 
முறையை; 45. 


Il 


நோக்கார்‌; 46-- 
நோக்கா த்‌; 15, 28, 39, 45. 
தோக்காய்‌; 29, 26, 48-45. 
நோக்கித்‌; 45. 


துனியை நீ; 46-- 
தனியனீ; 1, 2, 8, 12, 45. 
தனிமை நீ; 5, 44, 45. 
தனிமையன்‌; 27, 
தனிமையர்‌; 19, 21, 22, 29.. 


ஆதலான்‌; 46-- 
ஆகலான்‌; 4, 45. 
ஓத்த; 46-- 

ஏற்ற; 19, 21, 22, 29. 


111 வினையமீது; 46-- 


IV 


வினையமது; 27, 45. 

அல்லதில்லை; 46-- 

அல்லவில்லை; 45. 

அல்லாலில்லை; 19, 21, 22, 
45, 49. 

ஆக்கி; 46-- 

ஆகி; 27 

ஆகும்‌; 19, 21, 22, 45, 49. 


இனியராயன்னர்‌; 46 
இனியவா மனத்தர்‌; 1, 8, 4க4,. 
45. 


னியவர்‌ மனத்தால்‌; 5, 19, 
27, 28, 45. 
இனியவர்‌ மனித்தர்‌; 
44, 45, 
இனியவர்‌ மகிழ்ந்து; 17, 18, 
28, 40, 41, 48, 45, 49, 56. 
இனியவர்‌ யாரும்‌; 19, 21, 
22, 29, 45. 
இனியவா மன்னர்‌; 2, 8, 12, 
இனியரமன்னர்‌; 4. 
இனியவிம்மன்னர்‌; 16. 
இனியவெம்‌ மன்னர்‌; 24. 
இனியவுன்மன த்தால்‌; 20.. 
இனிதவர்‌ மகிழ்ந்து; 18. 
2884 


நிருதர்‌ தம்‌ 46-- 
திருதன்றன்‌; 45. 


1, 8, 


ய 


211 


பாட வேறுபாடு 


நிருதரது; 1-8, 5, 8, 45, 47. 

நிருதனது; 15, 17-19, 21- 
23, 28, 29, 40, 41, 48, 49, 
56. 


நிருதர்கள்‌; 45. 


அருளும்‌; 46-- 
துணைகள்‌; 45. 


பெற்றேன்‌; 46-— 


பெற்றோம்‌; 3-5, 19-22, 24, |. 


27-29, 31, 39, 44, 45, 47. 
பெற்றேம்‌; 1, 2, 8, 29, 48. 
நின்னோடு; 46 
நின்னால்‌; 20. 
ஒருவரும்‌; 46-- 
ஒருபெரும்‌; 2-4, 31, 39, 45. 
செல்வத்தியாண்டும்‌; 46-- 
காலமெல்லாம்‌; 17, 18, 40, 

41, 56. 
பெற்றேன்‌; 46-- 
பெற்றோம்‌; 1-5, 8, 19-24, 

27, 29, 31, 39, 44, 47, 49. 
பெற்றேம்‌; 12. 49. 
ஒன்றோ; 46-- 
அன்றோ; 20. 


திரு நகர்‌; 46-- 

திரு நகர்த்‌; 15, 28. 

திரு நமது; 22. 

தீர்ந்த; 46 

தீர்ந்தது; 19-21, 29. 
தீர்ந்து; 2-5, 16, 45, 47. 
தீர்ந்தே; 12. 

தீர்‌ ந்தேம்‌; 27. 
அறத்த; 45. 

இடத்தது; 22. 
பின்னர்ச்‌; 46-- 
எந்தம்‌; 1, 8, 44, 49, 
ந்‌ 13, 17, 18, 29, 49, 


என்றன்‌; 15, 19, 21, 22, 24, 
28, 29, 45. 

என்னச்‌; 27. 

என்ன; 20. 

வந்து; 2-5, 12, 16, 45, 47. 


133 


பயந்தது; 46 
பயந்தேன்‌; 15, 28. 


சிறந்தது; 20. 


வரிசிலை; 46-- 
வரிசிலைக்‌; 45. 


வடித்த; 46-- 

வடிவுத்‌; 17, 18, 40, 41, 45. 

பிடித்த; 2-2, 15, 16, 19-29, 
27-29, 41, 49) 45, 47, 49. 

மடித்த; 12. 

ஒடித்த; 24. 

குரிசில்‌; 45. 

தோளான்‌; 46-- 

நக்கான்‌; 45. 


. வாளெயிறு; 46-- 


வாலெயிறு; 5. 
வாயெயிறு; 27. 
மறுத்தவள்‌; 45. 
இலங்க; 46-— 
உரைக்கும்‌; 45. 
நக்கான்‌; 46-- 
வேலை; 45. 


2885 


விரிஞ்சனே; 46-- 


விஞ்சையர்‌; 19, 21, 22, 29, 
4௦, 


, கண்ணிடை; 46-- 


கண்ணுடை; 18, 28, 40. 
கண்ணிடற்கு; 45. 
ஒளியின்பாங்கர்க்‌; 46-- 
ஒளியின்பாங்கர்‌; 12, 44, 
அரியான்பாலக்‌; 45. 


சாலை; 46-- 

சோலை; 2-5, 12, 18, 15-24, 
27-29, 31, 39-41, 43, 47, 
49, 55, 96." 

நின்றும்‌; 46-- 

நின்று; 16-18, 20, 40, 56. 

நின்றே; 45. 


134 


III 


IV 


ஆரணிய காண்டம்‌ 


பெண்ணிடை; 46-— 

பெண்ணுடை; 2-5, 12, 18, 
16-24, 26-29, 91, 39-41, 
43, 47. 

பெற்றநல்‌; 46-- 

பெற்றுடை; 1-5, 8, 12, 18, 
16, 19-24, 41, 48-45, 49. 

பெற்றுயர்‌; 17, 18, 26-29, 
81, 40, 41, 47, 56. 


பின்னர்‌; 46 

பின்னை; 1-5, 8, 12, 16-19, 
21-24, 27, 29, 81, 99, 40, 
43, 45, 47, 49, 56. 


மணியின்‌; 46-- 

மணியில்‌; 27, 45. 

அணியின்‌; 49. 

அளியின்‌; 20. 

வந்த; 46-- 

தந்த; 27, 45. 

வந்தாள்‌; 15, 16. 

வஞ்சியே; 46-- 

வஞ்சியாங்கு; 45. 

போல்வாள்‌; 46-- 

போல; 1-5, 8,12, 19, 15- 
24, 26-29, 31, 40, 41, 43- 
45, 417, 56, 

அணுக; 45. 


2886 
ஊன்‌ சுட; 46-- 
ஊன்சுடர்‌; 45. 
ஊன்சுடும்‌; 45. 
உணங்கு; 46-- 
உணர்வு; 45. 
பேழ்வாய்‌; 46-- 
கொண்டாள்‌; 45. 
உணர்விலி, 46-- 
ஒண்டொடி; 45. 
உருவநாறும்‌; 46-- 
உருவிநாறும்‌; 1, 4, 8, 18, 28. 


II 


117 


11 


உருவினாறும்‌; 2, 3, 5, 12, 15, 
16, 20, 28, 24, 26, 27, 43- 
45, 47, 49, 52, 

உருவமேய; 19, 21, 22, 29. 


வான்சுடர்ச்‌; 46-— 
வான்சுடர்‌; 5, 15-19, 21, 22, 
24, 27-29, 39, 48, 47, 56. 


வந்திடை; 46-— 

வந்திட; 8, 4. 

வனத்திடை; 45. 

அவற்றிடை; 20. 

வயங்கல்‌; 46-— 

வயங்க; 1, 3-5, 8, 12, 18, 
15-19, 21, 28, 24, 26-29, 
39, 48, 45, 47, 49, 52, 56. 


நோக்கி; 46 


மாளா; 45. 


விரிந்தபோர்‌; 46 
விரிந்தபேர்‌; 1, 4, 8, 20, 81, 
49, 44, 49, 


கற்பின்‌; 46-- 
கற்பில்‌; 1, 2, 8, 44. 


2887 


மருவொன்று; 46-- 

மருவொன்றும்‌; 81, 99, 45. 

கூந்தலாளை; 46-- 

கூந்தலாரை: 5, 18, 17, 18, 
20, 28, 27, 40, 41, 48, 49, 
56. 


வனத்திவன்‌; 46-- 
வனத்திடைக்‌; 12. 


உருவிங்கிது, 46-- 
உருவிங்குது; 18, 43. 
உருவிங்குற்று; 20. 
உருவொன்‌ றிங்கு; 45. 
உடையராக; 46 
உடையராகி; &. 
உடையாராக; 12. 
உடையாள்போல்மற்று; 45. 
மற்றையோர்யாரும்‌; 46-- 
மற்றுடையோரும்‌; 18. 


111 


IV 


பாட வேறுபாடு 


மற்றுடையாரும்‌; 20. 
மற்றையோரொருவர்‌; 
21, 22, 26, 29, 44. 
மற்றையோர்யார்க்கும்‌; 99. 
மற்றுரியாரும்‌; 15, 28. 
உருவுடையாரும்‌; 45. 


19, 


மலருள்‌; 46-- 
மலரின்‌; 15, 19, 21, 22, 28, 
29, 45. 


அடியிணை; 46-- 
அடிமலர்‌; 15, 28, 45. 


வருவாள்‌; 46-- 

வருவான்‌; 4, 5, 16, 26, 44. 

வருவது; 1-9, 8, 19, 17, 18, 
24, 40, 41, 45, 47, 56. 

வந்தது; 19, 21, 22, 29, 29, 
43, 49. 

வந்தாள்‌; 12. 

படர்வாள்‌; 27. 


கொல்லோ; 46-- 

என்னோ; 1-5, 8, 18, 15-24, 
26-29, 31, 39, 40, 49-45, 
47, 49, 56. 

என்னே; 41, 


என்னா; 12. 


என்றகம்‌; 46-- 
என்றனள்‌; 15, 20, 28. 


2888 


நெடிது; 46-- 

நோக்கி; 1-5, 8, 12, 19, 16- 
18, 28, 24, 27, 40, 41, 48, 
47, 49, 56. 


நோக்கிப்‌; 46 

ஈண்டு; 9, 4, 16, 24, 47. 

மீண்டு; 1, 2, 5,8, 12, 1,17, 
18, 99, 27, 40, 41, 48, 49, 
56. 


பார்க்கில்‌; 20. 
அழகிற்கு; 46-- 


அழகுக்கு; 19, 15, 17, 19-29, 
28, 29, 49, 45, 49, 56. 


111 


IV 


185 


எல்லை; 46-— 
எல்லையாம்‌; 45. 
இல்லையாம்‌: 46 
என்று; 45. 
என்று; 46-- 
என்ன; 24, 26, 
எனவே; 45. 
நின்றாள்‌; 45. 
நின்றாள்‌; 46-- 
உன்னிக்‌; 45. 
தன்னைக்‌; 45. 
பொருளில்‌; 46-- 
பொருளைக்‌; 20. 
மருளில்‌; &. 
செல்லா; 46-- 
செல்லாக்‌; 1, 2, 4, 8. 
கல்லாக்‌; 49. 
காணாக்‌; 20. 
கருத்தெனின்‌; 46-- 
கருத்தெனில்‌; 1, 8, 5, 8, 12, 
13, 16-19, 21, 23, 24, 26, 
97, 29, 40, 48, 45, 49, 56. 
கருத்தெனல்‌; 22. 
கருத்தினில்‌; 45. 
கருத்தினும்‌; 15, 28. 
அஃதே; 46-- 
அகுதே; 26, 27, 29. 
கண்ட; 46-- 
கொண்டேன்‌; 45. 
என்றால்‌; 46-- 
என்றாள்‌; 44. 
என்றாள்‌; 46-- 
என்பான்‌: 27. 

2889 
நின்றாள்‌; 46-- 
நெஞ்சில்‌; 44. 
இனிவேறு; 46— 
இனவேறு; 4. 


இல்லை; 46— 
ல்லைக்‌; 1-8, 5, 8, 18-22, 
43, 44. 


136 


111 


IV 


ஆரணிய காண்டம்‌ 


கமலத்துக்‌; 46-- 
கமலத்துள்‌; 13, 15, 24, 


கடவுடானே; 46 

கடவுடானும்‌; 1, 5, 8, 12, 18, 
16, 17, 29, 24, 26, 27, 31, 
89-41, 43-45, 47, 49, 56. 

கடவுட்டானும்‌; 8, 4. 


ஒருதிறத்து; 46 

ஒருதிறம்‌; 27. 

உணர; 46-— 

தளர; 27. 

நோக்கி; 46-- 

நோக்கின்‌; 1, 2, 4, 8. 

மூன்‌ நின்‌; 46 

முன்‌ நில்‌; 1-5 8, 12, 19, 15, 
17-24, 26, 27. 29, 40, 43 
45, 47, 49, 56. 


இருதிறத்தார்க்கும்‌; 46-- 
இருதிறத்தார்க்குச்‌; 45. 
செய்த; 46-- 

செய்யா; 20. 


2890 


பொருவில்‌; 46-- 

பொருவும்‌; 2-5, 12, 19, 15- 
17, 19-28, ா- 29, 40, 45, 
47, 49, 56. 

ஒளிரும்‌; 24, 41, 45, 52. 

மேனிப்‌; 46 

மேனி; 45. 


பூவைப்பூ; 46-- 

பூவைபோல்‌; 17-19, 24, 40, 
45, 49, 56. 

பூவைப்போல்‌; 22, 41. 

வண்ணத்தானிம்‌; 46— 

வண்ணத்தானம்‌; 16. 

வண்ணனின்றான்‌; 15, 20, 
28. 


இடையாளோடும்‌; 46-- 
மருங்குலாளோடு; 15, 20, 
28 


111 


LY; 


மேவுமெய்யுடையன்‌ ; 46— 


உை ்‌ தமெய்யுடையன்‌; 1, 
2, 4, 8, 26, 31, 89, 44, 45. 
47, 58. 


உள தத்த வய்புகிப்டிப்கிடு 


உறைந்தவேடத்தன்‌; 12, 
19, 15-24, 27-29, 40, 41, 
49, 56. 

உறைந்தவேடத்தான்‌; 49. 
மவும்வேடத்தன்‌; 45. 


தகையோர்‌; 46-- 
தகையார்‌; 17, 18, 40. 
தகையர்‌; 19, 15, 20, 28. 
தகைவோர்‌; 99, 45.. 
இல்லாத்‌; 46-- 
அல்லர்‌; 20. 
தளிரைப்போல்‌; 46-- 
தாமரை; 24, 45. 


அடியினாளும்‌; 46-- 
அடியின்னாளும்‌; 41, 45. 


எழிலி ம்‌; 15, 20. 
ய்‌ 26. 28, 44, 45, 
ஒளியின்னாளும்‌; 45. 
இடையினாளும்‌; 19, 29. 
மேயினாளும்‌; 24. 


இடையேவந்தாள்‌; 46-- 

இடையின்வந்தாள்‌; 15, 28. 

இடைவந்தாளை; 20. 

இகழ்விப்பென்‌; 46-- 

இகழ்விப்பேன்‌; 15, 28, 40, 
41, 45. 

இகழ்விப்பன்‌; 45. 

என்னா; 46 

என்றாள்‌; 18. 

இன்னே; 45. 

என்ன; 45. 


2891 
வல்லள்‌: 46-- 
வல்லாள்‌; 28, 43, 49. 
வல்ல; 18, 15, 19, 21,22, 
27-29, 45. 


11 


111 


iv 


பாட வேறுபாடு 


நெஞ்சம்‌; 46-- 
நெஞ்சில்‌; 45. 


தெரிவிலம்‌; 26, 49. 

தெரிவிலள்‌; 46-- 

தெரிவில; 4, 18, 15, 17-19, 
21-24, 28, 29, 40, 41, 43- 
45, 52, 56. 

தெருளுறத்‌; 45. 

சீரியோய்‌; 46-- 

சீரியோர்‌; 8, 15, 16, 26, 28. 

செயலிதன்றால்‌; 41, 45. 

செயலிற்றன்றால்‌; 46-- 

செவ்விதன்றால்‌; 45, 52. 


உருவிது; 46-- 
உருவமும்‌; 19, 17, 18, 40, 
41, 56. 
மெய்யதன்றால்‌; 46-- 
மெய்யிற்றென்ன; 1-5, 8, 
16, 29, 24, 43-45, 49, 58. 
மெய்யிற்றன்றால்‌; 15, 28, 45. 
மெய்யிற்றன்றே; 19, 21, 22, 
29, 45. 
மெய்யென்றுள்ளேன்‌; 45. 
வாழ்க்கையாளை; 46-- 
வாழ்க்கையாணின்‌; 45. 
வெருவினென்‌; 46-- 
வெருவினன்‌; 28, 49. 
வெருவுவன்‌; 18, 24, 45. 
வெருவின; 45. 
அருகுற; 45. 
எய்திடாமல்‌; 46-- 
செய்திடாமல்‌; 45. 
விலக்கு தி; 46-- 
அகற்றுதி; 45. 
வீரவென்றாள்‌; 46-- 
IL 15, 20, 
8. 


2892 
ஓள்ளிதுன்னுணர்வு; 46-- 
ஒள்ளிதுனுணர்வு; 1, 4, 8. 
ஒள்ளிதிவுணர்வு; 2. 


III 


137 


ள்ளிதின்னுணர்வு; 3, 5, 
19, 20, 29, 24, 48. 

ஒள்ளிதினுணர்வு; 26, 27, 
29, 47. 

ஒள்ளியதுணர்வு; 12. 

ஒள்ளியவுணர்வுக்கு; 45. 

மின்னே; 46-- 

இன்னே; 45. 

மன்னும்‌; 20. 

பின்னே; 22. 

உன்னை; 46-- 

மின்னை; 16. 

ஒளிக்குமீட்டார்‌; 46-- 

ஒளிக்கமீட்டார்‌; 19. 

ஒழிக்கமாட்டார்‌; 29. 


தெள்ளிய; 46-- 

தெள்ளிது; 15, 20. 

தெள்ளிதின்‌; 28. 

நலத்தினாலுன்‌; 46-- 

நலத்தினாலும்‌; 2-5, 16-18, 
28, 26, 27, 31, 39, 40, 49, 
44, 47, 49, 56. 

தலத்தினாளும்‌; 45. 

மனத்தினாலுன்‌; 15, 19, 28, 
29, 45. 

மனத்தினானும்‌; 24. 

மனத்தால்‌ நின்‌ றன்‌; 20. 

சிந்தனை; 46 

சிறந்தனை; 4. 

அம்மா; 46-- 

அம்ம; 20, 23, 49, 47, 49. 


போலாம்‌; 46-- 
போலும்‌; 19, 26, 45. 
காண்மற்று; 45. 
வளு நீ; 1-5, 8, 19, 15-24, 
இத்‌, 40, 43-45, 47, 49, 
52, 56. 
இவளை நீ; 46-- 
காண்டியென்னா; 46-- 
கருதேலென்றான்‌; 45. 


17 வெள்ளிய; 46 


வெள்ளியல்‌; 8, 28, 24, 43. 


138 


1 


111 


ஆரணிய காண்டம்‌ 


முத்தம்‌; 46 
தோன்ற; 45. 


2893 


அமுதின்‌; 46-- 

அமிர்‌ தின்‌; 26, 47. 
அருந்ததிக்‌; 46 
அருந்ததி; 15, 49. 
அருந்தனிக்‌; 20. 
அருந்துதிக்‌; 19. 
கற்பினஞ்சொல்‌; 46-- 
கற்பினல்லாள்‌; 28, 48. 
கற்பினின்சொல்‌; 24, 45, 49. 


வேயிடை; 46— 

வேயிடைத்‌; 1-5, 8, 16, 26, 
27, 31, 99, 45, 47, 59. 

வேயுடைத்‌; 15, 17-24, 28, 
29, 41, 48, 49. 


நீயிடை; 46 

தீயிவண்‌; 8, 47. 

நீயெடீ; 45. 

என்னை; 46 

என்னே; 1-4, 8, 31, 99, 44, 
45, 47, 58. 

என்ன; 20. 


இன்னே; 26. 


அனைய; 46 
அன்ன; 45. 
என்னக்‌; 45. 
கதித்தலோடும்‌; 46-- 
கதிர்த்தலோடும்‌; 5, 19, 29, 
21, 28, 48. 
கதிக்கலோடும்‌; 20. 
கதத்தலோடும்‌; 24. 
கனற்றலோடும்‌; 2, 45. 
கனன்றலோடும்‌; 45. 
கலித்தலோடும்‌; 45. 
காத்தலோடும்‌, 29. 


2894 


அஞ்சி; 46-- 
வஞ்சி; 5, 18, 15-24, 27-29, 
41, 48, 45, 56. 


II 


III 


Il 


அலசவோடிப்‌; 46-- 
அலசவோடாப்‌; 20. 
அசையவோடிப்‌; 15, 28, 45. 


பஞ்சின்மெல்லடிகள்‌ ; 46-- 
பஞ்சிமெல்லடிகள்‌; 1-8, 8, 

44, 45, 47, 49. 
பதைத்தனள்‌; 46-- 
பதைத்துடன்‌; 45. 
பருவக்கால; 46-- 
பருவகால; 43. 


வயங்கித்‌; 46-- 

வயங்கத்‌; 13. 

வழங்கித்‌; 20. 

மயங்கித்‌; 24. 

தோன்றும்‌; 46-- 

தோன்று; 4. 

பவள த்தின்‌; 46-- 

பவழத்தின்‌; 45. 

வல்லியென்னக்‌; 46-- 

வல்லியேபோல்‌; 18, 15, 17, 
18, 20, 28, 40, 41, 45, 56. 

வல்லியேயோர்‌; 45. 


குவவுத்தோள்‌; 46-- 
குலவுத்தோள்‌; 3. 


2895 


எயிற்றவர்களோடு; 46 

எயிற்றவர்களோடும்‌; 1-5, 8, 
18, 15, 17-19, 21-24, 26, 
217, 40, 48, 44, 47, 49, 56. 

எயிற்றவள்‌ தன்னோடும்‌; 16. 

எயிற்றரக்கியோடும்‌; 20. 

வரும்விளையாட்டு; 46-- 

வருவிளையாட்டு; 9-5, 27, 91, 
39, 45, 47, 49. 


விளைவன; 46-- 
விளைவது; 8, 18, 20, 45. 
தீமையேயாம்‌; 46-- 
தீமையெல்லாம்‌; 3. 
தீமைமெய்யே; 45. 
தீமையாகும்‌; 45. 


III 


IV 


111 


பாட வேறுபாடு 


என்பதை; 46-- 

என்பதும்‌; 8, 4, 45, 47. 

உணர்ந்து; 46-- 

உணர்ந்த; 1, 2, 5, 8, 15,17- 
24, 26, 27, 29, 40, 41, 48, 
4௦, 49, 56. 


இயற்றல்‌; 46-- 

இயற்றேல்‌; 1, 2, 4, 5, 8, 12, 
26, 31, 39, 41, 44, 45, 417. 

இயற்றி; 18, 45. 

இயற்றேன்‌; 3. 

ஓல்லை; 46 

என்னே; 19, 45. 

என்னை; 15, 28. 

என்ன; 20. 

உணருமாயின்‌; 46-- 

உணருமாகில்‌; 1-5, 8, 12, 
19, 15-17, 19-24, 26-29, 
39, 40, 49, 44, 47, 49, 56. 

உணருமாகின்‌; 80, 31. 

உணர்வனாகின்‌; 45. 


நங்கை; 46-— 
நங்காய்‌; 2, 15, 20, 28, 44, 
45 


தோகாய்‌; 16. 
விரைவின்‌; 46-- 
விரைவில்‌; 52. 


2896 
பொற்புடை; 46-- 
பொற்பறை; 20. 
பொற்புறை; 15, 28. 
பொருப்பில்‌; 46-- 
பொருப்பின்‌; 2, 15, 28. 
வாழும்‌; 46-- 
வைகும்‌; 15, 20, 28, 45. 


அற்புடை; 46-- 

அற்புரை; 183, 41, 45, 49. 

அற்புறை; 15, 18, 28, 41, 
56. 


அற்பொறை; 20, 24, 45. 
அற்புண்ட; 45. 


111 


IV 


11 


139 


அமரர்‌; 46-- 
யாரும்‌; 20. 
மற்றும்‌; 46-- 
யாரும்‌; 28, 43, 49. 


என்னை நீ; 46-- 
என்னை நீர்‌; 3. 
என்னையிங்கு; 20. 
என்னையீங்கு; 28. 


இகழ்வதென்னே; 46 
கழ்வதேயிந்‌; 12, 18, 16, 
19-24, 40, 41, 48, 45. 

இகழ்வததோவிக்‌; 15, 28. 


நற்பொறை; 46-- 
கற்பிறை, 15, 28. 


நெஞ்சின்‌; 46-- 
நெஞ்சில்‌; 1-5, 8, 12, 18, 
18-22, 24, 27, 40, 45, 56. 


கள்வியை; 46-- 
கள்ளியை; 5, 12, 27. 


2897 


தன்னொடும்‌; 46-- 
தன்னொடு; க்‌, 47. 


தொடர்விலாதேம்‌; 46-- 

தொடர்விலாதோம்‌; 1-5, 8,. 
18, 15-24, 26-29, 39, 40,. 
48, 44, 47, 49, 56. 

தவிராள்‌; 46-- 

தவராள்‌; 22. 

தொடர்வாள்‌; 19, 19, 20, 28... 

தொடர்வள்‌; 45. 


மனத்தி; 46-- 
மனத்தில்‌; 12, 15, 20-22, 28,. 
45, 49. 


என்னா; 46-- 
என்ன; 16. 
கேளான்‌; 45. 


மின்னொடு; 46-- 


மின்னெடும்‌; 1, 2, 8, 18, 15,. 
20, 26, 28, 39, 44. 


140 


IV 


II 


ஆரணிய காண்டம்‌ 


தொடர்ந்து; 46— 

நடந்து; 5, 12, 16-19, 21- 
24, 27, 29, 40, 41, 43, 49, 
26. 


மிதிலை; 46-- 
மிதுலை; 27-29, 99, 47. 


வேந்தன்‌; 46- 
வந்த; 41, 45, 56. 


பொன்னெொடும்‌; 46 
பொன்னொடு; 1, 8, 8. 


புனிதன்போயப்‌; 46-- 
புனிதன்றான்போய்ப்‌; 26. 


சாலை; 46 
சோலை; 29, 39, 48. 


2898 


போயது; 46 

போனது; 1-5, 8, 12, 18, 15, 
16, 18-24, 26, 27, 29, 90, 
39, 40, 49-45, 47, 49, 52, 
55, 56. 


உணர்வினள்‌; 46-- 

உணர்வினாள்‌; 1-5, 8, 12,18, 
16, 18, 23, 24, 26, 27, 91, 
39, 43-45, 47, 49, 59, 56. 


பொறையுள்‌; 46-- 
பொறையின்‌; 1, 2, 5, 8, 12, 
18, 16-18, 21-24, a, 29. 
40, 41, 43-45, 49, 56. 
பொறைகய்‌: 3, 47, 58. 
புறையின்‌; 26. 


உக்கதாம்‌; 46 
உக்கதம்‌; 18. 
உயிரள்‌; 46 


உயிராள்‌; 1, 2, 8. 
உயிர்கள்‌; 5, 12, 13, 15-17, 


20, 23, 24, 28, 40, 49, 49, 


59, 56. 
உயிரும்‌; 19, 21, 22, 29, 45. 


ஒன்றும்‌; 46-— 


111 


என்ன; 16. 
என்னும்‌; 15. 
என்றும்‌; 28. 


உயிர்த்திலள்‌; 46 

உயிர்த்திலாள்‌; 2. 

உயிர்க்கிலள்‌; 38, 16-18, 40, 
45, 47, 56. 

உயிர்க்கிலாள்‌; 24, 45, 49. 

உரைத்திலள்‌; 18. 

உயிர்ப்பிலள்‌; 15, 19-22, 28, 
29. 


ஒடுங்கி; 46-- 
ஒதுங்கி; 26. 


நின்றாள்‌; 46-- 
நின்றான்‌; 41. 


தக்கிலன்‌; 2, 5, 12, 18, 15- 
18, 20, 23, 27, 28, 40, 41, 
49, 45, 49, 52, 56. 

தக்கிலள்‌; 46-- 

தக்கலன்‌; 19, 21, 22, 29. 

தக்கன; 24, 45. 


மனத்துள்‌; 46-- 

மனத்தும்‌; 9-5, 12, 27, 47. 

மனத்தில்‌; 1, 8, 49. 

மனத்தின்‌; 2. 

மனத்து; 16, 29, 24, 26, 43- 

தகுதி; 18, 15, 17-22, 28, 29, 
40, 41, 45, 56 


யாதும்‌; 46-- 
யாது; 41. 


தழுவிலன்‌; 5, 12, 20-23, 27, 
41, 48, 45, 49, 52, 53. 
தழுவிலள்‌ ; 46-- 
தழுவலள்‌; 1, 2, 8, 26, 44. 
தழுவினள்‌; 3 
தழுவிலான்‌; 45. 
முவலன்‌; 138, 15-19, 28, 
29, 40, 45, 47, 56. 
தகவிலன்‌; 24, 45. 


1 


பாட வேறுபாடு 


கொண்டான்‌; 5, 12, 18, 15- 
18, 20-24, 27-29, 40, 41, 
49, 45, 47, 49, 52, 58, 56. 


கொண்டாள்‌; 46-- 


குழலினாண்‌ மாட்டு; 46-- 
குழலினார்மாட்டு; 2. 
அன்பினில்‌; 46-- 
அன்பிலன்‌; 2, 23, 24, 
அன்பினன்‌; 1, 8, 12, 18, 15- 
22, 26-29, 31, 39-41, 43- 
45, 49, 56. 
அன்பிவன்‌; 3, 47. 
அன்பின்று; 4. 


வலியன்‌; 46! 
இவனென்று; 45. 


என்பாள்‌; 46-- 


என்றாள்‌ ; 18, 17, 40, 41, 45), 
56. 
உன்னா; 45. 


2899 


நின்‌ நிலளவனைச்‌; 46-- 

நின்றிலளிவனைச்‌; 16, 19, 
21, 22, 24. 

நின்‌ றிலணினைவன்‌ ; 44, 45. 

நிள்றனள்‌ நினை வன்‌; 20. 

நின்றனளவனைச்‌; 28. 

நின்றனளிவனைச்‌; 45. 

நின்‌ நிலனினைவன்‌; 238, 26, 
43. 


நெறியினை நினை ந்து; 46-- 

நெறியன நினை ந்து; 16. 

நெறியென நினைந்து; 8-5, 
12, 18, 17, 18, 23, 24, 26, 
27, 40, 41, 48-45, 47, 49, 
23, 56. 

நெறியெனநெநடிதில்‌; 20. 

நெறியென்கொலென்று; 19, 
21, 22, 29. 

போனாள்‌; 46-- 

நெஞ்சின்‌; 45. 


புல்லேன்‌; 46-- 
சேரேன்‌ ; 45. 


III 


IV 


III 


141 


எனினுயிர்‌; 46 

எனிலுயிர்‌; 1-8, 5, 8, 12, 19, 
15, 17-24, 26-90, 40, 49,. 
44, 47, 49, 59, 56. 

இழப்பென்‌; 46-- 

இழப்பன்‌; 15, 28. 

என்னாப்‌; 46-- 

என்றோர்‌; 15, 28, 45. 


சரளச்சோலைப்‌; 46-- 

தரளச்சோலைப்‌; 19, 21, 22. 
29. 

சாரற்சோலைப்‌; 1, 5, 8, 12,. 
23, 24, 27, 39, 48, 45. 

சாரற்சீதப்‌; 18, 15-18, 20, 
26, 28, 40, 41, 44, 45, 49,. 
56. 


பொதும்பர்‌; 46 
பொதும்பர்ப்‌; 4௦. 


சென்றது; 46-- 

சென்றனன்‌; 19, 21, 22, 29,. 
45. 

பரிதி; 46 

பருதி; 19, 21, 22, 26, 27, 29,- 
91, 99, 45. 

கதிரும்‌; 15, 20, 28, 45. 


மேல்பால்‌; 46-- 
மேல்வாய்ச்‌; 24, 


2900 
சிந்தையளாய்‌; 46-- 
பேதையளாய்‌; 22. 
அயர்வாள்‌; 46-- 
அழிவாள்‌; 13, 45, 


கடுங்கனல்‌; 46 
கனல்மிக; 26. 


வழிந்த; 46-- 

அழித்த; 48. 

நாகத்தின்வன்றொளை; 46-- 

நாகத்தின்வன்றுணை; 1, 8, 
24, 91, 49. 

நாகத்தினின்றொளை; 27. 


142 ஆரணிய காண்டம்‌ 


வாளெயிற்று; 46-- தின்னு நினைப்பினாள்‌; 46-- 
வாளெயிறு; 91, 45. தின்னவென்றுன்னுவாள்‌; 
17 இழிந்த; 46- க 
எழுந்த; 45. IV உலைய; 46 
ஏறுவது; 46 உலையும்‌; 24, 
ஏறியது; &, 5, 12, 18, 17, 18, உலைவின்‌; 45. 
20, 29, 24, 27, 40, 41, 49, மார்பிடை; 46 
45, 49, 58, 56. மார்விடை; 4, 41. 
மார்பினில்‌; 15, 20, 289, 28 
2901 48, 45,40: வகு 
1 கொடியாடட; 46 மார்பகத்து; 45. 
கொடியாளது; 58. ஊன்‌ நிட; 46-- 
கொடியாடனி; 45. ஊன்‌ றவங்கு; 45. 
11 அயிலம்பு; 46 ஓயுமால்‌; 46-- 
அழலம்பு; 28, 43, 49. ஓய்குவாள்‌; 45. 
அழுந்தம்பு; 45. 
பயிலம்பு; 22. 2903 
111 பாய்கணை; 46-- 1 அடங்கிட; 46 
பல்கணை; 15, 28. அடங்கிய; 4. 
நடி உஙிருளைத்தானரோ; கீ. | 7 குலங்களில்‌; 46 


உயிருளைத்தாளரோ; 18. 


உயிருலைந்தாளரோ; 19, 28, குலங்களின்‌; 45. 


உயிருழந்தாளரோ; 29. தூர்க்கும்‌; 46-- 
உணர்வொழிந்தாளரோ; மாற்றவென்று; 45. 
45, மனத்தினாள்‌; 46-- 
2902 மனத்தினால்‌; 20. 


உன்னுவாள்‌; 45. 
1 கலையுவாமதியே; 46 3 
கலையவாமதியே; 4, 5, 20,24, 111 வானில்‌; 46-- 


7, 40, 41, 45, 56. வாளின்‌; 27. 
கலையமாமதியே; 1-8, 8, 12, நெடுமதி; 46-- 

23, 26, 48, 45, 417. நிறைமதி; 15, 19-22, 28, 29, 
கலையின்மாமதியே; 19, 21, 45. 

22, 29, 44, 45. 
கலையவான்மதியே; 49. IV மலைக்கநீங்கும்‌; 46-- 


மலைக்கநீக்கும்‌; 5. 

மலைக்கு நீங்கும்‌; 41. 
மலைக்கு நீக்கும்‌; 45. 
மலைக்கு நீந்தும்‌; 27. 


கறியாகவன்‌; 46-- 
கறியாகவெம்‌; 16. 
கறியாகவும்‌; 45. 


11 சிலையின்‌; 46-- மலைக்கநீந்தும்‌; 45. 
சிலைய; 1-5, 8, 12, 18, 15- வலைக்குநீங்கும்‌; 17, 18, 40, 
18, 20, 26-28, 40, 41, 44, 41, 45, 56. 
45, 47, 49, 56. வலைக்கு நீக்கும்‌; 15, 28, 45. 


சிலைகொள்‌; 45. வலைக்குணீங்க; 13. 


11 


பாட வேறுபாடு 


வலைக்குணீங்கும்‌; 12, 19, 21, 
22, 29. 

வலைக்கணிங்கும்‌; 49. 

வலைக்கணிங்க; 28, 49, 45. 

வலைக்கணிற்கும்‌; 20. 

அலைக்க நீக்கும்‌; 45. 

மிடுக்கினள்‌ ; 46-- 

மிடுக்கிலள்‌; 1-5, 8, 12, 18, 
15, 17, 24, 26-29, 91, 40, 
41, 45, 47, 49, 52, 59, 56. 


மாந்துவாள்‌; 46-- 
ஆழ்குவாள்‌; 45. 


2904 
இப்பூமியுள்‌ ; 46-- 
ப்பூமியில்‌; 1, 2, 8, 18, 15- 
22, 28, 40, 41, 45, 56. 
இப்பூவினுள்‌; 27, 45. 
அப்பூமியுள்‌; 24. 


ஓடிப்பென்‌; 46-- 
ஒடிப்பேன்‌; 21, 22, 28, 29, 
40, 45. 
பொடிப்பென்‌; 5, 12, 17, 28, 
41, 438, 45, 56. 
பொடிப்பேன்‌; 13, 16, 18, 49. 
பொடிப்பன்‌; 27. 
காந்துவாள்‌; 46-- 
காந்துமால்‌; 3-5, 12, 24, 26, 
27, 45, 47, 58. 


வலியெஞ்ச; 46-- 
வலியெஞ்சி; 5, 12, 18, 15, 
16, 28, 40, 41, 45, 56. 
வலியஞ்சி; 17-19, 21-24, 29, 
40, 41, 43, 47, 49. 
வல்லியெஞ்சி; 45. 
வஞ்சியெஞ்சி; 27. 
நடுங்குவாள்‌; 46-- 
நடுங்குமால்‌; 1-5, 8, 15, 16, 
19, 21-29, 26, 28, 29, 43- 
45, 47, 49, 58. 
நடுக்குமால்‌; 27. 
நடுங்கினாள்‌; 19, 17, 18, 40, 
41, 45, 56. 


II 


III 


IV 


II 


III 


143 


2905 


அணைவில்‌; 1-5, 8, 12, 18, 
15, 17, 19-22, 24, 26-29, 
99, 41, 45, 47, 53. 

அணவில்‌; 46-- 

அணையில்‌, 45. 

அணவு; 28, 43, 49. 

திங்களை; 46-- 

திங்கள்‌; 29. 

நுங்க; 46-- 

நுங்கும்‌; 53. 

அடங்க; 29. 

கொணர்வென்‌; 46 

கொணரும்‌; 1, 2, 8. 


மென்முலை; 46-— 
வெம்முலை; 3, 28, 49. 
மேற்பனி; 46-- 
மேற்பணை; 49. 


புழுங்குமால்‌; 46-- 
புழுங்குவாள்‌; 24, 27, 45. 


2906 


தண்பனி; 46-- 

நுண்பனி; 15, 28 

நீர்களை; 20. 

மென்குழம்பு; 45. 

அள்ளினள்‌; 46-- 

நீரினை; 27. 

அப்பினாள்‌; 1-5, 8, 12, 18, 
15-24, 26-29, 91, 39-41, 
43-45, 47, 49, 58, 56. 

அப்பினள்‌; 46-- 


மொய்கொள்‌; 46-- 
மெய்கொள்‌; 29. 


முருங்கிய; 46-- 
முருக்கிய; 4. 
முருகிய; 45. 


பாறையில்‌; 46-— 

பாறையின்‌; 1-4, 8, 15, 19, 
21, 22, 24, 27-29, 31, 44, 
45, 47, 53. 


144 ஆரணிய காண்டம்‌ 


நிகர்க்குமால்‌; 46-- வெங்கணனைங் கணைக்கு; 1- 
நிகர்க்கவே; 45. 4, 8, 12, 18, 15, 18, 19, 
21-24, 26, 28, 29, 40, 41, 

2907 43, 44, 47, 58, 56. 


வேள்வி ப்கணை; 45, 
1 அளிக்குமெய்யுயிர்‌; 46 வளிவிடுமை த்‌ 


அளிக்குமேயுயிர்‌; 5, 20. IV ஒளிக்கலாமிடம்யாதென; 
அளிக்குமென்னுயிர்‌; 17, 18, 46— 

24, 40, 41, 45, 56. ஒளிக்குமாலிடம்யாதென; 3. 
அளிக்குமன்னுயிர்‌; 13. ஒளிக்கலாமிடமாமென; 45. 
அழிக்குமெய்யுயிர்‌; 12, 45. ஒழிக்கலாமிடம்யாதென; 12, 
காந்தழல்‌; 45, 52. உன்னுமால்‌; 46-- 
கான்றழல்‌; 46-- உன்னுவாள்‌; 5, 18, 15, 17- 
கான்றனள்‌; 15. 24, 27-29, 40, 48, 58, 56. 
என்றழல்‌; 1-5, 8, 12, 18, 

16-20, 28, 24, 26-29, 40, 2908 

49, 45, 47, 49, 56. 72! ar 

ப க்‌ ம; 46-— 
வென்‌ றழல்‌; 41. மாமழை; 29. 
அஞ்சினள்‌ ; 46-- தோன்றினும்‌; 46-- 
அஞ்சினாள்‌; 1, 2, 8. தோன்‌ நிலும்‌; 5, 27. 
அஞ்சியே; 45. தோன்றலும்‌; 45. 
பர்க்க மாமணிக்‌; 46-- 

த்ரூ ப ்‌ மாணிக்கக்‌; 9, 47. 

11 குளிக்கும்‌; 46-- - 

ட்‌ 11 காணினும்‌; 46-- 
குழிக்கும்‌; 12, 45. காணிலும்‌; 5, 27, 45, 49. 
கொதித்தெழக்‌; 46— கூப்புமால்‌; 46 
கொதித்தெழப்‌; 59. கூப்புவாள்‌; 45. 


கொதித்தெனக்‌; 21. 


IIT F ்‌ ற; 46-- 
கூசுமால்‌; 46-- ஈர ெடுக்களாம்சச்‌ 


ஈர்‌ நெடுங்கங்குலின்‌; 24. 


கூசுவாள்‌; 12, 26, 44, 45. ஈரநெடுங்கனல்‌; 26. 
பேசுமால்‌; 58. நீரினெடுங்கலும்‌; 27. 

11 விளிக்கும்‌; 46-- IV காந்த; 46-- 
விழிக்கும்‌; 12. காந்தி; 5, 15, 20, 24, 27, 28. 


வெதுப்புறும்‌; 46-- 
வெதும்புறும்‌; 9, 5, 15-18, 
28, 40, 41, 45, 52, 56, 


வேலையை; 46-- 
வேலைய; 15, 19, 49. 


வேலையவ்‌; 21, 22, 29. வெதும்பிடும்‌; 19, 21, 22, 29, 
வேலையிவ்‌; 27, 45. 45, 59. 

வேலையில்‌; 45. 

வேளையில்‌; 45. 2909 

வெங்கண நங்கனை; 46-- 1 வாமமாமதியும்‌; 46 


வெங்கணனைங்கணை; 45. பாமமாமதியும்‌; 4, 27. 


11 


111 


IV 


11 


பாட வேறுபாடு 


பனிவாடையும்‌; 40-- 
பனிவெம்மையும்‌; 4. 
மலிவாடையும்‌; 19-22, 29. 
வடவாடையும்‌; 45. 


காமனுந்தனைக்‌; 46-- 
காமனுமெனைக்‌; 26, 45. 


கண்டுணராவகை; 46-- 
கண்டொடராவகை; 20. 


வாளெயிற்று; 46-- 
வெள்ளெயிற்று; 19-22, 28. 
29, 58. 


ஓர்கதநாகம்வாழ்‌; 46 
ர்கதநாகமாய்ச்‌; 18, 16- 
19, 21, 22, 40, 41, 45, 49, 
96. 

ஓர்கதநாகமாச்‌; 20. 

நாமவெள்ளெயிற்றார்விட 
நாகமாய்ச்‌; 45. 


மால்வரையின்‌ முழை; 46-- 

மால்வரையின்முழைச்‌; 9-5, 
15, 16, 18, 19, 28, 29, 45, 
49, 56. 

மால்வரையின்‌ னுழைச்‌; 1, 8, 
12, 18, 20, 24. 

மால்வரையின்னுழை; 31, 
99. 


சேருமால்‌; 46-- 
செல்லுமால்‌; 24. 
சேர்‌ ந்தனள்‌; 45. 
2910 
அழன்மிகுத்தேறலும்‌; 5, 12, 
19, 15, 16, 20, 27, 28, 45. 
அழன்மிகுதென்‌ றலும்‌; 46-- 
அழன்மிகுத்தேறவும்‌; 17, 
18, 40, 41, 45, 56. 
அழன்மிகு ந்தேறவும்‌; 49. 
அழன்மிகுந்தேறலும்‌; 
21-29, 29, 49, 45. 
அழன்மிகுதென்றலால்‌; 45, 
52. 


19, 


முன்னின்‌; 46-- 
முன்னன்‌; 40. 
(10) 


III 


IV 


145 
முன்னம்‌; 12, 17, 18, 41, 45, 
26. 


முன்னை; 1-5, 8, 18, 15, 16, 
19-24, 26-29, 31, 48-45, 
49, 

மும்மடியாய்‌; 46-- 

மும்மடியின்‌; 45. 

மேனியளாய்‌; 5, 12, 18, 15- 
28, 27-29, 40, 41, 48, 45, 
49, 56. 


இன்னவாசெய்வது; 46 
ன்னவாசெய்வன்‌; 3, 5, 
12, 19, 17, 19, 21-24, 40, 
41, 48, 47, 49, 56. 
ன்னவாசெய்வென்‌; 45. 

இன்னவாறிதற்கு; 45. 

என்றறியாது; 46-- 

என்றறியாள்‌ ; 45. 

ஒன்றறியாது; 91. 


தளிரில்‌; 46-- 
தழலில்‌; 29. 


2911 


வீரன்‌; 46-— 

வீர; 16. 

வெளிப்பட; 46-- 

வெளிப்படில்‌; 45. 

வெய்யவள்‌; 46-- 

வெய்யவன்‌; 12, 19, 27-29, 
99, 45. 

மெய்யவன்‌; 19, 21, 22. 

வெய்தவன்‌; 17, 18, 40, 41, 
45, 56. nm joj 

வெய்யதன்‌; 1-4, 8, 16, 29, 
24, 26, 43, 47, 49. 

வெய்தெனக்‌; 45. 


மேனியைக்‌; 46-- 
மெய்யுருக்‌; 20. 

மெய்யுறுக்‌; 15, 28. 
மெய்க்குயிர்‌; 45. 
கண்டனளாமெனச்‌; 46 
கண்டனளாமெனாச்‌; 16. 


146 


111 


IV 


1 


ஆரணிய காண்டம்‌ 


கண்டனனாமெனச்‌; 1-4, 8; | II 


45, 47. 
காண்குவெனாமெனாச்‌; 45. 


வெள்கும்‌; 46 

வெஃகும்‌; 91, 99, 45. 

வேர்க்கும்‌; 15, 19, 21, 22, 28, 
29, 45. 


துணுக்கெனும்‌; 46-- 
துணுக்குறும்‌; 19, 21, 22, 29, 
45. 


பேருங்கால்வெம்‌; 46 

பேருங்காலப்‌; 1-4, 8, 16, 26, 
45, 417. 

பேருங்காலம்‌; 80, 91, 89. 

பேருங்காமப்‌; 5, 12, 18, 15, 
17-24, 27-29, 40, 41, 48, 
49, 56. 


பிணியிடைப்‌; 46 
பிணியிறை; 18, 17-24, 29, 
40, 41, 48, 49, 56. 


பேருமால்‌; 46-- 
பேர்கிலாள்‌; 5, 15, 16, 21, 
22, 24, 27-29. 
பேர்கலாள்‌; 18, 17, 18, 20, 
29, 41, 48, 45, 49, 56. 
பேருவாள்‌; 45. 


2912 


கொங்கையினையனென்று; 
46— 


கொங்கையிலையனென்று; 1- 


5,8, 12, 17, 18, 28, 24, 
26, 27, 41, 48, 44, 47, 49, 
56. 
கொங்கையினின்மகிழ்ந்து; 
19, 21, 22, 29. 
தழுவும்மவை; 46 
தழுவும்வகை; 47. 
வெந்தன; 46 
வெந்தது; 24. 
வெந்துகும்‌; 17, 41, 45, 56. 
வெந்துகப்‌; 12, 18, 


IV 


II 


IIT 


IV 


கண்டு; 46-— 
கண்டும்‌; 24. 
புலம்புமப்‌; 46, 
புலம்பும்‌; 29. 
புலம்புறும்‌; 24, 45. 
புன்மையாள்‌; 46-- 
புல்லியாள்‌; 20, 45, 
புல்லியள்‌; 19. 
புலவியள்‌; 29. 


மோகத்துக்கொர்‌; 46-- 
மோகத்திற்கொர்‌; 19, 21- 
24, 26, 27, 29, 48-45, 49. 


2913 


உற்றனள்‌; 46-- 
உற்றன; 28, 48. 
உற்றவள்‌; 45. 
ஒத்தனள்‌; 26. 
ஓத்துமவ்‌; 46-- 
ஒத்தனள்‌; 29, 48. 
ஓதுமவ்‌; 45. 


இறந்திலள்‌; 46-- 

இழத்திலள்‌; 19, 21, 22, 28, 
29, 45, 52. 

இறந்திடல்‌; 45. 

என்பரால்‌; 46-— 

எய்திடா; 45. 

செங்கையில்‌; 19, 21, 22, 29. 

செங்கையின்‌; 45. 


அடைந்தனள்‌; 46-- 

அடைந்திலள்‌; 5, 27, 45. 

அடைந்தவள்‌; 17-19, 21- 
24, 26, 29, 40, 41, 48, 45, 
49, 56. 

அணைந்தவள்‌; 45. 

பின்னையும்‌; 46-- 

பின்னரும்‌; 1, 2, 8, 18, 15, 
20, 29, 28, 49, 45. 


வாழலாமெனும்‌; 46-- 
வாழலாமென; 18. 
மருந்தினே; 46-- 
மருந்தினால்‌; 28. 


11 


111 


IV 


பாட வேறுபாடு 


மனத்தினே; 15, 20,28, 45. 
மனத்தினாள்‌; 45. 
2914 
வஞ்சனைக்‌; 46-- 
வஞ்சகக்‌; 16, 45. 
கொடுமாயைவளர்க்கு 
மென்‌; 46-- 
கொடுமாயை வளர்க்குமெய்‌; 
15. 
புக்கெனதாவத்தை; 46-- 
புக்கென தாபத்தை; 8-5, 26, 
27, 31, 39, 47. 


புக்கெனதார்வத்தை; 19,21- 


24, 40, 41, 43, 56. 
புக்கினை தாபத்தை; 45. 
நெஞ்செனக்கனலாவதுநீக்‌ 

கெனும்‌; 20. 
அஞ்சனக்கிரியே; 46-- 
அஞ்சனக்கிரியாய்‌; 16, 20. 
நஞ்சு; 1-8, 5, 8, 12, 15-94, 

26-28, 31, 39-41, 48, 45, 

47, 49, 52, 56. 
தஞ்சம்‌; 46 
நக்கினள்‌; 46-- 
நக்கினர்‌; 17, 20, 45, 56. 
நக்கிய; 16. 
போல; 46-- 
போலும்‌; 99. 


2915 


காவியோ; 46— 
காவிலே; 27. 
கண்ணிணைத்‌, 46-- 
கண்ணிணை: 18, 20, 56. 
மங்கையின்‌; 46-- 
மங்கையள்‌ ; 47. 
செவ்வியாள்‌; 46 


செவ்வியள்‌; 3-5, 12, 15, 16, 


24, 7, 28. 47. 
சீரியள்‌; 1, 2, 8, 26, 44, 45, 


117 


IV 


Il 


147 


பாவியேனையும்‌; 46 

பாவியேனெனைப்‌; 45. 

பாவியென்றனைப்‌; 18, 45. 

பாவியெங்களைப்‌; 45. 

பாவியேங்களைப்‌; 12, 

பாவியோங்களைப்‌; 1-5, 8, 
16-24, 26-80, 39-41, 49, 
47, 49, 59, 56. 


பார்க்குங்கொலோவெனும்‌; 
பார்க்குங்கொலென்றெ 
ணும்‌; 4௦, 


ஆவியோயினும்‌; 46 
ஆவியோய்வினும்‌; 2, 20. 


ஆசையின்‌; 46-- 
ஆசையில்‌; 9, 4, 12, 18, 19- 
24, 27, 29, 48, 44, 47, 49. 
ஆதை 17, 18, 40, 41, 


ஆசைகள்‌ ; 45. 


ஓய்விலாள்‌; 46-- 
ஓவிலாள்‌; 1, 8: 


2916 


மலர்மார்பகம்‌; 17, 18, 
40, 41, 48, 45, 49, 56. 
மலர்மாமகள்‌; 46 
அமர்பாகமுன்‌; 1-8, 8, 12, 
16, 26, 27. 39, 44, 47. 
மரபாகமுன்‌; 4, 5, 59. 
மனமாகவே; 15, 28. 
மனமாகமும்‌; 20. 


23, 


ஆண்டிருக்கும்‌; 45. 
ஈண்டிருக்கும்‌; 4 
ஈண்டிருக்க; 44. 


நல்லாண்மகள்‌; 46-- 
ல்லாண்மகன்‌; 2, 4, 5, 18, 
15-19, 27-29, 39, 40, 45, 
4T, 53, 56. 

நல்லான்மகள்‌; 41, 49. 

நல்லான்மகன்‌; 26. 


148 


Ill 


IV 


ஆரணிய 


வேண்டகிற்பினல்லாலவர்‌; 
5, 12, 28, 27, 48. 

3 ததன்‌ பினல்லான்வர; 

வேண்டுகிற்பினல்லாலவர்‌; 
15, 28. 

வேண்டகிற்பினல்லானவர்‌; 
24, 


வேண்டகிற்பினனல்வர; 17, 
18, 40, 41, 52, 56. 

வேண்டகிற்பனயாவையும்‌; 
19-22, 26, 29, 99, 44. 

வேண்டுகிற்பனயாவையும்‌; 
REY 

வேண்டகிற்கனலால்வர; 4. 

வேண்டகிற்கினல்லால்வர; 
53. 

வேண்டகிற்கினல்லாலவர்‌; 
16. 


வேண்டகற்கினலாலவர்‌; 


வேண்டகற்கினலால்வர; 8. 


மெய்யிடைத்‌; 46-- 
மெய்யிடை; 26, 27, 29, 89. 


தீண்டகிற்பதன்றோ; 46-- 

தீண்டகிற்பதென்றோ; 26. 

தீண்டகிற்பதன்றே; 29, 48, 
49 


தீண்டுகிற்பதன்றோ; 47. 

தெறுங்காமமே; 46-- 

தெறு 
18, 15, 16, 20, 26-28, 47, 
93. 


2917 
காதல்‌; 46 
காலத்து; 18. 
அஃதுற; 46-- 
அஃதுறும்‌; 1-4, 8, 12, 19, 

24, 26, 44, 45, 47. 

அகுதுற; 28. 
எய்துழி; 46 
அவ்வழி; 1, 2, 8, 24, 26. 
வெய்யவள்‌; 5, 16, 27. 
வேலையின்‌; 12, 47. 


காமமே; 1-5, 8, 12," 


காண்டம்‌ 


Il 


III 


11 


மூடுமரக்கராம்‌; 46--' 
மூண்டவரக்கராய்‌; 5, 15, 16,. 
27, 28. 
மூண்டவரக்கராம்‌; 40, 49. 
மூட்டவரக்கராம்‌; 18. 
மூடவரக்கராம்‌; 17, 19, 21- 
28, 48, 56. 
மூண்டவரக்கரால்‌; 20. 


நீக்க; 46-- 
நீங்க; 81. ' 


2918 


விடியல்காண்டலின்‌; 46-- 
விடியல்காண்டலில்‌; 9, 5, 26, 
27, 44, 56. 
விடியல்காண்டலும்‌; 19, 21, 
22, 45. 
விடியல்காணத்தன்‌; 45. 
விடியக்காண்டலின்‌; 24. 
விடியல்கண்டபின்‌; 15, 28. 
விடிவுகாண்டலின்‌; 58. 
விடிவுகாண்டலில்‌; 4. 


ஈண்‌ டுதன்‌; 46-- 
ஈண்டுத்தன்‌; 5. 
ஆண்டுதன்‌; 15, 19, 21, 22, 
28, 45, 52. 
ஆண்டுத்தன்‌; 45. 
உயிர்கண்ட; 45. 
உயிர்கண்டவெய்யாள்‌ ; 46-- 
உயிர்கண்டவெய்யோள்‌; &,. 
5, 26, 28, 44: 
வெவ்வினைக்கொடியாள்‌ ; 45. 


்‌ படியிலாள்‌ ; 46-- 


படியிலா; 22. 
படியுண்டாள்‌; 24. 
வடிவிலா; 9, 4, 45, 47, 58. 
மருங்குள்ளளவு; 46-- 
கவ்வை 1, 2/8, 
12, 18, 15, 16, 19, 29, 24, 
26, 28, 29, 48-45, 49. 
மருங்குளளென; 5, 17, 18, 
20-22, 45, 56. 
மருங்காளுளள்‌; 8, 4, 45, 472 
23. 


111 


IV 


பாட வேறுபாடு 149 
எனையவன்பாரான்‌; 46-- 11 நோக்கினன்‌; 46-- 
எனையிவன் பாரான்‌; 26. நோக்கியே; 18, 17, 18, 40, 
எனினவன்வாரான்‌; 4, 59. 41, 45, 56. 
ப்‌ வங்கா 8, 47. 17 நோக்கிய; 46 
பருக ன ச்‌ நோக்கியே; 12. 

வன்வரானவளைக்‌; 45. சோலையில்‌; 46 
கடிதின்‌; 46-- சோலையின்‌; 15, 28, 91, 39. 


கடிதில்‌; 1-4, 8, 21, 22, 47, 
59. 


ஓடினெனெடுத்தொல்லைக்‌; 
46-- 


டினெனெடுத்தொல்லை; 5, 
15, 18, 27-29, 49. 

ஓடிமுனெடுத்தொல்லைக்‌; 1, 
8, 59. 


ஓடிமுன்னெடுத்தொல்லைக்‌; 
9,4,16, 19, 21, 22, 44, 417. 

ஓடிமுன்னெடுத்தொல்லை; 2, 
24, 29, 45. 

ஓடுமுன்னெடுத்தொல்லை; 
26. 


கர ந்தவள்‌; 46-- 
கரந்தபின்‌; 4௦. 
நுகர்ந்தவள்‌; 15, 28. 


வடிவினானுடன்‌; 46-- 

வடிவினாலு 
20, 29, 31, 48, 45, 47, 49, 
93. 

மதியென; 1-8, 5, 8, 12, 18, 
15, 17, 19-23, 26-29, 40, 
41, 48-45, 49. 

வாழ்வென; 46-— 

மதியா; 46-- 

மதியாள்‌; 49. 

வந்தாள்‌; 45. 


2919 


தடத்தில்‌; 5, 12, 18, 15,17, 
18, 20, 23, 26-28, 40, 41, 
43, 45, 49, 52, 56. 

தடத்தான்‌; 46-- 

தடத்தின்‌; 24, 

தடத்துச்‌; 19, 21, 22, 29. 


டன்‌; 9-5, 8, 18, 


11 


III 


IV 


2920 


சிந்தனை தாழ்வுற்று; 46 

சிந்தனை தாவுற்று; 27. 

கருத்தெனத்தாழ்வுற்று; 17, 
18, 40, 41, 45, 52, 56. 

எண்ணாத்‌; 46-- 

எண்ணித்‌; 45. 

எண்ணும்‌; 99. 

துனியிருந்தவன்மன த்‌ 
தினள்‌; 

துனியிருந்தவன்மனத்‌ 
தவள்‌; 1, 2, 8, 19, 21, 22, 
26, 29, 44, 45, 47, 58. 

துனியிருந்தவமனத்தினள்‌; 
24, 


துனியிருந்தவமனத்தவள்‌, 
3. ்‌ 
துனியிரு ந்தவம்மனத்தவள்‌; 


துனியிருந்தனமனத்தினள்‌; 
15, 16, 20, 28. 

தோகையைத்‌; 46-- 

சீதையைத்‌; 15, 20, 28. 


கனியிரும்பொழில்‌; 46-- 


கனியிரும்பொழிற்; 4, 5, 13, 
15, 48, 49. 


“ கனையிரும்பொழில்‌; 23. 


2921 


நில்லடீஇயெனக்‌; 46-- 
நில்லடீயெனக்‌; 1, 2, 8, 40, 
5 


49. 

ல்லெடீஇயெனக்‌; 18, 17, 
ன்னர்‌ 29. 47, 59, 96. 
நில்லெடீயெனக்‌; 3-5. 


150 


11 


111 


IV 


ஆரணிய 


வில்லெடாதவள்‌; 9-5, 18, 
15, 17, 18, 21-28, 40, 41, 
43-45, 49, 52, 55, 56. 

வில்லெடா தவன்‌; 46-- 

வில்லொடா தவன்‌; 24. 


வயங்கெரி; 46 

வயங்கரி; 49. 

விளங்கெரி; 24, 

வீங்கெரி; 18, 15, 17, 18, 20, 
28, 40, 41, 45, 52, 56. 

விரிந்த; 46 

விரித்த; 9, 4, 47. 


சில்வல்லோதியைச்‌; 52, 
சில்லலோ தியைச்‌; 46-- 


செங்கையிற்றிருகுறப்‌; 46-- 
செங்கையாற்நிருகுறப்‌; 45. 
செங்கையிற்சிக்கவே; 45. 
செங்கையிற்சிக்குறப்‌; 
15, 20, 29, 28, 49, 49. 
செங்கையிற்சிக்கெனப்‌; 
21, 22, 29, 45. 
சிக்குறச்செங்கையால்‌; 
17, 18, 40, 41, 45, 56. 


12, 
19, 
18, 


அ யர்க்துதைத்து; 2,18, 


ஒல்வயிற்றுதைத்து; 46 
ஒல்வயிர்‌ த்துதைத்து; 8. 
ஒல்லையிலுதைத்து; 45. 

எழ யர த்துகைத்து; 5, 16, 


ஒல்லையீர்த்துதைந்து; 58. 
ஒல்லையீர்த்துவைத்து; 12, 
15, 17, 18, 20-28, 29, 40, 
41, 48, 45, 49, 58, 56. 
வல்லையீர்த்துகைத்து; 27, 
வல்லையீர்த்துதைத்து; 45. 
ஒளிகிளர்சுற்றுவாளுருவி; 
46— 
ளிகெழுசுற்றுவாளுருவி; 
526, 4 45, 47. ச 
அடித்தபின்னுருத்துவா 
ளுருவி; 45. 
உருகெழுசுற்றுவாளுருவி; 
16. 


காண்டம்‌ 


ப்ட்‌ 


உருத்துவாளுறைகழித்‌ 
துருவா; 15, 28. 

உருத்தெழுந்துரத்துவாளு 
ருவா; 20. 
ளிர்கிளர்சுற்றுவாளுருவி; 

917, 18. 40 56. ்‌ 

ஒளிர்கெழுசுற்றுவாளுருவா; 

ர ப 7. 

ஒளிர்கெழுசுற்றுவாளுருவி; 
2-4, 31, 59. 

ஒளிர்கெழும்சுற்றுவா 
ளுருவி; 1, 8. 


2922 


ஊக்கித்தாங்கி; 46 
ஊக்கித்தாக்கி; 18, 17, 18, 
28, 41, 48, 45, 49, 52. 
ஊக்கிற்கட்டி; 19, 21, 22, 29. 
ஊக்கத்தோக்கி; 41. 
ஊக்கத்தோங்கி; 15. 


படர்வெனென்று; 41, 45. 
படர்வனென்று; 2, 4, 5, 18, 
15-18, 20-24, 26, 27, 29, 
89, 48, 44, 49, 53, 96. 
படர்வெமென்று; 46 
படர்வேமென்று; 80. 
படர்வானென்று; 1, 8. 
படர்கென; 8, 47. 


உருத்தெழுவாளை; 46 
உறுத்தெழுவாளை; 47. 


நூக்கிநொய்தினின்‌; 46-- 

நூக்கிநொய்தினில்‌; 1, 4, 6, 
8, 15-19, 27, 29, 30, 40, 
49-45, 56. 15 

தூக்கிநோய்திகழ்‌; 13. 

நோக்கிநொய்தினில்‌; 12, 
53. 

நோக்கியாங்கவன்‌; 8, 24, 
47. 


வெய்திழையேலென; 46-- 

தினை வே ன்ன. 15, 
19, 22. 

வெய்தழையேலென; 5, 21. 


பாட வேறுபாடு 


நுவலா; 46-- III 


நொடியா; 29, 43, 49. 


111 காதும்வெம்முரண்‌; 46-- 


காதும்வெண்முரண்‌; 1, 8, 
21. 


காதுமவ்வெம்‌; 4, 
காதுடன்‌ முகிழ்‌; 21. 
காதுடன் முரண்‌: 45. 
காதுமாமுகிழ்‌; 15, 28, 29. 
காதும்புணர்‌; 45. 
காதுமுகுழ்‌; 19. 
காதுமென்முகிழ்‌; 17, 18, 22, | 1 
காதுமென்முகுழ்‌; 40. 
காதொடுமுகிழ்‌; 45. 


IV 


முலைக்கண்களும்‌; 46 

முலைமுழுவதும்‌; 45. 

போக்கிப்‌; 46-- 

போக்கப்‌; 45. 

போக்கிய; 46-- 

பொங்கிய; 1, 2, 8, 12, 19, 
15, 19, 21-24, 26-29, 49- 
45, 49, 53. 


rr 


11 
2923 
அவள்‌; 46-- 
இவள்‌; 8, 4, 24, 99, 47, 58. 
அமலை; 46-- 
ஓதை; 1-4, 8, 12, 19, 16, 24, 

26, 91, 39, 44, 45, 47. 
ஓசை; 5, 15, 18-23, 27-29, 

40, 41, 48, 49, 56. 
திக்கனைத்தினும்‌; 46-— 
திக்கனைத்திலும்‌; 4, 5, 16, 20- 

22, 27, 29, 58. 
சென்றது; 46-- 
நின்றது; 1, 8, 12, 18, 17, | 11 

18, 29, 31, 39-41, 48, 44, 

49, 56. 
தனிநின்ற; 15, 28, 45. 
விண்ணினில்‌; 20. 
தேவர்தம்‌; 46-- 

| 


தேவர்கள்‌; 4. 


151 


புக்கதுற்றது; 46 
புக்கதுற்றதென்‌; 9, 47. 
புக்கதப்புறம்‌; 45. 
புக்கடைந்தது; 45. 
புகல்வதென்‌; 46-- 
புகல்வது; 9, &7. 


உருகியது; 46-- 
உருகிய; 12, 17, 18, 41, 56. 


2924 


கொலைதுமித்துயர்‌; 46-- 
கொலைதுமித்தெழும்‌; 15, 20, 
28, 45. 
கொலைதுமித்தெனக்‌; 18. 
கொடுங்கதிர்வாளின்‌; 46 
கொடுங்கதிர்வாளில்‌; 24, 26, 
81, 39, 45. 
கொழுங்கதிர்வாளின்‌; 
17, 28, 28, 43, 49, 58. 
கொழுங்கதிர்வாளில்‌; 1-5, 
8, 12, 18, 16, 19, 21, 22, 
27, 29, 47. 


நீக்கியமுறைமை; 46-- 
நீக்கியமுகிர்த்தம்‌; 1, 8. 
நீக்கியமுகுத்தம்‌; 4. 
நீக்கியமுகுர்த்தம்‌; 2, 20. 
நீக்கியமுழுத்தம்‌; 9, 47. 
நீக்கியமுகத்து; 17, 18, 
41, 56. 
நீக்கியமூத்தம்‌; 30, 91, 
41, 45, 52, 58, 55, 56. 
நீக்கியமூர்த்தம்‌; 16, 26. 
நீக்கியமுதன்மை; 12. 
நீர்சவினம்‌ 2. 18, 15, 28, 
5. ்‌ 


நீக்கலுமு ந்தி; 5, 27, 45, 49. 
நூக்கலுமுந்தி; 29, 48. 
துமித்தென; 46 
துமித்தன; 4, 19, 22, 47, 58. 
துமித்துயர்‌; 21. 
துமிந்தென; 8. 


15, 


40, 
39, 


மணியுடை; 46 
மணிமுடி; 12, 45. 
ஒருபது; 16. 


152 ஆரணிய காண்டம்‌ 


௨1 நாட்கொண்டது; 46 நிமித்தமாயெழுந்து; 1-5, 8, 
நாட்செயல்‌; 5, 12, 19, 21- 12, 19, 15-22, 24, 27, 28, 
28, 27, 29, 48, 45, 49. 30, 91, 39, 40, 44, 45, 417, 
நாட்செய்தது; 18, 15, 17, 18, 53, 96. 
40, 56. 
நாட்செய்வது; 28. | [IV உதிரமாரிபெய்‌; 46-- 
உதிரவாரிபோய்க்‌; 27, 45. 
ஓத்ததோர்‌; 46 ட்‌ 
ஒத்ததத்‌; 1, 2, 8, 19, 15, 17- உயர்‌ ந்தாள்‌; 46-- 
19, 21-29, 28, 29, 41, 48, எழுந்தாள்‌; 20. 
56. 
2926 
2925 1 விண்ணிடைமண்ணிடை; 
1 நிலத்தடிபதைத்து; 46 46— 
க்கட பதித்து. க. மண்ணிடைவிண்ணிடை; 
நிலத்தடிபெயர்த்து; 12. 26. 
திலத்தடிபெயர்ந்து; 15, 20, உழைக்கும்‌; 46 
த உழக்கும்‌; 12, 19, 29, 45, 
நிலத்திடைபுரண்டு; 45. உளைக்கும்‌; 15, 45. 
கு 
11 காலவேற்கரன்முதல்‌; 46-- | 1 கைகுலைத்தலமரும்‌; 46- 
காலவெங்கரன்‌ முதல்‌; 45. கைகுலைத்தலம்வரும்‌; 1-5, 8, 
காலவெங்கானமும்‌; 27. 12, 19, 16, 18-22, 24, 26, 
காலவன்கரன்முதல்‌; 4. 27, 29, 91, 39, 48, 44, 47. 
காலவேலனக்கரன்‌; 47. கைகுலைந்தலம்வரும்‌; 45. 


காவலன்கரன்முதல்‌; 3. 


ண பட டட 
வேலவன்கரன்முதல்‌; 20. | 111 பெண்பிறத்தேன்பட்ட 


பெண்பிறந்தேபட்ட; 19, 21, 


வ்‌ ககன்முத்ல?்‌ 15, 22, 29, 45. 
ப்‌ பெண்பிறந்தியான்பட்ட;13, 

கிருதர்வெங்க தப்போர்‌;46-— 15, 17, 18, 29, 40, 41, 48, 
நிருதர்கள்கதப்போர்‌; 12. 45, 49, 56. 
நிருதர்வெங்கதைப்போர்‌; பிழையெனப்‌; 46 

1,8. பழியெனப்‌ 5, 18, 15, 17-28, 
நிருதரங்கதப்பேர்‌; 29. 97-29, 40, 41, 48, 45, 49, 
நிருதர்கள்கதப்போர்‌; 12. 56. 
நிருதர்தங்கதப்போர்‌; 5, 18, பழியெனாப்‌; 45. 

15, 17, 18, 20-24, 28, 40, 6 ந. 46 

41, 48, 45, 49, 56. IV முன்‌ ஜெடக்க தித்தன்‌ த 
நிருதர்தங்கதம்போல்‌; 27. முன்றொடர்கிலாத்‌; 8) 0 

முன்வரத்திலாத்‌; 20. 
171 இறுதியின்‌; 46 

இறுதியை; 21. 2927 
நிமித்தமாவெழுந்து; 46-- 1 உலையுறு; 46- 


; ்‌ | ம்‌; 15, 17. 
; 26 உலை ம்‌ 
ட்டது வற்றுக்கு உலைவறும்‌; 18, 40, 56. 


Al 


117 


IV 


11 


பாட வேறுபாடு 


கையினை; 46-- 

கைகளை; 15, 20, 28. 

நிலத்தினில்‌; 46-- 

நிலத்திடை; 15, 20, 28, 45. 

கொங்கை; 46-- 

கையைப்‌; 27. 

பற்றும்பார்க்கும்‌; 46 

பற்றிப்பார்க்கும்‌; 5, 17-19, 
21-24, 27, 40, 48, 45, 56. 

பற்றியார்க்கும்‌; 46 

வெயர்க்கும்‌; 46-- 

வேர்க்கும்‌; 12, 18, 16, 19-24, 
29, 48-45, 49. 

நோக்கும்‌; 17, 18, 40, 41, 45, 
56. 


பேர்க்கும்‌; 5 
பருவலிக்காலால்‌; 46-- 
பருவலிக்கரத்தால்‌; 189, 19, 
23, 24, 49, 49. 
பருவரன்மயக்கால்‌; 5, 12, 
16-18, 20, 27, 40, 41, 45, 
56. 
பருவரைக்காலால்‌; 45. 
பருவரைக்கரத்தால்‌; 19, 21, 
, 29. 
பற்றும்பார்க்குந்தன்‌ பரு 
வரன்மயக்காற்பாரில்‌; 15, 
28. , 


ஓடும்போய்ச்‌; 46-- 
ஓடிப்போய்ச்‌; 13. 
ஓடும்புண்‌; 45. 
சொரிதரச்‌; 46-- 
இழிதரச்‌; 45. 


2928 

ஊற்றுமிக்க; 46-- 
ஊற்றுமிக்கு; 15, 19, 28, 29. 
ஊற்றெடுத்த; 45. 

வெள்ள த்துட்டிரிபவள்‌ ;46-- 
வெள்ளத்துட்டிரிபவர்‌; 1, 8. 
வெள்ளத்துத்திரிபவள்‌; 15, 

19, 21-29, 28, 29, 49, 49. 

வெள்ளத்தினலைபவள்‌; 45. 


III 


IV 


1538 


தேவரும்‌; 46-— 
ஏவரும்‌; 1, 8 


உட்கும்‌; 46-- 

உட்கத்‌; 4, 28, 99, 49, 45, 
49. 

அஞ்சத்‌; 45. 

குலத்தினோர்‌; 46-- 

சுற்றத்தார்‌; 1-5, 8, 19, 15- 
24, 26-29, 31, 99-41, 48,. 
44, 47, 58, 56, 

சுற்றத்தோர்‌; 49. 

பெயரெலாம்‌; 46-- 

பெயரெல்லாம்‌; 15. 

பேரெலாம்‌; 2, 12, 26. 


ஆற்றுகிற்கிலள்‌ ; 46-— 

ஆற்றுகிற்கிலாள்‌; 45. 

ஆற்றுகிற்றிலள்‌; 15, 17-19, 
40, 48, 47, 56. 

ஆற்றுகின்‌ நிலள்‌; 41, 45. 

ஆற்றகிற்கிலள்‌; 4, 4h, 45. 

ஆற்றகிற்றிலள்‌; 3, 21, 22, 
29, 45. 


பத்க்‌ த 

பற்பலகூறி; 12 

பலபலபன்னி; 19, 21, 22, 29, 
45, 49. 


அழைத்தாள்‌; 46— 
அழைப்பாள்‌; 6. 
அழுதாள்‌; 17, 18, 40, 41, 56. 


2929 
பில்‌ தித்த க 5 
இர பத டார 
நில்யெடுத்ததெடுநிலத்து; 


3-5, 16, 47, 5 
தலையெடுத்தாணீணிலத்து; 


நிஸயெடுத்தார்‌ நீணிலத்து; 
19, 21, 22, 29, 45. 
நிலையெடுத்தாய்நெடு 


திலத்து; 2 


154 


11 


111 


ஆரணிய காண்டம்‌ 


நிலையெடுத்தார்நெடு 
நிலத்து; 12, 18, 15, 17, 18, 
28, 26-28, 39-41, 48, 44, 
49, 56. 

நிலையடுக்காம்நெடுநிலத்‌ 
தின்‌; 24. 

நிலைவெடுத்ததெடு நிலத்து; 
45. 


திரியுமிது; 46-- 

கிரியுமது; 2-5, 19, 15-24, 
29, 40, 41, 48, 44, 47, 49, 
53, 56. 


சிறிதன்றோ; 46-- 
சிறிதென்றோ; 18. 
சீர்த்தன்றோ; 1, 2, 8. 
தலையெடுத்துவிழியாமைச்‌; 
46— 
தலையெடுத்துவிழியாமை; 2, 
4, 5, 28, 48, 45, 49. 
தலையெடுத்துவிழியாமல்‌; 19, 
15, 20, 28. - 
தலையெடுத்துப்பாராமல்‌; 19, 
21, 22, 29, 45. 


சமைப்பதே; &6-- 
சமைப்பதோ; 41, 45. 
சுமப்பதே; 27. 


தழலெடுத்தான்‌; &6-- 
தழலெடுத்தோன்‌; 45. 
தலையெடுத்தான்‌; 45. 


தனிமலையே; 46-- 
கைமலையே; 19, 21, 22, 29. 
மணிப்புயனே; 45. 


இவைகாண;: 46 - 
வலிகாண: 18, 15, 28. 


வாராயோ; 46-- 
வாராயே; 4,5, 15, 19, 28, 
47. 


2930 


புறத்தாகக்‌; 46— 
புறத்தாகிற்‌; 45. 


Il 


III 


கோட்படாதென்ன; 46-- 

கோட்படாதெனவே; 45. 

கோட்படாதென்ப; 15, 28. 

கோட்படாதென்‌ றிவ்‌; 5. 

கோட்படாதென்னும்‌; 1-38; 
8, 16-18, 20, 29, 24, 26, 
27, 39-41, 48-45, 47, 49, 
56. 


ஓலியாழியுலகுரைக்கும்‌; 
46-- 


ஒலியாழிநிலமுரைக்கும்‌;,24. 
ஒலியார்‌ நீருலகுரைக்கும்‌; 
45. 
ஒலியாழிப்புவியுரைக்கும்‌; 26. 
மூவர்க்கும்‌; 46 
மூவருக்கும்‌; 18, 17, 28, 24, 
43, 45, 52, 56. 
வானவர்க்கும்தானவர்க்‌ 
கும்‌; 46-— 
தானவர்க்கும்வானவர்க்‌ 
கும்‌; 1-5, 8, 12, 19) 15- 
24, 27-29, 40, 41, 48, 45, 
47, 52, 58, 56. 
தேவர்க்கும்தானவர்க்கும்‌; 
26. 


வலிகாண; 46-— 

கலிகாண; 1-4, 8, 12, 20, 24, 
26, 44, 45, 47, 58. 

பழிகாண; 28. 


வாராயோ; 46-- 
வாராயே; 4, 5, 15, 29. 


2931 
கணத்தொடுமடர்ந்த; 46-- 
கணத்தொடுமடர்ந்து; 19, 

21, 22, 29, 45. 
கணத்தொடுமடரப்‌; 24, 
கணத்தொடுமடர்த்த; 3-4, 

8, 12, 15, 16, 26, 28, 31, 

99, 44, 45, 47, 58. 
கணத்தொடுமடர்த்தப்‌; 45. 
கணத்தொடுமார்த்த; 5, 19, 

17, 18, 29, 27, 40, 41, 48, 

49, 56. 
கணத்தொடுமுந்திப்‌; 20. 


Il 


100 


IV 


11 


117 


பாட வேறுபாடு 


பொருதவனைப்‌; 46-- 
பொருதானைப்‌; 24, 26, 44, 
45, 


வெரிந்‌; 45. 
வெரின்‌; 46-- 


வந்துபாராயோ; 46-- 

வந்துபாராயே; 1,4, 5, 8, 
19, 21, 22, 29, 47. 

காணவாராயோ; 18, 15, 17, 
18, 27, 40, 41, 56. 


2932 


விண்ணினையும்கோளினை 
யும்‌; 46-- 
கோளினையும்விண்ணினை 
யும்‌; 15, 28. 
கோளினையும்பணிகொள 
வுன்‌; 45. 
விண்ணியங்குகோளினையும்‌; 
44, 45. 
விண்ணியங்குங்கோளினை 
யும்‌; 26. 
விண்ணியங்குங்கோளிணை 
யும்‌; 45. 
பணிகோடற்கு; 17-19, 21- 
29, 29, 30, 40, 48, 45. 
கொற்றத்தால்‌; 45. 
பணிகொண்டற்கு; 46-- 
பணிகொண்டங்கு; 1,8, 8, 
16, 39, 44, 45, 47. 
பணிகொண்டன்று; 12. 
பணிகொண்டாங்கு; 2, 26, 
பணிகொண்டாய்‌; 24. 


ஆற்றினை நீ; 46 
ஆற்றினையே; 1, 2, 8. 


ஈண்டிருவர்மானுடவர்க்கு; 
46— 


ஈண்டிருவர்மானிடவர்க்கு; 
1, 2, 5, 8, 15, 17-24, 26- , 
31, 40, 49-45, 49, 56. 
ஈண்டிருவர்மானிடருக்கு; 9, 
4, 47, 58. 
ஈண்டிருவர்மானிடனார்க்கு; 
41, 45. 


| 
| 
| 
| 


| 
| 


| 
| 


1 


155 
ஈரும்‌ வு 
45, 
ஆற்றாது; 46 
ஆற்றாமல்‌; 45. 


மாற்றினையோ; 46 
மாற்றினையே; 1, 8. 


உன்வலத்தைச்‌; 46 
உன்வரத்தைச்‌; 24. 
உன்வலத்தில்‌; 20. 
நின்தவத்தால்‌; 45. 
சிவன்றடக்கை; 46-- 
சிவன்வலக்கை; 26, 44, 45... 
சிவனிடக்கை; 45. 


வாள்கொண்டாய்‌; 46-- 
வாளோனே; 15, 28. 


2933 


உருப்படிவமன்மதனை; 46 

உருப்படிவம்மன்மதனை; 45. 

உருப்படிவமன்மதனே; 8,4, 
12, 91, 47, 583. 

உருப்பொடியாமன்மதனை; 
19, 16-18, 26, 29, 40, 41, 
49, 52, 96. ல்‌ 

உருப்பொடியாமன்மதனே; 
5, 19, 21-29, 27, 49, 45, 
49. 

உருப்படியின்‌ மன்மதனை; 15,. 
28. 


ஓத்துளரே; 46-- 
ஒத்துளதே; 27. 
யினுமுன்‌; 46-- 
ஆனாலும்‌; 5, 15-19, 21-29... 
27-29, 40, 41, 48, 45, 49,. 


56. 
ஆனாலுன்‌; 18. 
செருப்படியிற்பொடியொவ்‌ 
வா; 
செருப்படியிற்றுகளொவ்‌ 
வா; 45. 
செருப்பொடியிற்பொடி 
யொவ்வா; 19, 21, 22, 29... 


156 


111 


ATV 


ஆரணிய 


மானிடரைச்‌; 46-- 
மானுடரைச்‌; 45. 
மானிடவர்ச்‌; 29. 


நெருப்படியில்‌; 46-- 

நெருப்பிடியில்‌; 2-4, 24, 26, 
47. 

நெருப்பொடியப்‌; 18, 17-19, 
23, 40, 41, 48, 45, 49, 56. 

நெருப்பொடியில்‌;21, 22, 29. 


பொடிசிதற; 46— 
பொடிசித றி; 2, 5, 26, 44, 45, 
பொடிச்சிதறி; 9, 16. 
பொறிசிதற; 41. 
பொறிசிதறி; 1, 8, 28. 
பொறிச்சிதறி; 47. 


நிறைந்தமதத்‌; 46 

நிறைமதத்த; 1, 2, 5, 8, 12, 
18, 15-19, 21, 22, 27, 28, 
81, 99-41, 44, 45, 56. 

நின்றமதத்‌; 8, 4, 19, 28, 24, 
26, 29, 49, 47, 49. 


பொருப்பிடியத்‌; 46 
பொருப்புடையத்‌; 45. 
பொருப்பொடியத்‌; 5, 12, 18, 
15-19, 21-24, 27-29, 40, 
41, 48, 49, 56. 
தோணிமிர்த்த; 45. 
தோணிமிர் த்த; 46-- 
தோணிமிர்‌ ந்த; 18. 
புயநிமிர்த்த; 58. 
வலியோனே; 45. 
வானிமிர் த்த; 45. 
வலியோனே; 46-- 
வலியானே: 16, 40. 
வாராயோ: 45. 
வாளானே; 17-19, 21, 22, 
40, 41, 45. 
வாளோனே; 5, 15, 28, 27- 
29, 48, 45, 49, 56. 
தோளோனே; 45. 


2934 


நறுந்தெரியல்‌; 46-- 
தறுந்தொடையல்‌; 8, 47. 


காண்டம்‌ 


தேவரையுந்தெறும்‌; 46 
தேவரையுஞ்செரும்‌; 20. 
தேவர்களைத்தெறும்‌; 45. 
தெவ்வரையுந்தெறும்‌; 2. 


இராவணற்குந்தம்பியர்க்‌ 
கும்‌; 46-- 

தம்பியர்க்குமிராவணற்கும்‌; 
12, 45. 


எங்குலத்தோர்க்கு; 46-- 

உங்குலத்தோர்க்கு; 1, 2, 5, 
8, 20, 26, 44, 47, 58. 

உன்குலத்தோர்க்கு; 9, 16, 
45. 


உணவாய; 46-- 
உணவான; 5, 12, 17, 19, 
28, 24, 27, 40, 48, 49, 56. 


மானுடவர்‌; 46- 

மானிடவர்‌; 3-5, 12, 18, 15, 
17, 18, 20, 26-29, 31, 99, 
48, 45, 47, 58, 56. 

மானிடவன்‌; 1, 2, 8. 

ஒடுங்கின தோ; 46-- 

ஒடுங்கினவோ; 12, 16, 19, 
21-23, 29, 91, 39, 438. 

ஒடுங்கியதோ; 1-8, 8, 26, 
44, 


ஒடுங்கிற்றோ; 19, 15, 28, 45. 
ஒதுங்கினதோ; 20. 


2935 
நெடுங்கானின்மறைந்து; 
46— 
நெடுங்கானின்மறந்து; 4. 
நெடுங்கானிலமைந்து; 27. 
நெடுங்கானம்மறைந்து; 17, 
18, 41, 45, 56, 
£ஈபதர்கள்‌; 46-- 
ண்ட 5, 27. 
மானிடவர்‌; 8, 15, 26, 28, 44, 
45, 47. 
மானிடவற்கு; 20. 
மானிடருக்கு; 45. 


Il 


111 


IV 


11 


பாட வேறுபாடு 


அடலரக்கரோய்வேயோ; 
46— 
அடலரக்கர்கோவேயோ; 5, 
12, 13, 15, 17, 18, 20, 27, 
28, 40, 41, 56. 
அடலரக்கர்க்கோய்வே 
யோ; 16. 
அடலரக்கர்க்கொழிவேயோ; 
45. 
எதிர்ந்தார்‌; 46-- 
எதிர்ந்தால்‌; 2, 9, 47. 
எதிர்ந்தார்க்கு; 5, 12, 19, 15- | 
19, 21, 22, 24, 27, 28, 56. 
எதிர்ந்தோர்க்கு; 28, 48, 49. | 
அயனேயோவரியேயோ; 
46— 
அரியேயோவயனேயோ; 1- 
5, 8, 12, 15-24, 26-29, 31, 
99, 40, 49-45, 47, 49, 52, 
58, 56. 


கையறவுகாணாயோ; 46-- 
கையறவுகாணாமே; 9, 4, 27, 
47. 


கையறவும்காணாயோ; 21, 22. 


2936 

ந்‌ திரனுமலரயனும்‌; 1-5, 
ஸ்டஃப்‌ 16-23. 26, 28; 

29, 40, 49-45, 47, 49, 52, 

58, 56. 
இத்திரனுமரனயனும்‌; 46-- 
இந்திரனுமாலயனும்‌; 15, 

24, 217, 41, 45. 
இந்திரனுமாலரனும்‌; 99. 
கேட்பச்‌; 46-- 
கேட்கச்‌; 21, 22, 29. 


சுந்தரிபல்லாண்டு; 46-- 
சுந்தரியர்பலாண்டு; 1, 8. 


உலகேமும்‌; 46-- 
உலகமெலாம்‌; 45. 


111 சந்திரன்போறனிக்குடைக்‌ 


கீழ்‌; 46-- 


157 


சந்திரன்போற்றனிக்‌ 
குடைக்கீழ்‌; 1-4, 8, 20, 26, 
91, 45, 47. 

சந்திரன்பொற்குடை 

ழற்ற; 5, 12, 17, 18, 28, 

24) 97, 40, 41, 48, 45, 49. 
56. 

சத ர்கவண்டுை அறும்‌ 


சந்திரவெண்டனிக்குடைக்‌ 
கீழ்‌; 18, 19, 21, 22, 28, 29, 
45. 


சந்திரன்‌ வெண்டனிக்‌ 
குடைக்கீழ்‌; 15. 

சீப்குச்கு்காவ கடத 
46— 

தீயிருக்குஞ்சபை நடுவே; 90. 

நீயிருக்குஞ்சபையகத்தே; 
45. 


தீயிருந்தசவைநடுவே; 18,. 
16, 21, 22. 

தீயிருந்தசபை நடுவே; 29. 

திருத்தக்‌ 15, 


அரசிருந்தசவை நடுவே; 1- 
4, 8, 44, 45, 41. 

அரசிரு ந்தசபை நடுவே; 26, 
81,99... 

இசைந்திருந்தசவை 
நடுவே; 5, 12, 17, 18, 29, 
24, 40, 41, 48, 45, 49, 56. 

இசைத்திகுத்தசபை தகு 


இழைத்திருந்தசவை 
நடுவே; 20. 
வந்தடியேனாணாது; 46-- 
வந்தடியேனாணாதே; 15, 28. 
வந்தடியேனாணாமல்‌; 20. 
வந்தடிச்சிநாணாது; 29, 48. 


2937 


உரனெரிந்துவிழ; 2, 5, 12.. 
15, 17, 20-29, 29, 90, 81, 
99, 48, 44, 45, 47, 49, 59. 

உரதெரிந்துவிழ; 46-- 


158 


11 


111 


IV 


ஆரணிய காண்டம்‌ 


உரனெரிந்துவீழ; 1, 8, 18. 
உரனெரித்துவிழ; 4 
அரிந்த; 46 

20, 27, 


அரிந்து; 1, 2,4, 8, 
கச்‌, 45, 


* 


தோள்பார்க்க; 46-- 
தோள்பார்ப்ப; 1-5, 8, 26, 
21, 45, 47. 


நானிருந்து; 4, 5, 12, 18, 15, 
17-19, 21-24, 27-29, 40, 
41, 48, 49, 49, 56. 

நான்கிடந்து; 46— 

புலம்புவதோ; 46-- 

புலம்புவதே; 1, 2, 5, 8, 16, 
19, 27, 29, 47. 

புலம்புவனோ; 15, 28. 

புலம்புமதோ; 4, 


வனமன்றோ; 46-- 
வனமன்றே; 5, 18, 16, 19- 
22, 27, 29, 45, 49. 
வனத்திருந்தும்‌; 45. 
இவைபடவும்‌; 46-- 
இதுபடவும்‌; 15, 28. 


மலையெடுத்த; 46 
த கட்‌ ஸ்‌ 2, 8. 
கிரியெடுத்த; 2 


dr, 
46— 


ஓயாவோவையாவோ: 1- 5, 
8, 12, 18, 16-19, 21-24 
40, 41, 49-45, 49, 59, 56. 


2938 


நாணமிலா நான்‌; 46-- 
நாணமிலாயான்‌; 28, 24, 43, 
49. 


நாணமில்லா நான்‌; 15, 45. 
நாணமலா நான்‌; 45. 


நின துபுகழ்‌; 46-- 

தின்புகழும்‌; 1-5, 8, 12, 19, 
15-24, 26-29, 41, 49-45, 
சா, 49, 86, 


III 


மாசுண்டதாகாதோ; 46 
மாசுண்டற்காகாதோ; 12, 
மாசுபடக்கடவதுண்டோ;45. 


விசைகலங்கச்‌; 46-- 

செவிடுபட; 15. 

செவிடுபடச்‌; 15, 19, 21, 22, 
28, 29, 45. 


செருச்செய்துமருப்‌ 
பொசித்த; 46 

செருச்செய்துபெருத்‌ 
பெரும்‌! 8, 12, 16, 
19, 21-24, 27, 29, 48, 45, 
47, 49, 58. 

மருப்பொசித்துச்செருச்‌ 
செய்த; 28 

மருப்பொடித்துச்செருச்‌ 
செய்த; 15. 


நிறைந்தபுயத்து; 46 


i எழுதுபெயர்‌; 17, 18, 40, 41, 


45, 56. 
எழுந்தபெயர்‌; 15, 28. 
எழுந்தபேர்‌; 45. 


2939 
இப்பாடல்‌ 15, 20, 28-ஆம்‌ 
பிரதிகளில்‌ இல்லை. 


கானமதினிடையிருவர்‌; 46 

கான தனிலிடையிருவர்‌; 1-5, 
8, 12, 17-19, 21-24, 26, 
217, 29, 40, 41, 48, 44, 47, 
49, 59, 56. 

கானதனிலிருவரென்றன்‌; 
18, 45. 

கான தனினிடையிருவர்‌; 31, 
39 


கான தனினிடையொருவர்‌; 
45. 

கானகத்தின்‌ நரன்வாளால்‌; 

காதொடுமூக்குடனரிய; 46— 

காதொடுமூக்குடனரியும்‌; 5, 
12, 16, 27. 

காதோடுமூக்கரிய; 18, 40, 
41, 45, 56. 

காதுமுலைமூக்கரிய; 18, 45. 


il 


111 


பாட வேறுபாடு 


ஈனமதாற்பாவியேன்‌; 5, 12, | 


16, 27, 45. 
மானமதாற்பாவியேன்‌; 46-- 
மானமதாய்ப்பாவியேன்‌; 19, 

29. 
மானமற்றிப்பழிசுமந்து; 45, 
மானமிழந்தியானோதான்‌; 

18, 17, 19, 40, 41, 56. 
ஈனமதாய்ப்பா வியேன்‌; 21- 

23, 48, 49. 


இவண்மடியக்கடவேனோ; 
46-- 
இவண்மடியவல்லேனோ; 41. 
இடர்படவுங்கடவேனோ; 27. 
இடைமடியக்கடவேனோ; 47. 
வைபடவுங்கடவேனோ; 5, 
12, 16, 18, 28, 40, 41, 48, 
45, 49, 56. 
இனவ விவேக 
19, 17, 19, 21, 22, 29. 
இவைபடவும்வாராயோ; 24, 
இருவ கப 3, 


வாழ்ந்திடவுங்கடவேனோ; 
45. 

அவைபடவும்வல்லேனோ; 
19. 


கருவறுத்துச்‌; 46-- 
கரிசறுத்துப்‌; 4, 26, 45, 47, 
53. 


கருசறுத்துப்‌; 1-8, 8, 44, 45. 

துரிசறுத்துப்‌; 18, 17, 18, 27, 
40, 41, 56. 

பரிகரித்துப்‌; 29. 

பரிசரித்துப்‌; 19, 21, 22. 

சதமகனைத்தளையிட்டு; 
52. 


சதமகனைத்தளையிலிட்டு; 
4 


40, 


. புரந்தரனைத்தளையிட்டு; 1-5, 


8, 16, 26, 27, 31, 39, 41, 
44, 45, 47, 52, 52. 

புரந்தரனைச்சிறையிலிட்டே; 
12, 


புரந்தரனைச்சிறையிட்டு; 19, 
91-24, 29, 48, 45, 49. 


III 


159 


புரந்தரனைத்தான்சிறை 
ட்டு; 45, 
தானவரைத்தடிந்தபுரந்‌ 
தரனைத்தான்்‌சிறையிட்டு; 


மருகாவோமருகாவோ: 46-- 
மருகாவோவாராயோ; 27. 


2940 


ஒருகாலத்து; 46 
ஒருகாலில்‌; 16. 
உருத்தெதிரத்‌; 5, 12, 16, 
29, 41, 48, 45, 49, 52, 
உருத்தெரியத்‌; 46 
உருத்திரியத்‌; 41, 45, 
உருத்தெரிக்கத்‌; 40, 41, 56, 
உருத்தெரித்த; 9, 20, _ 
உருத்தெதிர்க்கத்‌; 17, 18. 
உருத்தெதிர்த்த; 15, 27, 28. 
உருத்தெழுந்த; 24, 
ஒருகாலத்துலகொருமூன்‌ 


றையுமுலைத்துத்தனு 
வொன்றால்‌; 46. 


திசையனைத்தும்‌; 46 

திசைதிசையே; 5, 12, 18, 
17, 18, 28, 24, 27, 40, 41} 
43, 45, 49, 56. 


செலநூநி; 46 
சிலநூறி; 45. 


இருகாலில்‌; 46-- 
காலப்‌; 1-5, 8, 12, 15, 
19-22, 26, 28, 29, 31, 99. 
44, 45, 47, 58. 


இருவரின்‌ தத 


ருஞ்சிறையிலிடுவித்த; 1- 
இற 812, 15, 16, 19: 31, 29, 
26, 28, 29, 44, 4. 
ருஞ்சிறையிலிட்டலைத்த; 
இத 13, 17, 18, 20, 29, 24, 
27, 40, 41, 43, 45, 49, 56. 
இருஞ்சிலையிலிட்டலைத்‌ த;45. 


160 


IV 


1l 


111 


IV 


ஆரணிய காண்டம்‌ 


இருந்தளையிலிட்‌ டலைத்த; 45. 
இருந்தளையிலிடுவித்த; 41, 
45, 52. 


மானிடவர்‌ வலி; 46-- 


மானிடவன்வலி; 1, 2, 4,8, | 


26, 99, 44, 45, 58. 
யான்பட்டவலி; 19, 21, 22, 
29. 
யான்பட்டவசை; 45. 


வாராயோ; 46-- 
வாராயே; 8, 47. 


2941 


கரதூடணர்முதலா; 46-- 
கரதூடணர்முதலாய்‌; 26, 28, 
4ா. 


கரதூடணன்முதலா; 1-&, 8, 
12, 16-19, 21-28, 27, 29, 
39, 40, 49, 49, 56. 

கரதூடணன்முதலாய்‌; 

கரதிரிதூடணன்முதலாய்‌; 
45 


15, 


அல்லீரும்‌; 46-- 
அல்லாரும்‌; 45, 49. 


கும்பகருணனைப்‌; 46-- 
கும்பகன்னனைப்‌; 19, 21, 22, 
29, 49. 


குவலயத்துள்‌; 46-- 

கொடியீர்கள்‌; 1, 9-5, 8, 12, 
17-20, 28, 40, 48, 49, 56. 

கொடியீர்காள்‌; 2, 15, 16, 21, 


22, 24, 26-29, 41, 44, 45, | 


41. 


அழைத்தல்‌; 46-- 

அழைக்கக்‌; 19, 21, 22, 29. 

அழைப்பக்‌; 1-5, 8, 12, 18, 
15-17, 20, 28, 24, 26-28, 


| 
| 
| 
| 
| 
| 
| 
| 


81, 39-41, 48, 44, 47, 49, | 


93, 56. 


1 


117 


IV 


2942 
இகலரக்கி; 46-- 
இடருழக்கும்‌; 45. 
அழைத்திரங்கி; 26. 
அழுதிரங்கிப்‌; 46-- 
இகலரக்கி; 26. 
இரக்க க்கத்‌ 21, 22, 27, 


வல்லரக்கி; 45. 

இளை த்திரங்கிப்‌; 29. 

இளைத்திரங்கப்‌; 20. 

அழைத்திரங்கிப்‌; 1-5, 8, 12, 
138, 15-18, 29, 24, 28, 31, 
89-41, 49, 45, 47, 49, ௦6. 


பொழுதகத்து; 46 

பொழுதத்து; 4, 5, 12, 16, 
25, 24, 26, 27, 48, 45, 47, 
49 


போழ்தத்து; 15, 28. 
போதகத்து; 13. 
போதத்து; 20-22, 24, 29. 


நின்றந்தநதியகத்து; 46 

நின்றந்தநதியகத்தின்‌; 19, 
21, 22, 29, 91. 

நின்றன்னபொழுதியற்றும்‌; 
45. 


நின்றனள்‌ பொழுது 


நிறைதவத்தின்குறை 
முடித்து; 46- 
திறைதவத்தின்துறை 
முடித்து; 45, 92. 
நிறைதவத்தின்துறை 
முற்றி; 15, 20, 28. 
திறைதவத்துக்குறை 
சத்‌ ப்‌ மா, 
றைகுணத்தின்‌ 
கட்ரா 19, 21, 22, 29. 
திறை நியமத்துறை 
முடித்தே; 45. 
வன்‌ நிண்கைச்சிலை; 46-- 
வன்றிண்கைத்திரள்‌; 15, 28. 
வன்றுன்னுசிலை; 45. 


11 


111 


IV 


பாட வேறுபாடு 


2943 
வந்தானைமுகநோக்கி; 17- 
22, 24, 29, 40, 41, 45, 52, 
56. 
வந்தானையிடைநோக்கி; 
46— 
வந்தானையிடையிறைஞ்சி; 
18. 


வந்தானைத்தனிநோக்கி; 45. 
வந்தவனையிடைநோக்கி; 9. 
மழைக்கண்ணீர்‌; 46-- 
மழைக்கணீர்‌; 21, 22, 29, 39. 
மழைக்கண்ணீர்ச்‌; 8, க, 15, 
47, 49, 59. 
மழைக்கணீர்ச்‌; 28. 
செந்தாரைக்குருதிகொடு; 
15, 28, 45. 
செந்தாரைக்குருதியொடு ; 
46— 


செந்தாரைக்குருதியொடும்‌; 
5, 18, 19-24, 27, 29, 40, 
41, 49, 49, 56. 

செந்தாரைக்குருதியினால்‌; 
12. 


செழு நிலத்தைச்‌; 46 

நெடுநிலத்தைச்‌; 1-4, 8, 26, 
91, 989, 44, 45, 47, 58. 
ருநிலத்தைச்‌; 12, 18, 1175 
18, 23. 40, 41, 48, 49, 56. 

திருநிலத்தைச்‌; 19-22, 24, 
29, 45. 


உன்‌ திருமேனிக்கு; 46-- 
உன்‌ திருவடிவுக்கு; 45. 
நின்‌ திருமேனிக்கு; 8, 15, 24, 
28, 47. 
அன்பிழைத்த; 46-— 
ஆசைவைத்த; 45. 
வன்பிழையால்‌; 46-- 
வன்பிழைதான்‌; 18. 
என்பிழையால்‌; 45. 
எந்தாயான்பட்டபடி; 46- 
எந்தாயான்பட்டபழி; 45. 
இந்தாயான்பட்டபடி; 13. 
இந்தாயான்பட்டபழி; 20. 
(11) 


III 


161 


இந்தாநான்பட்டபடி; 15, 
28, 47. 


இதுகாண்‌; 46-- 

இதுதான்‌; 89. 

இதுகேள்‌; 27, 45. 

எதிர்விழுந்தாள்‌; 46-- 

எதிர்வீழ்ந்தாள்‌; 15, 91, 45. 

அடிவீழ்ந்தாள்‌; 9, 16-24, 27, 
29, 40, 41, 43, 45, 49, 96. 

இடைவிழுந்தாள்‌; 18. 


2944 
வினையா தானும்‌; 46-- 
வினையாதேதனும்‌; 2, 26, 45. 
விரிந்தலசுங்கூந்தலிவள்‌ 
வெவ்வினை மற்றீங்‌ 
கெவையே; 45, 


புரிந்தாளென்பது; 46-- 

புரிந்தாளென்பதும்‌; 5, 17, 
18, 40. 41, 45, 56, 

புரிந்தனளென்பது; 45. 


தெறிக்க ணன்‌ பில்றிடர எம்‌ 


தெரிந்தானின்‌ நிளையவனே: 
1, 2, 8, 13, 19, 21, 22, 26 
29, 45, 47. 

தெரிந்தானின்‌ நிளையோ 
னே; 17, 40, 45, 56. 

செரிக்கக்‌ 


தெரிதல்‌ கைம்‌ 
தெரிந்தானேன்‌ நிளையா 
ன; 12. 
தெரிந்தனனிங்கிளையவன்‌ 
மற்று; 45. 
டக சத்‌ வியொடுமூக்கு; 


நெடுஞ்செவிமுலைமுக்கு; 45. 

அரி.ந்தானென்பதுமுணர்‌ ந்‌ 
தான்‌; 46 ச 

அரிந்தனனென்பதுமறிந் 
தாங்கு; 45. 

அம்மனை நீ; 5, 18, 16-24, 2 
40, 41,48, 49.56, 


162 


11 


III 


ஆரணிய காண்டம்‌ 


அவளை நீ ; 46 
அவடனை நீ; 45. 
அம்மனை நீர்‌; 45. 
அம்மனையோ; 41, 45. 
ஐயே நீ; 45. 

ஜயோ நீ; 15, 41. 


அடலரக்கி; 46 
அவ்வரக்கி; 1-5, 8, 12, 13, 
15-17, 19-22, 24, 26-29, 
41, 43-45, 47, 59, 56. 
இகலரக்கி; 45. 


அறியாயோ நீயென்னை த்‌; 

46— 

அறிந்திலையோ நீயென்னை த்‌; 
1, 2, 8, 15, 19, 26, 28, 29, 
44, 

அறிந்திலையோ நீயெனைத்‌ 
தான்‌; 45. 


தெவ்வுரையென்றோருல 
கும்‌; 46 
தெவ்வுரையென்றெவ்வுல 
கும்‌; 45. 
தெவ்வுலகென்றெவ்வுல 
கும்‌; 18, 15, 19-22, 28, 29. 
தெவ்வுலகென்றோருலகும்‌; 
3-5, 12, 16-18, 29, 24, 27, 
40, 41, 48, 47, 49, 58, 56. 
தெவ்வருரங்கிழித்துயி 
ருண்டு; 45. 
இல்லாத; 46— 
உலவுகொடும்‌; 45. 


வெவ்விலைவேல்‌; 46-- 
வெவ்வலிவேல்‌; 29. 
வெவ்வுரைவேல்‌; 91, 99. 
வெவ்வுலைவேல்‌; 4, 16, 58. 
முவ்விலைவேல்‌; 2, 9, 45, 47. 
ராவணனாம்‌; 46-- 
க்‌ 13, 15, 19, 
50, 22, 28, 29, 45. 
கரத்தொளிகும்‌; 45. 


IV 


Il 


விண்ணுலகமுதலாக; 46 
விண்ணுலகமுதலாய; 17, 
18, 30, 91, 39-41, 44, 45, 
52, 55, 56. 
விண்ணுலகுமுதலாக; 21,22. 
விண்ணுலகுமுதலாய; 26. 
விரிவுலகமுதலாய; 12. 
உலகேழுமுதலாய; 1, 2, 5, 8, 
16, 23, 27, 48, 45, 49. 
உலகையேமுதலாய; 8, 4, 
47, 58. 
விறலிராவணனெனும்பேர்‌; 
45. 


உடையானுக்குடன்பிறந்‌ 
தேன்‌; 46 

உடையானேோடுடன்பிறந்‌ 
தேன்‌; 45. 


2946 


தகையரக்கர்‌; 46 
திசையரக்கர்‌; 20, 27. 
குவையரக்கர்‌; 26. 
சவையரக்கர்‌; 19, 17-19, 21- 
24, 29, 40, 48, 56. 
சபையரக்கர்‌; 49. ்‌ 


புகலொழியத்‌; 46-- 


புகழொழியத்‌; 49. 
புக்கொழியத்‌; 45. 


தவமியற்ற; 46-- 
தவமிருந்த; 1-4, 8, 26, 44, 
45, 47, 93. ம்‌ 


தவம்புரியும்‌; 5, 12, 19, 15- 
24, 27-29, 40, 41, 43, 45, 
49, 56. 

தவத்தர்களாம்‌; 45. 


யாமிருத்ததெடுஞ்கத க ௮; 
வசமிகுத்தவனன் கழகக்‌ 
யாமிருந்தவனச்சூழற்கு; 15, 


19, 21, 22, 28, 29, 45. 
யாமிருந்தவிடத்திவணீ; 45. 


 என்செயவந்தீரெனலும்‌; 
46— 


111 


IV 


பாட வேறுபாடு 


என்செயவந்தாயெனலும்‌; 
1, 2, 4, 5, 8, 12, 18, 15-24, 
26-29, 91, 99, 40, 48, 45, 
49, 56. 

என்செயவந்தாயென்ன; 3, | 
47. 


ஏன்வந்தாய்‌ நீயெனலும்‌;59. 


வேமிருந்திலெனக்கனலும்‌; 
1-5, 8, 19, 16, 24, 26, 27, 
90, 31, 39, 47, 45, 47, 58, 
95. 

வேமிருந்தினெனக்கனலும்‌; 
46 


வேமிருந்தியெனக்கனலும்‌; 
45 


வேமிருந்தீயெனக்கனலும்‌; 
12, 15, 17-29, 28, 29, 40, 
41, 49, 56. 

மவமிருந்ையெனக்கன 
லும்‌; 41, 45, 52, 

வேமிருந்தையிடைக்கன 
லின்‌; 45. 

வேமிருந்தீயெனக்கன்‌ றும்‌; 
49. 


வெங்காம; 46-- 

எரிகாம; 1-5, 8, 12, 15-18, 
20, 28, 27, 28, 40, 41, 48, 
45, 47, 49, 58, 56. 

எரிக்காம; 26. 


நெரு நலினும்‌; 46-- 

நெரு நலிலும்‌; 4 
நெருநலுன்முன்‌; 45. 
நெரு நலையும்‌; 1, 8, 26, 4&4. 
நெருனலையும்‌; 45. 
நெந்நலினும்‌; 19, 29. 
நெந்நலிலும்‌; 21, 22. 


2947 


செங்கயல்போ ற்கரு; 46-— 
செங்கயல்போல்வரி; 15, 28. 
செங்கயல்சேர்கரு; 45. 


தாமரையுறையும்‌; 46-- 
தாமரைப்பூவீச!: 45. 


(ரா 


| 


III 


163 


நங்கையிவரென; 46-- 

நங்கையிவளென; 1, 2, 8, 
24, 26, 44, 45. 

நங்கையினாயவள்‌; 45. 


நடந்தவரோநாமென்னக்‌; 
46 

நடந்தவரோ நா மெனலும்‌; 
20. 

நடந்தவளோ நாமென்னக்‌; 


1,8, 24. 
நடந்தவள்‌ நீயோவென்னாக்‌; 
45. 


குள்முந்காதுங்கொடிலக்கம்‌ 


படச்‌ பபர்‌ 


காதும்‌; 24. 
குழைகாதுங்கொடிமூக்கும்‌; 
1, 3-5, 8. 19, 20, 26-29, 
49, 45, 47, 52. 
வார்காதுங்கொடிமூக்கும்‌; 
16. 


குறைத்தழித்தால்‌; 46-- 
குறைத்தழித்தால்‌; 5, 28, 99, 


குறைக்கக்‌ 20. 
குறைத்தெறிந்தால்‌; 45. 
குறைந்தழிந்தால்‌; 17, 19, 
40, 41, 49, 56. 
குறைந்திட்டால்‌; 12. 
குதைத்திழித்தால்‌; 15, 28, 


னைத மித்‌ 21, 22, 


2948 
மூரன்முறுவலனிளைய; 46-- 
மூரன்முறுவலனினையும்‌; 20. 
மூரனகைவிழைந்தமலன்‌; 

45. 


மொய்ம்பினோன்‌; 46-- 
மொய்ம்பினான்‌; 17, 40, 45, 


மொள்ம்பினனை- 45. 
அன்பினோன்‌; 1, 8, 4, 8, 12, 


164 


11 


111 


IV 


ஆரணிய காண்டம்‌ 


இளவறனை; 45. 
முன்பினோன்‌; 5, 15, 16, 20, | 
26-28, 53. 
முன்பின்னோன்‌; 49. 
முகநோக்கி; 46 
முகனோக்கி; 15. 


மூரறருமுறுவலிளை 
யோனினியமுகனோக்கி; 
45. 


வீரவிரைந்தனை; 46— 
வீரவிருந்தனை; 8, 4, 47, 59, 
வீரவெகுண்டனை; 1, 2, 5, 8, 
18, 16-19, 22, 99. 
வீரன்வெகுண்டனை; 21. 


விடுகாதும்‌; 46-- 
விரிகாதும்‌; 8, 47. 


கொடிமூக்கும்‌; 46-- 
கொடுமூக்கும்‌; 12. 


ஈர நினை ந்து; 46-- 

ஈரவிருந்து; 16. 

ஈரவிரைந்து; 1-5, 8, 12, 19, 
21-28, 26, 27, 29, 43, 45, 
4T, 49, 53. 

ஈரவிழைந்து; 44, 


இவளிழைத்த; 46 
இவணிழைத் த; 49. 
இவள்செய் த; 45. 
இறைவினவச்‌; 46 
இறையுரைக்கச்‌; 58. 
இவைவினவச்‌; 40, 41, 56. 


II 


117 


IV; 


சஞூரநெடுந்தகையவனை;46— 
சூரநெடுந்‌ தகையிவனை; 29. 
சூரனெடுந்தகையவனை: 4. 


சொல்லுவான்‌; 46-— 
சொல்லிடுவான்‌; 45. 


2949 


எயிற்றிற்றின்னவோ; 46 

எயிற்றுத்தின்னவோ; 3-5, 
15, 28, 24, 27, 28, 49, 47, 
49, 55. 


தீவினையோர்‌; 46-- 
தீவினையின்‌; 9, 4, 45, 47, 58. 


கூட்டந்தான்‌; 46-- 
கூட்டந்தாம்‌; 28. 


புறத்துளதோ; 46-- 

புறத்துண்டோ; 18, 15, 17, 
18, 28, 40, 41, 56. 

புகுந்துளதோ; 3-5, 12, 16,. 
19-22, 27, 29,45, 47, 58. 


புகுந்துளவோ; 28, 24, 43, 
49. 


உணர்ந்திலனால்‌; 3, 5, 16- 
18, 259, 27, 40, 41, 48, 45, 
47, 49, 56. 

அறிந்திலமால்‌; 46-- 

அறிந்திலனால்‌; 41, 52. 

அறிந்திலெனால்‌; 45. 

உணர்ந்திலமால்‌; 1, 2, &, 8, 
19, 20, 24, 26, 29, 31, 39, 
44, 

உணர்ந்திலன்யான்‌; 12. 

உணர்ந்திலேன்‌; 18, 15, 28. 


நாட்ட ந்தானெரியுமிழ; 46-— 
நாட்டந்தான்தீயுமிழ; 15, 
45. 


நாட்டந்தா ந்தீயுமிழ; 28. 


ஓட்டந்தாளரி கினிவள்‌;46-- 
ஓட்டந்தாளரிதினவள்‌; 21, 


ஓட்டந்தானரிதினிவர்க்கு; 
26. 


ட்டந்தானரிதினிவள்‌; 1-4, 
a 8, 18, 20, 28, 40, 43-45, 

93. 
ஓட்டந்தானுளதிவடன்‌; 49. 


உடன்றெழுந்தாள்‌; 46-- 

உயிருய்ந்தாள்‌; 45. 

உயிர்தந்தாள்‌; 2-4, 16, 26, 
45, 417, 58. ல 

உயிர்‌ தந்தேன்‌; 1, 8. 

உயிர்கவர் த தாள 45, 92. 

உயிர்வந்தாள்‌; 19, 21-29, 
29, 43, 49. 


110 


11 


111 


எனவுரைத்தான்‌; 46 


பாட வேறுபாடு 


எனவுரைத்தாள்‌; 45. 
எனவந்தாள்‌; 45, 52. 
எனச்சொன்னான்‌; 2. | 
ஓட்டந்தான்‌கொண்டுகன 
லொத்தழன்றாளென 
வுரைத்தான்‌; 24. 


2950 


ஏற்றவளைவரிசிலையோன்‌; 
46— 
ஏற்றவளைவரிசிலையான்‌; 15, 
20, 28. 
ஏற்றவரிசிலையிளவல்‌; 45. 
இயம்பாமுனிகலரக்கி; 46-- 
இயம்பாமுனியலரக்கி; 20. 
இயம்பாமுன்னிகலரக்கி; 15, 
24, 49, 45, 56. ்‌ 


நீருழக்கும்‌; 46 

துனியுழக்கும்‌; 5, 12, 19, 15- 
19, 21, 22, 24, 27-29, 40, 
41, 45, 56. 

வயலுழக்கும்‌; 41. 

நீர்வள நாடா; 46-- I 

நீர்வள நாட; 45. 

நீர்த்திருநாடா; 15, 22. 

கண்டக்காலழலாதோ; 46-- 

கண்டக்காலெரியாதோ; 5, 
12, 20, 45. 

கண்டக்காலோயாகதோ; 27. 

கண்டபோதெரியாதே; 15. 

கண்டபோதெரியாதோ; 28. 11 


2951 
போந்தனமின்று; 46-- 
போந்தனமின்றும்‌; 49. 
போந்தன்மென்று; 2, 24. 
போந்தனமிவண்‌; 45, 
போந்தனம்யாங்கள்‌; 19-22, 

28, 29, 45. 


இம்மெய்வன த்தை; 46-- 

இம்மொய்வனத்தை; 45. 
வ்வெவ்வனத்தை; 19, 21, 
22, 29, 45. 


165 


IV ஓடிப்போ; 46 


ஓடிப்போம்‌; 20. 


என்றுரைத்த; 46 
எனவுரைத்த; 16. 
என்றுரைக்கும்‌; 1, 2, 8. 
என்றுரைப்ப; 5, 12, 28, 24, 
27, 41, 48, 45, 49. 
என்றுரைத்தார்க்கு; 15, 28. 
என்றுரைத்தான்‌; 45. 
உரைகடந்தாற்கு; 46 
உரைகடந்தார்க்கு; 19, 21- 
24, 49, 49. 
உரைகடந்தாங்கு; 45. 
உரைகடந்தாள்‌; 15, 28. 
உத்தமன்மற்று; 45. 
அவளுரைப்பாள்‌; 46-- 
இவளுரைப்பாள்‌; 1, 8, 59. 
இவையுரைத்தாள்‌; 17, 27, 
40, 41, 56. 
வையுரைப்பாள்‌; 12, 15, 
28, 41. 


2952 


நரைதிரையென்று; 46-- 
நரைதிரையொன்று; 1-5, 8, 
12, 18, 15-17, 19-22, 24, - 
26-29, 31, 40, 41, 48-45, 
47, ௦6. 
நான்முகனே; 46- 
நான்முகனார்‌; 4௦. 
கரையிறந்தோர்‌; 46 
கரையிகந்தோர்‌; 19, 21, 22. 
கரமிறுக்கும்‌; 5, 19, 21, 22, 
29, 45, 49. 
கரனிறுக்கும்‌; 46-- 
கடனிறுக்கும்‌; 1-4, 8, 12, 17, 
18, 20, 29, 24, 26, 31, 39- 
41, 48-45, 47, 53, 56. 
கடமிறுக்கும்‌; 27, 45. 
குடியென்றால்‌; 46-- 
குடியன்றோ; 19, 21, 22, 29, 
45 


குடிகண்டாய்‌; 45. 


166 


ஆரணிய காண்டம்‌ 


111 விரையுமிது; 46 


IV 


விரையுமது; 18, 15, 28, 40, 


45, 56. 


நன்றன்று; 46-- 

நன்‌ றதன்றால்‌; 45, 
நன்றென்றாள்‌; 18. 
நன்றென்று; 20. 
நன்றொன்று; 19, 21, 22, 29. 


வேறாக; 46 
வேந்தறகு; 45. 


யானுரைக்கும்‌; 46 
நாணுரைக்கும்‌: 8, 4, 15, 19- 
22, 24, 28, 45, 417, 58. 


உரையுள துநுமக்கு; 46 
உரையுள து நமக்கு; 8,217. 
உரையுமுளதுமக்கு; 15, 19- 
22, 28, 29. 
உரையுமுளதுனக்கு; 45. 
உரையுளதே நுமக்கு; 45. 


உறுதியுணர்வுளதேல்‌; 46 
உறுதியுணர்வுளதே; 8, 18, 
17, 18, 24, 27, 40, 41, 56. 

உறுதியுணருதிரேல்‌; 45. 
உறுதியொன்றுளதேதல்‌; 15, 
28. 


உறுதியோர்வுதிரேல்‌; 21, 
22. 


உறுதிப்பொருளதே; 20. 
என்றுரைப்பாள்‌; 46-- 
என்றுரைத்தாள்‌; 20. 
எனவுரைப்பாள்‌; 45. 


எனிலுரைப்பாம்‌; 19, 21, 22, 
29, 45. 


2953 
மூக்குங்கை; 46 
முலை நுங்கை; 45. 
அரியுண்டாளென்றாரை; 
46— 
அரியுண்டாளென்றோரை; 
4 


. 


அரியுண்டாரென்றாரை; 18. 


II 


IIT 


IV 


தயமுகனார்‌; 46-- 
தசக்கிரிவன்‌; 24, 45. 
தசமுகனார்‌; 1, 4,5, 8, 18, 
15-17, 20, 28, 26-28, 31, 
99, 40, 44, 49, 58, 56. 
தசமுகனீர்‌; 19, 21, 22, 29. 
அல்லாமை; 46-— 
அல்லாது; 24, 
நாக்கரியுந்தசமுகன்கா 
ணானுமக்கிங்குரைப்ப 
தென்னே; 45. 
மூக்கரிந்து; 46-- 
மூக்கரிந்தீர்‌; 26, 44, 45, 
மூக்கரியா; 45. 


முதலரிந்‌ தீரினியுமக்குப; 
வல்சி கதிரின்‌ மனக 15, 
45. 


முதலரிந்தீரினி நுமக்குப்‌;20. 

முதலரிந்தீரினி நுமக்கும்‌;45. 

முதலரித்தீரினியுமக்குப்‌; 1, 
8. ப்‌ 


இவ்வழகையெல்லாம்‌; 46-- 
இவ்வழகையெலாம்‌; 26, 28, 
49 *: 


இவழகையெலாம்‌; 3-5. 

அவ்வழகையெல்லாம்‌; 52.. 

நும்மழகைப்‌; 4௦. 

புல்லிடையேயுகுத்‌் தீரே; 
46— 

புல்லிடையேயிறுத்தீரால்‌;: 
13. 

புல்லிடையேயுகுத்திரால்‌; 
20. 


புல்லிடையேயுகுத்தீரால்‌; 
15, 28, 45. 

புல்விடையேபுகுத்தீரே; 9; 
27. 


புல்லிடையிலுகுத்தீரால்‌; 29. 

புல்லிடையில்லுகுத்தீரால்‌; 
19, 21, 22. தரே; 26. 
ல்லிடையிலுகுத்‌ (2) 

புல்லிடையில்லுகுத்தீரே 1, 
2,8, 12, 16, 17, 28, 24, 40, 
41, 48, 49, 56. 


111 


பாட வேறுபாடு 


புல்லிடையிற்போக்கினி 
ரால்‌; 45. 


2954 


மாநாகர்‌; 46 
வாணாகர்‌; 27, 45. 


நின்றுங்கள்‌; 46-- 
நிற்கின்றார்‌; 45. 


காக்கவுரியார்யார்‌; 46-- 

காக்கவுரியர்யார்‌; 18. 

காக்கவுரியவர்யார்‌; 45. 

காத்தற்குரியாரார்‌; 19, 21, 
22, 29. 

என்னையயிர்‌ நீர்காக்கின்‌ ; 
46— 

என்னையுயிர்‌ நீர்காக்கில்‌; 30, 
99, 45. 

என்னையுயிர்‌ நீர்காப்பில்‌; 45. 

என்னையுயிர்‌ நீகாப்பில்‌; 19, 
21, 22, 29. 

என்னையுயிர்‌ நீகாத்தால்‌; 45. 

என்னையுயிர்‌ நீர்காத்தால்‌;1- 
5, 8,12, 19, 16-18, 23, 24, 
26, 27, 40, 41, 48, 44, 417, 
49, 53, 56. 

நீர்என்னையுயிர்காக்கில்‌; 15, 
20, 28. 


காப்பெனல்லாலவ்‌; 46-- 
காப்பெனல்லால; 1, 8, 8. 
காப்பெனல்லாலிவ்‌; 4, 47, 
93. 
காப்பெனல்லாதேல்‌; 27. 
காப்பெனல்லால்மற்று; 
15, 20, 28. 
காப்பதல்லாமல்‌; 41, 45. 
காப்பதல்லாலவ்‌; 17, 18, 21- 
24, 29, 43, 49, 56. 
காப்பதல்லாலிவ்‌; 40. 
என்றால்‌; 19-29, 29, 41, 43- 


45, 47, 58, 56. 
என்றாள்‌; 46-- 


19) 


11 


117 


IV 


167 


2955 
காவற்றிண்‌; 46-- 
தாவறத்தின்‌; 20. 
கற்பமைந்தார்தம்‌ பெருமை; 
46— 


கற்பமைந்தார்தங்காதல்‌; 
19, 21, 22, 24, 29. 

கற்பமைந்தார்தங்காவல்‌; 
17, 18, 40, 41, 56. 

கற்பமைந்தார்தன்பெருமை; 


கற்பமைந்தார்‌ தம்பெருமை; 
2. 


தாங்கழருர்‌; 46-— 
தாங்கழலார்‌; 45. 
தாம்பகரார்‌; 20. 


கழறார்கள்‌; 19, 45. 


ஆவற்பேரன்‌ பினால்‌; 46 
ஆவலிற்பேரன்பதனால்‌; 45. 


அறைகின்றேனாமன்றோ; 
46— 


அறைகின்றேனாமன்றே; 41. 
அறைகின்றேனாமரோ; 4. 
அறைந்தனன்மற்றதையறி 
மீர்‌; 45. 
தங்கையாளிவளீண்‌ டு;46-- 
தங்கையானவளீண்டு; 13. 
தங்கையானிவளிங்கு; 45. 
தங்கையானிவணீண்டு; 18, 
40, 56. 
தங்கையானிவளிண்டு; 1-5, 
8, 12, 15, 16, 19, 21-24, 
26-29, 31, 39, 41, 48, 44, 
47, 49, 58. 
ஏவர்க்கும்‌; 46-- 


ஏவர்க்கு; 18, 15, 41, 49, 45. 


: வலியாளென்‌ நிளையா 


னுக்கு; 46 
வலியானுக்கிளையாணீர்‌; 1; 
3-5, 8, 19, 19, 21, 22, 26- 
29, 41, 44, 47. 
வலியானுக்கிளையானிீர்‌; 15- 
18, 20, 23, 24, 40, 43, 49, 
53, 56. 


168 


ஆரணிய காண்டம்‌ 


வலியானுக்கிளையாளெற்கு; 
45. 


வலியீர்யாருளத்துள்‌ நீர்‌; 2. 
வலியீர்யாருளத்து நீர்‌; 45. 


இயம்பீரோ; 46 


, இயம்பீரால்‌; 19, 21, 22, 29. 


11 


11] 


இயம்பீரே; 19, 20, 28, 24, 
97, 43, 45, 49, 53. 


2956 


காப்பேன்‌; 26, 28, 29, 45. 
காப்பென்‌; 46-- 

காப்பன்‌; 27, 91, 99, 47. 
காப்பான்‌; 1, 8, 49. 


செலவல்லேன்‌; 46-- 
செலல்வல்லேன்‌; 21, 22. 


தக வ அறி பல வப 15, 


தூப்போலக்கனிபலவும்‌; 
46— 
தூப்பாரும்கனிபலவும்‌; 45. 
தூப்போலக்கனிகிழங்கும்‌; IV 
26. 
தூப்போலக்கனிபோல்வ; 
45, 49, 
தூப்போலக்கனிபோலச்‌; 1- 
4, 8, 17, 18, 20, 24, 40, 
58, 56. 
தூப்போல்வகனிபோல்வ; 5, 
12, 18, 27. 
சுவையுடையதரவல்லேன்‌; 
46— 
சுவைகொணரவல்லேனால்‌; 
45. 
சுவையொழுகத்தரவல்‌ 
லேன்‌; 45. 


காப்போரைக்கைத்தென்‌ 
னீர்‌; 46 

காப்போரைக்கைத்தெனீர்‌; 
1,2, 8. 

யர்‌ க்‌ விர்‌; 
12. 


Eo 


காப்போரைக்கைத்தேநீர்‌; 
45. 

காப்போரைக்காக்குநீர்‌; 19, 
21, 22, 29, 45. 

காப்போரைக்காய்ந்தன்‌ 
னீர்‌; 49. 

காப்போரைக்காய்ந்‌ 
தெனிீர்‌; 23. 

காப்போரைக்காய்ந்தென்‌ 
னீர்‌; 48. 

காப்பாரைக்கைத்தென்னீர்‌; 

9 


காப்பாரைக்காற்பட நீ; 45. 


காப்போர்க்குநீரேது; 24. 


கருதியது; 46-- 

கருதியதும்‌; 13. 

கருதியதே; 1-5, 8, 12, 15, 
19, 21, 22, 24, 26-29, 40, 
45, 59, 56. 


தருவேனிப்‌; 46-- 
தரவல்லேன்‌; 19, 21, 22, 40. 


பூப்போலும்‌; 46-- 
பூப்போல; 41. 


மெல்லியலால்‌; 46-- 

மெய்யவளால்‌; 15, 28. 

மெய்யிவளால்‌; 19, 21, 22, 
29, 45. 

மெய்யினளால்‌; 13 


பொருளென்னோ; 46 

பொருளென்ன; 40. 

பொருளென்னாம்‌; 1, 2, 8, 23, 
26, 48, 55. 

பொருளென்னே; 17, 18, 41, 
45, 49. 

புகலென்னோ; 27, 45. 

புகல்வீ 3; 8; 47, 52. 


புகலீரால்‌; 46-- 
கல்வீரால்‌; 1, 2, 4, 5, 8, 12, 
19, 16-19, 21-24, 26, 27, 
29, 31, 39-41, 43-45, 49, 
59, 56. 


1 


111 


av 


பாட வேறுபாடு 


2957 | 
இப்பாடல்‌ 15-ஆம்‌ பிரதியில்‌ | 
இல்லை. 
குறித்தனவே; 46 
குறித்தபொருள்‌; 45. 
கொணர்தக்க; 46-- 


கொடுத்துதவும்‌; 45. 
தரத்தக்க; 19, 21, 22, 29, 


— 


வலத்தாலுமதியாலும்‌; 46 
வலத்தாலுஞ்செருக்காலும்‌; 
45. ட 
வடிவாலுமடத்தாலும்‌; 46-- 
வடிவாலுமடப்பாலும்‌; 3-5, 
12, 19, 16-24, 27, 29, 40, 
41, 43, 45, 47, 49, 56. 
வடிவாலுந்தடத்தாலும்‌; 45. 
விசும்பாரும்‌; 46-- 
நேரிழையார்‌; 45. 


நேரிழையாரென்னைப்‌ 
போல்‌; 46-- 

நேராகவென்னைப்போல்‌; 8, 
4, 31, 39, 47, 58. 

என்னைப்போல்‌ நிகரென்று; | 11 
45. 

யாரெனக்குநேராக; 45. 


சொலத்தானிங்குரியாரைச்‌; 
46— 

சொலத்தானீங்குரியாரைச்‌; 
12. 


சொலித்தாகுங்குறியாரைச்‌; 
45. 


| 

சொல்லீரோ; 46-- 

சொல்லீரே; 8, 12, 18, 16- 
19, 21-23, 29, 40, 41, 48, 
45. 56. 

சொல்லீர்‌ நீர்‌; 45. 

வல்லீரேல்‌; 46-- 

வல்லீரே; 19, 21-28, 26, 29, 

. 48. 
நல்லீரேல்‌; 47. 


நல்லீரே; 2-4, 16, 20, 45. 
.நல்வீரோ: 1, 8, 58. 


169 


2958 


போய்த்தென்னீர்‌; 46-- 
போய்த்தே நீர்‌; 44. 
போய்த்தென நீர்‌; 2, 48. 
போயது நீர்‌; 15, 28. 
போனதெனப்‌; 45. 
பொய்த்தன நீர்‌; 1, 8. 
பொய்த்தென்னோ; 45. 
பொறுத்தேன்னீர்‌; 20. 


பொறுக்கிலிரேல்‌; 12, 19, 16, 
20, 45. 

பொறுக்குவீரேல்‌; 46-- 

பொருமலுண்டேல்‌; 45. 

பொறுக்கலிரேல்‌; 1, 2, 8, 15, 
28, 49, 44. 

போக்கலிரேல்‌; 17, 24, 40, 
41, 49, 56. 

போக்கினரேல்‌; 8. 

போக்கினிரேல்‌; 4, 417, 58. 

போக்குவிரேல்‌; 21, 22, 41, 
45, 

போற்றுவிரேல்‌; 19, 20, 29, 
41. 


போதுவிரேல்‌; 45. 


ஆக்குவெனோர்‌; 46-- 

ஆக்குவனோர்‌; 27, 28, 40. 

ஆக்குவேன்‌; 19, 21, 22, 29, 
45. 


நொடிவரையின்‌; 46-- 

நொடிவரையில்‌; 1-5, 8, 12, 
138, 15-28, 28-30, 40, 48, 
45, 47, 49, 59, 56. 


அழகமைவென்‌; 46-- 
அழகமைப்பன்‌; 19, 21, 22, 
29. 


அழகமைப்பேன்‌; 45. 


அருள்‌ கூரும்‌; 46-- 

அருள் கூடும்‌; 1-4, 8, 16-18, 
20, 26, 28, 91, 39-41, 44, 
க7, 53, 56. 

அருள் கூட்டும்‌; 45. 

அருள்சூடும்‌; 5, 12, 18, 19, 
21-29, 27, 29, 49, 45, 49. 

அருள்‌ சூழும்‌; 24. 


170 


ஆரணிய காண்டம்‌ 


111 எனினதனால்‌; 46 


IV 


எனிலதனால்‌; 1-5, 8, 12, 19, 
15-18, 20, 29, 24, 26-28, 
49-45, 47, 49, 56, 

எனிலன்றால்‌; 19, 21, 22, 29, 
45, 

பழுதுண்டோ; 46 

பழுதுண்டே; 41, 

பழிப்புண்டோ; 5, 18, 15, 
17-20, 23, 26-29, 40, 43- 
45, 49, 56. 

பழிப்புண் டே; 41. 

பழிப்புளதோ; 1, 2, 8. 

பழியுண்டே; 4, 12, 16, 21, 
22, 24, 81, 89, 45. 


மேக்குயரும்‌; 46 

மேக்குயர; 45. 

மேக்குயர்ந்த; 19, 15, 17, 18, 
28, 40, 41, 45, 56. 


நெடுமூக்கு; 46-- 
நெடுமூக்கும்‌; 19. 
நெடுநாசி; 12. 

கொடி. மூக்கு; 13, 20, 28, 45. 
கொடுமூக்கு; 15. 
மடந்தையர்க்கு; 46-- 

மட ந்தையர்க்கோர்‌; 15, 28. 
மிகையன்றோ; 46 
மிகநன்றே; 45. 


2959 


அல்லாரோ; 46-— 
அல்லரோ; 3, 19, 45, 47. 
அல்லவோ; 27. 
அல்லாதோர்‌; 20. 


வேண்டா தார்‌; 46 
வேண்டாதோர்‌; 20. 


நான்வேண்டின்‌; 46-- 

நான்வேண்டில்‌; 5, 12, 28, 
21, 40, 49. 

நான்வேண்டி; 1-8, 8, 26, 
44, 47, 583. 

தான்வேண்டின்‌; 39. 

தாம்வேண்டில்‌; 45. 


| 
| 


11 


மனம்வேண்ட; 19, 21, 22, 
24, 29, 45. 
வத்‌ 15, 31, 41, 
2. 
மனம்வேண்டில்‌; 19, 16-18, 
43, 56. 
மனம்வேண்டி; 15, 20, 28. 


உண்டாயகா தலின்‌; 46-- 
உண்டாயகா தலில்‌; 8-5, 19, 
17, 18, 27, 45, 47, 58, 56, 
உண்டாயகா தலீர்‌; 20. 
உண்டாயதா தலின்‌; 29. 


உயிரென்பதுமதன்றோ; 
46 
உயிரென்பதுமதன்‌ றே; 19. 


உயிரென்பதுமதேயால்‌; 15, 
28. 


11 கண்டாரே; 46-- 


IV 


Il 


கண்டாரோ; 49, 


கட்டழகும்‌; 46-- 

கட்டழகு; 1-5, 8, 12, 19, 15, 
17, 19-24, 26-29, 31, 39- 
41, 48, 44, 47, 49, 58, 56. 


உருப்பெற்றாற்கொள்ளீ 
ரோ: 46— 

உருப்பெற்றாற்கொள்ளீரே;. 
16, 21, 22. 

உருக்கொண்டாற்கொள் 
ளீரோ; 24. 


2960 


தெறுகுலிசத்‌(தவனும்‌);46-- 
செறிகுலிசத்‌(தவனும்‌); 19, 
பகிர 


நெடுங்குலிசத்‌(தவனும்‌);45. 


அடுத்தொன்றாகி; 46-- 

அடுத்தொன்றாக; 15. 

எழுந்தொன்றாகி; 1, 2, 4, 5,. 
8, 12, 18, 16-18, 23, 24, 
27, 40, 41, 48, 45, 49, 583, 
56. : 


)எழுந்தொன்றாக; 8, 47. 


111 


IV 


பாட வேறுபாடு 


பட்டப்‌ 46— 
நின்றனனவ்‌; 26. 


உருவோனே; 46-— 
உருவோனி; 45. 
உருவோ நீ; 26. 
உருவோய்‌ நீ; 44. 
உருவுடையாய்‌; 45. 
உருவேய்ப்ப; 4. 
உருவேய்ப்பாய்‌; 8, 45, &7, 
LER 


ஒருதன்‌; 46-- 

ஒருத்தன்‌; 26. 
ருவன்‌; 15, 19-22, 27-29, 
40, 41, 45. 

பொருவன்‌; 17, 45, 56. 


இளையானோ; 46 
இளையானாம்‌; 45. 
இளையவனோ; 45. 


இவனேபோல்‌; 46-- 
வனேயோ; 3-5, 12, 16, 
28, 27, 41, 48, 47. 

அவனேபோல்‌; 22, 40, 59. 

அவனேயோ 17, 40, 41, 56. 

எனக்கின்னும்‌; 45. 


அருளிலனால்‌; 46-- 
அருளினால்‌; 15, 17. 
அறைந்திடுவாய்‌; 45. 
2961 
பொன்னுருவப்பொருகழ 
வீர்‌; 46-- 
பொன்னுருவப்பொருகழ 
லர்‌; &. 
பொன்னுருவப்பொலங்கழ 
லீர்‌; 15, 28. . 
பொன்னுருவப்பொலன்கழ 
லீர்‌; 20, 26. 45. 
பொன்னுருவம்பொருகழ 
வீர்‌; 19, 21, 22, 29. 
பொன்னுருவும்பொருகழ 
வீர்‌; 45. 


11 


1981 


17% 


புழைகாண; 46-- 
பிழைகாணீர்‌; 1, 2, 5, 8, 12, 
18, 15-17, 19-24, 26-29, 
40, 41, 48-45, 49, 56. 
பொருள்காண; 8. 
மூக்கரிவான்‌; 46 
மூக்கரிந்தீர்‌; 45. 
வேறுண்டோ; 46 
வேறுண்டால்‌; 45. 


இன்னுருவமிதுகொண் 
டிங்கு; 46 

இன்னுருவமிவள்கைக்‌ 
கொண்டு; 8, 4, 47, 58. 

இன்னுருவமிவைகொண் 
டீர்‌; 12. 

இன்னுருவமிவைகைக்‌ 
கொண்டு; 1, 2, 8, 26, 381, 
39, 44, 

என்னுருவமனக்கொண் டீர்‌; 
15, 20, 28. 

என்னுருவில்மிகைகண்டீர்‌ 
45. 


என்னுருவைக்கைக்கொண் 
டீர்‌; 5, 18, 16-19, 21-24... 
21, 29, 40, 41, 48, 45, 49,. 
56. 


இருந்தொழியுநம்மருங்‌ே ௧; 


இரு ந்தொழியு நம்மருகே;45.. 
இனிதிருக்கு நம்மருங்கே; 23,. 
43. 


ஈண்‌ டிருக்குமெம்மருங்கே; 1... 
2, 8. 

உம்மருங்கேயிருத்துமுளம்‌; 
45. 

நம்மருங்கேயிரு ந்தொழியும்‌;. 
15, 28. 

பாராரென்‌ றேயரிந்தீர்‌; 46-- 

SE தத ட இககங்து 

பாராரென்றயிர்த்தீர்ந்தீர்‌; 
1-4, 8, 12, 23, 26, 49-45... 
47, 59. 


172 


IV 


1 


ஆரணிய காண்டம்‌ 


பாராராமெனவரிந்தீர்‌; 5, 
138, 16-18, 20, 40, 41, 45, 
56. 

பாராராமெனவறிந்தீர்‌; 27. 

பாராராமெனவுணர்ந்தீர்‌; 
19, 21, 22, 29. 

பாராராமென்‌ றரிந்தீர்‌; 
49. 


24, 


அன்பிரட்டிபூண்டதுநான்‌; 

46— 

அன்பிரட்டிகொண்டது 
நான்‌; 18, 15, 17, 18, 28, 
40, 41, 45, 56. 

அன்பிரட்டியென்பதுநான்‌; 
45. 

அறிவிலேனோ; 46-- 

அறிகிலேனே; 26, 45. 


அறிந்திலேனோ; 1, 2, 5, 8, 


29, 24, 43-45. 


2962 
வெப்பழியாநெடுவெகுளி; 
40-- 


வெப்பமுறுநெடுவெகுளி;45. 


வெப்பழியுநெடுவெகுளி; 1, ; 


4, 8, 19, 21, 22. 

வெப்பொழியாநெெடு 
வெகுளி; 15, 28. 

நோக்கின்‌; 46-- 

நோக்கில்‌; 1-5, 8, 12, 15- 
24, 26-29, 48, 44, 47, 49, 
58, 56. 

நோக்கி; 45. 

காண்டும்‌; 45. 


அப்பழியாலுலகனைத்தும்‌; 
46-- 

அப்பழியாவுலகனை த்தும்‌; 18, 
20. 

அப்பழியானுலகனை த்தும்‌; 5, 
27. 


அப்பழியானும்பொருட்‌ 
டால்‌; 1, 2, 8. 

நும்பொருட்டால்‌; 46-- 

அப்பொருட்டால்‌; 49. 


| 
| 
| 


| 
| 
| 


| 
| 
| 
| 


| II 


உலகனைத்தும்‌; 1, 2, 8. 

உம்பொருட்டால்‌; 15, 17, 18, 
20, 24, 28, 40, 45. 

உன்பொருட்டால்‌; 
27. 

நோக்கி; 46-— 

நோக்கில்‌; 13, 15, 17, 20, 28. 

நோக்கின்‌; 45, 52. 


12, 16, 


ஒப்பழியச்செய்கிலார்‌; 46-- 
ஒப்பழியச்செய்கலார்‌; 2, க்‌, 
24, 91, 39. 


ஒப்பழியச்செய்கல்லார்‌; 3, 
12, 28, 47. 
ப்பழியச்செய்கில்லார்‌; 5, 


16, 27, 41, 48, 45, 49. 
ஒப்பழியச்செய்கிலீர்‌; 15, 17, 

18, 28, 40, 41, 56. 
ஒப்பழியச்சிறுகல்லார்‌; 44, 
ஒப்பரியசிறுவர்களாய்‌; 45. 
ஒப்பொழியச்செய்கிலார்‌; 40. 


கல்லு தின்றும்‌ 
குலத்துத்தோன்‌ றினார்‌; 27, 
45. 


குலத்துத்தோன்‌ றினீர்‌; . 15, 
17-19, 21, 22, 28, 29, 40, 
41, 56. ்‌ 

குலத்திற்றோன்‌ நிநீர்‌; 45. 

குலத்திற்றோன்‌ நினார்‌; 8, 47. 

குலத்துட்டோன்றனீர்‌; 18, 
20. 


குலத்துட்டோன்‌ நினார்‌; 1, 2, 
4, 5, 8, 12, 23, 26, 31, 48, 
44, 49, 53. 

குலத்துட்டோன்‌ நினோர்‌;99. 


உணர்ந்துநோக்கி; 46-- 

உணர்ந்துதநோசகில்‌; 28. 

உணர்ந்துநோக்கின்‌; 45. 

உணர்ந்துபார்த்திங்கு; 
21, 22, 29, 45. 

என்றுணர்ந்திட்டு; 1-4, 8, 
26, 44, 47, 53. 


19, 


IV இப்பழியைத்துடைத்துதவி; 
46— 


பாட வேறுபாடு 


இப்பழியைத்தீர்த்திருமின்‌; 


இப்பறியைத்திர்த்துதன்‌ 13, 
15, 28. 


அப்பழியைத்துடைத்துதவி; 
1, 1 


இனிதிருத்திர்‌; &6-- 
இனிதிருத்தி; 18, 15, 20, 27, 


திர த்க்‌ 99, 48, 56. 
இனிதிரும்நீர்‌; 2-4, 45, 417, 


ணவ அமெ க 45. 


என்னொடுமென்‌ நிறைஞ்சி 
நின்றாள்‌; 46-- 

இறைஞ்சவவ்விறைவன்‌ 
கூறும்‌; 45. 

உம்மொடுமென்‌ நிறைஞ்சி 
நின்றாள்‌; 1, 8. 


2963 


நாடறியாத்‌; 46-- 

நாடறியத்‌; 1-4, 8, 12, 27, 
31, 39, 41, 44, 45, 47, 53. 

நாடயரத்‌; 19, 15- 19, 21-24, 
28, 29, 40, 41, 48, 45, ௦6. 


இழைத்த நவையரக்கி; 46-- 
இழைத்தவல்லரக்கி; 41. 


இழைத்துநவையரக்கி; 5. 


நின்னன்னை தன்னை நல்கும்‌; 
46— 
நின்னன்னை தவ்வை 
கொண்ட; 45. 
தின்னன்னை தவ்வையே 
யாம்‌; 45. 
நின்னவ்வைக்கவ்வை நல்‌ 
கத்‌; 12. 
நின்னவ்வைதன்னை நல்கும்‌; 
1, 2, 4, 8, 29, 48. 
நின்னவ்வைதவ்வைநல்‌ 
கத்‌; 20. 
தின்னவ்வைதவ்வைநல்‌ 
காத்‌; 5, 19-18, 27, 28, 41, 
49, 56. 


11 


III 


173. 


நின்னவ்வைதவ்வைநல்‌ 
கும்‌; 19, 40, 45. 

நின்னவ்வையவ்வை நல்‌ 
காத்‌; 19, 21, 22, 29, 45. 

நின்றவ்வைதன்னை நல்கும்‌; 
26, 44, 45, 


தாடகையை; 46-— 
தாடகையின்‌; 28, 49. 


தவமேற்கொண்டு; 17-19, 
21-29, 29, 40, 41, 48, 49, . 
52, 59. 

தவமேற்கொண்ட; 46-- 

தவமேகொண்ட: 27. 

தலைமேற்கொண்ட; 20. 


தோட துறும்‌ 


தோடகையத்துறுமலரத்‌ 
தார்‌; 18-22, 

டவ த்க்‌ 
41, 45, 52. 

தோடசையத்துறுமலர்த்‌ 
தார்‌; 45 

பட பத்து பய்‌ 
4௦. 


தோன்‌ றி நின்றேன்‌; 46-— 

ஈண்டு நின்றோம்‌; 20. 

ஈண்டுநின்றேன்‌; 1, 2, 4, 5, 
8, 12, 16, 29, 26, 27, 43- 
45, 49, 58. 

ஈண்டுவந்தேன்‌; 15, 28, 

ஏன்றுநின்றேம்‌; 91. 

ஏன்றுநின்றேன்‌; 3, 24, 99, 
47. 


போடகலப்‌, 46-- 

போடகல; 45. 

பாடகலப்‌; 16. 

பாடகல; 45. 

புல்லொழுக்கை; 46-- 

புல்லொழுக்கின்‌; 1, 2, 4, 8, 
138, 16-23, 26, 9, 29, 31, 
39-41, தவப்‌ 49, '56. 

புல்லொழுக்கி; 5 

என்‌ றிறைவன்‌;: 46 

என்‌ நிவைதான்‌; 20., 


174 


111 


ஆரணிய காண்டம்‌ 


புகலும்பின்னும்‌; 46-- 
புகலுமின்னும்‌; 27. 
பகரும்பின்னும்‌; 45. 
பகரும்பின்னை; 16. 


2964 


தனிநேமித்‌; 46 
நெடுநேமித்‌; 19-22, 29, 45, 


தயரதன்றன்‌; 46-- 
தசரதன்‌ றன்‌; 17-22, 40, 56. 
புதல்வரியாம்‌; 46-- 
புதல்வரில்யாம்‌; 24, 
புதல்வரைய; 49. 
சிறுவன்யான்‌; 45, 
தனயர்யாம்‌; 45. 


்‌ விரையளித்தகான்புகுநற் 


தேம்‌; 46 
விரையளித்தகான்புகுந் 
தோம்‌; 8, 4, 17, 19-22, 
29-91, 99, 44, 45, 47, 53 
55. 
விரைவளிகானகம்புகுந்‌ 
தேம்‌; 49. 


நீண்டு; 46 

நீண்ட; 1-8, 5, 8, 15, 16, 19- 
24, 26-29, 31, 39, 43-45, 
47, 49, 59. 

நின்ற; 17,18, 40, 41, 45, 56. 


i} 


படைக்கடலரக்கர்‌; 46 

படையடலரக்கர்‌; 20, 28. 

குலந்தொலைத்துக்‌; 46 

குலந்தொலைத்தும்‌; 5, 24, 
27, 45. 

குலந்தொலைக்கக்‌; 45. 

பண்டை; 46-- 

பண்டவ்‌; 5, 27, 45. 

பண்ட; 91 


குலமாட; 46-- 
கொடி.மாட; 15, 28. 
நெடுமாட; 20. 


நகர்புகுவேமிவைகெதெரிய; 
46— 


11 


நகர்புகுவததுதெரிய; 15, 28. 

நகர்புகுவதிதுதெரிய; 1-8, 
5, 8, 12, 13, 16-18, 20, 28, 
24, 27, 91, 39-41, 48, 47, 
49, 59, 56. 

நகர்புகுவனதுதெரிய; 26, 
கக... - 


கக்கி கக பவ 

5. 

அயோத்திநகர்புகுவனிது; 
1, 22. 


அயோத்திநகர்புகுவது நின்‌; 
19, 29. 

மனக்கொளென்றான்‌; 46-- 

மனக்கொள்மாதோ; 15, 28. 


2965 
நெறித்தாரைசெல்லாத; 
46 


நெறித்தாரைச்செல்லாத; 
5, 19, 21-24, 29, 31, 39, 
43, 49, 58, 56. 

நெறித்தாரைச்சொல்லா த; 
41. 


நெறித்தாரைக்கொல்லாத; 
1-4, 8, 12, 47. 

நெறித்தானல்லறங்கருதா; 
45. 


நில்லாதே; 46-- 

நில்லாத; 5, 17, 28, 24, 27, 
40, 48, 45, 49, 56. : 

நில்லாது; 12, 15, 19, 21, 22, 
28, 29, 45. 

செல்லாத; 20. 

சொல்லாத; 45. 


மறித்தாரீண்டிவரிருவர்‌; 
46-- 


மறித்தாரீண்டவரிருவர்‌; 24. 

மறித்தாரீண்டிருவரிவர்‌; 16, 
17, 19, 20, 40, 41, 45, 56. 

மறித்தாரினிண்டிருவர்‌; 21, 
22. 


மானிடவரென்னாது; 46-- 
மானிடவரென்னாதேத; 20. 
மானிடரென்றெண்ணாது;45. 
மானுடவரென்னாது; 45. 


III 


ரா 


11 


பாட வேறுபாடு 


வல்லையாகின்‌; 46-- 

வல்லையாகில்‌; 1, 3-5, 8, 12, 
18, 15-17, 19-24, 26-28, 
80, 40, 48-45, 49, 59, 56. 


முதலினர்‌ நீமிடலே௱ர்‌; 46 
முதலினர்‌ நீமிடலர்‌; 26. 
முதலோரின்மிடலோர்‌; 45. 


கொணருதியேனின்‌ னெ 
திரே; 46-- 

கொணருதியோநின்னெ 
திரே; 20. 

கொணருதியேலுன்னெ 
திரே; 24. 

கொணருதிரேனின்‌ னெ 
திரே; 47. 

கொணருதிநீயென்னெ 
திரே; 45, 


கோறுமென்றான்‌; 46-- 
கொல்லுமென்றான்‌; 4 
கொன்றுமென்ருன்‌; 27, 45. 


2966 


கொல்லலாமாயங்கள்‌; 46-- 
கொல்லலாம்யாங்களது; 15. 


கொள்ளலாம்‌; 46-- 
கொண்டிலாம்‌; 45. 


வெல்லலாமவரியற்றும்‌; 18, 
15, 17, 18, 28, 40, 41, 45, 
52, 56. 

வெல்லலாமற்றியற்றும்‌; 
46— 

வெல்லலாமமரியற்றும்‌; 12. 

வெல்லலாமரிதியற்றும்‌; 20: 

வெல்லலாமாயத்து; 27, 45. 


்‌ வினையெல்லாம்‌; 46-- 


வினையெலாம்‌; 1-8, 8, 19-22, 
44, 45, 58. 

வினையமெலாம்‌; 12, 18, 17 
18, 23, 24, 41, 43, 49. 

.வினையமெல்லாம்‌; 45, 56. 


்‌ வினைகளெல்லாம்‌; 45. 


II 


IV 


175 


கடக்கலாமேல்வாய்‌; 46 

கடக்கலாம்வெல்வாய்‌; 45. 

வென்‌ றிடலாம்மேல்வாய்‌; 
45, 


பல்லெலாமுறத்தோன்றும்‌; 
46 


பல்லெல்லாமுறத்தோன்‌ 
றும்‌; 49, 

பல்லெலாமிகத்தோன்றும்‌; 
4, 


பகுவாயளென்னாது; 18, 17- 
19, 21, 22, 29, 45, 52) 56. 

பகுவாயாளென்னாது; 46-- 

பகுவாயாளாகினும்யான்‌; 
45. 


பகுவாயானோளன்று; 26. 

பார்த்தியாயின்‌; 46-—' 

பார்த்தியாகில்‌; 4, 5, 17-28, 
26, 29, 30, 45, 49, 58, 56. 

பார்த்தியாகின்‌; 9, 12, 24, 
43, 47. 

பயின்றபோது; 45. 


நெல்லெலாம்‌; 46-- 
நெல்லெல்லாம்‌; 15, 17. 


சுர ந்‌ தளிக்கும்‌; 46-- 

சுரந்துதவும்‌; 1-5, 8, 12, 18, 
15-24, 26-29, 40, 41, 43- 
45, 47, 49, 58, 56. 

நீர்‌ நாட; 46 

நீர்நாடா; 2, 15, 20, 28, 24, 
27, 28, 31, 39, 48, 44, 56. 

நெடுநாட; 58. 


கேளென்று; 46-- 

கேளெனப்பின்‌: 45. 

கூறும்‌; 46-- 

சொல்லும்‌; 19, 21, 22, 29,45. 
2967 

காம்பறியும்‌; 46-- 


காம்பிரியும்‌; 28. 
காம்புறழும்‌; 45, 52. 


176 


1 


1 


ஆரணிய 


எனினும்யான்‌; 46 

என்னிலும்யான்‌; 5, 16-18, 
20, 28. 27, 40, 48, 49, 56. 

என்னினும்யான்‌; 1-4, 8, 12, 
18, 19, 21, 22, 24, 29, 99, 
45, 47, 53. 

எனிலும்‌ நான்‌; 15, 28. 

என்‌ றிடில்மற்(று); 45. 

மிகையோகள்வர்‌; 46 

மிகையோகள்ளர்‌; 12, 
49. 

எனையும்கள்வர்‌; 45. 


27, 


செருச்செய்வான்‌; 46 

செருமலைய; 17, 18, 20, 40, 
41, 56. 

செருமலைவான்‌; 1-5, 8, 15, 
16, 19, 21-24, 26-29, 43- 
45, 47, 49, 58. 

அமைந்தீராயின்‌; 46-- 

அமைந்தீராகில்‌; 1-5, 8, 12, 
18, 16-28, 26, 27, 29-91, 
99, 43-45, 47, 49, 59, 56. 

ஆம்பொறிசோரடலரக்கர்‌ 
தம்மொடுதானமர்புரிவா 
னமைந்தீராகில்‌; 45. 


பலமாயந்தரும்பொ தறிகள்‌; 
46— 

பலமாயந்தருபொறிகள்‌; 5, 
௮7. 

பலமாயந்தரும்பொ தறியில்‌; 
40, 56. 


பலமாயந்தரும்பொ நியின்‌; 
17, 41. 

பலமாயந்தரும்பொருள்‌ 
கள்‌; 


பல்மாமுந்துறும்பொறிகள்‌; 
53. 

பெருமாயந்தரும்பொ தறிகள்‌; 
45 


மாயந்தரும்பொறிகள்‌; 
“09. 21. 29, 29, 
தடுப்பெனன்றே; 46-- 
தடுப்பேனன்றே; 45 
தடுப்பரன்றே; 44, 45. 
தடுப்பன்கண்டீர்‌; 45. 


காண்டம்‌ 


IV 


பாம்பின்கால்‌; 46-- 
பாம்பினகால்‌; 45. 


எனமொழியும்‌; 46- 
எனுமொழியும்‌; 5, 27, 29. 


பழமொழியும்‌; 46-- 
பழமொழிநீர்‌; 45. 
பலமொழியும்‌; 28. 


பார்க்கிலீ ரோ; 46-- 

பார்க்கிலீரே; 12, 15, 19, 21, 
22. 

பார்க்கலீரோ; 20. 

பார்த்திலீரோ; 18, 24, 45. 


2968 


உளங்கோடலுனையிழைத்‌ 
தாள்‌; 46 
உளங்கோடலினையிழைத்‌ 
தாள்‌; 12. 
உளங்கோடற்குனக்குரி 
யாள்‌; 45 
உளங்கோடற்கன்பிழைத்‌. 
தாள்‌; 24, 41, 45, 52. 
உளங்கோடலன்பிழைத்‌ 
தாள்‌; 19, 21, 22, 29, 45. 
உளங்கோடாத்துணை 
யிழைத்தாள்‌; 17, 18, 40; 
41, 56. 
உளங்கோடாதுனையிழைத்‌ 
தாள்‌; 18. 
உளங்கோடாவன்பிழைத்‌ 
தாள்‌; 28, 49, 49. 
உளள்‌; 46-- 
உண்டு; 18, 17-19, 21, 22, 
29, 40, 41, 45, 49, 56. 
என்னுதியேனிருதரோடும்‌; 
46— 


என்னுதியேனிருதரோடு; 
15, 16, 23, 43. 

என்னுதியேநிருதரோடும்‌; 
39. 

என்னுதியோ நிருதரோடும்‌;: 
20 


என்னுதிரே நிருதரோடும்‌; 
24, 


11 


111 


பாட வேறுபாடு 


உரிய; 46-- 
அரிய; 12, 19, 15, 17,18, 24, 
40, 45, 49, 56. 


ஒருமூவேம்‌; 46 
ஒருமூவோம்‌; 21; 22, 29. 
ஒருமூவர்‌; 1b, 28. 
ஒருநாவோம்‌; 19. 


கலந்தகாலைக்‌; 46-— 

கலந்தகாலை; 45. 

கலந்தபோதும்‌; 1, 2, 4, 8. 

கலந்தபோது; 9, 5, 12, 15- 
24, 26-28, 91, 39-41, 43- 
45, 47, 49, 59, 96. 


குளங்கோடுமென்‌ றிதுவும்‌; 
46— 


குளங்கோடுமன்‌ றிதுவும்‌; 1, 
8, 5, 8, 16, 29, 26, 27, 39, 
43, 45, 49, 53. 

குளங்கோடுமன்றேயக்‌; 15, 
20-22, 28, 29, 45, 52. 

குளங்கோடுமென்றெய்திக்‌; 
17-19, 24, 40, 41, 56. 

கொளங்கேடுமன்‌ நிதுவும்‌;2. 
கொளங்கோடுமன்றேறயிக்‌; 
கட்‌ 

கொளங்கோடுமன்‌ றிதுவும்‌; 

43. 


உறுகோளேயென்றுண 
ரும்‌; 46-- 

கொடியவிறல்வீரர்‌ தமைக்‌; 
12, 17, 18, 20, 24, 40, 45, 
56. 

கொடியவிறல்வீரர்‌ தம்மைக்‌; 
15, 28. 

கொடியதிறல்வீரர்‌ தமைக்‌; 
19, 21, 22, 29, 41, 45, 52. 

குறிக்கோளில்லா; 46-- 

குறிகோளில்லா; 289, 43-45, 
49 


கொல்வதன்‌ றி; 20. 

கொல்வதன்றே; 28. 

கொல்வதன்றோ; 15. 

கொல்வனன்றே; 12. 

கொன்றபின்னர்‌; 17, 18, 40, 
41, 45, 52, 56. 


(12) 


IV 


177 


கொன்றபின்னை; 19, 21, 22, 
24, 29, 45. 


இருத்தினிருகோளும்‌; 46-- 

இருத்தியிருகோளும்‌; 1-5, 8, 
39, 15-18, 21-24, 26-29, 
31, 39-41, 43-45, 49, 52, 
53, 56. 

இருத்திலிருகோளும்‌; 80. 


இளையேனென்றாள்‌; 46-- 
இளையேனென்பாள்‌; 45. 
இளையனென்றே; 29. 
இளையாளன்றே; 19. 
ளையாளென்றே; 17, 18, 
21-24, 40, 41, 49, 45, 49, 
52, 56. 
இளையாளென்னா; 19, 15, 16, 
27, 28, 45, 58. 
இளையோமென்றாள்‌ ; 45. 
இளையோளென்றாள்‌ ; 1-5, 8, 
44 


இளையோ ளென்றே; 26. 
ளையோளென்னா; 12, 45, 
இ னா 


2969 
பெருங்குலாவுறு நகர்க்கே; 
46— 


பெருங்குலாமுறுநகர்க்கே; 
19,.21, 22. 

பொருங்குலாவுறுநகர்க்கே; 
27. 


ஏகுநாள்‌; 46-- 

பெயருநாள்‌; 5, 15, 20, 27, 
28, 31, 45, 52. 

போயநாள்‌; 45. 


பிடிப்பேனன்றே; 48, 45. 
பிடிப்பேனன்றேல்‌; 46-- 
பிடிப்பேனென்றே; 26, 45. 
பிடிப்பெனன்றேல்‌; 4, 45. 
பிடிப்பெநன்றே; 44, 
பிடிப்பநன்றேல்‌; 1, 2, 8. 
பிடிப்பனன்றேல்‌; 3, 5, 12, 
ன்‌ 17, 20, 24 27, 28, 47, 


178 


Il 


ஆரணிய 


பிடிப்பனன்றே; 16, 19, 22, 
29, 31, 39. 

பிடிப்பனன்றால்‌; 40. 

பிடிப்பனென்றே; 21. 


அருங்கலாமுற்றரிந்தான்‌; 
20. 

அருங்கலாமுற்றிருந்தான்‌; 
46— 


அறு கலாமுறிறிருத்தால்‌; 

அருங்கலாமுற்றிருந்தாள்‌; 
9-4, 19, 19, 21, 22, 29, 40, 
41, 47, 49, 59, 56. 


ப வ முங்ிகுத்தான்‌; 

அருங்கலாமுற்றெரிந்தான்‌; 
45. 

வ என்பவத கொக்கா னர 

அருங்கலாமுன்றெரிந்தான்‌; 
24, 


என்னினுமீங்கிளையவன்‌ 
றான்‌; &6-- 
என்னிலுமீங்கிளயவன்‌ 
றான்‌; 26, 91, 44, 45. 
என்றலுமீங்கிளையவன்றான்‌ ; 
1,2,8 
என்றாலுமிளையவன்றான்‌ ;45. 
என்றாலுமிளையவன்ல்‌; 45. 
என்னலுமா மிளையவன்றான்‌ ; 
12, 18, 16, 17, 40, 41, 49, 
56. 
என்னலுமாயிளைய வன்றான்‌; 
27, 45. 
என்னலுமாவிளையவன்றான்‌; 


எனலுமிளையவன்றான்முன்‌; 
28. 

என்னிலுமாமிளையவன்றான்‌; 
20, 45. 

எனிலுமாமிளையவன்றான்‌; 4, 
53. 

என்னினுமவ்விளையவன்‌ 
ருன்‌; 19, 21, 22, 29. 


ளு யைய வைய வை யஅவவவையயய பவ வையவையவை யவை 


om, அணகைவவகைை அககனைககையையகவளைகைகை 


காண்டம்‌ 


111 


எனினுமாமிளை யவன்ளுன்‌; 8, 
47. 

என்னினுமாமிளையவன்‌ 
றான்‌; 24, 52. 


அரிந்தநாசி; 46-- 
இழந்தநாசி; 45, 


ஒருங்கிலாவிவளோடும்‌; 
46-- 


ஒருங்கிலாமவளோடும்‌ ; 20. 
ஒருங்கிலாவவளோடும்‌; 28, 
29. 


ஒருங்கிலாவிவரோடும்‌: 4. 

ஒருங்கிலாளவளோடும்‌; 24. 

ஒருங்கலாவிவளோடும்‌; 18, 
47. 


உறைவேனோவென்பா 
னேல்‌; 46-- 

உய்வரோவென்பாரேல்‌; 20. 

உறைதற்காவென்னுதி 
யேல்‌; 45 

உறைவதோவென்பரால்‌, 
24. 


உறைவதோவென்பானேல்‌ 
17, 19, 21, 22, 29, 40, 41, 
45, 49, 56. 
உறைவதோவென்‌ பாயேல்‌; 
ஐ, 12, 16, 27. 
உறைவரோவென்பானேல்‌; 
18. 
உறைவனோவென்பானேல்‌;. 
1-4, 8, 15, 28, 26, 28, 49, 
44, 
இறைவவொன்றும்‌; 46-— 
இறைவவொன்று; 45. 
இறைவவென்றும்‌; 15, 28. 
மருங்கிலாதவளோடும்‌;46-- 
மருங்கிலாதிவளோடும்‌; 1,8. 
அன்றோ நீ; 46-- 
அன்றோ நீர்‌; 12, 15, 28. 
அன்றோ நான்‌; 45. 
அன்றோநாம்‌; 17, 18, 40, 41, 


56. 
அன்றேநீ; 19-22, 29. 


பாட வேறுபாடு 


அன்றேயான்‌; 45. 
எவ்விதம்‌ நீ; 45. 
வாழ்ந்ததென்பாய்‌; 46— 
வாழ்ந்ததம்மா; 15, 19-22, 
28, 29, 45. 
வாழ்ந்த ததெ தன்றாள்‌; 1-5, 8, 
12, 16, 23, 24, 26, 27, 91, 
, 39, 43-45, 47, 49, '59. 
வாழ்ந்தேனென்பாய்‌; 45. 


2970 
என்றவண்மேல்‌; 46-- 
என்றலுமேல்‌; 5. 
என்றலுமே; 12, 18, 15, 17, 

19-24, 27-29, 40, 41, 48, 
45, 49, 56. 


இளையவன்றான்‌; 46-- 
இளையவன்‌ றன்‌; 15, 28. 
இலங்கிலைவேல்‌; 46-- 
இலங்கியவேல்‌; 26. 
லங்கிலைவாள்‌; 18, 15, 17, 
19, 21, 22, 29. 40, 41, 56. 
இலங்கலைவாள்‌; 28. 


கடைக்கணியாவிவளை; 46-— 

கடைக்கணியாயிவளை; 28, 
43, 45, 56. 

கடைக்கண்ணியிவளை; 45, 


ஈண்டு; 46-- 
ஈண்டுக்‌; 4, 5, 58. 


களையேமென்ருனெடிது; 
46— 

களையேமாயின்நெடிது; 45. 

களையேமென்னினெடிது; 15. 

களையோமென்றானெடிது; 
1-3, 8, 16, 29, 26, 31, 39, 
43, 44, 47, 49. 

களையோமென்னினெ டிது; 
138, 17-22, 28, 29, 40, 45, 
56. 

என்ன; 46-— 

என்னா; 29, 31. 

நன்‌ றதுவே; 46-- 

நன்றதுவோ; 1, 8. 

நன்‌ நிதுவே; 49, 53. 


IV 


Il 


179 


போகாளேலாகவென; 46 
தால்‌ வாதம்‌ 26, 
5 
போகாளேலாகுமென; 
21, 22, 29, 45. 
போகலளேலாகவென; 15, 
20, 28. 


இழப்பெனிற்கினென; 46 

இழப்பெனிற்கிலென; 1-5, 
8, 12, 18, 16-24, 26, 27, 
29, 31, 39, 40, 49-45, 47, 
49, 59, 56, 

இழப்பன்கடிதென்னா; 15, 28. 


19, 


2971 


இருகாதும்‌; 46-- 

இருங்காதும்‌; 4. 

இழந்தும்‌; 46-- 

இழந்து; 1, 9-5, 8, 12, 15- 
17, 19, 20, 22-24, 26-81, 
39, 40, 43-45, 47, 49, 58, 
56. 

இறந்து; 2. 

வாழ; 46-- 

வாழல்‌; 17, 40, 41, 4௦. 

வாழ்தல்‌; 45. 

வாளா; 1. 2, 8, 28, 29, 44, 
45, 47, 56. 


ஆற்றுவனே; 46-- 
ஆற்றுவனோ: 20, 28, 24, 26, 


உமையுள்ள பரிச நிவான்‌; 


உமையுள்ளபரிசறிவன்‌; 9, 
45. 

உமையுள்ளபரிசறிந்தேன்‌; 
28. 


உம்மையுள்ளபரிசறிவன்‌; 
உம்மையுள்ள பரிசறிந்தேன்‌; 


உமக்குள்ளபரிச நிவான்‌; 45. 


180 


111 


1 


ஆரணிய காண்டம்‌ 


அமைந்ததன்றோ; 46-- 
அமைந்ததன்றே; 15, 16,19, 
22, 28, 29. 


காற்றினிலும்‌; 46 

காற்றினினும்‌; 91, 39, 45. 

காற்றினையும்‌; 1-4, 8, 16, 26, 
47, 58. 

காற்றெனினும்‌; 5, 12, 27, 
45. 


கனலினிலும்‌; 46-- 
கனலியினும்‌; 15, 28. 


6. 


2972 
மாக்கரன்‌; 46 
மாகரன்‌; 18. 
தாளிணையின்‌; 46 
தாண்மிசையின்‌; 45. 


மிசைச்‌; 46-- 

மிசை; 2, 20, 42. 

மிகச்‌; 45. 

சோரியள் கூந்தலடூம்‌ 
பெனத்‌; 46 

சோரிவரத்துளைத்தூம்‌ 
பெனத்‌; 45. 


2973 
அழுங்கும்‌; 46-- 
அழுங்க; 22. 
அழிந்த; 20, 45. 
நாளிதென்று; 46— 
நாளையென்று; 19, 22, 29, 
அந்தகன்‌; 46-- 
அந்தணன்‌; 45. 
எனத்‌; 46-- 
என: 15, 20, 28. 
தனித்தேங்குவாள்‌ ; 46-- 
தனித்தேங்குவான்‌; 17. 
தனித்தேங்கவான்‌; 45, 56. 


IV 


111 


கனலினினும்‌; 19, 21, 22, 24... 
29, 91, 99. 

கனலினையும்‌; 3,4, 16, 26, 
47, 53. 

கனலெனினும்‌; 5, 12, 27, 45. 

கல்லினினும்‌; 45. 

புனலினையும்‌; 1, 2, 8. 

கடியானை க்‌; 40-- 

கடிவானைக்‌; 1-5, 8, 16, 26.. 
4T, 52. 


சலங்கொண்டு; 46-- 
சினங்கொண்டு; 1, 2, 8, 20... 


கரன்வதைப்‌ படலம்‌ 


தனித்தேங்கிவான்‌; 18, 40. 
தனத்தெற்றிவான்‌; 45. 
தளர்‌ ந்தேங்குவாள்‌; 13. 
அழைத்தேங்குவாள்‌; 20. 
வினை தாங்கியான்‌; 15, 28. 


முழங்கும்‌; 46— 
விழுங்கும்‌; 18, 17, 18, 40, 
்‌ 41, 56. 


மேகம்‌; 46-- 
மேகத்து; 12. 
வேகம்‌; 44, 45. 
ஓசையின்‌; 45. 


டித்தவெம்‌; 1, 2, 5, 8, 19; 
17, 18, 20, 22, 28, 27, 29, 
91, 40, 41, 48, 45, 49, 52, 
56. 

முடித்தவெம்‌; 46 

முடிந்தவெம்‌; 44, 45. 

மும்மடி; 45. 

முடுகவெம்‌; 4. 

முடுகுவெம்‌; 58. 

இடிக்கனல்‌; 12. 

இடித்தன; 15. 

இடித்தென; 28. 


கூவிமெய்‌; 45. 
மொய்ம்பினால்‌; 12, 15, 28... 


11 


111 


பாட வேறுபாடு. 


2974 


வாக்கில்‌; 12, 18, 15, 17, 18, 
20, 23, 26, 28, 29, 43-45, 
49, 56. 

வாக்கிற்கு; 46-- 

வாக்கின்‌; 45. 

கோபப்‌; 12, 19, 15, 17, 18, 
20, 23, 26, 28, 29, 49-45, 
49, 56. 

ஒக்கப்‌; 46-- 

ஒப்பப்‌; 1, 2, 8, 41, 45. 

முந்து; 40-- 

முந்தும்‌; 12, 17, 47, 56. 

வாயினான்‌; 46-- 

வாயினன்‌; 5, 15, 22, 28, 28, 
29, 44, 45. 

வாயினை; 8, 4, 16, 26, 47. 


கூசலர்‌ நுன்னையித்‌; 46 

கூசலர்‌உன்னையித்‌; 45. 

கூசலாதுன்னையித்‌; 45. 

கூசிடாநுன்னையித்‌; 17, 40, 
56 


கூசிடாதுன்னையித்‌; 18, 18, 
41, 45. 

கூசிலர்‌ நுன்னையித்‌; 15, 28. 

கூசிலீர்‌ நும்மையித்‌; 45. 

தன்மையை; 46-- 

தன்மையள்‌; 24. 


போனவர்‌; 46-- 
போந்தவர்‌; 15, 20, 28. 


என்றானவள்‌ ; 1-5, 8, 12,18, 
15, 18, 19, 22-24, 26-29, 
91, 39, 40, 48-45, 47, 49, 
52, 56. 

என்றானவன்‌ ; 46-- 

என்றானளை; 20. 

என்றானுக்கம்‌; 45. 

முழீஇக்கொண்ட; 46-- 
ழீக்கொண்ட; 1, 2, 5,8, 
26-28, 47, 53. 

முழீக்கடைக்‌; &.. 

முழிக்கொண்ட; 31, 39. 

முகந்த; 12 


| 


Il 


111 


181 


மொழிகொண்ட; 17, 18, 40, 
45, 49, 56. 

மொழிக்கொண்ட; 41. 

கண்ணினான்‌; 1, 2, 4, 5, 8, 
19, 15, 17, 18, 19, 26, 28, 
க்க, 45,47, 49, 52, 56. 

கண்ணினாள்‌; 46-- 

வாயினான்‌; 45. 

முகத்தினான்‌; 12. 


2975 
மானிடர்‌; 46-— 
மானுடர்‌; 45. 
ஏந்திய; 46-- 
எய்திய; 26. 


வரிவில்வாட்கையர்‌; 46-— 
வரிவில்வாழ்க்கையர்‌; 29. 
வரிவில்லார்கையர்‌; 45. 
வரிவிலார்கையர்‌; 15, 20, 28. 
மன்மதன்‌; 46-- 
மன்மத; 19, 20, 22, 45. 
மேனியர்‌; 46-- 
மேனியார்‌; 45. 


தருமநீரர்‌; 46-- 

தருமநீரத்‌; 19, 22. 

தருமநீதித்‌; 2, 15, 24, 28,45. 

தருமனீதித்‌; 20. 

தயரதன்‌; 46-- 

தசரதன்‌; 15, 19, 20, 22, 28, 
56. 


செருவினேரும்‌; 46-- 
செருவிலொக்கும்‌; 15, 28. 
செருவிலேற்கும்‌; 20. 


2976 
கோக்கலர்‌; 46-- 
நோக்கிலர்‌; 29, 45. 


ஓங்கறம்‌; 2, 8, 5, 15, 17, 18, 
28, 24, 27-29, 40, 49-45, 
47, 49, 56. 

ஓங்கறன்‌; 46 

ஓங்குற; 4. 

தோக்கற; 18. 


182 


1 


ஆரணிய காண்டம்‌ 


நோக்கி; 46 
நோக்கில்‌; 12, 


நிறுத்தும்‌; 46-- 

திறுத்தி; 12. 

நினைப்பினார்‌; 1-8, 5, 8, 16, 
15 19, 22, 24, 29, 89, 44, 

நினைப்பினர்‌; 46 

நினைப்பினால்‌; 12, 18, 15, 17, 
ள்‌ 28, 27, 40, 41, 48, 45, 


நீக்குதும்‌; 46 
நீக்குறும்‌; 45. 
என்றுணர்‌; 46-- 
என்றுரை; 15, 28. 


2977 


நோக்கரு; 46. 

நோக்கரும்‌; 2-4, 19, 16-20, 
22, 27, 49, 58. 

கோக்கமவ்‌; 12. 

நோக்குமவ்‌; 28, 48. 

மற்றினின்‌; 1, 2, 8, 12, 20, 
24, 31. 

மற்றினில்‌; 46 

மற்றும்நின்று; 8, 4, 47. 

எண்ணில்‌; 46-- 

எண்ணி; 80, 44, 55. 

நோக்குறின்‌; 46-- 

நோக்குறில்‌; 9-5, 12, 19, 
17-19, 28, 24, 27, 29, 45, 
47, 49, 56. 

நோக்கில்‌; 20. 

யாவரும்‌; 5, 12, 18, 15, 17- 
20, 22-24, 27-29, 40, 41, 
45, 52, 56. 

யாவர்க்கும்‌; 46-- 

நேர்கிலாப்‌; 18, 28, 40, 41, 
45, 52. 

தோக்கலாப்‌; 46-- 

நோக்கலாம்‌; 45. 

தோக்கிலாப்‌; 12, 15, 20, 28, 
48, 45, 56. 


001 


IV 


11 


நேரலாப்‌; 17, 45. 

நேர்கலாப்‌; 31. 

நேரிலாப்‌; 5, 16, 19, 22, 29, 
45. 


நோக்குடையாளொரு; 46-- 
தோக்குடையாடனைப்‌; 45. 
தோக்குயராளொரு; 45. 
தோக்கிடையாளொரு; 26.. 
பேதையென்‌; 46-- 
பேதையேன்‌; 45. 


கண்ணில்‌; 46-- 
கண்ணி; 29. 
நோக்கி; 46-- 
நோக்கின்‌; 15, 28. 


உரைப்பரும்‌; 46-- 
உரைப்பதோர்‌; 45, 
உரைக்கரும்‌; 20. 


காட்சியாள்‌; 46 

காதலார்‌; 20. 

காதலால்‌; 29, 45. 

காதலாள்‌; 1-5, 8,12, 15, 
16, 22, 24, 26-28, 39, 4௦, 
47, 58. 


2978 


நோக்கரும்‌; 46-- 

நோக்கிய; 5, 12, 20, 24, 27, 
45, 56. 

நோக்கியக்‌; 19, 15, 17, 18, 
28, 40, 41. 

தோக்குடைக்‌; 19, 22, 29, 
45. 


நோக்குறு; 8, 4, 16, 29, 48, 
45, 47, 49, 58. 

நோக்குறும்‌; 1, 2, 8, 26, 31, 
39, 44, 45. 


போவன்‌; 1-5, 8, 12, 13, 19- 
18, 20, 22, 28, 26-29, 39, 
40, 44, 45, 417, 49, 93. 

போவன்‌ 46— 


கோக்கெனா; 46 
கோக்கென; 16, 19, 22, 29. 


111 


IV 


பாட வேறுபாடு 


கோற்கென; 15, 28. 
கோற்கெனா; 1-5, 8, 20, 28, 
24, 26, 27, 48, 44, 417, 58. 


மேல்விழுந்தேனை; 46-- 
மேலெழுந்தேனை; 5, 19, 20, 
27-29, 52. 
மூக்கெனச்சொல்லினாள்‌; 
46-- 
மூக்கெனச்சொல்லுவாள்‌; 4, 
45, 58. 
துண்டத்தையென்றனர்‌; 45. 


2978 (a) 
அதுகெட்டேன்‌; 4-- 
அதுகேட்டேன்‌, 45. 
இதுகேட்டென்‌; 2. 


2979 

உரை; 46-- 
அது; 24. 
கரன்‌; 45. 
கண்டனன்‌; 17-20, 22, 28, 

29, 40, 41, 48, 45, 52, 56. 
கண்டிலன்‌; 46-- 
கொண்டனன்‌; 24. 
கேட்டபின்‌; 45. 


கண்ணினால்‌; 45, 52, 
கேடினர்‌; 46-- 
கண்ணொடும்‌; 29, 45. 
கிண்டிய; 29, 43. 
கிண்டியத்‌; 18, 49. 
கீண்டுடன்‌; 24, 45. 
கீண்டுறத்‌; 45. 
கெட்டனர்‌; 15, 28. 
கெண்டினர்‌; 8, 27. 
கேட்டினர்‌; 5. 
கேட்டவர்‌; 16. 
கேடினைத்‌; 45. 
கேடினன்‌; 26. 
கேடிலர்‌; 12. 
கேழ்கிளர்‌; 4௦. 
தீண்டிய; 18, 41, 45. 
தீண்டியத்‌; 17, 40, 41, 45, 
56 


தேண்டினர்‌; 4, 20. 


Il 


11] 


Il 


111 


183 


தோட்ட; 46-- 
தோட்டு; 24, 
தோட்டின்‌; 20. 
நுங்கில்‌; 46-— 
நுங்கின்‌; 20. 
துன்பொன்‌; 12. 
தூரில்‌; 45. 
தொளையுறும்‌; 46 
தொளையறும்‌; 41. 
துணையுறும்‌; 26. 


காட்டெனா; 46-- 
காட்டினாள்‌; 45. 
கண்டவர்‌; 46-- 
கண்டபின்‌; 45. 
கண்டனர்‌; 45. 


2980 


எழுந்து நின்‌ று; 46-- 
எழுந்தனன்‌; 20. 
எரிந்துகப்‌; 46-- 
இரித்துகப்‌; 15, 20, 28. 


பொழிந்த; 46-- 

பொழிந்து; 45. 

கோபக்கனலுகப்‌; 46-- 

கோபக்கனலினன்‌; 15, 20, 
28. 

கோபக்கனலினில்‌; 1-8, 5, 
8, 12, 18, 16-18, 22-24, 
26, 27, 29, 40, 41, 48, 45, 
47, 49, 56. 

கோபத்தணலினில்‌; 4. 

பக்க கிட்‌ 19, 45, 
53. 


மானிடர்‌; 46-- 
மானுடர்‌; 45. 
மானுயர்‌; 5, 27, 45. 


அழிந்ததோ; 46-- 
இழிந்ததோ; 19, 22, 45. 
இவ்வரும்பழி; 46-- 
இவ்வருந்துயர்‌; 5, 27. 
இவ்விரும்பழி; 19, 22, 45. 


184 


11 


111 


IV 


1 


111 


ஆரணிய காண்டம்‌ 


என்னுமால்‌; 46 
என்றுதான்‌; 45. 


2981 
மாடுளோர்‌; 46-— 


மாடுளார்‌; 15, 20, 28, 45. 
மாடொளிர்‌; 8, &, 47, 58. 


ஏழினொடு; 46-- 

போல்பவர்‌; 45. 

ஏழனார்‌; 46... 

ஏழினார்‌; 20. 

ஏழிரண்டு; 45. 

ஏழெனா; 22, 27, 29, 45. 

ஏழென; 16, 26, 58. 

ஏழென்ப; 1, 4, 5, 8. 

ஏழென்பார்‌; 2, 8, 12, 24, 45, 
47 


ஏழினோர்‌; 18, 15, 28. 


உரத்தினார்‌; 46 
உரத்தினர்‌; 15, 28. 


தருக; 46 

தருதி; 19, 22, 29, 45. 

எம்வயிற்றான்‌; 46-- 

எம்வயிற்றாம்‌; 2-4, 12, 15, 
26-28, 44, 45, 47. 

என்றார்‌; 46-- 

என்பார்‌; 1, 5, 8, 18, 15-18, 
23, 26-28, 40, 43-45, 47, 
49, 56. 

என; 20. 

எனா; 19, 22, 29, 45. 


2982 


கதைபொரு; 1-5, 8, 12, 19, 
15-18, 29, 24, 27-29, 31, 
99, 43, 44, 47, 49, 59, 56. 

கதைபொரும்‌; 46 

கதைதொடர்‌; 45. 

கதையிரு; 26, 45. 

ஆர்ப்பினார்‌; 46-- 

மார்பினார்‌; 3, 20, 53. 

மார்பினர்‌; 45. 


| 


Il 


117 


மாண்பினர்‌; 17, 18, 40, 56. 
மாண்பினார்‌; 41. 
ஆலகாலம்‌; 46-- 
ஆலம்யாவும்‌; 45. 
திரண்டன்ன; 46-- 
திரண்டன; 26, 44. 
ஆக்கையார்‌; 46-- 
ஆக்கையர்‌; 45. 


298 
வெம்பு; 46-- 
வெம்பும்‌; 20. 


கோபக்கனலர்‌; 46-- 

கோபக்கரனை; 45. 

வேலைக்கனலர்‌; 5. 

வேலைக்கனலன்ன; 18, 15- 
18, 20, 28, 40, 41, 45, 52, 
56. 


விலக்கினார்‌; 46-- 

விலக்கியே; 45. 

விலங்கஞளுர்‌; 19, 22. 

விலங்கினார்‌; 4, 26, 27. 

விலங்கினோர்‌; 45. 

வெம்மையார்‌; 18, 15-18, 20, 
28, 40, 41, 45, 52, 56. 


எம்மடிமைத்‌; 46-- 
நம்மடிமைத்‌; 17, 18, 40, 41, 
45, 56. 


உம்பர்மேலின்று; 46-- 

உம்பர்மேலும்‌; 18, 15, 17, 
18, 28, 40, 41, 45, 56. 

உம்பர்மேனின்று; 1-5, 8, 
28, 26, 99, 48, 45, 47, 49, 
53. 


உம்பர்மேற்சென்று; 45. 
உம்பராலும்‌; 20. 
உருத்தனை; 46-- 
உறுத்தனை; 28, 45. 
போதியோ; 46-- 
போதியே; 1, 8, 27, 45, 49. 
போதியேல்‌; 2-4, 29, 48, 45, 
47, 58. 
பேர்தியோ; 39. 


பாட வேறுபாடு 


1 மேலினி; 46 


மேலெனில்‌; 19, 22. 
யாமுளெமோவென்றார்‌;46-— 
யாமுளெமேயென்றார்‌;. 19, 
45. 
யாமுளெமோவென்பார்‌; 44. 
யாமுளெமென்கின்றார்‌; 15, 
56. 
யாமுளேமோவென்றார்‌; 30, 
55. 
யாமுளதென்கின்றார்‌; 20. 
யாமுளமென்கின்றார்‌; 17, 18, 
28, 40, 41. 
யாமுளமேயென்றார்‌; 22, 29, 
47. 
யாமுளமோவென்றார்‌; 1, 2, 
5, 8, 45. த்‌ 
யாமுளவென்பரால்‌; 26. 
யாமுளவேயென்றார்‌; 8, 58. 
யாமுளவோவென்றார்‌; 4. 
இம்பர்மேலினியேனுளம்‌ 
யாமென்றார்‌; 45. 


2984 


சொல்லினிர்‌; 46-- 

சொல்லினீர்‌; 3, 29, 91, 47. 

செல்லுதிர்‌; 56.” 

சொல்லுதிர்‌; 5, 17, 18, 27, 
40, 41, 45. 

சொற்றது; 12, 15, 20, 28. 

நானிச்‌; 46-— 

நானும்‌; 45. 

நாணில்‌; 1-5, 8, 19, 15-17, 
19, 29, 24, 27, 28, 40, 41, 
43, 45, 47, 49, 56. 


போர்செயின்‌; 46-- 
போர்செய்யில்‌; 45. 


மெல்லியலோடு; 46 
மெல்லியளோடு; 4. 
என்றான்‌; 46-- 

என; 16. 


| 


1] 


111 


185 


2985 
விரும்பி; 46-- 
எழுந்தங்கு; 45. 
நாணிலியந்தகன்‌; 46-- 
நாணலியந்தகன்‌; 15. 
நாணிலவந்தகன்‌; 1, 8 
நாணிலவ்வந்தகன்‌; 49. 
நாளிலவந்தகன்‌; 44. 
நாளினினந்தகன்‌; 31, 99. 
நாளினிலந்தகன்‌; 5, 12, 20, 
26, 45. 
நாழிகையந்தகன்‌; 28, 48, 
49, 


தூதென; 46-- 

தூதெனா; 20. 

அன்னள்‌; 46-- 

அந்நகர்ப்‌; 17-19, 22, 28, 
29, 40, 48, 45, 49, 56. 

அன்னர்‌; 45, 52. 

அன்னவர்‌; 1, 8, 27. 

அன்னவர்ப்‌; 2, 5, 12, 18, 
26, 47. 

அன்னவற்; 4, 58. 

அன்னவம்‌; 91, 99. 

அன்னவாய்‌; 20. 

மன்னவர்‌; 44. 

பிற்படர்வாரென; 46-- 

பிற்படர்வாளென; 45. 

படர்வாயென; 1, 8, 44, 45. 

படர்வாரெனல்‌; 2, 4, 5, 12, 
13, 17-19, 22,,23, 26, 27, 
29, 31, 39-41, 48, 45, 49. 

படர்வாரெனில்‌; 56. 

படர்வாளென; 58. 

படர்வாளெனல்‌; 20, 45, 47. 

பின்படர்வாரென; 45, 52. 
யினார்‌; 46-- 

னின்‌! 8, 45, 47. 

ஆயினர்‌; 16. 

மன்னன்‌; 46-- 

மன்னர்‌; 4, 18, 44, 45, 

காதலர்‌; 46-- 

4 19, 22, 28, 29, 49, 
45. 


186 


11 


111 


ஆரணிய காண்டம்‌ 


வைகிடம்‌; 46-— 
வைகிடத்து; 45. 


நண்ணினார்‌; 46-- 
துன்னினார்‌; 20. 
எய்தினார்‌; 45. 


2986 


துமிலப்‌; 46- 
துமிலைப்‌; 45. 
போர்வல்லரக்கர்க்குச்‌; 46 
போர்வலரக்கர்க்குச்‌; 5. 
போர்வல்லரக்கரைச்‌; 18. 
போர்வில்லரக்கர்க்குச்‌; 
18, 24, 40, 41, 45, 56. 
சுட்டினாள்‌; 46-- 
சுட்டினால்‌; 29, 26, 29, 43,44, 
சுட்டினள்‌; 15, 8. 
சுட்டியே; 16, 19, 22, 29, 41, 


45. 
ஆயிரத்து; 46 


ஆயிரம்‌; 15, 20, 28. 

பாத நினைவின்‌; 46-- 

பாத நினைவில்‌; 1, 2, 4, 5, 8, 
12, 18, 15, 17-19, 22, 28, 
26, 28, 48, 45, 58, 56. 

பாத நினைய; 27. 


கையினில்‌; 46-- 
கைகளில்‌; 15, 28. 
காட்டினாள்‌; 46-- 
காட்டியே; 8, 45, 47. 


2987 


எற்றுவாம்‌; 46-- 

ஏற்றுவோம்‌; 45. 

எற்றுவார்‌; 45. 

ஏந்தினம்‌; 4, 26, 45. 

ஏந்துதும்‌; 46-- 

ஏற்றுதும்‌; 20. 

என்கு நர்‌; 18, 15, 17-19, 22, 
29, 28, 29, 40, 41, 45, 49, 
56. 

ஏந்துனம்‌; 5, 12, 27. 


11/4 


Il 


111 


IV 


ஏந்துவம்‌; 3, 24, 47. 
ஏகுநர்‌; 1, 2, 8. 
என்கு நர்‌; 40-- 
ஏகுநர்‌; 1, 2, 8. 
ஏந்துதும்‌; 41, 45. 
இன்னரைப்‌; 45. 


பற்றுவாம்‌; 46-- 
பற்றுவோம்‌; 45. 


என்கு நர்‌; 46-- 
என்றனர்‌; 45. 


முற்றுவாமிறை; 46-- 


முற்றுநாமிறை; 1, 2, 5,8, 
17, 18, 31, 39-41, 44, 49, 


56. 
முற்று நான்மறை; 19, 22, 28, 
29, 48, 45. 
முற்றுநான்மறைச்‌; 45. 
ணன வப 4, 
ற்றினாமிறை; 20. 
eo i 3, 12, 15, 
16, 28, 45, 47, 58. 


சொன்முறையாலெனாச்‌; 
46— 


சொன்முறையாலெனா; 55. 

சொன்முறையாலெனச்‌; 380, 
31, 39, 45, 49. 

சூழறமூர்‌ த்தியைச்‌; 19, 22, 
28, 29, 48, 45. 

கொள்முதல்மூர்த்தியைச்‌; 
20. 


வரைசூழ்ந்தன்ன; 46-- 
வரைசூழ்‌ ந்தன; 26, 27, 45. 


2988 


ஏத்துவாய்மை, 46-- 
ஏத்தவாய்மை; 16-18, 20, 
27, 31, 40, 56. 
ஏத்தும்வாய்மை; 22, 26. 
ஏத்தும்வண்மை; 2. 
ஏத்தும்வென்‌ றி; 8, 47. 
ஏத்துவண்மை; 1, 8. 
ஏத்தவாண்மை; 59. 


11 


III 


பாட வேறுபாடு 


இராமன்‌; 46-- 
ளவலை; 1-4, 8, 16, 19, 
22-24, 29, 48, 45, 47, 49, 
938. 


இள வலைக்‌; 46-- ்‌ 
ரியன்‌; 1-4, 8, 16, 19, 22- 
24, 29, 48, 45, 47, 49, 58. 


என்றுதன்‌; 46-- 
என்றகன்‌; 19, 22, 29, 45. 


பூத்தது; 46 
பூத்த; 45 

அன்ன; 46-— 
தன்மைப்‌; 45. 


பொருவிறடக்கையால்‌; 46-- 
பொருவிற்றடக்கையால்‌; 1- 
5, 8, 15, 19, 28, 29, 31. 

பொருவிற்றடக்கையான்‌; 
2622 = 

பொருவிற்றடக்கையின்‌ ; 17, 
56. 

பொருவிறடக்கையின்‌; 18, 
29, 40, 48, 44. 

பொருவிறடக்கையான்‌; 20, 
45 


பூத்தநன்பொருவிற்றடக்‌ 
கையினார்‌; 45. 


ஆத்த; 46-- 

ஆர்த்த; 1, 9-5, 8, 15-20, 
22, 26, 28, 29, 39, 40, 43, 
44, 47, 59, 56. 


நா ; 46— 
நாணி; 16, 45. 
2989 


வாளொடு; 46 
வாளொடும்‌; 28, 48. 


வாளிபெய்‌; 46 

வாளிகொள்‌; 19, 22, 29, 45. 

வாளியின்‌; 1-4, 8, 45, 47, 
595. 

வாளிவை; 45. 


Il 


III 


IV 


111 


IV 


187 


கண்ணனச்‌; 46-- 
கண்ணவன்‌; 1, 2,4, 8, 26,. 
44, 45. 


சாலையை; 46-- 
சாலையும்‌; 20. 


இவ்வழி; 46-- 
இவ்வயின்‌; 17-19, 22, 29; 
40, 48, 45, 49, 56. 


அடாவெனா; 46-- 

அடாவென; 39. 

எடாவெனா; 5, 18, 15, 17- 
19, 28, 29, 40, 45, 49, 56.. 


தோளன்‌; 46-- 
தோளின்‌; 45, 


மலை தலை; 46-- 
மலைத்தலை; 9, க, 15, 47, 58. 


மேயினான்‌; 46-- 
மேவினான்‌; 4, 19, 28, 90, 31,. 
43, 52. 


2990: 


வாளும்‌; 46-— 
வாளி; 41, 45, 
வயங்கொளி; 46-- 
வயங்கொளும்‌; 15. 
வயங்கெரி; 45. 


தீயன்ன; 46 
தீயினன்‌; 2, 4, 26. 
தீநிகர்‌; 15, 20, 28, 45. 


காட்சியார்‌; 46-- 

காட்சியால்‌; 20. 

காட்சியர்‌; 3-5, 18, 17, 28.. 
27, 29, 91, 39, 45, 47. 

காட்சியின்‌; 45. 

காட்சிய; 15, 28. 


நீடடக்கை; 46-- 
நீட்டியகை; 15, 28. 


கணனி 8, 19, 
தழுவு; 16, 19... 
22, 27. 49, 59. 


தழுவ; 26. 


188 


11 


{II 


ஆரணிய காண்டம்‌ 


வாளிகளாற்றலம்‌; 46-- 

வாளியினாற்றலம்‌; 8, 47. 

வாளியொன்றாற்றலம்‌; 45. 

சார்த்தினான்‌; 46-- 

சேர்த்தினான்‌; 4,5, 12, 18, 
12, 17-20, 22, 24, 26-29, 
91, 39-41, 45, 47, 49, 58, 
6. 


2991 
போனெடு; 46 


போனெடும்‌; 17, 19, 20, 28, 
29, 56. 


வாளொடு; 46-- 
வாளொடும்‌; 2-4, 12, 17-19, 
22, 29, 49, 59, 56. 


உரங்களான்‌; 46 

உரங்களால்‌; 1-5, 8, 15, 16, 
19, 20, 22-24, 26-80, 39, 
48-45, 47, 49, 52, 59. 

உரங்களோடு; 19, 17, 18, 
81, 40, 41, 45, 56. 


அடர்ந்தார்‌; 45, 52. 
அடர்ந்தார்க்கு; 46-- 
அடர்த்தார்க்கு; 1, 2, 4, 8, 
15-17, 19, 20, 24, 27, 28, 
81, 39, 40, 45, 58, 56. 
அடர்த்தான்‌; 44, 45, 
அடர்த்தார்‌; 3, 18, 18, 22, 
29, 29, 48, 47, 49. 
உரவோன்விடு; 1, 2, 8, 12, 
18, 15, 17, 18, 20, 28, 26, 
28, 43-45, 49, 56. 
உரவோன்விடும்‌; 46-- 


சரங்களோடின; 46-- 

சரங்களோடுமத்‌; 1, 2, 8, 20, 
26, 44, 45. 

சரங்களோடுமற்று; 15, 28. 

சரங்களொன்‌ நினில்‌; 45. 

தைக்க; 46-- 

தைத்த; 8, 5, 12, 16-19, 22, 
29, 40, 41, 43, 45, 47, 49, 


UV, 


111 


தக்க; 1, 2, 8, 20, 26, 44, 45. 
அற்ற; 15, 28. 
தாக்கும்‌; 45. 


அரக்கர்தம்‌; 1-8, 5, 8, 12, 
13, 15-20, 22, 28, 26-29, 
91, 40, 41, 43-45, 47, 49, 
53, 56. 6 

அவர்கடம்‌; 46-- 


ஓடின; 46-- 
ஓடிடத்‌; 26. 
டைவத்‌; 45. 


2992 


ஒளிறு; 46-- 
ஒளிறும்‌; 24, 29. 
உணர்த்தினாள்‌; 46-- 
உணர்த்தியக்‌; 19, 45. 
உணர்த்துவான்‌; 45. 
உணர்த்துவாள்‌; 12, 20. 
குளிறுகோபவெங்கோளரி 
மாவொன்றால்‌; 45. 
குளிறு; 46 
குளிறும்‌; 26. 
அரிமாவடக்‌; 46-- 
அரிமாவொன்றால்‌; 45. 
களிறெலாம்படக்கைதலை 
மேல்வைத்துப்‌; 45. 
கைதலைமேலுறப்‌; 46-- 
கைதலைவேலுறப்‌; 40. 
கைதலைமேல்வைத்துப்‌; 45. 
கைத்தலமேலுறப்‌; 45, 49. 
ஆட்ட rsd Cdr 
பெற்றியாள்‌; 4 
ஒளிறுவேற்கரற்குற்ற 
துணர்த்தினாள்‌ ; 45. 
2993 
அவிந்தொழிந்தார்‌; 5, 18, 
15, 17, 18, 20, 28, 24, 27, 
28, 40, 41, 48, 45, 49, 56. 
அவிந்தழிந்தார்‌; 46-- 
அழிந்தவிந்தார்‌; 26, 39, 45. 


1 


111 


பாட வேறுபாடு 


ப] 
பொங்கரத்தம்‌; &6-- 
பொங்கிரத்தம்‌; 1, 8, 20, 45. 


விடைச்‌; 46-- 
விறல்‌; 15, 20, 28. 


2994 
ட 
அழையென்றேரெனக்கு; 
46 


அழையென்றேரென; 15, 
28 


அழைமினென்ன; 45. 
அழையுந்தேரமர்க்கு; 4௦. 
அழையென்றேயெதிர்‌; 27. 
அழையென்றேரவ்‌; 49. 
அழையென்றேரிவ்‌; 19, 22, 
29, 45. 
அழையென்றேயரெங்கும்‌; 12. 
அழையென்றேவ; 4, 17, 18, 
23, 41, 48, 56. 
அழையென்றேவுதிர்‌; 18. 
அழையென்றேதிர்‌; 45. 


க்குவன்போர்ப்படை; 26, 
81, 39, 47. 
ஆக்குவென்போர்படை; 
46— 
ரக்கர்வன்போர்ப்படை; 
17, 18, 28, 40, 41, 48, 45, 
49, 56. 
அரக்கர்வெம்போர்ப்படை ; 
19, 22, 29, 45. 
ஆக்கவெம்போர்ப்பறை; 27. 
ஆக்கவென்போர்ப்படை; 
18. 
ஆர்‌த்தவன்போர்ப்படை; 4. 
ஆர்த்தவெம்போர்ப்படை; 
15, 28 
ஏகுவன்போர்ப்பறை; 45. 
க்குவென்போர்ப்படை; 
24, 44, 52, 58. 
க்குவென்போர்ப்பறை; 1, 
2, 5,8, 45. 
ஆக்குகென்போர்ப்படை; 
45. 
அழையுந்தேரமர்க்கேகுவன்‌ 
போர்ப்பறை; 4௦. 


II 


117 


IV 


189° 


ஓடி; 46 
ஓடினர்‌; 12. 


ஒருநொடி; 46-- 

மும்மத; 12 

ஓங்கன்‌ மேல்‌; 46- 

உம்பன்மேல்‌; 16-19, 22, 29.. 
40, 41, 45, 52, 56. 

உம்பர்மேல்‌; 28, 49, 49. 


எழுகசேனையென்றெற்றுதி 
ரென்றலும்‌; 45. 


மழையின்‌; 5, 12, 19, 15, 19, 
22, 29, 26, 27, 29, 91, 40,. 
43-45, 49. 

மழையென்‌; 46-- 


எற்றுதிர்‌; 46 
ஏற்றினர்‌; 17, 18, 40, 41, 45,. 
56. 


ஏறென; 12. 

என்றதிர்‌; 20. 

வல்லென்றான்‌; 46 

வம்மென்றான்‌; 19, 22, 29, 
45. 

வல்லையின்‌; 12, 17, 18, 27,. 
40, 41, 49, 45. 

வல்லெனா; 5, 15, 20, 28. 


உழையரோடியுரை த்தன 
ரொல்லைவான்‌; 45. 


வாளரி; 46-- 
வாழரி; 27, 29, 49. 
முழங்குவான்‌; 46-- 
முழங்குவார்‌; 45. 
முழக்கினார்‌; 12. 
முழக்குவார்‌; 17, 18, 40, 41, 
மழையின்மாமுரசெற்றினர்‌ 
வல்லையே; 45. 


2995 
பிறத்தலும்‌; 46 


பிறங்கலும்‌; 29, 24, 43, 45,. 


190 


[1 


111 


ணி . ௬. 
ஆர ய காணடம்‌ ன்‌ 
பெட்புறு; 46— முழக்கமா; 46-- 
பெட்புற; 45. முழக்கமாய்‌; 17, 18, 22, 29, 
6 91, 39, 45, 56. 
மாரி; க மொய்க்கமா; 28, 48. 
வாரி; 45. கேட்டலும்‌; 45. 
மேகம்‌; 46-- ்‌ 
ஏழும்‌; 45. 11 தோள்களா:; 46-- . 
ள்‌ தேரர்கள்‌; 49. 
வரம்பில; 46— a தேர்களா; 41, 45, 56. 
வரம்பற; 45. தேர்களால்‌; 40. 
வரம்பின; 45. தேரவர்‌; 45. 
வரம்பில்‌; ATE தோள்களால்‌; 2, 4, 16-18, 
வரம்பினில்‌; 45. 27, 91, 39, 45. 
வந்தெனத்‌; 46— தோள்களின்‌; 8, 47. 
வந்தெனச்‌; 45. தோள்கணின்று; 28. 
எழுந்தன; 27. தோளவர்‌; 18, 15, 19, 20, 
22, 28, 26, 28, 29, 43- 45, 
தேரின்‌; 46-— யத 2 > ்‌ 
சேரி; 27. சூர்த்ததோக்கினர்‌ தூண்‌ 
சேரும்‌; 45 டகுதோளினர்‌; 45. 
சேனை; 40-- 111 இறுதியின்‌; 46-- 
தோன்றித்‌; 27. அசனியின்‌ ; 20. 
திரண்டது; 1-5, 8, 12, 15- ஆர்கலிக்‌; 46-- 
18, 20, 28, 26-28, 81, 39- ஆர்கலி; 17, 26, 27, 91, 44. 
ட்ட 43-45, 47, 49, 52, 58, ஆர்த்தெழுந்தாரிறுதியினாழ்‌ 
திரண்டன; 46-- “பங்கர்‌ 
திரண்டதத்‌; 19, 22, 29, 45. 2997 
உலைக்‌ தவே; 46 1 கரந்தென; 46-- 


உலைந்ததே; 1-4, 8, 12, 19, 
22, 29, 58. 

உலையவே; 5, 18,15, 16, 20, 
24, 48, 45. 


2996 


பெரும்படை; 8, 5, 18, 17, 
19, 20, 22-24, 26, 27, 40, 
41, 48, 47, 56. 

பெரும்பணை; 46-- 

பெரும்பணைப்‌; 15, 28. 

பெரும்பறை; 45. 


1 


பொம்மென்‌; 46-- 
பொம்மென; 43. 
பொம்மன்‌; 28. 
பொம்மெனக்‌; 45. 


கடந்தன; 1-8, 8, 12, 26, 48, 
4T, 58. 

கடந்திட; 45. 

கடந்தென; 4, 45. 

கரந்தன; 18, 15, 16, 29, 28, 
40, 41, 49. 


; 8, 5, 15-20, 22, 29, 


நிரந் 
49, 56. 


28, 41, 48, 44, 47, 


11 


111 


பாட வேறுபாடு 191 
2998 கானெடும்‌; 20. 
டெங்கும்‌; 15, 28 
ni கா கும்‌; 15, 28. 
ல்‌! 45. தானுகும்‌; 1, 8. 


தாழ்தடக்கைத்துணைக்‌; 46-- 

தாழ்தடக்கைத்தனிக்‌; 9, 
12, 19, 15-20, 22, 29, 27, 
28; 40, 41, 43, 49, 56. 


'குறிகொளாமத; 46-- 


குறிகொள்மாமத; 12, 18, 


16-18, 40, 41, 56. 
குழுவனார்‌; 46 
குழுவினர்‌; 18, 17, 40, 41, 
45, ௦6. 
குழுவன்னார்‌; 45. 
குழுவெனச்‌; 29, 27, 48, 49. 
குழுவனோர்‌; 19, 29. 
குழுவினார்‌; 1-8, 8, 12, 15, 
18, 26, 28. 
குழுவினோர்‌; 5, 16, 20, 45. 


செறிவின்‌; 18, 18, 20, 45. 
செறியும்‌; 46-- 
செறியின்‌; 17, 40, 41, 56. 
செறியில்‌; 5 
செறிவில்‌; 27. 
செறுவின்‌; 15, 28, 
செறுவில்‌; 28, 49, 45, 49. 
வாளொடு; 46-- 
வாளொடும்‌; 8, 4, 18. 
வாளிடை; 58. 
வாளிடை; 46-- 
வாளிடைத்‌; 2-5, 45, 58. 
தேய்ந்துகும்‌; 12, 18, 23, 27, 
43, 45, 47, 49, 52 
தேய்த்துகும்‌; 46-- 
தீக்குறும்‌; 15, 28. 
தேய்த்துகு; 1, 8 
தேய்க்குறு; 20. 


*தேய்த்துறு; 26. 


பொறியில்‌; 46-- 
பொதிய; 27. 
கானெங்கும்‌; 46-- 
கானிடை; 45. 


117 


IV 


வெங்கனல்‌; 46-- 
பொங்கனல்‌; 20, 44. 
பொங்கவே; 46-- 
பொங்குமால்‌; 45. 
பொங்குமே; 28. 


2999 


முருடிரண் டு; &6-- 
முருடுருண்டு; 1-4, 8, 26, 47, 


முழங்குறத்‌; 46 

முழக்கும்‌; 3, 4, 17, 28, 40, 
41, 48, 49, 56. 

முழங்க; 15, 20, 28. 

முழங்கு; 1,2, 5,8, 12, 18, 
16, 18, 19, 22, 26, 27, 29, 
44, 45, 47, 59. 


தாக்கொலி; 46-- 

முழக்கொலி; 1, 2, 5, 8, 12, 
19, 15-19, 22, 26-29, 40, 
41, 44, 45, 47, 58, 56. 

முழங்கொலி; 3,4, 20, 23, 
43, 49. 


உருடிரண்‌ டெழும்‌; 46-- 
உருடுருண்டெழும்‌; 1, 2, 8, 
26, 44, 45. 
தேரொலியுட்புக; 46-- 
தேரொலிச்சேனைகள்‌; 45. 


அருக்கன்‌ றன்‌; 46-- 
அருக்கனை; 45, 
மேலழன்று; 26, 44, 45, 52, 
மேல்வழங்கு; 46-- 
மேலுமன்று; 19, 15, 28, 45. 
மூடுதற்கு; 45. 


ஈண்டியதென்னவே; 46-- 

ஈண்டுவதென்னவே; 8, 4, 
15, 24, 26, 28, 44, 45, 47, 
53. 


192 


11 


1 


1 


ஆரணிய 


ஈண்டெழுந்தென்னவே; 5, 
17-19, 22, 29, 29, 40, 41, 
43, 49, 96. 


3000 


நிலைநிலாது; 46 

நிலையிலாது; 1-4, 8, 18, 19, 
22, 28, 26, 28, 29, 40, 44, 
AT, 49, 53, 56. 


முதுகை; 46 
முதுகு; 15, 16, 19, 22, 28, 29, 


உலைவில்‌; 46 

உலகம்‌; 45. 

உலகில்‌; 45. 

உலையில்‌; 1-4, 8, 16, 19, 20, 
22, 26, 29, 49, 44, 47, 58. 


ஏழுலகத்தினும்‌; 46-- 
ஏழுலகத்துளும்‌; 15, 20, 28. 
மூவுலகத்தினும்‌; 1-4, 8, 16, 
19, 22, 23, 26, 29, 31, 39, 
48-45, 47, 49, 53. 
மூவுலகத்திலும்‌; 5, 27. 
தேர்களுலகத்துள்‌; 45. 


3001 
குழாங்களோ; 46-- 
ழவ்கொலோ; 45. 


மழையின்‌; 46 
மலையின்‌; 1-8, 5, 8, 12, 18, 
15, 16, 26, 27, 45, 49. 


ஒல்லிபத்தொகுதியோ;46- 

உல்லியத்தொகுதியோ; 16, 
28, 26, 43-45, 49. 

ஒல்லியத்தொகுதியோ; 1-8, 
8, 15, 20, 24, 49, 47. 

புல்லிபத்தொகுதியோ; 41. 

புல்லியதொகுதியோ; 5, 18, 
45 


புல்லியத்தொகுதியோ; &, 
19, 27, 29. 

புல்லினத்தொகுதியோ; 12. 

புல்லியற்றொகுதியோ; 17, 
18, 22, 41, 56. 


காண்டம்‌ 


PE வை ைளிவைை ய அனகை ளை கைகைவளைிவாகைவைகைகைகைகைைை கைதை சைகை சைகை வையை யை வை கைைகையைவ சைகை சைகை சைகை சைய மையை அவவை 


111 


137 


1 


111 


ஓங்குமோங்கலோ; 46-- 
ஓங்கலாகமோ; 20. 
ஓங்கலோங்கலோ; 
47, 53. 
ஓங்கலோதமோ; 16. 
ஓங்கிலோ தமோ; 15, 28. 
ஓங்குலோகமோ; 26, 45. 
பொங்கலோ தமோ; 5. 
பொங்குமோங்கலோ; 41. 
பொங்குமோ தமோ; 12. 
பொங்குலோகமோ; 18, 17, 
18, 27, 41, 45, 56. 
பொருவிலோங்கலோ; 
22, 29, 45. 


1-4, 8. 


19, 


அல்லமற்று; 46-- 
வல்லெயிற்று; 1-4, 8, 24, 
91, 99, 45, 47, 58. 


அனிகமேயெனப்‌; 46-- 

அனிகமேயெனாப்‌; 45. 

அனிகமோவெனப்‌; 1-4, 8, 
12, 18, 15-20, 22-24, 27- 
29, 40, 41, 48-45, 49, 52, 
58, 56. 

அனிகமோவெனாப்‌; 26, 81, 
99, 47. 


பதினாயிரம்‌; 46-- 
பதினாயிரர்‌; 12, 18, 45, 49. 


2002 
ஆளிகள்‌; 46-- 
யாளிகள்‌; 5, 18, 15, 20, 27, 
28. 
அரிகள்‌; 46-- 
எருமை; 5, 18, 27, 28, 45. 


எருவை; 15. 
இவுளி; 20. 


மீளிகள்‌; 46-- 
ஆளிகள்‌; 13. ச்‌ 
வேங்கை; 46-- 

அரிகள்‌; 18. 


ஞாளிகள்‌; 46-- 
நாளிகள்‌; 5, 28. 


IV 


II 


111 


IV 


1 


பாட வேறுபாடு 


நரிகள்‌; 46-- 


ஞமலி; 5, 15, 20, 27, 28, 31, 
45. 


கூளிகள்‌; 46-- 

கோளரி; 15, 20, 27, 28, 45. 
குதிரைபூண்டன; 46-- 
குணிப்பிறேர்களே; 45. 


3003 
ஏற்றினமார்த்தன; 46-- 
ஏற்றெதிரிடிப்பினில்‌; 45. 
ஏனமார்த்தன; 46-- 
எருமையார்த்தன; 45. 
இபங்களார்‌ த்தன; 45. 
காற்றினமார்‌ த்தனகழுதை 

யார்த்தன; 46-- 
காற்றினிற்பாய்கதிப்பரிக 
ளார்த்தன; 45. 
உலகு; 46-- 
உலகம்‌; 29, 27, 48, 45, 49. 


சூழ்வரும்‌; 46-- 
சூழ்வரு; 19. 
ஆர்த்தன; 46-- 
ஆர்த்தது; 45. 
பணிலமார்த் தன; 46-- 
பணிலமார்த்ததே; 45. 


பறவையார்த்தன; 3, 4, 24, 


45, 47, 53. 


2004 


சிறுகட்‌; 46-- 
செறுகட்‌; 19. 
தெறுகட்‌; 15, 20, 28. 


காரின நெருங்கின; 46 


காரினம்துவன்‌ நின; 15, 20, 


28, 41. 


காலிற்கால்வரு; 46-- 
காலிற்காற்பரி; 22. 


காலிற்காற்பரித்‌; 17-19, 29, 
24, 29, 40, 41, 48, 45, 49, 
56. 


(13) 


117 


198 


காலிற்கால்பரித்‌; 12. 
காலிற்கால்வகுத்‌; 1-4, 8, 
19, 26, 27, 44, 45, 47, 59. 
காலிற்கால்வயத்‌; 15, 16, 28. 
காலிற்கால்வயக்‌; 20. 
கலினமாப்பரித்‌; 45. 


தாரினம்‌; 46 
காரினம்‌; 20. 


குழுமின; 46-- 

தழுவின; 2. 

நெருங்கின; 28, 48. 
குமுறின; 20. 

குழுவின்‌ 9, 12, 18, 17-19, 
24, 26, 29. 39, 40, 44, 45, 
47, 49, 58, 56. 

கெழுமின; 27. 


தடையில்‌; 46-— 

தறுகட்‌; 45. 

கடையிற்‌; 3, 4, 15, 20. 

கூற்றன்ன; 46-- 

கூற்றன; 1, 2, 8, 16, 19, 22, 
29. 

கூற்றெனப்‌; 4, 5, 12, 18, 15, 
17, 20, 29, 24, 27, 28, 99, 

40, 41, 43, 45, 49, 52, 58, 

5 


பேரினம்‌; 46-- 

பேரியம்‌; 20, 28, 48. 

கடலெனப்‌; 46-- 

துவன்‌ நின; 45. 

பெயருங்காலையே; 46-- 

பேருங்காலையே; 29, 26,748 
45, 47, 58. 

பேசலாவதோ; 45. 


3005 
அயில்களும்‌; 46-- 
அயிற்களும்‌; 55, 
வாள்களும்‌; 46 
வாட்களும்‌; 17, 24, 40, 45, 

56. 
தொகையும்‌; 46 
தொகையின்‌; 28, 48, 454 


194 


111 


11 


111 


IV 


ஆரணிய காண்டம்‌ 


ஈட்டியும்‌; 46 
ஈட்டிய; 45. 
ஈட்டமும்‌; 29, 49, 4௦. 


முழுக்களும்‌; 46-- 

முழுக்கலும்‌; &, 5, 19, 16-18, 
22, 29, 27-20, 40, 41, 49, 
45, 47, 58, 56. 


3006 


குந்தமும்‌; 46 
கொந்தமும்‌; 5, 12, 18. 
பாலமும்‌; 46-- 
ஆலமும்‌; 13, 20, 45. 
ஆழியும்‌; 45. 


சாபமும்‌; 46-- 
சாலமும்‌; 29. 


விளங்குசங்கமும்‌; 1-4, 8, 12, 
18, 24, 44, 47, 58. 
விளங்குசங்கனு; 46-- 
இலங்குங்கங்குலின்‌; 20. 
விளங்குசங்கமாம்‌; 19, 22, 
29, 45, 52. 
விளங்குசங்குவின்‌; 39. 
விளங்குஞ்சங்கமாம்‌; 91, 45. 
விளங்குஞ்சங்கமும்‌; 18. 
விலக்கருங்கவண்‌; 15, 28. 
விலங்குஞ்சங்கமும்‌; 17, 40, 
56. 


விலங்குஞ்சங்கமாம்‌; 29, 41, 
48, 49. 

விலங்குசங்குவின்‌; 27. 

வேலுஞ்சங்கினிற்; 45. 


கப்பணப்படையும்‌; 46-- 

இப்படைபரித்த; 45. 

கற்பணப்படையும்‌; 1-4, 8, 
44, 59. 


பாசமும்‌; 46-- 
லமும்‌; 18. 

க ணையே; 45. 

சாலமும்‌; 16. 

பாரமும்‌; 3. 

பாலமும்‌; 20. 

பல்லமும்‌; 15, 28, 45. 


11 


I 


11 


111 


IV 


3006 (a) 


நாலென; 45. 
ஆறெனப்‌; 52. 


அரக்கர்கள்‌; 45. 
வரத்தர்கள்‌; 52. 


3007 


ஆதிய; 13, 15, 20, 28. 

ஆதியின்‌; 46-— 

ஆதியில்‌; 1-5, 8, 12, 19, 23, 
24, 26, 27, 29, 39, 48, 45, 
47, 49, 53, 56. 

அனலும்‌; 46-- 

அழலும்‌; 45. 

அஞ்சுறும்‌; 46-- 

அஞ்சுறு; 18, 15, 18, 41, 56. 

அஞ்சுறச்‌; 5, 20. 

அச்சுறும்‌; 26. 

அச்சுற; 27. 

அச்சுறக்‌; 4. 

சோதிய; 46-- 

சோதிநன்‌; 20. 

காதிய; 4. 

சோரியும்‌; 46-- 

உதிரமும்‌; 1-5, 8, 12, 19, 16- 
19, 22, 28, 26, 27, 29, 39- 
41, 48, 44, 47, 49, 58, 56. 

கலனுடன்‌; 15, 28. 

கானுடன்‌; 20. 

தூவும்‌; 46-- 

ஊனும்‌; 1-5, 8, 12, 19, 22, 
26, 29, 39, 44, 47, 53. 

நாயும்‌; 27. 

படையும்‌; 15, 20, 28. 

துன்னிய; 46-- 
ன்னின; 5, 18, 17, 19, 20, 
22, 28, 27-29, 40, 49, 45, 
49, 56. 

மிடைந்தன; 46-- 

எடுத்துளார்‌; 45. 


கொடுத்தன; 46-- 
கொடுத்தநல்‌; 8, 81. 


111 


17 


i 


1 


பாட வேறுபாடு 


கொடுத்துநல்‌; 1, 2, 4, 8,16, 
26, 99, 44, 45, 47, 58. 


வேய்ந்தன; 46-- 
வேய்ந்துளார்‌; 45. 


3008 
ஆயிரமாயிரங்களிற்றின்‌; 
46-- 
ஆயிரங்களிற்றினோடேற்ற; 
20. 


விழுங்கும்‌; 46-- 
விழுங்கு; 44. 


தீயெரி; 46-- 
தீயெழு; 18. 
தீயெழும்‌; 45. 


அடுத்த; 46- 
ஒத்த; 4, 45, 58. 


நாயகரோர்பதினாலுவீரரே; 
45. 


3009 


ஆறினோடு; 26, 45. 

ஆறினொடு; 46-- 

ஆயிரம்‌; 46-- 

ஆறுடன்‌; 13, 20, 26, 44, 45. 

ஆறுள; 5. 

ஆறென; 45. 

கூறினவொருபடை; 46-- 

கூறியவொருதொகை; 45. 

கூறினதொருகடை; 26, 44. 

கூறினதொருபடை; 1-4, 8, 
12, 19, 16-19, 22-24, 29, 
81, 39-41, 48, 45, 417, 49, 
59, 56. 


கூறியதொருபுடை; 15, 28. 


கூறியதொருபடை; 20, 27. 

குறித்தவப்படை; 46-- 

குறித்தமுத்தொகை; 45. 

ஏறினது; 1, 2, &, 8, 12, 18, 
15-20, 22, 29, 26, 28, 29, 
31, 40, 41, 49-45, 49, 59, 
56. 


IV 


II 


Il 


111 


195 


ஏறின; &6-- 

ஏறியது; 27, 89. 

ஏறிய; 5. 

ஏழின திரட்டி; 46-- 

என்‌ றினவிரட்டி; 49. 
தேரதினிரட்டி; 5. 
ஏழதனிரட்டி; 19, 22, 29, 45. 


ஊறின; 46-- 
ஊறிய; 1,2, 5,8, 12, 15, 
20, 26-28, 31, 39, 44, 45. 


சேனையின்றொகுதி; 46-- 
சேனைதூடணனுக்கு; 45. 
உன்னுவார்‌; 46 
உன்னிலே; 45. 


3009 (ஐ 
நூராயிரங்கோடி; 52-- 
நூறாயிரகோடி; 45. 
ஆழித்தேர்‌; 52-- 
ஆளித்தேர்‌; 45. 
கூறிய; 52-- 
கூறியது; 45. 


3010 


உரறும்வாயினர்‌; 46 

உரற்றும்வாயினர்‌; 9-5, 15- 
20, 22-24, 26-29, 39-41, 
43-45, 47, 49, 58, 56. 

உரற்றுவாயினர்‌; 1, 2, 8, 12, 
13, 31. 


கரத்தெறிபடையினர்‌; 46-- 
கரத்தெறிபடையினார்‌; 49. 
கமலத்தோன்றரும்‌; 46-- 
கமலத்தோன்றரு; 3, 12, 18, 
20, 23, 26, 31, 47, 59. 
கம்பத்தேரினர்‌; 1, 4, 8. 


வரத்தினர்‌; 46-- 

மரத்தினர்‌; 1, 4, 8. 

மலையென; 46-— 

மலையிடை; 19, 20, 22, 29, 
45. 


196 


மழைதுயின்றெழு; 46-- 

எரிவதிந்தன; 19, 22, 29. 

எரியெழுந்தன; 20. 

எரிவளர்‌ ந்தன; 45. 

மழைதுவன்றெழு; 1, 2, 4, 
8 


மழைதுயின்றெழும்‌; 5, 15, 
16, 18, 28, 26-28, 43-45, 
56. 


IV தருக்கினர்‌; &0-- 
திருக்கினர்‌; 45. 


செருக்கும்‌; 46-- 
செருக்கின்‌; 28. 
நெருக்கும்‌; 4&4, 45. 


3011 
1 நிமிர்ந்து; 46-- 
வளர்ந்து; 49. 
11 அளவிடலரும்‌; 1-5, 8, 12, 
19, 15, 17, 19, 22, 28, 29, 
91, 39-41, 45, 47, 53, 56. 
அளவிடவரும்‌; 46- 


காலினால்‌; 46 
காலினார்‌; 18. 
காலினர்‌; 19, 22, 45. 
111 அளவிடுநெடும்‌; 3, 4, 47. 
அளவிடுநெடு; 46-- 
அளவிடநெநடு; 17, 28, 26, 
40, 44, 58. 
அளவிடநெநடும்‌; 15, 28, 91, 
99. 


அளவிடவரும்‌; 5, 19, 20, 22. 
அளவிடலரும்‌; 1, 2, 8, 19, 
217, 29. 


வலத்தர்‌; 46- 

வரத்தர்‌; 8-5, 18, 16-20, 22- 
24, 27-29, 40, 41, 48, 49, 
59, 56. 

வானிடை; 2-5, 12, 15-20, 
22-24, 26-29, 40, 41, 43- 
45, 47, 49, 583, 56. 

வானவர்‌; 46 


| 
IV 
| 


II 


111 


ஆரணிய காண்டம்‌ 


வாளிடை; 1, 8. 
வாளினால்‌; 45. 


அளவிடலரும்‌; 1-4, 8, 13, 
19, 26, 29, 31, 39, 44, 45, 
47. 

அளவிடநெநடும்‌;: 5, 15, 17, 
18, 20, 23, 27, 28, 40, 48, 
49, 56. 

அள விடவரும்‌; 46-- 

அளவிடற்கரும்‌; 45. . 


செருவென்று; 46-- 
சமர் வென்று; 45. 


ஏறினார்‌; 46-- 

ஏகினார்‌; 19, 22, 28, 29, 48, 
45, 49. 

எய்தினார்‌; 17, 18, 20, 40, 41, 
45, 56. 


3012 


முதலினோர்‌; 46 
தலினர்‌; 5, 18, 15, 17, 18, 
23, 24, 27, 28, 40, 49, 44, 
49, 56. 


சிந்தின; 46-— 
சிந்தினர்‌; 1, 2, 8, 41, கச்‌, 45, 
56. 


தெறித்துகச்‌; 46 
செறித்துகச்‌; 1, 2, 8, 15. 


செறிந்த; 46 

செறித்த; 22. 

செறுத்த; 45. 

தோளினார்‌; 46-- . 

தோளினர்‌; 1-8, 5, 8, 12, 19, 
16, 18-20, 22, 23, 26, 27, 
81, 39-41, 49-45, 56. 

மேனியர்‌; 15, 28. 


அந்தகன்‌; 46 
அந்தணர்‌; 45. 
அடிதொழுது; 46- 
அடிதொழும்‌; 45. 
தொழத்தகும்‌; 45. 


- IV 


111 


பாட வேறுபாடு . 


அடங்கும்‌; 46-- 

ஆற்றல்‌; 54. 

ஆணையார்‌; 46-- 

ஆணையர்‌; 1-8, 5, 8, 12, 15, 
19, 22, 23, 26-28, 31, 39, 
43-45, 47, 49, 56. 

ஆனையர்‌; 4. 


வெந்தழல்‌; 46-- 

வெந்திறல்‌; 45, 52. 

வெந்தொழில்‌; 19, 20, 26, 
28, 44, 56. 

அனைய; 46-- 

அன்ன; 45. 

மேனியார்‌; 46-- 

மேன்மையார்‌; 45. 

மேன்மையர்‌; 19, 22, 29. 

மேனியர்‌; 58. 


2013 


தொடர்ந்த; 46-- 
சுமந்து; 45. 


எயிறும்‌; 46-- 
ஏறும்‌; 3, 4. 


வெளிதெனும்‌; 46-- 
வெறிதெனும்‌; 45. 
வெளிநிடும்‌; 45. 
வெளிறெனும்‌; 12, 26. 
நிறத்தர்‌; 46-- 
நிறத்தார்‌; 1, 8. 
ஆற்றலால்‌; 46-- 
ஆதலால்‌; 1-5, 8, 12, 19, 
15-19, 22, 24, 26-29, 40, 
41, 49, 45, 47, 58. 56. 


2014 
இப்பாடல்‌ 238, 48-ஆம்‌ பிரதி 
களில்‌ இல்லை. ட்‌ 
கழலினர்‌; 46-- 
கழலுறு; 20. 
தாரினர்‌; 46-- 
கச்சினர்‌; 27. 


111 


iv 


197 


காலினர்‌; 20. 
தாளினர்‌; 17, 18, 56. 


நிழலுறு; 46- 

கிழலுமிழ்‌; 5. 

நெறித்த; 46- 

தெறித்துப்‌; 1, 2, 5, 8, 12, 18, 
15-18, 20, 26-29, 40, 41, 
44, 45, 49, 56. 

நெறிந்த; 81, 99. 

நெறிந்து; 19, 22. 

நெரிந்து; 45. 

நெற்றியர்‌; 46-- 

நெற்றியார்‌; 47. 

பொங்கிய; 1, 2, 5, 8, 12, 18, 
15-20, 22, 26-29, 40, 41, 
44, 45, 49, 56. 

பொங்கியே; 45. 


வேட்டுவந்து; 46-- 
வேட்டெழுந்து; &, 15, 20, 
28. 


எழலுறும்‌; 46-- 

உழலுறும்‌; 5, 12, 18, 15-20, 
22, 24, 27-29, 40, 41, 45, 
49, 56. 


ஓருமையெய் தினார்‌; 46-- 

ஒருவரேயன்னார்‌; 15, 20, 28. 

ஒருவரேயனார்‌ ; 18, 17, 18, 
40, 41, 45, 49, 56. 


3015 


மருப்பிறா; 46-- 

மருப்பறா; 19, 22, 29, 45. 

மருப்பிறும்‌; 45. 

மதக்களிற்று; 46-- 

மதக்களிறு; 45. 

மதகளிற்று; 1, 5, 8, 19, 20, 
52, 55, 56. 


அமரர்‌; 46-- 
அனைய; 45. 
மன்னனும்‌; 46-- 
மன்னன்‌ முன்‌; 45. 


198 


Il 


111 


IV 


ஆரணிய காண்டம்‌ 


விருப்புறா; 46-- 
விருப்பறா; 19, 22, 45. 
விருப்புறார்‌; 45, 
விருப்புறும்‌; 45, 49. 
விருப்பிறா; 15. 


விழிக்கின்‌வென்னிடும்‌; 46 
விழிக்கின்வெற் நிடும்‌; 45. 
விழிக்கவெம்மது; 12. 
விழிக்கவெம்மதத்து; 20. 
விழிக்கவேகமது; 26, 27, 44, 
விழிக்கவேதமது; 2, 8, 5, 15, 
AT, 58. 
விழிக்கவேதனது; 45. 
விழிக்கவென்னிடும்‌; 16, 19, 
22, 29. 
விழிக்கில்வென்னிடும்‌; 18, 
17, 18, 24, 42, 49, 55, 56. 
விழிந்தவேதமது; 4. 
விளிக்குமேதகும்‌; 45. 


உருப்பொறாது; 52. 

உருப்பொறா; 46-- 

உருப்பெற; 26. 

உருப்பெருத்‌; 49. 

உருப்பெறா; 1, 2, 8, 58. 

உருப்பெறாது; 12, 18, 15-20, 
22-24, 28, 29, 40, 41, 44. 
45, 47, 56. 


உலைவுறும்‌; 46-- 
தொலைவுறா; 49. 


செருப்பெறாத்தினவுறு; 46-- 

செருப்பெறாத்தினவுறும்‌ ; 2, 
12, 17, 29, 24, 26, 28, 40, 
49. 

செருப்பெறாதினவுறு; 5, 19, 
43. 

செருப்பெறாதினவுறும்‌; 18, 
44, 56. 

செருப்பெறாதெனவுறு; 4,29, 
45. 


செருப்பெறாதெனவுறும்‌; 1, 
8, 15, 16, 18. 


111 


Il 


111 


3016 


குதிரைபேய்‌; 46-- 
குதிரையே; 45. 
குரங்குபேய்‌; 49. 


குரங்கு; 46-- 
குதிரை; 49. 


அஞ்சுறக்கனல்புரை; 46— 

அஞ்சுதற்கனல்புரை; 15, 
17-19, 22-24, 27, 29, 40, 
41, 48, 45, 49, 56. 


ஆர்கலி; 46-- 
ஆகலின்‌; 17, 91. 
ஆதலின்‌; 15, 27, 28, 99, 49. 


நஞ்சுதொக்கெனப்புரை; 


நஞ்சுதொக்கனபுரை; 34, 
45. 


நஞ்சுதொக்கெனக்கனல்‌; 
45. 


நஞ்சுகக்கனல்புரை; 19, 22, 


நயனத்தார்களும்‌; 46-- 
நயனத்தார்பலர்‌; 45. 


3017 


எண்கையர்‌; 46-- 
எண்கையின்‌; 5. 


எழுகையர்‌; 46-— 
இருகையர்‌; 5, 13, 27. 


எட்டுமாய்க்‌; 46 
எட்டுமாக்‌; 8, 47. 


காலினர்‌; 46 

காலினார்‌; 29, 49, 49. 

காலினால்‌; 1 ; 8, 12, 18, 17; 
18, 26, 40. ய 44, 47, 58, 
56. 


வண்கையின்‌; 46-- 

மண்கையின்‌; 41. 

வண்கையில்‌; 1, 8, 4, 8, 26, 
80, 81, 39, 45, 47. 


IV 


1 


பாட வேறுபாடு 


மண்கையில்‌; 5, 12, 18, 15- | 
20, 22-24, 27-29, 48, 44, 
49, 56. 


வளைத்துயிர்‌; 46 
வளைந்துயிர்‌; 13. 
அனைத்துயிர்‌; 39, 45. 


வாயினிட்டு; 46-— 

வாயிட; 45. 

வாயிடும்‌; 1-5, 8, 12, 18, 15- 
18, 20, 238, 24, 26-28, 31, 
99-41, 43, 44, 47, 49, 58, 
56. 

வாயிலிட்டு; 19, 22, 29, 30, 
45. 


உண் கையின்‌; 46- 

உண்கையர்‌; 1-4, 8, 12, 18, 
15-20, 22-24, 26-29, 40, 
41, 43-45, 47, 49, 59, 56. 

உண்கையில்‌; 30, 31, 39. 


உவகையர்‌; 46-- 
உடுக்கையர்‌; 1, 8. 
உரப்பினர்‌; 45. 
உலக்கையர்‌; 2, 8, 5, 12, 18, 
16-18, 20, 24, 26-28, 40, 
41, 49, 44, 47, 49, 56. 
உலக்கையில்‌; 19, 22, 29. 
உலப்பில்பல்‌; 45. 
உலப்பிலார்களும்‌; 46-- 
உலப்பிலார்களே; 24, 45. 
உலப்பிலோர்களும்‌; 13, 15- 
18, 28, 40, 56. 
கோடியுற்றுளார்‌; 45. 


2018 


இட்டன; 46-- 
ஈட்டன; 15. ' 
ஈட்டின; 45, 49. 
ஈந்தன; 45. 


மயக்குறுத்து; 46-- 
வயக்குறுத்து; 
வலியின்‌; 46-- 
வலிதில்‌; 45. 
வலிந்து; 45. 


111 


IV 


11 


199 
வலியில்‌; 1.5, 19, 22, 28, 29, 
55, 


வாங்கின; 46-- 
கொண்டன; 15, 19, 22, 28, 
29, 45. 


கந்தர்ப்பரைத்‌; 46-- 
கந்தருவரைத்‌; 4, 58. 
கந்திருவரைத்‌; 45. 
வாரின; 46-- 

பற்றின; 19, 22, 29, 45. 


நயப்புறு; 46-- 
வியப்புறு; 41. 


சித்தரை; 46 
படைக்கல; 41, 
நலிந்து; 46-- 
நயந்து; 27. 
விழுமம்‌; 41, 
வவ்வின; 46-- 
வவ்வினர்‌; 31. 
பெற்றுளார்‌; 41. 
பெற்றுளோர்‌; 45. 


3019 


கொடிதழை; 46- 

கொடிகழல்‌; 12. 

தொடிதழை; 49. 

கவிகைவான்‌; 46-- 

கவிகைவன்‌; 1, 5, 8, 19, 20, 
28, 24, 97, 29, 81, 39, 43- 
45, 49. 

கவிகையின்‌; 17, 18, 40, 41, 
4௦. 

தொங்கல்வெண்‌ ; 18, 15, 28, 
45. 


தொங்கல்‌; 46-- 
கவரி; 18, 15, 28, 45. 
குஞ்சரம்‌; &6-- 
குஞ்சமேல்‌; 41, 45. 


படியுறு; 46-- 
மடியுறு; 15, 28. 


200 


111 


ஆரணிய காண்டம்‌ 


பதாகைமீ; 46-- 
பதாதிமீ; 12. 
பதாகையின்‌; 15, 28. 


விதானம்‌; 46-- 
விதானப்‌; 5, 12, 20, 28, 27, 
99, 49, 44, 49, 56. 


பல்வகை; 46 

பன்மதிக்‌; 9, 20, 45, 47. 

பன்மணி; 1, 2, 4, 8, 12, 16- 
18, 26, 31, 39-41, 44, 45, 
52, 58. 

பன்மணிக்‌; 23, 489, 49, 56. 

பான்மதி; 27, 29. 

பான்மதிக்‌; 5, 19, 19, 22, 45. 

மாமதிக்‌; 15, 28. 


௫ 
இடையிலா து; 46-- 
டையிலது; 1, 2, 4, 8, 12, 
26, 91, 39, 44, 45, 53. 
இடைமிளிர்‌; 45, 52. 
குடைமிளிர்‌; 9, 5. 18, 16, 18- 
20, 22-24, 27-29, 40, 41, 
43, 45, 47, 49, 56. 


எங்கணும்‌; 46 

ஆகியே; 12. 

சாமரை; 18, 15, 17, 18, 22, 
24, 28, 40, 41. 

சாமரைக்‌; 3, 5, 16, 28, 45, 
49, 52, 56. 


்‌ இசைய; 46-- 


அடைய; 1, 2,4, 8, 26, 44, 
45, 59. 

குழாங்கள்‌; 45. 

குழாங்கொண்டு; 3, 5, 18, 
15-20, 22-24, 27-29, 40, 
41, 48, 45, 47, 49, 52, 56. 

குழுமி; 12, 


மீமிசை; 46-- 

எங்கணும்‌; 8, 5, 12, 18, 15- 
20, 22-24, 27-29, 40, 41, 
43. 45, 47, 49, 52, 56. 

அடியிலவெங்கணுமடைய 
மீமிசை; 45. 


IV 


Il 


III 


IV 


மிடை தலின்‌; 46-- 

மிடைதலில்‌; 17, 20, 22, 27, 
43, 49. 

இடையிலது; 45. 


இழக்கவே; 1-5, 8, 12, 18, 
15, 20, 28, 24, 26-28, 90, 
31, 39, 43-45, 47, 49, 58, 
55. ‘ 

இழப்பவே; 46-- 

இழந்தவே; 16-19, 22, 29, 
40, 41, 45, 52, 56. 


3020 


எழுவரொடு; 46-- 
எழுவரோடு; 20, 30, 45, 65. 
எழுவராம்‌; 46-- 
எழுவர்தாம்‌; 12. 
எழுவரேழ்‌; 1-5, 8, 20, 26, 
27, 91, 39, 44, 45, 47, 98, 
55. 
எழுவர்‌ நீள்‌; 41, 45. 
எழுவர்‌ நீர்‌; 45. 
உலகமேழெொ டேழ்‌; 46-- 
உலகமேழினே; 19, 22. 
உலகமேழினேழ்‌; 29. 
உலகமோ டொரேழ்‌; 47. 
உலகொடேழொடேழ்‌; 
43. 
உலகொடேழெனத்‌; 1, 2, 8. 


வென்‌ நியர்‌ தலைவர்‌; 46-- 

வென்‌ நியதலைவர்‌; 8, 45. 

வென்‌ நிய ந்‌ தலைவர்‌; 12. 

வென்றுயர்தலைவர்‌; 27. 

தானையர்‌; 46-- 

தானையின்‌; 9-5, 12, 16-20, 
24, 26, 27, 29, 31, 39-41, 
43-45, 47, 59, 56. 


வயங்கு; 46-- 
வயங்கும்‌, 49. 
சூலத்தர்‌; 46-- 
சூலத்தார்‌; 45. 
உழுவையொடு; 46-- 
உழுவையோடு; 30, 55. 


23, 


11 


iv 


பாட வேறுபாடு 


அரியென; 46-- 
எரியென; 1, 2, 4, 8. 


உடற்றும்‌; 46 

உரறும்‌; 24 

உரற்றும்‌; 1-3, 8, 18, 15, 17- | 
19, 22, 28, 29, 41, 47, 56. | 


3021 


இதழின்‌; 46-- 

இதழை; 1,2,4, 5,8, 15- | 
20, 22-24, 26-29, 40, 41, | 
49-45, 47, 49, 58, 56. | 

மீ திடும்‌; 46-- 

மேலிடு; 417. | 

மேலிடும்‌; 45, 49. | 


பறிக்கும்‌, 46-- 

பழிக்கும்‌; 20. 

ஆற்றலர்‌; 46 

ஆற்றலார்‌; 49, 49. 

சொல்லின; 46-- 

சொல்லினர்‌; 1-8, 8, 91,) 9, 
49, 58. 

துணிவின்‌; 46-- 

துணிவு; 4, 22, 29, 45, 58. 

நெஞ்சினார்‌; 1-5, 8, 12, 16- 
18, 20, 29, 24, 26, 27, 90, 
40, 48-45, 47, 49, 52, 58, 
55, 56. 

நெஞ்சினர்‌; 46-— 

மேயினார்‌; 15, 28. 


3022 
தூடணன்‌; 46-- 
தூடண; 49. 
திரிசிராத்‌; 46 ்‌ 
திரிதலைத்‌; 15, 28, 45. 


தோன்றல்‌; 46-- 

தொல்லை; 1, 2, 8. 

ஆதியர்‌; 46-— 
தியாக்‌; 9-5, 18, 15, 16, 
20, 23, 24, 28, 31, 39, 49- 
45, 417, 49. 


IV 


II 


117 


201 


தியாய்க்‌; 12, 17, 19, 22, 
27, 29, 40, 41, 59, 56. 
ஆதியோர்‌; 45. 


கோடணை; 46-- 

கோடொடு; 45, 

குளிறு; 46-- 

குமிறு; 1-4, 8, 24, 29, 44, 
47. 


குமுறு; 58. 

குமுறும்‌; 19, 22, 

குறுகச்‌; 26. 

குளிறும்‌; 91, 39, 45, 49. 

சேனையர்‌; 46-- 

சேனையார்‌; 16, 19, 22, 29, 
31, 45. 


வேலினர்‌ ; 46— 

வேலினார்‌; 9-5, 16-18, 20, 
28, 24, 27, 31, 39, 40, 48, 
45, 47, 59, 56. 


பாடவ நிலையினர்‌; 46-- 
பாடவ நிலையினார்‌; 24. 
பாடவானிலையினர்‌; 27. 
பாடவா நிரையினர்‌; 417. 
பாடவநிரையினர்‌; 3, 4, 58. 
பாடுறு நிலையினர்‌; 1, 2, 8. 
சுற்றினர்‌; 46-- 
சுற்றினார்‌; 1-5, 8, 12, 15-20, 
22-24, 26-29, 31, 39, 40, 
49-45, 47, 49, 58, 56. 


3023 


வளைத்ததாமென; 46-— 
வளைந்ததாமென; 4, 19, 20, 
22, 26, 29, 31, 45. 
ஊன்‌ நின; 46-- 
ஊன்றிய; 1, 8, 
29, 49, 45, 49. 
தேரினன்‌; 46-- 
தேரினர்‌; 19, 22, 29, 45. 
தோளினன்‌; 46-- 
தோளினர்‌; 19, 22, 27, 29, 
45, 


19, 22-24, 


202 


DV: 


11 


111 


IV 


ஆரணிய காண்டம்‌ 


தோன்றினன்‌; 46-- 

தோன்‌ நினர்‌; 19, 22, 27, 29, 
45. 

யாவரும்‌; 46-- 

இயமனும்‌; 15, 26, 28, 44, 
45 


கரனமன்‌; 41, 45, 58, 


3024 


புரவி; 46 
புரவிப்‌; 49. 


சயந்தனம்‌; 46-- 

சயந்தன; 90. 

திணிபுயத்து; 1-5, 8, 12, 18, 
15-18, 20, 29, 24, 26-28, 
91, 39-41, 43-45, 47, 49, 
58, 56. 

தேர்களவ்‌; 19, 22, 29, 45. 


தாடர; 46-- 


தாடரு; 17-19, 22, 29, 40, 


41, 56, 


தூளியான்‌; 46-— 

தூளியால்‌; 1, 2, 5, 8, 15-20, 
22-24, 26-81, 39, 40, 48- 
45, 49, 55, 56. 

தூளியின்‌; 8, 4, 12, 45, ௧7, 
53. ச 


மேயின; 46-- 
மேவின; 27, 53. 
ஏயின; 15. 


பசும்பரி; 46-- 

பசும்பரிப்‌; 2-5, 18, 15-18, 
22-24, 26-29, 81, 39, 41, 
43, 44, 47, 49, 56. 


3025 
பட்டன; 46-- 
பட்டது; 45. 
வானுயர்‌; 46-- 
மாடுயர்‌; 1-8, 8, 47, 58. 
மாணுயர்‌; 26 


| 


11 


117 


IV 


| 111 


தூர்‌ ந்தன; 46-- 
தூர்த்தன; 1-8, 8, 26, 39, 
47, 49, 58. 


தூளியால்‌; 46-- 
தூளியாம்‌; 45. 
தூளியில்‌; 45. 


சினந்தொகு; 46-- 
சின ந்தொரு; 28, 48. 


3026 


நிலமிசை; 1-5, 8, 12, 18, 15- 
20, 22-24, 26-29, 91, 39,. 
41, 49-45, 47, 49, 52, 58, 
56. 

நிலைமிசை; 46-- 


நெருக்கலால்‌; 46-- 
நெருங்கலா; 45. 


மலைமிசை; 46-- 

மலையினம்‌; 8, 4, 12, 17-20, 
22-24, 27, 29, 31, 40, 48,. 
47, 49, 56. 


மலையினம்‌; 46-- 

மாகரி; 45. 

வருவபோல்‌; 8, 4, 12, 17, 
18, 22, 28, 27, 29, 31, 40, 
49, 47, 49, 58, 56. 


வருவபோன் மலைத்‌; 46-- 

மலைத்தமால்கரித்‌; 17-19, 22,. 
23, 27, 29, 31, 40, 48, 49,. 
56. 

மலைந்தமாகரித்‌; 20. 

மலைந்தமால்கரித்‌; 8, 4, 12, 
24, 417, 53. 

மலைந்துமால்கரித்‌; 45. 


தலைமிசை; 46 

தலைமிசைத்‌; 1-5, 8, 12, 18, 
19, 22-24, 27, 28, 31, 49, 
45, 47, 49, 59, 56. 

தலைமிசை; 46-- 

தலைமிசைத்‌; 1-5, 8, 12, 19, 
22-24, 27, 28, 31, 49, 45, 
417, 49, 53. 

தலமிசைத்‌; 13. 


11 


பாட வேறுபாடு 


தாவிச்‌; 46-— 
தவிரச்‌; 15, 28, 48. 
கொலைமிசை; 46 


குலமிசை; 15. 
குலைமிசை; 28. 
நஞ்செனக்‌; 46-- 
நெஞ்செனக்‌; 49. 
நெடுஞ்சினம்‌; 20. 
கொதிக்கும்‌; 46-- 
குதிக்கும்‌; 15. 
நெஞ்சினார்‌; 40 
நெஞ்சினர்‌; 18. 
சிந்தையார்‌; 17, 18, 29, 24, 
40, 43, 49, 56. 


செய்யா 19, 22, 29, 45. 


3027 


வந்தது; 46-- 

வந்தவெம்‌; 3. 

வந்துவெம்‌; 1, 2, 4, 8. 

வள்ளியோன்‌; 46 

வள்ளியோர்‌; 19, 22, 29, 45. 

மருங்கு; 46-- 

மருங்கின்‌; 5, 12, 16-20, 22, 
28, 26, 9. 91, 39-41, 43- 
45, 49, 56. 

மாயா; 41, 45, 52. 

மாய; 46— 

மாயப்‌; 1-5, 8, 15, 20, 24, 
41, 44, 45, 53. 

மாயாப்‌; 18, 16-19, 22, 28, 
29, 40, 49, 49, 56. 

மாயைப்‌; 45. 

பந்தமா; 46-- 

பந்தமாம்‌; 17, 18, 29, 40, 41, 
43, 49, 56. 

பந்தமார்‌; 5, 12, 15,20, 27, 


வினையின்‌; 1, 2, 8, 12, 16-20, 


22, 29, 29, 40, 48, 45, 49, | 


111 


209. 


மாளப்‌; 46 

மானப்‌; 5, 15, 19, 22, 27-29,. 
45, 58 

மானம்‌; 45, 

மாளாப்‌; 12, 20. 


பற்றறு; 46-- 

பற்றறும்‌; 2, 45. 

பற்றிய; 5, 15-18, 20, 22,285... 
28, 29, 40, 41, 49, 49, 56. 

பற்றின; 27. 

பற்றுறு; 12. 

பற்றுறும்‌; 1, 8. 

பெற்றியோர்க்கும்‌; 46-- 

பெற்றியோருக்கு; 1, 2, 8. 

பயத்தின்யார்க்கும்‌; 5, 28, 
27, 48. 

பயத்தினார்க்கும்‌; 16-18, 22, 
29, 40, 56. 

பயத்தியார்க்கும்‌; 49. 

பயத்தில்யார்க்கும்‌; 28. 

பயத்தால்யார்க்கும்‌; 15. 

உந்தரு; 46-— 

உந்துறு; 1, 2, 8, 91, 44, 

நிலையதாகி; 46 

நிலையவாகி; 15, 28. 


உடனுறைந்து; 46-— 
உடலுறைந்து; 19, 29. 


3028 
குரலின்வானின்‌; 46-- 
குரலின்‌ஓசை; 1, 2, 8, 12... 
19, 16-20, 29, 24, 40, 41, 
43, 49, 56. 

குரலினோதை; 29. 

முகிற்குலம்‌; 5, 15, 27, 28. 

முகிற்கணம்‌; 46 

வான்முகில்‌; 1, 2, 8, 12, 12... 
16-20, 29, 24, 40, 41, 45... 
49, 56. 

வார்சிலை; 46— 

வார்சிறை; 49. 

ஒலியின்‌; 46 

ஒலிப்ப; 1௦, 28. 

ஒலிப்பின்‌; 45. 


204 


111 


IV 


ஆரணிய 


அஞ்சி; 46 
எஞ்சி; 49. 


உருமெலாம்‌; 46-- 

உருமினம்‌; 19, 17-19, 22, 
23, 29, 40, 41, 48, 49, 56. 

உருமொடு; 8, 4, 15, 20, 26- 
28, 47. 

உருமொரு; 1, 2, 8, 12, 16, 
44, 45, 

யாவரும்‌; 24, 45. 


மறுக்கங்கொள்ள; 46-- 
மறுக்கமெய்த; 15, 28, 45. 


ஆர்ப்பினுட்கி; 46-- 
ஆர்த்துத்தூங்க 45. 
ஆர்ப்பவுட்கி; 29, 43, 49. 
ஆர்ப்புக்குட்கி; 45. 
ஆர்ப்பையுட்கி; 5, 12, 18, 
ர 22, 27-29, 40, 41, 


தானுமுட்கி; 1- 4, 8, 26, 44, 
45, 47, 58. 


அசைவுற; 46-- 

அசைவற; 1-4, 8, 12, 18, 81, 
99, 47. 

அசைவுறும்‌; 58, 

அசையுற; 49. 

மவ 17, 18, 40, 41, 

அதிர்‌ ந்துமற்று; 45. 

போர்வனத்து; 46-- 

போர்கருத்து; 18, 17, 18, 40, 
41, 56. 

போர்விளைத்து; 5 

போருவந்து; 44, 45, 52. 

ஓர்வனத்து; 2-4, 47. 

வீரருறைவிடம்‌; 46-- 

வீரருறையிடம்‌; 19, 28, 48. 

வீரனுறைவிடம்‌; 45. 

வீரர்தம்மிடம்‌; 22, 29, 45. 


புக்கதன்‌ றே; 46-- 
யுக்கதன்றோ; 9 


11 


| 
| 
| 
| 
| 
| 
| 


3029 


வாய்புலர்‌ ந்து; 46-- 
வாய்புலந்து; 1, 8, 15, 19, 
2, 24, 49, 44, 53. 


அழிந்த; 46-- 
அயர்ந்த; 15, 28. 
உலந்த; 19, 22, 45. 
உலர்ந்த; 29. 


மெய்யின்‌; 46-- 
மெய்ய; 19, 22, 45. 


வருத்தத்த; 46-- 

எருக்க 41, 45. 

வருத்தந்த; 2 

வருத்ததர்‌; 45. 

வருக்கத்த; 27. 

வகுத்ததவ்‌; 20. 

வழியின்‌; 46-- 

வழியில்‌; 1-4, 8, 12, 18, 15, 
17, 18, 20, 28, 24, 26, 28, 
30, 40, 48-45, 47, 49, 58, 
௨6. 


யாண்டும்‌; 46-- 
ண்டும்‌; 5, 15, 17, 18, 24, 
26-28, 91, 39, 40, 44, 56. 
எங்கும்‌; 19, 22, 29, 45. 
கண்டே; 12, 20. 


வீங்கும்‌; 46-— 

நீங்கும்‌; 49. 

உயிர்ப்பின; 46 

உயிர்ப்பில; 12, 18, 20, 26, 
44, 45. 

உயிர்ப்பன; 22, 49. 


உலைந்த; 46-- 
உலந்த; 45, 58. 


கண்ண; 46-- 

கண்ணத்‌; 13, 20, 24, 45. 
கண்ணர்‌; 3, 45. 

கால; 29. 

காலத்‌; 19, 22, 45. 


117 


IV 


11 


111 


பாட வேறுபாடு 


சேர்‌ ந்தமை; 46-- 
சேர்ந்தவை; 1-5, 8, 12, 19, 
16-18, 20, 28, 24, 31, 40, 
41, 49, 47, 49, 56. 
சேர்ந்ததென்று; 45. 
தெரியச்சென்று; 46-- 
அமலன்‌ பாங்கர்‌; 45. 


புள்ளொடு; 46-- 

புள்ளொடும்‌; 1, 2, 8, 19, 29, 
90, 45, 49, 55. 

விலங்குபுள்‌; 45. 

விலங்கொடு; 15, 16, 19, 22, 
28, 29, 45. 

விலங்கும்‌; 46-- 

புள்ளும்‌; 15, 16, 19, 22, 28, 

எழுவ; 4௦. 

அம்மா; 46-- 

எல்லாம்‌; 15, 19, 22, 28, 29, 
45. 


3030 . 


படலை; 46 
படலம்‌; 5, 12, 27, 45. 


தொடர்வுற; 46-- 

தொடர்ந்தன; 1, 2, 8, 45, 
47, 53. 

தொடர்வுறு; 45. 

தொடர்வுறும்‌; 19, 29. 


ஒடியும்‌; 46-- 
பொடியும்‌; 44. 
ஒசை; 46-- 
ஓதை; 22. 


ஆளியுமரியும்‌; 46-— 

ஆளியும்புலியும்‌; 27. 

ஆளில்பல்விலங்கும்‌; 45. 

யாளியுமரியும்‌; 5. 

அமலைநோக்கி; 1-5, 8, 12, 
19, 15-20, 22-24, 26, 29, 
91, 39-41, 43-45, 47, 49, 
53, 56. 

அலக்கறோக்கி; 46 


IV 


Il 


111 


IV 


205 


மீளிமொய்ம்பினரும்‌; 46-- 
மீளிமொய்ம்பினன்‌ வெம்‌; 26.. 
மீளியோனரக்கர்‌; 45. 
என்றுன்னா; 46-- 
என்றுன்னி; 45. 
என்றெண்ணா; 15, 28, 45. 


3031 


சிலையன்‌; 46-- 
சிலையின்‌; 1, 2, 8, 15, 47, 49. 
நிலையின்‌; 45. 


வீரக்‌; 1-5, 8, 12, 18, 15-20,. 
22-24, 26-91, 39, 48-45,. 
49, 58, 56. 

வீர; 46-- 


வாளன்‌; 46-- 
வாளான்‌; 27. 


வடிம்பின்‌; 46-- 
வடிவம்‌; 26. 

சுடரின்‌; 45. 
நெஞ்சன்‌; 46-- 
நெஞ்சின்‌; 28, 91, 99. 


நின்னின்‌ று; 46-- 

இன்னின்று; 45. 

விரும்பிேே நரா; 46-- 

விரும்பி நோக்கி; 1-5, 8, 12,. 
18, 16-20, 22-24, 26, 27,. 
31, 39-41, 48, 44, 47, 49, 
59, 56. 

நெருப்பினோக்கி; 15, 28, 29.. 


முன்னின்‌ ற; 46-- 
ன்னின்று; 1-4, 8, 19, 17- 
20, 22, 24, 26, 30, 31, 39- 
41, 44, 47, 58, 56. 

பின்வந்தோனைநோக்கி 
னன்‌; 46— 

பின்வந்தானைநோக்கினன்‌; 
1, 2, 8, 17, 18, 40, 45, 56. 

பின்வ த்தோலுப்கின கும்‌ 
1 


ன்வதடகனுகக கு 


206 


11 


191 


Iv 


ஆரணிய காண்டம்‌ 


முன்றானேர்ந்தனென்‌; 20. 

நிரு தரா வி; 46-- 

அரக்கராவி; 1-5, 8, 12, 16- 
18, 22, 23, 27, 29, 31, 39- 
41, 43, 47, 49, 53, 56. 


3032 | 
முன்னேநேர்‌ந்தனென்‌; | 
46— 

முன்னேநேர்‌ ந்தனன்‌; 27, | 
29, 91, 39, 45, 47. 

முன்னநேர்‌ ந்தனென்‌; 28, | 

48, 49. | 

| 


என்ற; 46-— 

என்றப்‌; 9. 

என்று; 13, 45. 

என்னும்‌; 1-5, 8, 12, 16-20, 
22 24, 27-29, 91, 39, 41; 
44, 45, 47, 49, 52; 59, 56. 


பழமொழி; &6-- 
தது 19, 22, 29, 45, 


அல்கி 18, 35. 


வீர நீ; 46-- 

ட்ட 15, 28. 

வீரனி; 1, 2, 8, 20, 24. 
வீரனே; 2,4, 45, 47, 53. 
வேண்டினேன்‌; 45. 
வேண்டினேன்யான்‌; 46-- 
வீரனின்னை; 45. 


குறிக்கொடு; 46-— 
நிக்கொண்டு; 4, 12, 18, 
17, 19, 22-24, 29, 40, 48, 
45, 49, 59, 56. 


அனே 46— 

இன்றே; 1-5, 8, 12, 18, 15, 
Als 90, 238, 94, 26-98. 40, 
41, 48, 47, 49, 58, 56. 

என்னா; 46-- 

என்றான்‌; 5, 19, 20, 22-24, 
லா, 29, 48, 45, 49. 

எல்லாம்‌; 1-4, 8, 18, 15-18, 
28, 31, 39-41, 44, 47, 55, 
56. 


I 


117 


IV 


3033 


மரம்படர்‌; 1-4, 8, 19, 16-19, 
22-24, 26, 29, 40, 43-45, 
47, 49, 53, 56. 

மரன்படர்‌; 46-- 


அதர்பட; 46-- 
அதர்ப்பட; 24, 
துகள்பட; 27. 
வந்தசேனை; 46-- 
அரக்கர்சேனை; 45. 
எண்ணிக்‌; 46-- 
உன்னிக்‌; 19, 29, 45, 53. 


கருநிறக்‌; 46 
கடனிறக்‌; 15, 28, 45. 


சரம்படர்‌; 1-5, 8, 19, 15-20, 
22-24, 27-29, 31, 39, 40, 
43-45, 47, 49, 58, 56. 

சரன்படர்‌; 46-— 

சரம்படப்‌; 26. 

தரித்தான்றள்ளா; 46-- 

தரித்தானள்ளார்‌; 27. 

தரித்தான்கையில்‌; 1, 2, 8. 


அர்ததுக்தான் ஜன்‌ க்‌, 45, 
4T, 53. 
தெரிந்தேதள்ளா; 4௦. 


உரம்படர்‌; 1-5, 8, 18, 16- 
20, 22, 29, 26, 27, 29, 31, 
39, 40, 48-45, 47, 49, 583, 


தோளின்‌; 46 
மார்ப; 45. 
மீளாக்‌; 46-- 
மீளக்‌; 12. 

மீது; 15, 28, 45. 
உடைவாள்‌; 46 
ஒளிர்வாள்‌; 45. 


3034 


மீளரும்‌; 46-- 
மீளிரும்‌; 3. 


11 


111 


பாட வேறுபாடு 207 


செருவில்‌; 1-5, 8, 12, 18, 


16-20, 28, 24, 26, 27, 29, 
31, 39, 43-45, 47, 49, 55, 
56 
செருவின்‌; 46-- 
விண்ணும்‌; 46-- 
மண்ணும்‌; 1, 2,8, 12, 15, 
16, 18, 28. 
மண்ணுமென்மேல்‌; 46-- 
மண்ணுமேமேல்‌; 3, &, 58. 
விண்ணுமென்மேல்‌; 1, 2, 8, 
13, 16, 18, 28. 


நாளுலந்து; 46-- 

தாளுலர்ந்து; 2 

அழியும்‌; 46-- 

ஒழியும்‌; 16. 

அன்றே; 1-5, 8, 12, 16-20, 
22-24, 27, 29, 31, 39-41, 
49-45, 47, 49, 52, 58. 

என்றே; 46-- 

என்றல்‌; 45. 

என்று; 13. 

என்றால்‌; 45. 

என்னே; 46-- 

எங்கே; 1-4, 8, 27, 45, 47, 
99. 


ஆளியின்‌; 46--- 

யாளியின்‌; 4. 

துப்பினாய்‌; 46— 
ஆற்றலாய்‌; 15, 28. 
மொய்ம்பினாய்‌; 17-20, 22- 


24, 40, 41, 48, 45, 49, 56. 


அமரெனக்கு; 46-— 

அமரினை த்‌; 20. 

அருளி நின்றென்‌; 46-- 
ருடியாயில்‌; 1-4, 8, 26, 44, 
45, 47, 58. 

அருடியென்னா; 19, 22, 29, 
45. 


அருளியின்று; 45. 
ளியின்றென்‌; 17, 18, 
28, 24, 40, 41, 44, 45, 49, 
௨6. 


அருளுகின்றால்‌; 15, 28. 
அருளுவாயென்‌; 45. 
தருதியின்றென்‌; 20. 


தோளினைத்‌; 46-- 
தோளிணை; 8, 4, 18, 17, 19, 
22-24, 29, 40, 41, 48, 58. 
தோளிணைத்‌; 5, 27, 28, 45, 

47. 
தோளினில்‌; 1, 2, 8. 


தின்னுகின்‌ ற; 46-- 

தின்னுமின்றென்‌; 19, 22, 
29. 

தின்னுமென்றன்‌; 3,4, 31, 
99, 45, 47, 58. 

தினவுதீர்த்துச்‌; 1, 2, 8, 26, 
417. 


தினவுமாறாச்‌; 45. 

தினவின்வைகும்‌; 5, 12, 18, 
16-18, 20, 23, 24, 27, 28, 
40, 41, 48, 96. 


துடைத்தி; 46-- 
துடைக்க; 45. 


2025 
என்றலும்‌; 17, 18, 20, 29, 
40, 41, 49, 45, 49, 56. 
என்றனன்‌; 46-- 
என்றபின்‌; 15. 
இளையவீரன்‌; &6-- 
இளை யோன்மற்றொன்று; 45. 
இசைந்தனன்‌; 12, 19, 16- 
20, 26, 29, 40, 41, 43-45, 
56. 
இசைந்திலன்‌; 46-- 
இசைத்திலன்‌; 45. 
இருந்தனன்‌; 23, 49. 
இயைந்திலன்‌; 24. 
இயைந்தனன்‌; 15, 28, 45. 


ஏந்தும்‌; 46— 
ஏந்து; 13, 17, 40, 45, 56. 
என்னும்‌; 20 


ஓங்கும்‌; 19, 22, 29, 45. 


208 


Il 


111 


IV 


1 


111 


ஆரணிய 


குன்றன; 46 

குன்‌ றன்ன; 15, 17-20, 28, 
29, 40, 45, 58, 56. 

தோளினாற்றல்‌; 46- 

தோளினான்றன்‌; 5, 12, 20, 
217, 45. 

தோளினானும்‌; 1-4, 8, 45, 
47, 58. 

உணரக்‌; 46 

உணர்ந்து; 19, 22, 29. 

உணர்வு; 45. 


கண்டான்‌; 26. 


மறுக்கிலன்‌; 46 

மறுக்கலன்‌; 22, 29. 

மறுக்கிலான்‌; 24, 45. 

மறுத்திலன்‌; 1-9,.8, 15, 20, 
26, 28, 47, 58. 


இருந்து; 1-5, 8, 12, 18, 15- 
20, 22-24, 26-29, 39-41, 
43-45, 49, 52, 58, 56. 

இருந்தான்‌; 46 

இழிந்த; 45. 

நிலனுறப்‌; 46-- 

நிலம்புகப்‌; 17, 18, 28, 40, 
49, 49, 56. 

நிலமுறப்‌; 18. 

புலர்கின்றாள்‌ பால்‌; 46-- 

புரள்கின்றாள்பால்‌; 8, 4, 19, 
20, 29, 24, 48, 45, 47, 58. 

பொழிகின்றாள்பால்‌; 12, 45. 


3036 
குழைந்துசோரத்‌; 46-- 
குழைவைத்தேற்றித்‌; 45. 
சாலைநின்றும்‌; 46-- 
சாலை நின்று; 12, 18, 16, 18, 

௨0, 26, 31, 56. 
மேரு; 46-- 
வீரன்‌; 20. 
அரக்கர்‌; 46-- 
அரக்கன்‌; 1, 2, 8, 58. 


| 
| 
கொண்டான்‌; 46-- | 
| 


| 
ஜ்‌ 


செல்லும்‌; 46-- 
கொல்லும்‌; 49. 


3037 


சுட்டினள்‌; 46-- 
சுட்டியே; 45. 


வான் ரொடர்‌; 46-- 
கான்றொடர்‌; 45. 
மூங்கிறந்த; 46-- 
மூங்கிற்றந்த; 1-4, 8, 17,19, 
29, 24, 27, 29, 81, 39, 40, 
43-45, 47, 49, 59, 56. 
மூக்கையீர்ந்த; 5, 16. 
மூக்கையீர்‌ ந்தோன்‌; 45. 
வயங்குவெம்‌; 46-- 
வயங்குறு; 58. 
முன்னவன்‌; 45. 
தீயிதென்னத்‌; 46-- 
தீயதென்னத்‌; 22, 29, 41, 
45. 


கனலேயென்னச்‌; 45. 


தான்றொடர்‌; 46 

சான்றும்‌; 45. 

தொலைக்குமாசமைந்து; 46 

துடைக்குமாசமைந்து; 24. 

சமைக்குமா நியைந்து; 15, 
28. 

சமைக்குமாறமைந்து; 45. 

நின்றாள்‌; 46-- 

நின்றான்‌; 45. 

நின்றே; 1-4, 8, 19, 22, 23 
26, 29, 49, 45, 47, 49, 58 


17 எதிர்ந்த; 1-5, 8, 12, 15-20, 


22-24, 26, 27, 29, 31, 39- 
41, 43-45, 47, 49, 52, 53, 
௨5, 56. ்‌ 

எதிர்த்த; 46-- 

எழுந்த; 18. 

என்றே; 19, 22, 24, 29, 45, 


T, 52. 


11 


111 


197 


1 


பாட வேறுபாடு 209 
என்ன; 46 11 யாவரும்‌; 46-- 
என்றாள்‌; 1-5, 8, 12, 19, 15- யாவிரும்‌; 15. 
18, 23, 26-28, 40, 43-45, ஈட. 
49, 53! 56. ம்‌ 
3038 நிற்‌ நிர்‌; 46 

நிற்றீர்‌; 12, 15, 19, 28, 24, 
நீங்க; 46-- 40, 43, 45, 49, 58, 
நீங்கி; 1, 2, 8. 
விண்டனினின்‌ ற; 46 2 பாடக்‌ 

்‌ நானே; 20. 
விண்டனி நின்ற; 40, 41, 56. 
விண்டனனின்‌ ற; 12, 45, 49, 

59, 9 3040 
விண்டனனென்ற; 28, 26, |1 வந்தான்‌; 46-- 

43. வந்தோன்‌; 26. 
விண்டனனென்ன; 1, 2, 8. நின்ற; 15, 22, 26, 29, 45. 
விண்டனனேன்‌ ற; 45. நின்றான்‌; 4 
விண்டொட நின்ற; 45. அமைந்த; 46— 
செய்திம்மானிடன்‌, 46 உணர்ந்த; 1, 2, 8. 
செய்திம்மானிடர்‌; 27, 45, ஒருவன்‌; 45. 
செய்திம்மானுடன்‌; 45- > ஞா 
எம்திம்மானிடன்‌; 19, 22,29. I பல லகம்‌ ப ன்‌ 
எய்திமானுட்னம்‌ 2 99, 48-45, 47, 49, 59, 56, 
நீக்கிக்‌; 46 — செவ்வியான்‌; 46-- 
நோக்கி; 20, 58. செவ்வியின்‌; 45. 
கொண்டனன்‌; 46-- ஒருவன்‌; 46-- 
கொண்டனென்‌; 45. வழியே; 45. 
படைஞரைக்‌; 46-— ய; 46 
பகைஞரைக்‌; 19, 22, 29. ம்‌ 20, 24, 27. 

ன்னே; 5, 15, 16, 19, 22, 

3039 28, 29, 45. 
மானிடன்‌; 46-- செப்புவென்‌; 46-- 
மானுடன்‌; 45. செப்புவன்‌; 19, 28, 29. 
அம்மா: 46-- செப்புவான்‌; 24, 
எல்லாம்‌; 28, 45. செருவில்‌; 46-- 
ராப ae செவியில்‌; 7, 2, 8. 
என்ற; 15, 28, 45. 111 வெவ்வியராதல்‌; 46 
கலந்த; 46-- 4 வெவ்வலியா தல்‌; 18, 17,23, 
மது யை 40, 41, 49, 5 
கட்ட வெல்த்‌, 49. 


காலத்து; 1-4, 8, 26, 31, 39, 
45, 53. 
காலம்‌; 20. 


44) 


நன்றே; 46 


அன்றே; 5, 15, i} 18, 20, 
24, 28, 40, 41, 5 


210 


IV 


111 


IV 


ஆரணிய காண்டம்‌ 


வீரருளாண்மை; 17, 18, 40, | 
56. 

வீரரிலாண்மை; 46-- 

வீரரிலாமை; 27, 91, 

வீரரல்லாமை; 5, 45. 

வீரருள் வீர; 19, 22, 29. 


வீர; 46 
வீரா; 45. | 
இன்‌ றிங்கு; 19, 22, 29. | 
இவ்வயின்‌ ; 46-- | 
இவ்வயில்‌; 18, | 
உளவாம்‌; 46-- | 
உள தாம்‌; 1-5, 8, 19, 16-18, 
20, 28, 24, 26, 27, 31, 99, 
40, 43-45, 47, 49, 58, 56. 


3041 


| 

குமுறிப்‌; 46-- | 

குமுறும்‌; 9-5, 45, 93. | 

குமிறிப்‌; 45. 

குமிறும்‌; 1, 2, 8, 18, 19, 22, 
27, 29, 417. | 


வளைப்புண்டது; 46-- | 
வளைப்புண்டதும்‌; 26. 
வளைப்புண்டன; 15. | 


கருது; 46 

கருதில்‌; 24. 

கொடிமிசைக்‌; 46-- 

கொடிமிசை; 49. 

காக்கையின்‌; 46-- 

காகத்தின்‌; 19, 22, 28, 29, 
48, 45, 49. 

கணங்கள்‌; 46-- 

இனங்கள்‌; 20. 

புலம்புவ; 46-- 

புலம்புறு; 1, 2, 8, 45. 

புலம்பின; 24, 45. 


3042 


வாளின்‌; 46 
வாளி; 1, 8, 18, 17, 18, 29, 
40, 41, 45. 


IV 


வாய்களை; 46-- 
வாயினை; 45. 


ஈவளைக்கின்றன; 46 
ஈவளைக்கின்றது; 1, 2, 8. 


துடிக்கின்றன; 46-- 
அரைத்த 17, 18, 40, 41, 


மொய்ம்புடை; 17, 40, 41, 
45, 52, 56. 

மொய்ம்பரின்‌; 46-— 

மொய்ம்பபேர்‌; 16, 28, 49, 49. 

மொய்ம்பநின்‌; 19, 22, 28, 
29, 45. 

மொய்ம்பனின்‌; 15. 

மொய்ம்பரோடு; 45, 

மொய்ம்பின; 1, 8. 

மொய்ம்பினர்‌; 24. 


இவுளிவீழ்கின்‌ றன; 46-- 

இவுளிகள்வீழ்வன; 8, 4, 15, 
28, 45, 47, 58. 

இவுளிகள்விழுவன; 1, 2, 5, 
8, 19, 16-20, 22-24, 26, 
27, 29, 31, 39-41, 49-45, 
49, 56. 


விரவி; 46-- 

காணாய்‌;: 1-5, 8, 16, 18-20, 
22-24, 26, 27, 29, 81, 99, 
49-45, 47, 49, 58. 

பாராய்‌; 15, 28. 

விறலோய்‌; 18, 17, 40, 41, 
45, 56. 


ஞாளியோடுநின்று; 46-- 
கூளியோடுநின்று; 19, 22, 
29, 45. 


உளக்கின்ற; 46 

உளைப்பன; 1-8, 5, 8, 15-17, 
20, 24, 26-28, 31, 40, 44, 
45, 47, 56. 

உரைப்பன; 4, 28, 48, 49. 

படபட ர்‌ 19, 22, 29, 


அழைப்பன; 18, 45. 


11 


0011 


IV 


பாட வேறுபாடு 211 
பலவால்‌; 46-- 11 நினையலாவதொன்றன்றது; 
பரிவால்‌; 20. 46— 
பாராய்‌; 1, 2, 8, 15, 22, 28, நினையலாவதொன்றன்‌ 

28, 29, 48, 45, 49. றிது; 1, 2, 8. 
நினையிலாவதிங்கேழைமை; 
3043 நிக்‌ ர்‌ 
ல 7 
பெருங்கவுள்‌; 46-- தா கி்‌. 


பெருங்களி; 15, 20, 28, 58. 
பெருங்கவின்‌ ; 41, 45. 


ஓடியுமான்மருப்பு; 46-- 

ஒடியுமாமருப்பு; 15, 16, 28. 

ஒடியும்வான்மருப்பு; 9, 4, 12, 
19, 22, 29, 44, 47. 

ஓ ம்வாண்மருப்பு; 5, 18, 
17, 18, 20, 29, 26, 27, 41, 
43, 49, 583, 56. 

ஒடியமாமருப்பு; 1, 2, 8, 45. 


கம்பிக்கும்‌; 46-- 
கம்பித்த; 45. 
கம்பித்தது; 19, 22, 29. 


எரிந்திடும்‌; 46-- 
எரிந்தடு; 1, 8. 
எரிந்தன; 45. 
பெருந்திசை; 49. 
பேர்ந்திடும்‌; 18. 


பெருந்திசை; 46-- 
நம்படை; 49. 


முடியின்‌; 46-- 
முடிவின்‌; 41. 
புலாலொடு; 46-- 
புலால்வெறி; 45. 


நாறும்‌; 46-- 
கமழ்ந்த; 45. 


3044 


இனையவாகலின்‌; 46— 
னையவா தலின்‌; 15, 17, 18, 
80, 40, 52, 55, 56. 

இனையதாகலின்‌; 23, 29. 
னையதாதலின்‌; 1, 2, 5, 8, 
16, 19, 20, 22, 26, 27, 31, 
99, 44, 45, 47, 49, 98. 


117 


நீ தியா நின்‌ ற; 46-- 

நீதியோய்‌ நின்றெம்‌; 15. 

நீதியோய்நின்றேம்‌; 28. 

நீதியாய்நின்ற; 20, 27, 94. 
99. 


நீதியாய்‌ நின்றன்‌; 5. 
தியோய்‌ நின்‌ ற; 1-4, 8, 12, 
18, 16-19, 22-24, 26, 29, 
40, 41, 48-45, 47, 49, 58, 
56. 


வினையெலாம்‌; 46-- 
வினையெல்லாம்‌; 18. 
செய்தும்‌; 3, 47. 

செய்து; 46-- 

தன்மையன்‌; 46-- 
தன்மையின்‌; 20, 45. 
தகைமையன்‌ ; 15, 28, 45. 
கரத்தனும்‌; 1, 2,8, 26, 44, 


என்னுரையெனப்‌; 46-- 
என்றோமெனப்‌; 19, 22, 29. 


3045 
இப்பாடல்‌ 1, 8-ஆம்‌ பிரதி 
களில்‌ இல்லை. 
உலையச்‌; 46-- 
உளையச்‌; 15. 


நன்றுநம்‌; 41, 45. 

நின்றவென்‌; 46-- 

நின்றதன்‌; 45. 

நின்‌ றதெம்‌; 20. 

தின்‌ றதென்‌; 5, 16. 

தின்றுதம்‌; 18. 

தின்றுதன்‌; 15, 17, 19, 22- 
24, 28, 29, 40, 41, 48, 49, 


212 


111 


IV 


1 


ஆரணிய காண்டம்‌ 


நன்றதென்‌; 5, 16, 27. | 
நன்‌ றிதென்‌; 44, 45, 52. 
சேவகந்தெவ்வரைத்‌; 
15, 23, 28, 49, 45. 
சேவக ந்தேவரைத்‌; 46 
சேவகம்‌ நன்றதே; 27. 
தேய; 46-- 
தெவ்வர்‌; 27. 


18, 


அலங்கெழில்‌; 46-- 
அலங்கலில்‌; 29, 49, 45. 
இலங்கெழில்‌ 45. 


வீங்குவ; 46-- 
வீங்கிய; 45. 


மானிடற்கு; 46-- 
மானிடர்க்கு; 16. 
மானுடற்கு; 41, 45. 


எளியவோ:; 46-- 
எளியவே:; 5, 44, 45. 
எளியனோ; 12, 20. 


3046 


மாத்திரத்தேயெறி; 15, 28, 
மாத்திரத்தெறிபடை; 46 
மாத்திரத்தெய்யெ றி; 45. 

மாத்திரையெறி படை; 24, 


பிடியென; 15, 28. 
இடியென; 46-- 
படையென; 45. 


இடியா; 46-- 
உரையா; 45. 


வளை ந்தன; 46-- 
வளை ந்தனர்‌; 41. 
வளைந்ததவ்‌; 15, 28. 
வளைத்ததவ்‌; 45. 
வளைத்தன; 40, 45. 
வளைத்தலும்‌; 45. 
வளைத்தனன்‌; 29, 43, 49. 
வளைத்தனர்‌; 1-5, 8, 12, 18, 
16-18, 20, 24, 26, 27, 31, 
39, 44, 45, 47, 58, 56. 


III 


IIT 


IV 


வனத்து; 5, 15-18, 27, 28, 
40, 41, 45, 52, 56. 

வளைந்து; 46 

வளைத்த; 41, 45, 

வளைத்து; 1-4, 8, 12, 18, 28, 
24, 26, 91, 39, 49, 44, 47, 
49, 58. 


வாலுளை மடங்கலை; 46 

வாலினமடங்கலை; 1, 2, 8, 

முனிந்தன; 46-- 

முனிந்திட; 19, 22, 29, 41, 
45. 


முனிந்தின; 8-5, 17, 18, 40, 
49, 56. 

முனிந்திள; 1, 8, 44. 

முனிந்துமா; 16. 

முனிந்துயர்‌; 15, 28. 

முனிந்தென; 45. 


2047 
காலையில்‌; 46-- 
காலையின்‌; 2, 20, 45. 
வளைந்ததவ்‌; 1-8, 5, 8, 15- 
20, 22-24, 26-29, 91, 89-- 
41, 43, 45, 47, 49, 52, 58, 
56.] 
வளை ந்தன; 46-- 
இராமன்கை; 46-- 
இராகவன்‌; 15, 28, 45. 
போரையும்‌; 40-- 
போரதை; 45. 
ஆவதும்‌; 46-- 
வது; 1-5, 8, 19, 15, 19, 
22-24, 26, 28, 29, 91, 39, 
48, 45, 47, 49, 58. 
இயன்றவாறு; 45. 
யாவதும்‌; 12. 
விளம்புதும்‌ 46-- 
இயம்புதும்‌; 45. 
புளைந்த; 46— 
புளை ந்து; 45. 
மால்வரை; 46-- 
மாகிரி; 29. 


al 


111 


AV 


பாட வேறுபாடு 213 
மாவரை; 19, 22, பல்லம்‌; 46-- 
பேரர; 41. பலவும்‌; 9, 4, 17, 18, 26, 31, 
பேரரா; 1-4, 8, 45, 58. 40, 41, 59, 56. 
படவொடிந்தென்ன ; 46-- Lori 
படவுடைந்ததுபோல்‌; 45. 
படியொடிந்தென்ன; 19, 29. 3049 
1 தோளொடு; 46 
3048 தோளொடும்‌; 19, 17, 19, 
2 ்‌ 48, 45. 
சூலமற்றனவற்றன; 46-- 
சூலமற்றன சுடர்மழு; 15, 28. | 1] கடகளிறு; 1-5, 8, 12, '15- 
சூலமற்றன சுடர்மழுத்‌; 41, 20, 22-24, 26, 28. 
45. ்‌ ்‌ ழ்‌ கடக்களிறு; 46-- 
சூலமற்றனமற்றவன்‌; 27. 
கண்டா: நெடுந்தேர்‌; 46- 
கண்ணப்ப டண நெடுந்தேர்க்‌; 1, 2, 4, 5, 8, 
ம pd 15, 17, 20, 24, 26, 28, 91, 
இற்றன; 41, 45, 59, 56, 
லி சம்மு 19, 22, 29. அடிது ணிந்தன கடக்களிற்‌ 
அல றொடுநெடுங்‌ கடுந்தேர்‌; 
தொகைவாள்‌; 46-- 45, 
சுடர்வாள்‌; 19, 22, 29, 45. 
சுரிவாள்‌; 41, 45, 111 குலமா; 46-- 
கொடியோர்‌; 45. 
அற்றனவற்றன; 46-- 
அற்றனமற்றவன்‌; 27. IV முளையொடு; 46-- 
அற்றனமுசுண்டிகள்‌; 41, 45. முனையொடு; 3, 4, 15, 28. 
2 பர ட ச 
(ட வ னித ௪ 12, 18, 17, 
தெரித்தமாப்‌; 41. துணிநதன; 
Q Sw AE 18, 20, 28, 24, 21, 40, 41; 
அதித்கமாப்‌ 22 49, 45, 49, 52, 56, 
அற்றனவற்றன; 46 ணிந்தன; 46 
அற்றனமற்றவன்‌; 27. ளை யொடு; 19, 45. 
்‌ ஜி ன்‌ மு டு; 
அக்கா க அரு தனர்‌ முளையொடு; 5, 19, 17, 18, 
அற்றனதெறித்தன; 45. 20, 29, 24, 27, 40, 41, 49, 
பகழிவெம்பகுவாய்‌; 46-- 45, 49, 52, 56. 
தண்டுபற்பலவாம்‌; 41, டமுகலப்பத்தே 
அற்றனவற்றன; 46-- மூலம்‌; 49. 
அற்றனமற்றவன்‌; 27. 
அற்றனதெரித்தன; 41. 3050 
அற்றனதெதித்தன; 45. | மாவொடு; 46 


வில்லொடு; 46-- ன்‌ 

வில்லொடும்‌; 1, 9, 5, 8, 16, 
19, 20, 22-24, 99, 48, 47, 
49. 


மாவொடும்‌; 17, 56. 

மார்பினும்‌; 31, 45. 

மார்பொடும்‌; 15, 19, 22, 28, 
29. 


214 


11 


111 


ஆரணிய 


மார்பெனும்‌; 1-5, 8, 12, 18, | 
16, 20, 24, 26, 27, 99, 44, 
45, 47, 49, 58. 

மாவெனும்‌; 28, 48. | 

கார்மதக்‌; 46 

கார்மலைக்‌; 4, 20, 26, 27, 39, 
45, 47, 58. 

கார்மலை; 1-8, 5, 8, 12, 28, 
24, 43, 44, 49. 

கருமலை; 45. 

கருமலைக்‌; 15, 16, 28. 


கைம்மலைக்கண த்தூடு; 
92. 

கைம்மலைக்கண த்தோடு; 
46— 

கைம்மலைககனத்து; 29. 1 

கைம்மலைக்கணத்தேர்‌; 28, 
43, 49. 

கைம்மலைக்கண த்தோர்‌; 45. 

கைம்மலைக்கண ந்தேர்‌; 5 

கைமலைக்கண த்தேர்‌; 15, 28. 

கைமலைக்கணத்தோர்‌; 26, 
31, 39, 47. 

கைமலைகண ந்தேர்‌; 27. 


41, 


உருவி; 46 11 


ஒருவி; 29. 

மாதிரத்து; 46-- 

மாரியோடு; 45. 

மாரியொத்து; 5, 15, 28, 27, 
40, 41, 49, 44, 49, 56. 

வாளியொத்து; 19, 22, 29. 

உதிரம்‌; 46 

உதிர; 1, 4, 5, 8, 12, 19, 20, 
24, 26, 27, 31, 99, 44, 45. 

துரக்க; 45. 

மாலையில்‌; 17-19, 40, 41, 45, 

52, 56. 

மாரியில்‌; 46-- 

ஆறுபோல்‌; 45. 


பிறங்கினது; 17, 18, 40, 41, 
56. 


111 


தேங்கினது; 4 
பிறங்கியது; 15 : 16, 19, 28, 
29, 45, 52. 


காண்டம்‌ 


அவனியில்‌; 46-- 

அவனியின்‌; 29, 81, 99. 

திருவின்‌; 46-- 

துருவி; 49. 

துறந்தன; 46-- 

துறந்தள; 5, 12, 16, 24, 27, 
45. 


துணிந்துள; 45. 
பிறங்கின; 19, 22, 29, 45. 


துணிந்தன; 45. 

சிரங்கள்‌ ; 46-- 

சரங்கள்‌; 1, 8, 20, 26, 44. 
3051 

ஆயிரங்கோடி; 15, 17-19, 


22, 24, 28, 30, 40, 41, 48, 
45, 52, 56. 
ஆயிரகோடி; 46-- 


உணராத்‌; 46-- 

உணரத்‌; 1, 2, 8, 16, 19, 22, 
28, 26, 29, 44, 45, 49. 

உரைக்கும்‌; 20. 


திதியின்‌: 19, 22, 29. 
பத்தியில்‌; 45. 


இராகவன்‌; 46-- 
சுடுசரம்‌; 15, 19, 22, 28, 29, 
45. 


சுடுசரம்‌; 46-— 
ட்ப அன்‌ 15, 19, 22, 28, 


துரப்பச்‌; 46— 

துரக்கச்‌; 1-4, 8, 18, 15-19, 
22-24, 26, 28, 29, 40, 43 
45, 47, 49, 58, 56. 


தலையென; 46- 

தலையன; 19, 22, 26, 44. 

தலையின; 5, 15-18, 20, 28, 
27, 28. 81, 40, 41, 48, 45, 
49; 56. 

தலையினர்‌; 24. 

தலையிற; 18. 


IV 


1 


111 


IV 


பாட வேறுபாடு 


குவித்தன; 46-- 
குவித்தனன்‌; 1, 2, 8, 45. 
குவிந்தன; 20, 45. 


3052 
கொண்டகாருலவைகள்‌ ; 
46-— 
கொண்டகாருலவைவெம்‌; 

5, 27. 


ல கக ரகமாக க ககக 


கொண்டகாழுலவைகள்‌; 38, : 


47, 583. 


கொண்டதாருலவைகள்‌; 29. ! 


கொண்டதாழுலவைகள்‌; 4. 
கொண்டதோருலவைகள்‌; 
1, 2, 26, 31, 39, 44, 45. 
கொண்டிடுமுலவையில்‌; 45. 
கண்டகாருலவைகள்‌; 18, 
23, 49, 45. 
கதழெரிகதுவச்‌; 46-— 
கதழெரித்துவசச்‌; 3. 
கடலெனக்கதுவச்‌; 59. 
காயெரிகதுவச்‌; 5, 15-20, 
22-24, 27-29, 40, 41, 48, 
45, 49, 56. : 
தலையெரிகதுவச்‌; 1, &, 8, 26, 
44, 45. 
குருதிமீத்தேரன் ற; 46-- 
குருதிநீர்பலவாய்‌; 45. 
அறுகுறை; 46 
அறுதலை; 5, 12, 15, 19, 20, 
22, 28, 27-29, 49-45, 49. 
கவந்தங்கள்‌; 45. 
விண்மேல்‌; 46-- 
பிணமேல்‌; 45. 
ஓடுகின்றன; 46 ' 
ஓடுகின்றதம்‌; 45. 
உயிரையும்‌; 46-- 
உயிரினை த்‌; 45. 
ஒத்த; 46— 
ஓக்க; 45. 


3053 


கைகள்‌; 46-- 
கைக்கொள்‌; 28. 


| 


| 
| 
| 
| 
| 
| 
| 
| 


II 


III 


IV 


II 


215 


களம்படக்‌; 46-- 

களப்படக்‌; 1-5, 8, 19, 15, 
16, 18-20, 29, 26-29, 31, 
99, 41, 48, 45, 49, 58, 56. 

துணிபடக்‌; 24, 45, 


போழ்படத்‌; 46-- 

போழ்ந்திடத்‌; 15, 19, 22, 
28, 29, 45. 

பாழ்படத்‌; 24, 26, 45. 

மிகநெடு; 5, 18, 17-19, 29), 
24, 27, 29, 40, 41, 48, 45 
49, 56. ன்‌ 

வெருவிட; 46-- 

எரிவிட; 1, 2, 8. 

எறிபடை; &#, 59. 

எரிகின்ற; 28. 

எரிநிற; 15, 16, 20. 

மிகைநெடு; 12. 


சிந்திடத்‌; 1, 2, 4, 5, 8, 20, 
29, 24, 26, 27, 49-45, 47, 
49, 52, 58. 

சிந்தின; 46-- 

சிந்திடச்‌; 18, 17, 18, 40, 41, 
45, 56. 
சையுறச்‌; 46-- 

வ்‌ 18, 17, 18, 40, 
56. 


சிலையுறச்‌; 4௦. 

சென்ற; 46-- 

சென்று; 217. 
விழியெனக்‌; 46-- 
விழியெனத்‌; 31, 99, 45. 


கொடியன ; 46-- 
தொடர்வன; 31, 39, 45. 


3054 


வரைபுரை; 46- 

வரைபொரு; 45. 

பிறங்க; 46-- 

பிறங்கி; 19, 15, 16, 19, 20 
23, 24, 28, 29, 43. 

பிணங்கி; 8, 5, 27. 

வகுத்தாங்கு; 45. 


216 


1101 


AV! 


1 


IV 


ஆரணிய காண்டம்‌ 


ஆக்கின; 46 

ஆக்கிய; 1, 2, 8, 26, 45. 
ஆக்கியது; 45. 

ஆறுகள்‌; 1-5, 8, 18, 16, 


18-20, 22, 28, 26-29, 31, 
99, 40, 43-45, 47, 49, 58, 
56. 


யாறுகள்‌; 46-- 

எழு ந்துயர்‌; 45, 

இயற்றின; 46-- 

ல்கின; 8-5, 12, 13, 16-20, 


2-21, 27, 29, 40, 41, 48, 
45 47, 49, 59, 56. 


நிறையச்‌; 46-- 

நிறைவ; 12. 

எங்கும்‌; 19, 45. 

இரைக்கும்‌; 17, 18, 40, 41, 
56 


இணங்கச்‌; 29, 49. 


வனமெனும்‌; 46-- 
வனமென்னும்‌; 15. 


3055 
மிதந்தன; 46-- 
மிகுந்தன; 41, 45. 
துமிந்தன; 59. 
குருதியின்‌; 46 
குருதியம்‌; 5, 16, 27, 28, 45, 


வாம்பரி; 46-- 

வயப்பரி; உ, 15, 17, 19, 20, 
22-24, ௨7-29, 40, 48, 49, 
56. 


வயப்போர்ச்‌; 46 
வடிப்பொன்‌; 19, 29, 81. 
வடிபொன்‌; 45. 


மிதந்தன; 1-5, 8, 12, 15, 
19, 20, 22, 23, 26-29, 31, 
39, 43-45, 47, 49, 52, 59. 

கொடியொடு; 46— 


கொடிடநெடுந்தேர்கள்‌; 1-5, 
i219; 20; ௮9. 99. 
26, 27, 29, 91, 39, 48-45, 
47, 58. 


| 
| 


இய 


III 


137 


மிதந்தனதேர்கள்‌; 46-- 
கொடியொடுதேர்கள்‌; 45, 
52. 
கொடிநெடுந்திண்டேர்‌; 15, 
9. 


3056 


காலையின்‌; 46 
காலையில்‌; 15, 26, 28, 30, 31, 
45, 47. 


ஆர்த்திகல்‌; 46-- 
ஆர்த்திரைத்து; 1-5, 8, 12, 
18, 15-20, 22, 29, 40, 41, 
43-45, 49, 59, 56. 
ஆர்த்தெதிர்‌ ந்து; 24. 
ஆர்த்தெழுந்து; 45. 


வார்கணை; 46-- 

வார்சிலை; 1-4, 8, 12, 18, 19, 
20, 22-24, 26, 29, 31, 39, 
43-45, 47, 49, 58. 

தெறுசினப்‌; 46-- 

அடுசினப்‌; 1-5, 8, 12, 15, 
16, 20, 23, 24, 26-28, 90, 
91, 39, 41, 43-45, 47, 49, 
58, 55. 

க்கட 
41, 45, 56. 

னத்‌ 19, 22, 29, 45. 


மால்வரை; 46-- 
வால்வை; 27. 


ஒன்‌ நினை; 46-- 
ஒன்‌ றனை; 45. 
வளைத்தனமேகம்‌; 46-- 
வளைத்தினமேகம்‌; 3-5, 12, 
17, 18, 26, 27, 40, 41, 44, 
45, 56. 
வளைத்திளமேகம்‌; 1, 2, 8. 
வளைத்தெழுமேகம்‌; 45, 
வளைந்தனமேகம்‌; 18, 20, 41. 
அடுசினமேகம்‌; 45. 
சினத்தடுமேகம்‌; 45. 
சொரிவன; 46-- 
சொரிந்தன; 3, 19, 22, 29, 
கீர, 583. 


18, 17, 18,40; 


Al 


{II 


av 


பாட வேறுபாடு 


3057 
பல்படை; 46-- I 
வெம்படை: 19, 22, 29, 45, 
துணிபடத்துணிபடச்‌; 46 
துணிதுணிபடச்சுடு; 5, 12, 
15, 20, 44, 45, 


போந்தன; 46 
பேர்‌ ந்தன; 81. 
சிந்திட; 18, 16- 18, 40, 56. 


சேவகன்‌; 45. 


வீழ்ந்தன; 26, 44. 11 
வெந்தணுச்‌; 2. 
வெந்தன; 3, 5, 12, 15, 28, 

24, 27-29, 41, 49, 45, 47, 

49, 53. 
வெந்தனல்‌; 19, 20, 22, 45. 
சிந்திடத்‌; 46 
அவையெலாம்‌; 45. 
வெந்தன; 19, 16-18, 40, 56. 
நெரிந்து; 46-- 
நெரிந்த; 8, 4, 12, 20, 48, 47. 
பார்மகள்‌; 46-- 117 
மார்புகள்‌; 27. 
நெளிவுறவனமுற்றும்‌; 18, 

17, 18, 40, 41, 45, 52, 56. 
முதுகிறவனமுற்றும்‌; 46- | ஈர 


முதுகுறவனமுதற்தும்‌; 3, 20, 


முதுகுளுக்குற நிமிர்‌; 45. 
முதுகெனும்வனமுற்றும்‌; 15, 
28. 


நிறைய; 46-- 
அரக்கர்‌; 45. 


வீழ்த்தான்‌; 46-- 

வீழ்த்தார்‌; 24. | 

வீழ்ந்த; 45. | 

விழுத்தான்‌; 47. 

விழுந்தார்‌; 45, 58. 

விழுந்த; 5, 12, 18, 15, 17- 
20, 22, 23, 26-29, 40, 41, | 1 
43-45, 56. 

விழுந்தே; 49. | 


217 


3058 
பந்தங்கள்‌; 46 
பந்திகள்‌; 26, 
களித்தன; 46-- 
குளித்தன; 45. 
குளித்தகைம்மலைகள்‌; 46-- 
குளித்தகைம்மலையில்‌; 45, 
குளித்தகைமலைகள்‌; 1, 5, 8, 
12, 40, 45. 
கைமலைபோல; 18. 
சிவந்து; 46-- 
நிவந்து; 27. 
பாய்ந்தவெம்‌; 46-- 
பாய்ந்தசெம்‌; 26, 91. 
அயர்ந்தசெம்‌; 99. 
உயர்‌ ந்தசெம்‌; 1-9, 8, 16, 58. 
உயர்ந்தவெம்‌; 15, 28, 27, 
28, 45, 47. 
எழுந்தவெம்‌; 45. 
திருகிய; 46-- 
திருகின; 19, 17, 18, 29, 24, 
40, 43, 45, 49, 56. 
நிருதர்‌ தம்‌; 46-- 
நிருதர்கள்‌; 22, 24, 29. 
தெவிட்டி; 46-- 
துவன்‌ றி; 1, 8. 
உவந்த; 46 
உவந்து; 12. 
வன்கழுது; 46 
வன் கழுகு; 1, 2, 5, 8, 12, 18, 
19, 23, 27, 29, 31, 39, 49, 
49. 
வண்கழுது; 45, 
பேய்க்கணம்‌; 45. 
உளுக்கியதும்பர்‌; 46 
உளுக்கியவும்பர்‌; 1, 2, 8, 12, 
20, 23, 26-28, 49, 44, 49. 
உளுக்கினதும்பர்‌; 18. 
3059 
வளையெயிற்று; 46-- 
வாளெயிற்று; 12, 19, 22, 29, 


218 


11 


III 


IV 


111 


ஆரணிய காண்டம்‌ 


அஞ்சுறு; 46-- 

அஞ்சுறும்‌; 17, 20, 29, 24, 
48, 49, 56. 

காகமும்‌; 46-- | 

காகங்கள்‌; 45, 


புரத்து; 46 
புறத்து; 19, 20, 24, 41, 48, | 
5. 


புலத்து; 2. | 
புயத்து; 26. | 
மனத்து; 45. 
பழுதுரைக்கு; 1-5, 8, 12, 18, ' 
15-20, 22-24, 26-29, 39- | 
41, 43-45, 47, 49, 58, 56. 
பழுதுறற்கு; 46 
எளிதோ; 1-5, 8, 12, 18, 15- 
20, 22-24, 26-29, 99, 40, 
43, 44, 47, 49, 58, 56. 
எளிதே; 46-- 


திறத்தறனன்‌ றி; 46-- 
திறத்தார்க்கன்றி; 26, சக, 
கீ. 


புறத்தறனன்‌ நி; 49. 
3060 


இருள் கீ நிய; 46-- 
இருள்சீ றிய; 39. 
முனியாவெயில்‌; 46 
தினையாவெயில்‌; 81, 89. 


| 

| 

கல்லார்மழை; 46-- | 

கல்லாமழை; 4, 43. | 

கணமாமுகில்‌; 46-- | 

கனமாமுகில்‌; 1-4, 8, 15, 24, | 
4 


| 
விழுவனபோல்‌; 1, 2, 5, 8, | 
12, 19, 17-20, 22, 27, 29, | 
40, 41, 44, 45, 56. | 
விடுவனபோல்‌; 46-- 
விழுவதுபோல்‌; 45. | 


தொடையாவுடன்‌; 46 
தொடையாயுடன்‌; 24 


II 


தொடையாலுடன்‌; 1-5, 8, 
12, 19, 15-20, 22, 27-29,, 
31, 39, 48, 44, 47, 49, 56. 

தொடையாமென; 58. 

தொகையாய்வர; 45. 


எய்‌ தார்வினை; 46-- 

எய்தார்படை; 5, 12, 18, 15, 
17, 18, 20, 28, 27, 28, 40, 
41, 43, 45, 49, 56. 

எய்தாருடன்‌; 19, 22, 29. 


செய்தார்‌; 46-- 

எறிந்தார்‌; 5, 12, 18, 15, 17, 
18-20, 22, 27-29, 40, 41, 
43, 45, 56. 


3061 


எறிந்தாரென; 46-- 
எறிந்தாரன; 1, 2, 5, 8, 16, 
27. 


எய்தாரென; 46-- 
எய்தாரெனப்‌; 20. 
எய்தாரன; 1, 2, 5, 8, 16, 27... 


நினை ந்தாரெனவெ நிய; 46 
எறியாநினை ந்தனவும்‌; 1, 2, 
8, 12, 19, 16-19, 22, 29, 
26, 27, 29, 40, 41, 43-45, 
49, 56. 
எறிவானினைந்தனவும்‌; 3, 5, 
24, 28, 47, 58. 
பெய்காரெனவெ றியா; 20. 


அறிந்தாரென; 46 a 

அதிந்தானென; 1,3, 9,9 
12, 13, 15. 18, 20, 29, 24, 
26, 27, 40, 41, 48, 44, 49, 
58, 56. 


அயில்வாளியின்‌; 46-- 
அயில்வாளியில்‌; 5, 20, 27... 
அயில்வாளிகள்‌; 49. 
அயில்வாளிகொடு; 45. 
அயில்வாளிகொண்டு; 24- 
வடிவாளியின்‌; 19, 22, 29. 


அறுத்தான்‌; &6-- 
அறுத்தே; 24, 45. 


பாட வேறுபாடு 


111 பிறிந்தாரையும்‌; 46-- 


IV 


11 


செறித்தாரையும்‌; 1, 2, 4, 8. 

செறுத்தாரையும்‌; 8, 12, 16, 
19, 20, 22-24, 29, 43, 47, 
49, 58. 


செறுத்தாரையும்‌; 46-- 
செறித் தாரையும்‌; 56. 
செறித்தோரையும்‌; 13. 
பறித்தாரையும்‌; 19, 22, 45. 
பறிந்தாரையும்‌; 45. 
பிறித் தாரையும்‌; 4. 
பிறிந்தாரையும்‌; 1, 2, 8, 12, 
16, 20, 29, 24, 29, 49, 47, 
49, 58. 
பிரிந்தாரையும்‌; 3. 
சினத்தால்‌; 46-- 
திறத்தால்‌; 5, 12, 18, 15, 17- 
20, 22, 29, 29, 40, 41, 45, 
49, 56. 


மறிந்தாரையும்‌; 46-- 
அறிந்தாரையும்‌; 12. 
மடித்தான்சிலை; 46-- 
அடுத்தான்சிலை; 12. 


3062 


கடலின்புறவலயத்தன; 
46— 
கடலின்புறமலையத்தன; 19, 
22, 29, 483. 
கடலின்வருமலையத்தன; 4௦. 
கடலிற்புறவலயத்தன; 3, 
26, 27, 47. 
கடலிற்பிறவலயத்‌ தன; 45. 


மதிசூழ்‌; 46-- 
மதிதோய்‌; 45. 
மிளிர்குண்டல; 46-- 
மிளிர்கொண்டலின்‌; 45. 
மிதுனத்தன; 46-- 
மிசையத்தன; 45. 
வதனத்தன; 5, 12, 18, 15- 
18, 20, 23, 27-29, 40, 41, 
48, 49, 52, 56. 
வதனத்தின; 19, 22. 


III 


IV 


101 


219: 


மிடல்வெம்‌; 46-- 
மிடல்வேல்‌; 48. 
மிடைவெம்‌; 5, 15, 27, 28. 
மிளிர்வெம்‌; 26, 44, 45. 


திசைசுற்றிய; 46, 
திசைமுற்றிய; 18, 17-19,. 
22, 28, 40, 41, 49, 45, 56... 
திசைமுற்றின; 49. 
திசைவைத்திடு; 45. 


சரமுந்திய; 46-- 
சரமுந்தின; 20. 
கரமுந்திய; 1-4, 8, 58. 
சிரமே; 46-- 

சரமே; 1, 2, 4, 8, 58. 


3063 


மண்மேலன; 46-- 
மண்மேலென; 26. 


மலைமேலன; 46-- 
மலைமேலென; 26. 
மழைமேலன; 15, 28, 49. 


மழைமேலன; 46-- 
மழைமேலென; 26. 
வரைமேலன; 15, 28, 45... 


விண்மேலன; 46 
விண்மேலென ; 26. 


நெடுவேலையின்‌; 46-- 
நெடுவேலையில்‌; 24. 
மேன்மேலன; 15, 28. 
விழிமேலன; 45. 


மேல்கீழன; 46-- 
மேல்கீழென; 8, 45. 
கீழ்வேலைமை; 15. 
கீழ்வேலைய; 28. 
இடமேயன; 18, 17, 18. 
இடமேலன; 19, 22, 29, 45... 
49, 52. 
இடமேயின; 41, 45, 
இடைமேலன: 12. ழ்‌ 
இடைமேயன; 24, 40, 56. 
விடமேயன; 20. 


220 


[11 


IV 


ஆரணிய காண்டம்‌ 


விடமேலன; 1, 2, 4, 8, 44, 
45. 

விடமேலென; 26. 

மிடலோர்‌; 46-- 

விடலோர்‌; 20. 

விடவோர்‌; 217. 


புண்மேலன; 46 
புண்மேலுகு; 15, 28, 29, 41. 
புண்மேலென; 26, 45. 
குருதிப்பொரு; 3, 5, 12, 18, 
15, 17, 18, 20, 22, 28, 26- 


29, 41, 48-4௦, 49, 53, 56. | 


குருதிப்பொழி; 40-- 
குருதிப்பெரும்‌; 24. 
திரையாறுகள்‌; 46-- 
திரைமேலன; 45. 
பொங்கத்‌; 46- 
பொங்கித்‌; 1, 8. 
பொழியத்‌; 19, 22, 45. 


மார்பினை; 46 


மார்புகள்‌; 45. 


உருவித்திரி; 46-- 
உருவித்தெரி; 20, 47. 
உருவத்தெரி; 1-8, 5, 8, 26, 
27, 31, 99, 45. 
உருவுந்திரி; 28. 
உருவுந்தெரி; 18, 15, 
18, 40, 44, 45, 56. 
சரமே; 46 
சிரமே; 26. 


3064 


பொலந்தாரினர்‌; 46 
பொலந்தாங்கினர்‌; 45. 


பொதிகண்ணினர்‌; 46 

பொதிகண்ணினை; 18, 19. 

பொதிகண்ணிணை; 29. 

பொழிகண்ணினர்‌; 18, 15- 
39, 28, 40, 41, 45, 56. 

எவரும்‌; 46-- 

அமையா; 4, 15. 

இமையா; 19, 28, 29. 


17, 


III 


| IV 


இமையோர்‌; 5, 17, 28, 24, 
21, 40, 41, 48, 49, 56. 


வடிவெம்படை ; 46-- 
வடிவெங்கணை; 15, 28. 
வயவெம்படை; 26, 45. 


விடுவார்‌; 46-- 
வீடுவோர்‌; 20, 27. 


உலந்தாருடல்‌; &0-- 
உலர்ந்தாருடல்‌; 44. 


கடலோடுற; 46-- 
கடலோடின; 45. 
கடலூடுற; 1, 2, 8. 
அடலோதுறந்து; 18, 17-19, 
22, 29, 40, 41, 49, 49, 56. 


உலவாவுடல்‌; 46-- 
உலவாவுயிர்‌; 45. 
உலவாவடல்‌; 5, 27, 28. 
உலவாருடல்‌; 45. 
குருதிப்புனல்‌; 45. 
உற்றார்‌; 46 
உயிரற்று; 45. 

விட்டார்‌; 45. 


அலந்தார்‌; 46-- 
அலைந்தார்‌; 45. 


இமையோரொடும்‌; 46-- 
இமையோரெடுத்து; 1-5, 8, 
12, 13 ,16-18, 20, 22-24, 
26, 27, 29, 31, 39-41, 43- 
45, 47, 49, 52, 53, 96. 
இமையோர்களும்‌; 15, 28. 
இறையோரெடுத்து; 45. 


. 3065 
கமலத்தனவிர தத்திரள்‌; 
46-- 
கமலத்தனவிரதத்தின; 5, 
கமலத்தனவிரதத்துறை; 17, 
18, 40, 41, 56. 
கமலத்தனவிரைகின்‌ றன; 
26, 49, 


Il 


மா 


பாட வேறுபாடு 


er | 
, 8, 12, 19, 20, 28, 48, | 

ri | 

கமலத்தனவீரத்திரள்‌; 58. 

கமலத்தினவிரதக்குறை; 45. 

ஈரற்செறிகமலத்தன 
விரைக்கின்றபுள்ளின த்த; 
15, 19, 22, 28, 29. 


வீரக்கரி; 46-- 
வீரக்கிரி; 4, 26. 
மிதக்கின்றன; 46-- 
மிதிக்கின்றன; 18, 59. 
மிளிர்கின்றன; 45. 
விடுதேர்த்திரள்‌; 19, 22, 29. 
விடுதேர்த்திரை; 12. 
விடுபாய்பரி; 45, 52, 
வீடுபொற்றிரள்‌; 45. 
உதிக்கும்‌; 46 
உதிர்க்கும்‌; 1-8, 5, 8, 18, 
17, 18, 20, 24, 26, 27, 31, 
40, 44, 47, 56. 
உரக்கும்‌; 59. 
உயிர்க்கும்‌; 29, 48. 
ஓக்கும்‌; 15, 28. 
டையாப்‌; 45. 
குரம்பா; 52. 
குரம்பாம்‌; 19, 29. 
குரம்பாய்‌; 12. 
குரம்பாப்‌; 45. 


மிடைபாசடை; 46-- 
மிசைபாசடை; 27, 99. 
படர்பாசிகள்‌; 45. 


படர்கின்‌ றன; 46-- 

படைக்கின்றன; 45. 

பயில்கின்றன; 45. 

பலவால்‌; 46-- : 

பலவாம்‌; 15, 19, 22, 28. 

பலவா; 45. 

பகர்க்கும்‌; 45. 

உதிரக்கடல்‌; 46-- 

உதிரக்குளம்‌; 5, 18, 15, 18, 
28, 27, 28, 40, 41, 48, 45, 
49, 52, 56, 


221 


கழுதெழுமே; 18, 15, 17, 18,. 
28, 40, 45, 52, 56. 
கழுதெழவே; 46— 
கழுதெழுவ; 19, 22, 29. 
கழுகெழுவ; 28, 48, 49, 
கமும்‌; 26, ள்‌, 91, 39, 


3066 


அயர்த்தார்சிலர்‌; 1-4, 8, 12,. 
19, 15, 19, 20, 22- 24 26, 
2, 29, 81, 39, 49, 44 47... 
49, 59. 

அயர்ந்தார்சிலர்‌; 46-- 

ஆர்த்தார்சிலர்‌; 5, 17, 18,. 
40, 41, 45, 56. 

அழிந்தார்சிலர்‌; 46 


ஆழ்ந்தார்சிலர்‌; 41. 
ஒழிந்தார்சிலர்‌; 44, 


உயிர்த்தார்சிலர்‌; 46 
உருண்டார்சிலர்‌; 19, 22, 29. 
உரைத்தார்சிலர்‌; 45. 
உருண்டார்சிலர்‌; 46 
உளை ந்தார்சிலர்‌; 19, 29. 
உழந்தார்சிலர்‌; 22. 


குழைத்தாழ் திரைக்‌; 46-- 

குழைத்தார்திரைக்‌; 18, 15,. 
19, 20, 23, 24, 28, 29, 40, 
48. 


குழைத்தாடின; 26, 45. 


- குழைத்தாடினர்‌; 1, 2, 8, 16. 


குழைத்தாடிரைக்‌; 45. 
குழைத்தாடிய; 4. 
குழைத்தோடின; 45. 
கடல்குளித்தார்‌; 46-- 
கடற்குளித்தார்‌; 5, 19, 15,. 
18-20, 28, 29, 91, 99, 45. 


கொலைவாய்‌; 46-- 
கொலைவாள்‌; 19, 29. 
கோலா; ட 
குனியா; 1 

குளியா; 1. 17, 40, 56. 
குளிர்மா; 41, 45. 


222 


IV 


111 


1 


ஆரணிய காண்டம்‌ 


மழைழத்தாரைகள்‌; 46-- 
மழுத்தாரைகள்‌; 3, 19, 20, 
29. 


படப்பாரிடை; 46- 
படர்பாரிடை; 45, 


மடிந்தார்சிலர்‌; 46-- 

மருண்டார்சிலர்‌; 45. 

உடைந்தார்‌; 46 

முடிந்தார்‌; 8. 

மருண்டார்‌; 4, 16-18, 40, 41, 
53, 56. 


3067 
உடனாய்‌; 46-— 
உடனாங்கு; 45. 


மிடல்வில்லினர்‌; 46-- 

மிடைவில்லினர்‌; 18, 20, 29, 
24, 48, 49. 

மீதெழு; 46 

மீதெழும்‌; 45. 

கொடியார்‌; 46 

கவன்றார்‌; 45. 


3068 

நாகத்தனி; 46 
நாகத்தியை; 27. 
ஒருவில்லியை; 46-- 
ஒருவில்லினில்‌; 45. 
௩ளிர்முப்புரர்‌; 46 
தளிர்முப்புரம்‌; 1-5, 8, 12, 18, 

15, 17, 19, 22-24, 26-29, 

வ்‌ 41, 49, 44, 47, 49, 58, 
தளிமுப்புரம்‌; 45. 
நனிமுப்புரம்‌; 20, 99. 
தனிமுப்புரர்‌; 31, 45. 


வளைவுற்றனர்‌; 46 
வளைவுற்றென; 28, 24, 48. 
வளையுற்றனர்‌; 45. 
மடிவித்தவன்‌; 45. 
எனவள்ளலை; 46-— 
ஒருவள்ளலை; 45. 
நிகர்வள்ளலை; 45. 


மதியார்‌; 46-- 
மதியா; 189, 45. 


ஆகத்தெழு; 46-- 
ஆகத்தெறு; 45, 
யோகத்தெழு; 19, 22, 29. 
கனல்கண்வழி; 46-- 
கனல்கண்ணுக; 45. 
கனலேவிழி; 24, 45. 
உகவுற்றெதிர்‌; 46-- 
புகவுற்றெதிர்‌; 17, 24, 40, 41, 
56. 
அழன்றேபின்னும்‌: 45. 
அழன்றார்‌; 46-— 


அரக்கர்‌; 45. 
நின்றார்‌; 19, 22, 29. 


மேகத்தினை; 46-- 

மேகத்தனி; 4, 5, 18, 15, 17- 
20, 22-24, 27-29, 31, 39- 
41, 48, 45, 49, 56. 

யோகத்தெழு; 45. 

நிகர்வில்லியை; 46 
ருவில்லியை; 19, 22-24, 
27, 29, 48, 49. 

நெடுவில்லியை; 18, 15, 17, 
18, 28, 40, 41, 45, 56. 


வளைத்தார்செரு; 46 
உகவுற்றெதிர்‌; 45. 
விளை த்தார்‌; 46-- 
நின்றார்‌; 45. 


3069 
எறிந்தார்பலர்‌; 46-- 
எறிந்தார்ளழு; 49. 
எழுந்தார்பலர்‌; 28, 483. 
எழுவோச்சினர்‌; 3, 4, 26, 

44, 45, 47, 53. 
மழுவோச்சினர்‌; 1, 2, 8. 


மழுவோச்சினர்‌; 46-- 

மலையோச்சினர்‌; 49. 

எழுவோச்சினர்‌; 1, 2, 5, 8, 
12, 19, 15-20, 22-24, 27- 
29, 40, 41, 48, 45, 56, 


i 


111 


Av 


பாட வேறுபாடு 


எழுவால்‌; 46-— 

பலவும்‌; 1-4, 8, 26, 44, 45, 
47, 53. 

மழுவால்‌; 5, 12, 18, 15-20, 
22-24, 27-29, 40, 41, 48, 
45, 49. 56 

மழுவாள்‌ ; 45. 


பொய்தார்பலர்‌; 46-— 

பெய்தார்பலர்‌; 4, 5, 26, 27, 
45. 

கொய்தார்பலர்‌; 45. 

வெய்தார்பலர்‌; 12. 


புடைத்தார்பலர்‌; 46 
விதிர்த்தார்பலர்‌; 45. 


கிடைத்தார்பலர்‌; 46 
அடர்த்தார்பலர்‌; 19, 22, 29, 
45. - 


அடைத்தார்பலர்‌; 45. 

மிடைத்தார்பலர்‌; 49. 

விடைத்தார்பலர்‌; 5, 15, 20, 
29, 27, 28, 49, 45. 


பொருப்பால்‌; 1-5, 8, 12, 18, 
19-20, 22-24, 26-29, 31, 
89-41, 49, 45, 47, 49, 53, 
56. 

பொருப்பாப்‌; 46-- 

குன்றால்‌; 45. 


பெய்தார்மழை; 46-- 
பெய்தார்பலர்‌; 19, 22, 29. 


பிதிர்த்தாரெரி; 46-- 
பிதிர்த்தாரெ றி; 41. 
பிதிர்த்தாரெதிர்‌; 26. 

பிதிர்‌ த்தார்பொ றி; 49. 
பிரித்தாரெரி; 18. 
விதிர்த்தார்பலர்‌; 19, 22, 29. 


தெழித்தார்பலர்‌; 46-- 
மறித்தார்பலர்‌; 45. 
மலையாமென; 46-- 
மழையாமென; 19, 22, 29, 
26, 29, 43-45, 49. 
கடல்போல்பவர்‌; 45. 


II 


223 


வளைத்தார்‌; 46 
மலைந்தார்‌; 45. 


3070 


சிலைபூண்டெழு; 46 
சிலைபூண்டன; 45, 


கொலையால்‌; 46-- 
கணையால்‌; 41, 45, 52. : 


பார்பூண்டன; 46-- 
பார்பூண்டென; 18, 26. 


மதமாகரி; 46 

மதமாக்கரி; 24, 

மதமால்கரி; 5, 12, 18, 15, 17, 
18, 28, 40, 41, 56. 


பலிபூண்டன; 46-- 

பலபூண்டன; 5, 18, 15-19, 
22-24, 27-29, 40, 41, 48, 
49, 56 

வலிபூண்டன; 12. 


உடல்பூண்டில; 46. 
உடல்பூண்டன; 19, 15, 19, 
22, 28, 29, 45. 


தலைவெங்கதிர்‌; 46-- 
தலைவெங்கரி; 1, 4, 8. 
தனிவெங்கதிர்‌; 45. 


தழிவந்து; 46-- 

தழீவந்து; 19, 28. 

தழீஇவந்து; 12, 15, 17, 18, 
91, 40, 41, 59, 56. 

தரவந்து; 1, 4, 8. 

தனைவந்து; 20, 45. 

திசைவந்து; 19, 22, 29, 45. 


ஊர்பூண்டன; 46-- 

ஊர்பூண்டது; 26, 44, 45. 

பிரிந்தாலென; 46-- 

திரிந்தாதென; 15, 19, 22, 
28, 29. 

உலைந்தார்‌; 46-- 

உலந்தார்‌; 3, 18, 15-17, 22, 
24, 40, 45, 58. 


224 


11 


111 


ஆரணிய காண்டம்‌ 


3071 | 


மால்பொத்தின; 46-- 

மால்பொத்திய; 1-9, 5, 8, 12, 
13, 15-20, 22-24, 26-28, 
39-41, 49, 47, 49, 58. 

மால்பொ த்துயர்‌; 4, 


மழைபொத்தின; 46 
மழையபொத்திய; 1-8, 8, 20, 
26, 91, 39, 44, 45, 47, 58. 
மழையொத்தன; 15. 
மழையொத்துடன்‌; 41, 45. 
மழையொத்துடல்‌; 18, 24, 
மழையொத்தென; 28. 
மலையொத்துடல்‌; 5. | 
மலையொத்துடன்‌; 12, 16-18, 
238, 27, 40, 48, 45, 49, 56. 
வழிசெம்‌; 46-- 
அழிசெம்‌; 12, 18, 16-18, 24, 
27, 40, 45, 56. 
இழிசெம்‌; 1, 3, 5, 8, 19, 20, 
22, 28, 26, 28, 29, 31, 39, 
43, 44, 47, 49. 
தழீஇச்செம்‌; 45. 


பால்பொத்தின; 46-- | 

பால்பொத்திய; 1-4, 8, 12, 
15, 20, 26, 28, 29, 31, 39, 
44, 45, 47. 

படிபொத்தின; 46 

படிபொத்தினர்‌; 19, 22, 29. 

படிபொத்திய; 3, &, 45, 47, 
52. 


படி.யொத்தது; 5, 12, 18, 15- 
18, 20, 25, 24, 27, 28, 40, 
41, 49, 45, 49, 56. 

படர்வான்‌; 46-- 

படிவான்‌; 5, 27, 28. 

பணிவான்‌; 17, 20, 49, 56. 

பனிவான்‌; 12, 18, 18, 29, 
40, 41, 43, 45. 53. 


மேல்பொத்தின; 46 

மேல்பொத்திய; 1-5, 8, 12, 
18, 15-20, 22-24, 26, 27, 
29, 31, 39-41, 49, 45, 47, 
49, 58, 56. 


விழிபொத்தினர்‌; 46 

விழிபொத்தின; 44, 45. 

விரைவெம்‌; 46-- 

விடல்வெம்‌; 41. 

மிடல்வெம்‌; 1-5, 8, 12, 18. 
19-20, 22-24, 26-29, 31, 
39, 40, 43-45, 47, 49, 56, 


கால்பொத்தினர்‌; 46-- 
கால்பொத்தின; 20, 45. 


கடிதுற்றுயிர்‌; 46-- 
கடிதின்னுயிர்‌; 1-9, 8, 26,. 
31, 39, 47, 58. 


கவர்வார்‌; 46 
கவர்ந்தார்‌; 3. 
கவரா; 20. 


3072 
பேயேறின; 46-- 
பேயேறினர்‌; 5, 15-19, 22.. 
24, 26-29, 91, 41, 45, 47, 
49, 58, 56. 


செருவேட்டெழு; 46-- 
செருவேட்டொரு; 45. 
செருவிட்டெழு; 24. 
செருவிட்டொரு; 19, 22, 29... 
பித்தேறினர்‌; 46-- 
பித்தேறின; 20, 28, 27, 48. 


பிலவாய்‌; 46-- 

பணிவாய்‌; 45. 

நாயேறின; 46-- 

நாயேறினர்‌; 16, 22, 26. 

நாயேறிய; 29, 45, 49. 

தலைமேனெடு; 46-- 

தலைமேல்‌ நடு; 29, 49, 47. 

தலையேநெநடு; 17, 18, 27, 28.. 
40, 41, 58, 56. 


நரியேறினவெரிகால்‌; 46-— 

நரியேறினவெறிகால்‌; 29. 

நரியேறிடவெரிகால்‌; 5, 12, 
15, 20, 45. 

நரியேறிடவெறிகால்‌; 27, 
28 


நரியேறிடவெரிசால்‌; 28, 43... 


பாட வேறுபாடு 


111 வாயேறின; 46 


IV 


வாயேறிட; 28, 49, 49. 

வாயேறிய; 1-5, 8, 12, 18, 
15-20, 22, 24, 27-29, 40, 
45, 47, 58, 56. 


வாளியின்‌; 46 
வாளியில்‌; 1, 8, 8, 24, 47, 58. 
வாளிகள்‌; 12, 20, 28, 48, 49. 


வானே நினர்‌ வந்தார்‌; 46-- 

வானே நினர்‌ வடவைத்‌; 45. 

வானேறிட வந்தார்‌; 8, 4, 
12, 24, 53. 


தீயேறிகலரியேறென; 46-- 
தீயேறிகலரியேறின; 8, 15, 
39, 47. 
தீயேறிகலரியேறினர்‌; 5, 
18, 17-19. 22, 27, 29, 40, 
45, 56. 
தீயேறியவரியேறென; 1, 2, 


தயேறெனவரியேறென; 


முகிலேறெனச்‌; 46-- 
கிலேறினர்‌; 1, 2, 5, 8, 18, 
15-18, 20, 28, 27, 40, 41, 
49, 49, 56. 

கரியேறினர்‌; 19, 22, 29, 45. 

இடியேறென த்‌; 45. 

செறிந்தார்‌; 46-- 

செறிவாய்‌; 19, 22, 29, 45. 

செறிவார்‌; 1-8, 8, 12, 15, 16, 
20, 23, 24, 26-28, 31, 39, 
48, 44, 47, 49, 58. 

செறிவால்‌; 5, 18. 

செருவால்‌; 17, 18, 40, 41, 
௨6 


திறலோர்‌- 45. 


5, 18, 15, 17-19, 22, 40, 45, 
56-ஆம்‌ பிரதிகளில்‌ இப்‌ 
பாடலின்‌ 2, 8, 4-ஆம்‌ 
அடிகள்‌ குறித்த பிரதி 


பேதத்துடன்‌ முறையே 
3, 4, 2-ஆம்‌ அடிகளாக 
மாறியுள்ளன. 


(15) 


III 


225 


3073 
தக்கன்‌ தரைமேல்‌; 


தழல்சிந்தினவரைமேல்‌; 58. 
கழல்சிந்தின தரைமேல்‌; 26. 


படிசிந்தின; 46-- 
பிடிசிந்தின; 22. 
வருசிந்துரமழைபோல்‌; 3, 
த 19, 20, 22, 28, 29, 45, 
விசித்திரம்‌, 46 
வரிசிந்துர மலைபோர்ச்‌; 4. 
வரிசிந்துரமலைபோல்‌; 17, 
18, 41, 56. 
வருசிந்துரமலைபோல்‌; 45. 
வருசிந்துரமமலன்‌; 45. 
விரிசிந்துரமழைபோல்‌; 49, 
கணைசிந்தின; 46-- 
கணைசிந்தினர்‌; 1, 2, 8, 
கணைசிந்தையின்‌; 45. 
திசைசிந்தின திசையூடு; 41. 
திலகன்‌ திசையோடு; 


திசைசிந்தினசிலையூடு; 18, 
15, 17, 18, 28, 40, 56. 


திசைசிந்தின திகையோடு; 
fT 
20, 24. 


அணிசிந்தினதிசையோடு; 
19, 22, 29. 


அணிசிந்தினதிசையூடு; 45. 
அகதி கட 
217. 
அறமொன்றிலரிறவே; 45. 
இல கக்கிக்‌ 1 
சிகைசிந்தினதிசையோடு; 
திலி தன மடு 
or பலி 


திரைசித்தினதிசையோடு; 


226 


IV 


11 


811 


ஆரணிய காண்டம்‌ 


தேர்சிந்தினசிலையோடு; 29, 


48, 49. 
தேர்சிந்தினதிசையூடு; 45. 
வலிசிந்தின திசையோடு; 

45. 


பொறிசிந்தின; 46-- 
பொறிசிந்தில; 45. 
பொடிசிந்தின, 56. 
உயிர்சிந்தினவுடலம்‌; 46 
உயிர்சிந்தினவுலகம்‌; 16. 
உயிர்சிந்தினவெனவே; 19, 
22, 29. 
உயிர்சிந்திடவுடலம்‌; 45. 


3074 


படைப்பெருந்‌ தலைவரும்‌; 
460-- 

படைத்தலைவருமவர்‌; 1-5, 
12, 18 15-20, 28, 24, 26- 
28, 39-41, 49-45, 47, 49, 
56. 

தேர்களும்‌; 46-— 

கோள்களும்‌; 20, 45. 

சேனையும்‌; 45. 


படைகளும்‌ ; 46-- 
படையெலாம்‌; 24. 


ஒழியவுற்றெதிர்‌; 46-- 

ஒருங்குகொண்டுவந்து; 45. 

உடையவுற்றெதிர்‌; 26, 44, 
45. 


விடைத்தடர்ந்தெதிர்த்‌ 
தவர்‌; 15, 28. 

விடைத்தடர்ந்தெதிர் ந்‌ 
தவர்‌; 

விடைத்தடர்ந்‌ தெழுந்தவர்‌; 
18, 16, 18, 40, 41, 56. 

அடுத்தமர்‌ விளைத்தனர்‌; 45. 

மிடைத்தடர்ந்தெதிர்‌ ந்தவர்‌; 

44 


மிடைத்தெதிர்ந்தடர்த்தவர்‌; 


வீரன்வாளியால்‌; 46-- 
அமலன்வாளியால்‌; 4. 


| 
| 
! 
| 
| 


IV முடைத்தடம்‌; 5, 12, 18, 15, 


இப 


16, 19, 22, 27-29, 45. 
முடைத்தவெம்‌; 46-- 


குருதியின்‌ கடலின்‌; 46-- 

குருதியங்கடலின்‌; 12, 

குருதிவெங்கடலின்‌; 15, 19, 
22, 28, 29, 45. 


3075 


நோக்கினர்‌; 46-— 

நெருக்கினர்‌; 18. 

சேனையில்‌; 46-- 

சேனையின்‌; 1-8, 5, 8, 12, 18, 
15-19, 24, 26-28, 31, 99, 
43, 44, 47, 49, 58, 56. 


அற்றில; 46 

அற்றிலாத்‌; 45. 

இற்றில; 16, 19, 22, 29, 45. 
தலையெனுமாக்கை; 46-- 
தலையெனுமியாக்கை; 16. 
தலையெனுமரக்கர்‌; 1, 8. 
தலையெனுமரக்கர்க்‌ 2, 
தலைபெறுமாக்கை; 45. 
கண்டிலர்‌; 46-- 
கண்டிலார்‌; 12. 


111 தெற்றினரெயிறுகள்‌; 46-- 


Iv 


தெற்றினரெயிற்றினர்‌; 18, 
15, 28, 49. 

தெற்றினவெயிற்றினர்‌; 28. 
தெற்றிடுமெயிறுதின்று; 45. 
திருகினார்சினம்‌; 46-- 
திருகினோர்சினம்‌; 59. 
திருக்கினார்சினம்‌; 40. 
இரைத்துவெஞ்சமர்‌; 45. 


முடுகு; 46-- 
மங்கு; 1-5, 8, 12, 18, 15, 
17, 18, 20, 22, 24, 26-29, 
31, 39-41, 44, 47, 55, 56. 
முழங்கும்‌; 16, 29, 49, 49. 


உற்றனரிராமனோடுருத்தவ்‌ 
வீரரே; 45. 


பாட வேறுபாடு 221 


3076 
இமைப்பின்முன்பிடைச்‌; 
46— 
மைப்பின்முன்பிடை; 1-3, 
8, 43, 53. 
இமைப்பின்முற்படை; 4, 
இமைப்பின்‌ முன்படை; 45. 
இமைப்பின்‌ முன்புறச்‌; 45. 
இசைப்பின்‌ முன்பிடைச்‌; 22, 
45, 


சூழவன்கணைகளால்‌; 12, 15, 
20, 28, 49. 

சூழ்வனகணைகளில்‌; 46-- 

சூழவெங்கணைகளில்‌; 45. 


புரவியுமாளுமற்றவை; 46 

புரவியுமாளுமற்றமை; 16. 

புரவியுமச்சுமற்றவை; 19, 

28. 

புரவியுமற்றமற்றவை; 59. 
ணியுமாளுமற்றவை; 17, 
18, 29, 40, 41, 48, 45, 49, 
96. 


பூணியுமாளுமற்றவை; 5, 27, 
45. 


பூணியுமச்சுமற்றவை; 19, 
21, 29, 45. 


ஊழிவெங்காலெறி; 46— 
ஊழிவெங்காலழி; 19, 22, 29. 
ஊழிவெங்கால்வழி; 45. 
ஒத்தவே; 46-- 

ஒத்ததே; ம்‌, 2, 5, 8, 26, 27, 
81, 39, 44, 45. 


2077 


தேரவர்‌; 46-- 
தேரவை; 3. 
தேர்களவ்‌; 27. 
கீண்டுக; 46 
ஈண்டுக; 45. 
நீண்டுக; 1, 8, 45.. 


எடுத்தகையினர்‌; 46-- 
எடுத்துவீசினர்‌; 45, 


சரங்களை; 46-- 
சலங்களை ; 19, 22, 29. 
கணைகளை; 26, 44, 45. 
கதங்களை; 19, 15, 28, 45. 


பொழிகனல்‌; 46-- 

பொழிந்தனர்‌; 19, 22, 29. 

கணைகனல்‌; 19, 15, 28, 45. 

கணைகளைப்‌; 45, 

மிகுகனல்‌;17, 18, 40, 41, 
56. 


கண்ணினார்‌; 46-- 
கண்களால்‌ 45. 


3078 


நுறுங்கவாளியால்‌; 46-- 
துறுங்கவாளியின்‌; 15, 28, 
29. 
நுறுங்கமேற்கொள; 45. 
நுறுக்கவாளியால்‌; 19. 
துறுக்கவாளியின்‌; 22. 
நுங்கவாளியால்‌; 45. 
நுறுங்குவாளியால்‌; 45. 
தொறுங்கவாளியால்‌; &, 24, 
27, 41. 


ஆறினொடு; 46-- 
ஆறினோடு; 52. 


ஆறுமோரிரண்டுமம்பினால்‌; 
45. 


ஆறுமோரிரண்டினம்பினால்‌; 
23, 48, 45. 

ஆறுமோரிரண்டுவாளி 
யால்‌; 19, 22, 29, 45. 
றுமோரிரண்டங்கம்பி 
னால்‌; 45. 

ஆறுமொன்‌ நிரண்டினம்பி 
னால்‌; 24. 

ஆதிரண்டன்‌ அவடிதிறுல்‌, 
1 


ஆறிஜொடிரண்டுமம்பினால்‌; 


11 இழிந்தனர்‌; 46- ' 17 அமர்ததொழிற்‌ கொதிப்பை; 
விழுந்தனர்‌; 45. | 46— 


228 


11 


11] 


IV 


ஆரணிய காண்டம்‌ 


அமர்த்தொழிற்கொதிப்பு; 
1-9, 5, 8, 12, 16, 20, 29, 
24, 26, 91, 39, 49, 45, 47, 
49, 53. 

அமர்த்தொழிற்குறிப்பு; 44. 

அமர்த்தலைக்கொ திப்பை; 
45. 


அமர்த்தொனிக்கொதிப்பு; 
45. 


நீக்கினான்‌; 46-- 
நீங்கினான்‌; க, 24, 58. 


3079 
ப்பாடல்‌ 29-ஆம்‌ பிரதியில்‌ 
லல்ல: ன்‌ 


மீக்கொளக்‌; 46-- 

மேற்கொளக்‌; 2, 5, 12, 20, 
28, 24, 26, 27, 48, 44, 49. 

மேற்கொளாக்‌; 8, 4, 47, 58. 


கல்லுயர்‌; 46-- 
கல்லுறு; 45. 


கடிதினே ந்தினார்‌; 46-- 
கடிதின்‌ வாங்கினார்‌; 24. 


ஓல்லையினுருத்துயர்‌; அக்‌ 
ல்லையினுருத்தவர்‌; 18, 17, 

91940 கட கத 56 

ஒல்லையிலுருத்துயர்‌; 4, 28, 
26, 48, 49, 52. 

ஓங்கிநின்று; 46-- 

ஓக்கிநின்று; 45. 

எல்லுயர்‌; 46-- 

எல்லியல்‌; 24, 45. 

எல்லையில்‌; 12, 18, 17-20, 22, 
99, 27, 28, 40, 41, 45, 49, 
52, 56. 

எறிதன்மேயினார்‌; 46 

எ றியன்மேயிலார்‌; 28, 24, 48, 
45, 49. 


3080 
கடந்தகல்வியான்‌; 46-- 


கடந்தவில்லினான்‌; 45. 
த தலியா 20. 


Il 


III 


IV 


11 


வாங்கினான்‌; 46 
வாங்கியே; 45. 


கொலைகொள்வெஞ்சிலை 
யொடு; 46 

கொலைகொள்‌ வெஞ்சிலை 
யொடும்‌; 1, 2, 8. 

கொலைகொ ள்‌ வெஞ்சிலை 
யிடைக்‌; 45. 

கொலைகொள்வெஞ்சிலை 
கொடு; 20, 45. 

கொலைகள்‌ வெஞ்சிலையொடு; 
47. 


புருவங்கோட்டினான்‌; 46-— 
கொழுவித் தாக்கினான்‌; 45. 


மலைகளும்‌; 46-- 

மலைகள்போல்‌; 45, 

மண்ணினே; 46 

மண்ணிலே; 1-5, 8, 15, 20, 
23, 24, 26-28, 49-45, 47, 
49. 

மண்ணின்‌ மேல்‌; 18,17-19, 
22, 29, 40, 41, 56. 


2081 
படைத்தலைத்தலைவர்கள்‌; 
46— 
படைத்தலைவீர்கள்‌; 
40, 41, 45, 56. 


படலும்பல்படை; 46 
படலுமப்படை; 8, 4, 24, 47, 
63. 


16-18, 


படைத்தலையவர்கள ப்பட 
லும்பல்பணை; 15, 28. 

படைத்தலையவர்களப்பட 
லும்பல்வகை; 19, 22, 29. 


புடைத்தடர்ந்தெதிரழல்‌; 
கட்த தமல்‌; 
புடை த்தடர்த்தார்த்தெதிர்‌; 
புடைத்தடர்ந்தெதிரெரி; 16. 
புடைத்தடர்த்தார்த்தெரி; 5, 


12, 18, 17, 18, 24, 27, 40, 
45, 49, 56. 


111 


11 


11] 


பாட வேறுபாடு 


யுடைத்தடர்த்தெதிரழல்‌;45. 

புடைத்தடர்‌ த்தெதிரெரி; 1, 
2, 4, 8, 26, 44, 53. 

பன ட ப்ச்‌ 

புடைத்தெடுத்தார்த்தெரி; 
15, 19, 22, 28, 29, 45. 

புடைத்தெதிர்த்தார்த்தெரி; 
23, 48. 

புரையும்‌; 46-- 

புகையும்‌; 9, 4, 15-18, 20, 
23, 24, 28, 40, 41, 48, 45, 
47, 49, 56. 


கீழுமேலுமொய்த்து; 5, 12, 
18, 15-20, 22-24, 27-29, 
40, 41, 43, 45, 49, 52, 56. 

கீழுமேலுமாய்‌; 46-- 


3082 
முழங்கின; 46-- 
முழங்கினர்‌; 22. 
பெரும்பணை; 46-- 
பெரும்படை; 27. 
மூரிமால்கரி; 46-- 
மூரிமாகரி; 20, 45. 
முரியமால்கரி; 45. 


வரிசிலை; 46-— 
வார்சிலை; 5, 27. 


முடுகு நாணொலி; 46-- 
முடுக்குநாணொலி; 45. 
முடுகநாணொலி; 16. 
முடுகிநாணொலி; 91, 99, 45. 
முழங்கு நாணொலி; 26. 
மூரிநாணொலி; 1, 2, 8, 489. 


சங்கொடு; 46-- 


சங்கொலி; 5, 15, 17-19, 22, 
26-29, 40, 41, 45, 56. 

மொய்த்துற; 3, 5, 12, 18, 
15, 17-19, 22, 23, 26-29, 
40, 41, 43-45, 47, 49, 58, 
௨6, 


முற்றுற; 46-- 
மொய்த்திட; 1, 2, 8. 


iV 


II 


III 


IV 


229 


முழங்கினவரக்கர்‌ தம்‌; 46-- 
முழங்கின தரக்கர் தம்‌; 1, 2, 8. 
முழங்கினரரக்கர்கள்‌; 45. 
முகிலினார்ப்பரோ; 46-- 
முகிலினார்ப்பரால்‌; 27. 
முகிலுமஞ்சவே; 45. 


3083 


வீச; 46-- 
வீசி; 24, 29, 45. 


மிடைந்தவீரன்‌; 46-- 
மிடைந்தவீறன்‌; 24. 
அடைந்தவீரன்‌; 59. 


அம்பிடையறுக்கச்‌; 46-- 
அம்பிடையிறுக்கச்‌; 45. 
அம்பிடையுலைந்து; 417. 
அம்பினாலறுக்கச்‌; 45. 
அம்படையறுக்கச்‌; 18. 
படுமென்று;46-- . 
விழுமென்று; 1-5, 8, 12, 18, 
17-20, 22-24, 26, 27, 29, 
91, 39-41, 49-45, 47, 49. 
59, 56. 


உலகெலாமுலைந்துசாய்‌ ந்த; 
(1 


உலகெலாமுலைந்துசாய்‌ 
ந்து; 4, 31, 39. 
உலகெலாமுலைந்துசிந்திக்‌; 
3, 45, 59. 
உலகெலாமிரிந்துசாய்ந்த; 
20. 
இமையவருலகுமெஞ்ச; 18. 
இமையவருலகமெஞ்சக்‌; 4௦9. 


கம்பமிறிசையினின்‌ ற; 46-- 

கம்பமிறிசையினின்று; 5, 27. 

கம்பித்ததிசையினின்‌ ற; 8, 4, 
19, 22, 24, 29, 81, 99, 45, 
47, 58. 


களிறுங்கண்ணிமைத்‌ 
வன்றே; 46— க்‌ 

களிறுங்கண்ணிமைத்த 
தன்றே; 12, 18, 18, 28, 81, 
39, 44, 45, 47, 56. 


230 


Il 


111 


ஆரணிய காண்டம்‌ 


களிறுங்கண்ணடைத்த 
வன்றே; 45. 

களிறுங்கண்ணடைத்த 
தன்றே; 19, 22, 29. 

களிறுகண்ணிமைத்த 
வன்றே; 4, 26, 45, 58. 

களிறுகண்ணிமைத்ததன்‌ 
றே; 9, 16, 20, 28, 27, 48, 
49. 


களிறுகணிமைத்ததன்றே; 
1, 2, 5, 8, 24. 


3084 
அத்தலைத்தானையின்‌; 15, 17, 
18, 28, 29, 41, 44, 56. 
அத்தலைத்தானையன்‌; 46 
அத்தலத்தானையன்‌; 45, 


அளவிலாற்றலன்‌; 46 
அளவிலாற்றலான்‌; 15, 17, 
18, 28, 44, 56. 
அளவிலாற்றலாம்‌; 53. 
அளவிலாற்றலின்‌; 20, 91. 
அளவினாற்றலன்‌; 4, 29. 


குரிசில்பொன்முடியன்‌; 46-- 
குரிசில்‌ போர்முடிவில்‌; 17, 
18, 20, 40, 41, 45, 49, 56. 
ரிசிலம்‌ வில்‌; 18, 15, 19, 
9. 49 ற முடி 
குரிசிலன்முடியன்‌; 16. 
குரிசிலன்முடிவில்‌; ரானா 
குரிசிலான்‌ முடிவில்‌; 45. 
குருசில்பொன்முடியன்‌; 26. 
குருசிலம்முடிவில்‌; 28, 29. 


கைத்தலைச்‌; 46 
கைத்தலச்‌; 18, 28. 


வைத்தலைப்‌; 46 
மைத்தலைப்‌; 1, 2, 4, 8, 26, 
44, 45, 


மழைசெய்‌; 46-- 
மலைசெய்‌; 12, 17-19, 27, 29, 
41, 45, 56. 


Il 


III 


IV 


3085 


ஊழியாழியீது; 1, 2, 8, 19, 
22, 26, 29, 44, 45, 52, 
ஆழியூழியீது; 46-- 
ஆழியூழியது; 99. 
ஆழியூழியிது; 91. 


சேனையுள்‌; 46-- 

சேனையின்‌; 16. 

சேனையும்‌; 1-5, 8, 18, 15,17- 
20, 22-24, 27-29, 81, 39- 
41, 49, 47, 49, 58, 56. 

சேனைவாய்த்‌; 45. 


தன்னிகர்வீரனும்‌; 46-- 
தன்னிகராயினும்‌; 1-5, 8, 
12, 20, 24, 27, 45, 47, 59. 


தமியன்வில்லினன்‌; 46-- 

தனியன்வில்லினன்‌; 5, 12, 
20, 27. 

தனித்தவில்லினான்‌; 45. 


துன்னிருளிடையதோர்‌;46-- 
துன்னிருளனையதோர்‌; 4. 
துன்னிருளிடையிலோர்‌; 19, 
22, 29. 
துன்னிருளுடைப்பதோர்‌; 
26, 44 
துன்னிருளுடையதோர்‌; 1- 
8, 8, 31, 39, 45, 49 58. 
துன்னிருள்‌ துடைப்பதோர்‌; 
45. 
துன்னினருழையதோர்‌; 20. 
விளக்கிற்றோன்‌ நினான்‌;46-— 
விளக்கின்றோன்‌ நினான்‌; 19. 
வினைக்குட்டோன்‌ நினான்‌; 
1-4, 8, 20, 47, 58. 
3086 
ஓங்கிய; 18, 17, 18, 40, 41, 
ஓங்கொளி; 46— 


வாளினன்‌; 46-- 
வாளினர்‌; 5, 18, 15, 16, 27, 
28, 44, 45. 


11 


111 


IV 


181 


11 


பாட வேறுபாடு 


ஆர்ப்பினன்‌; 46-- 
ர்ப்பினர்‌; 5, 18, 15, 16, 
27, 28, 44, 45. 


கவசத்தன்‌; 46-- 
கவசத்தர்‌; 44. 
தோளினன்‌; 1, 2, 8. 
வேகத்தர்‌; 5, 19, 15, 16, 27, 
28, 45. 
வேகத்தன்‌; 17, 19, 
99, 41, 49, 45, 56. 
வேகத்தின்‌; 49. 
கண்ணினன்‌; 46-- 
கண்ணினர்‌; 5, 18, 
28, 44, 45. 
கண்ணினார்‌; 16. 


ஆங்கவனணிக்கெதிர்‌; 46- 
ஆங்கவனுக்கெதிர்‌; 12. 
ஆங்கவரணிக்கெதிர்‌; 5, 19, 
16, 27, 28, 44. 
அணிகளாகநேர்‌; 46-- 
அணிகளாக்கிநேர்‌; 45. 
அணிகளாமென த்‌; 1, 2, 8. 


சரத்தின்றானையால்‌; 46-- 
சரத்தின்றாரையால்‌; 1, 2, 8. 
சரத்தினாணையால்‌; 45. 


3087 
தலையும்‌; 46-— 
லைகள்‌; 1-5, 8, 12, 18, 15, 
17-20, 22-24, 26-29, 31, 
99-41, 49, 44, 47, 49, 58, 
96. 


தொடையும்‌; 46-- 
தொடைகள்‌; 1-5, 8, 12, 18, 
15-20, 22-24, 26-29, 40, 
41, 43-45, 49, 53, 56. 
துடைகள்‌; 47. 


மழுவுமற்றன; 46-- 
மழுக்களற்றன; 19, 22, 29, 
45. 


மழுவொடற்றன; 5, 15, 20, 
24, 27, 28, 49, 49, 


22, 28, | 


15, 27, | 


[7 


II 


231 


மழுவோடற்றன; 45. 
வரிகளற்றன; 45. 


கோளிடையற்றன; 46- 

கோளிடையற்றெனக்‌; 5, 28. 

குடையும்‌; 46-- 

குடர்கள்‌; 19, 22, 29. 

குடைகள்‌; 1-5, 8, 12, 15- 
18, 20, 28, 24, 26, 27, 40, 
41, 43-45, 47, 49, 58, 56. 

13,15, 17, 18, 28, 40, 56- 
ஆம்‌ பிரதிகளில்‌ இப்பாட 
லின்‌ 9, 2-ஆம்‌ அடிகள்‌ 
முறையே 2, 8-ஆம்‌ அடி 
களாகக்‌ குறித்த பிரதி 
பேதத்துடன்‌ மாறி 
யுள்ளன. 


3088 


கொடிஞ்சறப்‌; 12, 16, 22,27, 
29, 41, 49. 
கொடுஞ்சினப்‌; 46 
கொடுஞ்சிறப்‌; 52, 56. 
கொடுஞ்சறப்‌; 17, 18, 40. 
கொடிஞ்சியும்‌; 23, 43. 
கொடிஞ்சிறப்‌; 13, 45. 
புரவிக்கூட்டறப்‌; 46-- 
புரவிகூட்டறப்‌; 1-5, 8, 15- 
19, 22, 24, 26, 27, 29, 31, 
59, 55, 96. 
புரவிதட்டறப்‌; 20. 


படியொடு; 5, 19, 17-20, 24, 
28, 29, 40, 41, 45, 49, 52, 


படியிடைப்‌; 45. 

படியொடும்‌; 28, 49. 

படித்‌ தன; 46 

மடிந்தன; 1-9, 8, 26, 91, 99, 
45, 47, 56. 

பருதித்தேர்ப்பணை; 12, 18, 
15, 17, 20, 29, 28, 40, 41, 
44, 45, 49. 

பருத்ததேர்பணை; 46-- 


292 


111 


IV 


இப்‌ 


37 


ஆரணிய காண்டம்‌ 


பருத்ததேர்ப்பணை; 16. 
பருதித்தேர்த்தொகை; 45, 
பரு திதேர்ப்பணை ; 1-8, 8, 18, 
22, 26, 29, 47, 56. 
பருதித்தேர்பணை; 45. 
பருதிதேர்பணை; 19, 24, 
பருதித்தேர்ப்பனை; 5. 
பருதிக்கொப்பன; 4, 59. 
நெடியவன்‌; 46-- 
நெடியன; 1-8, 8, 12, 24, 26, 
44, 45, 47. 
வும்‌; 20, 29, 27, 49, 
9. 


நெடியவெம்‌; 5, 18, 15-19, 
22, 28, 29, 41, 45, 56. 

புரண்ட; 46 

பூண்ட; 27. 

நெற்றியின்‌; 46 

நெற்றியில்‌; 8, 4, 16, 47. 

தெற்றிவீழ்‌; 5, 12, 18, 15, 


17-19, 22-24, 27-29, 40, | 


41, 48, 45, 49, 56. 


இடியொடு முறிந்து; 46 
இடியொடுமிடிந்து; 28, 45. 
இடியொடுமுடிந்து; 1, 2, 5,8. 
இடியொடுமொடிந்து; 18. 
இடிபடமுறிந்து; 3, 4. 
இடிவிழவிடி ந்து; 45. 
பாடலின்‌ 2, 9ஆம்‌ அடிகள்‌ 
8, 2ஆம்‌ அடிகளாகச்‌ சில 
பிரதிகளில்‌ உள்ளன என்று 
41ஆம்‌ பிரதியில்‌ குறிக்கப்‌ 
பெற்றுள்ளது. 

3089 
அற்றனசிரமென; 46-- 
அற்றனவற்றன; 28, 48. 
அறிதறேற்றலர்‌; 46 
அறிதழேற்றலார்‌; 29. 
அறிதழேற்றலால்‌; 2, 19. 
அறிதறேற்றலாக்‌; 23, 48. 
அறியகிற்றிலார்‌; 45. 
சிலைச்சரம்‌; 16 
சிலைசரம்‌; 3, 4, 47, 58. 


i 
| 


IV 


I 


கோத்துவாங்குவார்‌; 46 

கோத்துவாங்குவர்‌; 45. 

கொதித்துவாங்குவார்‌ ; 18, 
15, 17, 18, 28, 40, 41, 56, 


இற்றவரிரு தவர்‌; 46-- 
இற்றவரிலாதவர்‌; 1-9, 8, 
47. 


இற்றவர்‌ தாளென; 41, 
இற்றவர்‌ தானென; 45. 
இற்றன தாளன; 41. 
இற்றனரிலா தவர்‌; 
22, 24, 29. 
இற்றனரிறா தவர்‌; 12, 
இற்றன தாளென; 5, 18, 15- 
18, 29, 27, 28, 40, 43, 49, 
56. 
இற்றமரிலாதவள்‌; 4. 
இற்நிலதாளென; 41, 45, 52. 
இற்றிலர்தாளென; 45. 


எழுந்து விண்ணினைய்‌; 46-- 
எழுந்துவிண்ணிடைப்‌; 16, 
20, 28. 
எழுவர்விண்ணினைப்‌; 45. 
தொழுதுவிண்ணினைப்‌; &. 


19, 20, 


பற்றின; 46-- 

பற்றினர்‌; 12, 18, 16-20, 22, 
28, 26, 28, 29, 40, 41, 48- 
45, 49, 56. 

பற்றிய; 1, 2, 8, 27. 


3090 


தடக்கையகிரியின்‌; 1-3, 5, 8, 
12, 19, 16-18, 22, 23, 28, 
40, 41, 43-45, 47, 49, 52, 
53, 56. 

தடக்கையர்கிரியின்‌; 46-- 

தடக்கையக்கிரியின்‌: 45. 

தடக்கையதிரவின்‌; 27. 

தோற்றத்த; 1-9, 5, 8, 12, 
18, 16-20, 22, 28, 26-29, 
40, 41, 48-45, 47, 49, 52, 
56 


தோற்றத்தர்‌; 46— 
தோற்றத்தார்‌; 58. 


(01 


HII 


[7 


பாட வேறுபாடு 


ஆடகக்கவசத்த; 1-5, 8, 12, 
138, 16-18, 29, 24, 27, 28, 
40, 41, 43-45, 47, 49, 52, 
53, 56. 

ஆடகக்கவசத்தர்‌; 46 


கவந்தமாடுவ; 46-— 

கவந்தமாடின; 1, 2, 8, 18. 

கவந்தமாய்வளைப்‌; 5, 15, 16, 
29, 27, 28, 49, 45, 49. 


மருளப்‌; 46-- 

மகிழப்‌; 15, 19, 22, 28, 29, 45. 

தொழிலினை; 46-- 

தொழிலன; 8, 12, 16, 28, 
26, 48, 45, 53. 


தொழிலின; 2, 5, 18, 17-19, 


22, 24, 27, 28, 31, 39-41, 

44, 45, 47, 49, 56. 
தொழிலினர்‌; 20, 29. 
தொழில்களை; 4, 45. 


நடிப்பவொத்தவே; 460-- 

நடிப்பபோன்‌ றவே; 45. 

நடித்ததொத்தன ; 91, 99, 
44, 45. 


நத்தகத்தன; 45. 
நாந்தகத்தன; 2-5, 12, 16, 


22-24, 26, 27, 40, 48, 45, | 
47, 58. 

த்க்‌ 
41, 49, 5 


தாத்‌ தக்‌? 13, 29. 
3091 


நுரையகைம்மலைச்‌; 46-- 

நுரையகைமலை; 45. 

துரையக்கைம்மலைச்‌; 45. 
ரைசெய்கைம்மலைச்‌; 2, 17, 
18, 41, 56. 


சுவரின: 19, 26, 27, 29, 44, 
45, 47. 

சுவ ; 46— 

அ க்க 1-8, 5, 8, 12, 18, 
15-18, 20, 23, 24, 40, 41, 
43, 49, 58, 56. 


17-19, 28, 


111 


(இர 


233 


கவந்தமாழ்கழிய; 8, 5, 18, 
15, 16, 19, 24, 27, 29, 40, 
41, 43, 45, 47, 49. 

சுறவமாழ்சுழிய; 46-- 

சுறவமாழ்சுழியத்‌; 45. 

சுறவமாச்சுழீஇய; 45. 

சுறவமாழ்சுரிய; 41. 

சுறவமாசுழீ இய; 31, 39. 

கவந்தமாய்சுழிய; 12. 

கவந்தமாச்சுழிய; 26, 44, 

சவத sn 08. 

கவந்தமாழ்சுரிய; 1, 2, 8, 17, 
18, 40, 56. 


பவரினப்‌; 46-- 

பவரினம்‌; 1, 2, 8. 

பவரின; 18, 15, 28. 

பவரினர்‌; 29. 

பவரிளம்‌; 3, 4, 12, 20, 24, 
47, 53 


படுமணிகுவிக்கும்‌; 18, 22, 
45, 47, 49, 52, 53, 56. 
படுமணிக்குவிக்கும்‌; 46— 
படுமணிகுவிக்கப்‌; 45. 
பருமணிகுவிக்கும்‌; 15, 26, 


உதிரவாறரோ; 1-5, 8, 12, 
18, 15-20, 22, 24, 26-81, 
40, 48-45, 47, 49, 52, 53, 
56. 

உதிரயாறரோ; 46 


3092 
சண்டவெங்கடுங்கணை ; 46 
சண்டவெங்கொடுங்கணை; 

45, 
சண்டைவெங்கடுங்கணை; 4. 
தண்டவெங்கடுங்கணை; 26. 
தடியத்தாஞ்சில; 46 
தடியத்தான்சில; 23, 45, 49. 
துணிப்பத்தாஞ்சில; 45. 


திண்டிறல்‌ வலை கெய்த்‌ ; 
46— 
திண்டிறல்வாளெயிற்று; 20. 


234 ஆரணிய காண்டம்‌ 


111 வண்டுழல்‌; 46 


வண்டுறை; 8, 15, 19, 22, 28, 


29, 47, 58. 


புரிகுழல்‌; 46 
மலர்க்குழல்‌; 45, 


மடந்தைமாரொடும்‌; 46 


மடந்தையாரொடும்‌; 4. 


அரம்பைமாரொடும்‌; 15, 28. 


1 தம்முடற்‌; 1-5, 8, 12, 19, 15- 
20, 22-24, 26-29, 31, 39- 


41, 44, 47, 49, 58, 56. 
தம்முடைக்‌; 46 
கவந்தநாடகம்‌; 46 
கவந்தமாடவே; 45. 


2093 
ம்‌ ஆய்வளை; 46-- 
ஆயவர்‌; 45. 
அமரரீட்டத்தர்‌; 46-- 
அமரரீட்டத்தார்‌; 15, 28. 


அமரரீட்டத்த; 26, 44, 45. 


அமரரீட்டத்தாய்த்‌; 12. 


அமரரீட்டத்துத்‌; 1, 2, 8, 45. 


11 துணித்ததங்கடோள்‌; 46 
இமத கிதகலட்ள்‌ 24 


துணிப்பத்தங்கடோள்‌; 45. 


11 பிணங்கி; 46-- 
பிணங்கு; 41. 


வாய்விடா; 1-8, 8, 12, 15- 
20, 22-24, 26, 28, 29, 40, 
41, 43-45, 47, 49, 58, 56. 


வாய்களின்‌; 46-- 
வாய்விட; 5, 18, 27, 


IVY நகையுற்றார்‌; 46 
நகைகொள்வார்‌; 45. 


3094 
1 மூழ்கலிற்றிறந்த; 46 


எழ்தனிற்றிறத்த; 5, 15, 20, 


வீழ்தலின்சிறந்த; 28. 
உருவிடத்திறந்த; 45. 
இருவினை; 46-- 
உருவினைக்‌; 45. 


கடந்துபோய்‌; 46-- 
கடந்துபோந்து; 1, 2, 8. 
கடிந்துபோய்‌; 16, 24, 45. 
துறந்துபோய்‌; 27. 
எய்தினார்‌; 46-- 
எய்தினர்‌; 16. 

எய்தின; 58. 

எய்திய; 45. 


பெரும்படைநெடிது; 46 
பெரும்படையிடையின்‌; 19, 
22, 29, 45. 


உலைவுற்றார்சிலர்‌; 15, 28, 45, 
52. 


உலைவுற்றாரரோ; 46 

உணர்வுற்றாரரோ; 16. 

உணர்கின்றார்சிலர்‌; 20. 

உணர்வுற்றார்சிலர்‌; - 1-5, 8, 
12, 13, 17-19, 22-24, 26, 
27, 29, 31, 39-41, 49-45, 
47, 49, 58, 66. 


3095 


கைக்கரியன்னவன்‌; 46-- 

கைக்களிறன்னவன்‌; 5, 29, 
24, 27, 49, 49, 52. 

கைக்களிறனையவன்‌; 18, 15, 
17-20, 22, 26, 29, 40, 41, 
44, 45, 56. 

கைக்களிற்றன்னவன்‌, 12, 
45. 

கைக்களிற்றனையவன்‌; 45. 

கண்டகர்‌; 46-- 

கண்டவர்‌; 1, 2, 8, 28, 48, 
45, 49. 
ணித்து; 46-- 

ரக்த 1-4, 8, 12, 18, 
16, 17, 20, 28, 24, 40, 41, 
43-45, 47, 49, 55, 56. 

தொலைத்து; 5, 15, 27, 


11 


IV 


பாட வேறுபாடு 


வீழ்‌ த்தின; 46 

வீழ்த்தன; 1-4, 8, 12, 19, 
17, 18, 24, 39, ய்‌ 59, 56. 

வீழ்த்தலான்‌(ல்‌); 6 21, 28, 


எழக கரன்‌ 26. 
வீழ்த்ததால்‌; 15. 
வீழ்ந்தன; 16, 20. 


மைக்கருமனத்தொரு; 46— 

மைக்கருமனத்தொடு; 27. 

மைக்கொடுமனத்தொரு; 
24, 45. 


வைக்கருமனத்தொரு; 26. 


வஞ்சன்மாண்‌ பிலன்‌: 46-- 
வஞ்சன்மாண்டிலன்‌; 26, 44. 
வஞ்சமாண்பிலன்‌; 20, 24. 


கூறியோன்‌; 15, 28. 


கொடுஷ்சொத்போல்வே; 
, 2. 8, 13, 16-20, 22, 29, 
2, 29, 31, 99, 40, 43-45, 
49, 52, 56. 
கொடுஞ்சொல்போன்‌ றவே; 
46— 


எகா டு்தொ த்‌, போன்றவே; 


ப்தி போன்றதே; 
3, 4, 12, 27, 47. 
கொடுஞ்சொற்போன 
போல்‌; 45. 
கடுஞ்சொற்போலவே; 45, 
குலங்கள்‌ போலவே; 24, 
செல்வம்போலவே; 15. 
மரபுபோன்றதே; 58. 


3096 11 
அஞ்சிறையறுபதமடைந்த; 
46— 
அஞ்சிதத்தெழுபகை 


யறுத்த; 45. 
அஞ்சுகத்தறுபகையதனை; 
20. 


29௦ 


அஞ்சுகத்தெழும்பகை 
யதனை; 26. 

அஞ்சுதக்கறுபகையதனை; 1,. 
2, 8. 


அ்சுதத்தறுப்ை கனை; 
அகுதை 


அஞ்சுதற்கரும்பகை 
யறுத்து; 49. ப 
க்கள்‌ பர்‌ ர்க்‌ 


அஞ்சுதற்கறுபகையறுத்து; 
5, 13, 19, 16, 17, 27, 40... 


41, 
அசத்த கல்‌ 
18, 45. 
பட்லு பட்ட யறுத்து;- 


அஞ்சு தற்கெழுபகையதனை;. 
15, 28, 44, 

அஞ்சு தற்கெழும்பகை 
யதனை; 45, 

அஞ்சுமற்றுருபகையறுத்த; 
19, 22, 29. 

அழச்சம்தறுறுபறகக்தித்து. 


அஜ்சதவதுபதையதுத்த 
அஜ்சுற்ததுதுபகை யறுத்த;- 


கீடத்தைத்‌; 46-- 
தத்த 17, 18, 40, 41, 45,. 


தண்ர்‌ 23, 43, 49. 

நீதியால்‌; 1-5, 8, 12, 19, 15, 
16, 19, 20, 22, 24, 27, 29... 
44, 45, 47, 58. 


தன்மயமாக்கும்‌; 46-- 

தன்மையினாக்கும்‌; 19, 22... 
29, 45, 

தன்வசமாக்கும்‌; 45. 

தன்வயத்தாக்கும்‌; 15, 28. 

தன்வயமாக்கும்‌; 8, 12, 18,. 
20, 29, 31, 45, 47. 

தம்மயமாக்கும்‌; 41. 


296 


HI 


IV 


1 


Al 


ஆரணிய காண்டம்‌ 


தம்வயமாக்கும்‌; 1, 2, 4, 5, 8, 
17, 24, 48, 44, 49, 58, 56. 


தன்மைபோல்‌; 46-- 
ஆறுபோல்‌; 16. 


வளைத்து வள்ளறான்‌; 46— 
வளைத்து வள்ளறன்‌; 12, 15, 
16, 26, 28, 45. 


வளை 'ததவள்ளருன்‌; 8, 47, 
53. 


வளை ந்துவள்ளறான்‌; 18, 17, 


18, 29, 40, 41, 49, 56. 


வளை ந்துவள்ளறன்‌; 19, 25, 


வரிவில்வள்ள௱றான்‌; 24. 


தூய்மையால்‌; 46-- 
தூய்தினிற்‌; 15. 
தூதினிற்‌; 28, 45. 


3097 


மானிடன்‌; 46-- 

மானுடன்‌; 41, 45. 

வலிந்துகொன்றமை; 46-- 

வளைந்துகொன்‌ றமை; 
44, 45 


அறிவிப்பாமெனச்‌; 46 
அறிவிப்பாமெனாச்‌; 41. 
அறிவிப்பானெனச்‌; 26. 
அறிவித்தாமெனச்‌; 


AT, 53 


சலங்கொள்போர்‌; 46 
சலங்கொள்வேல்‌; 
18, 40, 41, 45, 56. 
சலங்கொள் தார்‌; 15, 28. 
சலங்கள் சேர்‌; 8. 4. 
சலங்கள்‌ தேர்‌; 47. 


உருக்கடாங்கின ; 46 

உருக்கடாங்கினது; 26, 44. 

உருக்கடாங்கிப்போய்‌; 41. 

உருக்கடாங்கியே; 45. 

தலைகள்‌ தாங்கிப்போய்‌; 
22, 29, 


13, 


5.8; 
12, 13, 15, 20, 27, 28, 45, 


18, 17, 


19, 


IV; 


Il 


III 


இலங்கையின்‌; 46 
இலங்கையில்‌; 1, 2, 4, 8, 15, 
28, 45. 


உற்றவக்‌; 46-- 

உற்றதக்‌; 1, 2, 8, 91, 99, 

உற்றன; 44, 

இட்டதக்‌; 19, 22, 29, 45. 

ஈர்த்தவக்‌; 41, 

ஈர்த்ததக்‌; 12, 18, 17, 28, 
40, 43, 49, 56. 

உகுத்தவவ்‌; 45. 

உகுத்தன; 15, 28. 

உய்த்தவக்‌; 45. 

உய்த்ததக்‌; 3-5, 12, 16, 20, 
217, 45, 47, 53. 

உய்த்தன; 26, 45. 

புகுந்ததக்‌; 45. 


குருகியாறரோ; 46-- 
இரத்தவாறரோ; 45, 


3098 


அட்ச 
சூழ்ந்தகார்‌; 28. 
சூழ்ந்ததன்‌; 18, 29, 49, 49, 
சூழ்ந்தனர்‌; 24, 58. 
சூழ்ந்தனன்‌; 45. 
சூழ்ந்தன; 8, 12, 17-20, 22, 
29, 40, 41, 47, 56. 


சூழ்ந்திடும்‌; 4௦, 
சூழ்ந்துயர்‌; 26, 44, 45. 


நெடும்படை; 46-— 
நெடும்படைப்‌; 1, 2, 8, 20. 
அரக்கரைப்‌; 45. 


புரளப்பொங்கினான்‌; 46-- 
புழுங்கினான்்‌ மனம்‌; 45. 


சோரியின்‌; 46-- 
சோரியில்‌; 7-4, 8, 15, 16, 
20, 26, 28, 44, 53. 
ஈளினை ந்து; 49. 
என்‌ சால்‌ 13, 45. 
தானினைத்து; 24. 
தானினைந்து, 1 17-19, 22, 28, 
29, 40, 41, 49, 56. ச 


IV 


117 


111 


பாட வேறுபாடு 


ஆழ்ந்ததேர்‌; 46 
ஆழ்ந்ததன்‌; 45 
அம்பரத்தோட்டி; 46-- 
அம்பரங்கொட்டி; 19, 27, 49. 
தேர்மிசையமருக்கு; 45, 
ஆர்க்கின்றான்‌; 46-- 
எய்தினான்‌; 45. 


3099 


தருமமன்ன வன்‌; 46-- 

தருமமன்னவத்‌; 28, 29 49, 
45, 49. 

தருமமேயன; 44, 45, 

தருமனன்னவத்‌; 19, 22. 


தோன்றறன்‌; 46-- 

தோன்‌ றிய; 9, க, 12, 19, 20, 
22, 45, 47, 58. 

தோன்‌ நினன்‌; 18, 17, 18, 
40, 41, 56. 

மறையத்‌; 46-- 

நிறையத்‌; 5, 16, 28, 24 ,27, 
43, 45, 49. 


3100 


துணிய; 46-— 
தொலைய; 45 


பூவியல்‌; 46-- 

பூவியன்‌; 2. 
முக; 5, 19, 15-18, 20, 29, 
24, 27-29, 40, 41, 43, 49, 
56. 

பூவசி; 45 

பொலங்கொள்‌்்‌; 46-- 

புலங்கொள்‌; 26. 


ஆவிவெம்பாகனை; 46-- 
வியம்பாகனை; 15, 19, 22, 
28, 29, 45. 

ஆவியும்பாகனை; 24, 

அழித்து; 46- 

அ 18, 17, 18, 24, 28, 
40, 41, 44, 49, 56. 

அறுத்து; 3-4, 8, 19, 26, 45, 
47, 58. 


11 


I11 


287 


3101 
பொன்றெரிவடிம்புடைப்‌; 
46— 


பொன்றெரிவனப்புடைப்‌; 
45. 

பொன்‌ றரிவடிம்புடைப்‌; 91. 

பொன்‌ றிணிவடிம்புடைப்‌; 
15, 28. 


வன்றெொழிற்றீயவன்‌ ; 1-5, 8,. 
15-20, 22, 24, 48, 45, 59. 
வன்றொழிறீயவன்‌; 46-- 


ஒன்றெொழித்து; 46 
ஒன்றொழிந்து; 49. 

3102 
தேரழிந்தவ்வழித்‌; 46 
தேரழிந்தவ்வழி; 2, 16-18. 
தேரழிந்ததவ்வகை; 1. 
தேரழிந்திவ்வழித்‌; 45. 
தேரழிந்திவ்வழி; 27. 
தேரிழந்தவ்வழி; 15. 
பேரழிந்ததனினும்‌; 46 
பேரழிந்தனனென்று; 5, 12,. 

19, 17, 18, 24, 40, 49,56. 
மோடித் கனத 29, 
3. 


பேரழிந்தனன்பின்னும்‌; 45.. 
பேரழிந்தவனினும்‌; 4. 
பேரழிந்திலனெனும்‌; 20. 
போதித்தும்பிலும்‌ 19, 22,. 


பேரழிந்தென்பினும்‌; 45. 

பேரழிந்தென்னினும்‌; 1, 2,. 
8, 16, 26, 31, 39, 45. 

பேரிழந்தனனென்று; 15, 
27. 28. 


பிழைத்திலன்‌; 46 

பிழைத்திலான்‌; 19, 22-24,. 
29, 43, 49. 

பிழைக்கிலான்‌; 12, 18, 15,. 
17, 18, 28, 40, 56. 


வாரழிந்திமிழ்‌; 1, 8. 
வாரழிந்துமிழ்‌; 46 
வாரிழிந்துமிழ்‌; 31, 45. 


2388 ஆரணிய காண்டம்‌ 


நாரழிந்துமிழ்‌; 18, 16-18, , 111 காற்றிடை; 46 

29, 48, 45, 49, 56. | காற்றுடன்‌; 4. 
நாரழுந்துமிழ்‌; 45. ்‌ 3 
நாரிழந்துமிழ்‌; 15, 28. | அழித்தெனக்‌; 1, 2, & 8, 
நாரிழிந்துமிழ்‌; 45. | 17-19, 22-24, 26, 29, 40, 
நாருழந்துமிழ்‌; 5, 27. | a 43-45, 47, 49, 52, 58, 
வாரிழிந்திமிழ்‌; 45. டக்க பள்‌: 


வளையநாட்டுழிக்‌; 5, 18, 15- அறுத்தெனக்‌; 18, 41, 45. 
19, 28, 27-29, 41, 49, 45, இழிந்தெனக்‌; 15, 28. 
49, 56. மறிந்தெனக்‌; 27. 

வான நாட்டுழிக்‌; 46-- ்‌ ்‌ Se 

வான நாட்டுழீஇக்‌; 81, 99. ப திர்‌ க்‌ 

வான நாட்கழி; 27. கார்முகக்கையும்‌; 91. 

வளைத்துநன்மழைக்‌; 45. | 17 அறுத்து; 46 

1 காரழிந்தாலெனக்‌; 1-8, 5, | அழித்து; 16. 
8, 12, 19, 16-19, 22, 26, 
27, 29, 40, 45, 49, 59, 56. 3104 

காரிழிந்தாலெனக்‌; 46-- 1 வில்லிழந்தனன்‌; 46 


காரிழந்தாலெனக்‌; 20, 45. 2 5 த 
கார்சொரிந்தாலெனக்‌; 24. வில்லழித்தனன்‌; 20108 


கார்பொழிந்தாலெனக்‌; 45. என்னினும்‌; 46-- 
. 2 சனிலும்‌; 5, 17, 18, 20 
கணைவழங்கினான்‌; 1-5, 8, என்ன லும்‌; பது 
12, 18, 15-90, 22-24, 26- 27, 58, 56. 
ல்‌ 41, 49-45, 87, 49, 93, விழித்தவாண்முகத்தின்‌; 
46— 


கணைகள்சிந்தினான்‌; 46 


விழுத்தவாண்முகத்தின்‌; 18, 
17, 18, 23, 49, 45, 56. 


3103 விழுத்தவாண்முகத்தில்‌; 5, 
1 ஏற்றிய; 46 ப்‌ ற்ற 
ஏற்றின; 5, 17-19, 28, 24, விழித்தவாண்முகத்தில்‌; 20. 
40, 48, 49, 56. தி கனா வம கத தத்‌ 15, 
நுதலினன்‌; 46-- விழிக்கும்வாண்‌ முகத்தின்‌; 
தனுவினன்‌; 1, 2, 8. 45, 


“வில்லினன்‌ ; 45, விழுந்தவாண்‌ முகத்தின்‌; 12. 


சிலையினர்‌; 23, 43, 49. விளங்குவாண்முகத்தின்‌; 

கார்மழை; 46-- 19, 29. ்‌ 2 

கார்மழைத்‌; 28, 48. 49. விளங்குவாண்முகத்தது; 22. 

மாமழை; 19, 22, 29, 45, வீழ்ந்தவாண்முகத்தின்‌; 45. 
11 வில்லொடும்‌; 46 11 இழத்திலன்‌; 46-- 

வில்லொடு; 19, 22, 29. இழந்தில; 44. 

வில்லிடை; 12, 18, 15, 29, வெங்கத; 1, 2, 8. 


24, 27, 28, 49, 45, 49, வெங்கய; 27. 


006 


IV 


11 


பாட வேறுபாடு 


வெங்கதம்‌; 46-- 
மரவென; 27. 
உருவினம்‌; 1, 2, 8. 


தோள்வலி; 46-- 
இழந்திலன்‌; 1-5, 8, 20, 26, 
44, 45, 47, 53. 


இழந்திலன்‌; 46 
தோள்வலி; 3-5, 20, 26, 44, 
45, 417, 53. 


இழந்திலன்‌; 46- 
கறங்கெனத்‌, 27. 


கறங்கெனத்‌; &6-- 
திரிதரு; 27. 
திரிதல்‌; 46-- 
திரிவான்‌; 12. 
கண்ணான்‌; 27. 


3105 


இப்பாடல்‌ 5 என்னும்‌ குறி 
யீடுள்ள சுவடியில்‌ இல்லை. 
நூறுள வென; 46-- 
நூறுளதென; 16, 49. 
நூறளவென; 26, 28. 
நூறாயிரம்‌; 19, 29, 45. 


அந்தரத்து; 46-- 
உளதென; 19, 29, 45. 


மூளிரும்பெரு; 46-- 
மீளரும்பெரு; 20. 
மாளரும்பெரு; 4௦. 


மாயவெஞ்செரு; 46-- 

மாயையின்‌ செரு; 18, 17-19, 
29, 24, 29, 41, 49, 45, 49, 
96 


மாயைகொண்டமர்‌; 45. 
வாயவெஞ்செரு; 1, 2, 8. 


முயல்வானைத்‌; 46-- 
முனைவானை த்‌; 28, 58. 
முனிவானைத்‌; 4. 
மலைவானை த்‌; 20. 
விளைப்பானைத்‌; 4௦. 


239. 


| 11 கணைகளாற்றடிந்து; 46 


| 
| 
| 


| 


IV 


| 


கணைகளாற்றடிந்தான்‌; 15, 
28. 


பகழியாற்றடிந்து; 45. 


கணைகளால்‌; 46 

சரங்களால்‌; 1-3, 8, 26, 45, 
47, 58. 

சரத்தினால்‌; 45. 


3106 


தாளொடு; 46-- 

தாளொடும்‌; 4, 23, 49. 

தோளொடு; 45, 58, 

தோளினன்‌; 46-- 

தோளிலன்‌; 8, 4, 16, 19, 20, 
22-24, 29, 39, 48,45, 47, 
49, 93. 

தாளிலன்‌; 45. 


அயிலெயிறு; 46-- 

அயிலெயிற்று; 2, 15, 19, 20, 
22, 28. 

ஆயினும்‌; 45. 

இலங்கப்‌; 46-- 

அலங்கல்‌; 15, 28. 

அரக்கன்‌; 45. 


பொற்றைமாமுழைப்‌; 46-- 

பொற்றைமாமழைப்‌; 2, 26. 

பொற்றையாமுழைப்‌; 19, 
22, 29. 


புலாலுடை; 46-- 

புன்முடை; 4. 

புனலுடை; 12, 15, 27, 28, 
42. 


புகையுடை; 19, 22, 29, 45. 
பல்லுடை; 8, 5, 20, 47. 
பிலனுடை; 16. 


வாயினில்‌; 1-4, 8, 16-20, 
22, 28, 26, 29, 41, 49-45, 
47, 49, 55, 56. 

வாயினன்‌; 46-- 


வாயினால்‌; 12, 15, 28. 


240 


111 


1 


ஆரணிய 


குந்து) 46 
ப ந்தும்‌; 28, 48. 
நோக்கினன்‌; 46-— 
நோக்கிய; 45. 


பரியான்‌; 46-- 

பரிவான்‌; 1-8, 5, 8, 12, 18, 
15, 17-20, 22, 28, 26, 28, 
29, 40, 41, 48-45, 47, 49, 
52. 58, 56. 

பரிவால்‌; 16, 24, 

பரமன்‌; 45. 


கொற்றவார்சரத்து; 19, 15- 
38, 28, 40, 41, 45, 52, 56. 

கொற்றவார்சிலைச்‌; 46-- 

கொற்றவார்சிலைக்‌; 26, 44, 
45. 


கொற்றவான்சரத்து; 19, 22, 
29. ( 


ழிந்ததோர்‌; 18, 15-19, 22, 
28, 29, 40, 41, 45, 52, 56. 
சரங்கொடு; 46-- 
சரத்தொரு; 12, 20, 27, 45. 
கணைகொடு; 26, 44, 45. 
தலையையும்‌; 46-- 
சிரத்தையும்‌; 19, 17, 18, 40, 
41, 45, 52. 


3107 


சேர்தலும்‌; 46-- 

சேர்த்தலும்‌; 1, 8, 26, 44. 

சிந்தி; 5, 15, 19, 20, 22, 26- 
29, 44, 45, 58. 

செறிந்த; 46 

சிதறி; 12, 18, 17, 18, 28, 
40, 41, 43, 45, 49, 56. 


நில்லார்‌; 46 

நிலையார்‌; 1-4, 8, 47, 58. 

பரிதிவாளினர்‌; 46— 

பருதிவாளினர்‌; 26, 28, 29, 
31, 47. 1 

பரந்த; 46 

பாயும்‌; 45. 


காண்டம்‌ 


IV 


Il 


111 


கொழுங்குடர்‌; 46-- 
கொழுங்குடல்‌; 3, 15, 26, 
28, 47, 58. 


3108 


ஆர்ப்பப்‌; 9, 4, 12, 18, 17, 
18, 20, 22, 28, 41, 45, 47, 
52, 56. 

ஆர்த்தார்‌; 46 


குழியுறக்‌; 46-- 

குழைவுறக்‌; 19, 22, 29, 47. 

குலைவுறக்‌; 15-18, 20, 28, 27, 
28, 41, 45, 49, 56. 

குலையுறக்‌; 5, 40. 


கால்கொடு; 46-- 

கால்கொண்டு; 1-8, 8, 16; 
19, 22, 28, 29, 91, 99, 49. 
45, 47, 49, 58. 


பதைப்பார்‌; 1-8, 5, 8, 12, 
16, 20, 29, 24, 26, 27, 81, 
99, 49, 44, 47, 49, 58. 

பதைத்தார்‌; 46 

பறப்பார்‌; 18, 15, 17, 18, 40, 
41, 45, 52, 56. 


அழுந்தினர்‌; 46 
அழுந்தின; 15, 28. 
உருண்டனர்‌; 5. 20, 27, 45. 


சிலர்சிலர்‌; 46 
சிலசில; 15. 

சிலர்‌ நிலம்‌; 45. 
உயிர்கொண்டு; 27. 


நிவந்த; 46 

நிற்பப்‌; 18, 17, 18, 40, 41, 
56. 

நிறைந்து; 45. 

நிறைந்த; 19, 20, 22. 

நிருதர்‌; 15, 28 

பயத்தால்‌; 4. 

தெரியாப்‌ 45. 

உருண்டனர்‌; 46— 

அழுந்தினர்‌; 5, 17-20, 22 

24, 220, 40, 41, 43, 49, ௦6... 


11 


111 


பாட வேறுபாடு 


உயிர்கொடு; 46 

உயிர்கொண்டு; 1-5, 8, 12, 
16, 20, 24, 81, 39, 48, 45, 
47, 53. 

பெம்மா 15, 19, 22, 28, 


பிழைப்பார்‌; 46-— 
பிழைப்பான்‌; 13. 
பிடிப்பார்‌; 15, 19, 22, 28, 29. 


3109 
வேலிடை; 46-- 
வேலுடை; 1-8, 8. 
வேலிவை; 45. 
மிடைதலினோட்டம்‌: 15, 28. 
மிடைந்தனவெட்ட; 46- 


மிடைந்தனர்வேட்டம்‌; 5, 
12, 13, 29, 27, 49, 49. 
மிடைந்தனரோட்டம்‌; 17- 


20, 22, 29, 40, 41, 56. 
மிடைந்தனவோட்டம்‌; . 45. 


ஓய்ந்துளார்‌; 46 
ய்ந்துதாம்‌; 1-8, 5, 8, 12, 
19, 15, 16, 29, 24, 26- 
28, 43-45, 47, 49, 53. 
ஓய்ந்கதாம்‌; 91, 99, 45. 
ஓய்ந்துதான்‌; 17, 18, 20, 56. 
ஓய்ந்துபார்‌; 19, 22, 29. 
ஓய்ந்துகால்‌; 45. 
உலந்தனர்‌; 46-- 
உலர்ந்தனர்‌; 12, 23, 43, 
உலைந்தனர்‌; 15, 17, 18, 28, 
40, 44, 45, 56. 
உதிர்ந்தனர்‌; 1, 2,8. 
உந்தினர்‌; 27. 
உருண்டனர்‌; 19, 22, 29. 


உதிர நீர்‌; 46 
டதத 15, 19, 22, 28, 29, 
45. 


ஆற்றில்‌; 46-- 

ஆற்றின்‌; 45. 

பாய்ந்து; 46 

பாய்ந்த; 4, 24, 45. 
(16) 


111 


241 


கால்பறிந்து; 3-5, 12, 20, 
22, 99, 26-28, 49, 44, 47, 
49, 53. 

கால்பறித்து; 46-- 

கால்பதிந்து; 45. 
முகினர்‌; 1-5, 8, 12, 19, 
16-18, 20, 22-24, 26-29, 
40, 41, 48, 45, 47, 49, 53, 
56. 

அழுந்தினர்‌; 46 

பயத்தால்‌; 46-- 

பலத்தால்‌; 45. 

பலத்தர்‌; 45. 


குருதியங்கடல்‌; 46-— 

குருதியாங்கடல்‌; 9, 4, 47. 

குருதியின்கடல்‌; 15, 19, 22, 
26, 28, 29, 45. 


புக்குநீலையார்‌; 46 
நெடிதுறவே; 45. 


3110 
காறொடர்‌ ந்து; 46-- 
காலறுத்து; 45. 


ஈர்வன; 40-- 

ஈர்ப்பன; 12, 18, 15-18, 23, 
24, 27, 28, 40, 41, 49, 4௦, 
49, 56. 


காணார்‌; 46-- 
கருதார்‌; 45. 


என்பதொன்று; 46-- 
என்பதோர்‌; 1, 2, 8, 26, 44. 


கொண்டாலென; 46 

கொண்டாரென; 16. 

கொண்டாமென; 1,8, த்‌, 8, 
12, 19, 15, 17-20, 22, 26— 
-29, 31, 39-41, 43-45, 47, 
53, 56. 

கண்டாமென; 45. 


உச்சவீரன்‌; 46-- 
உச்சிவீரன்‌; 45. 


242 


IV 


11 


111 


ஆரணிய காண்டம்‌ 


உருவத்‌; 46 

உருவித்‌; 5, 12, 18, 15-20, 
22, 23, 26-29, 31, 39-41, 
43-45, 49, 56. 


தச்சு நின்றன; 46 

தச்சு நின்றனர்‌; 1, 8. 
தைச்சு நின்றனர்‌; 45. 
தைச்சு நின்றன; 38, 4. 


IV 


கண்டனர்‌; 46 
கண்டவர்‌; 16. 


அவ்வழித்‌; 460-- 
அவ்வழி; 15-20, 
28 31, 99, 48, 
52, 56. 
இவ்வழி; 27. 
தவிர்ந்தார்‌; 46 
தவிர்வார்‌; 26, 44, 45. 


211] 
நெடுங்கடகரி; 46-- 
நெடுங்கைக்கரி; 8-5, 22, 28, 

21, 49, 45, 47, 49, 53. 


வயிற்றுப்‌; 1-8, 5, 8, 12, 19, 
17, 18, 20, 29, 26, 27, 41, 
43-45, 47, 49, 56. 

வயிற்றில்‌; 46-- 

வயிற்றுள்‌; 15. 28. 


புண்டிற ந்த; ௧6 

புண்டிறந்து; 26, 48. 

புண்டுறந்த; 20. 

மாமுழையிடை; 46 

மாமுழையென ; 217, 45. 

மாவளையிடை; 45. 

வாளொடும்‌; 46 

வாளொடு; 15, 27, 28. 

தொண்டை; 46-- 

மண்டை; 45. 

நீங்கிய; 46 

தீக்கிய; 16. 

துணைவ நீ; 46 

துணைவனீ; 20, 27, 28, 81, 
47, 49. 

துணை வமற்று; 45. 


99-24, 26, 
44, 49, 59, 


Il 


எம்மைக்‌; 46 
எமை தீ; 45. 


கண்டிலேனெனப்புகலெ 
னக்‌; 46-- 
கண்டிலோமெனவியம்‌ 
பெனக்‌; 1-8, 8, 20, 26, 45, 
47, 58. 
கண்டிலேமெனவியம்பெ 
னக்‌; 12, 16. 
கண்டிலம்மெனவியம்பெ 
னக்‌; &. 
கண்டிலோமென்‌ நியாமெ 
னக; 5, 19, 27. 
கண்டிலோமென்‌ நியாலெ 
னக்‌; 15, 28, 28, 48, 49. 
கண்டிலோமெனப்புகலெ 
னக்‌; 31, 39. 
கண்டிலோமெனச்சொல்‌ 
லெனக்‌; 45. 


கண்டிலன்கொலென்‌ றியம்‌ 


பெனக்‌; 19, 22, 29. 
கண்டிலமென்‌ நியாலெனக்‌; 

45, 
கண்டிலம்மெனக்கழறெனக்‌; 


கண்டிலேமெனக்கழறெ 
னஃ; 17, 18, 41, 56. 

கண்டிலோமென்றும்யா 
மென்னக்‌; 45. 


கைதலைக்கொள்வார்‌; 46-- 

கைத்தலைக்கொள்வார்‌; ஆ, 
93. 

கைத்தலைகொள்வார்‌; 26. 

கைத்தலைக்கொண்டார்‌; 12, 
28, 49. 

கைத்தலைகொண்டார்‌; 5, 27. 

கைதலைக்கொண்டார்‌; 18, 
15, 17, 19, 20, 22, 28, 40, 
41, 43, 56. 


3112 


வினைய நீங்கிய; 46-- 
வினையினீங்கிய; 26. 
வினையை நீங்கிய; 22. 


111 


மனத்தரை; 


பாட வேறுபாடு 


1-5, 8, 12, 19, 
16-20, 22, 23, 26, 29, 41, 
44, 45, 47, 49, 589, 56. 


மனித்தரை; 46 


மனிதரை; 28, 80, 31, 39, 45, 
55. 


மனிசரை; 45. 


மனத்தனும்‌; 24. 


மாந்தரை; 27, 45. 


வழக்க கடல்‌ 1-3, 
, 8, 12, 18, 15-20, 22, 24, 

40, 41, 44, 45, 47, 58, 56. 

வெருவன்மினன்ன; 46— 

வெருவன்மினென்ன; 30, 
91, 99, 52, 55. 

வெருவன்மின்னென்னா; 4, 
26-29, 49. 

வெருவன்‌ மீரென்னா; 23, 43. 

வெருவலீரென்றான்‌; 45. 


யானுமக்கு; 9-5, 20, 29, 27, 
49, 45, 47, 49, 58. 

நானுமக்கு; 46-- 

நானென்று; 16, 19, 22, 29, 
41, 45. 


யானுனக்கு; 1, 2, 8, 12, 26. 


யானொன்று; 19, 17, 18, 40, 
45, 56. 


உரைப்பதும்‌; 46-- 
உரைப்பதுண்டு; 1, 2, 8, 26, 
44, 
நிரப்புவது; 18, 16-19, 22, 
29, 40, 41, 56. 
நிரம்புவது; 45. 
உண்டென்று; 5, 19, 20, 22, 
27. 29. 45, 49. 
உண்டென; 46 
உண்டெனா; &. 


எனவெதிர்‌; 1, 2, 8, 26, 44, 


45. 


நின்றான்‌; 9-5, 12, 16-20, 22, 
23, 27, 29, 40, 41, 48, 45, 
47, 49, 58, 56. 


நின்றே; 46-- 


IV 


II 


117 


249 


வாம்பரித்‌; 46-- 

வார்பரித்‌; 1, 2, 5, 8, 19, 17, 
18, 23, 26, 27, 80, 31, 40, 
41, 43-45, 49, 55, 56. 

பாய்பரித்‌; 8, 4, 12, 47, 58. 

மாபரித்‌; 19, 22, 29, 45. 


தேரினன்‌; 46-- 

தேரினான்‌; 5, 27. 

சொன்னான்‌; 46-— 

சொல்லும்‌; 15, 16, 22, 28, 
29. 

சொல்வான்‌; 20, 


3113 


பச்சையாமெனப்‌; 1, 2, 4, 8, 
19, 20, 22, 24, 26, 29, 48, 
53. 

வச்சையாமெனும்‌; 46-- 

வச்சையாமெனப்‌; 3, 12, 19, 
15-18, 23, 27, 28, 31, 39- 
41, 44, 47, 49, 56. 

பச்சையில்லதோர்‌; 45. 

உண்டென; 46-- 

உண்டெனில்‌; 19, 22, 29,45. 

வாழும்‌; 46- 

வாளில்‌; 18. 


கோல்வளை; 46-- 

கொல்வது; 45. 

மகளிரும்‌; 46-- 

மாதரும்‌; 16. 

கூடார்‌; 9, 4, 19, 20, 22, 28, 
26, 27, 29, 39, 48, 44, 47, 
49, 53. 

கூசார்‌; 46 

கூட்டார்‌; 1, 8. 


எனும்‌; 46-- 

என்னும்‌; 15, 28. 

உயிர்‌; 19, 22, 29, 45. 

கவசந்தான்‌; 46-- 

கவசத்தான்‌; 1-5, 8, 15-18, 
28, 24, 26-28, 31, 39-41, 
43, 44, 47, 49, 56. 

கவசத்தார்‌; 20. 


244 


IV 


11 


11 


ஆரணிய காணடம்‌ 


கவசத்தர்‌; 58. 
கவசத்தின்‌; 45. 
நீங்குதல்‌; 19, 22, 29, 45. 
நிலைநிற்பது; 46 


நிலைநீற்கும்‌; 18, 15, 17, 18, 


20, 27, 28, 40, 41, 45, 49, 
௦6. 


அன்‌ றி; 46- 
ன்றே; 1, 2, 4, 8, 12, 15, 
18-20, 22, 28, 26-29, 81, 
99, 43-45, 49, 58. 
அன்றேல்‌; 8, 18, 16, 17, 40, 
41, 45, 47, 56. 
அல்லால்‌; 45, 
என்னுமிது; 46-- 
என்னுமிது; 29, 24, 26, 27, 
43, 49. 
என்னுமது; 19, 22, 29, 45. 
துணை யாமோ; 46-- 
துணையாமே; 27, 53. 


3114 


புரந்தரனோடுதான்‌; 46-- 
ப லட தவன்‌; 5, 24, 


புரந்தரன்றன்னொடு; 40, 41, 
க்க, 45. 


புரந்தரன்றன்னொடும்‌; 18, 
15-20, 22, 26, 28, 29, 56. 

பொன்றா; 46-- 

மேனாள்‌; 45. 


மூவரோடுதான்‌; 46-- 
மூவரோடுதாம்‌; 41, 45. 
மூவரோடுந்தான்‌; 

18-20, 22, 29, 91, 56. 
முனையில்‌; 46 
முனையின்‌; 91, 39. 
வினையில்‌; 19, 22, 28, 29. 
வீரர்‌; 27. 


ஏவரோடினார்‌; 1, 2, 4, 5, 8, 

12, 19, 15, 16, 24, 28, 40, 
44, 45, 59, 56, 

ஏவரோடினர்‌; 46— 


13, 16, 


17 


I 


யாவரோடினார்‌; 8, 
45, 47 
யாவரோடினர்‌; 20. 


26, 27, 


நுமக்கிடைந்து; 46-- 

நுமக்குடைந்து; 5, 28, 48, 
45, 49. 

நமக்குடைந்து; 27. 

உமக்கிடைந்து; 1, 2, 8. 

உமக்குடைந்து; 22, 29. 

எமக்குடைந்து; 15, 28. 


தேவரோடு; 46-- 

தேவரோடும்‌; 15, 28. 
அறிந்துளிரோமனம்‌; 9, 18, 
15-18, 20, 28, 40, 41, 45, 
49, 52, 56. 

அறிந்துளிராமெனத்‌; 46— 

அறிந்துளீராமெனத்‌; 31, 
39. 


அறிந்துளீரோமனம்‌; 27, 
அறிந்தனராமெனத்‌; 8, 28, 
24, 26, 48-45, 47. 
அறிந்தனரோமனம்‌; 22. 
அறிந்தனிராமெனத்‌; 4, 12. 
அறிந்தநீராமெனத்‌; 59. 
வச்‌ 1,27 


அறிந்திலரோமனம்‌; 19, 29; 


3115 


வீரர்களிடைந்தீர்‌; 46 
வீரர்களடைந்தீர்‌; 4 
வீரர்களுடைந்தீர்‌; 28. 
வீரருமிடைந்தீர்‌; 1, 2, 8, 23, 
24, 26, 49, 44, 45. 
வீரருமுடைந்தே; 45. 


வாளொடு; 46-- 
வாளொடும்‌; 8, 18, 28, 47, 
53. 


புசழிழந்து; 5, 16, 28. 
போ ய்வது: 46 
பேர்விழுந்து; 4 
புகவிழுந்து; 45. 
புகழ்தவிர்ந்து; 15- 


AV 


பாட வேறுபாடு 


யுகழ்விழுந்து; 12, 17, 18, 28, 
24, 27, 40, 41, 48, 49, 56. 

புகழ்விழ; 18, 45. 

மிகவிழுந்து; 19, 22, 29. 

ஊர்புகல்‌; 46 

ஊர்புக; 2, 5, 18, 15-20, 22, 
23, 27-29, 40, 41, 48, 45, 
49, 56. 

உற்றீர்‌; 46 

உகந்தீர்‌; 4, 5, 20, 27, 
59. 

உய்ந்தீர்‌; 1, 8, 26, 44. 

உவந்நீர்‌; 18, 15, 28, 45. 

நினைந்தீர்‌; 2, 16, 45. 

விரைந்தீர்‌; 17-19, 22, 
29, 40, 41, 48, 49, 56. 


மார்பிடைக்‌; 46 
மார்பொடும்‌; 26, 44. 
குளிப்புறக்‌; 46 
குளிக்கவக்‌; 19, 22, 29. 
குறிப்புறக்‌; 41. 
குழிப்புறக்‌; 41, 
களிப்புறு; 45, 52. 
களிப்புற்றும்‌; 46-- 
களிப்புற்றுக்‌; 91, 45. 
களிப்புறக்‌; 1, 2, 8. 
களிப்புறும்‌; 3, 4,12, 15, 17, 
18, 20, 23, 26, 28, 40, 41, 
43, 44, 47, 49, 58, 56. 
களிப்புமிக்கு; 19, 22, 29. 
களிப்பெறும்‌; 27. 
களிபெறும்‌; 5. 
கொழுங்கண்‌; 46-- 
கொழுங்கை; 99, 45. 
ஓங்கு; 19, 22, 29. 


புல்லு திரோ; 46-- 
புல்குதிரோ; &, 19, 
29, 45, 53. 
நல நுகர்வீர்‌; 46-- 
நலனுகர்வீர்‌; 2-4, 
29, 31, 39, 43. 
நலனுகர்‌ தீர்‌; 28. 
தலனுகர்ந்தீர்‌; 19. 
_நகைக்குரியீர்‌; 45. 


45, 


23, 


20, 22, 


20, 23, 


III 


IV 


II 


245 


3116 


கண்ணிணை; 46-- 
கண்ணினைப்‌; 45. 


பாலெனத்‌; 46-- 
மாலெனத்‌; 5. 


தெளிந்தீர்‌; 46 
தெளிவீர்‌; 15, 28. 
தெரிந்தீர்‌; 5, 19, 22, 48, 45. 


மார்பிடைக்‌; 46 
மார்பிடை; 49. 


குலமங்கையர்க்கு; 46 
சென்றுமங்கையர்க்கு; 45, 
நுங்கள்‌ மங்கையர்க்கு; 12. 
மடமங்கையர்க்கு; 20. 


3117 
ஏக்கம்‌; 46 
ஏக்கை; 1-5, 8, 12, 18, 20, 
27, 45, 47. 


இங்கிதன்‌; 46-- 
ஈங்கிதன்‌; 4, 5, 47, 
ஈங்கதன்‌; 3. 


மேலுமுண்டே; 46-- 

மேலுமுண்டோ; 16-19, 22, 
24, 28, 29, 40, 41, 48, 45, 
47, 52, 59, 56. 


மனிதன்‌; 46 

மனிதர்‌; 28. 

மனிதற்கு;16, 22, 40, 45, 49. 
மனிதர்க்கு; 17, 18, 48, 56. 


வெஞ்சமத்து; 46 

வெஞ்சின த்து; 5, 18, 20, 28, 
24, 26-28. 43-45, 49. 

வெஞ்சினத்‌; 1, 8. 


ஆண்மையவ்‌; 46-— 
ஆண்மைய; 17. 
ஆண்மையிவ்‌; 27. 
ஆண்மையை; 91, 99, 45. 
அமரிடை; 45. 

தானையவ்‌; 1, 8. 


246 


111 


IV 


ஆரணிய காண்டம்‌ 


அரிதாத்‌; 46-- 

அரிதால்‌; 2-5, 12, 18, 16- 
18, 20, 22-24, 27, 28, 91, 
99-11, 43, 45, 47, 49, 53. 
56. 

அரிதில்‌; 1, 8, 26, 44, 45 


புயத்துங்குல த்‌; 46 

புயநுங்குலத்‌; 2-4, 16, 26, 
41, 45, 47. 

புயனுங்குலத்‌; 1, 8. 

தங்கை; 46 

நங்கை; 58. 


அன்‌ றியும்‌; 46— 

அன்றிது; 15, 28. 

அன்றிநும்‌; 5, 12, 18. 16-18, 
27, 40, 45, 52, 58, 56. 

ஒன்‌ றியும்‌; 49. 

ஒன் நிநும்‌; 20. 

முதுகொடும்‌; 46-- 

முதுகொடு; 53. 

முதலொடு; 47. 

முதலொடும்‌; 8,4, 15, 17- 
20, 22, 29, 28, 40, 41, 48, 
45, 49, 56. 

முகத்தொடும்‌; 5, 12, 16, 27, 
45. 


போம்பழி; 46-- 
போம்படி; 15, 17, 18, 22, 
28, 29, 41, 45, 56. 


அப்பழி; 4. 


3118 
வாழ்க்கையின்‌; 46-- 
வாட்கையர்‌; RSIS 
வாட்கையால்‌; 20. 
வாட்கையின்‌,. 2-4, 19, 22, 

23, 26-29, 49, 44, 47, 53. 


வணிகராய்‌; 46 
வணிகரா; 44, 49. 
அமைதிரோ; 46 
அமைவிரோ; 20. 
அயில்வேல்‌; 46-- 
அயிலமேல்‌; 26, 45, 53. 


111 


அயன்வேல்‌; 2. 
வயல்மேல்‌; 1, 4, 8, 44. 


வீர; 46-- 
ஈர? 2, 47. 
ஊர; 1, 4, 8, 26, 44, 45, 


வாட்கொழு; 2-5, 12, 18, 16- 
20, 22-24, 27, 28, 40, 41, 
44, 45, 47, 49, 59, 56. 

வாட்கொடு; 46— 


எனமடுத்து; 2, 18, 16, 28, 
40, 41, 45, 49, 56. 

வேன்மடுத்து; 46— 

மேன்மடுத்து; 1, 5, 8, 16. 

எழுமடுதது; 3, 4, 12, 20, 24, 
217, 45, 47, 58. 


உழுதி2ரா; 46-- 
எழுதிரோ; 19, 22, 29. 


வெறிப்போர்த்‌; 19, 15, 17, 
18, 28, 28, 40, 41, 48, 45, 
56. 


வெறிபோர் த்‌; 46 

வெறிபோல்‌; 1, 2, 4, 8, 91, 
99, 45. 

வெறிவேல்‌; 3, 47. 

வெறியேர்‌; 45. 

வெகுளித்‌; 45. 

வென்‌ நித்‌; 5 

வெல்போர்த்‌; 41. 

அதர்போர்‌ ஐ. 19-22, 29. 


வாழ்க்கையில்‌; 46-- 

வாட்கையில்‌; 9-5, 19, 22, 
43-45, 59. 

வாட்கையீர்‌; 15, 20, 27, 28. 


தெவ்வரைச்‌; 46-- 

தேவரைச்‌; 1,2, 4, 8, 18, 
15-19, 22-24, 26, 29, 40, 
41, 49, 45, 49, 53. 

செருவிடைப்‌; 46-- 

செருவிடை; 4, 49. 

பறித்த; 46 

பற்றும்‌; 45. 

பழித்த; 45. 


பாட வேறுபாடு 247 
IV வீர; 46-- இராமனும்‌; 46 
பார; 45. இராகவன்‌; 58. 
வாட்கையீர்‌; 1-8, 5, 8, 12, எதிர்செல; 45. 
18, 15-20, 24, 27-29, 48, எதிர்செல; 46 


Il 


III 


45, 47, 58, 56. 
வாட்கையிர்‌; 46 
வாட்கையர்‌; 4, 26, 44, 45, 
எங்ஙனம்‌; 46-- 
எவ்விதம்‌; 45. 
விளம்பீர்‌; 46 
பகர்வீர்‌; 45. 


3119 


என்று; 46-— 

என்றும்‌; 58. 

தானுந்தன்‌; 46-- 

தன்கடல்‌; 45, 

எறிகடல்‌; 46 

நெறிக்கடல்‌; 5. 

சேனையொடு; 45, 

சேனையும்‌; 46-- 

சேனையை; 4, 28. 

எழுந்திவண்‌; 45. 

இறைநீர்‌; 46 

இகல்‌ நீர்‌; *, 59. 

நெடுஞ்சிலை; 46-- 

நெடுஞ்செரு; 5, 18, 15-19, 
22, 29, 40, 41, 56. 

நெடுவலி; 1, 2, 8. 

வலியென; 46-- 

நிலையென; 1-5, 8, 12, 18, 
15-20, 22-24, 27-29, 40, 
41, 43-45, 47, 49, 58, 56. 

நேரென; 45. 

தாக்கினன்‌; 46-- 

தாங்கினன்‌; 15, 28, 45. 

மருள்கொண்டு; 46-- 

மருள்கொடு; 5, 27, 28, 45. 

காத்தியென்று; 46-- 

காத்திரென்று; 45. 

காண்டியென்று; 23, 48. 


III 


எதிர்செல்ல; 49. 
எதிர்சென்று; 20, 
அவனெதிர்‌; 19, 22, 29. 
இராமனும்‌; 45. 


3119 (a) 


பெறுஞ்சிலை; 41 
பெருஞ்சிலை; 45. 


3120 


மொய்படை; 4, 5, 18, 15, 17, 
95, 56. 
மொய்படைக்‌; 46 
மொய்ம்படைக்‌; 2, 8, 49. 
மொய்புடைக்‌; 99. 
தோளினர்‌; 19, 22, 29. 
உரம்பெறு; 45. 
கையொடு; 26, 44, 45. 
கையொடு, 46-- 
படையொடு; 19, 22. 
துதிக்கைமற்று; 45. 
மொய்ம்படை; 26, 44, 45. 
கொடிஞ்சொடு; 46 
கொடுஞ்சொடு; 12, 18,17, 
19, 22, 28, 41, 48, 47, 49, 
55, 56. 
கொடுஞ்சொடும்‌; 18. 
காலியல்‌; 46 
கால்வயத்‌; 1, 2, 5, 8,15,17- 
19, 22, 28, 29, 41, 56. 
தேர்கதிர்ச்‌; 46-- 
தேர்த்திரள்‌; 19, 22. 
சாலி; 46— 
சாலிச்‌; 2-5, 12, 19, 15,17, 
18, 22, 24, 29, 49, 59, 56. 
அறுப்புண்ட; 46-- 
அறுப்புண்டது; 5, 45. 
என்க்கழுத்கயப்புணட; 


248 


Il 


11 


ஆரணிய காண்டம்‌ 


ஆமெனவறுப்புண்ட; 29, 24, 
43, 45, 49. 


ஒத்தறுப்புண்டன; 45, 
3121 


உயிர்‌ நிலை; 46-- 
உயிர்‌ நிலைக்‌; 18. 
உயிர்‌ நிலைச்‌; 24, 48. 
சுடுசரம்‌ 46 
கொடுஞ்சரம்‌; 18. 
துரந்த; 46 
துடர்ந்த; 5. 
துடரக்‌; 58. 
துவன்று; 19, 22, 29. 
துவன்‌ றிக்‌; 45. 
தொகும்பல்‌; 45. 


கருவியோடின; 46-- 
கருவியோடுவன்‌; 1-8, 5, 8, 


12, 18, 15, 17, 18, 20, 28, | 


40, 41, 45, 47, 49, 58, 56. 
கச்சையும்‌; 46-- 
ஈச்சொடும்‌; 49. 
கச்சறக்‌; 28. 
கழல; 46-- 
கழிய; 16. 


கருவியோடுகைப்பகுதி 
மைக்களை ந்தொருகணத்‌ 
தின்‌; 45. 


அருவியோடின; 46 

வெருவியோடினர்‌; 8. 47. 

வெருவியோடின; 1, 2, 8,20, 
23, 26, 49, 45, 59. 


எனவழி; 46 

எனவிழி; 12, 18, 16-18, 24, 
40, 41, 45, 56. 

எனப்பெரும்‌; 45. 

வெண்ணெய்சூழ்‌; 8, 4, 20, 
45, 47, 53. 

வேல்விழி; 1. 2, 8, 26, 45. 

மேலிழி; 19, 22, 29. 


கருதியாறொழுக; 46-- 
குருதியாற்றொழுக; 26, 45. 


IV 


Il 


117 


குருதியாறலைப்ப; 19, 17, 18, 
40, 41, 45, 56. 


கண்ணன்மேவாரின்‌; 9, 4, 
20, 45, 47, 58. 


தட்டொடுமுடலம்‌; 46-- 
தட்டொடுமுலகம்‌; 20. 
தட்டொடுமுடைமை; 8. 
தட்டினோடுடலம்‌; 15, 28, 45, 


3122 


அரக்கரதாவி; 46-- 
அரக்கர்தம்மாவி; 31, 44, 45, 
52. 


அரக்கர்‌ தம்மார்பில்‌; 5, 15- 
18, 28, 40, 41, 56. 

அரக்கர்‌ தம்மெய்யில்‌; 24, 45, 

அரக்கர்தம்மகலம்‌; 19, 22, 
29, 45. 

அரதனமார்பில்‌; 27. 


தோய்ந்த; 46 

தோய்ந்து; 5, 12, 16-18, 20, 
29, 27, 31, 40, 41, 49, 45, 
49, 56. 

தோய்விலாப்‌; 46— 

தோய்வில; 1-5, 8, 12, 19, 
17-20. 29, 24, 28, 29, 31, 
99, 48-45, 47, 58, 56. 

சரஞ்சிரந்துமித்த; 46-- 

வாக்கிற்கு 12, 31, 


சரஞ்சிரந்துமித்துக்‌; 45. 

சுடுசரந்துமிந்த; 1, 2, 8. 

வெஞ்சர நிருதர்‌ தம்‌; 46-- 

வெஞ்சர நிருதர்வெம்‌; 49. 

வெஞ்சின நிருசர்தம்‌; 8, 4, 
23, 43, 47. 583. 

வெஞ்சின நிருதர்வெம்‌; 12, 
20. 


வெஞ்சினத்தரக்‌சர்வன்‌; 45. 

வெஞ்சர நிருதர்வன்‌ ; 15, 28, 

நெஞ்சின நிருதர்‌ தம்‌; 26, 44, 
45 


நெஞ்சினர்நிருதர்வெம்‌; 1, 


IV 


பாட வேறுபாடு 


செஞ்சர நிரு தர்‌ தம்‌; 5, 29, 91, 
99. 45. 
செஞ்சர நிரு தர்வெம்‌; 27, 45. 


கவசமார்புருவப்‌; 46-- 

கவசமார்புருவிப்‌; 16, 19, 22, 
29, 31, 39, 59. 

கவசமுமார்பும்‌; 13. 


பாய்ந்த; 46-- 

பாய்ந்து; |, 2, 8, 45. 

வஞ்சகரிதயமும்‌; 46— 

வஞ்சகரிதயங்கள்‌; 1, 2, 8, 
13, 16-18, 23, 40, 49, "47, 
49, 56. 

வஞ்சகரிர தயம்‌; 3, 4, 58, 

வஞ்சகரிதயத்தைப்‌; 45. 

வஞ்சரின்னிதயமும்‌; 45. 

பல்லம்‌; 46-- 

பலவும்‌; 12, 27. 


2123 


சுடுசரம்யாவையும்‌; 46-- 
சரமவையாவையும்‌; 17, 238 
24, 41, 43, 45, 56. 


- சரமிவையாவையும்‌; 49. 


11 


111 


சரமியாவையும்‌; 20. 

சரமெலாம்யாவையும்‌; 45. 

துணியா; 5, 12, 18, 17, 27, 
28, 40, 41, 45, 52, 56. 

துணிய; 46-- 

துணியாகி; 20. 

துணித்து; 19, 22, 29, 41, 45. 

துணிந்து; 45. 

மாற்றா; 5, 12, 17, 29, 24, 26- 
2 40, 41, 18, 45, 49, 52, 


து ட்‌ 

மாற்ற; 3. 

மாற்றி; ழ்‌ 22, 29, 41. 
வறிதா; 4 


கொண்டனன்‌; 46-- 
கொண்டனர்‌; 5, 27, 45, 49. 


117 


249 


கொண்டன; 1-4, 8, 12, 18, 
17, 20, 24, 26, 28, 31, 59- 
41, 44, 47, 58, 56. 

கொண்டுமேல்‌; 45. 


நின்றவக்‌; 46 

நின்றவர்‌; 20. 

நின்றன; 19, 22, 29. 

வறள்படக்‌; 46 

அளவறக்‌; 45, 

குறைத்தான்‌; 46-- 

குடித்தான்‌; 19, 18, 26, 44, 
45. 


3124 


குருதியின்‌; 46-- 

குருதியம்‌; 27, 45. 

பெரு நதி; 46-- 

கட்டட! 1, 2, 8, 15, 19, 
27, 28, 


செஞ்சரம்‌; 46-- 

வெஞ்சரம்‌; 19, 22, 29. 

திசைதொறும்தொடர்ந்து; 
46— 

திசைதொறும்தொடர்ந்த; 
17, 40, 41, 56. 


திசைதொறும்துரந்த; 15. 
தொடர்ந்துபேருலகைப்‌; 
45. 


புரட்டின; 46-- 
புரட்டினன்‌; 19, 49. 


2125 


தொகையென த்‌; 46-- 

தொகையினை த்‌; 19, 22, 29. 

துவன்‌ நிய; 46-- 

துவன்‌ றியது; 45. 

துவளிய, 29. 

துன்‌ நிய; 5, 27, 45, 

தோன்‌ றிய; 13, 17, 41, 45, 
53, 56. 


நிணச்சேறு; 46 


ரன தடட 19, 20, 29, 


40, 41, 5 


250 


II 


111 


IV 


ஆரணிய காண்டம்‌ 


நிலைச்சேறு; 90, 45. 
எனச்சென்று; 45. 


புகல்வதென்‌; 46--- 
புகழ்வதென்‌; 29, 49, 45, 49. 


அமர்வேட்டு; 46... 
அமரில்‌; 20, 24. 


உலந்தனர்‌; 46-- 

உலந்தனர்‌; 9-5, 18, 17-19, 
22, 24, 26, 28, 29, 40, 41, 
44, 45, 47, 49. 

த்‌ தனர்‌; 12, 
39, 45, 53. 


ஒல்லையில்‌; 46-— 

ஒல்லையின்‌; 1-4, 8, 12, 19, 
22, 26-29, 91, 39, 44, 45, 
கா்‌ 53. 

ஒல்லைவாய்‌; 5, 18, 16-18, 
29, 24, 40, 41, 48, 49, 56. 

எல்லைவாய்‌; 20. 

ஒழித்தார்‌; 46 

மடிந்தார்‌; 1-4, 8, 12, 18, 
26-28, 31, 39, 40, 44, 45, 
47, 53. 

மடுத்தான்‌; 5, 16. 


20, 27, 91, 


கான்‌ றவின்னுயிர்‌; 46 

கான்‌ றவவ்வுயிர்‌; 18, 17, 40, 
41, 56. 

கான்றனன்னுயிர்‌; 16, 28, 
43. 49. 

கான்றனன்னுயிர்க்‌; 22. 

கான்றதன்னூுயிர்க்‌; 28. 

கான்றகண்ணினீர்‌; 9, 4, 20, 
24, 47, 58. 

கான்‌ றகண்ணினிர்க்‌; 45. 

கான்‌ றகண்ணு நீர்‌; 2 

கான்‌ றதிவிழிக்‌; 12. 

கவர்‌ ந்துமெய்ம்‌; 46-- 

கவர்‌ ந்துமெய்‌; 48. 

கலுழ்ந்துமெய்ம்‌; 2, 15, 16, 
20. 23, 24, 48, 49. 

கலுழ்ந்துமெய்‌: 19, 22, 29, 
31, 99, 45, 47. 

சலிழ்ந்துமெய்‌; 1,3, 4, 8, 4&4, 
5 


Il 


111 


கவிழ்‌ ந்துமெய்‌; 26, 

கழிந்துமெய்‌; 45. 

உயிரெலாம்‌; 12. 

வலிக்குமேல்‌; 5, 18, 45. 

வலித்துமெய்‌; 17, 18, 40, 41, 
45, 56. 

வலியுறக்‌; 27. 


மறந்தான்‌; 46 
மறிந்தான்‌; 48. 


கவர்ந்தான்‌; 5, 12, 18, 27, 
45. 

கவன்றான்‌; 17, 18, 40, 41, 
45, 56. 


3126 


தேர்பரிகடுத்தவர்‌; 46-- 
தேர்பரிகடுந்தலை; 1, 2, 4, 8, 
26, 44 
தேர்பரிகடுந்திறன்‌; 15, 28. 
தேர்பரிகள த்தினில்‌; 19, 29. 
தேர்பரிகடிந் தன; 24. 
தேர்பரிதடுத்தவர்‌; 27. 
தேர்பரிக்குந் தலை; 45. 
முடித்‌ தலை; 46-- 
முடித்தலைக்‌; 26, 41, 44, 45, 
56. 


கவந்தம்‌; 46-- 

கவர்ந்த; 5, 15, 20, 27, 28. 
கவிழ்ந்த; 45 

களைந்த; 1 

பல்படை; 8-5, 23. 
பல்படைத்‌; 46 


உடலம்‌; 46 
உடலும்‌; 45. 


நிணம்‌; 46-- 

பிணம்‌; 5, 18, 17, 19, 20, 22, 
29, 24, 29, 40, 41, 48, 45, 
49, 56. 

பிறங்கிய; 46-- 

பிறங்கின; 1-4, 8, 47, 58. 

பிணங்கிய; 45. 

மீதாக்‌; 46-- 

மீதாய்க்‌; 26, 45. 


IV 


11 


III 


பாட வேறுபாடு 


மீதக்‌; 19, 29. 
மீதில்‌; 19, 15, 17, 18, 24, 26, 
40, 41, 45, 56. 


ஓட்டினன்‌; 46-- 
ஓட்டியத்‌; 45, 


3127 


அறங்கொளா தவர்‌; 46 

அறங்கொள்ளா தவர்‌; 45. 

அறங்கொளா தன; 56. 

அறங்கொள்ளா தன; 17, 18, 
40, 41. 


ஆக்கைகள்‌; 46-- 

ஆக்கையை; 15, 28. 

ஆக்கிய; 4௦. 

அரக்கர்கள்‌; 17, 18, 40, 41, 
56. 


அடுக்கிய; 46-- 

ஆக்கையின்‌; 45. 

அடுக்கல்‌; 46-- 

அடுக்கற்‌; 5, 12, 19, 19, 20, 
29, 48, 49, 56. - 

அடுக்கிற்‌; 117, 18, 22. 


பிறங்கி; 46-- 

பிறங்க; 17, 18, 28, 40, 41, 
45, 56. 

பிறங்கல்‌; 18, 19, 22, 24, 29, 
43. 


நீண்டன; 46-- 
மீதிடப்‌; 45. 
கணிப்பில; 46-- 
களிப்பில; 1, 4, 8. 
பேணில; 45. 


போன்றுளது; 46-- 
போன்றுள; 15, 26, 28. 
பிணப்பெருங்காட்டில்‌; 18, 
17, 18, 40, 41, 45, 52, 56. 
பிணப்பெருங்கட்டத்து; 46-— 
பிணப்பெருங்கடத்தில்‌; 45. 
பிணப்பெருங்கடத்தின்‌ ; 16. 
பிணப்பெருங்கள த்தில்‌; 12. 
பிணப்பெருங்கண த்தின்‌; 5. 


IV 


II 


251 


பிணப்பெருங்காட்டத்து; 15,. 
28, 29. (ய) தீது) 
பிணப்பெருங்கூட்டத்து; 19, 
23, 43 
கடிபிணக்கூட்டத்து; 24. 
ஒருகணப்பொழுதின்‌; 45. 


ஏறுமத்தேர்‌; 46-- 
வெம்பரித்தேர்‌; 26. 


இசைப்பாம்‌; 19, 15, 16, 28,. 
45, 
உரைப்பாம்‌; 46-- 


3128 


எய்தினன்‌; ௩6-- 

எய்தின; 41, 

எய்திய; 12, 18, 17, 18, 24,. 
27. 41, 48, 45, 56. 

எய்தியவ்‌; 29. 


ஐயைந்து; 46 
ஆயிரம்‌; 45. 
கொய்யுளைப்‌; 46-- 
கோடிவெம்‌; 24, 


பரியால்‌; 1-5, 8, 12, 18, 15,. 
117, 18, 20, 26, 28, 40, 41,. 
44, 45, 47, 52, 59, 56, 

பரிமா; 46-- 

பரிமான்‌; 28, 49, 49. 

பரியாம்‌; 27. 

பரிபூண்டு; 45. 


ஆழியதொருதனித்‌; 46- 

ஆழியவொரு தனித்‌; 91, 45... 

ஆழியதோருயர்‌; 15, 28. 

ஆழியதேர்‌ தனில்‌; 24. 

ஆழியுய்த்தொருதனித்‌; 45. 

ஆழிபெற்றொரு தனித்‌; 45. 

தேரினன்‌; 46-- 

தேருயர்‌; 20. 

தேர்படை; 45. 

மேகத்து; 1-5, 8, 12, 19, 15- 
20, 22-24, 26-29, 91, 39— 
41, 49-45, 47, 49, 58, 56. 

உலகத்து; 46 


111 


IV 


1 


III 


ஆரணிய 


வேகத்து; 41. 
அரக்கன்‌; 45. 


இருளின்‌; 5, 12, 18, 15, 16, 
19, 20, 22-24, 28, 29, 48, 
45, 

இருளை; 46-- 

இருளும; 17, 18, 27, 40, 41, 
45, 56. 

நீங்கிய; 8, 5, 12, 18, 15-20, 
22-24, 27-29, 40, 41, 48, 
4, 47, 49, 56. 

நீக்கிய; 46 


இந்துவில்‌; 46-- 
இரவியில்‌; 15, 28, 45. 


தெருளும்‌; 46-- 

தெரியும்‌; 15, 28. 

எரியும்‌; 45. 

வார்கணைக்கூற்றெதிர்‌; 46-- 

வெங்கணை பெனுங்கதிர்க்கு; 
45. 

ஆவிசென்றென்ன; 46 

எதிர்வருமிருள்போல்‌; 45. 


3129 


சிலையுடை; 46 
சிலையுடன்‌; 45. 


நேரு ஈ; 1, 2, 8. 

நோக்கிய; 46-- 

நெடியவன்‌; 9-5, 12, 18, 15- 
20, 22-24, 26-29, 40, 41, 
43-45, 47, 49, 53 56. 


நோக்கி; 1-5, 8, 12, 18, 15- 
20, 22-24, 26-29, 40, 41, 
43-45, 47, 49, 58, 56. 

நிமலன்‌; 46- 


அருளிறை; 46-- 
அருளுரை; 24, 41, 45. 
அருளிடை; 44. 
நயந்தான்‌; 46- 
தவின்‌ ரூன்‌; 24, 45. 
நகைத்தான்‌; 45. 


காண்டம்‌ 


IV 


II 


111 


IV 


காலத்தவ்‌; 46-- 
காலத்த; 1, 38, 4, 8, 44. 
காலத்து; 2 


3130 


இப்பாடல்‌ 49-என்னும்‌ குறி 
யீடுள்ள சுவடியில்‌ இல்லை. 


தூரவட்ட; 46- 
தூரவிட்ட; 1-4, 8, 15, 19,22, 
26, 29, 45, 53. 


எட்டினோடு; 46-- 
எட்டினோர்‌; 4. 
இரண்டினில்‌; 1-5, 8, 12, 18, 
16-20, 22-24, 26, 29, 49- 
45, 47, 59, 56. 
இரண்டினின்‌; 46-- 


பேர; 46-- 

போர; 1-4, 8, 19, 22, 26, 29, 
44, 47, 53. 

விட்டவன்‌; 46-- 

விட்டதன்‌; 8-5, 19, 20, 28, 
45, 47. 

விட்டதின்‌; 1, 2, 8, 26, 44, 
45. 


விட்டனன்‌; 27. 

நுதலணியோடையில்‌; 46-- 

நுதலணிந்திலங்கியே; 19, 
9) 20. 


கரிநுதலோடையில்‌; 41, 45, 
52 


தன்‌ நுதன்‌ மீதினில்‌; 45. 
மணிநுதலோடையில்‌; 45. 


பிறங்கும்‌; 12, 18, 15, 17, 18, 
28, 40, 41, 48, 45, 52. 

பிறழும்‌; 46-- 

பிறழ; 24. 

பொங்கும்‌; 3-4, 8, 19, 22, 
26, 29, 44, 47, 538. 


பட்டத்தில்‌; 5, 12, 18, 15-19, 
22-24, 27-29, 40, 41, 48, 
45, 52, 56 

பட்டிகை; 46-- 

பட்டிகைப்‌; 1. 


III 


IV 


பாட வேறுபாடு 


பட்டத்தில்‌; 20. 
பட்டத்துப்‌; 45. 


பட்டன; 46-- 
பட்டது; 26, 44, 45. 


வெருவ; 46-- 
விளம்ப; 53. 


3131 


நன்றென;: 1-5, 8, 12, 18, 
15-20, 22-24, 26-29, 31, 
39-41, 48-45, 47, 49, 58, 
56. 

நல்லென; 46— 


செய்தசேயொளி; 46-- 
செய்யவாயொளி; 20. 


நொய்தில்‌; 1, 2, 4, 5, 8, 12, 
19, 16-18, 20, 23, 24, 26, 
43, 44, 47, 49, 56. 

நொய்தின்‌; 46-- 


அங்கவன்‌ ; 46-- 
ங்கவன்‌; 49. 
ஈங்கவன்‌; 45. 


நொறிற்பரித்‌; 46-- 

நொ றில்பரித்‌; 22, 24, 26, 27, 
29-31, 39, 49, 45, 47, 93. 

நோன்பரித்‌; 15, 20, 28. 


தேர்பட; 46-- 
தேரற; 24, 45. 
தேரினை; 29, 48. 


கையில்‌; 8-5, 12, 18, 16-18, 
20, 22, 24, 26, 27, 41, 44, 
45, 49, 53, 56. 

கையின்‌; 46-- 

அறுத்தொளிர்‌; 46 

அறுத்தவன்‌; 19, 22, 29, 45, 

இறுத்தொளிர்‌; 49. 

கடிந்தான்‌; 46-- 

கழித்தான்‌; 19, 22, 29. 

அறுத்தான்‌; 20, 23, 43, 49. 


111 


111 


253: 


3132 


ஆர்த்தெழ; 46 

வாழ்த்தொலி; 19, 22. 

ஓவில்‌; 46-- 

ஓய்வில்‌; 5, 12, 19, 20, &5,. 
49. 


கார்க்கடல்‌; 1-5, 8, 12, 19. 
15-20, 22-24, 26-29, 40, 
41, 48-45, 47, 49, 53, 56. 

நாற்கடல்‌; 46-- 

கருங்கடல்‌; 45. 


முழக்கென; &6-- 
முரசென; 45. 


ஓங்கக்‌; 46 
ஓலிப்பத்‌; 20. 


காவடா; 46 

காவெடா; 18, 16-19,129, 41,. 
45, 56. 

வல்லையேல்‌; 46-— 

வல்லையே; 8, 4, 24, 26, 27,. 
29, 47, 58. 


எயிறுடை: 46-- 
எயிறுள; 12. 


3133 


தலையற்றபடியும்‌; 46-- 
தரையற்றபடியும்‌; 16. 
மடியுற்றபடியும்‌; 1, 2, 8, 26,. 
28, 44, 45, 58. 
மடிவுற்றபடியும்‌; 15. 
படியுற்றபடியும்‌; 3-5, 12, 20,. 
21, 31, 39, 45, 47. 
தயரதன்‌; 46-- 
தசரதன்‌; 12, 19, 20, 22, 56. 


அம்புபடையைத்‌; 46-— 
அம்புதலையைத்‌; 3, 47. 
வெம்புபடை; 46-- 
வெம்புபரி; 26. 

இயல்‌ 1,2, 8, 15, 28,. 


34 


iV 


II 


111 


IV 


ஆரணிய காண்டம்‌ 


கொலைக்கரிகடுப்பான்‌; 1-5, 
8, 20, 26, 41, 47, 58. 
குலக்கரிகடுப்பான்‌; 40-- 
குலக்கரியதொப்பான்‌; 24. 
குலக்கிரியொடொப்பான்‌; 
19, 22. 
குலக்கரியொடொப்பான்‌; 
29, 45. 
கொலைக்கரியொடொப்பான்‌; 
13, 15-18, 23, 28, 41, 48, 
45, 49, 56. 
கொலைக்கரியொடார்ப்ப; 40, 
41. 
கொலைக்கரியையொப்பான்‌; 
2ா, 45. 


3134 
சிந்துரம்வயப்புரவி; 46 
சிந்துரவயப்புரவி; 1-4, 8, 


12, 15, 18, 20, 28, 24, 26, 
27, 31, 39, 43, 44, 417, 49, 
03. 
சிந்துரவயக்கரிகள்‌; 18, 17, 
19, 22, 29, 45, 56. 
சிந்துரம்வயக்கரிகள்‌; 40, 41, 
9. 


தேர்திசை; 46 

தேர் மிசை; 18, 18, 20, 23,27, 
40, 41, 48, 49, 56. 

தேர்பரி; 19, 22, 29, 45. 

தேரிவை; 45. 

பரப்பி; 46-- 

பரப்ப; 17, 40, 41, 45, 56. 

பரப்பா; 18, 15, 19, 22. 28, 


இந்துவைவளைக்கும்‌; 46-- 
இந்துவளைவிக்கும்‌; 18, 15, 
28. 


வந்துவரி; 46-- 
வந்தவரி; 5, 12, 16, 27, 31, 
29 


வந்துவளை; 15, 29. 


யானையை; 46-- 
ஆனையை; 15, 26, 28. 


11 


[11 


117 


3135 


கொடுந்தொழில்‌; 46 
கடுந்தொழில்‌; 8, 47. 


அரக்கரவ்‌; 40-- 
அரக்கர; 1, 9, 4, 8, 19, 
அரக்கர்கள்‌; 45. 


படங்கிழிதரப்‌; 46-- 

படங்கிழிவுறப்‌; 1-5, 8, 12, 
13, 15-19, 22-24, 40, 41, 
43-45, 49, 58, 56. 

படங்கிழியுறப்‌; 20, 26, 27,29, 
47. 


படிதனில்‌; 46-- 

படிபடப்‌; 1-5, 8, 12, 18, 15- 
18, 20, 28, 26, 27, 29, 40, 
41, 43-45, 47, 49, 58, 56. 

படிப்படப்‌; 41. 

படியிடை; 45. 

படிமிசைப்‌; 45. 


பலவிதப்போர்‌; 46-- 
பலவிதப்போர்க்‌; 22, 29. 


கடங்கலுழ்‌; 46-- 

கடங்கலிழ்‌; 1, 4, 8. 

தடங்களிறு; 46-- 

தடக்களிறு; 3, 45, 47. 

கடக்களிறு; 58. 

கருங்களிறு; 5, 12, 18, 15- 
20, 22-24, 40, 41, 48, 45, 
49, 56. 


நெடுந்தகையும்‌; 46-- 
நெடுங்கணயில்‌; 20. 
3136 


பரித்தேர்‌; 46-- 
படித்தேர்‌; 26. 


துடித்தனமணிக்குடர்‌; 46— 
துடித்தனவிரைக்குடர்‌; 45. 


தசைத்தோல்‌; 46-- 


_படைக்கை; 45, 


Av 


11 


111 


av 


955 


பாட வேறுபாடு 
கழற்றுணை; 46 கோளின்மழுவின்குழுவி 
கழற்றுணி; 1, 2, கீ, 8, 15, னில்‌; 18. 
26, 28, 44, 53. கோளின்‌ வனவன்குழுவி 
மணித்தொடை; 45. டைக்‌; 91, 39. 
இடத்தோள்‌; 46 க்ப்‌ வட ம்‌ 


துணைத்தாள்‌; 45. 


3137 


வார்சிலை;.46-— 
வண்சிலை; 17, 40, 41, 56. 


வனந்திண்‌; 46-- 
வனத்திண்‌; 3, 45. 
வனந்தன்‌; 41, 45. 
வலத்திண; 26, 44, 53. 
வலித்திண்‌; 1, 2, 8, 24, 47. 
வளைத்திண்‌; 4 


என்றிவைதுவன்‌ றி; 46-- 
என்‌ றிவைதுவன்ற; 15, 45, 
53. 
என்றிவைதுவன்று; 45. 
என்றிவைதொடங்கி; 44. 
என்‌ நினவைதுன்‌ நி; 27. 
ன்னவைதுவன்‌ றி; 1, 8, 4, 
8, 16-20, 22-24, 29, 40, 
41, 48, 47, 49, 56. 
அன்னவைதுவன்‌ ற; 18. 
அன்னவை தொடங்கி; 45. 


நிருதப்பேர்‌; 46-- 
நிருதப்போர்‌; 45. 


ஆளின்வனம்‌; 46-- 
ஆளினவன்‌; 22. 


என்னும்‌; 46-- 
என்னச்‌; 45. 


கோளின்வனவன்குழுவி 
னில்‌; 46-- 
கோளின்மழையின் குழு 
விடைக்‌; 19, 22, 29, 29, 48, 
49. 
கோளின்மழுவின்‌ 
விடைக்‌; 15. 8, 11௧, 17, 
20, 26, 28, 40, 41, 44, 47, 
23, 56. 


| 


111 


IV 


கோளின்மழைவன்குழு 
வினில்‌; 45. 

சூழுமழையினகுழுவிடை த்‌; 
45, 


குறைபடுத்தான்‌; 46-- 
துணிபடுத்தான்‌; 45. 


3138 


கொண்ட; 46-- 
கொண்டு; 1-4, 8, 20, 26, 45, 
47, 93. 


தருமந்தெரிசரநற்தான்‌; 46- 
தருமந்திரிசரந்தான்‌ ; 9, 4, 
47. 


மன்றெரிசரந்தான்‌; 5, 
12, 20, 29, 27, 28, 99, 41, 
43, 45, 49, 56. 
தருமன்றெரிசரத்தான்‌; 29. 
தருமந்தெரிசரத்தான்‌ ; 1, 2, 
4, 8, 26, 44. 
தருமன்விடுசரந்தான்‌; 45. 


மீனுருவும்‌; 46-- 
மீனுருவை; 26. 
மேருவை; 46-- 
மேருவின்‌; 19, 29. 


விலங்குருவுமேலாம்‌; 46- 
விலங்குருவுமெல்லாம்‌ ; 13, 
29. 

விரைந்துருவுமேலாம்‌ ; 41, - 
52. 


விரைந்துருவுமெல்லாம்‌; 45, 
விசைத்துருவுமேலாம்‌; 24. 
விலங்குருவின்மேலாம்‌; 22. 


வாளுருவிவந்தார்‌; 46 
வாளுருவுவஞ்சர்‌; 45. 
என்னுமிது; 46-- 

என்‌ றிது; 1, 8, 24. 


256 


11 


111 


IV 


ஆரணிய காண்டம்‌ 


என்னுமகு 49. 
என்றதை; 45. 


உரித்தோ; 46-- 
உரித்தே; 58. 


3139 


அன்‌ நிடை; 46-- 
அன்றிடர்‌; 45. 
அன்றடல்‌; 19, 22, 29. 


வளை ந்தவர்‌; 46 
வளை த்தவர்‌; 16, 28. 
விளை த்தவர்‌; 19, 22, 29, 45. 


உலைவுறும்படி; 46-- 
உலையுறும்படி; 20. 
உலைவுறும்பரிசு; 45. 
உணர்வுறும்படி; 45. 
அலைவுறும்படி; 16. 


தெரிந்து; 46 
தெரிந்த; 15, 28. 
செம்மல்‌; 45. 


கணைசிந்தா; 1-5, 8, 12, 19, 
15-20, 22-24, 27-29, 81, 
40, 41, 43-45, 47, 49, 58, 
56. 

கணைசிந்த; 46-- 

கணைசிந்தி; 45. 


நலிந்து; 46-- 
மெலிந்த; 15, 28. 


வலியோர்கள்‌; 46-- 
எளியோரை; 15, 28, 45. 


எளியோரைக்‌; 46-- 
வலியோர்கள்‌; 15, 28, 45. 


கொன்றனர்‌; 46-- 

கொன்றனன்‌; 15, 29, 28, 31, 
99, 41. 

கொன்றன; 18, 17, 18, 20, 
41, 43, 49, 56. 

கொன்றென; 26, 44. 

கொன்றவர்‌; 19, 22, 29, 45, 

கொன்றுற; 45. 


II 


IIT 


IV 


II 


IV 


Il 


நுகர்‌ ந்தபொருளின்‌; 46 
கவர்‌ ந்தபொருளின்‌; 19, 22. 
29, 45, 58. 
வலிந்தபொருளின்‌; 45, 
கொன்றான்‌; .1-5, 8, 12, 19, 
15-20, 22-24, 26-29, 39- 
41, 43-45, 47, 49, 58, 56. 
கொன்ற; 46-- 


2140 


அழிவுற்றிட; 46-- 
கழிவுற் நிட; 23, 43. 


ஓதமகின்‌; 46-- 

ஓதமதில்‌; 3, 16, 20, 47. 

ஓதமதன்‌; 12, 19, 15, 17, 18, 
28, 41, 56. 


உள்ளான்‌; 46 
உள்ளே; 45, 


தமியன்‌; 46-- 
தய்யா; 5, 12, 20, 91, 39, 


3141 
சிந்தப்‌; 46 
சிந்திப்‌; 45. 
சிந்தாப்‌; 45. 
புணரியுள்‌ ; 46-- 
புணரியில்‌; 1, 2, 8, 15, 19, 
20, 22, 28, 29, 45. 


வங்கமெனலாயது; 46-- 


வங்கமெனலாவது; 15, 19, 
22, 28, 29, 45. 


3142 


புவனி; 46-- 
புணரி; 45. 


மறத்தின்வயிரத்து; 46-- 
மறுத்தின்வயிரத்து; 15. 
மரத்தினன்‌ வயிர்‌ த்து; 28. 
வந்தணுகும்‌; 46-- 
வந்தணுக; 45, 49. 


IV 


111 


IV 


பாட வேறுபாடு 


முந்தைக்‌; 46 
முன்னே; 45. 


தெரிந்தனனெதிர்ந்தான்‌; 
46 


தெரிந்தினிது நின்றான்‌; 15. 
தெரிந்தவணெ திர்‌ ந்தான்‌; 
277. 


2143 


தீயுருவ; 46-- 

தீயுருவு; 1-5, 8. 19, 15, 17- 
20, 22-24, 26-29, 39, 41, 
43-45, 47, 49, 53, 56. 


செவ்வியன; 46-- 
செவ்வியின; 2. 
செவ்வியென; 29, 45. 


வெவ்வாய்‌; 46-- 
செவ்வாய்‌; 4, 20. 


தீயுருவ; 46- 
தீயுருவு; 3, 4, 15, 17-20, 22, 


26-29, 31, 389, 41, 48, 44, 

47, 49, 58, 56. 
செவ்வியன; 46-- 
செவ்வியென; 5, 29, 45. 
வெவ்வாய்‌; 46-- 
செவ்வாய்‌; 4, 12, 15, 20, 45, 

93. 
ஆயிரம்வடிக்கணை; 46-- 
ஆயிரவடிக்கணை; 49. 
ஆயிரமொடன்னவை; 18. 


3144 


எரியில்‌; 46-- 
அனலில்‌; 45. 


கொடியபாய்பகழி; 46-- 

கொடியவாய்பகழி; 19, 22, 
29. 

ஒன்பான்‌; 46-- 

ஒன்றால்‌; 1. 2, உ, 8, 12, 18, 
28, 26, 27, 43, 45. 

ஒன்றுற்று; 45. 

ஒன்றா; 45. 
(17) 


Il 


III 


III 


257 


ஏழுலகினுக்கும்‌; 46 
ஏழுலகுநிற்கும்‌; 15, 28, 


அவற்றெதிர்‌; &6-- 
அவற்றொடு; 1, 2, 8. 


தொடுத்தே; 46-- 
தொடுத்திட்டு; 1, 2, 8. 
தொடுத்தான்‌; 18, 17, 18, 
40, 41, 56. 
தொடர்ந்திட்டு; 91, 99, 44 
, 03. ; 
துரந்திட்டு; 3, 4, 16, 20, 24. 
துறந்திட்டு; 47. 
துரந்தாங்கு; 12. 
துரந்தான்‌; 5, 15, 28, 48, 45, 
49, 


துறந்தான்‌; 27, 28. 


3145 
கள்ளவினை; 19, 15, 17, 18, 
28, 40, 41, 45, 52, 56. 
கள்ளவமர்‌; 46-- 
கள்ளமற; 58. 
மாயவமர்‌; 13, 15, 17, 18, 28, 
40, 41, 45, 52, 56. 
மாயவினை; 46 
மாயைபல; 45. 
கல்வியின்‌; 46-- 
கற்றகரன்‌; 45. 
விளைத்தான்‌; 46-- 
வளைத்தான்‌; 27, 45. 
அமைத்தான்‌; 15, 28. 
அமைத்தே; 19, 22, 29. 


என்போன்‌; 45. 


உருவைப்பகழி; 46-- 
உருவப்பகழி; 1, 8. 


உலைவுற்று; 46-- 
உளைவுற்று; 16. 
அலைவுற்று; 49 


அயர்வுற்று; 9, 4, 20, 45, 47, 
52. 


258 ஆரணிய 


IV இதழ்ப்பிறழ; 5, 12, 19, 15- 
20, 22-24, 40, 41, 43, 45, 
49, 52, 56. 
இதழ்ப்பவள; 46 


3146 


1 மொய்கணையாலென த்‌; 8, 5, 
12, 18, 15, 17, 19, 22-24, 
26-29, 31, 40, 41, 48-45, 
47, 49, 53. 

மொய்கணையாலெனாத்‌; 46-- 
மொய்க்கணையாலென த்‌; 
18. 


11 நின்றுயர்‌; 46- 
நின்‌ றொரு; 45. 
வாங்கினான்‌; 46-- 
வாங்கலின்‌; 19, 22, 29. 
111 திண்சிலை; 46-- 
வெஞ்சிலை; 1, 2, 8. 


IV இற்றதே; 46-- 
இற்றவே; 8, 28, 49, 45, 49. 


4, 


3147 


1 வீரன்வில்‌; 46 
வீரவில்‌; 49. 


11 ஏங்கினார்‌; 46 
ஏங்கியே; 45. 


111 மற்றொர்‌; 46-- 
மற்று; 1, 9, க, 8, 12, 18, 17, 
18, 20, 24, 27, 40, 41, கக்‌, 
45, 47, 49, 53, 56. 
மற்ற; 8, 15, 16, 28. 
மற்றும்‌; 5, 28, 26, 31, 39, 
43. 


1 அற்றதாலெம்‌; 46-- 
அற்ற தானம்‌; 4, 5, 12, 15, 
16, 19, 22, 27-29, 45, 59. 


- 


3148 


1 ஏந்திய; 46 
எய்திய; 0. 


காண்டம்‌ 


11 


111 


IV 


II 


IIT 


IVI 


II 


1981 


என்றும்‌; 46-- 

என்று; 1, 2, 8, 20, 44, 
என்னும்‌; 56. 
தனியென்றும்‌; 4, 45, 53. 
தனிமையும்‌; 46-- 


செம்மல்‌; 46-— 
மைந்தன்‌; 16, 19, 22, 29. 


பின்னுறத்தன்‌; 46-- 
பின்னுறுந்தன்‌; 53. 


3149 


அண்டர்‌; 46-— 

அண்ட; 38. 

தடக்கையின்‌; 46-- 

தடக்கையில்‌; 1, 2, 8. 

அடற்கையின்‌; 15. 

அத்துணை; 46- 

அத்துணைப்‌; 1,2, க, 5, 8, 29, 
43, 44, 49, 


மழுவாளியைப்‌; 46-- 
மழுவாளிகைப்‌; 19, 22. 
பண்பினால்‌; 46 
பற்றியே; 45. 


கொண்டவில்லை; 46-- 
கொண்டவில்லவ்‌; 18. 
கொண்டவல்வில்‌; 15. 


கொடுத்தனன்‌; 46-- 
கொடுத்திட்டான்‌; 45. 


3150 


வலங்கொண்டிடக்கையில்‌; 
46— 

வலங்கொடிடக்கையில்‌; 45. 

வயங்கொளிடக்கையால்‌; 45. 


நெறிபிழைத்தோர்க்‌ 
கெலாம்‌; 46-- 

நெறிபிழைத்தார்க்கெலாம்‌; 
16. 18, 19, 22, 26, 29, 41, 
45, 56. 

தெறிபிழைத்தோர்க்கெல்‌ 
லாம்‌; 30. 


IV 


il 


11 


பாட வேறுபாடு 


நிறைபிழைத்தோர்க்கெ 
லாம்‌; 4, 58. 


துடித்தவால்‌; 46-- 
துடித்ததால்‌; 1-9, 8, 24, 26, 
44, 45, 41. 
துடித்ததாம்‌; 18, 15, 17-19, 
22, 28, 40, 41, 45, 56. 
துடித்தவாம்‌; 29. 
இடக்கண்ணொடு; 46-- 
இடக்கண்ணொடும்‌; 1-4, 8, 
17, 18, 22, 24, 26, 29, 30, 
40, 41, 45, 47, 49, 53, 56. 
இடத்தோளொடும்‌; 12, 20. 


தோளுமே; 46-- 
தோள்களே; 1-5, 8, 19, 15- 
18, 23, 25, 26, 28, 40, 41, 
43-45, 47, 49, 58, 56. 
தோள்கடாம்‌; 19, 22, 29. 
கண்களே; 12, 20. 


3151 
ஏற்றினான்‌; 2,4, 5, 12, 18, 
15-18, 20, 22, 29, 27-29, 
41, 48, 45, 47, 49, 56. 
ஏற்றி நாண்‌; 46-- 
எடுத்தது; 46-- 
எடுத்ததும்‌; 4, 91, 99. 
எடுத்து நாண்‌; 45. 
குனிக்கக்‌; 1-5, 8, 17, 18, 20, 
27, 31, 39, 41, 48, 45, 47. 
குணிக்கக்‌; 46-- 
குனிப்பக்‌; 15, 16, 19, 22, 26, 
28, 29, 44, 45 
அடல்‌; 15, 19, 22, 28, 29. 
அவன்‌; 46 
ஆழியந்தேர்சரம்‌; 46-- 
தேரினைச்செஞ்சரம்‌; 45. 
3152 


ழந்தான்‌; 1-38, 5, 8, 12, 

13, 18, 29, 26, 27, 31, 39- 

41. 49-45, 47, 49, 56. 
அழிந்தான்‌; 46-- 


III 


29 


அழிந்து; 15, 28. 

இழிந்தான்‌; 4, 53. 

இழிந்து; 45. 

இழிந்து; 5, 29, 39, 48, 45. 

இழந்து; 46-- 

இந்திரன்‌; 15, 28. 

அழித்து; 49. 

எழுந்து; 8, 4, 19, 22, 24, 45, 
47, 53. 


ஏகமுன்‌; 45. 


ஆர்த்தெழுந்து; 46-- 
ஆர்த்தெழும்‌; 17, 40, 41, 56. 
அம்பெலாம்‌; 46-- 
அம்பெல்லாம்‌; 15. 


மந்தரத்தின்‌; 46 
மந்திரத்தின்‌; 47. 


3153 


தயரதராமனும்‌; 46-- 
தசரதராமனும்‌; 13, 15, 17, 
19, 22, 40, 41, 56. 


சுடுசெஞ்சரம்‌; 46-- 
சுடுவெஞ்சரம்‌; 8, 4, 47, 58. 
சுடுஞ்செஞ்சரம்‌; 22, 49. 


வாங்குகின்ற; 46-- 

வாங்கிநின்ற; 189, 

வலக்கையொர்‌; 46-- 

வலக்கையோர்‌; 45. 

வலக்கையை; 1-5, 8, 12, 18, 
17, 19, 20, 22-24, 26. 27, 
39-41, 49-45, 47, 49,58, 
56. 


வாளியால்‌; 46-- 
வாளியான்‌; 2. 


தோளொடு; 46-- 

தோளொடும்‌; 1, 2, 4, 8, 15- 
18, 20, 29, 24, 26, 28, 29, 
40, 41, 49-45, 47, 49, 58, 
55, 56. 

பாரிடை; 1-5, 8, 12, 19, 15- 
20, 22-24, 26-29, 40, 41, 
43-45, 47, 49, 59, 56. 

பார்மிசை; 46-- 


260 


11 


ஆரணிய காண்டம்‌ 


3154 


வீழ்தலும்‌; 46-- 
வீழவும்‌; 26. 


மற்றைக்கையால்‌; 46-- 

மற்றக்கையால்‌; 2, 4, 12, 19, 
15, 17, 20, 22, 27-29, 81, 
99, 43-45, 49, 56. 

மற்றிடக்கையினால்‌; 45. 


ஓச்சினான்‌; 46-- 

வீசினான்‌; 9-5, 12, 19, 17, 
18, 20, 24, 27, 40, 41, 47, 
49, 583, 56. 

எற்றினான்‌; 23, 48. 


IV விலக்கினானொரு; 46-- 


விலக்கினானெடு; 19, 29. 
விலக்கினானங்கொர்‌; 9, 24. 
விலக்கினானங்கோர்‌; 47. 
வெங்கதிர்‌; 46-- 
வெங்கடு; 19, 22, 29. 
வெங்கணை; 31, 99. 
வெங்கனல்‌; 45. 


3155 
கடுவெள்ளெயிறிற்றபின்‌; 
46— 
கடுவெள்ளெயிறிற்றவன்‌; 1, 
2, 8. 
கடுவெள்ளெயிறற்றபின்‌; 
15, 49. 
கடுவெள்ளெயிற்றான்‌ விட; 
45. 
கடுவின்னதுவற்றபின்‌; 4,58. 


அழன்றதனையவன்‌; 1, 2, 8, 
12, 16. 19, 22,27, 29, 81; 
44, 45, 47, 49. 

அழன்‌ றதனையதன்‌; 46— 


III 


I 


Il 


111 


IV 


அழன்றதனையதொர்‌; 17,18, 
23, 24, 41, 48, 56. 

அழன்றதனையதோர்‌; 18, 40. 

அன்ன: தி்‌ 
45. 


அழன்றவனையவன்‌; 5. 


கையில்‌; 46-- 
கையின்‌; 2, 5, 19, 17, 18, 20,. 
24, 26, 27, 49, 45, 49, 56. 


வாங்கிவந்து; 46— 
வாங்கவந்து; &. 


ஏந்திவந்து; 15, 22, 28. 


எய்தினான்‌; 46-- 
ஏவினான்‌; 5, 12, 20, 29, 27, 
29, 49, 45, 49. 


3156 
அரக்கன்‌; 46-— 
அரக்கர்‌; 1-5, 8, 12, 19, 13- 
20, 22-24, 26-29, 31, 39- 
41, 49-45, 47, 49, 53, 56.. 
படைத்தலின்‌; 46-- 
படைத்தன; 27. 
மாயையின்‌; 46-- 
மாய்கையின்‌; 45. 
வாய்மையின்‌; 18, 17, 18, 28, 
40, 41, 49, 49, 56. 


தன்மையால்‌; 46-- 
தன்மையாய்‌; 4. 


உலகேழையும்‌; 46-- 
உலகியாவையும்‌; 45. 


முருக்கிய; 46-- 

உறுத்திய; 5, 12, 19, 15-20,. 
22, 23, ௨7-29, 40, 41, 49. 
45, 49, 56. 


பாவத்தினால்வலக்‌; 46-- 
பாவத்தினால்வலிக்‌; 19. 
பாவத்தினாலகல்‌; 45. 
பாவத்தினாலவர்‌; 59. 
பாவத்தினாலவன்‌; 4. 


கண்டமுற்றானரோ; 46-- 
கண்டமுமற்றதே; 16. 


11 


iv 


மா 


11 


பாட வேறுபாடு 261 
கண்டமற்றானரோ; 45. IV கண்ணின்‌; 40-- 
கண்டமிற்றானரோ; 31. கண்ண; 55. 

கண்ணு; 16. 

3157 நீரினில்‌; 46-- 
; திட க நீரினல்‌; 24. 
அமைந்தனர்‌; 46 நீரினால்‌; 20 


எழுந்தனர்‌; 13, 15, 28. 


தூமலர்‌; 4, 5, 45. 
தூய்மலர்‌; 46-- 


மென்பனி; 46-- 

வெம்பனி; 15, 28. 

போக்கியதென்னவே; 46-- 

போக்கியபோலவே: 3. 4, 18, 
17-19, 22-24, 26, 29, 40, 
41, 43-45, 49, 56. 

போக்கினபோலவே; 12, 20. 

போக்கினன்போலவே; 5, 
15, 16, 28, 45. 


3158 
மொய்ப்புற; 46-- 
மொய்ம்புற; 24. 
இனியசிந்தை; 46— 
இனிதினெ ந்தை; 16. 


போகத்தான்‌; 46-— 
போக்கத்தான்‌; 18, 20. 


2159 
வெய்யவர்‌; 46-- 
வெய்யவன்‌; 12, 18, 15, 17, 
18, 20, 28, 28, 40, 41, 48, 
45, 49, 56. 
மெய்யவர்‌; 4. 
புண்ணினீரும்‌; 46-- 
புண்ணு நீரும்‌; 15. 
பொடிகளும்‌; 46-- 
புழுதியும்‌; 49. 
போயுக; 46-- 
போயற; 19, 22. 
அன்னமும்‌; 46-- 
மங்கையும்‌; 45. 


சீர்களில்‌; 15, 19, 22, 28, 29. 
நீர்கொடு; 45. 
3160 

மூத்தமொன்‌ றின்‌; 46-- 
மூத்தம்மூன்‌ நின்‌; 45. 
மூர்த்தமொன்‌ நின்‌; 24, 28. 
முடிந்தவர்‌; 46 
முடித்தனன்‌; 45. 
மொய்புணீர்‌; 46-- 
மொய்ம்புணீர்‌; 1-4, 8, 18, 

15, 19, 20, 23, 24, 26, 28, 

29, 31, 40, 41, 43-45, 47 
மொய்ம்புண்ணீர்‌; 22. 
நெடுந்திரை; 15, 19, 22, 28, 

29. 


நெடுந்திசை; 46-- 
நெடுந்தகை; 4. 


3161 


உரைத்தும்‌; 46 
உரைத்தது; 5, 20. 
உரைத்தோம்‌; 45. 


வயிறுதகர்த்தனள்‌; 46-- 
வயிறுற்றரற்றினள்‌; 27. 
தங்கைதன்வயிற்றிற்கரந்‌ 
தாக்கியே; 45. 
தழீஇநெடும்‌; 46-- 
தழீஇத்தழீப்‌; 22, 29. 
பொங்கு; 46-- 
பொங்கும்‌; 30. 
வெங்குருதிப்‌; 46-- 
செங்குருதிப்‌; 2-4, 24, 45, 
47, 53. 


புரண்டாளரோ; 46-- 
புரண்டேங்கினாள்‌; 15, 28. 


202 


111 


11 


111 


ஆரணிய காண்டம்‌ 


3162 
அவ்வாசை; 40-- 
இவ்வாசை; 17, 45, 49. 


முடிந்திலேன்‌; 46-- 
முடிந்திலன்‌; 26, 39. 
வாக்கினால்‌; 46 
வாக்கினான்‌; 56. 


3163 


வேரறுப்பான்‌; 46 
வேரறுப்பாள்‌; 1, 2, 4, 8, 26, 
21, 89. 


குறித்‌ தாளுயிர்‌; 46 

குறித்தாளுடை; 15, 28. 

குறித்தாள்‌ கடல்‌; 29. 

குறித்தாள்‌ குடை; 27. 

குறித்தாருயிர்‌; 9, 4, 20, 45, 
47. 


குறித்தாழ்கடல்‌; 12, 18, 17- 
19, 22-24, 40, 41, 45, 49, 
52, 56. 


கலங்குசூறைவன்‌; 46-- 

கலங்குறைத்தன ; 17-19, 22, 
23, 40, 41, 49, 45, 49, 56. 

ந ப க அகம? 41, 45, 


IV; 


கரன்வதைப்‌ படலம்‌ 


கலங்குறைந்தன; 15, 28, 29. 

கலங்குறைப்பன; 18. 

கலங்கல்‌ சூறைவன்‌; 26, 44, 
45 


கலங்களே நெடும்‌; 24, 


போர்நெடுங்காலென; 46-- 
போல்நெடுங்காலென ; 18, 
15, 17-20, 22, 29, 28, 29, 
40, 41, 48, 45, 49, 56. 
பேர்நெடுங்காலென; 2, 5, 
217. 
பொன்னெடுங்காலென; 4. 
பொன்னெடூங்காலன; 1, 8. 
காலெனக்காலிற்போய்‌; 41. 
காலெனக்காலினால்‌; 16, 45, 
52. 
காலெனப்பொன்னெடு; 45. 
காலெனப்பொன்னெடும்‌; 
26, 44, 
கால்குறைத்தாலென; 24, 
மாநகர்‌; 46-- 
மா நகர்க்கு; 45. 
நொய்திற்சென்றெய்தினாள்‌; 
46— 
தொய்துசென்றெய்தினாள்‌$ 
15, 28. 
ஏகினளென்பவே; 45. 


முற்றிற்று. 


பாட்டு முதற்‌ குறிப்பகராதி 


[எண்‌ : பாட்டின்‌ தொடரெண்‌] 


அக்கணத்தவள்‌ 2929 
அங்கரக்கர்‌ 2993 


அங்கவன்காக்கை 2835 (௨ 


அசும்புறுமதகரி 3024 
அஞ்சிறையறுபதம்‌ 809 
அஞ்சினளஞ்சி 2894 
அடங்கலில்‌ 9185 
'அண்டமுமகிலமும்‌ 2721 
அணைவிறிங்களை 2905 
அத்தலைத்தானையின்‌ 3084 
அதிக நின்றொளிரும்‌ 2845 
அதிதிதிதிதனு 2809 
அதிரமா நிலத்து 2925 
அந்தகனுமுட்கிட 9194 
அரவாகிச்சுமத்தியால்‌ 2662 
அரிதினெய்தினன்‌ 9128 
அரியணை துறந்து 28385 (ஐ 
அருக்கனன்ன 2749 


அருணன்றன்புதல்வன்‌ 2810 


அருத்தியளனைய 2879 


அருந்திறலுலகொரு 2785 (2) 


அல்லித்தாமரைக்‌ 2821 
அல்லிறுத்தன 2823 
அலங்கல்வேற்கை 3163 
அலங்காரமென 2802 
அலைக்குமாதி 2903 
அலைமிதந்தன 3055 
அவ்வயினவ்வாசை 2865 
அவ்வயினழகனும்‌ 2712 


அவ்வுரைகேட்டடலரக்கி 2945 


அவ்வுரைகேட்டவீரன்‌ 2868 


அழிந்தன 8077 

அழுங்கு நாளிதென்று 2978 
அழுதுவாய்குழறி 2645 
அழைத்தார்சிலர்‌ 3066 
அழையென்றேர்‌ 2994 
அளிக்குமெய்யுயிர்‌ 2907 
அற்றதாளொடு 9106 
அற்றனசிரமென 3089 
அறங்கொளா தவர்‌ 9127 
அறந்தவாநெறி 2740 
அன்றறக்கடல்‌ 2608 (ல 
அன்‌ நிடைவளைந்தவர்‌ 9199 
அன்‌ றியுந்‌் நின்‌ 2755 

அன்‌ நியுமக்கணத்து 8101 
அன்றுமூலமாதியா 2678 
அன்னகாலை 2910 
அன்னச்செலவின்‌ 2680 
அன்ன தாகலின்‌ 2746 
அன்னமாமுனியொடு 2609 
அன்னமாய்‌ 2604 
அன்னயக்கன்‌ 2671 


அன்னவளுரைத்தலோடும்‌ 2872 


அன்னவனடுவுற 3085 
அனையதோர்‌ 2885 
அனையராகிய 3112 
அனையவனிறுதியின்‌ 2722 
அனையின்றுறை 2682 


ஆக்கரியமூக்கு 2953 
ஆக்கினேன்‌ 3162 
ஆகக்கொங்கையின்‌ 2912 
ஆடரம்பை 2669 


அவ்வுரை கேட்டுவந்தான்‌ 8040 
அவன்‌ வலிபடைத்து 2785 (௨) | ஆண்டகையர்‌ 2757 
அழிந்தசிந்தையளாய்‌ 2900 ஆண்டவனீதுரை 2811 


204 ஆரணிய காண்டம்‌ 


ஆ தலினிதுபெற 2719 
ஆதிநான்மறையினா 2609 ௫) 
ஆதிநான்முகன்‌ 2626 
ஆதியவருக்கனும்‌ 9007 
ஆதியானிடம்‌ 2608 (ஐ 
ஆய்‌ ந்தகங்கபத்திரங்கள்‌ 3122 
ஆய்வரும்பெருவலி 2726 
ஆய்வளைமகளிரொடு 38093 
ஆயகாலையின்‌ 3056 
ஆயரூழல்‌ 2827 
ஆயவர்கடங்கள்‌ 2774 (௩) 
ஆயிடையமுதின்‌ 2899 
ஆயிடைய நிஞனும்‌ 2714 
ஆயிரகோடியென்று 2735 (௮) 
ஆயிரமாயிரம்‌ 3008 
ஆயிரமுகமுள 2717 
ஆர்த்தானைக்கரசு 2991 

ஆர்‌ த்தெழுந்தனர்‌ 9124 
ஆர்த்தெழுந்தனராடினர்‌ 9157 
ஆரணமறையோன்‌ 2878 
ஆரவாழ்க்கையின்‌ 9118 
ஆவுக்காயினும்‌ 2742 
ஆளிகள்பூண்டன 8002 
ஆளிரண்டுநூறு 8105 
ஆற்றேனாற்றேன்‌ 2978 (௨) 
ஆறினோடாயீரம்‌ 3009 

ஆற நூருயிரம்‌ 3009 (௨) 
ஆன்றகாதல்‌ 2917 

ஆன்‌ றமையெறிபடை 8029 


இங்குநின்றது 9161 
இங்கொர்மானிடற்கு 9115 
இந்திரன்முதலினோர்‌ 3012 
இந்திரனருளினன்‌ 2718 
இந்திரனும்‌ 2936 
இந்திரனெனினவன்‌ 2786 
இப்புவனமுற்றும்‌ 2777 
இம்பருற்று 2668 
இமையவர்‌ தலைவன்‌ 2870 
இயக்கரிற்பறித்தன 3018 


இரக்கமென்றொருபொருள்‌ 2799 
இருந்தமாக்கரன்‌ 2972 
இருவர்மானிடர்‌ 2975 
இரைத்தமறை 2764 

இலை கொள்வேல்‌ 2628 
இற்றதின்றொடு 2632 
இற்றெலாம்‌ 2666 
இறுதியைத்தன்வயின்‌ 2790 
இறைவவெண்ணி 2825 
இன்னனபல 2709 
இனியதோர்‌ 2781 
இனையவாகலின்‌ 8044 


ஈண்டுறைதி 21773 
ஈரற்செறி 8065 
உடுத்தநீராடையள்‌ 2847 
உடைந்தார்களை 3067 
உண்டெழுந்த 2640 
உந்தையுண்‌ மையன்‌ 2820 
உய்ந்தனர்‌ 2765 
உய்விடத்து 2814 
உயரும்விண்ணிடை 2926 
உரத்தினர்‌ 3010 
உரனெரிந்துவிழ 2997 
உருக்கியசுவணமெொத்து 2782 
உருப்படிவம்‌ 2933 
உருளுடைநேமியபால்‌ 2787 
உரைத்தலும்‌ 2798 
உரைத்தவாசகங்கேட்டு 2744 
உரைத்தவாசகம்‌ 3045 
உலகொருமூன்றும்‌ 2794 
உவமைநீங்கிய 2752 
உழக்குமறை 2762 
உளங்கோடல்‌ 2968 
உன்ஈலங்கிளர 2608 ௫) 
ஊக்கித்தாங்கி 2922 
ஊடறுப்பண்ட 9120 
ஊழியெரி 3144 
ஊழிவெங்கனல்‌ 2913 
ஊற்றுமிக்கநீர்‌ 2928 


பாட்டு முதற்‌ குறிப்பகராதி 205 


ஊன்சுட 2886 
ஊன்‌ றிய 3099 


எட்டொடெட்டு 2610 
எண்கையர்‌ 3017 
எண்டகுகுணத்து 2771 (ஐ 
எண்டகுமிமையவர்‌ 28899 
எந்தாயுலகியாவையும்‌ 2693 
எந்திரத்தடம்‌ 3152 
எய்தகாலமும்‌ 9181 
எய்தார்பலர்‌ 9069 

எய்‌ தியமுனிவரை 2792 
எயிறுடையரக்கி 2857 
எரியின்வார்கணை 2638 
எல்லாவுலகிற்கும்‌ 2694 
எவன்செயவினிய 2846 
எழுதருமேனியாய்‌ 2876 
எழுந்தனர்‌ 2780 
எழுந்துநின்று 2980 
எழுவதோரிசை 2804 
எழுவரொடெழுவராம்‌ 3020 
எழுவுறுகாதலால்‌ 2891 
எற்றுவாம்‌ 2987 
எறிந்தாரென 3061 
என்றசொல்லர்‌ 2816 
என்றபினும்‌ 2774 (௨) 
என்றமுனியைத்‌ 2771 
என்றலும்‌ 3085 

என்‌ றவண்மேல்‌ 2970 

என்‌ நின்ன 2942 

என்‌ நின்னவிளம்பிடும்‌ 2698 
என்றுதானுந்தன்‌ 8119 
என்றுரைத்த 2818 
என்னலோடும்‌ 2985 
என்னுமாத்திரத்து 3148 
என்னுமாத்திரத்தே 3046 
எனப்பல நினைப்பினன்‌ 2796 
ஏக்கமிங்கிதன்‌ 8117 
ஏகநின்றநெறி 2646 
அகியினி 2780. 


/ 
ஏத்துவாய்மை 2988 
ஏழிருதேரும்‌ 3076 
ஏழையுமிளவலும்‌ 2711 
ஏற்றநெடுங்கொடி 2971 
ஏற்றவளை 2950 
ஏற்றியநுதலினன்‌ 9109 
ஏற்றினமார்த்தன 3008 
ஏற்றினானிமையாமுன்‌ 9151 
ஏறுசேவகன்‌ 2696 
ஏனையுயிராம்‌ 2766 


ஐந்துமைந்தும்‌ 2747 
ஐயகோ 2835 6 
ஒப்பிறையும்‌ 2665 
ஒருகாலத்து 2940 
ஒருவனோ 2881 

ஒள்ளிது 2892 
ஒளிறுவேல்‌ 2992 
ஒற்றுமூக்கினை 2927 
ஒன்றாகி 2707 
ஒன்றுநோக்கலர்‌ 2976 
ஒன்றுபத்து 3051 
ஓங்குமரனோங்கி 2778 
ஓங்குயர்நெடுவரை 2789 
ஓங்கியவாளினன்‌ 3086 
ஓதிமமொதுங்கக்‌ 2833 
ஓமராமரை 2635 
ஓயாதமலரயனே 2657 
கச்சும்வாளும்‌ 3110 
கடுங்கரனெனப்‌ 3140 
கடுத்தகராம்‌ 2653 
கண்டனன்‌ இராமனை 2767 
கண்டனள்கனகத்‌ 8038 
கண்டாமவை 2701 
கண்டுதன்னிரு 2839 (ஐ 
கண்டு நின்று 9149 

கண்டு நோக்கருங்‌ 2978 
கணத்தின்‌ மேனின்ற 3108 
கரக்கரும்‌ 2727 


206 ஆரணிய காண்டம்‌ 


கரக்கவந்த 2670 
கரந்திலன்‌ 2859 
கருமலைசெம்மலை 2795 
கருவிமாவொடு 3050 
கல்லீரும்‌ 2941 

கலைகளின்‌ 3080 
கலையுவாமதியே 2902 
கவந்தபந்தங்கள்‌ 3058 
கவரிவெண் குடை 3091 
கழலினர்‌ 3014 

கள்ளமாய 2667 
கள்ளவினை 9145 
களிறுதேர்பரி 9126 
கற்றையஞ்சடையவன்‌ 2841 
கன்னியிளவாழை 2779 
கனை வருகடுஞ்சினத்து 2725 


காடுகொண்ட 3052 
காடுதுன்‌ நி 2997 
காணாமனநொதந்து 2702 
காந்தர்ப்பமென்பது 2882 
காம்பறியுந்தோளாளைக்‌ 2967 
காமனென்பவனையும்‌ 2793 
காவற்றிண்கற்பு 2955 
காவியோகயலோ 2915 
காளைமைந்தர்‌ 2625 
காற்றினையும்‌ 2992 
கானமதினிடை 2939 
கானயாறும்‌ 2756 (வூ 
கானினுயர்‌ 2861 


குஞ்சரங்குதிரை 3016 
குந்தமுங்குலிசமும்‌ 3006 
குப்புறற்கரிய 2849 

குமரர்‌ நீரிவண்‌ 2608 
குரவங்குவிகோங்கு 2678 
குருதிமாமழை 3041 
குலத்தாலுநலத்தாலும்‌ 2957 
குழையுறுமதியம்‌ 3036 
குன்றுதுன்‌ நின 2615 


கேட்டனன்னாரை 2979 
கேட்டுவந்தனன்‌ 2824 
கேடகத்தடக்கைய 3090 


கைக்கரியன்னவன்‌ 3095 
கைகள்வாளொடு 3053 
கைகளாற்றன்‌ 2906 
கைகொள்‌ 2677 


கொடிதழை 3019 
கொடியொடு 3088 
கொடுத்தவில்லை 3150 
கொம்பொத்தன 2699 
கொல்லலாம்‌ 2966 
கொலைதுமித்து 2924 


கோளிரு நான்கினோடு 2787 
சண்டவெங்கடும்‌ 3092 
சாரவந்தயல்‌ 2623 
சிந்தையினுறைபவற்கு 2840: 
சிவனுமலர்த்‌ 2960 
சிறுகாலையிலா 2697 
சுவணவண்ணனொடு 2642 
சுற்றுறநோக்கினர்‌ 3075 
சூரறுத்தவனும்‌ 2743 
சூரொடுங்கயில்‌ 2633 
சூலம்வாண்மழுத்‌ 2982 
குலமற்றன 3048 

சூலமும்‌ பாசமும்‌ 8018 
சூழ்ந்ததார்‌ 8098 
செங்கணங்க 2620 
செங்கணெரி 9141 
செங்கயல்‌ 2947 
செஞ்சுடர்ச்செ தி 2611 
செம்பராகம்‌ 28387 
செம்புகாட்டிய 9116 
செம்மாமலராள்‌ 2689 : 
செருக்கடையரக்கர்‌ 2775 
செவ்வேலவர்‌ 2679 
செற்றவாளுழுவை 2619: 
செற்றிக்கதிரின்‌ 2687 


பாட்டு முதற்‌ குறிப்பகராதி 267 


. செறுத்திறுதியில்‌ 9142 


சென்றதேரையும்‌ 9129 
சேணுறநீண்டு 2874 


சொரிந்தபல்படை 3057 
சொற்பங்கமுற 2788 
சொற்பொங்கு 2695 
செரற்றுந்தரமன் று 2696 
சொன்ன நான்முகன்‌ 2751 
தக்கன்மனைவயிற்று 2805 
தங்குதிண்கரிய 2618 
தண்டகவனத்து 2772 
தம்பிதலை 9199 
தயிருடைக்கும்‌ 2809 
தரங்களினமைந்து 2842 
தரையளித்த 2904 
தலைசிந்தின 3073 
தலையின்மாசுணம்‌ 3000 
தழுவின ரெடுத்தனர்‌ 2800 
தறியினீங்கிய 2998 
தன்னொடும்‌ 2897 
தனியிருந்தனள்‌ 2920 
தாங்கிநின்ற 9159 
தாடகைக்கொடியாள்‌ 2901 
தாதைகூறலும்‌ 2819 
தாமிருந்த 2946 
தாமுறுகாமத்தன்மை 28738 
தாய்தன்னை 2659 
தாயினீங்கரும்‌ 2815 
தாளிடையற்றன 3087 
தாளுயர்‌ தாமரைத்‌ 2844 


தானவரேமுதலோரைத்‌ 2806 


தானின்‌ றயனின்று 2684 
தானுருவுகொண்ட 3188 
திக்குறுஞ்செறி 2607 
திசைகட்டிய 2685 
திசையும்வானவரும்‌ 2691 
திரிசிராவெனும்‌ 3107 
திறத்தின்வந்த 2675 


தீதில்வரவாக 2866 


தீயுருவ 9149 
தீர்விற்றிரிசெங்கதிர்‌ 2686 


துடித்தனகடக்கரி 9196 
துமிலப்போர்‌ 2986 
துருவியோடின 3121 
துவசமார்‌ 2708 
துறப்பதேதொழிலாகக்‌ 2055: 


தூடணன்‌ திரிசிராத்‌ 9022 
தூடணன்விடு 3123 
தூண்டநின்ற 2674 
தூய்மையனிருங்கலை 2785 
தூயகடனீரடிசில்‌ 2759 
தூயவன்பணியா 2869 
தூரவட்ட 9180 
தூரியக்குரலின்‌ 3028 
தூவியசரமெலாம்‌ 9100 
தூளியின்‌ படலை 8080 


தெரிகணைமூழ்கலின்‌ 3094 
தெரிஞ்சுறநோக்கினர்‌ 2728 


தேட்டந்தான்‌ 2949 ன்‌ 
தேர்பூண்டன 8070 

தேரழிந்து 9102 

தேரின ந்துவன்‌ நின 8004 
தேவர்கடமைத்தினம்‌ 2735 5: 
தேவர்‌ தானவர்‌ 2818 
தேவரார்த்தெழ 3182 
தேவருமுனிவரும்‌ 2720 
தேவுகாதல்‌ 2676 

தேனுடைய 2994 


தொடிதுணிந்தன 3049 
தொடையமை 2851 


தோய்ந்தும்‌ 2704 
தோளிரண்டும்‌ 2647 
தோன்றனீ 2745 

தோன்‌ றிய 8087 
தோன்றுமால்வரைத்‌ 3125: 


208 ஆரணிய காண்டம்‌ 


நசையாலே 2938 
நடந்தனர்காவதம்‌ 2781 
நடந்துதன்னிரு 3119 (௨) 
நரைதிரையென்று 2952 
நல்லதேநினைந்தாய்‌ 2754 
நற்கலைமதியுற 2850 
நன்றுசொல்லினிர்‌ 2984 


"நாகத்தனி 3068 
நாடறியாத்துயர்‌ 2909 
நாழி நவை தீர்‌ 2706 
நாளங்கொள்‌ 2832 
நாறியநகை 2852 
நான்முகனவர்க்கு 2735 (1) 
நிந்தனை யரக்கி 2877 
நிருதர்‌ தமருளும்‌ 2884 
நில்லடீஇயெனக்‌ 2921 
நில்லுநில்லுமென 2624 
நிலைமிசை 3026 
நிலையெடுத்து 2929 
நிவந்தவேதியர்‌ 2741 
நின்றவனை 2768 
நின்றனள்‌ 2856 
நின்றானெ திர்‌ நின்ற 2691 
_நின்றிலளவனைச்‌ 2899 
நின்னாலியனி தி 2692 
நீத்தமும்பரவையும்‌ 2854 
நீயாதிபரம்பரமும்‌ 2658 
நீலமாமணிநிற 2896 
நூபுரமுமேகலையும்‌ 2862 
நூறியசரமெலாம்‌ 3078 
நெறிக்கொள்‌ 3032 
நெறித்தாரை 2965 
பங்கயச்செல்வியை 2858 
பச்சையாமெனப்‌ 91189 
பஞ்சியொளிர்‌ 2859 
பட்டதன்மையும்‌ 2650 
படைத்தலைத்‌ 3081 
படைப்பெருந்தலைவரும்‌ 3074 


படையொடாடவர்கள்‌ 2614 
பண்டவுணர்‌ 2758 
பண்டையவ்யன்‌ 2724 
பண்புறநெடிது 2888 
பத்துடனாலெனப்‌ 3006 (ஐ 
பம்புசெக்கர்‌ 2617 
பரவலருங்கொடைக்கு 2801 
பராவருஞ்சிரத்தை 2580 
பருதியைத்தருமுன்‌ 2608 (6) 
பல்லாயிரம்‌ 2688 
பல்லாயிரமிருள்‌ 3060 
பன்னகாதிபர்‌ 2616 
பன்னலாமென்று 2660 
பனிநின்ற 2656 


பாற்கடற்பணிப்‌ 2608 (ல 


பிடியெலாம்‌ 3043 
பின்தொடர்தலும்‌ 2835 (6) 
பின்னருமப்பெரியவன்‌ 2822 
பின்னையேதும்‌ 2644 


புக்கபின்‌ 2898 
புக்கவாளரி 2613 
புகல்புகுந்திலரேல்‌ 2798 
புண்டுளங்கியன 2612 
புண்ணிடைப்‌ 2648 
புரந்தரன்முதலிய 2792 
புலி தானே 2930 
புவியினுக்கு 2829 
புறங்காண 2654 
பூதமத்தனையும்‌ 2622 
பூவராவுவேல்‌ 3114 
பூவிலோன்புதல்வன்‌ 2867 


பூவெலாம்‌ 2904 


பெரிதுநன்று 2826 
பெருங்குலாவுறு 2969 
பேசலனிருந்த 2875 
பேடிப்போர்‌ 2951 
பேதியாது 2605 


பாட்டு முதற்‌ குறிப்பகராதி 2609 


பேய்முகப்‌ 2630 
பேயேறீன 3072 
பேரியோசை 2995 
பேருழைய 2864 


பொருதிறத்தானை 2889 
பொருந்த 2770 
பொருவரிய 2661 
பொலந்தாரினர்‌ 3064 
பொற்புடை 2896 
பொறியினொன்‌ றி 2651 
பொன்னுருவப்‌ 2961 
பொன்னைப்போல்‌ 2890 
பொன்னொடு 2861 (௮) 
பொன்னெொழுகு 2860 


போக்கினீரென்னாசி 2958 
போர்ப்பெரும்படை 2996 
போனவனக நிலை 2710 


மண்கிடந்து 2971 (ஐ 
மண்டியோடினர்‌ 9111 
மண்ணினோக்கரு 2977 
மண்மேலன 3063 
மதநல்யானை 2649 
மரங்கள்போல்‌ 2991 
மரம்படர்‌ 30383 
மரனேயும்‌ 2935 
மருடரும்‌ 3059 
மருப்பிறா 3015 
மருவினிய 2812 
மருவொன்று 2887 
மலைகளும்‌ 2723 
மழுக்களும்‌ 3005 
மழுவும்வாளும்‌ 2990 
மழைபுரையும்‌ 2807 
மறக்க கல்‌ 2799 
மறைவலானெதிர்‌ 2753 
மாண்டகற்பு 2916 
மாதயாவுடைய 2643 
மாதவத்தினர்‌ 2746 (வ) 


மாதவத்து 2795 
மாப்போரில்‌ 2956 
மாரியாக்கிய 3054 
மால்பொத்தின 8071. 
மானாவுலகந்தனில்‌ 2689 
மானிடனொருவன்‌ 3039 
மானிறவிசும்பு 2784 
மானேயனையாளொடு 2700: 


மின்னின்‌ ற 8091 
மீளருஞ்செருவில்‌ 9094 


முடிப்பெனின்று 9146 
முத்திருத்திய 2606 
முந்துவான்‌ 2641 
முந்துவெள்ளி 2621 
முந்தொரு 2783 
முருடிரண்டு 2999 
முழங்கின பெரும்பணை 3082: 
முனிவர்வந்து 3158 
முனிவரோடு 2883 


மூசரவு 2761 
மூத்தமொன்றின்‌ 3160 
மூரன்முறுவலன்‌ 2948 
மெய்யைத்தான்‌ 2669 
மெய்வரத்தினன்‌ 2639 
மேவாதவரில்லை 2705 
மொய்த்தமுட்டனது 2697 


யான்வருமமைதியின்‌ 2716. 


யோகமுறு 2760 
யோசனைப்புகுத 2609 (ஐ 


வஞ்சகக்கொடிய 2629 
வஞ்சனைக்கொடு 2914 
வட்டமிட்ட 2694 
வண்டுறை 2890 
வந்ததுசேனை 3027 
வந்தவன்‌ 2835 ௫) 
வந்தானை 2949 
வந்துகார்மழை 2908 


210 


வந்துநோக்கினள்‌ 2919 
வரமரக்கன்‌ 3156 
வரிசிலையுழவனும்‌ 2715 
வருகதேரெனும்‌ 2981 
வருமிவள்‌ 2891 
வல்லியக்குழாங்களோ 3001 
வல்லியம்பல 2794 
வல்லைவரம்பு 2708 

வலக்கை 3154 

வலங்கொள்‌ 3097 
வலஞ்செய்திந்த 2672 
வழியுங்கூறி 2756 

வளை ந்தகாலையில்‌ 3047 
வளையெயிற்றவர்களோடு 2895 
வனந்துகள்பட்டன 3025 
வனைகழல்‌ 2791 


வாக்கிற்கோபப்‌ 2974 
வாங்கிவாளொடு 2989 
வாணிலாமுறுவலான்‌ 2848 
வாமமாமதியும்‌ 2909 
வாய்புலர்ந்தழிந்த 3029 
வார்ப்பொற்கொங்கை 2828 
வாழுமறை 2774 
வாளின்வனம்‌ 3197 
வாளின்வாய்களை 3042 
வான்காப்போர்‌ 2954 
வான்றனில்‌ 2855 
வானத்தன 8062 
வானிற்பொலி 2681 
வானுலகில்‌ 2779 (ஐ 


விடரகங்களும்‌ 2748 
விடியல்காண்டலின்‌ 2918 
வீண்டாரேயல்லாரோ 2959 
விண்ணருள 2863 
விண்ணளவீட 3011 


ஆரணிய காண்டம்‌ 


| விண்ணிடை 2885 

விண்ணினிவ்‌ 2763 
விண்ணினிங்கிய 8159 
விண்ணையாளிசெய்த 2609 (c) 
விராவருங்கடு; 8155 

விரிந்தாய 2944 
வில்லியறடக்கை 2834 
வில்லிழந்தனன்‌ 3104 
வில்லிழந்தனைவரும்‌ 3079 


| வில்லினர்‌ 8021 


விலகிடுநிழலினன்‌ 2718 
விழுந்தவெம்படை 3192 (ஐ 
விழுமியது 2776 


வின்மலைவல்லவன்‌ 2843 
வினவியகாலையில்‌ 2797 


வீட்டிவாளவுணரை 2786 
வீரன்‌ மேனி 2911 
வீரனஃதுரைத்தலோடும்‌ 2871 
வீரனுஞ்சிறிது 2127 


வெப்பழியா 2962 

வெம்படை 8088 

வெம்புகோபக்‌ 2983 
வெய்யதோர்‌ 2888 
வெருட்டியெழும்‌ 2808 
வெல்வான்‌ 2690 
வெள்ளியங்கிரியிடை 2735 (6) 
வெற்றிகூறிய 9147 


வேண்டினவேண்டினர்க்கு 2729 
வேதங்களறைகின்ற 2652 
வேதியர்கள்‌ 2769 
வேந்தன்விண்ணடைந்தான்‌ 
வேந்தன்வீயவும்‌ 2789 [2817 
வேய்ந்தவாளொடு 9109 
வைகும்வைகலின்‌ 2750 


யக்கம்‌ 

29 
:80 
94 
57 
104 
117 
125 
185 
186 
203 
242 
251 
256 
269 
283 
298 
301 
316 
331 
332 
992 
998 
334 
363 
373 
406 
478 
479 
491 
508 
515 
521 


பிழையும்‌ திருத்தமும்‌ 


பிழை 


ஏன 
அஞ்சனக்கரி 
நச்சினார்கினியர்‌ 
உன்யல்பினை 
முனிவன்‌ 
த்நான்கு 
இன்மையில்‌ 
மும்மடி 
விலங்கானேனாதலினால்‌ 
தெளிவுக்கு 
யதிகம்‌ 

முல்லை, குறிஞ்சி, 
அகழ்விதழ்களை 
முழுமணிக்காசு 
வச்சிரவசு 
வருந்த 
தேழமைப்‌ 
இகழ்விப்பன்‌ 
ணிலைக்கு 
வானின்‌ 
அழித்தலான்றித்‌ 
புழுங்குமால்‌ 
சத்திரனுக்குத்‌ 
அவள்‌ 
யணர்த்திற்று 
தழிஇய 

பேய 

சிறிப்புணர 
இயையம்‌ 
மகக்கணத்‌ 
நிற்பன 
வாழ்க்கையின்‌ 


திருத்தம்‌ 
என 
அஞ்சனக்கிரி 
நச்சினார்க்கினியர்‌ 
உன்‌ இயல்பினை 
முனிவன்‌ 
இந்நான்கு 
இன்மையின்‌ 
இருமடி 
விலங்கானேனாகலினால்‌ 
தெளிவிக்கும்‌ 
வதிகம்‌ 
முல்லை, குறிஞ்சி, மருதம்‌ 
அகவிதழ்களை 
முழுமணிக்கரசு 
விச்சிரவசு 
வருத்த 
தேழைமைப்‌ 
இகழ்விப்பென்‌ 
ணிலைக்கும்‌ 
வானில்‌ 
அழித்தாலன்றித்‌ 
புழுங்குவாள்‌ 
சந்திரனுக்குத்‌ 
அவர்‌ 
யுணர்த்திற்று 
தழீஇய 
பேய்‌ 
சிறப்புணர 
இயையும்‌ 
மக்கணத்‌ 
நின்றன 
வாழ்க்கையில்‌ 


